அறிவியல்‌ 
தொழில்நுட்ப 
கலைச்சொல்‌ 
களஞ்சிய அகராதி 


வளர்தமிழ்ச்‌ செல்வர்‌ 
மணவை முஸ்தபா 


விலை ரூ. 215/- 


வெளியீடு : 

க்‌ மணவை பப்ளிகேஷன்‌ 
AE-5 (103) அண்ணா நகர்‌, 

சென்னை - 600 040, 


fh 


Arivial 
Thozhilnutpak 
Kalaichol 
Kalangiya Agarathi 


Valar Tamil Selvar 
MANAVAI MUSTAFA 


Price Rs. 215/- 


Published by 
MANAVAI PUBLICATION 


AE-5(103) Anna Nagar, 
Chennai - 600 040. 


தொகுப்புத்‌ துணைவர்‌ : 


இரா. நடராசன்‌, எம்‌.ஏ., பி.ஏ.எல்‌., 


வரைபடங்கள்‌ : 


எஸ்‌. இராஜாராம்‌ 


BIBLIOGRAPHICAL DATA 


Title of the Book 


Author 

Copyright holder 
First Edition 
Re-edition 

Paper used 

Size of the Book 
Printing Pots used 
No. of Pages 

Price 


Printer 


Publishing Place 


Arivial 

Thozhilnutpak 
Kalaichol Kalangiya 
Agarathi 

Manavai Mustafa 
Author 

1995 

2002 

16kg White Cream Wove 
Demy Octovo 

10 points 

686 Pages 

Rs. 215/- 

Karis Offset Printers 
60, Nelson Manickam Road, 
Aminijikarai, 

Chennai - 600 029. 
Manavai Publication 


AE-5 (103), Anna Nagar, 
Chennai - 600 040. 


முன்றுரை 

நம்‌ அன்றாட வாழ்வின்‌ அனைத்து அம்சங்களிலும்‌ அறி 
வியல்‌ அழுத்தம்‌ பெற்று வருகிறது. அறிவியல்‌, தொழில்நுட்ப, 
மருத்துவத்துறைகளின்‌ துணையின்றி அறவே இயங்க முடியா 
நிலை. அதற்கேற்றாற்போல்‌ நம்‌ மக்களிடையே அறிவியல்‌ 
அறிவு வளர்ச்சியும்‌ உணர்வும்‌ கண்ணோட்டமும்‌ பெருகியுள்‌ 
ளதா என்றால்‌ போதிய அளவு இல்லை என்றே கூறவே வேண்டி 
யுள்ளது. அதிலும்‌ படிக்காதவர்களிடையேயும்‌ படிப்பை 
பள்ளியில்‌ பாதியில்‌ விட்டவர்களிடையேயும்‌ இந்நிலை 
இரங்கத்தக்க அளவிலேயே உள்ளது. என்பது மிகவும்‌ வருந்தத்‌ 
தக்க நிலையாகும்‌. அதிலும்‌ அறிவியல்‌ தொழில்‌ நுட்பத்தைப்‌ 
பொறுத்தவரையில்‌ தமிழ்‌ பயிற்சி மொழியாக உயர்‌ கல்வியாய 
மையாத காரணத்தால்‌ தாய்மொழி மூலம்‌ அறிவியல்‌, தொழில்‌ 
நுட்ப,மருத்துவக்கல்வி பெறுவது. இயலாததொன்றாகஉள்ளது. 
இத்தகு போக்கால்‌ தமிழில்‌ இத்துறை தொடர்பான நூல்களும்‌ 
போதிய அளவில்‌ எழுதப்படவில்லை. எழுத முனைவோருக்‌ 
கும்‌ கலைச்சொல்‌ சிக்கல்‌. எனவே, ஓரளவு தமிழறிவு உள்ளவர்‌ 
களுக்கும்‌ தமிழில்‌ அறிவியல்‌ தொடர்பான நூல்‌ எழுத விழை 
வோருக்கும்‌ உதவும்‌ வகையில்‌ உருவாக்கப்பட்டுள்ளதே இக்‌ 
கலைச்சொல்‌ களஞ்சிய அகராதி நூல்‌. 


இந்நூல்‌ வேறு சில நோக்கங்களையும்‌ உட்கொண்டே 
தயாரித்து வெளியிடப்பட்டுள்ளது. 


சாதாரண கலைச்சொல்‌ அகராதியிலின்றும்‌ இஃது சற்று 
வேறுபட்டது. ஆங்கிலச்‌ சொற்களுக்கு நேரான தமிழ்க்கலைச்‌ 
சொற்களைக்‌ கொடுப்பதை விட அச்சொல்லின்‌ செயற்பாட்டு 
வினை சற்று விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. அகராதித்‌ தன்மை 
யும்‌ கலைக்‌ களஞ்சியப்‌ போக்கும்‌ ஒருருக்கொண்ட ஒரு புது 
வகை நூலாகும்‌. இதன்‌ மூலம்‌ படிப்போர்‌ எளிதில்‌ சொற்‌ 
பொருள்‌ விளக்கம்‌ பெற முடிசின்றது. இதனால்‌ இதனினும்‌ 
சுருங்கிய வடிவிலான சொற்செட்டும்‌ பொருட்‌ செறிவுமுடைய 
நயமிக்கக்‌ கலைச்‌ சொற்களை ஆர்வமுடையவர்கள்‌ நாளை 
உருவாக்க வழியேற்படலாம்‌. 


அது மட்டுமின்றி, ஒவ்வொரு கலைச்‌ சொல்லின்‌ வாயிலாக 
அறிவியல்‌ தகவல்களைத்‌ துணுக்குச்‌ செய்திகளாக வாசகர்‌ 
களுக்கு வழங்க வேண்டும்‌ என்பது எனது நோக்கமாகும்‌. 
ஏனெனில்‌, இன்றையச்‌ சூழ்நிலையில்‌ விரிவான அறிலியல்‌, 
தொழில்நுட்ப, மருத்துவச்‌ செய்திகளைக்‌ கட்டுரைகள்‌ வாயி 
லாகப்‌ படித்தறியும்‌ பொறுமையும்‌ நேரமும்‌ மிகக்‌ குறை 
வாகவே உள்ளது. அவற்றை ஒரு சில வரிகளில்‌ செய்தித்‌ 
துணுக்குகளாகத்‌ தரும்போது ஒரு சில விநாடிகளில்‌ படித்தறிய 
மனம்‌ அவாவுவது இயல்பு. அவ்வகையில்‌ அறிவியல்‌ செய்தி 
களை வாசகர்கட்கு வழங்கவே இந்நூல்‌ கலைக்‌ களஞ்சிய வடி 


6 


வில்‌ தயாரிக்கப்பட்டுள்ளது. இவ்வகையில்‌ தமிழில்‌ வெளிவரும்‌ 
முதல்‌ கலைச்‌ சொற்‌ களஞ்சிய அகராதி நூல்‌ இதுவே யாகும்‌. 


இந்நூலின்‌ மற்றொரு சிறப்பு ஏராளமான படங்களோடு 
வெளிவருவதாகும்‌. அறிவியல்‌ நுணுக்கச்‌ செய்திகளை பட 
விளக்கமின்றிக்‌ கூறுவது ஏற்புடையதன்று என்பது எனது 
கருத்து. அறிவியல்‌ செய்திகளைப்‌ படங்களுடன்‌ தரும்போதே 
வாசகர்கள்‌  அச்செய்திகளை மிகத்‌ தெளிவாகவும்‌ 
விரைந்தும்‌ படித்துணர முடியும்‌. அறிவியல்‌ முதலாக நோயியல்‌ 
ஈறாக 68 அறிவியல்‌ பிரிவுகட்கான செய்திகளையும்‌ படங்‌ 
களையும்‌ உள்ளடக்கியது இந்நூல்‌. 


இதற்கு முன்‌ 52 அறிவியல்‌ பிரிவுகட்கான சொற்பொருள்‌ 
விளக்க நூலாக இரு தொகுதிகளை உருவாக்கி வெளியிட்ட 
பட்டறிவின்‌ அடிப்படையில்‌ இந்நூலை ஆங்கில நூல்களுக்கு 
இணையாக கண்கவர்‌ வடிவில்‌ அச்சிட்டு வெளியிட்டுள்ளேன்‌. 


அறிவியல்‌ தமிழ்‌ வளர்ச்சியில்‌ நாட்டமுள்ள தமிழ்‌ ஆர்‌ 
லர்கள்‌, படைப்பாளர்கள்‌, ஆசிரியர்கள்‌, மாணவர்கள்‌, வாச 
கர்கள்‌ ஆகிய அனைத்துத்‌ தரப்பினர்கட்கும்‌ அறிவு விருந்தாக 
இந்நூல்‌ அமைய வேண்டும்‌ என்பது என்‌ வேணவா. தொழில்‌ 
நுட்பக்‌ கல்வி பெறும்‌ மாணவர்கட்கும்‌ படிப்பை பாதியில்‌ 
நிறுத்திய படிப்பார்வமிக்கவர்கட்கும்‌ அறிவியல்‌ அறிவை அள்‌ 
னித்தரும்‌ அட்சய பாத்திரமாக இந்நூல்‌ விளங்க முடியும்‌ என்‌ 
பது என்‌ நம்பிக்கை. 


அறிவியல்‌, தொழில்நுட்ப, மருத்துவத்துறைகள்‌ தொடர்‌ 
பான தமிழ்‌ நூல்‌ எழுத விரும்புவோர்‌ கலைச்‌ சொல்‌ சிக்க 
லின்றி நூல்‌ எழுத இந்நூல்‌ பெருந்துணையாயமையும்‌ என்பது 
திண்ணம்‌. 

இந்நாலை உருவாக்குவதில்‌ எனக்குப்‌ பெருந்துணையா 
யமைந்தவர்‌ என்‌ கெழுதகை நண்பர்‌ திரு. இரா. நடராசன்‌, 
எம்‌.ஏ;பி.ஏ.எல்‌. அவர்களாவார்‌. கல்லூரிக்‌ கல்வியின்போது 
என்‌ வகுப்புத்‌ தோழராயமைந்த நண்பர்‌ அன்று முதல்‌ இன்று 
வரை என்‌ அறிவியல்‌ தமிழ்‌ வளர்ச்சி முயற்சிகளுக்குத்‌ தோள்‌ 
கொடுத்து உறுதுணையாயமைந்து வருபவர்‌. இந்நூல்‌ தொடர்‌ 
பில்‌ அவர்‌ பங்கு கணிசமானது. அறிவியல்‌ தமிழ்‌ வளர்ச்சியில்‌ 
உள்ளார்ந்த ஆர்வமும்‌ உழைப்பும்‌ நாட்டமுமுள்ள அவர்‌ 
களின்‌ உதவியையும்‌ ஒத்துழைப்பையும்‌ மிகுந்த நன்றிப்‌ 
பெருக்குடன்‌ இச்சமயத்தில்‌ நினைவுகூர்கிறேன்‌, இந்நூலுள்‌ 
இடம்‌ பெற்றுள்ள வரைபடங்களை வரைந்த இளம்‌ ஓவியக்‌ 
கலைஞர்‌ திரு. இராஜாரம்‌ அவர்கட்கும்‌ அழகிய முறையில்‌ 
அச்ரிட்டுத்‌ தந்த திருமதி. சித்தை செளதா அவர்கட்டும்‌ மீரா 
அச்சக ஊழியர்கட்டும்‌ நன்றி செலுத்தக்‌ கடமைப்பட்டுள்‌ 
ளேன்‌. தமிழுலகம்‌ இந்நூலையும்‌ ஏற்று என்‌ முயற்சிகளுக்குப்‌ 
பேராதரவு அளிக்கும்‌ என நம்புகிறேன்‌. 


20—12—1994 மணவை முஸ்தபா 
சென்னை-40 ஆசிரியன்‌ 


சுருக்க வடிவங்கள்‌ 
(Tamil Abbreviations) 


அச்சுக்‌ கலை 
அறுவையியல்‌ 
இயற்பியல்‌ 
எந்திரவியல்‌ 
உடலியல்‌ 
உயிரியல்‌ 
உள்ளமைப்பியல்‌ 
உளவியல்‌ 
உலோகவியல்‌ 
உலோகவேலை 
எல்லை அளவை 
எலும்பியல்‌ 
ஒளிப்படக்‌ கலை 
கட்டிடக்‌ கலை 
கப்பலியல்‌ 
கனிமவியல்‌ 
கண்‌ இயல்‌ 
கணிதவியல்‌ 
கம்மியம்‌ 
குளிர்பதனம்‌ 
குளிரூட்டி 
குழைமவியல்‌ 
சாயந்தோய்த்தல்‌ 
சுரங்கவியல்‌ 


செதுக்குருவக்‌ கலை 


தாவரவியல்‌ 
தானியங்கி 


தானியங்கி எந்திரவியல்‌ 
தானியங்கிப்‌ பொறியியல்‌ Automobile Engineering 


Printing 
Surgery 
Physics 
Machinery 
Physiology 
Biology 
Anatomy 
Psychology 
Metallury 
Metal work 
Survey 
Orthopaedics 
Photography 
Architecture 
Nautical 
Mineralogy 
Optholmology 
Mathematics 
Plumbing 
Air conditioning 
Refrigerator 
Plastics 
Dyeing 
Mining 
Sculpture 
Botany 
Automotive 


Automobile Mechanics 


8 


தானி. மின்‌. 
நுண்‌.உயி. 
நுண்‌.க. 
தொல்‌. 


தொலை.கா. 


நில, 


நூஃ. 
நோயி, 


படை, 
பற்‌, 
பல்‌, 
பட்‌, 
பூச்‌. 
பொறி, 
மண்‌. 


தானியங்கி மின்னியல்‌ 
நுண்‌ உயிரியல்‌ 
நுண்கலை 
தொல்‌ பொருளியல்‌ 
தொலைக்‌ காட்சி 
நிலவியல்‌ 
நூல்கட்டு 
நோயியல்‌ 
படையியல்‌ 
பற்றவைப்பு 
பல்லிணை 
பட்டறைப்‌ பணி 
பூச்சியியல்‌ 
பொறியியல்‌ 
மண்ணியல்‌ 
மருத்துவம்‌ 
மருந்தியல்‌ 
மரவேலை 
மின்சாரவியல்‌ 
மின்னியல்‌ 
வடிவியல்‌ 
வண்ணவியல்‌ 
வண்ணம்‌ மற்றும்‌ 
அரக்குச்‌ சாயம்‌ 
வரைவியல்‌ 
வரைகலை 
வான்‌ இயல்‌ 
வார்ப்படவியல்‌ 
வானூர்தியியல்‌ 
வானிலையியல்‌ 
விசையியக்கவியல்‌ 
விண்வெளியியல்‌ 
விலங்கியல்‌ 
வேதியியல்‌ 


Automobile Engineering 
Microbiology 
Fine Arts 
Archaeology 
Talevision 
Geography 
Binding 
Pathology 
Military 
Welding 
Gearing 
Sbopwork 
Entomology 
Engineering 
Geology 
Medical 
Pharmacology 
Woodwork 
Electricity 
Electronics 
Geometry 
Colour 
Paint and Lacquer 


drafts 
Graphics 
Astronomy 
Foundry 
Aeronautics 
Meteorology 
Dinamics 
Aerospace 
Zoology 
Chemistry 


வேதியியற்‌ குழைமவியல்‌ Chemical plastics 


A 


a-battery ; (மின்‌. ) சேமிப்பு மின்‌ 
கலத்‌ தொகுதி: மின்கலத்‌ தொகுதி 
யால்‌ இயங்கும்‌ வானொலியில்‌ 
உருகாது ஒளிவிடும்‌ மின்குமிழ்‌ 
இழைக்கு மின்விசை வழங்கும்‌ 
ஆதாரம்‌. 


ablation : (வாஜா. ) வெப்ப நீக்க 
உருகல்‌ உ ஒரு விண்வெளிக்கலம்‌ 
மீண்டும்‌ வாயுமண்டலத்திற்குள்‌ 
திழையும்போது, அதன்‌ வெப்பக்‌ 


கேடயத்திலுள்ள தனிவகை 
வெப்பச்‌ சிதறல்‌ பொருள்கள்‌ 
உருகுதல்‌. 


abomasum =: (விலங்‌.) நான்காம்‌ 
இரைப்பை: பசு போன்ற்‌ புல்‌ 
லுண்ணி விலங்குகளுக்கு உள்ள 
நான்காம்‌ 
இரைப்‌ பை. 
இவற்றின்‌ 
சீரணம்‌ முக்‌ 
கியமாக 
இதில்‌ தான்‌ 
நடை: பெறு 
கிறது. 


நான்காம்‌ இரைப்பை 


abortion : (உயி.) கருச்சிதைவு: 
முதிரா உருவமைந்த ௧௫, சூல்‌ 
கொண்ட மூன்று மாதங்களுக்குள்‌ 
சிதைதல்‌. 


abrasion : உராய்வு: பொருள்‌ 
களைச்‌ கருவி கொண்டு வெட்டு 
வதற்குப்‌ பதிலாக, உராய்பொருள்‌ 
கொண்டு தேய்த்துக்‌ குறைத்தல்‌. 

abrasive: உராய பொருள்‌: 
தேய்ப்பதற்கு அல்லது மெருகேற்று 
வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
மண ற்கல்‌, குருந்தக்கல்‌, தோகைக்‌ 
கல்‌ போன்ற பொருள்கள்‌. வைரம்‌, 
குருந்தக்கல்‌, குருந்தம்‌, மணல்‌, 


செம்மணிக்கல்‌ தூள்‌, படிகக்கல்‌, 
தேய்ப்புக்கல்‌, மெருகு மாக்கல்‌ 
போன்நவை இயற்கை உராய்‌ 
பொருள்கள்‌. சிலிக்கன்‌ கார்பைடு, 
அலுமினியம்‌ அக்சைடு ஆகியவை 
செயற்கை உராய்பொருள்கள்‌. 


abrasive paper : (உப்புத்தாள்‌.) 
உராய்தாள்‌ : சக்கிமுக்கிக்கல்‌, செம்‌ 
மணிக்கல்‌, குருந்தக்கல்‌, குருந்தம்‌ 
போன்ற உராய்பொருள்கள்‌ 
கோந்தினால்‌ அல்லது வேவறு 
ஓட்டுப்பசையினால்‌ ஒட்டப்பட்‌ 


டுள்ள காகிதம்‌ அல்லது துணி. 


8016804110 : (௨ள.) அக எதிரி 
யக்கம்‌ உ: மனநோயைக்‌ குணப்‌ 
படுத்துவதில்‌ ஒரு செயல்முறை. 
இதல்‌, மனநோயாளி தான்‌ மறக்க 
முயலும்‌ கசப்பான நினைவுகளை 
நினைவு கூர்ந்து அவற்றை நேரடி 
யாக எதீர்நோச்கி அவற்றைத்‌ 
துடைத்தழிக்கும்படி செய்கிறார்‌ 
கள்‌. 


abscess: (௨ட.) கழலை | ௨ட 
லில்‌ தோலுக்குக்‌ கீழே பாக்டீரியா 
“வால்‌ உண்டாகும்‌ சழ்க்கட்டி. 


abscissa: (sணி.) மட்டாயம்‌ 

(கிடையச்சுத்‌ தூரம்‌) : ஒரு புள்ளீயி 

லிருந்து நிலையச்‌ 

ர சுக்குச்‌ செங்குத்‌ 

ஷ்‌... துக்‌ கோணத்தி 

i லுள்ள நர்‌ 
க தொலைவு. 

- i, absolute alti- 

Are tude: மி (வாலு. ர 

ழுக்‌ குத்து உயரம்‌: பூமிக்கு மேலே 

ஒரு விமானத்தின்‌ செங்குத்து 

உயரம்‌. 


absolute motion : (இயற்‌.) மு 
இயக்கம்‌ ; விண்வெளியில்‌, நிலை 
யானதொரு புள்ளியிலிருந்து 


10 


அடுத்தடுத்து ஏற்படும்‌ நிலை மாறு 
தல்கள்‌. 


absolute unit: (மின்‌.) முதல்‌ 
அலகு : மின்னோட்டம்‌, மின்‌ 
னழுத்தம்‌ போன்ற மின்னியல்‌ 
அலகு. இது சென்டிமீட்டர்‌ - 
கிராம்‌-வினாடி முறை அடிப்படை 
யில்‌ அமைந்தது. நடைமுறை 
அலகு என்பது இந்த முதல்‌ அல 
கின்‌ மடங்கு. 

absolute zero: (இயற்‌.) உறை 
வெப்பநிலை : ஒரு சென்டிகரேடு 
வெப்பமானியில்‌ 06 என்பது நீர்‌ 
உறையும்‌ வெப்பநிலையாசும்‌. 
ஆனால்‌, பனிக்கட்டியில்‌ சிறிது 
வெப்பம்‌ இருக்கும்‌; அதாவது, 
நீரைவிடப்‌ பனிக்கட்டி சற்று 
வெப்பமுடையதாக இருக்கும்‌. 


மூலக்கூறுகளின்‌ இயக்கத்தால்‌ 
வெப்பம்‌ உண்டாகிறது. மூலக்‌ 
கூறுகளின்‌ இயக்கம்‌ ஒரு வெப்ப 
நிலையில்‌ அடியோடு நின்றுவிடும்‌. 
அந்த வெப்பநிலை -273.13°C 
என்று மதப்பிடப்பட்டுள்ளது 
இந்த வெப்பநீலையே யாகும்‌. 
absorbent: (குளி.) ஈர்க்கும்‌ 
பொருள்‌ ௨ தீரவத்தை அல்லது 
ஆவியை ஈர்ச்துக்கொண்டு இயற்‌ 
பியல்‌ முரையீலோ வேதியியல்‌ 
முறையிலோ உருமாறுதலடையும்‌ 
ஒரு கூட்டுப்‌ போருள்‌ அல்லது 
ஒரு பொருள்‌. 


absorptien dynamometer : 
(மின்‌.) ஈர்ப்புத்‌ திருக்கை மானி : 
இது ஒருவகைத்‌ திருக்கை மானி. 
இதில்‌ அளவு ஆற்றலை உராய்வுத்‌ 
தடை ஈர்த்துக்‌ கொண்டு, வழக்க 
மான பணிகளைச்‌ செய்வதற்கு 
மற்றப்‌ பொறிகளுக்கு அளுப்பா 


— 


மல்‌ விட்டு விடுகிறது. 

absorption system : (தளி.) 
ஈர்ப்புச்‌ சாதனம்‌ : ஒரு குளீர்பதன 
அமைப்பிலுள்ள ஈர்ப்புச்‌ சாத 
னம்‌. இதில்‌ ஆவியாக்கியிலிருந்து 


குளிர்பதன மூட்டும்‌ பொருள்‌ 
ஈர்த்துக்கொள்ளப்பட்டு, வெப்பம்‌ 
அளிக்கப்படும்போது மின்னாக்கி 
யில்‌ வெளியிடப்படுகிறது. 


absorption wavemeter: (மின்‌.) 
ஈர்ப்பு அலை மானி: ஒர்‌ ஒத்திசை 
வுச்‌ சுற்று வழியை அதன்‌ சுற்று 
வழியிலிருந்து உச்ச அளவு ஆற்‌ 
றல்‌ ஈர்த்தக்‌ கொள்ளப்படும்‌ 
வரையில்‌ இசைவிப்புச்‌ செய்வதன்‌ 
மூலம்‌ அலைவெண்ணையும்‌ அலை 
நீளத்தையும்‌ அளவிடுவதற்குப்‌ 
பயன்படும்‌ ஒரு மின்‌ கருவி. 


abstract design : (கணி.) அருவ 
வடிவமைப்பு: வடிவ கணிதக்கோடு 
கள்‌, உருவங்கள்‌ அடிப்படையி 
லான வடிவமைப்பு. 


abutment : (க.க; பொறி.) உதை 
வுக்கால்‌: ஒரு வில்வளைவு, தூலம்‌, 
அல்லது பாலத்தைத்‌ 
தாங்கி நிற்பதற்கு அண்‌ 
டைக்‌ கொடுத்து 
அமைக்கப்‌ பட்டுள்ள 
உதைவு க்கால்‌. 


5056650600 


Aa! 


வடு 


ஒத 
உதைவுக்‌ 
கால்‌ 
acacine gum : வேலம்பிசின்‌ : ௧ரு 
வேல மரப்‌ பாலிலிருந்து டைக்‌ 
கும்‌ பிசின்‌. 


accelerated motion: (aந்‌.) 
முடுக்கு இயக்கம்‌ : விரைவு வீதம்‌ 
ஒரே அளவாக இல்லாதிருக்கிற 
இயக்கம்‌. ஏறுமுக அல்லது இறங்கு 
முக விரைவு வீதத்தை இது சுறிக்‌ 
கிறது. இறங்குமுக விரைவு வீதத்‌ 
தை “எதிர்‌ முடுக்கு இயக்கம்‌' என்‌ 
றும்‌ கூறுவர்‌. 


accelerating electrode: (மின்‌.) 
முடுக்கு மின்முனை : ஓர்‌ எதிர்‌ 
முனைக்‌ கதிர்க்குழலிலுள்ள ஒரு 
மின்‌ முனை, ஒளிக்கற்றையின்‌ 
விரைவு வேகத்தை அதிகரிப்‌ 
பதற்குப்‌ பயன்படுத்தப்படூகிறது. 
இதனை மூடுக்கு மின்முனை” என்‌ 
தின்றனர்‌. 


accelerating jet: (தானி. எந்‌.) 
முடுக்கத்‌ தாரை: உட்புகும்‌ காற்று 
விசையிஷள்‌ முடுக்க விசையினை 
உட்செலுத்துவதற்கு வாயிலாகப்‌ 


பயன்படும்‌ எரி-வளி கலப்பித்‌ 
தாரை (6௨10016107 jet). 
accelerating pump: (தானி. 


எந்‌.) முடுக்க இறைப்பி $ கலவை 
யின்‌ செறிலினை அதிகரித்து, பளு 
வேற்றிய ஊர்‌ தியினை விரைவாகக்‌ 
ளெப்புவதற்கு (01600) உதவும்‌ 
நோக்கத்திற்காக எரி-வளி கலப்பி 
யுடன்‌ இணைக்கப்பட்டுள்ளதும்‌ 
பாய்ந்திடும்‌ வகையைச்‌ சேர்ந்தது 
மான இறைப்பி (றம௱ற). 
accelerating - pump piston: 
(தானி. எந்‌.) முடுக்க இறைப்பி 
உந்து தண்டு : முடுக்க இறைப்பி 
முசலகம்‌ முடுக்க இறைப்பியி 

ள்ள நீள்‌ உருளையிலிருக்கும்‌ 
(cylinder) தோலினாலான சிறிய 
திண்ணம்‌ போன்ற வளையம்‌ 
(washer) அல்லது புழையுள்ள உள்‌ 
ளீடற்ற பித்தளை உந்து தண்டு. 
acceleration: (எந்‌.) முடுக்கம்‌ ; 
ஊக்குவிசை : ஒர்‌ இயங்கும்‌ போரு 
ளின்‌ வேக வளர்ச்சி வீதம்‌. 
accelerator : (தாணி. எந்‌.) 
முடுக்கி: (1) வழக்கமாகக்‌ காலால்‌ 
இயக்கப்படும்‌ எந்திரத்தினள்‌- 
பொறியிஞள்‌ (ஜரா) செலுத்தப்‌ 
படும்‌ வாயுக்‌ கலவையின்‌ அள 
வினை முறைப்படுத்துவதற்கான 
ஓர்‌ எந்திரலியல்‌ சாதனம்‌. 

(2) குழைமவியலில்‌ (plastic) 
குறிப்பாகப்‌ பிசின்‌ (78910) உறை 
வதை விரைவுபடுத்தும்‌ வினை 
யினைத்‌ துரிதமாக்கும்‌ ஒரு வேதி 
யியற்‌ பொருள்‌. “ஊக்கி என்றும்‌ 
அழைக்கப்பெறும்‌. 
accelerator - pump system: 
(தானி.) முடுக்கி இறைப்பு முறை ௦ 
உள்வெப்பாலையில்‌ எரிபொருளா 
வியோடு காற்றைக்‌ கலக்கச்‌ சேய்‌ 
யும்‌ அமைவில்‌ (௦080076101) உள்ள 


11 


ஓர்‌ இறைப்பி, இது காற்று எரி 
பொருள்‌ கலவையை எந்திரத்‌ 
இனுள்‌ செலுத்தி ஒரு விரைவான 
வேகம்‌ பெறச்‌ செய்கிறது. 


accelerometer! (வாஜூ.) முடுக்க 
மானி: முடுக்களவி :$ முடுக்கங்‌ 
களைப்‌ பதிவு செய்வதற்கான, அள 
விடுவதற்கான அல்லது சுட்டிக்‌ 
காட்டுவதற்கான (1001108101) ஒரு 
கருவி. 

accelerometer: (மின்னி.) முடுக்க 
மானி : முடுக்கத்தை அளவிடுவதற் 
குப்‌ பயன்படும்‌ ஒரு கருவி. 
accent : (கணி.) மின்‌ அழுத்தக்‌ 
குறியீடு: பகா எண்ணைக்‌ (01௦6) 
குறிக்கும்‌ ££ போன்ற, ஒரே 
மாதிரியான குறியீடுகளின்‌ வரிசை 
யினை (லாச) அல்லது மதிப்‌ 
பினை (98/06) வேறுபடுத்திக்‌ 
காட்டுவதற்கான குறியீடு அல்லது 
குறியீடுகள்‌. 


acceptor circuit : (மின்‌.) ஏற்புச்‌ 
சுற்றுவழி : ஒரு மின்‌ சுற்றுவழியில்‌ 
(குறிப்பாக வானொலியில்‌) ஒரு 
கொண்மியும்‌, ஒரு மின்கம்பிச்‌ 
சுருளும்‌ இருக்கும்‌. இந்த மின்‌ 
சுற்றுவழியில்‌ மின்விசை பாயத்‌ 
தொடங்கியதும்‌, அது மின்சுற்று 
வழியைச்‌ சுற்றி முன்னும்‌ பின்னு 
மாகப்‌ பாயும்‌. கொண்மி, கம்பிச்‌ 
சுருள்‌ இரண்டின்வடிவளவுகளைப்‌ 
பொறுத்து, இந்த ஊசலாட்டத்‌ 
தின்‌ அலைவெண்‌ அமையும்‌. இது 
சுற்றுவழியின்‌ அலைவெண்ணை 
இயல்பான அளவுக்கு வைத்திருக்‌ 
கும்‌. ஆதார அலைவெண்‌ சுற்று 
வழியின்‌ இயல்பான அலைவெண்‌ 
களுக்குச்‌ சமமாக இருப்பின்‌ பெரு 
மளவு மின்னோட்டம்‌ பாய்கிறது. 
அந்தக்‌ குறிப்பிட்ட அலைவெண்‌ 
களுக்கு அந்தச்‌ சுற்றுவழி ஏற்புச்‌ 
சுற்றுவழியாக அமைகிறது. நாம்‌ 
வானொலியைத்‌ திருப்பும்போது, 
அதனை ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்‌ 
கான அலைவெண்ணுக்குரிய ஏற்‌ 


12 


புச்‌ சுற்றுவழியாக மாற்று 
கிறோம்‌. 


acceptor impurity : (மின்‌.) ஏற்பு 
மாசு 1 மின்னோட்ட ஊர்திகளுக்‌ 
காகத்‌ துவாரங்களை உண்டாக்கு 
இற, தாழ்ந்த வெப்ப நிலையிலும்‌, 
தூயநிலையிலும்‌ மின்கடத்தாத 
திண்மப்‌ பொருளுடன்‌ சேர்க்கப்‌ 
படும்‌ மாசுப்‌ பொருள்‌. 


acceptor: (மின்னி.) ஏற்பான்‌ 
காப்புறுதி : ஒரு கணிப்பொ றியின்‌ 
நினைவாற்றல்‌ பகுதியிலிருந்து ஒரு 
சொல்லைப்‌ பெறுவதற்குத்‌ 
தேவைப்படும்‌ நேரம்‌. 


accessibility : (எந்‌.) சரியமை 
வுத்‌ திறன்‌; "அணுகு திறன்‌ எளி 
தான சரியமைவு, பழுதுபார்த்தல்‌, 
ஒருங்கிணை த்தல்‌, ௨ றுப்புக்களைப்‌ 
பிரித்தெடுத்தல்‌ போன்றவற்றுக்கு 
இடமளிக்கும்‌ வகையில்‌ ௨ றுப்பு 
களை வசதியாக ஒருங்கமைக்கும்‌ 
திறனளவு. 

accessory : (எந்‌.) துணைக்கருவி) 
துணைச்‌ சாதனம்‌; துணையுறுப்பு; 
உதவிப்‌ பொறி : ஓர்‌ எந்திரத்தைப்‌ 
பயன்படுத்துவதற்கு இன்றியமை 
யாத ஓர்‌ உறுப்பாக இல்லாமல்‌, 
ஆனால்‌ அதன்‌। பணி வீச்செல்லை 


யை விரிவாக்குவதற்கு அல்லது' 


மேம்பட்ட செயல்திறனுக்கு 
(performance) துணைபுரியக்கூடிய 
ஓர்‌ எந்திர உறுப்பு அல்லது 
இணைப்புக்‌ கருவி, 

access time : (மின்னி.) அணுகு 
நேரம்‌: ஒரு கணிப்பொறியின்‌ 
நினைவுச்‌ சேமப்பகுதயிலிருந்து 
சொல்லைப்‌ பெறுவதற்கு 
தேவைப்படும்‌ நேரம்‌. 

accordion: (s.க.) துருத்திக்‌ கத 
வம்‌; அக்கார்டியன்‌: “அக்கார்ட 
யன்‌” என்னும்‌ இசைக்‌ கருவியி 
லுள்ள விரிந்து சுருங்கும்‌ காற்றுத்‌ 
துருத்தி இயங்குவது போன்று 


மடிக்கவும்‌, திறக்கவும்‌, மூடவும்‌ 


ஏற்ற வகையில்‌ அமைந்த ஒரு 


வகைக்‌ கதவு அல்லது இடைத்‌ 
தடுப்பு. 
accumulator:  (குளி.) சேமக்‌ 


கலம்‌: ஒரு &ழ்நிலைத்‌ திரவ உறை 
குளிரூட்டியைத்‌ தொகுத்து வைப்‌ 
பதற்குரிய ஒரு கருவி. 
accumulator: (மின்னி.)மின்சேமக்‌ 
கலம்‌: ஒரு கணிப்பொறியின்‌ ஒரு 
பகுதி. இதில்‌ உள்ளீட்டு முனை 
களுடன்‌ மாற்றமைவு செய்த ஈரி 
லக்க எண்‌ காட்டி அமைந்திருக்‌ 
கும்‌. இந்த உள்ளீட்டு முனைகளில்‌ 
எண்‌ காட்டியில்‌ ஓர்‌ அதிர்வு 
அலையினைப்‌ பயன்படுத்தும்‌ ஒவ்‌ 
வொரு தடவையும்‌ சேமிப்புக்‌ 
கணிப்பு ஒரு புதிய கூட்டுத்‌ 
தொகைக்கு அதிகரிக்கும்‌. 


மின்‌ 
சேமக்கலம்‌ 


accumulator: (எந்‌.) சேமிப்புத்‌ 
தேக்கு கலன்‌: தேக்கி; (1) பல்வேறு 
வசை நீரியல்‌ எந்திரங்களில்‌ 
(hydraulic machines) உந்துவிசை 
யினை (motive power) அளிப்பதற்‌ 
காக நீர்‌ செலுத்தப்படும்‌ ஒரு நீள்‌ 
உருளை (y॥nder). 

(2) (மின்னியல்‌) மின்சேமக்‌ கலம்‌ 
(3) (வேதியியல்‌) சேமக்‌ கலம்‌. 
accurate: துல்லியமான: செம்மை 
யான ௨ தவறில்லாத; சரிநுட்ப 
மான; வழுவற்ற; சீர்மைவாய்ந்த; 
செம்மையான தரத்‌ திட்ட அள 
வுக்கு இயைந்த. 

acetate callulose: (குழை.) 
அசிட்டேட்‌ செல்லுலோஸ்‌ 1 காந்த 


விசையுள்ள ஒலிப்பதிவு நாடா 
தயாரிப்பதில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒரு பிளாஸ்டிக்‌ ஆதாரப்‌ பொருள்‌. 


acetone : (வேதி.) உயிரியக்கப்‌ 
படிக நீர்மம்‌: சிலவகை மரம்‌, 
புளிங்காடிகள்‌, பல்வேறு கரிமக்‌ 
கூட்டுப்‌ பொருள்கள்‌ (02801௦ 
compounds) ஆகியவற்றைச்‌ சிதை 
த்து வாலை வடித்தல்‌ வாயிலாகப்‌ 
பெறப்படுவதும்‌, எளிதில்‌ தப்‌ 
பற்றக்கூடியதுமான ஒரு திரவம்‌ 
(CH;COCH;); இது கசப்புச்‌ சுவை 
யுடையதாகும்‌. 


acetylene cylinder;  (uற்‌.) 
அசிட்டிலின்‌ நீள்‌ உருளை : அசிட்டி 
லினைச்‌ சேமித்து வைக்கவும்‌, 
கொண்டு செல்லவும்‌ 1... தரத்‌ 
திட்‌ டங்களுக்கிணங்கச்‌ சிறப்பாகத்‌ 
தயாரிக்கப்பட்ட கொள்கலம்‌. இத 
ளைச்‌ “சேமிப்புக்‌ கலம்‌'' அல்லது 
“பட்டி'' என்றும்‌ அழைப்பர்‌. 
acetylene gas : (~வோ.) அசிட்‌ 
டிலின்‌ வாயு : கால்சியம்‌ கார்பைட்‌ 
நீருடன்‌ சுலப்பதன்‌ மூலம்‌ தயாரிக்‌ 
கப்படும்‌ ஒருவகை ஒளிரும்‌ வாயு. 
இதனை ஆக்ஸி அசிட்டிலின்‌ 
வார்ப்படப்‌ பணிகளில்‌ பயன்‌ 
படுத்துகின்‌ றனர்‌. 
acetylene gas: (வேதி,) ஒள்‌ 
வளிமமும்‌, சுண்ணக்‌ கரியகையும்‌, 
உண்டாக்கும்‌ ஒளியுடை வளிமம்‌ 
நீரும்‌ , சேர்ந்து கரியகையை 
டாக்கும்‌ ஒளியுடை வளிமம்‌ 
(C,H) உயிரக ஒள்வளிப்‌ பற்ற 
வைப்பிலும்‌ பயன்படுகிறது. 


acetylene generator: (பற்‌.) ஒள்‌ 
வளிம ஆக்கி ; சுண்ணக்‌ கரியகை 
யில்‌ நீர்‌ வினைபுரிவதால்‌ உண்டா 
கும்‌ ஒளிர்வளிமத்தை ஒரே ரான 
அழுத்தத்துடன்‌ அளிப்பதற்குப்‌ 
பயன்படும்‌ ஒரு கொள்கலம்‌. 

acetylene regulator: (பற்‌.) அசிட்‌ 
டிலின்‌ ஒழுங்கியக்கி ௨ அசிட்டிலின்‌ 
நீர்‌ உருளையின்‌ அழுத்தங்களை 


14 


மின்‌ விளக்கின்‌ அழுத்தங்களின்‌ 
அளவுக்குக்‌ குறைப்பதற்கும்‌ அழுத்‌ 
தீத்தை நிலையாக வைத்திருப்பதற்‌ 
கும்‌ பயன்படும்‌ ஒரு தானியங்கி 
ஒரதர்‌. 

acetylite: (வேதி.) அசிட்டிலைட்‌ு 
சுண்ணக்‌ சரியகையைச்‌ சர்க்கரை 
யுடன்‌ (2100058) சேர்த்துப்‌ பயன்‌ 
படுத்துவதன்‌ வாயிலாகக்‌ டைப்‌ 
பது. இதைப்‌ பயன்படுத்துவதால்‌. 
அவ்விதம்‌ பதப்படுத்தாத சுண்‌ 
ணக்‌ கரியகையிலிருந்து கிடைப்‌ 
பதைவிட மெதுவாகவும்‌, ஒரே 


"சீராகவும்‌ ஒளிர்‌ வளிமத்தை உற்‌ 


பத்தி செய்ய முடியும்‌. 
achromatic (lens) நிறமற்ற ஆடி. ச 
நிறம்காட்டாத ஆடி. எல்லா வண்‌ 
ணங்களின்‌ ஒளியையும்‌ சமமாகக்‌ 
கோட்டமுறச்‌ செய்வது நிறமற்ற 
ஆடி ஆகும்‌. 

acetic acid : (வேதி.) புளிங்காடி; 
அசெட்டிக்‌ அமிலம்‌ : நிறமற்ற கார 
நெடியுடைய திரவம்‌(CH;COOH); 
வழக்கமாக, மரத்தைச்‌ சிதைத்து 
வாலை “வடித்தல்‌ (பூ5tructive 
distillation) வாயிலாகவோ, சாரா 
யத்தை (1௦0101) நொதிமங்களு 
டன்‌ (180௦6) சேர்த்து உயிரக 
இணைவு றுத்தல்‌ (oxidation) வாயி 
லாகவோ இது பெறப்படுகிறது. 
கொடி முந்திரிக்காடி. (vinegar) 
என்பது தூய்மை செய்யப்படாத 
ஒரு புளிங்காடியாகும்‌. 

acid: அமிலம்‌: (1) நீரில்‌ கரையும்‌ 
போது ஹைட்ரஜன்‌ அயனிகளை 
உண்டாக்குகிற ஒரு பொருள்‌. 

(2) அமிலம்‌ என்பது ஒரு ஹைட்‌ 
ரஜன்‌ கூட்டுப்‌ பொருள்‌. இந்தக்‌ 
கூட்டுப்‌ பொருளின்‌ நீர்‌ கலந்த 
கரைசலில்‌ ஹைட்ரஜன்‌ அயனிகள்‌ 
மட்டுமே அடங்கியிருக்கின்‌ றன; 
வேறெந்த நேர்மின்‌ அயனிகளும்‌ 
அடங்கியிருக்கவில்லை. 

acid bath: (~லோ.) அமில 
முழுக்கு : மின்‌ முலாம்‌ பூசுதலுக்கு 


14 


ஆயத்தம்‌ செய்யுங்கால்‌ உலோகப்‌ 
பொருள்களைத்‌ தூய்மைப்படுத்து 
வதற்காகப்‌ பயன்படும்‌ அமில 
ஊறல்‌. 

ச blast பப்‌ .. 
அமில ஊதுலைச்‌ செதுக்கு வேலை : 
ஒளிச்செதுக்குத்‌ தகடுகளில்‌ எந்திர 
முறையில்‌ செதுக்கு வேலை செய்‌ 
வதற்கான ஒரு செய்முறை. 


acid colour : (சாய.) அமில வண்‌ 
ணம்‌; அமிலச்‌ சாயம்‌ : செயற்கை 
யான கரிமச்சாயப்பொருள்‌. சாயந்‌ 
தோய்க்கப்படும்‌ இழைக்கும்‌ இந்‌ 
தச்‌ சாயப்‌ பொருளுக்கும்‌ 
இணைப்பு ஏற்படுத்துவதாக அமி 
லம்‌ பயன்படுத்தப்படுவதால்‌ இந்‌ 
தப்‌ பெயர்‌ பேறறது. 759, கம்பள 
இழைகளுக்கு இதைப்‌ பயன்படுத்தி 
யே சாயநதோய்க்கப்படுகிறது. 


acid cure: (தானி.) அமிலப்‌ 
பதனம்‌ : வெப்பமின்றித்‌ துரித 
மாகக்‌ கந்தக வலிவூட்டம்‌ செய்‌ 
வதன்‌ வாயிலாக டயர்களைப்‌ 
எழுது பார்ப்பதற்காகக்‌ கந்தகக்‌ 
குளோரைடைப்‌ பயன்படுத்துதல்‌. 
acidproof paint : (மின்‌.) அமில 
எதிர்ப்பு வண்ணச்‌ சாயம்‌ : அமிலம்‌ 
வினைபுரிவதை எதிர்க்கிற ஒரு 
வகை வண்ணச்‌ சாயம்‌. 


acidulated water: (மின்‌.) அமில 
மாக்கிய நீர்‌: நீர்‌ கலந்து திட்பம்‌ 
குறைக்கப்பட்ட அமிலக்‌ கரைசல்‌. 
acieral : (உலோ.)இரும்பு முலாம்‌: 
எடை குறைந்த ஓர்‌ உலோகக்‌ 
கலவை. 6.4% செம்பு, 0.40, துத்த 
நாகம்‌, 0.9% நிக்கல்‌, 0.16%, 
இரும்பு 0.49, சிலிக்கன்‌ மீதம்‌ அலு 
மினியம்‌ அடங்கியது. இது முன்‌ 
னர்‌ உந்து வண்டிகளின்‌ உறுப்பு 
கள்‌ செய்வதற்குப்‌ பெருமளவில்‌ 
பயன்படுத்தப்பட்டது. 

aclinic line: (மின்‌.) சரிவற்ற 


கோடு : பூமியைச்‌ சுற்றியுள்ள ஒரு 


acoustics : 


கற்பனைக்‌ கோடு, இது ஏறத்தா 
மத்திய ரேகையில்‌ ரன்‌. 
இதில்‌ எல்லாப்‌ புள்ளிகளும்‌ ஒரு 
பூஜயக்‌ காந்தச்‌ சரிலினை உடை 
யனவாக இருக்கும்‌. 


acme thread : (எந்‌.) முடித்தி 
ழை : ஒருவகைத்‌ திருகு இழை, 

இதன்‌ திருகு இழையின்‌ பகுதி, 

சதுர இழைக்கும்‌, 1/-இழைக்கும்‌ 


மூடித்திரு கிழை 

இடைப்பட்டதாக இருக்கும்‌. ஊட்‌ 
டுத்‌. திருகுகளுக்குப்‌ பெருமளவில்‌ 
ப்யன்படுத்தப்படுகின்‌ ற து. இதில்‌ 

டைக்கோணம்‌ 29 தேசியத்‌ 
இருகிழை அல்லது அமெரிக்கத்‌ இரு 

மை எனப்படும்‌ திருகிழையில்‌ 
இடைக்கோணம்‌ 60 ஆகும்‌. 
aconit; ( மருந்‌, )அக்கோனிட்‌ மங்க 
ஷூட்‌ எனப்படும்‌ தாவரத்திலிரு 
தீது பெறப்படும்‌ ஒரு நச்சு மருந்து. 
இதுமிகவும்நஞ்சு த்தன்மைவாய்ந்த 
வெடியக்‌ கலப்புடைய வேதியியல்‌ 
மூலப்பொருள்‌. இதனைத்‌ தோலில்‌ 
வலியைக்‌ குறைக்கப்‌ பயன்படுத்து 
கிறார்கள்‌. 


acorn tube: (மின்‌.) கருவாலிக்‌ 
கொட்டை வடிவக்‌ குழாய்‌: ௧௫ 
வாலிக்‌ கொட்டை வடிவிலுள்ள 
ஒரு சிறிய எலெக்ட்ரான்‌ குழாய்‌. 
இதில்‌ அடித்தளம்‌ இல்லை. தனி 
மங்களுடனான இணைப்புகள்‌ 
குழாயிலிருந்து ஆரைகளைப்‌ 
போல்‌ நீண்டிருக்கும்‌ ஊடிகள்‌ வழி 
யாகச்‌ செய்யப்படுகின்‌ றன, இது 
உயர்‌ அதிர்வலைகளுக்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது, 

(இயற்‌.) ஒலியமைப்‌ 
பியல்‌; ஒலி ஆய்வியல்‌; ஒலி தொடர்‌ 
பான அறிவியல்‌. செவிப்புலனின்‌ 
ஒலியின்‌ தாக்குறவுகளை ஆராயும்‌ 


(3 


அதிலியல்‌, ஒர்‌ அறையில்‌ இருப்ப 


வர்களுக்கு ஒலி தெளிவாகக்‌ கேட்‌ 
பதைப்‌ பொறுத்து அந்த அறை 
யின்‌ ஒலி அமைப்பு நன்றாகவோ, 


மோசமாகவோ இருப்பதாகக்‌ 
கூறப்படுகிறது. 
acquired character: (உயி.) 


ஈட்டுப்‌ பண்பு : விலங்கின்‌ அல்லது 
தாவரத்தின்‌ ஆயுட்காலத்தின்‌ 
போது, அதன்‌ உடலில்‌ நோய்‌ 
அல்லது உணவின்‌ காரணமாகப்‌ 
பரம்பரையாக ஏற்படும்‌ மாறு 
தல்‌. 

8076 : ஏக்கர்‌: ஒரு நில அளவுக்‌ 
கூறு. 160 சதுர முழம்‌ அல்லது 
4840 சதுரகெஜம்‌ அல்லது 43,560 
சதுர அடி அல்லது 4425.696 


சதுரமீட்டர்‌ கொண்ட நில அளவு. 


acriflavine : (மருந்‌. ) அக்ரிஃபிளே 
வின்‌: கரிஎண்ணெயில்‌(8ல்‌)இருந்து 
தயாரிக்கப்படும்‌ மஞ்சள்‌ நிறமான 
நச்சுக்‌ கொல்லி மருந்து. இது மிக 
வும்‌ ஆற்றல்‌ வாய்ந்தது. : குருதி 
நிணநீர்‌ மூலம்‌ இதன்‌ செயல்‌ வலி 
வடைகிறது. 


acrobatics: (வாஜா.) விமானக்‌ 
கரண வித்தை: விமானம்‌ வானத்‌ 
தில்‌ குட்டிக்கரணங்கள்‌ போட்டு 
கரண வித்தைகள்‌ செய்து காட்டு 
தல்‌. 

acromegaly: (நோயி.) கபச்‌ சுரப்பி 
நோய்‌: கபச்சுரப்பியில்‌ (ஓitujtary 
280) ஏற்படும்‌ ஒரு நோய்‌. இத 
னால்‌ தலை, கைகள்‌, பாதங்கள்‌ 
அளவுக்குமீறி பருத்து விடுகின்‌ 
றன. 

acromion process: (நோயி,) 
தோள்‌ திருகு நோய்‌: தோள்பட்‌ 
டை எலும்பின்‌ ஒரு பகுதி சற்றே 
பின்புறமாகத்‌ இருகி இருத்தல்‌. 
8010௦12118: (௪.௪.) உச்சிநிலை 
மேடை: அடித்தகளமோ அடிப்‌ 
பீடமோ இல்லாத வரிமுக்கோண 
முகப்பு முகட்டின்‌ உச்சியிலும்‌ 


15 


இறுதி முனைகளிலும்‌ வைக்கப்பட்‌ 
டுள்ள கிறிய நிலைமேடை. 


acrylic resins: (வேதி. குழை.) 
கண்ணாடிப்‌ பிசின்‌: மெதில்‌-மெத்‌ 
தாக்கிரிலேட்‌ பிசின்‌ என்றும்‌ இதற்‌ 
குப்‌ பெயர்‌. பிளெக்சிகிளாஸ்‌, 
லூசைட்‌ போன்ற கண்ணாடிப்‌ 
பீசின்வகையைச்‌ சேர்ந்தது. இந்‌ 
தப்‌ பிசின்களில்‌ கண்ணாடியை 
விட அதிக அளவில்‌ ஊடுருவக்‌ 
கூடியது. விண்‌ பயணவாகன கவி 
கை மூடிகளிலும்‌, ஒளிச்‌ சிதறிகளி 
அம்தனி வகைப்‌ பலகணிகளிலும்‌, 
காட்சிப்‌ பெட்டகங்களிலும்‌ இப்‌ 
பிசின்கள்‌ பயன்படுகின்‌ றன.செயற்‌ 
கருவிகளிலும்‌, வழியொட்டுக்கண்‌ 
ணாடிகளிலும்‌ இது பயன்படுத்தப்‌ 
படுகிறது. இந்தப்‌ பிசின்‌ மூலைக்‌ 

காணங்களிலும்‌ ஒளியைப்‌ பாய்ச்‌ 
சுகிறது. (பார்க்க: குழைமவியல்‌). 


actinic rays: வேதியியல்‌ விளைவு 
ஒளிக்கதிர்கள்‌: ஒளிப்படப்‌ பால்‌ 
மங்களின்மீது வினைபுரியக்கூடிய 
ஒளிக்கதிர்கள்‌. 

actinic: (விண்‌.) ஒளிக்கதிர்‌ விளை 
வுடைய: வேதியியல்‌ விளைவு தரும்‌ 
ஒளிக்கதிர்களை ஒட்டியது. வேதி 
யியல்‌ ஒளிக்கதிர்‌ விளைவுகளை 
உண்டாக்கக்கூடிய மின்காந்தக்‌ 
கதிரியக்கத்துடன்‌ தொடர்புடை 
யது. 

actinium : ஆக்டினியம்‌ : கதி 
ரியக்கமுடைய உலோகப்‌ பொருள்‌ 
களில்‌ ஒன்று. இது அணு எண்‌ 89 
கொண்ட ஒரு தனிமம்‌. 


actinomyces : (தாவ.) நட்சத்‌ 
திரக்‌ காளான்‌ : நட்சத்திர வடிலி 
லுள்ள ஒரு வகைக்‌ காளான்‌. இது 
தரையடி அறைகளிலும்‌, மழைக்‌ 
குப்‌ பிறகு பூமியிலும்‌ ஈரநெடியை 
உண்டாக்குகிறது. 

actinomycosis:(நோயி, )மரநாக்கு 
ரோய்‌ :நட்சத்திரக்காளான்கள்‌ அல்‌ 
லதுஅவை போன்‌ ற உயிரிகள்‌ கார 


16 


ணமாக உண்டாகும்‌ ஒருவகை 
நோய்‌. இது கால்நடைகளின்‌ நாக்‌ 
தில்‌ கெட்டியான லீக்கத்தை ஏற்‌ 
படுத்துகிறது. 
activated alumina: (குளி.) 
செயலூக்கிய அலுமினிய உயிரகை : 
இது ஓர்‌ அலுமினியம்‌ ஆக்சைடு. 
இது ஈர்க்கும்‌ பொருளாகப்‌ பயன்‌ 
படுறெது. 
active conductor: (மின்‌.) செயல்‌ 
முளைப்பு மின்‌ ஊடு கடத்தி : மின்‌ 
னாட்டம்‌ பாய்ந்து செல்லக்‌ 
கூடிய ஊடுகடத்தி. 
active current : (மின்‌.) செயல்‌ 
முனைப்பு மின்னோட்டம்‌ : மாறு 
மின்னோட்டத்தில்‌ மின்னழுத்த 
நிலையிலுள்ள ஒரு பகுதி; அல்லது 
வாட்‌ இல்லாத அல்லது பயனில்‌ 
லாத ஆற்றலிலிருந்து “விளைவுறு 
ஆற்றலை வேறுபடுத்திக்‌ காட்டக்‌ 
கூடியது. 
active immunization: தீவிரத்‌ 
தொற்றுத்‌ தடை காப்பு: இறந்து 
போன அல்லது வலிமை குன்றிய 
பாக்டீரியாக்களை தீங்கற்றவை 
யாக்கி, அதே சமயம்‌ அவை குருதி 
யில்‌ பாதுகாப்பாகச்‌ செயற்படும்‌ 
படி செய்து, தொற்றுநோய்‌ 
களுக்கு எதிரான தடைகாப்பாக 
ஊசிமூலம்‌ உடலில்‌ செலுத்துதல்‌. 
எடுத்துக்காட்டு: அம்மை குத்து 
தல்‌. 
active material : (மின்‌.) க்‌ 
முனைப்பு மூலப்பொருள்‌ : ஒரு சேமக்‌ 
கலத்தில்‌, மின்கலத்தின்‌ நேர்மின்‌ 
தகட்டில்‌ (வலை) உள்ள பச்சைக்‌ 
குழம்பு என அழைக்கப்படுவது. 
active pressure : (மின்‌.) செயல்‌ 
னைப்பு அழுத்தம்‌ : மாறு மின்‌ 
னாட்டத்தில்‌ ஒரு மின்னோட்‌ 
_த்தை உண்டாக்கும்‌ விளைவுறு 
॥ன்னழுத்தம்‌. ஒரு மின்‌ சுற்றின்‌ 
'சறிவூட்ட  மின்னழுத்தத்திலிரு 
து வேறுபட்டது. 


actuate : தூண்டு இயக்கு : இயக்‌ 
குதல்‌, யங்கும்படி செய்தல்‌. 
தானியங்கி எந்திரங்களின்‌ ஓரதர்‌ 
கள்‌, இயக்குத்‌ தண்டின்‌ இயக்கத்‌ 
தின்‌ காரணமாக இயங்குவதற்குத்‌ 
தூண்டப்படுகின்‌ றது. 


acute angle: (sணி.) குறுங்‌ 
கோணம்‌ : ஒரு செங்கோணத்திற்கு 
அதாவது, 90” கோணத்திற்குக்‌ 


குறைந்த கோணம்‌, 


ad: (அச்சு.) விளம்பரம்‌ : விளம்‌ 
பரத்தைக்‌ குறிக்க ஆங்கிலத்தில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ சுருக்கக்‌ குறி 


எக: “ஆடம்‌”  அறைகலன்‌: 
ஆடம்‌ சகோதரர்கள்‌ (1728-1792) 


புகுத்திய ஒருவகை ஆங்கிலேய 


அறைகலன்‌ அலங்கார முறை. 
பொதுவாகப்‌ பண்டைய ரோ 
மானிய அணிகலன்களுடன்‌ சேர்‌ 
த்து அலங்கரிக்கப்படுவது. 


8085 apple: (உ௨ட.) குரல்‌ 
வளை : மனிதரின்‌ தொண்டைப்‌ 
25, பகுதியின்‌ முன்புறம்‌ 
இருக்கும்‌ ஒரு சிறிய 
எடுப்பான திரட்சி. 
இதுவே குரல்‌ உண்‌ 
டாக்கும்‌ உறுப்பு. 
adaptability: (இயற்‌ 
வளை நெகிழ்வுத்‌ திறன்‌: தறு 
வாய்க்கேற்ப இயைவு கொள்ளும்‌ 
திறன்‌; தற்போதுள்ள சூழ்நிலை 
க்கு உகந்தவாறு எளிதில்‌ பொருந்‌ 
தக்கூடிய திறன்‌ அளவு. 
adapter: மாற்றமைவுப்‌ பொறி ௦ 
வெவ்வேறு வடிவளவுகளிலுள்ள 
கருவிகளை ஒன்றுக்கொன்று மாற்‌ 
றிப்‌ பயன்படுத்திக்‌ கொள்வதற்கு 
உதவும்‌ துணைப்பொறி. 
adapter plate: (குழை.) மாற்‌ 
றமைவுப்‌ பொறித்‌ தகடு: உட்செலு 
த்து வார்ப்படப்‌ பணியில்‌, உர 
அழுத்துப்‌ பொறியுடன்‌ அல்லது 


குரல்வளை 


அச்சுத்தாள்‌ அழுத்துத்‌ தகட்டுப்‌ 
பாளத்துடன்‌ இணைந்திருக்கிற 
தகட்டுப்‌ பிடி வார்ப்படம்‌. 

addendum : (பல்‌.) புறம்‌: ஒரு 
பல்லிணைச்‌ சக்கரத்தில்‌, பற்சக்கர 
வட்டத்திற்கு வெளியேயுள்‌ ஸ்பீல்‌ 
லின்‌ முனை அல்லது பகுதி. ௩௮0 7% 


addendum: (உலோ.) புற இணை 
ப்பு: ஒரு பல்லிணையில்‌ பல்‌ இடை 
வெளிக்‌ கோட்டிலிருந்து புற விட்‌ 
டம்‌ வரையுள்ள தூரம்‌. 


addendum circle: (பல்‌.) புற வட்‌ 
டம்‌ : ஒரு பல்லிணைச்‌ சக்கரத்தின்‌ 
புறச்‌ சுற்றளவு. 

80061: (மின்னி. ) கூட்டல்‌ பொறி: 
மின்னணுவியல்‌ கணிப்பொறியி 
லுள்ள மின்சுற்றுவழியில்‌, இர 
ண்டு அல்லது அவற்றுக்கு மேற்‌ 
பட்ட இலக்கங்களின்‌ கூட்டுத்‌ 
தொகையைப்‌ பதிவு செய்வதற்‌ 
கான சாதனம்‌. 


addision’s disease : 
தோல்‌ கருமை நோய்‌: வரவரத்‌ 
தளர்ச்சியூட்டும்‌ குருதிச்‌ சோர்‌ 
வுடன்‌ மேனியில்‌ ஊதா நிறம்‌ படர்‌ 
விக்கும்‌ ஒருவகை நோய்‌. இது 
குண்டிக்காய்ச்‌ சுரப்பியில்‌ ஏற்‌ 
படும்‌ நோயினால்‌ உண்டாகிறது, 


(நோயி.) 


addition polymerization: 
(குழை.) சேர்மான மீச்சேர்ம 
இணைவு: இடைவிளைவுப்‌ பொ 
ருள்‌ எதனையும்‌ பிளந்திடாத 
வாறு, தமடையாத குழுமங்‌ 
களின்‌ எதிரெதிர்‌ வினையின்‌ வாயி 
லாக மூலக்கூறுகள்‌ ஒருங்கிணை 


கின்‌ ற ஒரு வேதியியல்‌ வினை. 


additive compound: (வேதி.) 
சேர்மானக்‌ கூட்டுப்பொருள்‌ ௨ இரு 
பொருள்கள்‌ ஒன்று சேர்வதால்‌ 
உண்டாகும்‌ கூட்டுப்‌ பொருள்‌. 
எடுத்துக்காட்டாக, எத்திலீன்‌ 
குளோரின்‌, எத்திலீன்‌ குளோரைடு 
ஆகிய 


இருபொருள்கள்‌ இணைவ' 


27 


தால்‌ ஒரு கூட்டுப்பொருள்‌ உண்‌ 
டாகிறது. 


additive method of colour pho- 
tography: வண்ணம்‌ ஒளிப்படச்‌ சேர்‌ 
மான முறை: ஒளிப்படங்கள்‌ சிவப்‌ 
பான பகுதிகள்‌ அனைத்தும்‌ மிக 
நுண்ணிய புள்ளிகளைக்‌ கொண்டி 
ருக்கும்‌. அதேபோன்று, நீலம்‌, பச்‌ 
சை வண்ணப்‌ பகுதிகளிலும்‌ இருக்‌ 
கும்‌. மற்ற வண்ணப்‌ பகுதிகளில்‌ 
சிவப்பு, நீலம்‌, பச்சை நிறப்புள்ளி 
கள்‌ கலந்திருக்கும்‌ (எ-டு : கருஞ்‌ 
சிவப்பில்‌, சிவப்பு, நீலப்புள்ளிகள்‌) 
வண்ணத்‌ தொலைக்காட்சிகளிலும்‌ 
இதனைக்‌ காணலாம்‌. 


additives: சேர்மானப்‌ பொருள்‌ 
கள்‌ ௨ எண்ணெயின்‌ பிசுபிசுப்புத்‌ 
தன்மையைக்‌ குறைப்பதற்காகவும்‌ 
உணவுக்கு வண்ண மூட்டுவதற்‌ 
காகவும்‌ எண்ணெயுடன்‌ சேர்க்கப்‌ 
படும்‌ பொருள்கள்‌. 


acditives: (தானி.) சேர்மானப்‌ 
பொருள்கள்‌ ௨ மசகு எண்ணெய்‌ 
களில்‌, தேவையான பண்புகளைக்‌ 
கொண்டு வருவதற்காகச்‌ சேர்க்கப்‌ 
படும்‌ வேதியியல்‌ பொருள்கள்‌. 
adductor muscle: (உட.) முன்னி 
ழுப்புத்‌ தசை: முன்னிமுக்கும்‌ இயல்‌ 
புடைய தசைநார்‌. கையை உடலை 
நோக்கிக்‌ கொண்டு வருவது இந்‌ 
தத்‌ த்தான்‌. 

adhesive: (s.க.) ஒட்டுப்பசை: 
இரண்டு பொருள்களை ஒன்றோ 
டொன்று ஓட்டிக்கொள்ளும்படி 
செய்யும்‌ சாந்து, பசை அல்லது 
வேறு பொருள்‌. 


2iabatic: (குளி.) மாறா வெப்ப 
நிலை சார்ந்த: வெப்பநிலை மாறா 
மல்‌, கன அளவில்‌ அல்லது அழுத்த 
நிலையில்‌ ஏற்படும்‌ ஒரு மாறுதல்‌. 
adiabatic process: (குளி.) மாறா 
வெப்பநிலை நிகழ்ச்சி: வெப்பநிலை 
குறையாமல்‌ அல்லது கன அளவில்‌ 


[6 


ஒரு மாறுதலை உண்டாக்கும்‌ ஒரு 
நிகழ்ச்சி. 

adherence: ஒட்டுதல்‌: மாறுபட்ட 
துகள்கள்‌ ஒன்றையொன்று பற்‌ 
றிக்கொண்டிருக்கிற அல்லது ஓட்‌ 
டிக்‌ கொண்டிருக்கிற தன்மை. 


adhesion or adhesive power: 
(எந்‌.) அயற்பரப்பொட்டு அல்லது 
ஒட்டுந்திறன்‌: (1) எந்திரத்தின்‌ 
பிற உறுப்புகளை இயங்க வைக்‌ 
கும்‌. அது தொட்டுக்‌ கொண்டிருக்‌ 
கும்‌ பரப்புக்குமிடையில்‌ இருந்து 
வருகிற உராய்வு. 

(2) ஒரு பொருளின்‌ பரப்பி 
லுள்ள அணுக்களுடன்‌ பிறிதொரு 
பொருளின்‌ பரப்பிலுள்ள அணுக்‌ 
கள்‌ மிகுதியாக ஒட்டிக்கொள்ளும்‌ 
தன்மை. 

(3) குழைமவியலில்‌, இரு முகப்டி 
கள்‌, ஒரு கரைசலினால்‌ மெருகூட்‌ 
டப்‌ பெற்றபின்பு, ஒரு குழைமத்தி 
னால்‌ இணைக்கப்பட்டிருக்கும்‌ 
நிலை. 


adjacent: angle: (வரை.) அண்‌ 
டைக்கோணம்‌: வடிவ கணிதத்தில்‌, 
இரு கோணங்களுக்கு ஒரு பக்கம்‌ 
பொதுவாக இருக்குமானால்‌, 
அந்த இரு கோணங்களும்‌ அண்‌ 
டைக்‌ கோணங்கள்‌ எனப்படும்‌. 


adjacent-channel interference 
(மின்‌.) அண்டை அலை வரிசை 
இடையீடு: தொலைக்காட்சி 
போன்றவற்றில்‌ உள்ள அதிகாரம்‌ 
பெற்ற அண்டை அலை வரிசையி 
லிருந்து எழுகிற ஒரு சைகையி 
னால்‌ உண்டாகும்‌ இடையீடு. 

adj: சீரமைவு செய்‌: தொடர்பு 
நிலை, இருப்பு நிலை, பொருத்த 
நிலை போன்றவற்றுக்குத்‌ தக்க 
வாறு உறுப்புகளைப்‌ பொறுத்த 
மாக அமைத்துக்‌ கொள்ளுதல்‌. 


adjustable boring tool: (a்‌.) 
சீரமைவு செய்யத்தக்க துணைக்‌ 


கருவி: வெட்டுக்‌ கருவியையும்‌, 
கைப்பிடியையும்‌ மாற்றாமலே 
வெவ்வேறு பணிக்கேற்ப வெட்டுக்‌ 
கருவியைப்‌ பொருத்தக்கூடிய 
கருவி. 


adjustable condenser: (மின்‌. ) 
சீரமைவு செய்யத்தக்க மின்‌ விசை 
ல இயங்கக்கூடிய தகடுகளின்‌ 
வாயிலாக, மாறுபட்ட தேவை 
களுக்கேற்ப விசையேற்றும்‌ திற 
னை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு 
மின்‌ விசையேற்றி. 


adjustable parallels : (எந்‌.) சீர 
மைவு செய்யத்தக்க இணைக்கம்பி 
கள்‌ : ஆப்பு வடிவ ம்பு 
இண்கசம் பின்‌. வல்‌ ப்பி 
யின்‌ மெல்லிய முனை மற்றொன்‌ 
றின்‌ தடித்த மூனையுடன்‌ பொருத்‌ 
தப்‌ பட்டிருக்கும்‌, ஷேல்‌ கம்பியின்‌ 


இணைக்கம்பிகள்‌ 


முகப்பும்‌, கீழ்க்கம்பியின்‌ அடி 
முகப்பும்‌ இணையொத்ததாக 
அமைந்திருக்கும்‌. எனினும்‌, இரு 
முகப்புகளுக்குமிடையிலான தூரத்‌ 
தைக்‌ கூட்டவோ குறைக்கவோ 
செய்யலாம்‌. இவ்விரு கம்பிகளும்‌ 
விலகி விடாமல்‌ தடுப்பதற்காக, 
இரண்டும்‌ ஒரு திருகாணி வாயி 
லாகப்‌ பூட்டப்பட்டிருக்கும்‌. 


adjustable pitch propeller: 
(வானூ.) சீர மை வு செய்யத்தக்க 
உந்து சுழல்‌ விசிறி ; இந்தச்‌ சுழல்‌ 
விசிறியின்‌ குடத்தில்‌, இயங்காத 
நிலையில்‌, தேவையான எந்த உந்து 
தலுக்கும்‌ ஏற்ப. அலகுகளை 
இணைத்துக்‌ கொள்ளலாம்‌. 

adjustable reamer : (எந்‌.) சீர 
மைவு செய்யத்தக்க துணைச்‌ சீர்மி ; 
ஒரு மைய மரையாணி அல்லது திரு 
காணி வாயிலாக வடிவளவிணைப்‌ 


பெரிதாக்கக்கூடிய துளைச்‌ சீர்மி, 
மரையாணியை அல்லது திருகாணி 
யை முடூக்குவதன்‌ மூலம்‌ துளைச்‌ 
சீர்மி விரிவடைகிறது. 


adjustable resistance : (மின்‌.) 
சீரமைவு செய்யத்தக்க மின்‌ தடை £௦ 
இதனை மாறுபடும்‌ மின்‌ தடை என்‌ 
றும்‌ அழைப்பர்‌. உயர்வை அல்லது 
குறைவை அனு மதிக்கக்கூடிய மின்‌ 
தடை. 


adjustable speed motor: (மின்‌.) 
சீரமைவு செய்யத்தக்க வேக மின்‌ 
னோடி : மிகுதியான அளவுக்கு 
வேகத்தை மாற்றியமைக்கக்‌ கூடிய 
மின்னோடி. இதில்‌ வேகத்தை ஒரு 
முறை சீரமைவு செய்துவிட்டால்‌, 
பாரம்‌ எத்துணை அளவு இருப்‌ 
பினும்‌, வேகம்‌ ஒரே சீராக இருந்து 
வரும்‌. 


adjustable tap: ((எந்‌.) சீரமைவு 
செய்யத்தக்க வடிகுழாய்‌ ; ஆரப்‌ 
போக்கில்‌ மாற்றியமைக்கக்‌ கூடிய 
வாறு அலகுகள்‌ அல்லது செதுக்குக்‌ 
கருவிகள்‌ பொருத்தப்பட்ட வடி 
குழாய்‌. 

adjustable wrench : சீரமைவுத்‌ 
திருகுக்‌ குறடு : தக்கவாறு அமைத்‌ 
துக்‌ கொள்ளக்‌ கூடியதாகத்‌ திறந்த 
வாயினைக்‌ கொண்ட ஒரு திருகுக்‌ 
குறடு. 


adjusting screw: (எந்‌. ) சீரமைவு 
செய்யத்தக்க திருகாணி : ஒருவகை 
ரம்பப்‌ பற்சாய்வுத்‌ திருகாணி, 
இதனைப்‌ பயன்படுத்தி, எந்திரங்‌ 
களின்‌ உறுப்புகளைப்‌ பரிமாணங் 
களுக்குச்‌ சரியமைவு செய்வதைவிட 
அதிகத்‌ துல்லியமாகச்‌ சீரமைவு 
செய்யவோ ஓழுங்கமைவு செய்ய 
வோ முடியும்‌. 


adjustment: ( எந்‌.) சீரமைவு : 
ஒரு பொறியின்‌ அல்லது எந்திரத்‌ 
தின்‌ உறுப்புகளைப்‌ பொருத்த 
மான நிலைகளில்‌ சீராகப்‌ 
பொருத்தி அமைத்தல்‌. 


19 


adjustment strips: (எந்‌.) சீர 
மைவு உலோக வார்ப்பட்டைகள்‌ : 
இந்த ஆப்பு வடிவ உலோக வார்ப்‌ 
பட்டைகள்‌ வாயிலாக, நழுவுமேற்‌ 
பரப்புகளின்‌ சரியான, தாங்கி 
யினைச்‌ சீரமைவு செய்யலாம்‌. 
ரம்பப்‌ பற்சாய்வுத்‌ திருகாணிகளை 
அல்லது சீரமைவு செய்யத்தக்க 
திருகாணிகளைக்‌ கொண்டு துல்‌ 
லியமான இணைப்பினை ஏற்‌ 
படுத்த முடியும்‌. 

aman : (அச்சு. ) விளம்பரக்காரர்‌: 
விளம்பரச்‌ சாதனங்களைத்‌ தயாரிப்‌ 
பவர்‌. 

admittance : (மின்‌.) விடுப்பு 
விடை : மறிப்புக்கு நேர்‌ எதிரா 
னது. மாறுமின்னோட்டச்‌ சுற்றுப்‌ 
பாதைகளில்‌ பயன்படும்‌ ஓர்‌ அலகு. 
இது ஒம்களில்‌ அளவிடப்படுகிறது. 


adobe construction: (௧.௪.) 
உணக்கிய செங்கல்‌ கட்டுமானம்‌ : 
வெயிலில்‌ காய்ந்த பச்சைக்‌ செங்‌ 
கல்லால்‌ கட்டப்பட்ட புறச்சுவர்‌ 
களைக்‌ கொண்ட கட்டிடம்‌. இந்‌ 
தச்‌ செங்கற்கள்‌, மண்ணும்‌ வைக்‌ 
கோலும்‌ கலந்த கலவையால்‌ செய்‌ 
யப்பட்டு வெயிலில்‌ உணக்கியவை 
யாகும்‌. 

adreral glands : (உட.) குண்டிக்‌ 
காய்ச்‌ சுரப்பி; இவை சிறுநீரகத்‌ 
தை அடுத்துள்ள சுரப்பிகள்‌. இந்‌ 
தச்‌ சுரப்பியின்‌ ௨ட்பகுதியான உட்‌ 
கருவிலிருந்து ஊறும்‌ ““அட்ரின 
லீன்‌'' எனப்படும்‌ சுரப்பு நீர்‌ இரத்‌ 
தத்தில்‌ பாய்ந்து, திடீர்‌ அச்சம்‌ 
அல்லது கோபத்தின்போது விரை 
வான இதயத்‌ துடிப்பு, வெளுத்த 
முகம்‌ போன்ற விளைவுகளை 
உண்டாக்குகிறது. இந்தச்‌ சுரப்பி 
யின்‌ புறப்பகுதி உள்ளுறுப்பு மாறு 
தல்களை உண்டாக்குகிறது. பற 
வைகளிலும்‌, மீன்களிலுமுள்ள 
இந்தச்‌ சுரப்பிகள்‌ முற்றிலும்‌ 
வேறானவை. 

adulteration :கலப்படம்‌: மட்ட 
மான அமைப்பான்‌களையோ 


40 


அயற்‌ பொருள்களையோ கலந்து 
தூய்மையைக்‌ கெடுத்தல்‌. 


advance: (தானி;மின்‌.) முன்னீடு: 
உந்து தண்டு நிலையின்‌ உச்சிநிலை 
மையத்தின்‌ நேரத்தைப்பொறுத்து 
மின்பொறி உண்டாகும்‌ நோத்‌ 
தைச்‌ சீரமைவு செய்தல்‌. 

(2) மின்னியற்‌ கருவி வேலைக்‌ 
குப்‌ பயன்படுத்தப்படும்‌ செம்பும்‌ 
நிக்கலும்‌ கலந்த ஓர்‌ உலோகக்‌ 
கலவை (உலோகவியல்‌). 
Advatising: விளம்பரம்‌ செய்தல்‌: 
பொது அறிவிப்புகளைத்‌ தயாரித்‌ 
துப்‌ பொது மக்களிடையே பரப்‌ 
பும்‌ செயல்‌. 


292: செங்கோண வெட்டுக்‌ கருவி; 
கைப்பிடிக்குச்‌ செங்கோணத்தில்‌ 


ஏ நன 


செங்கோஸ்‌ வெட்டுக்‌ கருவி 


வேட்டுக்‌ தத்தி அமைந்துள்ள ஒரு 
வகை லெட்டுக்‌ கருவி. 
adz-eye ணார :(மர.வே.) 


செங்கோன: முகப்‌ புச்‌ சம்மட்டி : 

ஆணி பற்றி இழுக்கும்‌ அமைவு 

டைய வார்சுத்தி 

யல்‌.இதில்‌ முகப்பு, 

மற்ற சுத்தியல்‌ 

ச்‌ களைவிடக்‌ கூடுத 

சம்மட்டி லாக நீண்டு கைப்‌ 
பிடிவரை அமைந்திருக்கும்‌. 


aerated water: (வேதி. ) காற்‌ 
றூட்டிய நீர்‌ : காற்றினைச்‌ செலுத்‌ 
தித்‌ தூய்மையாக்கப்பட்ட நீர்‌. 
aeration : (வேதி. ) காற்றூட்டல்‌: 
(1) நீரினை அல்லது வேறு திரவத்‌ 
தைத்‌ தரய்மைப்படுத்துவதற்காக. 
அதனுள்ளே காற்றினைச்‌ 
செலுத்துதல்‌; காற்றின்‌ வேதியியல்‌ 
வினைக்கு உட்படுத்துதல்‌. 

£2) சாக்கடை.யை அகற்றும்‌ சாத 


னத்தில்‌, தொட்டியின்‌ அடிமட்‌ 
டத்திலிருந்து, ஓர்‌ எந்திர சாதனத்‌ 
தின்‌ மூலம்‌ கழிவு நீரின்‌ மட்டத்தை 
உயர்த்தி, நீரை வெளியேற்றுவதற்‌ 
குப்‌ பயன்படும்‌ ஒரு துணை நிலைத்‌ 
தொட்டி, 
ரவ!;வான்கம்பி:(மின்‌.) கம்பியில்‌ 
லாத்‌ தந்தியில்‌ பயன்படும்‌ ஒரு 
சொல்‌. இதில்‌ தனியொன்றான 
அல்லது தொகுதியான மின்கள்‌ 
கடத்திகள்‌ அமைந்திருக்கும்‌. சை 
கைகளைத்‌ தாங்கி வரும்‌ ன்‌ 
காந்த அலைகளை விண்வெளியிலி 
ருந்து ஏற்றிணைத்துக்‌ கொள்‌ 
வதற்கு அல்லது விண்வெளியில்‌ 
அவற்றைப்‌ பரப்புவதற்காக, கட்‌ 
டிடங்கள்‌, கோபுரங்கள்‌, உயர்ந்த 
கம்பங்கள்‌ ஆகியவற்றின்‌ உச்சி 
யில்‌ இரு முனைகளுக்கிைடையே 
தொங்கலிடப்பட்டிருக்கும்‌. “வான 
லைக்‌ கொடி' (88௩௩௨) என்றும்‌ 
இதனை அழைப்பர்‌, 


aerial metal: (உலோ.) வான்‌ 
கம்பி உலோகம்‌: அலுமினியமும்‌ 
லிதியமும்‌ கலந்த மிக வலுவான 
உலோகக்கலவை. ஆனால்‌ இதன்‌ 
கனம்‌ மிகக்‌ குறைவு. 

aeroballistic missile: (விண்‌.) 
விண்வழி ஏவுகணை: பூமீயின்‌ வாயு 
மண்டலத்திற்குள்‌ ஓலியினும்‌ விஞ்‌ 
சிய வேகத்தில்‌ பறப்பதற்கான 
உந்து விசையினையும்‌ தொடர்ச்சி 
யான சுழற்சி உத்தியினையும்‌ 
கொண்ட ஓர்‌ இறகற்ற விண்கலம்‌. 
aerodynamic balanced sur- 
face : (வானூ.) வளியியக்கத சம 
நிலைப்‌ பரப்பு : கீல்‌ அச்சினை' அல்‌ 
லது சுழல்‌ முனையைச்‌ சுற்றி 
இணைவாக்க,. விளைவு நெம்பு 
திறனை மிகச்‌ சிறிய அளவில்‌ ஏற்‌ 
படுத்துகிற அல்லது இல்லாமலே 
செய்கிற வகையில்‌ அந்தக்‌ கீல்‌ அச்‌ 
சின்‌ சுழல்‌ முனையின்‌ இருபக்கங்‌ 
களிலும்‌ ர்ண்டிருக்கிற அல்லது 
அதனுடன்‌ துணைச்‌ சாதனங்‌ 
களை அல்லது விரிவாக்கங்களை 


கொண்டிருக்கிற ஒரு கட்டுப்பாட்‌ 
டும்‌ பரப்பு. 

aeration: (குளி.) காற்றூட்டல்‌: 
காற்றோட்டம்‌ மூலமாகக்‌ குளிர்‌ 
விக்கும்‌ கலவை செய்யும்‌ செய்‌ 
முறை. 


aerodynamic center, wing 
section: (வானூ.) வளியியக்க 
மையம்‌, சிறகுப்‌ பகுதி: நிரல்‌ கோட்‌ 
டின்‌ நாண்‌ மீது அல்லது அதனரு 
கே அமைந்துள்ள ஒரு மையம்‌. 
இது, விமானச்‌ சிறகின்‌ முன்விளிம்‌ 
பிற்குப்‌ பின்னருள்ள நாணின்‌ 
நீளத்தில்‌ ஏறத்தாழ கால்‌ பகுதி 
இருக்கும்‌. இந்த மையத்தைச்‌ 
சுற்றி, நெம்பு திறன்‌ குணகம்‌ 
நடைமுறையில்‌ மாறாமலே இருக்‌ 
கும்‌. 

aerodynamics: (வாஹறா.) வளி 
யியக்கவியல்‌: இயங்கும்‌ வளிமங்‌ 
சுள்‌அவற்றின்‌ எந்திரவியல்‌ விளை 
வுகள்‌ ஆகியவை பற்றிய அறிலி 
யல்‌ பிரிவு. 


aerodynamic volume: (uவானூ. ) 
வளியியக்கக்‌ கன அளவு: ஒரு வான்‌ 
கூண்டின்‌ பிதுக்கப்‌ பகுதிகள்‌ உட்‌ 
பட அதன்‌ மொத்தக்‌ கன அளவு. 


aerodyne: (வானூ.) காற்றினும்‌ 
எடைமிக்க வான்‌ கலம்‌: பறக்கும்‌ 
போது முக்கியமாக வளியியக்க 
விசைகளிலிருந்து பறக்கும்‌ ஆற்ற 
லைப்‌ பெறும்‌ வானூர்தியைக்‌ 
குறிக்கும்‌ ஒரு பொதுவான சொல்‌. 


aeroelasticity: (விண்‌. )மிகுவிசை 
வான்கல்‌ அதிர்வியக்கம்‌: நெகிழ்‌ 
திறன்‌ வாய்ந்த பொருள்களின்‌ மீது 
வளியியக்க “இயற்பியல்‌ விசை 
களின்‌ விளைவு. 


aerogroph: வண்ணப்பூச்சு தூரி 
: . கைக்குப்‌ பதி 
ரூமை... லாக வண்ணத்‌ 
ச்‌ ஓஒ 4. தைப்‌ பீச்சியடி 
| ட க்கும்‌ கருவி. 


21 


aerolite: (உலா. ) விண்‌ வீழ்கல்‌; 
ஏரோலைட்‌: 96% அலுமினியம்‌ 
அடங்கிய ஒர்‌ அலுமினிய உலோ 
கக்‌ கலவை.வீதஎடைமானம்‌ 2, 74, 
வானூர்தியும்‌ தானியங்கிகளின்‌ 
உறுப்புகளும்‌ தயாரிக்கப்‌ பயன்படு 
கிறது. : 


aeronautics: வானூர்தியியல்‌ : 
வானூர்தி பறத்தல்‌ தொடர்பான 
அறிவியல்‌. 


aerosol: (குளி.) தூசிப்படலம்‌ : 
காற்றில்‌ மிதக்கும்‌ சிறு சிறு துகள்‌ 
கள்‌. எடுத்துக்காட்டு: தூசி; மூடு 
பனி; புகை. 

aerospace: (விண்‌.) விண்வெளி: 
பூமியின்‌ மேற்பரப்புக்குப்‌ புறத்தே 
யுள்ள அகன்று விரிந்த பிரம்மாண்‌ 


டமான ஊடகம்‌, 


aeroforces: (விண்‌.) விண்வெளி 
விசைகள்‌: இராணுவ நோக்கங்க 
ளுக்காக விண்வெளியில்‌ செயற்‌ 
படுகிற ஊர்திகள்‌ அனைத்தையும்‌, 
பொருத்தமான இடங்களில்‌ ஆயு 
தங்களையும்‌, அவற்றைக்‌ கையா 
ளம்‌ இயக்குநர்களையும்‌ இது உள்‌ 
ளடக்கும்‌. 

aerospace vehicle: (விண்‌.) வான்‌ 
வெளிக்‌ கலம்‌: வாயு மண்டலத்தி 
லும்‌ விண்வெளி மண்டலத்திலும்‌ 
இயங்கக்கூடிய ஒரு கலம்‌. வான்‌ 
வெளிச்‌ சூழ்நிலையில்‌ தானா 
கவோ மனிதர்‌ இயக்கியோ இயங்‌ 
குதற ஊர்திமையும்‌ குறிக்கும்‌. 
aetiology, etiology : (நோயி.) 
நோய்முதல்‌ ஆய்வியல்‌ : நோய்க்‌ 
கான காரணம்‌ பற்றி ஆராயும்‌ 
துறை. 

afferent nerve: (உட. ) உணர்ச்சி 
நரம்பு : மூளைக்கும்‌, தண்டுவடத்‌ 
திற்கும்‌ உணர்ச்சிகளைக்‌ கொண்டு 
சேர்க்கிற நரம்பு. 

8605181: (வானூ.) வான்கூண்டு: 
வான்கலம்‌ அல்லது பலூன்‌ 


22 


போன்ற காற்றினும்‌ எடை 
குறைந்த வானூர்‌ இயைக்‌ குறிக்கும்‌ 
ஒரு சொல்‌. 


3605181108: (வானூ .) வளிச்சூழல்‌ 
சமநிலையியல்‌: வளிமப்‌ பாய்மங்‌ 
கள்‌, அவற்றில்‌ அமிழ்ந்திருக்கும்‌ 
பொருள்கள்‌ ஆகியவற்றின்‌ சம 


நிலை பற்றிய அறிவியல்‌. 


aerostation: (வானூ.) வான்‌ 
கூண்டு செலுத்துதல்‌: வான்கூண்டு 
களைச்‌ செலுத்துங்‌ கலை. 


african mahogany : (மர.வே.) 
ஆஃப்ரிக்கச்‌ சீமை நூக்கு: சீமை 
நரக்குக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த ஓர்‌ 
அரிய மரவகை. முக்கியமாக ஆஃப்‌ 
ரிக்காவில்‌ காணப்படுவது. மிகுந்த 
உயரமும்‌ அகலமும்‌ உடைய இந்த 
மரம்‌ நல்ல மெருகேற்றும்‌ கட்டு 
மான மரவகை. நுட்பமான அறை 
கலன்கள்‌ செய்யப்‌ பயன்படுகிறது. 


after. birth : (உட.) பேறுகால 
இளங்கொடி : பிறக்காத குழந்தை 
தாயிடமிருந்து உணவும்‌, ஆக்சிஜ 
னும்‌ பெறுவதற்கு உதவும்‌ உறுப்பு. 
குழந்தை பிறந்த பின்பு இது தாயி 
டமிருந்து வெளியே வந்துவிடும்‌. 
இதனுடன்‌ குழந்தை உருவாகும்‌ 
கருப்பையின்‌ உள்படலமும்‌ வெளி 
வரும்‌. இவை இரண்டும்‌ சேர்ந்து 
பேறுகால ' இளங்கொடி எனப்‌ 
படும்‌. 


after-damp: (வேதி. ) சுரங்க நச்சு 
வளி : ஒரு சுரங்கத்தில்‌ சுரங்க 
வெடி விபத்துக்குப்‌ பின்னால்‌ உண்‌ 
டாகும்‌ கார்பன்‌ டை யாக்சைடு 
என்னும்‌ நச்சு வளி. 

after-image : (வண்‌. ) பின்தோற்‌ 
றம்‌ : ஒரு பொருளைப்‌ பார்த்த 
பிறகு மனதில்‌ சிறிது நேரம்‌ பதிற்‌ 
திருக்கும்‌ உருவம்‌. 

௮087-8௨08 : கடற்கோரைக்‌ கூழ்‌ : 
கடற்கோரை வகைகளிலிருந்து 
தயாரிக்கப்படும்‌ ஒரு வகைக்‌ கூழ்‌. 


ஆய்வுக்கூடத்தில்‌ இவற்றில்‌ பாக்‌ 

டீரியாவை வளர்க்கின்றனர்‌. 

898710 : (தாவ.) நிலக்குடை: நச்‌ 
சுத்‌ தன்மையுள்ள 


af 3 ஸ்‌ காளான்‌ போன்ற 
oC) TS, நாய்க்குடைவகை, 


agate :(க௦ணி.,) படி 
கக்‌ கல்‌: (1) ஒரு 
வகைப்‌ பலவண்ணப்‌ படிகக்‌ கல்‌. 
இதில்‌ வண்ணங்கள்‌ பொதுவாகப்‌ 
பட்டைக்‌ கோடுகளாக இருக்கும்‌. 
(2) நவமணிகளில்‌ ஒன்று. 

(3) (அச்சுக்கலை) சுமார்‌ 51 அல 
குகள்‌ வடிவளவுள்ள ஓர்‌ அச்செ 
ழுத்துரு. 

agfacolour: (வண்‌ .) அக்‌ஃபா வண்‌ 
ணம்‌: இது ஒருவகை வண்ண ஒளிப்‌ 
படக்‌ கலை வகை, இதில்‌ மூன்று 
ஒளியுணர்‌ சுருள்கள்‌, ஒரே செல்லு 
லாய்டு அதாரத்தில்‌ பொருத்தப்‌ 
பட்டிருக்கும்‌. இந்தச்‌ சுருள்கள்‌, 
நீல ஒளியுணர்வு, பச்சை ஒளி 
யுணர்வு, சிவப்பு ஒளியுணர்வு 
கொண்டவை.ஒனிப்பட உருவிளக்‌ 
கப்‌ பொருளுடன்‌ இணைந்து சுர 
ளில்‌ பொருத்தமான வண்ண உருக்‌ 
காட்சியை உண்டாக்கக்‌ கூடிய 
பொருள்கள்‌ இச்சுருள்களில்‌ அட. 
ங்கியுள்ளன, 


agglutination : (௨ட.) குருதி 
யணு ஒட்டுத்திரள்‌ : குருநியிலுள்ள 
அணு உயீர்‌ ஓட்டுத்திரள்‌. இது 
குருதியில்‌ இருக்கும்போது அதி 
லுள்ள நச்சுப்‌ பொருள்களை உட்‌ 
கொள்கிறது. ஆரோக்கியமான 
மனிதரிடமிருந்து நோயுற்ற மனித 
ருக்குக்‌ குருநியைப்‌ பாதுகாப்பாகச்‌ 
செலுத்த முடியுமா என்பதைச்‌ 
சோதித்துப்‌ பார்க்க இது உதவு 
கிறது. 


aggregate : ஒரினத்‌ தொகை; கல 
வைப்‌ பொருள்‌ ; ஒரே இயல்புள்ள 
அணுத்‌ துகள்களின்‌ திரட்‌ ரி. 


திலக்குடை 


கaஏiாஏ : (உலோ.,) முதிர்ச்சி: இயற்‌ 
கை வெப்பம்‌, குளிர்ச்சி காரண 
மாகச்‌ லெ உலோகங்களில்‌ அல்லது 
உலோகக்‌ கலவைகளில்‌ காலப்‌ 
போக்கில்‌ ஏற்படும்‌ மாறுபாடு. 


aging of incandescent lamp : 
(மின்‌.) வெண்சுடர்‌ விளக்குத்‌ 
தளர்ச்சி: வெண்சுடர்‌ விளக்கி 
௮ள்ள இழையும்‌ விளக்குக்குமிழின்‌ 
உட்புறமுள்ள பூச்சும்‌ உயிரக 
இணைவு காரணமாகப்‌ படிப்படி 
யாக ஒளி குன்றுதல்‌. 


aging of magnet ; (மின்‌.) காந்‌ 
தத்‌ தளர்ச்சி: ஒரு காந்தத்தினு 
டைய காந்த நிலைப்பாட்டுத்‌ 
திறனை மிகுதியாக்கும்‌ செய்முறை 
க்கு அந்தக்‌ காந்தத்தை உட்படுத்‌ 
துதல. 

agitator : (எந்‌.) கலக்குக்‌ கருவி : 
பெரிய அண்டாக்களில்‌ அல்லது 
பெருந்தொட்டிகளிலுள்ள அமைப்‌ 
பான்களை ஒன்றாகக்‌ கலப்பதற்‌ 
காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ ஓர்‌ எந்‌ 
திரக்‌ கலக்குச்‌ சாதனம்‌. 

agonic line : (மின்‌.) கோணம்‌ 
படாத கோடு : பூமியின்‌ மேற்பரப்‌ 
பினைச்‌ சுற்றி வடக்கு-தெற்குத்‌ 
திசையிலுள்ள ஒரு கற்பனைக்‌ 
கோடு. இதில்‌ எல்லாப்‌ புள்ளி 
களும்‌ பூஜ்யச்‌ சரிவினையே கொண்‌ 
டிருக்கும்‌. 

agricultural bolt : (பட்‌.) வேளா 
ண்மை மரையாணி: உருட்டுச்‌ 
செய்‌ முறை 
மூலம்‌ அமை 
ந்த திருகு, 


சட 


மரையாணி சுருள பட 

டைகளை 

உடற்‌ பகுதியில்‌ கொண்டுள்ள ஒரு 
மரையாணி. 


agravic : (விண்‌.) புவிஈர்ப்பு இன்‌ 
மை : புவிஈர்ப்பு விசை இல்லாத 
ஒரு நிலை; எடையின்மை நிலை. 


agriculture : வேளாண்மை; உழவு; 


23 


பயிர்களைச்‌ சாகுபடி செய்து 
விளை பொருள்களை விளைவித்‌ 
தல்‌, கால்நடையைப்‌ பேணி 
வளர்த்தல்‌ ஆகியன தொடர்பான 
அறிவியல்‌. 


aileron: (வாஜாூ.) வானூர்திச்‌ சிற 
கின்‌ ஓரமடக்கு : ஒரு வானூர்திச்‌ 
சிறகின்‌ இழுவை முனையுடன்‌ கீல்‌ 


4h அச்சு ௮ல்‌ 
லது சுழல்‌ 

ட பன்‌ முனை மூலம்‌ 
ழி. ஃ. இணைக்‌ கப்‌ 
. பட்டுள்ள 

ஒாம்டககு ஒரு துணைப்‌ 


பரப்பு. வானூர்தியின்‌ மீது உருள்‌ 
கிற சுழற்சியை ஏற்படுத்துவது 
இதன்‌ முக்கிய பணியாகும்‌. 
2112௦1 angla : (வானூ.) 
வானூர்திச்‌ சிறகின்‌ ஓர மடக்குக்‌ 
கோணம்‌; வானூர்திச்‌ சிறகின்‌ ஓர 
மடக்கு, அதன்‌ நடுவு நிலையி 
லிருந்து கோண இடப்பெயர்ச்சி 
பெறுதல்‌, வானூர்‌ திச்‌ சிறகின்‌ ஓர 
மடக்கினொ.டைய இழுவை முனை 
யானது நடுவு நிலைக்குக்‌ 8ழிருந்‌ 
தால்‌, அது நேர்படியானது எனப்‌ 
படும்‌. : 

aileron roll : (வாஜூ.) வானூர்‌ 
திச்‌ சிறகின்‌ ஓர மடக்கு உருளை : 
வானூர்திச்‌ சிறகின்‌ ஒர மடக்கு 
இடபெயர்ச்சியினால்‌ உண்டாகும்‌ 
விசைகளினால்‌ இயக்கம்‌ பேணப்‌ 
படுகின்ற ஓர்‌ உருளை, 

8112௦ : (மின்‌.)ஐனிக்கோ : சிறிய 
தான நிரந்தரக்‌ காந்தங்களைத்‌ 
தயாரிப்பதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு 
தனிவகை உலோகக்‌ கலவை. 

கரா : காற்று மண்டலம்‌ : 'வளிமண்‌ 
டலம்‌', “காற்று மண்டலம்‌' என்‌ 
பது பொதுவாக வளிமண்டலத்‌ 
தின்‌ ஒரு குறிப்பிட்ட பகுதியைக்‌ 
குறிக்கப்‌ பயன்பட்ட போதிலும்‌, 
பூமியின்‌ புறணியை மேலோட்ட 
மாகச்‌ சூழ்ந்திருக்கும்‌ வளிமங்‌ 
களின்‌ கலவையை இது குறிப்பாகக்‌ 
குறிக்கிறது. 


24 


air-acetylene welding: காற்று 
ஒளிர்வளிம வார்ப்படம்‌ : ஒரு வகை 
வளிம வார்ப்பட முறை. இதில்‌ 
காற்றும்‌ ஒளிர்வளிமமும்‌ எரிவதன்‌ 


மலமாக வார்ப்பட வெப்பம்‌ 
பெறப்படுகிறது. 
air 01856: (குளி,) காற்றுத்‌ 


துருத்தி : வலிந்து ஊட்டும்‌ காற்று 
விசை. 

air blast transformer: (மின்‌.) 
காற்று வெடிப்பு மின்மாற்றி : இந்த 
வகை மின்மாற்றியில்‌ அதன்‌ சுர 
ணைகளைச்‌ சுற்றி வலிந்த சுற்‌ 
றோட்டத்தின்‌ வாயிலாக மிகுதி 
யாக வெப்பமடைதல்‌ தடுக்கப்படு 
கிறது. 

air bleed : (தானி; எந்‌.) காற்றுக்‌ 
கசிவு: எரிபொருள்‌ கலவையி 
லுள்ள காற்றின்‌ அளவினை மாற்‌ 
றியமைக்கும்‌ வகையால்‌ சீரமைவு 
செய்யத்தக்க ஒரு சிறிய காற்று 
ஓரதர்‌. 

air bound: காற்று வரம்பு : 
(வானூ.) காற்றமுத்தக்‌ குறைவி 
னாலோ காற்றின்‌ கீழோட்டத்தி 
னாலோவானூர்‌திசட்டென்று 
இறங்கும்‌ “காற்று வெறுமை” 
(air pocket) காரணமாக, வானூர்‌ 
தியின்‌ உறுப்புகளில்‌ எதுவும்‌ 
இயங்குவதைத்‌ தடை செய்யும்‌ 
வரம்பு. 

air brake : (தானி; எந்‌.) காற்‌ 
றுத்‌ தடுப்பி: அழுத்தம்‌ பெற்ற 
காற்றினால்‌ இயக்கப்படும்‌ முட்‌ 
டுக்‌ கட்டை அல்லது வேகத்‌ 
தடைக்‌ கருவி. 


air breakup: (விண்‌.) காற்று 
மண்டலத்‌ தகர்வு : ஒரு பொருள்‌ 
லிண்வெளியிலிருந்து பூமியின்‌ 
காற்று மண்டலத்திற்குள்‌ மீண்டும்‌ 
நுழைந்ததும்‌ உடைந்து சிதைந்து 
போதல்‌. 

air breather: (விண்‌.)- காற்று 
வாங்கி: வாயு மண்டலத்திலி 


ருந்து உள்ளிழுக்கப்படுவதன்‌ வாயி 
லாக அக்சிஜனுடன்‌ இணைவுற்ற 
எரிபொருள்‌ வாயிலாக முன்னோக்‌ 
கிச்‌ செலுத்தப்படும்‌ ஏவுகணை 
அல்லது விண்கலம்‌. 

air brush lettering : (வியம்‌.) 
காற்றுத்‌ தூரிகை எழுத்துரு : அழுத்‌ 
தப்பட்ட காற்றின்‌ வாயிலாக மை 
யிளனையும்‌ வண்ணங்களையும்‌ 
தெளிப்பதற்குப்‌ பயன்படும்‌ காற்‌ 
றுத்‌ தூரிகை என்ற கருவியைக்‌ 
கொண்டு எழுத்துருக்களைத்‌ தட்‌ 
டுதல்‌ அல்லது எழுத்துருக்களுக்கு 
நிழற்படி வண்ணம்‌ தீட்டுதல்‌. 


air capacitor : (மின்‌.) காற்று 
மின்னியல்‌ உறைக்கலம்‌: மின்‌அழுத்‌ 
தத்தைத்‌ தாங்கக்கூடிய பொருளா 
கப்‌ பயன்படுத்துகிற ஒரு மின்னி 
யல்‌ உறைகலம்‌. 


air 08!!: (மின்‌.) காற்று மின்‌ 
கலம்‌: மின்காந்த முனைப்பியக்கம்‌ 
அகற்றப்பட்ட வகையைச்‌ சேர்ந்த 
ஓர்‌ அடிப்படை மின்கலம்‌. இதில்‌ 
ஒரு தனிவகை கரிம மின்‌ முனை 
யானது மின்காந்த முனைப்பியக்க 
அகற்றியாகப்‌ பயன்படுத்தப்‌ படுகி 
றது. அது, காற்றிலிருந்து ஆக்சி 
ஜனைப்‌ பிரித்தெடுக்கிறது. 


air chamber: (பொறி,) காற்‌ 
றறை : நீர்‌ விசைப்‌ பொறிகளின்‌ 
சம அழுத்தத்திற்குரிய காற்றறை. 
இறைக்கப்படும்‌ திரவத்தின்‌ அதிர்‌ 
வுறு வெளியேற்றத்தை இயன்ற 
அளவு குறைப்பதற்காக உந்‌ 

இறைப்பிகளின்‌ மீ 5 அகக்‌ 
பட்டுள்ள ஒரு கலம்‌. இந்த அறை 
யில்‌, அழுத்தப்பட்ட நிலையில்‌ 
காற்று இருக்கும்‌. இதன்‌ அடிப்பகு 
தியில்‌ ஒரு வடிகுழாய்‌ பொருத்தப்‌ 
பட்டிருக்கும்‌. உந்துதண்டினை 
அடித்து இயக்குவதனல்‌ மூலம்‌, 
இறைப்பியிலிருந்து சிறிதளவு திர 
வம்‌ இந்த வடிகுழாய்‌ வழியாக 
வலிந்து செலுத்தப்படுகிறது.உந்து 
தண்டின்‌ உறிஞ்சு அடிக்கும்‌ 


வெளிப்பாட்டு அடிக்குமிடையில்‌ 
திரவம்‌ பாய்வதில்‌ ஏற்படும்‌ ஏற்‌ 
றத்தாழ்வைக்‌ குறைப்பதற்கான 
ஒரு மெல்லணையாக இதில்‌ காற்று 
செயற்படுகிறது. 

air clamp : (எந்‌.) காற்றுப்‌ பிடிப்‌ 
பான்‌ : காற்றமுத்தத்தின்‌ வாயி 
லாக இயக்கப்படும்‌ பற்றுக்‌ கருவி: 


air cleaner : (தானி; எந்‌.) காற்‌ 
றுத்‌ தூய்மையாக்கி : தரசு மற்றும்‌ 
பிற அயற்பொருள்கள்‌ காற்று 
மண்டலத்தில்‌ புகுவதற்கு முன்பு 
அவற்றைத்‌ தனியே பிரித்தெடுக்‌ 
கும்‌ ஒரு சாதனம்‌. 


air compressor : (தானி.) காற்‌ 
நழுத்தி : டயர்களில்‌ காற்றடைப்‌ 
பதற்கும்‌, பல்வேறு தொழில்‌ 
துறைப்பயன்பாடுகளுக்கும்‌ அழுத்‌ 
திய காற்றினை வழங்கும்‌ பொறி. 


air condenser : (மின்‌.) காற்று 
மின்விசையேற்றி: வட்டத்தகடு 
களிடையிலான காற்று இடைவெ 
ளிகளிலுள்ள ஒரு வகை மின்விசை 
யேற்றி. மின்னேற்றங்களிடையே 
ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு மின்‌ 
பாயாமல்‌ காப்பிடுவதற்கு இது 
பயன்படுகிறது. 


air conditioning : காற்றுப்‌ பத 
னாக்கம்‌ : காற்றுத்‌ தூய்மையாக்‌ 
கம்‌, ஈரதயப்பு நீக்குதல்‌ ஆகிய 
மூன்று வெவ்வேறு செயல்‌ முறை 
களைக்‌ குறிப்பது. 


air control: (வானூ.) காற்றுக்‌ 
கட்டுப்பாடு : வானூர்தியின்‌ கட்‌ 
டுப்பாட்டு பரப்புகளை இயக்கு 
வதற்குப்‌ பயன்படும்‌ சாதனம்‌. 


aircooled engine: (தாணி; எந்‌.) 
காற்றில்‌ ஆறிய பொறி: எந்திரத்‌ 
தின்‌ முன்புள்ள ஓர்‌ ஊர்தியானது, 
நீள்‌ உருளைகளுக்கு மேலாக, 
அடைப்புள்ள இடைவெளிக்குள்‌ 
காற்றினை உட்செலுத்துகிறது. 
அதிலிருந்து அந்தக்‌ காற்று, நீள்‌ 


23 


உருளைகளையும்‌, மற்ற உறுப்பு 
களையும்‌ கடந்து அடியிற்செலுத்‌ 
தப்படுகிறது. நீள்‌ உருளைகள்‌ 
தனித்தனியாக அமைக்கப்பட்டிரு 
க்கும்‌. மிகப்‌ பெரும்பாலும்‌ கதிர்‌ 
லீச்சுப்‌ பரப்பினை ஏற்படுத்தும்‌ 
வகையில்‌ பரிதியைச்‌ சுற்றி செதி 
ல மைமப்புத்‌ தொடர்களுடன்‌ 
அமைக்கப்பட்டிருக்கும்‌. 

air-cooled 172ஈ57407௱6:(மின்‌.) 
காற்றில்‌ ஆறிய மின்மாற்றி: இந்த 
வகை மின்மாற்றியில்‌, சுருள்களின்‌ 
சூடாக்கமானது, ஒரு காற்றோட்‌ 
டச்‌ சுழற்சியை ஏற்படுத்துகிறது. 


gir-ccore inductor: (மின்‌.) 
காற்று மைய மின்னோட்டத்‌ தூண்டு 
கருவி: ஒர்‌ உலோக மையமாக இல்‌ 
லாத ஓரு மின்காப்பு அமைவில்‌ 
சுற்றப்பட்டுள்ள ஒரு மின்னோட்‌ 
டத்‌ தாண்டுகருவி; ஒரு மையத்‌ 
தைக்‌ கொண்டிராமல்‌ தன்‌ ஆதா 
ரத்தைக்‌ கொண்ட ஒரு தரண்டுச்‌ 
சுருள்‌. 

air-core solenoid: (மின்‌.) காற்று 
உள்ளீட்டுக்‌ கம்பிச்சுருள்‌: திட உள்‌ 
ளீடு இல்லாமல்‌, உட்புழையைக்‌ 
கொண்டுள்ள ஒரு கம்பிச்சுருள்‌. 


81ர0க7$: (வானூ.) வானூர்தி/ 
விமானம்‌: காற்றில்‌ எழும்‌ திறன்‌ 
அல்லது இயக்கவினைகாரணமாக, 
காற்றின்‌ ஆதாரத்துடன்‌ பறக்கும்‌ 


வகையில்‌ வடிவமைக்கப்பட்ட, 
சுமையேற்றிச்‌ செல்லும்‌ சாதனம்‌. 
aircraft carrier: ™(வானூ.) 


வானூர்தி தாங்கிக்‌ கப்பல்‌/விமானந்‌ 
தாங்கிக்‌ கப்பல்‌: வானூர்திகளை 
ஏற்றிச்‌ செல்லவும்‌, வானூர்திகள்‌ 
வந்திறங்கவும்‌, புநப்பட்டுச்செல்ல 
வும்‌ ஏற்றவகையில்‌ மேல்தளம்வடி 
வமைக்கப்பட்ட ஒரு கப்பல்‌. 
(விமானதளக்‌ கப்பல்‌). 

air cushion: காற்று மெத்தை! 
அதிர்ச்சி தாங்கியாகஅல்லது இயக்‌ 
கத்தை முறைப்படுத்தும்‌ அல்லது 


26 


தடுக்கும்‌ சாதனமாகச்‌ செயற்படும்‌ 
வகையில்‌ அமைக்கப்பட்ட காற்ற 
டைக்கப்பட்ட ஓர்‌ உருளை. 


air-ரரe: காற்றில்‌ உலர்ந்த: சூட்‌ 
டடுப்பிலிட்டு உலர்த்துவதற்கு 
மாற்றாக கா ற்றில்‌உலரவிடுவதன்‌ 
மூலம்‌ வெட்டு மரங்களைப்‌ பக்கு 
வப்படுத்துதல்‌. 

கர drill: (எந்‌.) காற்றுத்‌ துரப்‌ 
பணம்‌: அழுத்தப்பட்ட காற்றின்‌ 
வாயிலாக இயக்கப்படும்‌ ஒரு 
துரப்பணம்‌. 


air duct: (வானூ.)காற்றுக்குழாய்‌: 
காற்றைவிடப்‌ பளு குறைந்த 
வான்‌ கூண்டின்‌ (வான்‌ கலம்‌) 
காற்றடைத்த உறுப்புகளில்‌ காற்‌ 
றை நிரப்புவதற்கு அல்லது அவற்‌ 
றில்‌ காற்றழுத்தத்தைப்‌ பேணுவ 
தற்குக்‌ காற்றினை வழங்குகிற ஒரு 
குழாய்‌. இது பெரும்பாலும்‌ கடடி. 
ணைப்புப்‌ பொருளாக இருக்கும்‌. 


air flow: (தானி.எந்‌.) காற்றுப்‌ 
பாய்வு: காற்று உராய்வு மிகக்‌ 
குறைந்த அளவுக்குக்‌ குறைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ வகையில்‌ வடிவமைக்‌ 
கப்பட்டுள்ள சிலவகைத்‌ தானி 
யங்கிகளின்மீது காற்றுப்‌ பாய்ந்து 
செல்வதைக்‌ குறிக்கிறது. 

aiரf௦il: (வானூ.) காற்றுத்துருத்தி: 
பயனுள்ள இயக்க எதிர்வினையை 
உண்டாக்கும்‌ வகையில்‌ காற்றில்‌ 
துருத்திக்‌ கொண்டிருக்குமாறு வடி 
வமைக்கப்பட்டுள்ள மேற்பரப்பு. 


airfoil profile: (வாஜூ.) காற்றுத்‌ 
துருத்தி வடிவம்‌: ஒரு காற்றுத்‌ 
துருத்திப்‌ பகுதியின்‌ பக்கத்தோற்ற 
உருவரைப்‌ படிவம்‌. 

airfoil section: (வானூ.) காற்‌ 
றுத்‌ துருத்திப்‌ பகுதி: குறித்துரைக்‌ 
கப்பட்ட ஒரு சமதளத்திற்கு நேரி 
ணையாக ஒரு வானூர்தியால்‌ ஏற்‌ 
படுத்தப்பட்ட காற்றுத்‌ துருத்தி 
யின்‌ குறுக்கு வெட்டுத்‌ தோற்றம்‌. 


இந்தச்‌ சமதளத்திற்குச்‌ செங்குத்‌ 
தாக உள்ள ஒரு கோடு காற்றுத்‌ 
துருத்தி அச்சு எனப்படும்‌. 


பார்வ: (விண்‌.) காற்றுச்‌ சட்ட 
கம்‌: ஒரு விமானத்தின்‌ அல்லது 
ஏவுகணையின்‌ ஒருங்கிணைக்கப்‌ 
பட்ட கட்டுமான மற்றும்‌ வளி 
யியக்கம்சார்ந்த அமைப்பான்கள்‌. 
இவை அந்த விமானத்துடன்‌ அல்‌ 
லது ஏவுகணையுடன்‌ இணைந்த 
பல்வேறு அமைப்புகளுக்கும்‌ ஆதா 
ரமாக இருக்கின்‌ றன. 


air-fuel ratio: (தானி.) காற்று 
எரிபொருள்‌ விகிதம்‌: உள்ளெரி எஞ்‌ 
சினுக்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ எரி 
பொருள்‌ கலவையில்‌ பெட்ரோ 
லும்‌, காற்றும்‌ எந்த அளவுகளில்‌ 
கலந்திருக்க வேண்டுமோ அந்த 
அளவுகளின்‌ விகிதம்‌. (அவற்றின்‌ 
எடையின்‌ அளவுகளில்‌). 

எடை லிகிதம்‌ 15 : 1 

கன அளவு விகிதம்‌ --9600 : 1 


air furnace: (வார்‌.) காற்று 
உலை: நெகிழ்வு இரும்பு வார்ப்‌ 
படங்களைத்‌ தயாரிப்பதற்குப்‌ 
பயன்படக்கூடிய ஒரு வகை உலை. 


air glow: காற்றுப்‌ பிறங்கொளி: 
மேல்வாயுமண்டலத்தில்‌ ஏற்படும்‌ 
இயற்பியல்‌-வேதியியல்‌ வினைகள்‌ 
காரணமாக எழும்‌ காற்றுத்‌ தூசி 
யிலிருந்து வெளிப்படும்‌ மங்கலான 
ஒளி. 


ir gap: (மின்‌.) காற்று இடை 
வெளி : முற்றிலும்‌ காற்று நிறைந்‌ 
துள்ள ஒருசுற்றோட்டத்தில்‌ உள்ள 
ஓர்‌ இடைவெளி. ஒரு மின்விசைப்‌ 
பொறியிலுள்ள ஒரு காற்று இடை 
வெளியைப்‌ போன்றது. 

airgap : (மின்‌.) காற்று இடை 
வெளி நெறி : உந்து பொறி-உள்‌ 
வெப்பாலைகளில்‌ அனற்‌ பொறி 
யூட்டும்‌ அமைவுகளிடையிலான 
காற்று இடைவெளி;மின்பேராற்ற 
லைக்‌ கட்டுப்படுத்தும்‌ துணையாற்‌ 


றல்‌ அமைவின்‌ மின்னகத்திற்‌ 
கும்‌ மின்‌ சுருளுக்குமிடையிலான 
இடைவெளி. 


வா ஏபா: (௧.௧.) காற்றழுத்தத்‌ துப்‌ 
பாக்கி: அழுத்தம்‌ பெற்ற காற்றின்‌ 
உந்து விசையால்‌ இயக்கப்படும்‌ 
துப்பாக்கி. இது மேற்பரப்பில்‌ 
பசைப்‌ பொருள்களை ஓட்டச்‌ 


செய்யப்‌ பயன்படுகிறது. 


air hammer: (எந்‌.) காற்றுச்‌ சுத்தி 
யல்‌ : அழுத்தப்பட்ட காற்றின்‌ 
வாயிலாகச்‌ சுத்தியலின்‌ தலை 
முனை இயக்கப்படும்‌ ஒரு கருவி. 
இந்தக்‌ கருவியினுள்‌ ஒரு நெளிவு 
குழாய்‌ வழியாகக்‌ காற்று சேலுத்‌ 
தப்படுகிறது. இச்சுத்தியலுக்குள்‌ 
காற்றைச்‌ செலுத்தவும்‌ நிறுத்தவும்‌ 
ஒரு விசை வில்‌ உண்டு. 

air hardening: (எந்‌.) காற்றுவழிக்‌ 
கடினமாக்கல்‌ : மிக விரைவு ௭ஃ 
னைக்‌ காற்றூதி மூலமாகக்‌ 
கடினமாக்குதல்‌. 

air hoist: (எந்‌. ) காற்று உயர்த்தி: 
அழுத்தப்பட்ட காற்றின்‌ மூலம்‌ 
இயக்கப்படும்‌ ஒர்‌ உயர்‌ சாதனம்‌ 
air horn: (எந்‌.) கார்‌ 2 
முனை : உள்‌ வெப்பாலையில்‌ எரி 
பொருளாவியோடு காற்றினைக்‌ 
கலக்கச்‌ செய்யும்‌ அமைவில்‌ காற்று 
நுழைவதற்குரிய முனை. 

air inductor : (மின்‌.) காற்று மின்‌ 
னோட்டத்‌ தூண்டுகருவி: ஒரு 
காந்த மையம்‌ இல்லாத மின்‌ 
னோட்டத்‌ தூண்டுகருவி. 

air line : (வானூ.) வானூர்திப்‌ 
போக்குவரத்து : (1) வானூர்திப்‌ 
போக்குவரத்திற்காக நிறுவப்‌ 
பட்ட ஒரு நிறுவனம்‌, அதன்‌ சாத 
னங்கள்‌ அல்லது வானூர்திப்‌ 
போக்குவரத்தனை உடைமை 
கொண்டிருக்கின்‌ ற அல்லது இயக்கு 
கின்ற நிறுமம்‌. 

(2) இரு முனைகளுக்கிடையிலான 
பெரும்‌ வட்டப்‌ பாதை. 


27 


air 1௦0% : (தானி.) காற்றுத்‌ தடை: 
நீர்‌ அல்லது வாயு செல்லும்‌ குழா 
யில்‌ ஏதோவோரிடத்தில்‌ காற்றுக்‌ 
குமிழ்‌ தேங்குவதால்‌ உண்டாகும்‌ 


தடை. 


airlog: (வானூ.) காற்று அளவு 
மானி : காற்றை எதிர்த்துப்‌ பய 
ணம்‌ செய்யும்‌ ஒரு வானூர்தியின்‌ 
நீள்‌ பயணத்தை அளவிடும்‌ கருலி. 


airometer : காற்றுமானி : காற்று 
வீச்சின்‌ விகிதத்தை அளவிடுவதற் 
கான கருவி. 


air plane : (வானூ.) வானூர்தி : 
காற்றைவிடக்‌ கனமான ஒரு 
வானூர்தி. இதற்கு நிலையான 
இறகுகளும்‌, எரியாற்றலால்‌ இயங்‌ 
கும்‌ செலுத்தியும்‌ பொருத்தப்பட்‌. 
டிருக்கும்‌. 

airplane 0009 : (வாஜூர்‌,) வா 
னூர்தி வண்ண மெருகு: வானூர்தி 
களில்‌ கட்டுமான மேற்பரப்புகளில்‌ 
பூசப்படும்‌ ஒருவகைத்‌ திரவப்‌ 
பொருள்‌. இப்பொருளால்‌ மேற்‌ 
பரப்பின்‌ வலிமை அதிகரிக்கிறது; 
சுருங்குதல்‌ மூலமாக விறைப்பினை 
உண்டாக்குகிறது; காற்றிறுக்கத்‌ 
தை நிலைப்படுத்தும்‌ ஒரு நிரப்பி 
யாகவும்‌ செயற்படுகிறது. 


airplane tail: (வானூ.) வானூர்தி 
வால்‌ : ஒரு வானூர்தியின்‌ பிற்‌ 
பகுதி சாதாரணமாக நிலைப்படுத்‌ 
தக்கூடிய நிமிர்‌ நேர்‌ விளிம்‌ 
புடைய தகடுகளைக்‌ கொண்டு, 
இதனுடன்‌ உயர்த்திகள்‌, சுக்கான்‌ 
கள்‌ போன்ற கட்டுப்பாட்டுப்‌ பரப்‌ 
புகள்‌ இணைக்கப்பட்டுள்ளன. 

air pocket: (வானூ.) காற்று 
வெற்றிடம்‌ : காற்றழுத்தக்‌ குறை 
வினாலோ காற்றின்‌ கீழோட்டத்‌ 
தினாலே வானூர்தி சட்டென்று 
இறங்க நேரிடும்‌ காற்று வெறுமை. 
airport beacon : (வானூ.) 
வானூர்தி நிலையத்து வழிகாட்டி 
ஒளிவிளக்கு : வானூர்தி நிலையத்‌ 


38 


தின்‌ பொதுவான அல்லது திட்ட 
வட்டமான அமைவிடத்தைக்‌ 
குறித்துக்‌ காட்டும்‌ நோக்கத்திற்‌ 
சாக வானூர்தி நிலையத்திலோ, 
அதன்‌ அருகிலோ அமைக்கப்பட்‌ 
டுள்ள மிகுந்த விளக்கொளி 
வாய்ந்த ஒரு வழிகாட்டி ஒளி 
விளக்கு. 


air resistance: (தானி. ) காற்றுத்‌ 
தடை: ஓர்‌ ஊர்தி காற்றை 
ஊடுருவிச்‌ செல்வதைத்‌ தடுக்கும்‌ 
விசை, 


air scoop: (வாஜனூ.) காற்று 
வாரி : வானூர்தியிலுள்ள காற்ற 
றைப்‌ பை; உள்ளெரி எஞ்சின்கள்‌, 
பலகணிகள்‌ ஆகியவற்றில்‌ காற்ற 
முத்தத்தை நிலைப்படுத்துவதற் 
காகவும்‌, காற்றினைப்‌ பிடித்து 
வைத்துக்‌ கொள்வதற்காகவும்‌ 
அமைந்துள்ள காற்றுவாரி அல்லது 
கவிகை. 
airship: (வானூ.) விண்வெளிக்‌ 
கலம்‌ ; வானூர்தியைவிட எடை 
குறைந்த ஒரு விண்வெளிக்‌ கலம்‌. 
இதில்‌ இயக்குப்‌ பொறியும்‌,கட்டுப்‌ 
ப ர ட்டு 
- எ அமைப்பும்‌ 
' பட்டிருக்கும்‌. 
விண்கலம்‌ இதன்‌ இயக்‌ 
குப்‌ பொறி 
இயங்கா தபோது அது ஒரு சுதந்தி 
ரமான பலூன்‌ போன்று செயற்‌ 
படுகிறது. 
airship station : (வானூ.) விண்‌ 
வெளிக்கல்‌ நிலையம்‌ : (1) விண்‌ 
வெளிக்கலங்களை இயக்குவதற்‌ 
கும்‌ அவற்றின்‌ தேவைப்பாடுகளை 
நிறைவுசெய்வதற்கும்‌ தேவையான 
சாதனங்களையும்‌, கூடாரங்கள்‌, 
பாய்மரங்கள்‌, வாயுப்பொறிகள்‌, 
பட்டறைகள்‌, தரையிறங்கும்‌ களங்‌ 
கள்‌ ஆகியவற்றையும்‌ உடைய ஒரு 
நிலையம்‌. 
air shower : (விண்‌,) காற்றுத்‌ 


தாரை: வாயுமண்ட.லத்தில்‌ காணப்‌ 
படும்‌ மின்காந்த நுண்ணலைத்‌ 
துகள்களின்‌ ஒரு தொகுதி. 


air slaked lime : (வேதி.) காற்‌ 
றில்‌ நீற்றிய சுண்ண நீர்க்கலவை : 
காற்றில்‌ திறந்து வைத்து ஹைட்‌ 
ராக்சைடாகவும்‌, கார்பனேட்‌ 
டாகவும்‌ மாற்றப்பட்ட சுண்ண 
நீர்க்‌ கலவை. நீரில்‌ நீற்றிய சுண்ண 
நீர்க்‌ கலவை பயன்படுத்தப்படும்‌ 
பல காரியங்களுக்கு இது பெரிதும்‌ 
பயன்படக்‌ கூடியது. 


air space : (மின்‌.) காற்று இடை 
வெளி : ஒரு நேர்‌ மின்னாக்கியில்‌ 
(டைனமோ) அல்லது மின்னோடி 
யில்‌ (மோட்டார்‌) உள்ள, காந்தப்‌ 
புலத்தின்‌ முனை முகங்களுக்கிடை 
யிலான திறந்த இடைவெளி. 


air speed: (வானூ.) காற்று 
வேகம்‌: காற்றை எதிர்த்து 
வானூர்தி செல்லும்‌ வேகம்‌. 


air speed head : (வானூ.) காற்று 
வேகத்‌ தலைமுனை மானி: காற்‌ 
நினை எதிர்த்துச்‌ செல்லும்‌ 
வானூர்தியின்‌ வேகத்தை அளவிடு 
வதற்கு ஓர்‌ அளவியுடன்‌ சேர்த்துப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஒரு கருவி, 


air-speed indicator : (வானூ.;} 
காற்று வேகம்‌ காட்டும்‌ கருவி: காற்‌ 
நினை எதிர்த்துச்‌ செல்லும்‌ 
வார்னூதியின்‌ வேகத்தைச்‌ சுட்டிக்‌ 
காட்டும்‌ ஒரு கருவி. 


air spறரரறஏ : (தானி; எந்‌.) காற்று 
வில்சுருள்‌ : மிகுந்த திறன்‌ வாய்ந்த 
அதிர்ச்சி தாங்கிக்கு மற்றொரு 
பெயர்‌. எண்ணேயும்‌ காற்றும்‌ 
அடங்கியுள்ள ஒரு நீள்‌ உருளையில்‌ 
ஒரு குண்டலம்‌ இயங்குகிறது. 
airtight: காற்று இறுக்கம்‌: காற்‌ 
உட்புகவோ  வெளியேறவோ இய 
லாதபடி இறுக்கமாக அமைக்கப்‌ 
பட்டது அல்லது அடைப்பிடப்‌ 
பட்டது. 


air tunnel : (குளி.) காற்றுப்‌ புழை 
வழி : வலிந்து காற்றோட்டம்‌ ஏற்‌ 
படுத்தப்பட்ட ஒரு குளிர்‌ பதனாக்‌ 
கப்‌ புழைவழி, இதன்‌ வழியாகப்‌ 
பொருள்களைச்‌ செலுத்தும்‌ 
பொழுது பொருள்கள்‌ விரைவாகக்‌ 
குளிர்ச்சியடைந்து உறைந்து விடு 
கின்றன. 

air washer: காற்று அலம்பி: காற்‌ 
றைத்‌ தூய்மைப்படுத்தவும்‌, ஈரப்‌ 
பதமாக்கவும்‌ பயன்படும்‌ நீர்‌ 
தெளிக்கும்‌ அமைவு. 


கaiரஸay: (வானூ.) வானூர்தித்‌ 
தடம்‌ உ “ட்‌ ப்படி நிலை நாட்டப்‌ 
பட்ட வானூர்தி வழித்தடம்‌. 
airway beacon:  (வானூ.) 
வானுர்தித்‌ தட வழிகாட்டி ; ஒளி 
விளக்கு : வானூர்தித்‌ தடத்தின்‌ 
அமைவிடத்தைக்‌ குறித்துக்‌ காட்‌ 
டும்‌ நோக்கத்திற்காக ஒரு வானூர்‌ 
தித்‌ தடத்தில்‌ அல்லது அதன்‌ ௮ 
கில்‌ அமைக்கப்பட்டுள்ள மிகுந்த 
விளக்கொளி வாய்ந்த வழிகாட்டி 
ஒளிவிளக்கு. இது வானூர்தி நிலை 
யத்து வழிகாட்டி ஒளிவிளக்கிலிரு 
ந்து வேறுபட்டது. 

air worthiness: (வானூ.) வா 
னில்‌ பறக்கும்‌ தகைமை : வழக்க 
மான பறக்கும்‌ நிலைமைகளில்‌ 
வானீல்‌ இயங்குவதற்கு ஒரு 
வானூர்தியின்பொருத்தமுடைமை 
யினையும்‌ பாதுகாப்புடைமையி 
னையும்‌ குறித்துக்‌ காட்டும்‌ இயல்பு. 
aisle : (௪ு.௧.) இடைக்கழி: தேவா 
லயத்தில்‌ அல்லது கூட்டிம்‌ நடை 
பெறும்‌ , அறையில்‌ சூழிருக்கை 
களுக்கு அல்ல கைகளுக்கு 
இடையில்‌ உள்ளது போன்று டு 
வழி. 

alabaster: (சனி.) நிலாக்‌ காந்தக்‌ 
கல்‌ அல்லது வெண்‌ சலவைக்‌ கல்‌ £ 
வெண்ணிறமான அல்லது வழ 
வழப்பாக மெருகேற்றிய கனிமக்‌ 
கல்‌ மணி. 


albany sand: (உலோ.) வெண்‌ 


28 


மணல்‌ : வார்ப்பட வேலைக்குப்‌ 
பயன்‌ படும்‌ ஒருவகை மணல்‌, 


albedo:(விண்‌,) ஒளி ப்பும்திறன்‌: 
கோளங்களின்மீது Ar pe ro 
அளவுக்கும்‌ மின்காந்தக்‌ கதிர்வீச்சு 
மூலம்‌ அது இருப்பிய்னுப்பும்‌ ஒளி 
யின்‌ அளவுக்குமுள்ள விகிதம்‌. 
albertite: (கனி.) ஆல்பெர்ட்‌ 
டைட்‌: பளபளப்பான மையின்‌ ௧௫ 
நிறமுடைய, உடையத்தக்க, இயற்‌ 
கைப்‌ புகைக்‌ கல்‌ (கருங்காரை). 


albino : பாண்டு நோய்‌ : தனது 
உடலில்‌ வழக்கமான கருநிறமூட்‌ 
டும்‌ பொருளைக்‌ கொண்டிராத 
மனிதர்‌. இவருடைய முடி வெண்‌ 
மையாக இருக்கும்‌. கண்கள்‌ கருஞ்‌ 
சிவப்பாகும்‌. இவர்களுக்கு ஒளிரும்‌ 
வெளிச்சத்தைப்‌ பார்த்தால்‌ கண்‌ 
கூசும்‌, விலங்குகளுக்கும்‌ இந்நோய்‌ 
பீடிப்பதுண்டு. 


album : சேகர ஏடு : ஒளிப்படங்‌ 
கள்‌, கையெழுத்துள்ள மேற்கோள்‌ 
கள்‌, அஞ்சல்‌ தலைகள்‌ முதலிய 
வற்றைச்‌ சேர்த்து வைப்பதற்குரிய 
செருகேடு. 


albumen plate: வெண்கருந்‌ தகடு: 
கல்லச்சுக்கலையில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ இரு குருமிகையேற்றிய 
முட்டைக்‌ கரைசலினால்‌ ஒளி 
யுணர்வூட்டப்பட்ட ஒரு தகடு. 
slbuminoids : ஊன்புரதம்‌ ; கருப்‌ 
புரதம்‌ போன்ற, ஆனால்‌ கரை 
யாத பொருள்‌; தலைமுஸ் நகங்‌ 
கள்‌ போன்றனவ்‌ இதனாலான 
வை. சிறுநீரில்‌ கருப்புரதம்‌ இருந்‌ 
தில்‌,” சிறுநீரக நோய்‌ இருப்ப 
தற்கு அறிகுறியாகும்‌. 

alchemy : (வேதி.) இரசவாதம்‌ : 
மத்திய காலத்தில்‌ புழக்கத்திலி 
ருந்த ஒருவகை வேதியியல்‌ முறை. 
மட்ட உலோகங்களை பான்‌ 
னாக மாற்றுவதும்‌, நோய்களைக்‌ 
குணப்படுத்துவதும்‌ இந்த வேதியி 
யலின்‌ நோக்கம்‌. 


20 


alcohol: (வேதி.) வெறியம்‌; சாரா 
யம்‌; ஆல்கஹால்‌ : 611,011. இது 
தானியங்களிலிருந்து தயாரிக்கப்‌ 
படும்‌ மெதில்‌ ஹைட்ராக்சைடு 
அல்லது மெத்தனால்‌ என்பதிலி 
லிருந்து வேறுபட்டது. 

alcove: (க.க.) கவிகை மாடம்‌ : 
ஒரு பெரிய அறையின்‌ ஒதுக்குப்‌ 
புறம்‌. இது பொதுவாக ஒரு வில்‌ 
வளைவு மூலம்‌ பிரிக்கப்பட்டிருக்‌ 
கும்‌. 

aldehyde : (வேதி.) ஆல்டிஹைடு: 
CH;CHO. இது ஓர்‌ அடிப்படைச்‌ 
சாராயத்தின்‌ முதலாவது உயீரக 
இணைவுப்‌ பொருள்‌. 


81986 : கடற்பாசிகள்‌ : மலர்களோ 
வேர்களோ இல்லாத தாவர 
வகை. எனினும்‌, கடற்கோரை 
போன்ற சில தாவரங்களீல்‌ பாறை 
யைப்‌ பற்றிக்‌ கொள்வதற்கு உறுப்‌ 
புகள்‌ உண்டு. இவற்றில்‌, தாவரங்‌ 
கள்‌ கார்பன்டையாக்சைடிலிருந்‌ 
தும்‌ நீரிலிருந்தும்‌ சர்க்கரையைத்‌ 
தயாரித்துக்‌ கொள்ள உதவும்‌ 
பச்சையம்‌ உள்ளது. ஈரணு நுண்‌ 
பாசி போன்‌ றவை மிகச்சிறியவை; 
கடல்‌ தாவரங்கள்‌ போன்றவை 
மிகப்பெரியவை. தேங்கிய நீர்‌ 
நிலைகளில்‌ மிதந்து செல்லும்‌ மிக 
நுண்ணிய பாசி வகைகளில்‌ பச்சை 
யம்‌ உண்டு. 

algebraic symbols: (கணி.) 
இயற்கணிதக்‌ குறியீடுகள்‌ : கணி 
தத்தில்‌ சில செயற்முறைகளையும்‌, 
கணக்கடுகளையும்‌ குறிப்பதற்குப்‌ 
பயன்படும்‌ மரபுக்‌ குறியீடுகள்‌. 


எழுத்துகள்‌, அடைப்புக்‌ குறிகள்‌ 
முதலியன. 

alginates : ஆல்ஜினேட்‌ : ஒரு 
வகைக்‌ கடற்கோரையிலிருந்து 


தயாரிக்கப்படும்‌ பொருள்‌. இது 
குளிர்பாலேடு, முகக்குழம்பு, தீப்‌ 
பிடிக்காத பொருள்கள்‌, செயற்‌ 
கைப்பட்டு போன்றவை தயாரிக்‌ 


கப்‌ பயன்படுகிறது. 


align : (தானி.) வரிசைப்படுத்து: 
உருளைகளை ஓன்றோடொன்று 
பொருந்துமாறு வரிசைப்படுத்து 
தல்‌. 


alignment : (எந்‌.) வரிசைப்படுத்‌ 
துதல்‌ : கடைசல்‌ எந்திரத்தின்‌ 
மையங்கள்‌ நீண்டவாக்கில்‌ துல்‌ 
லியமாகவும்‌, ஒரு சீராகவும்‌ ஒருங்‌ 
கிணைவாகவும்‌ அமையுமாறு வரி 
சைப்படுத்துதல்‌. எந்திரச்‌ சுழல்‌ 
தண்டின்‌ மற்றும்‌ சுழல்‌ தண்டு 
தாங்கிகளின்‌ ஊடச்சுத்‌ தொடர்ச்‌ 
சிக்கும்‌ பொருந்தும்‌. இரண்டு அல்‌ 
லது மூன்று முனைகளின்‌ வழியாக 


ஒரே நேர்கோட்டில்‌ சரியமைவு 
செய்தல்‌. 
81/௱ஊர்‌ :  ஒருநிலைப்படுத்து 


தல்‌ : எந்திரங்களில்‌ உறுப்புகளை 
ஒரே வரிசையில்‌ ஒரு நிலைப்படுத்‌ 
துதல்‌. 


afignment : (வரை.) சரியமைவு: 
பல்வேறு வடிவளவுள்ள எழுத்‌ 
துருக்களை அவற்றின்‌ முகப்புகள்‌ 
ஒரே வரிசையில்‌ அமையுமாறு சரி 
யமைவு செய்தல்‌. 


alignment %௦01: (மின்‌.) சரியமை 
வுச்‌ சாதனம்‌ : ஒத்தியைவுறுத்தப்‌ 
பட்ட சுற்றுவழிகளைச்‌ சரியமைவு 
செய்யும்‌ போது மையச்‌ சலாகை 
களையும்‌ மின்னியல்‌ உறைகலன்‌ 
களையும்‌ சரியமைவு செய்வதற்‌ 
கான, மின்கடத்தாத, திருகுவகை 
யிலான ஒரு சாதனம்‌. 


alive: (மின்‌.) இயக்கமுள்ள 
(1) மின்சாரம்‌ பாயும்‌ சுற்றோட்‌ 
டத்தை அல்லது வெவ்வேறு அளவு 


ஆற்றலுள்ள, அண்டையிலுள்ள 
இரண்டு தொடர்புகளைக்‌ குறிக்‌ 
கும்‌ சொல்‌. 


(2) கலைக்கப்படாமல்‌ வைத்திருக்‌ 
கப்பட வேண்டிய அச்சுக்கோத்த 
பொருட்கூறு. 


alizarin : (வேதி.) செஞ்சாயப்‌ 
பொருள்‌ : பருத்தி, கம்பளி, பட்டு 


முதலியவற்றுக்குச்‌ சாயமிடுவதற்‌ 
காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ பளிங்கு 
போன்ற வண்ணக்‌ கூட்டுப்‌ 
பொருள்‌. இது மஞ்சள்‌ முதல்‌ 
ஆரஞ்சு வரையிலான வண்ணத்‌ 
தில்‌ இருக்கும்‌. 

alkali : (வேதி.) காரப்பொருள்‌ : 
இது ஒரு வலுவான உப்பு மூலம்‌. 
ஒரு உப்பு மூலம்‌, நீரில்‌ கரையும்‌ 
போது ஹைட்ராக்சில்‌ என்ற மின்‌ 
மியத்‌ துகள்களை (அயனிகள்‌) 
உண்டாக்குகிறது. 


alkaline battery: (மின்‌.] கார 
மின்கலம்‌: இதனை “எடிசன்‌ மின்‌ 
கலம்‌' என்றும்‌ கூறுவர்‌.இதில்‌ சோ 
டியம்‌ அல்லது பொட்டாசியம்‌ 
ஹைட்ராக்சைடு மின்பகுப்புக்கு 
உதவும்‌ நீர்மப்பொருளாகப்‌ பயன்‌ 
படுகிறது. வினைத்திட்பம்வாய்ந்த 
நிக்கல்‌ ஆக்சைடு துணுக்குகளும்‌, 
இரும்புத்‌ தூளுங்கூட இதில்‌ பயன்‌ 
படுகின்‌ றன. 

alkaloids: வெவடியக்‌ கலப்புப்‌ 
பொருள்‌: தாவரங்களிலிருந்து பெ 
றப்படும்‌ கரிம ஆதாரமுடைய 
பொருள்களின்‌ வகை. புகையிலிரு 
ந்து கிடைக்கும்‌ நிக்கோட்டின்‌, 
ஊமத்தையிலிருந்து பெறப்படும்‌ 
ஹயோசின்‌, கோக்கைன்‌, கொய்‌ 
னா, அபினி, எட்டிச்சத்து போன்‌ 
றவை இந்த வகையைச்‌ சேர்ந்த 
'வை. இவை மனித உடலில்‌ முக்கிய 
விளைவுகளை உண்டாக்குகின்‌ 
றன. இவற்றால்‌ தாவரத்திற்கு 
என்ன பயன்‌ என்பது சரியாகத்‌ 


தெரியவில்லை. 


alkanet: (வேதி.) செஞ்சாயச்‌ 
செடி: இது செஞ்சாயம்‌ தரும்‌ 
வேரையுடைய செடி வகை. மத்திய 
தரைக்‌ கடற்பகுதியிலும்‌, ஹங்கேரி 
யிலும்‌, மேற்கு ஆசியாவிலும்‌ பயி 
ராகும்‌ இந்தத்‌ தாவரம்‌, ஒருவகைச்‌ 
சிவப்பு வண்ணப்‌ பொருளை 
விளைவிக்கிறது. 


alkye resins: (வேதி.குழை. ) ஆல்‌ 


31 


கிட்‌ ரோசணம்‌: அரக்குச்சாயம்‌, 
வண்ணங்கள்‌, உலோக மெரு 
கெண்ணெய்கள்‌ ஆகியவற்றில்‌ 


இந்த வகை ரோசணம்‌ பயன்படு 
கிறது. 

9118908110: (கணி. ) கலவை மதிப்‌ 
புக்‌ கூற்றுக்‌ கணிப்பு : ஒரு கலவை 
யில்‌ அடங்கியுள்ள அமைப்பான்‌ 
களின்‌ விலைகள்‌, அவற்றின்‌ விகி 
தங்கள்‌, கலவையின்‌ விலை ஆகிய 
வற்றுக்கடையிலான டுதாடர்‌ 
பினைக்‌ கண்டறிவதற்கான முறை 
அல்லது விதி 

allen screws: ( எந்‌.) ஆலன்‌ 
திருகு: தலைமுனையில்‌ அறு 
கோணமுடைய குதை குழிகளைக்‌ 
கொண்ட தலைமுகட்டுத்‌ திருகு- 
களும்‌, செங்கோண முக்கோண 
திருகுகளும்‌. 

allen wrench! (தானி.) ஆலன்‌ 
திருகுக்‌ குறடு: தலைப்பகுதியில்‌ 
புழையிட்ட அறுகோண வடிவத்‌ 
தவாரத்துடன்‌ தொடர்‌ திருகு 
களுக்காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒரு தனி வகைத்‌ திருகுக்‌ குறடு. 
allergy: ஒவ்வாமை: உடலில்‌ அயற்‌ 
பொருள்‌ நுழைவின்‌ எதிர்விளை 
வாக வீக்கம்‌, இழைம அழிவு ஆகி 
யவை உண்டாதல்‌. சிலருக்குப்‌ 
பூச்சிகடிகள்‌ ஒத்துக்கொள்வதில்‌ 
லை. சிலருக்கு குதிரை மயிர்‌ ஒத்து 
வராது. 

all-geared drive : (எந்‌.) அனைத்‌ 
துப்‌ பல்லிணை இயக்கி : வார்ப்பட்‌ 
டைகளுக்கும்‌ கப்பிகளுக்கும்‌ பதி 
லாக முற்றிலும்‌ பல்லிணைகளைக்‌ 
கொண்டே ஓர்‌ எந்திரத்தில்‌ ஊட்‌ 
டத்திற்கும்‌ வேகத்திற்கும்‌ ஆற்‌ 
றலை அனுப்புதல்‌. 

alligator clip : முதலைத்‌ தாடைப்‌ 
பிடி ஊக்கு: தற்காலிக மின்கம்ப 
இணைப்புகளைக்‌ கொடுப்பதற்‌ 
குப்‌ பயன்படுத்தப்படும்‌ முதலைத்‌ 
தாடை போன்றிருக்கும்‌, வீற்சுரு 
ளால்‌ இயங்கும்‌ பிடிப்பு ஊக்கு. 


92 


alligator wrench  :முதலைத்‌ 
தாடைத்‌ திருகுக்‌ குறடு : முதலைத்‌ 
தாடை போன்று V-வடிவத்‌ தாடை 


கொண்ட திருகுக்‌ குறடு. 


alligatoring : (வண்ணம்‌ மற்றும்‌ 
அரக்குச்‌ சாயம்‌) கீறல்‌ வெடிப்பு : 
மேற்பரப்பு அடுக்கில்‌ மட்டுமுள்ள 
கீறல்‌ வெடிப்புகள்‌. வெப்பநிலை 
யில்‌ திடீரென ஏற்படும்‌ மாறுதல்‌ 
காரணமாக உண்டாகும்‌ சுருக்கம்‌. 
பிணிப்பு இன்மை, ஒரு படலத்திற்‌ 
கும்‌ இன்னொரு படலத்திற்கு 
மிடையில்‌ உலர்வதற்குப்‌ போதிய 
நேரம்‌ இல்லாமை, போதிய அள 
வில்‌ ஊடுருவாமை, மென்மையான 
படலத்தின்‌ மீது கடினமான பட 
லத்தைப்‌ பூசுதல்‌ போன்றவை 
காரணமாக இந்தக்‌ கீறல்‌ வெடிப்பு 
கள்‌ மேன்மேலும்‌ விரிவடைகின்‌ 
றன. 


allotropic : (லோ. ) அணுத்‌ திரி 
புள்ள : பொருண்மை மாறாமல்‌ 
அணு அமைப்பு மட்டும்‌ மாறும்‌ 
மறுவடிவம்‌; ஒரு தனிமம்‌ இரண்டு 
அல்லது அவற்றுக்கு மேற்பட்ட 
வெவ்வேறு வடிவங்களில்‌ இருக்கும்‌ 
நிலை, 


allotropic : (வேதி.) அணுத்‌ திரி 
புள்ள : ஒரே பொருள்‌ ஒன்றுக்கு 
மேற்பட்ட அணுக்களையுடையன 
வாக இருத்தல்‌. எடுத்துக்காட்டு: 
கரிமத்தின்‌ வடிவங்களான வைரம்‌ 
மற்றும்‌ நிலக்கரி. 

allover pattern: (கலை.) முழு 
மயப்பாங்கம்‌: ஒரு மேற்பரப்பு முழு 
வதிலும்‌ ஒரே பாங்கம்‌ திரும்பத்‌ 
திரும்ப வருமாறு அமைத்தல்‌. 
allowance : (எந்‌.) கழிவிடையீடு: 
கரட்டுத்தள. உருளைகளிடையே 
வேண்டுமென்றே விடப்படும்‌ 
குறும இடைவெளி அல்லது பெரும 
இடையீடு. ' 

allowance: (உலோ.) இசை 
வளவு : இணையும்‌ உறுப்புகளினி 


டையிலான பரிணாமங்களில்‌ 
வேண்டுமென்றே அமைந்த வேறு 


பாட்டளவு. 


alloy:( உலோ.)உலோகக்‌ கலவை: 
(1) வெள்ளை உலோகம்‌. உராய்வு 
தடுப்பு உலோகக்‌ கலவை. 

(2) இரண்டு அல்லது அதற்கு 
மேற்பட்ட உலோகங்களின்‌ ஒரு 
சீரான கலவை. பொதுவாக ஓர்‌ 
உயர்ந்த உலோகத்துடன்‌ ஒரு 
மட்ட உலோகத்தைக்‌ கலத்தல்‌. 
(3) செயற்கை ரோசணங்களின்‌ 
கலவை (குழைமவியல்‌). 


alloy steel: (உலோ. வே.) 
கலவை எஃகு: மாங்கனீஸ்‌, நிக்கல்‌, 
டங்ஸ்டன்‌, மாலிப்டினம்‌, வனேடி 
யம்‌, குரோமியம்‌ போன்ற உலோ 
கங்களில்‌ ஒன்று அல்லது அதற்கு 
மேற்பட்ட உலோகங்களுடன்‌ 
எல்கைக்‌ கலந்து தயாரிக்கப்படும்‌ 
எல்குக்‌ கலவை. இந்தக்‌ கலவை 
எஃகு, வலுவாகவும்‌ சுடினமாக 
வும்‌ இருக்கும்‌. 

all - rowlock wall: (௧.௧.) 
அனைத்து உலகமிண்டுச்‌ சுவர்‌: இரு 
புறமும்‌ சுவர்‌ முகப்பு நீளவாட்டுக்‌ 
இடைச்‌ செங்கற்களால்‌ கட்டப்பட்‌ 
டுள்ள ஒரு சுவர்‌. இதில்‌ முனை 
மாற்‌ மாற்றிச்‌ சுவரின்‌ முன்‌ 
பகுதிக்குச்‌ செங்கோணத்தில்‌ கல்‌ 
அல்லது செங்கல்‌ பொருத்தப்பட்டி 
ருக்கும்‌. 

alluvi்பl : வண்டல்‌ மண்‌ : ஆறு 
களில்‌ படியும்‌ வண்டல்மண்‌. 


almandite : (சணி.) செம்மணிக்‌ 
கல்‌: செந்நிற ஒண்‌ மணிக்கல்‌. கனி 
மத்தில்‌ ஒருவகை. காகிதத்திலும்‌ 
துணியிலும்‌ தேய்த்து மெருகேற்று 
வதற்காகப்‌ பயன்‌ படுத்தப்படுவது. 
alnic : (உலோ.) அல்னிக்‌ : அலு 
மினியம்‌ நிக்கல்‌, கோபால்ட்‌ ஆகிய 
வற்றின்‌ கூட்டிணைவினால்‌ உண்‌ 
டான ஓர்‌ உலோகக்‌ கலவை. சிறிய 
நிரந்தரக்‌ காந்தங்கள்‌ செய்யப்‌ 


பயன்படுகிறது. இந்தக்‌ கூட்டி 
ணைவு இந்த உலோகக்‌ கலவைக்கு 
மிக அதிகமான தேக்கி வைப்பாற்‌ 


றலை அளிக்கிறது. 


alnico: (மின்‌. ) அல்னிக்கோ : சிறிய 
நிரந்தரக்‌ காந்தங்களைத்‌ தயாரிப்‌ 
பதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு தனிவகை... 
உலோகக்‌ கலவை. 


810808: அல்பாகா: (விலங்‌.) ஓட்‌ 
டக இனத்தைச்‌ 
சேர்ந்த தென்‌ 
அமெரிக்க விலங்கு 
வகை. இதற்கு 
நீண்ட பட்டுப்‌ 


போன்ற முடி 
உண்டு. 

alpha: ஆல்‌ஃபா: 

(1) கிரேக்க நெடுங்‌ 

, கணக்கில்‌ முதலெ 
அல்பாக முத்து. 


(2) இணைந்துருவாகிய ஒரு வடி 
வம்‌ வேதியியல்‌), ஒரே எடை 
யுடன்‌ ஒரே வகைத்‌ தனிமங்களை 
ஓரே சீரான வீதங்களில்‌ ஆனால்‌ 
பவெவ்வேறு தொகுப்புகளாகக்‌ 
கொண்டுள்ள சமநிலைக்‌ கூட்‌ 
டிணைவுகள்‌ அல்லது மாற்ற 
மைவுகளிலிருந்து மாறுபட்டது. 
alpha particle: ஆல்‌ஃபா துகள்‌: 
கதிரியக்கப்‌ பொருள்களிலிருந்து 
வெளியேற்றப்படும்‌ அணு நுண்‌ 
மம்‌. ரேடியம்‌, யுரேனியம்‌, புளூட்‌ 
டோனியம்‌ போன்ற கதிரியக்கப்‌ 
பொருள்கள்‌ இத்தகைய அணுத்‌ 
துகள்களை வெளியிடுகின்‌ றன. 
ஆல்‌ஃபா துகள்‌ என்பது, ஹீலியம்‌ 
அணுவின்‌ கருமையம்‌ போன்றது. 


alpha particle: (மின்‌.) ஆல்‌ஃபா 
துகள்‌ : கதிரியக்கச்‌ சிதைவின்‌ 
போது கதிரியக்கப்‌ பொருள்களி 
லிருந்து வெளியேற்றப்படும்‌ இர 
ண்டு புரோட்டான்களும்‌ இரண்டு 
நியூட்ரான்களும்‌ கொண்ட அணுத்‌ 
துகள்‌. 


ர்க்‌ 


alpha particle : (வேதி; இயற்‌.) 
அணு நுண்மம்‌: கதிரியக்‌ கப்‌ 
பொருள்களிலிருந்து வெளியேற்‌ 
றப்படுவது. இதில்‌ இரு நியூட்‌ 
ரான்களும்‌, இரு புரோட்டான்‌ 
களும்‌ அடங்கியிருக்கும்‌. 

alpha rays: (வேதி; இயற்‌.) ஆஃல்‌ 
பா கதிர்கள்‌ : கதிரியக்கப்‌ பொருள்‌ 


களிலிருந்து வெளிவரும்‌ அணு 
நுண்ம வரிசைகள்‌. கதிரியக்கப்‌ 
பொருள்கள்‌ வெளிப்படுத்தும்‌ 


மூன்று வகைக்‌ கதிர்களில்‌ இதுவும்‌ 
ஒன்று. 

altar: (௧.க.) பலி பீடம்‌: இக்காலத்‌ 
தில்‌, தேவாலயங்களிலுள்ள வழி 
பாட்டுத்‌ திருவினைக்குரிய இடம்‌. 
பண்டைக்‌ காலத்தில்‌ தெய்வங்‌ 
களுக்குப்‌ பலியிடுவ தற்கும்‌ காணிக்‌ 
கைகளைப்‌ படைப்பதற்கும்‌ பயன்‌ 
பட்ட பீடம்‌. 

alternating current ora.c. 
(மின்‌.) மாற்று மின்னோட்டம்‌ ௦ 
விரைவாகவும்‌, ஒழுங்கான இடை 
வெளிகளிலும்‌ மின்னோட்டத்‌ 
திசையை மாற்றிக்கொண்டு மாறி 
மாறிப்‌ பாய்கிற மின்னோட்டம்‌. 
பொதுவாக வினாடிக்கு 120 தட 
வைகள்‌ இந்த மாற்றம்‌ நடை 
பெறும்‌. 

alternating-current arc: (மின்‌.) 
மாற்று மின்னோட்டச்‌ சுடர்‌: மாற்று 
மின்னோட்டத்தினால்‌ உண்டா 
கும்‌ ஒரு சுடர்‌. இந்தச்‌ சுடரில்‌ 
கார்பன்கள்‌, மொத்தமாக எரியா 
மல்‌, மெழுகுதிரியின்‌ இழையைப்‌ 
போல்‌ எரிகின்றன. இது ஃஒளி, 
திடைமட்டத்தில்‌ பரவ அனுமதிக்‌ 
கிறது. 

alternating current arc wel- 
ர: மாற்று மின்னோட்டச்‌ சுடர்ப்‌ 
பற்றவைப்பு : மாற்று மின்னோட்‌ 
டம்‌ மூலம்‌ உண்டாகும்‌ சுடரில்‌ 
பற்ற வைக்கும்‌ முறை. 
alternating current motor: 
மின்‌.) மாற்று மின்னோட்ட மின்‌ 


JA 


னோடி ; தனிநிலை அல்லது பன்‌ 
னிலை வகையைச்‌ சேர்ந்ததும்‌, 
மாற்று மின்னோட்டத்தினால்‌ 
இயக்கப்படுவதுமான ஒரு வகை 
மின்னோடி. 


alternating current trans- 
ரர : (மின்‌.) மாற்று மின்‌ 
னோட்ட மின்மாற்றி : மாற்று மின்‌ 
சுற்றின்‌ மின்னழுத்தத்தினை கூட்‌ 
டவும்‌ குறைக்கவும்‌ பயன்படும்‌ ஒரு 
சாதனம்‌; இதில்‌ ஒரு அடிப்படைச்‌ 
சுருணையையும்‌, ஒரு துணை 
நிலைச்‌ சுருணையையும்‌ உடைய 
ஒரு கரண்டு சுருள்‌ இருக்கும்‌. அது 
ஓர்‌ இரும்பு உட்புழையில்‌ 
அடைத்து வைக்கப்பட்டிருக்கும்‌. 
alternating current trans- 
mission: (மின்‌.)மாற்று மின்னோட்‌ 
டச்‌ செலுத்தீடு; மாற்று மின்‌ 
னோட்டத்தைப்‌ பயன்படுத்தி மின்‌ 
விசையை செலுத்தீடு செய்தல்‌. 


alternation: (மின்‌.) மாறி மாறித்‌ 
தொடர்தல்‌:மாற்று மின்னோட்டத்‌ 
தினால்‌ உண்டாகும்‌ மாறுதல்கள்‌. 
இதில்‌, மின்னழுத்தம்‌, மிகக்‌ குறை 
ந்த அளவிலிருந்து மிக அதிகமான 
நேர்முனை அழுத்தத்திற்கு உய 
ரும்‌; பின்னர்‌ பூச்சியத்திற்கு இறங்‌ 
கும்‌; மறுபடியும்‌ மிக அதிகமான 
எதிர்முனை அழுத்தத்திற்கு உய 
ரும்‌. இவ்விதம்‌, இருமுறை முழு 
மையாக மாறுவதே ஒரு சுழற்சி 
அலைவு எனப்படும்‌. 


alternator : (மின்‌.) மாற்று மின்‌ 
னாக்கி : மாற்று மின்னோட்டத்‌ 
தை உண்டாக்கும்‌ ஒரு மின்னாக்கி. 
altimeter : (விண்‌.) உயரமானி : 
வாயுமண்டல அழுத்தத்தின்‌ மூலம்‌ 
உயரத்தைக்‌ காட்டும்‌ உயரமானி. 
altigraph : (வurானுூ,) உயர வரை 
யமைவு : பதிவு செய்யும்‌ பொறி 
யமைவினையுடைய ஓர்‌ உயர 
மானி. இப்போதுள்ள சாதனங்‌ 
கள்‌ அனிராய்டு வகையின. இதில்‌, 


கடிகார இயக்கத்தின்மூலம்‌ பதி 
வாகும்‌ வரைபடம்‌. அடி அல்லது 
மீட்டர்‌ கணக்கில்‌ பகுக்கப்பட்டி 
ருக்கும்‌. இது உயரங்களைக்‌ கணக்‌ 
கிடுவதற்குரிய ஓர்‌ அழுத்த வரைவி 


யாகும்‌. 


altitude : குத்துயரம்‌ : செல்வுயர 
அளவு, மிக உயர்ந்த சிகரம்‌. 


alum : (வேதி.) படிக்காரம்‌ : ஒரு 
கடுத்தமான கனிய உப்பு. அலு 
மினியம்‌, பொட்டாசியம்‌ ஆகிய 
வற்றின்‌ சல்பேட்டு அடங்கிய 
இரட்டைச்‌ சல்பேட்டு. 

alumen : (உலோ.) அலெமென்‌ : 
வலுவான அலுமினிய உலோகக்‌ 
கலவை. இதனை காய்ச்சி உருக்கி, 
வடிவங்கள்‌ உருவாக்கலாம்‌. எந்தி 
ரத்தினால்‌ இயக்கலாம்‌. இது, 88%, 
அலுமினியமும்‌, 10% செம்பும்‌ 
கொண்டது. இது அலுமினியத்‌ 
தைவிடக்‌ கனமானது. 
aluminium oxide; அலுமினியம்‌ 
ஆக்சைடு : அலுமினியத்‌ தாதுவா 
கிய பாக்சைட்டை உயர்ந்த வெப்ப 
நிலையில்‌ உருக்குவதன்‌ மூலம்‌ 
கிடைக்கும்‌ கடினமானதும்‌ கூர்மை 
யானதுமான உராய்பொருள்‌. 
alumina, or oxide of alumi- 
ஈரமா : (வேதி.) அலுமினிய உயிர 
கை அல்லது அலுமினியம்‌ ஆக்‌ 
சைடு : தூய்மையற்ற அலுமினி 
யக்‌ கனிமக்‌ கலவை மண்‌ வகையில்‌ 
ஒரு முக்கியமான அமைப்பான்‌. 
இது, செங்கற்சூளை, உலைப்‌ பூச்‌ 
சுகள்‌ ஆகியவற்றின்‌ தகுதிறத்தை 
நிருணயிக்கக்கடியது. “அரக்கு 
வண்ணம்‌:' எனப்படும்‌ வண்ணப்‌ 
பொருள்‌ செய்யவும்‌ பயன்படுகி 
றது. சாயவேலைகளிலும்‌, காலிக்‌ 
கோ அச்சு வேலைகளிலுங்கூடப்‌ 
பயன்படுகிறது. உராய்‌ பொருளா 
கவும்‌ பெரிதும்‌ பயனாகிறது. மிக 
அதிக விறைப்பாற்றல்‌ வாய்ந்த 
உலோகங்கள்‌, உலோகக்‌ கலவை” 
களை வேட்டுவதற்கும்‌, அவற்‌ 


றுக்கு மெருகூட்டுவதற்கும்‌ பயன்‌ 
படுகிறது. 

aluminium: (கனி.) அலுமினியம்‌ : 
மிக இலேசான, வெண்மையான 
உலோகம்‌. இது தனியாகவும்‌, 
செம்புடன்‌ கலந்த உலோகக்‌ கல 
வையாகவும்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. 

aluminium alloys : அலுமினியம்‌ 
உலோகக்‌ கலவைகள்‌ : அலுமினிய 
மும்‌, செம்பு, நிக்கல்‌, டங்ஸ்டன்‌ 
முதலிய உலோகங்களும்‌ 
இணைந்த கலவைகள்‌. வலிமையு 
டன்‌ கனமின்மையும்‌ தேவைப்படும்‌ 
வார்ப்புருவங்களையும்‌, தகடுக 
ளையும்‌ தயாரிக்கப்‌ பயன்படு 
பவை. இந்த உலோகக்‌ கலவை 
கள்‌, தூய அலுமினியத்தை விட 
மதிப்புடையவை. 


aluminium bronze : அலுமினிய 
வெண்கலம்‌ : செம்பை அலுமினி 
யத்துடன்‌ பல்வேறு வீத அளவு 
களில்‌ கலந்து தயாரிக்கப்படும்‌ ஓர்‌ 
உலோகக்‌ கலவை. 


aluminium bronze powder: 
(வண்‌.) அலுமினிய வெண்கலத்‌ 
தூள்‌ : கனிம உலோகங்களை 
நொறுக்கித்‌ தூளாக்கும்‌ ஆலையில்‌ 
தயாரிக்கப்படும்‌ நுண்ணிய அலு 
மினியத்‌ தூள்‌. வண்ண மெருகெண்‌ 
ணெய்‌ அல்லது நேந்திர எண்ணெ 
யுடன்‌ கலந்து, உலோகச்‌ சாய 
மாகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


aluminium hydroxide : (வேதி.) 
லுமினியம்‌ ஹைட்ராக்சைடு ௦ 
Al(OH); ஊன்‌ பசை போன்ற 
வெண்மையான திடப்பொருள்‌ 
நீரைப்‌ பயன்படுத்துவதற்கும்‌, 
சாயந்தோய்ப்பதில்‌ . சாயத்தைக்‌ 
கெட்டிப்படுத்துவதற்கும்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 
aluminium stearate : (வண்‌; 
அரக்கு. வண்‌) அலுமினியம்‌ ஸ்டீய 
ரேட்‌: வழவழப்பான சம 


ம்ம்‌ 


தளத்தை உண்டாக்குவதற்காக 
அரக்குச்‌ சாயங்களைத்‌ தயாரிக்கப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 


alum leather : படிகாரத்‌ தோல்‌ : 
படிகாரத்தைப்‌ பயன்படுத்திப்‌ பத 
னிடப்பட்ட தோல்‌. 


amalgam: (கனி.) இரசக்‌ கலவை: 
பாதரசமும்‌ மற்றொரு உலோக 
மும்‌ சேர்ந்த கலவை. 


amalgamation : (மின்‌.) கூட்டுக்‌ 
கலவை : வேதி மின்கலத்திலுள்ள 
துத்தநாகத்‌ தகட்டுக்குப்‌ பாதரசம்‌ 
முலாம்‌ பூசி, துத்தநாகத்திலுள்ள 
அசுத்தங்களிலிருந்து உண்டாகும்‌ 
வினைகளைத்‌ தடுக்கக்கூடிய ஓர்‌ 
உலோகக்‌ கலவையை உருவாக்கு 
தல்‌. 

amber : (மின்‌.) அம்பர்‌ : மஞ்சள்‌ 
நிறமான அல்லது செம்பழுப்பு நிற 
மான, ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு 
பிசின்‌. இது மற்றொரு பொருளு 
டன்‌ உராயும்போது உராய்வி 
னால்‌ மின்னேற்றம்‌ பெறுகிறது. 


ambo: (க.க.) சொற்பொழிவு 
மேடை : தொடக்கக்‌ காலக்‌ கிறித்த 
வக்‌ சோயில்களில்‌ காணப்படும்‌ 
சொற்பொழிவு மேடைஃஇதிலிரு 
ந்து வழிபாடுகளும்‌, வழிபாட்டுப்‌ 
பாடல்கள்‌ பாடுவதும்‌ நடை 
பெறும்‌. 


amboina : அம்போய்னா : நெக்கு 
இந்தியாவில்‌ காணப்படும்‌ ஒரு 
மரம்‌. இதிலிருந்து அழகிய வண்ண 
மரக்கட்டைகளும்‌, பலகைகளும்‌ 
தயாரிக்கப்படுகின்‌ றன. 


ambroin : அம்பிராய்ன்‌ ; ஒருவகை 
மின்‌ கடத்தாப்‌ பொருள்‌, குங்கிலி 
யத்திலிருந்தும்‌, சிலிக்கேட்டுகளி 
லிருந்தும்‌ தயாரிக்கப்படுகிறது. 
இது வலிமையானது; வெப்பத்‌ 
தைக்‌ கடத்தாதது; ஈரத்தை உறிஞ்‌ 
சாதது; இது வார்ப்பு மின்காப்பு 
களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. 


JU 


இது வன்‌ கந்தகத்தைவிட மலிவா 
னது. 


anbry : (௧.க.) திருக்கலமாடம்‌ : 
கிறித்தவக்‌ கோயிற்சுவர்களில்‌ வழி 
பாட்டுக்‌ கலங்களை வைப்பதற் 
காக அமைந்துள்ள மாடம்‌. 


American bond: (௧.௧.) அமெ 
ரிக்கக்‌ கவிகைப்‌ பிணைப்பு : சாதா 
ரணக்‌ கவிகைப்‌ பிணைப்புப்‌ 
போன்றதே இதுவும்‌. இதனை 
விரைவாக அமைக்கலாம்‌. இந்த 
வகைக்‌ கட்டிடச்‌ செங்கல்‌ அல்லது 
கல்லின்‌ பற்றுமானக்‌ கவிகை மற்ற 
வகைக்‌ கவிகைப்‌ பிணைப்புகளை 
போலவே வலுவான து. ஒவ்வொரு 
ஐந்து அல்லது ஆறாவது வரிசை 
யிலும்‌ சுவரின்‌ முன்பகுதிக்குச்‌ 
செங்கோணத்தில்‌ கல்‌ அல்லது 
செங்கல்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌. 
மற்ற வரிசைகளில்‌ சுவர்‌ முகப்பு 


நீளவாட்டுக்‌ கிடைச்‌ செங்கல்‌ 
அமைக்கப்பட்டிருக்கும்‌. 
American screw gauge: 


(உலோ.) அமெரிக்கத்‌ திருகுக்‌ கடி 
கை: மரத்திருகுகள்‌, எந்திரத்‌ திருகு 
கள்‌ ஆகியவற்றின்‌ விட்டத்தைக்‌ 
கணக்கிடுவதற்கான ஒரு அளவுத்‌ 
திட்டக்‌ கடிகை. 


American Standard Pipe 
Threads : அமெரிக்கச்‌ செந்திறக்‌ 
குழாய்த்‌ திருகிழை: (முன்னர்‌ 
பிரிக்ஸ்‌ குழாய்த்‌ திருகிழைச்‌ செந்‌ 
திறம்‌ என அழைக்கப்பட்டது.) 
தேனிரும்பு அல்லது எஃகு, நீராவி, 
வாயு, நீர்க்குமாய்களில்‌ இந்தத்‌ 
திருகிழை பயன்படுத்தப்படுகிறது 
American wire gauge: (உவோ.) 
அமெரிக்கன்‌ கம்பி அளவி : செப்புக்‌ 
கம்பி, பித்தளைக்‌ கம்பி, ஜெர்மன்‌ 
வெள்ளிக்‌ கம்பி ஆயெவற்றின்‌ வடி 
வளவை அளவிடுவதற்கும்‌, இந்தப்‌ 
பொருள்களினாலான தகடுகளின்‌ 
கனத்தை அளவிடுவதற்கும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்ட ஒரு திட்ட அளவு 
கருவி. 


amethyst: (sணி.) செவ்வந்திக்‌ 
கல்‌ : தெளிவான ஊதா அல்லது 
செங்கருநீல நிறப்படிகக்‌ கல்‌. நவ 
ரத்தினங்களில்‌ ஒன்று. 


amino : (குழை.) அமினோ : அம்‌ 
மோனியாவிலிருந்து பெறப்பட்ட 
NH, குழுமம்‌ இருப்பதைக்‌ குறிக்‌ 
கும்‌ வேதியியல்‌ கூட்டுப்‌ பொரு 
ளின்‌ கூட்‌ டிணைவு வடிவம்‌. 


amino plast : (வேதி. குழை.) 
அமினோ பிளாஸ்ட்‌ : அமினோ 
அல்லது அமினேோ கூட்டுப்‌ 
பொருள்களிலிருந்து கிடைக்கும்‌ 
செயற்கைப்‌ பிசின்‌ வகையைக்‌ 
குறிக்கும்‌ சொல்‌. யூரியா-பார்‌ 
மால்டிஹைடு இவ்வகைப்‌ பிசினுக்‌ 
குச்‌ சிறந்த எடுத்துக்காட்டு. 
ammeter : (மின்‌.) மின்னாற்றல்‌ 
மானி : ஒரு மின்‌ சுற்றில்‌ பாயும்‌ 
மின்னோட்டத்தின்‌ அழுத்தத்‌ 
தினை அளவிடப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு சாதனம்‌. 


amma: (வேதி. ) அம்மோனியா ; 
நவச்சார ஆவி : நிறமற்ற, நெடி 
மிகுந்த, மூச்சைத்‌ திணறடிக்கும்‌ 
ஒரு வாயு (NH4). நிலக்கரி போன்ற 
நைட்ரஜன்‌ பொருள்களை உலர்‌ 
வாலை வடித்தல்‌ மூலம்‌ இதுபெறப்‌ 
படுகிறது, நைட்ரஜனையும்‌, 
ஹைட்ரஜனையும்‌ இரும்புடன்‌ 
சேர்த்து உயர்‌ அழுத்தத்திலும்‌ 
வெப்பநிலையிலும்‌ இணைப்பதன்‌ 
மூலம்‌ அம்மோனியா பெரும்‌ 
பாலும்‌ தயாரிக்கப்படுகிறது. 


ammonites : அம்மோனைட்‌ : மர 

பிறந்து போனகடல்‌ 

டத புதை படிவ நத்தை 
வகையின்‌ தோடு. 

ணட ammonium chio- 

ரச: (வேதி.) - அம்‌ 

அம்மோனைட்‌ மோனியம்‌ குளோ 

ரைடு: சாதாரணமாக நவச்சாரம்‌ 

என அழைக்கப்படுகிறது. இது 

நீரில்‌ கரைக்கப்பட்டு, சில அடிப்‌ 


படை மின்கலங்களில்‌ மின்பகுப்‌ 
பானாகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


amnesia : மறதிநோய்‌ : மூளையில்‌ 
காயம்‌ படுவதனாலோ, தீவிர 
உணர்ச்சிப்‌ பெருக்கத்தனாலோ 
ஏற்படும்‌ நினைவிழக்கும்‌ நோய்‌. 


றொ : கருச்சவ்வு : குழந்தை 
பிறப்பதற்கு முன்பு கருவை அடுத்‌ 
துள்ள இரு சவ்வுகளீன்‌ உட்பகுதி. 


amoeba: அமீபா: ஒரே உயிரணு 
வுடைய நீர்வாழ்‌ உயிரினம்‌. இது 
1/100'' குறுக்களவுடையது. இது 

ன்‌ உடலின்‌ ஒரு 
பகுதி வெளியேதள்ளி 
30 நகர்கிறது. இது தன்‌ 
9 னைத்‌ தானே பிளவு 
செய்து இனப்பெருக்‌ 
கம்‌ செய்கிறது. 


அமீபா 
amorphous: 
திட்டவட்ட.மான வடிவம்‌ இல்லா 


தது; ஒழுங்கற்றது. 


வடிவமற்ற: (1) 


(2) 
மணி உறுப்பெறா நிலை. 


ampere: (மின்‌.) ஆம்பியர்‌: மின்‌ 
னாட்ட அலகு. ஒரு மின்னகம்‌ ஓர்‌ 
*ஓம்‌' மூலமாகச்‌ செலுத்தக்கூடிய 
மின்னோட்டம்‌. 
Ampere,Andre Marie : ஆம்பியர்‌, 
ஆண்ட்ரே மாரி: ஃபிரெஞ்சு இயற்‌ 
பியலறிஞர்‌: அறிவியல்‌ எழுத்தா 
ளர்‌ (1775..-1836).மின்னோட்டத்‌ 
தின்‌ வலிமையை அளவிடுவதற் 
கான அலகுக்கு இவருடைய பெயர்‌ 
(ஆம்பியர்‌) சூட்டப்பட்டுள்ளது. 
ampere hour: (மின்‌.) ஆம்பியர்‌ 
மணி: சேமக்‌ கலங்களின்‌ திறன்‌ 
வீதத்தைக்‌ கணக்கிடப்‌ பயன்படுத்‌ 
தப்படுகிறது. ஒருமணி நேரத்தில்‌ 
ஓர்‌ ஆம்பியர்‌ மின்னோட்டம்‌ 
பாய்வதை இது குறிக்கிறது. 


ampere-hour capacity: (தானி.) 
மணித்‌ திறம்பாடு: ஒரு சேமக்‌ கலத்‌ 


(வேதியியல்‌ குழைமவியல்‌), I 


37 


தின்‌ கொள்திறனைக்‌ குறிக்கப்‌ 
பயன்படும்‌ சொற்றொடர்‌. 100 
ஆம்பியர்‌ மணித்‌ திறம்பாடுடைய 
ஒரு சேமக்கலம்‌.ஒருமணி நேரத்தில்‌ 
100 ஆம்பியர்‌ மின்னோட்டம்‌ 
வழங்கக்கூடியதாக இருக்கும்‌, 


ampere meter: (மின்‌.) ஆம்பியர்‌ 
மானி: மின்னாற்றல்‌ மானி (80- 
ee) போன்ற ஒரு சாதனம்‌, 
பாயும்‌ மின்னோட்டத்தின்‌ அடர்த்‌ 
தியைப்‌ பதிவு செய்வதற்குப்‌ 
பயன்படுகிறது. 
ampere turn: ஆம்பியர்‌ சுற்று: ஒரு 
மின்‌ காந்தத்தின்‌ வலிமையை அள 
விடும்‌ அலகு. காந்தத்தைச்‌ சுற்றி 
யுள்ள கம்பிச்‌ சுற்றுகளின்‌ எண்‌ 
ணிக்கையை, அதன்‌ வழியேபாயும்‌ 
ஆம்பியர்களின்‌ எண்ணிக்கையால்‌ 
பெருக்கினால்‌ இந்த அளவு 
கிடைக்கும்‌. 
amphibia: நிலநீர்‌ வாழுயிர்‌! தவ 
ளைகள்‌, தே 
ரைகள்‌, சலா 
மாண்டர்‌ 
போன்று 
நிலத்‌ திலும்‌ 
நீரிலும்‌ வா 
ம்‌ யல்பு 
ஓம்‌ வ்‌ 
னங்கள்‌. 


amphibian » 
(வானூ.) 


திலதீர்‌ வாழுயிர்‌ 
நிலம்‌, நீர்‌ ஊர்தி: நிலம்‌, நீர்‌ இரண்‌ 


டிலும்‌ இயங்கவல்ல போர்க்கலம்‌. 
நிலத்திலிருந்து அல்லது நீரிலிருந்து 
உயரே எழுந்து பறக்கும்‌ வகையில்‌ 
அமைக்கப்பட்டவானூர்தி. 

1181௦: மின்திறன்‌ பெருக்கி: 
ஒரு மாற்று மின்னோட்டப்‌ 
பணிப்பு மின்னோடியை இயக்கு 
வதற்கு, ஒரு நேர்‌ மின்னாக்கியின்‌ 
கள மின்னோட்டத்தில்‌ ஒரு சிறு 
மாறுதல்‌ ஏற்பட்டாலும்‌ மின்‌ உற்‌ 
பத்தி அளவில்‌ பெரும்‌ மாறுதலை 
ஏற்படுத்தக்கூடிய வகையில்‌ 


28 


அமைக்கப்பட்டுள்ள சுட்டுப்‌ 
பாட்டு அமைவு. இது பெருமளவு 
பாரத்தைப்‌ போதிய அளவு முறுக்‌ 
சத்துடன்‌ நகர்த்துவதற்குப்‌ பயன்‌ 
படுகிறது. 

amplification factor: மிகைப்‌ 
புக்‌ கரணி: ஒரு மின்னழுத்தத்தை 


4-3... இறஒருவெற்‌ 

ல 1 நிடக்‌ குழ 
ப்‌ ல்‌ ௫ லின்‌ தன்மை. 
ட = amplifier: 
ee (மின்‌.) மிகை 
மிகைப்புக்‌ கரணி ப்பி: வலுக்‌ 


குறைந்த ஒலி அல்லது மின்னோட்‌ 
டத்தின்‌ ஆற்றலை அதிகப்படுத்‌ 
தும்‌ கருவி. 

amplitude:  (கணி.) வீச்சு: 
(1) சில கணிதச்‌ சமன்பாடுகளின்‌ 
மதிப்பினை மாற்றக்கூடிய ஒரு 
கோணம்‌. 


(2) (இயற்பியல்‌) ஒரு துகள்‌ ஒரு 
முழு அதிர்வை முடிப்பதற்குச்‌ 
செல்லும்‌ தூரத்தின்‌ அளவு. 
amplitude modulation: (மின்‌.) 
வீச்சின்‌ ஏற்ற இறக்கம்‌: மின்விசைச்‌ 
செலுத்தியில்‌ மின்தாக்குதலின்‌ 
ஆற்றலை அதிகரிக்கவோ குறைக்க 
வோ செய்தல்‌. 


ample : மருந்துச்சிமிழ்‌ : தோலி 
னுள்‌ செலுத்தப்படும்‌ ஊசி மருந்‌ 
தினையுடைய சிறிய 
கண்ணாடிக்‌ குப்பி. 


anacoustic zone விண்‌. 

லியிலாமண்டலம்‌: 162 
மருந்துச்‌ சிமிழ்‌ தி,.மீ, உயரத்திற்கு மே 
லே விண்வெளியில்‌ ஒலியில்லா 
மல்‌ இருக்கும்‌ அமைதி மண்டலம்‌. 


anaemia : குருதிச்சோகை: இரத்‌ 
தத்தில்‌ சிவந்த நுண்மங்கள்‌ குறை 
படுவதால்‌ உண்டாகும்‌ இரத்த 
சோகை நோய்‌. இந்த நோய்‌ கண்‌ 
டவர்கள்‌ வெளிறிய தோற்றமுடன்‌ 


தலித்தும்‌, சோர்ந்தும்‌, தளர்ந்தும்‌ 
காணப்படுவார்கள்‌ 

anaesthesia : உணர்ச்சியின்மை ₹ 
உடலில்‌ அறுவைச்‌ சிகிச்சை செய்‌ 
யும்போது உணர்ச்சி மயக்கமூட்‌ 
டுதல்‌ அல்லது உடலின்‌ ஒரு பகுதி 
யில்வலியை உணராதவாறு 
உணர்விழக்கச்‌ செய்தல்‌. மயக்க 
மடைவதற்குக்‌ களோரோஃபார்ம்‌ 
போன்ற மயக்க மருந்துகளும்‌, 
உடல்‌ உறுப்பை உணர்விழக்கச்‌ 
செய்ய கோக்கைன்‌ போன்ற 
உணர்வின்மை ஊட்டும்‌ பொருள்‌ 
களும்‌ பயன்‌ படுகின்‌ றன. 
anaesthetics : மயக்க மருந்து : 
உணர்விழக்கச்‌ செய்திடும்‌ 
மருந்து. குளோரோஃபார்ம்‌ 
போன்றவை இவ்வகையைச்‌ 
சேர்ந்தவை. உடலின்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட பகுதியில்‌ மட்டும்‌ உணர்‌ 
விழக்கச்‌ செய்யும்‌ மருந்தும்‌ 
உண்டு. இதனை உறுப்பெல்லை 
உணர்வு நீக்கி என்பர்‌. எடுத்துக்‌ 
காட்டாக, ஒரு பல்லைப்‌ பிடுங்க 
வேண்டுமானால்‌, அந்தப்‌ பல்‌ 
இருக்கும்‌ பகுதியை மட்டும்‌ உணர்‌ 
விழக்கச்‌ செய்ய இந்த மருந்து 
கொடுக்கப்படும்‌. பொது மயக்க 
மருந்து கொடுத்தால்‌, நோயாளி 
மயக்கமடைந்துவிடுவார்‌. 
analogous colours: ஒப்புடை 
வண்ணங்கள்‌ : ஒன்றோடொன்று 
நெருங்கிய தொடர்புடைய வண்‌ 
ணங்கள்‌. எடுத்துக்காட்டு: 
சிவப்பு, செம்மஞ்சள்‌ நிறம்‌, மஞ்‌ 
சள்‌, செம்மை நிறம்‌ முதலியன. 


analog signal: ஒத்திசைவுச்‌ 
சைகை : கணக்கிடுவதிலும்‌, கட்‌ 
டுப்பாடுகளிலும்‌ பயன்படுத்தப்‌ 


படும்‌ ஒருவகைச்‌ சைகை. இந்தச்‌ 
சைகை காலத்தில்‌ நுண்ணியதாக 
வும்‌ அது குறித்திடும்‌ மாறியல்‌ 
மதிப்புருவின்‌ விகிதாசாரத்திலும்‌ 
அமைந்திருக்கும்‌. 

analogy : (மின்‌.) ஒத்திசைவு :பழ 
கிப்‌ போன நடைமுறையை அல்‌ 


லது செய்முறையைத்தெளிவு கருதி 
ஒப்பிட்டுப்‌ பார்த்தல்‌. 

analysis : (வேதி.) பகுப்பாய்வு : 
(1) ஒரு கூட்டுப்‌ பொருளை அதன்‌ 
தனித்தனிப்‌ பகுதிகளாக அல்லது 
தனிமங்களாகப்‌ பிரித்தல்‌. 

(2) விவர அறிக்கையை அட்ட 
வணைப்படுத்துதல்‌; ஒரு கணக்கை 
அதன்‌ முதல்‌ தொகைக்குக்‌ கூறு 
படுத்தித்‌ தீர்த்தல்‌. 

analytical geometry : (கணி.) 
பகுப்பாய்வு வடிவ ௧ ம்‌: வடிவ 
கணித உருவங்களை இயற்கணித 
முறையில்‌ பகுப்பாய்வு செய்யும்‌ 
முறை. 

analyzer: (தானி. பகுப்பாய்வு 
கருவி : (1) உந்து ஊர்தியின்‌ மின்‌ 
சுற்று வழிகள்‌, எஞ்சின்‌, சுடரூட்‌ 
டும்‌ கருவி போன்றவற்றில்‌ ஏற்‌ 
படும்‌ கோளாறுகளைக்‌ கண்டு 
பிடிக்க உதவும்‌ தானியங்கிச்‌ 
சோதனைக்‌ கருவிகளின்‌ தொகுதி. 
(2) மின்னணுவியல்‌ சாதனங்க( 
டன்‌ பொருத்தி பல்வேறு பணி 
களைச்‌ செய்யக்கூடிய பல அடிப்‌ 
படைக்‌ கருவிகளைக்‌ கொண்ட 
சோதனைக்‌ கருவிகளின்‌ தொகுதி. 
இது தொழில்நுட்பப்‌ பணியாளர்‌ 
களுக்கு உதவும்‌ வகையில்‌ வடி 
வமைக்கப்பட்டது. 


anatomy: (உட.) உடற்‌ கூறியல்‌: 
உடலின்‌ எலும்புகள்‌, தசைகள்‌, 
நரம்புகள்‌ போன்ற உள்ளுறுப்பு 
களைப்‌ பகுத்தாராய்தல்‌. 
anchor : (௧.ச.) நங்கூரம்‌ (தொல்‌ 
பொருளியல்‌) : (1) நங்கூரத்தின்‌ 
அல்லது அம்புகளின்‌ இடையே 
வார்ப்படத்தாலான முட்டை வடி 
வப்‌ பொருள்களை ஒன்றையடுத்து 
ஒன்றாகப்‌ பதித்தமைத்த கூர்மை 
யான அணிவகை. 

(2) நங்கூரம்‌ தாங்கியுடன்‌ 
இணைந்திருக்கிற வலிமைமிக்க 
குறுங்கணை அல்லது கொளுவி 
மாட்டுகிற சாதனம்‌. 


39 


(3) ஒர்‌ இரும்புச்‌ சலாகையினை 
ஒரிடத்தில்‌ பற்றி வைத்துக்கொள்‌ 
வதற்கான ஓர்‌ உலோக ஆதாரம்‌. 
anchor: (மின்‌.) பற்றுக்கோடு : 
தரையில்‌ முளையிட்டு அடிக்கப்‌ 
பட்ட ஒரு கோல்‌ அல்லது மர 
முளை. இதில்‌ ஒரு கோபுரத்திற்‌ 
கான அதாரக்‌ கம்பிகள்‌ பிணைக்‌ 
கப்படும்‌. 

anchor bolt : (க.க.) நங்கூர 
மரையாணி: ஒரு முனை கான்கிரீட்‌ 
டில்‌ பதிக்கப்பட்டுள்ள ஒரு மரை 
யாணி. இது, மரம்‌, எஃகு உறுப்‌ 
புகளை கான்கிரீட்டுடன்‌ இணைப்‌ 
பதற்குப்‌ பயன்படுகிறது. 
anchorage : நங்கூரத்‌ தளை : கட்‌ 
டமைப்பு முழுவதற்கும்‌ அதிக 
உறுதிப்பாட்டினை ஏற்படுத்துவ 
தற்காக, ஒரு கட்டமைப்பின்‌ 
அடித்தள அங்கங்கள்‌ இணைக்கப்‌ 
படலாகும்‌ ஒரு நிரந்தரக்‌ கட்‌ 
டமைப்பு. 

and circuit:(மின்‌ .) மற்றும்‌ மின்சுற்‌ 
று வழி : இரண்டு அல்லது அவற்‌ 
றுக்கு மேற்பட்ட உட்பாடுகளைக்‌ 
கொண்ட ஒரு மின்சுற்று வழி. 
இதில்‌ ஒரு வெளிப்பாட்டுச்‌ சைகை 
யினை உண்டுபண்ண உட்பாடுகள்‌ 
அனைத்தும்‌ ஒருங்கிணைந்து 
இருக்க வேண்டும்‌. 

andiron : அடுப்பணைக்கோல்‌ அல்‌ 
லது விறகு தாங்கி; அடுப்பில்‌ விறகு 
களை ஏந்திவைப்பதற்குரிய ஓர்‌ 
உலோகச்‌ சட்டம்‌. சில சமயங்க 
ளில்‌ இது '*அடுப்புக்‌ கட்டை'' 
“விறகு அணைக்கோல்‌'' என்றும்‌ 
அழைக்கப்படும்‌. 

anemometer : காற்று வேகமானி: 


காற்று 
வேகமானி 


40 


ஓரு காந்றேட்டத்தின்‌ வேகத்தை 
அளவிடுவதற்குரிய ஒரு கருவி. 


areroid altimeter : (வானூ.) 
நீர்மம்‌ வழங்கா உயரமானி : அழுத்த 
வேறுபாடுகளைத்‌ தல்லியமாகக்‌ 
காட்டும்‌ ஒரு மூலகத்தின்‌ கோட்‌ 
டத்தின்‌ வாயிலாக உயரத்தை 
அளந்து காட்டும்‌ உயரமானி. 


aneroid barometer: நீர்மம்‌ 
வழங்கா பாரமானி : காற்று நீக்கப்‌ 
பட்ட ஓர்‌ உலோகப்‌ பெட்டியின்‌ 
நெகிழ்‌ திறம்வாய்ந்த உச்சிமுனை 
யின்‌ அல்லது இடைமீட்டுத்‌ திரை 
யின்‌ அசைவுகளீன்‌ வாயிலாக வாயு 
மண்டலத்தன்‌ அழுத்தத்தினைக்‌ 
காட்டக்‌ கூடிய சாதனம்‌. கடல்‌ 
மட்டத்திற்குமேல்‌ உயரங்களைக்‌ 
கண்டறிவதற்கும்‌, வானிலை மாற்‌ 
றங்களை முன்னறிவதற்கும்‌ பயன்‌ 
படும்‌ கருவி. 


aneurism : ய்‌ , இருதிகாள 
அழற்சி : குருதிநாளத்தின்‌ சுவர்‌ 
வலுவிழந்து விடுவதால்‌ குருதி 
நாளத்தில்‌ ஏற்படும்‌ அளவுக்கு 
மீறிய வீக்கம்‌. 


901௩௨ : (நோயி.) தொண்டை 
வீக்கம்‌: தொண்டையை நெறிப்‌ 
பது போல்‌ ஏற்படும்‌ மூச்சுத்‌ 
திணறல்‌. 


angina pectoris: (நோயி,) இடது 
மார்பு வலி: இதயத்திற்கு இரத்தம்‌ 
வழங்கும்‌ குருதி நாளம்‌ குறுகலா 
வதன்‌ காரணமாக இடது மார்பு 
வேதனை தரும்‌ கடும்‌ இதயவலி, 


ania: (நோயி.) குருதிக்கட்டி : 
இரத்த நாளங்களில்‌ ஏற்படும்‌ 
இரத்தக்கட்டு. 

angio spermas : (தாவர.) மூடு 
விதைச்‌ செடி: பெரும்பாலான பூக்‌ 
குந்‌ தாவரங்களைப்‌ போன்று ஒரு 
விதைக்‌ கூட்டினுள்‌ விதைகள்‌ 
முதிர்ச்சியடையும்‌ தாவரங்கள்‌. 


angle: (கணி.) கோணம்‌: இரு 


நேர்கோடுகளின்‌ திசையிலுள்ள 
வேறுபாடு: ஒன்றையொன்று சந்‌ 
இக்கும்‌ இரு நேர்கோடுகளுக்கிடை 
யிலான இடைவெளி. சுற்றுவட்ட 
இயக்கத்தை அல்லது சுழற்சியை 
அளவிழிவதற்குக்‌ கோணங்கள்‌ 
பயன்படுகிறது. 


angle bead: (௧க.க.) கோணமணி: 
இரண்டு சுவர்கள்‌ செங்கோணயங்‌ 
களில்‌ சந்திக்கும்போது ஏற்படும்‌ 
ஒரு கோணத்தில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு வார்ப்படப்‌ பட்டை, 
angle brace: (௧.க.) கோணக்‌ 
குறடு: ஒரு சட்டத்தின்‌ மூலையில்‌ 
துளையிடும்‌ போது பயன்படுத்‌ 
தீப்படும்‌ இடுக்கித்‌ திருப்புளி, 
angle bracket: (க.க.) கோண 
ஏந்தற்‌ பலகை: ஒன்றுக்கொன்‌ 
செங்கொணங்களி லுள்ள. இரு 
முகங்களைக்‌ கொண்ட ஒருவகை 
வளைவு தாங்கி, இதில்‌ ஒரு வலை 
யினைச்‌ சேர்க்க, வலிமை மிகுதிப்‌ 
படும்‌, 

angle dividers ; 


்‌ (மர;வே,) 
கோணக்‌ கவராயம்‌ : 


கோணங்‌ 
களை ஓத்த 
இரு பகுதிக 
ளாகப்‌ பிரிப்‌ 
பதற்குப்‌ 
பயன்‌ படும்‌ 
ஒரு கருவி, 
ர சில சமயம்‌ 
மூலமட்டப்‌ பலகையாகவும்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 


angle of attack: (வாஜா.) தாக்கு 
கோணம்‌: விமான தளத்தின்‌ காற்‌ 
அழுத்தத்‌ தளத்தின்‌ நாணுக்கும்‌ 
அதன்‌ இயக்கத்திசைக்குமிடையி 
லான கூர்ங்கோணம்‌. 

angle of compeisation: (மின்‌.) 
சரியீட்டுக்‌ கோணம்‌: வட்டாரக்‌ 
காந்த ஆற்றலை ஈடுசெய்வதற்‌ 
காக ஒரு திசையறி கருலியின்‌ அள' 
வீட்டில்‌ பயன்படுத்தப்படும்‌ ஒரு 
திருத்த கோணம்‌. 


கோணக்‌ கவராயம்‌ 


angle of compensation: சரியீட்‌ 
டுக்‌ கோணம்‌: ஒரு திசைகாட்டியில்‌ 
உட்காந்த விளைவுகளைச்‌ சரி 
செய்வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஓரு திருத்த கோணம்‌. 

angle of deadrise:  (uவானூ.) 
நிலை எழுச்சிக்கோணம்‌ : உடற்‌ 
பகுதியின்‌ அடித்தளத்தினை முது 
குத்‌ தண்டுடன்‌ இணைக்கும்‌ ஒரு 
குறுக்கு வெட்டுக்‌ கோட்டினால்‌ 
கிடைமட்டத்துடன்‌ உண்டாகும்‌ 
கோணம்‌. 


angle of declination: (மின்‌.) 
பிறழ்ச்சிக்‌ கோணம்‌ : மாறுபாட்‌ 
டுக்‌ கோணம்‌. ஓர்‌ இடத்தின்‌ 
பூகோள நெடுக்கு வரைக்கும்‌ காந்‌ 
தவியல்‌ நெடுக்கு வரைக்குமிடையி 
லான கோணம்‌. 


angle of dip: (மின்‌.) இறக்கக்‌ 
கோணம்‌ : செங்குத்தான மட்டத்‌ 
தளத்தில்‌ இரும்புகிறபோது ஒரு 
காந்த ஊசி காந்தவியல்‌ நெடு 
வரைக்கு நேரிணையாக வருகிற 
போது தொடுவானத்துடன்‌ அந்‌ 
தக்‌ காந்தனசி ஏற்படுத்துகிற 
கோணம்‌. 

angle of hee! : (வானூ.) சாய்‌ 
நிலைக்கோணம்‌ : ஒரு கிடைமட்‌ 
டத்‌ தளத்திற்கும்‌ நீரில்‌ கடல்‌ மட்‌ 
டத்‌ தளத்தின்‌ பக்க அச்சுக்கு 
மிடையிலான கோணம்‌. 


angle of incidence : (uானூ.) 
படுகோணம்‌ : வீழ்தடத்தில்‌ பரப்‌ 


பின்‌ செங்கோட்டுடன்‌ தொடு 
கோடு கொள்ளும்‌ கோணத்‌ 
தொலைவு. 


angle of inclination: (aஎந்‌.) 
சாய்வு கோணம்‌ : ஒரு திருகு புரி 
அதன்‌ அச்சுடன்‌ கொள்ளும்‌ 
கோணத்‌ தொலைவு. 

angle iron: (எந்‌. ) கோண இரும்பு: 
ஒரு கட்டுமான இரும்புப்‌ பட்டை. 
இதன்‌ ஒரு பகுதி ஒரு செங்கோண 
வடிவில்‌ அமைந்திருக்கும்‌. 


4] 


angle of lag: (மின்‌.) பின்னடை 
வுக்‌ கோணம்‌ : மாற்று மின்னோட்‌ 
டச்‌ சுற்றில்‌ செயல்திற அமைப்பா 
னின்‌ இயக்கப்‌ படிநிலை. மொத்த 
மின்னோட்டத்தைவிட எந்த அள 
வுக்குக்‌ குறைகிறது என்பதைக்‌ 
காட்டும்‌ கோணம்‌. 


angle of lead: (மின்‌.) முந்து 
கோணம்‌ : திசைமாற்றித்‌ தொடுவி 
கள்‌, தீப்பொறியைத்‌ தவிர்ப்பதற்‌ 
காக இயல்பான தளத்திலிருந்து 
எந்தக்‌ கோணத்தில்‌ திருப்பப்படு 
கின்‌ றனவோ அந்தக்‌ கோணம்‌. 


angle of mandible: (&Ll.) 
கீழ்த்தாடைக்‌ கோணம்‌. 

angle of pitch : (வானூ.) சாய்‌ 
வீழ்வுக்‌ கோணம்‌ : இரு சமதளங்‌ 
களுக்கிடையிலான கூர்ங்கோணம்‌. 
ஒரு தளம்‌ விமானத்தின்‌ பக்க அச்‌ 
சினையும்‌ காற்றின்‌ திசையினையும்‌ 
உள்ளடக்கியிருக்கும்‌; இன்னொரு 
தளம்‌, பக்க அச்சினையும்‌, நீள்‌ 
கோட்டு அச்சினையும்‌ உள்ளடக்கி 
யிருக்கும்‌. விமானம்‌ இயல்பாகப்‌ 
பறக்கும்போது, சாய்‌ வீழ்வுக்‌ 
கோணம்‌ என்பது, நீள்கோட்டு 
அச்சுக்கும்‌ காற்றின்‌ இசைக்கு 
மிடையிலான கோணம்‌ ஆகும்‌. 
angle of reflection: (மின்‌.) 
பட்டெறி கோணம்‌; பிரதிபலிப்புக்‌ 
கோணம்‌; உருத்தெரி கோணம்‌ : 
முட்டி மீண்ட கதிர்ப்பரப்‌ பின்செங்‌ 
குத்துக்‌ கோட்டுடன்‌ இயங்கும்‌ 
கோணம்‌. 

பட்டெறி கோணமும்‌ படுகோண 
மும்‌ சமமானவையாகும்‌. 


angle of refraction : ஒளி விலகு 
கோணம்‌ : ஒளிக்கதிர்‌ ஓர்‌ ஊடகத்‌ 
திலிருந்து அடர்த்தி வேறுபட்ட 
வேறொரு ஊடகத்திற்குள்‌ நுழை 
யும்போது சற்றே கோட்டமடை 
கிறது. இவ்வாறு கோட்ட மடை 
யும்‌ ஒளிக்கதிருக்கும்‌, தளப்பரப்‌ 
பிற்கும்‌ செங்குத்தாகவுள்ள இயல்‌ 
பான  கோட்டிற்குமிடையிலான 


42 


கோணம்‌ ஒளிவிலகு கோணம்‌ 
எனப்படும்‌. 

angle of repose, or angle of 
friction : (எந்‌.) குவிநிலைக்‌ 
கோணம்‌ அல்லது உராயவுக 
கோணம்‌ : ஒரு சமதள மேற்பரப்பு 
தொடு வானுடன்‌ கொண்டுள்ள 
கோணம்‌. இந்தக்‌ கோணத்தில்‌, 
குறிப்பிட்ட சூழ்நிலைகளில்‌ ஒரு 
பொருள்‌ சரியத்‌ தொடங்கும்‌. அத 
தத்தொடர்பில்‌ வைக்கப்பட்டுள்ள 
பொருள்களின்‌ தன்மைக்கேற்ப 
இந்தக்‌ கோணம்‌ மாறுபடுகிறது. 


angle post : ஈடுத்தூண்‌ : சுழற்‌ 
படிக்கட்டின்‌ நடுத்தூண. 

angle post: (s.க.) , கோண 
ஆதாரக்கோல்‌ : ஒரு படிக்கட்டின்‌ 
கோணத்தில்‌ அமைக்கப்பட்டுள்ள 
ஒரு சுழற்படிக்கட்டு ஆதாரக்கால்‌. 
angle of roll : (வானூ.) சுழற்சிக்‌ 
கோணம்‌ : ஒரு விமானத்தின்‌ பக்க 
அச்சனை அதன்‌ கிடைமட்டத்‌ 
தளமாகக்‌ கொண்டு வருவதற்கு 
அதன்‌ நீள்கோட்டு அச்சினைச்‌ 
சுற்றிச்‌ சுழற்றப்பட வேண்டிய 
கூர்ங்‌ கோணம்‌. இது, 'ஒருபுறச்‌ 
சாய்வுக்‌ கோணம்‌' என்று அழைக்‌ 
கப்படும்‌. 

angle of stabilizer setting: 
(வானூ.) விமானச்‌ சமநிலையமை 
வுக்‌ கோணம்‌ ; ஒரு விமானத்தின்‌ 
உந்துவிசைக்‌ கோட்டிற்கும்‌ சம 
நிலையமைவு நாண்‌ வரைக்கு 
மிடையிலான கூர்ங்கோணம்‌. 


angle of thread : (எந்‌.) திரு 
கிழைக்‌ கோணம்‌ : ஒர்‌ ஊடச்சு சம 
யின்‌ பக்கங்களுக்கிடையிலான 
கோணம்‌. 


angle of wing setting: (வானூ.) 
இறகு அமைப்புக்‌ கோணம்‌ : இறகு 
நாண்‌ வரையின்‌ சமதளத்திற்கும்‌, 
உந்துவிசைக்‌ கோட்டி ற்குமிடையி 
லான கூர்ங்கோணம்‌. ஒவ்வொரு 


இறகிற்கும்‌ இந்தக்‌ கோணம்‌ வேறு 
படலாம்‌. 

angle of yaw / (வாஜூ.) விமான 
வழி விலகீட்டுக்‌ கோணம்‌ : காற்று 
வீசும்‌ திசைக்கும்‌, விமானத்தின்‌ 
செவ்வொழுங்குச்‌ சமதளத்திற்கு 
மிடையிலான கூர்ங்கோணம்‌. 
விமானம்‌ வலப்புறம்‌ திரும்பியிருக்‌ 
கும்போது இக்கோணம்‌ நேர்‌ எண்‌ 
ணாக இருக்கும்‌. 

angle plate: (எந்‌.) கோணத்‌ 
தகடு : பொதுவாக எந்திரங்களை 


அமைக்கும்‌ பணிக்குப்‌ பயன்படு 
வது; வார்ப்பீரும்பினாலானது ; 
ஒன்றுக்கொன்று நேர்‌ கோணங்்‌ 
களில்‌ அமைந்த இரு உலோகத்‌ 
தகடுகளினால்‌ அமைந்து, மரை 
யாணிகளுக்காகத்‌ துளைகளைக்‌ 
கொண்டிருப்பது. 


angstrom unit: (இயற்‌.) ஆங்ஸ்டி 
ராம்‌அல்கு: ஒளி அலைகளின்‌ நீளத்‌ 
தை அளந்து மதிப்பிடுவதற்குரிய 
நுண்ணளவைக்‌ கூறு. ஒரு கோடி 
ஆங்ஸ்டிராம்‌ என்பது ஒரு மீட்ட 
ருக்குச்‌ சமம்‌ 

angular cutter : (எந்‌.) கோண 
வடிவு வெட்டுக்கருவி : துளைவெட்‌ 
டுங்‌ கருவி. இதில்‌ வெட்டு முகம்‌, 
வெட்டுக்‌ கருவியின்‌ அச்சிலிருந்து 
ஒரு கோணத்தில்‌ இருக்கும்‌. 
angular diameter : கோண விட்‌ 
டம்‌ : ஒரு வட்டமான பொருளின்‌ 
வடிவளவு, (1) அதன்‌ உள்ளபடி 
யான விட்டம்‌, (2) கண்ணிலி 


ருந்து அதன்‌ தொலைவு ஆகிய 
இரண்டையும்‌ பொறுத்ததாகும்‌. 


பட்டு 


கோணவிட்டம்‌ 


ஒரு பொருள்‌ எந்தக்‌ கோணத்தில்‌ 
கண்ணில்படுகறதோ அந்தக்‌ 
கோணத்தின்‌ விட்டம்‌ ஆகும்‌. கண்‌ 
ணிலிருந்து ஓரடி தூரத்திலுள்ள 
ஒரு வட்டத்தின்‌ கோணவிட்டம்‌ 
55 மட்டுமே. நிலவின்‌ கோண 
விட்டம்‌ 15. 


i 


angular gears : (எந்‌.) கோண 
வடிவப்பல்லிணைகள்‌ : நேர்‌ 
கோணம்‌ அல்லாத வேறு கோணங்‌ 
களில்‌ இயங்குவதற்கென வடி 
வமைக்கப்பட்ட சரிவுப்‌ பல்லிணை 
கள்‌. 

angular momentum : கோண 
இயக்கு விசை : திரும்புகிற ஒரு 
பொருளின்‌ இயக்குவிசை. இரண்டு 
பொருள்கள்‌ ஒரே சமயத்தில்‌ சம 
ஆற்றல்களின்‌ மூலம்‌ நிலைக்குக்‌ 
கொண்டு வரப்படுமானால்‌ அவை 
சமமான கோண இயக்குவிசை 
உடையவையாகும்‌. 


angular phase : (மின்‌.) கோணப்‌ 
படிநிலை : ஓர்‌ ஆதாரக்‌ கோட்‌ 
டினைப்‌ பொறுத்து ஒரு சுழல்‌ 
நேறியம்‌ அமைந்திருக்கும்‌ நிலை. 
angular velocity : (மின்‌.) கோண 
வேக வீதம்‌ ; ஒரு வினாடியில்‌ ஒரு 
சுழல்‌ நேறியத்தின்‌ வேகம்‌. இது 
ரேடியன்களில்‌ குறிக்கப்படும்‌. 

angular velocity : (எந்‌.) கோண 
வடிவ வேக வீதம்‌ : ஒரு மையத்தை 
ஆதாரமாகக்‌ கொண்டு சுழலும்‌ 
ஒரு பொருளினால்‌ அல்லது புள்ளி 
யினால்‌ ஒரு வினாடி நேரத்தில்‌ 
வரையப்படும்‌ வளைவரைக்கும்‌ 
ஆரத்திற்குமிடையிலான விகிதம்‌. 


anhidrotics : (௨ட.) வியர்வைத்‌ 


43 


தணிப்பிகள்‌ 
anhydride : (வேதி.) நீர்‌ நீக்கிய 
காடி ௨ ஒரு கூட்டுப்பொருளிலி 


ருந்து நீரை அகற்றி விடும்போது 
எஞ்சி நிற்கும்‌ பொருள்‌. 

HLS 2 H:0= SO; 

anhydrous : (வேதி.) நீரில்லாத : 
நீர்‌ நீக்கப்பட்ட; உலர்ந்தது; வற்றி 
வதங்கியது. 

anhydrous ammonia : (வேதி.) 


நீரற்ற அம்மோனியா/ஈவச்சார 
ஆவி: குளிராலும்‌, அழுத்தமூட்டு 
தலாலும்‌ திரவமாக்கப்பட்டுத்‌ 


தூய்மைப்படுத்தப்பட்ட அம்மோ 
னியா வாயு (நவச்சார ஆவி). 
aniline : (வேதி.) அனிலைன்‌ : 
நிறமற்ற, எண்ணெய்ப்‌ பிசுக்‌ 
கான கூட்டுப்பொருள்‌ (C4; 
NH) பல்வேறு 8ல்‌ எண்ணெய்ச்‌ 
சாயப்‌ பொருட்கள்‌ இதனை ஆதா 
ரமாகக்‌ கொண்டு தயாரிக்கப்படு 
கின்‌ றன. ரப்பர்‌ தொழிலுக்கு இது 
பயன்படுகிறது. 

ani௦n : (மின்‌. ) எதிர்மின்மம்‌: மின்‌ 
பகுப்பாய்வில்‌, நேர்‌ மின்முனை 
யை நோக்கி நகர்கிற ஓர்‌ எதிர்‌ 
இயனி (மின்மயத்தூள்‌) 

aniridia : (௨௨.) விழிச்‌ சுருக்குத்‌ 
தசையின்மை. 

anischuria: (உட.) சிறுநீரை 
அடக்க இயலாவண்ணம்‌ கட்டற்ற 
முறையில்‌ ஒழுகிக்‌ கொண்டிருப்‌ 
பது. 

anisotropic : (மின்‌.) திசை மாறு 
பாட்டுப்‌ பண்பு: ஒரு பொருள்‌ வெவ்‌ 


வேறு திசைகளில்‌ வெவ்வேறு 
இயல்புகளைக்‌ கொண்டிருத்தல்‌. 
எடுத்துக்காட்டாக, திசை மாறு 


பாட்டுப்‌ பண்புடைய ஒரு படிகம்‌, 
செங்குத்துக்‌ கோணத்‌ திசையை 
விட இன்னொரு திசையில்‌ மின்‌ 
விசை பாய்வதை அதிக அளவில்‌ 
தடையுடையதாக இருக்கும்‌. 


கீச்‌ 


ankylourethria : (உட.) சிறுநீர்‌ 
வடிகுழாய்‌ அடைப்பு அல்லது சிறு 
நீர்‌ வடிகுழாய்‌ குறுகியிருப்பது. 
81681 : (உலோ.) கடும்பதமாக்‌ 
கல்‌ : கண்ணாடி, உலோகங்கள்‌ 
முதலியவற்றைக்‌ கட்டுப்படுத்தி 
ஆறவைத்தல்‌ மூலமோ நன்கு 
சூடாக்கி மெல்ல ஆறவிடுவதன்‌ 
மூலமோ கடும்பதப்படுத்துதல்‌. 
annealed tubing: (உலோ.) 
பதப்படுத்திய குழாய்‌ அமைப்பு ; 
உலோகக்‌ குழாய்கள்‌, பகுதி பதப்‌ 
படுத்தியும்‌ வாணிக முறையில்‌ 
வழங்கப்படுகின்றன. இந்தக்‌ 
குழாய்களை வளைக்க வேண்டி 
யிருக்கும்போது, முற்றிலும்‌ பதப்‌ 
படுத்திய குழாய்கள்‌ பயன்படுத்தப்‌ 
படுகின்‌ றன. 


annealing: (உலோ.) பதனாற்‌ 
றல்‌ : கண்ணாடி, உலோகங்கள்‌ 
முதலியவற்றைக்‌ கட்டுப்படுத்தி 


ஆற வைப்பதன்‌ மூலமாகவோ, 

மென்மையாக்கி உடையாதபடி 

பதப்படுத்துதல்‌. 

annual ring : (தாவர.) ஆண்டு 
வளைய வரை: 
வெட்டு மரத்‌ 
தில்‌ மரத்தின்‌ 
ஆண்டு வளர்ச்‌ 
சியைக்‌ குறிக்‌ 
கும்‌ வளைய 


வளைய வரை பப்ப 


annelida : (உயி.) வளையக்கணு 
உடலி : மண்புழுக்கள்‌ போன்று, 
வளையங்களாலான உடல்களைக்‌ 
கொண்ட பிராணிகள்‌. 


annular ball bearing: (எந்‌.) 
வளையக்‌ குண்டு வாங்கி; ஒரு 
வளையம்‌ போன்ற பிடிப்பானில்‌ 
குண்டுகளைத்‌ தாங்கியுள்ள ஒரு 
தாங்கி. 

annularectlipse : (இயற்‌.) வளை 
யக்‌ கிரகணம்‌: சூரியனைச்‌ சந்திரன்‌ 
முழுவதுமாக மறைக்காமல்‌ சந்‌ 


திரனைச்‌ சுற்றி ஓர்‌ ஒளிவளையம்‌ 
மட்டுமே தெரியும்‌ கிரகணம்‌. 


annular vault : (௧.க,) வளையக்‌ 
கவிகை மாடம்‌ : உருளை வடிவக்‌ 
கவிகை மாடம்‌ போன்று இணை 
யான இரு சுவர்களை ஆதார 
மாகக்‌ கொண்டு எழுகின்ற ஒரு 
கவிகை மாடம்‌. 


annular wheel : (பல்‌. ) வளையச்‌ 
சக்கரம்‌ : இது ஒரு வளையப்‌ பல்‌ 
லிணை, இதன்‌ பற்கள்‌ அதன்‌ உட்‌ 
புறப்‌ பரிதியுடன்‌ பிணைக்கப்பட்டி 
ருக்கும்‌. இதனை உட்புறப்‌ பல்‌ 
லிணை என்றும்‌ கூறுவர்‌. 

annulated columns : (௧.க.) 
வளையமிட்ட தூண்கள்‌ : வளையங்‌ 
களால்‌ அல்லது இணைப்புத்‌ தகடு 
களால்‌ ஒன்றாகப்‌ பிணைக்கப்‌ 
பட்ட தூண்‌ வரிசைக்‌ கட்டமைவு. 


annulet: (க.௪.) குறுவளையம்‌ 6 


மற்றவற்றைப்‌ பிரிப்பதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ ஒரு சதுரவடிவ வார்ப்படம்‌. 
annulus: (உயி.) வளை வடிவ 
அமைப்பு: குறிமறையினத்‌ தாவரத்‌ 
தில்‌ சிதல்‌ உறைவிரிய 
உதவும்‌ வளைய வடி 
வமான உயிர்மத்‌ 
தொகுதி; ஒரே மை 
யத்தைக்‌ கொண்ட 


வளைவடிவு இரு வளையங்களுக்‌ 


திடையேயான இடைவெளி. 
annunciator: (மின்‌.)ஏவல்‌ மணிப்‌ 
பொறி : ஓளி, ஒலி வாயிலாகப்‌ 
பணிநாடிய இடம்‌ சுட்டிக்காட்டு 
வதற்கான ஏவல்‌ மணியின்‌ பொறி 
அமைப்பு. 

annuuciator wire: (மின்‌. ) ஏவல்‌ 
மணிப்பொறிக்‌ கம்பி: மென்மை 
யான செப்புக்‌ கம்பி. இதில்‌ இரு 
அடுக்குப்‌ பஞ்சு நூல்‌ எதிர்த்திசை 
களில்‌ சுற்றப்பட்டு, மென்மெழுகு 
பூசப்பட்டிருக்கும்‌. 

anode : ( பின்‌.) நேர்‌ மின்வாய்‌ : 
எதிர்மின்‌ வாய்க்கு எதிரானது. 


காற்று நீக்கப்பட்ட வெற்றுக்‌ 
குழாயில்‌ மின்னோட்டம்‌ புகும்‌ 
நர்மின்னோடி. 
anodise : (உலோ.) முலாம்பூசு 
தல்‌ : மின்பகுப்பாய்வு மூலம்‌ அலு 
மினியத்திற்கு அலுமினியம்‌ ஆக்‌ 
சைடு முலாம்‌ பூசுதல்‌. இதில்‌ குரோ 
மிக்‌ அமிலம்‌ அல்லது கந்தக அமி 
லம்‌ திரவமாகப்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. இத்திரவத்திலிருந்து ஆக்சி 
ஜனை மின்னோட்டம்‌ விடுவித்து, 
அலுமினியம்‌ ஆக்சைடு ஒரு படல 
மாக உலோகத்தின்‌ மீது படிகிறது. 
இந்தப்‌ படலம்‌ உலோகத்தைப்‌ 
பாதுகாக்கிறது. இந்தப்‌ படலத்‌ 
திற்குப்‌ பல்வேறு வண்ணங்களில்‌ 
சாயமேற்றலாம்‌. 


anopheles : (நோயி.) மலேரியாக்‌ 
கொசு : மலேரியாக்‌ காய்ச்சலை 
உண்டாக்கும்‌ ஒருவகைக்‌ கொசு. 


anorexia : பசியின்மை: உணவு 
உண்பதில்‌ அவா இல்லாமலிருத்‌ 
தல்‌. 

anoxia : (உட.) ஆக்சிஜன்‌ குறை 
பாடு : இரத்தத்தில்‌ அல்லது திசுக்‌ 
களில்‌ ஆக்சிஜன்‌ போதிய அளவு 
இல்லாதிருத்தல்‌. 


ata: (க.க.) சுவர்ப்பட்டிகைக்‌ 
கல்‌ : வாயிலருகே அல்லது மூலை 
ஓரமாகச்‌ சுவரில்‌ குறுக்காகப்‌ 
பதிப்பிக்கப்பட்டிருக்கும்‌ பட்டி 
கைக்கல்‌. 

ante fix: (௧.க.) முன்னிலைக்‌ 


கட்டு : அடித்தள எழுதகங்களின்‌ 
மூலைகளில்‌ பொருத்தப்பட்டுள்ள 
நிலைக்‌ குத்தான அலங்கார 
வேலைப்பாடு. 


antenna (மின்‌) வானலை 
வாங்கி : கம்பியில்லாத்‌ தந்தியில்‌ 
வானலைகளை வாங்கவும்‌ பரப்ப 
வும்‌ பயன்படுத்தப்படும்‌ அமைவு. 


antenna efficiency: (மின்‌.) 
விண்ணித்‌ திறன்‌: ஒரு கிலோ 


45 


வாட்‌ ஆற்றலுள்ள ஒரு விண்ணியி 
னால்‌ தரைவழியே . 1.6 கி.மீ. 
நீளத்திற்கு உண்டாக்க ழு கள 
வலிமை. ஒரு தரத்திட்ட 
விண்ணியின்‌ க வலிமையிலி 
ருந்து வேறுபட்டது. 

antenna: (வானொலி, தொலைக்‌ 
காட்சி. )வானலை வாங்கி/விண்ணி/ 
வாளலைக்‌ கொடி: கம்பியில்லாத்‌ 
தந்தியில்‌ வானலையினை வாங்க 
வும்‌ பரப்பவும்‌ பயன்படுத்தப்படும்‌ 
அமைவு. 


antenna gain: (மின்‌.) விண்ணிப்‌ 
பெருக்கம்‌ : விண்ணி மின்னோட்‌ 
தின்‌ வர்க்கத்தினால்‌ பெருக்கப்‌ 
பட்ட விண்ணித்‌ தடை. 


antennas : (மின்‌.) விண்ணிகள்‌ : 
ஒர்‌ உத்தரத்தின்‌ நெடுகிலும்‌ கடை 
மட்டத்தில்‌ அமைக்கப்பட்டுள்ள 
இரண்டு, அல்லது அவற்றுக்கு 
மேற்பட்ட கம்பிகளினாலான 
விண்ணி. கதிர்வீசியாக இல்லாத 
கம்பிகள்‌ பிரதிபலிப்பான்களும்‌ 
இயக்கிகளும்‌ ஆகும்‌. இந்த 
விண்ணி, திசை காட்டுந்தன்மை 
யது; இதில்‌ சுழல்வதற்கான ஓர்‌ 
அமைவு உள்ளது. 


anthemion : (௧.௧.) சித்திரப்‌ படி 
வம்‌ : பழங்கலையில்‌ பயன்படுத்‌ 
தப்பட்ட தளிர்க்கொடி வசைகளில்‌ 
பனையோலைப்‌ பாணியிலமைந்த 
திரேக்க அலங்கார வடிவமைப்பு. 


anthracene : (வேதி.) ஆந்திர 
சீன்‌ : கீலிலிருந்து வடி த்தெடுக்கப்‌ 
படும்‌ சாய மூலப்பொருள்‌; சாயப்‌ 
பொருள்கள்‌ தயாரிக்கப்‌ பயன்படு 
கிறது. 

anthracite : (கனி.) மட்கரி, 
நிலக்கீல்‌ சத்தில்லாத நிலக்கரி படிக 
வடிவ உலோகத்‌ தனிமம்‌. இத 
னைக்‌ “கடின நிலக்கரி' என்றும்‌ 
கூறுவர்‌. இதன்‌ குறியீடு 50. வெள்‌ 
ளீயத்துடன்‌ அல்லது ஈயத்துடன்‌ 


46 


கலந்திடும்போது கடினத்‌ தன்மை 
யளிக்கிறது. 


anthrax: (நோயி,) நச்சுப்பரு : 
கால்நடைகளுக்கு உண்டாகும்‌ 
ஆபத்தான சீக்கட்டு. 

இ இதி கால்நடைகளின்‌ 
i தோலில்‌ கரும்புள்ளி 
> களை உண்டாக்கும்‌. 


தசசுபபக அntibiotic: (வேதி.) 
உயிர்‌ எதிரி: பெரும்பாலும்‌ உயர்‌ 
வகை உயிரினங்களுக்குத்‌ தீங்கு 
செய்யாமல்‌, மற்ற உயிரிகளைக்‌ 
கொல்கிற அல்லது அவற்றின்‌ 
வளர்ச்சியைக்‌ குன்‌ றச்செய்கிற அல்‌ 
லது முழுமையாகத்‌ தடை செய்கிற 
பூசணம்‌ அல்லது பூஞ்சைக்கா 
ளான்‌ “உயிர்‌ எதிரி' எனப்படு 
கிறது. இந்தப்‌ பொருளை வேதியி 
யல்‌ முறையில்‌ செயற்கையாக அல்‌ 
லது ஒரு நுண்ணுயிரியிலிருந்து 
தயாரிக்கலாம்‌. 
antibody : (நோயி.) நோய்‌ எதிர்ப்‌ 
பொருள்‌ : தீங்குதரும்‌ அயற்‌ பொரு 
ளுக்கு எதிராக உயிரினத்தின்‌ உட 
லில்‌ உண்டாகும்‌ பொருள்‌. 


anticathode : (மின்‌.) எதிர்மின்‌ 
கதிர்க்‌ குவியம்‌ : ஊடுகதிருக்குரிய 
(எக்ஸ்‌-ரே) வெற்றுக்‌ குழாய்களின்‌ 
மின்னோட்ட இலக்கு. 


antidote: (மருந்‌. ) மாற்று மருந்து: 
நச்சுப்‌ பொருளை முறிப்பதற்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ மாற்று மருந்து. 
எடுத்துக்காட்டாக, அமில நஞ்‌ 
சினை முறிக்க சோடியம்‌ பைக்‌ 
கார்பனேட்‌ போன்ற காரப்‌ 
பொருள்களைக்‌ கொடுத்தல்‌. 


antidrag wire : (வானூ.) முன்‌ 
னேற்றத்தடை எதிர்ப்புக்‌ கம்பி : ஒரு 
விமானத்தின்‌ இறகினுடைய நாண்‌ 
வரைக்கு இணையாகவும்‌, அது 
பறந்து செல்லும்‌ அதே திசையிலும்‌ 
செயற்படுகிற விசைகளை எதிர்ப்ப 
தற்கு அடிப்படையாக வடிவமைக்‌ 
கப்பட்ட ஒரு கம்பி. இது பொது 


வாக இறகில்‌ அடைத்து வைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. 

antifebrin : (மருந்‌.) காய்ச்சல்‌ 
எதிர்ப்பு மருந்து: காய்ச்சலைக்‌ 
குணப்படுத்திக்‌ கொடுக்கப்படும்‌ 
அசிட்டானிலைடு என்ற மருந்து. 
இது அசிட்டிக்‌ அமிலம்‌, அனிலின்‌ 


இரண்டும்‌ கலந்து பெறப்படு 
கிறது. 
antifreeze: (sானி.) உறை 


எதிர்ப்புக்‌ கரைசல்‌ : குளிர்விக்கும்‌ 
சாதனத்தில்‌ உறை வெப்ப நிலை 
யைக்‌ குறைக்க நீருடன்‌ சேர்க்கப்‌ 
படும்‌ கரைசல்‌. 


antifreeze mixture: (தானி; 
எந்‌.) உரைதல்‌ தடுப்புக்‌ கலவை : 
உறைவதைத்‌ தடுப்பதற்கான குளி 
ரூட்டும்‌ அமைப்பிலுள்ள நீருடன்‌ 
கலந்த ஆல்கஹால்‌, கிளிசரின்‌, 
அல்லது ஏதேனும்‌ வேதியியல்‌ 
தயாரிப்பு. 


antifriction metal : (உலோ.) 
உராய்வுத்‌ தடுப்பு உலோகம்‌ : தண்‌ 
டுகள்‌, இருசுகள்‌ ஆகியவற்றின்‌ 
அடிப்படிவுகள்‌ , தாங்கிகள்‌ 
போன்ற சுழலும்‌ உறுப்புகளுக்கும்‌ 
உள்வரிப்‌ பூச்சுக்காகப்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ மென்மையான உலோகக்‌ 
கலவை. இது உராய்வைத்‌ தடுக்‌ 
கும்‌ மசகுப்‌ பொருளாகப்‌ பயன்‌ 
படுகிறது. தகரம்‌, செம்பு, அஞ்ச 
னம்‌ முதலியவற்றின்‌ கலவை, 
விலை மலிவானது; திறன்‌ வாய்ந்‌ 
தது. 

antigen : (நோயி.) காப்பு மூலம்‌ : 
அயற்பொருளிலிருந்து உயிரினைக்‌ 
காக்கும்‌ உயிர்த்‌ தற்காப்புப்‌ 
பொருளை உண்டு பண்ணும்‌ 
பொருள்மூலம்‌. இது இரத்தத்தில்‌ 
உற்பத்தியாகும்‌ நாய்‌ எதிர்‌ 
பொருளை உண்டாக்குகிறது. 
antigravity : (விண்‌.) புவிஈர்ப்பு 
எதிர்விசை : ராக்கெட்‌ கலங்கள்‌, 
மனிதவுடல்கள்‌ போன்ற பொருண்‌ 


47 


யுடையது. வெள்ளீயத்துடன்‌ அல்‌ 
லது ஈயத்துடன்‌ கலக்கும்போது 
கடினத்‌ தன்மை பெறுகிறது. இது 
பெரும்பாலும்‌ உலோகக்‌ கலவை 
யாகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
antimony : (வரைக.) அஞ்சனக்‌ 
கல்‌ : எளிதில்‌ உடையும்‌ இயல்‌ 
புடைய நிலச்சாயல்‌ வாய்ந்த 
வெண்ணிறத்‌ தனிமம்‌. இது குளிர்‌ 
விக்கும்போது சுருங்குவதில்லை. 
எனவே இது எழுத்துருக்களுக்கு 
வலிமைடயூட்டப்‌ பயன்படுத்தப்‌. படு 
கிறது. 

antinods : (மின்‌.) ஈள்ளிடைக்‌ 
கணு; மின்னோட்டத்தின்‌ அல்லது 
மின்னழுத்தத்தின்‌ உச்ச அளவு 
அலைப்புடைய மையப்பகுதி. 


மைகள்‌ மீதான விளைவு. இந்த 
விளைவினால்‌ (இன்னும்‌ கண்டு 
பிடிக்கப்பட வேண்டிய) சில ஆற்‌ 
றல்‌ புலங்கள்‌ பூமியின்‌ ஈர்ப்புவிசை 
யினை நீத்தறவ செய்துவிடும்‌ அல்‌ 
லது குறைத்துவிடும்‌. 


antihunt device: (மின்‌.) ஈடுக்கத்‌ 
தடைச்‌ சாதனம்‌ : நடுக்கத்தைத்‌ 
தடுப்பதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒரு சாதனம்‌ அல்ல ன்சுர்‌ 

வழி 


antiknock : 


antiknozk antipercolator: (தானி.): கசிவுத்‌ 
மோதல்‌ எதி தடுப்பான்‌ : ஓர்‌ எரி--வளி கலப்பி 
எரிபொருள்‌ யின்‌ உயர்வேக மின்சுற்று வழியில்‌, 


அளவுக்கு மீறிய வெப்பம்‌ காரண 
மாக உண்டாகும்‌ ஆவி அழுத்தத்‌ 
தனைத்‌ தளர்த்துவதற்குரிய ஒரு 
சிறிய இடைவெளி. 
811006 : தொன்மைக்‌ காகிதம்‌/ 
திண்மை அச்சுரு: (1) முட்டையின்‌ 
வெண்தோடு போன்ற மெருகிடப்‌ 
படாத முரட்டு ரகக்‌ காகிதத்‌ 
தயாரிப்பு, 
(2) முனைப்பான முகமுடைய 
திண்வரை அச்சுரு வகை (அச்சுக்‌ 
கலை) பொதுமுறை அச்சுரு வகை, 
சாய்ந்த அச்சுருவகை இரண்டிலும்‌ 
தஇண்மையானமுசமுடைய அச்சுரு. 
antisatellite missile : (விண்‌.) 
செயற்கைக்கோள்‌ எதிர்ப்பு ஏவு 
கணை : வட்டப்பாதையில்‌ சுற்றி 
வரும்‌ ஒரு செயற்கைக்‌ கோளை 
அழிப்பதற்காக வடிவமைக்கப்‌ 
பட்ட ஓர்‌ ஏவுகணை. 
antiseptic: (நோயி.) நோய்‌ நுண்‌ 
மத்‌ தடை : காயங்கள்‌ முதலியவற்‌ 
றில்‌ நோய்‌ நுண்மங்கள்‌ உருவாவ 
பயன்படும்‌ 


இயங்குவதற்குரிய அவற்றின்‌ 
னுக்கேற்ப தரம்‌ பிரித்தல்‌: கல்‌ 
லெண்ணெயின்‌ (பெட்ரோல்‌) ஆக்‌ 
டேன்‌ (தர அளவீட்டு எண்‌). 


antilogarithm: (கணி,) எதிர்‌ 
அடுக்கு மூலம்‌ : ஒரு குறிப்பிட்ட 
அடுக்கு மூலத்திற்கு இணையான 


எண்‌. 


antimissile missile: (விண்‌.) 
ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணை : 
பறந்துவரும்‌ மற்ற ஏவுகணை 
சுளை இடைமறித்து அழிக்கக்‌ 
கூடிய ஒரு தற்காப்பு ஏவுகணை. 


antimonial lead: (உலோ.) 
ன்டிமணி ஈயம்‌: 90%--96% ஈய 
மும்‌, 4%--10% ஆன்டிமணியும்‌ 
அடங்கிய ஓர்‌ உலோகக்‌ கலவை. 
இது சேம மின்கலத்‌ தகடுகளுக்குப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. £ ர 
ச்‌ 


antimony: (உலோ.) ஆன்டிமாணி: 
(50) : நீலச்சாயல்‌ வாய்ந்த வெண்‌ 
ணிறப்‌ படிக உலோகத்‌ தனிமம்‌. ( நண 
இது எளிதில்‌ உடையும்‌ தன்மை தைத்‌ தடுக்கப்‌ 


46 


பொருள்‌. அயோடின்‌, கார்பாலிக்‌ 
அமிலம்‌, அக்ரோஃப்ளேவின்‌ முதலி 
யவை நோய்‌ நுண்மத்‌ தடைப்‌ 
பொருள்கள்‌ ஆகும்‌. 

antisiphon : (கம்‌.) உந்து தடுப்பு 
வடிகுழாய்‌ : ஒருவகை நீர்காப்புப்‌ 
பொறியமைப்பு, இதில்‌ முத்திரை 
யை உடைக்கக்கூடிய வடிகுழாய்‌ 
இயக்கத்தைத்‌ தடுப்பதற்குப்‌ 
போதிய கனஅளவு திரவத்தை 
உள்ளடக்குவதற்கான வடிகாலின்‌ 
விட்டம்‌ அதிகரிக்கப்படுகிறது. 


antitoxin : (நோயி.) எதிர்‌ நச்சு : 
உடலில்‌ பாக்டீரியாவினால்‌ உண்‌ 
டாகும்‌ நச்சுப்‌ பொருளுடன்‌ 
கலந்து அதனைத்‌ தீங்கற்றதாக்கு 
வதற்கு உடல்‌ உற்பத்தி செய்யும்‌ 
பொருள்‌. 


antrum : (உட.) தாடைக்‌ குழிவு: 
மேல்‌ தாடை உள்‌ வளைவு, இது 
பற்களுக்‌ 
மேலே, நெற்‌ 
றிக்குள்ளே, 
கண்களுக்குச்‌ 
சற்று மேலே 
காதின்‌ பின்‌ 
புற முள்ள 
எலும்பில்‌ 
அமைந்‌ திருக்‌ 
கும்‌. 


தாடைக்‌ குழிவு 
anvil: (உலோ.) பட்டடைக்கல்‌/ 
அடைகல்‌ : ஓர்‌ எல்கு அல்லது 


டட ௭3 ரும்புப்‌ 
வ இ இதன்‌ 
ட்ட மீது உலோ 
டட பவவிலி கங்களைக்‌ 


அடைகல்‌ காய்ச்சி அடி 
த்து உருவாக்குதல்‌ நடைபெறு 
கிறது. 
anvil block: (உ வோ.) பட்டடைக்‌ 
கல்‌ பாளம்‌ | அடைகல்‌ பாளம்‌ : ஒரு 
மிகப்‌ பெரிய வார்ப்பிரும்புப்‌ 
பாளம்‌. இது நீராலிப்‌ பட்டடைக்‌ 
கல்‌, மற்றக்‌ கனமான சம்மட்டிகள்‌ 
ஆகியவற்றுக்கு அடியில்‌ வைக்கப்‌ 


| பட்டிருக்கும்‌. இது அடிப்பதால்‌ 
உண்டாகும்‌ அதிர்வினைத்‌ 
தாங்கிக்‌ கொள்ளும்‌. இது பெரும்‌ 
பாலும்‌ காரை அல்லது கான்கிரீட்‌ 
டில்‌ பதிக்கப்‌ பெற்றிருக்கும்‌. 
anvil vise : பட்டடைக்கல்‌ குறடு : 
நிலையான கிடுச்கியின்‌ மீது ஒரு 
பட்டடைக்‌ கல்லிளைக்‌ கொண்ட 


ஒரு குறடு. 


aorta : பெருந்தமனி : 
டா 

டது ஏற்ற 
றையிலிருந்‌ 
து புறப்படும்‌ 
பெரிய இரத்‌ 
தக்‌ குழாய்‌. 
aperture: 
( இயற்‌.) ஒளி 
புகு டை 
வெளி : (1) 
ஒளியியல்‌ கருவிகளில்‌ ஒளிக்கதிர்‌ 
ஊடறுத்துச்‌ செல்லும்‌ இடை 


(உட.) 


ணன்‌ கன்‌ 
வலத்‌ எ 


ஒளிபுத இடைவெனி 


யிடம்‌. 1/6 ஒளிபுகு இடைவெளி 
கொண்ட ஆடியுள்ள ஒளிப்படக்‌ 
கருவியின்‌ ஆடியின்‌ விட்டம்‌ அதன்‌ 
குவி மையத்‌ தூரத்தின்‌ 1/6 பகுதி 
யாகும்‌. 

(2) கட்டிடத்தில்‌, ஒரு சுவரில்‌ 
கதவுக்காக அல்லது சன்னலுக்காக 
விடப்படும்‌ இடைவெளி. 


aperture mask: (மின்‌.) இடை 
யிட மூடி: ஒரு மூவண்ணப்‌ படக்‌ 
குழாயின்‌ பார்வைத்‌ திரைக்கு நே 
ராகப்‌ பின்புறத்தில்‌ வைக்கப்பட்‌ 
டுள்ள துளையிட்ட ஒரு மெல்லிய 
தகடு. 


apex: (கணி.) மேல்‌ நுனி / மேல்‌ 


உச்சி: முக்கோணம்‌, வட்டக்கூம்பு 
ஆகியவற்றின்‌ முகடு. 


aphelion; (விண்‌.) ஞாயிற்றின்‌ 
சேண்‌: சூரியனின்‌ நெடுஞ்சேய்மை 
யில்‌ அமைந்த கோளின்‌ இடம்‌ 
(பூமியின்‌ சேண்‌, சூரியனிலிருந்து 
சுமார்‌15,20,50,500 கி.மீ.தொலை 
வில்‌ உள்ளது). 


aphtha: (நோயி.) கொப்புளம்‌: 
வாயின்‌ உட்பகுதியை மூடியிருக்‌ 
கும்‌ சளிச்சவ்வு வழியாக, சில நஞ்‌ 
சுடைய அல்லது எரிச்சலூட்டும்‌ 
பொருளிலிருந்து வெளிப்படும்‌ 
கழிவுப்‌ பொருளினால்‌ வாயில்‌ 


உண்டாகும்‌ கொப்புளம்‌. 


apnoea: (உட.) மூச்சு நிற்றல்‌: 
மூச்சு விடுவதைத்‌ தூண்டிவிடுவ 
தற்குத்‌ தேவையான கார்பன்டை 
யாக்சைடு இரத்தத்தில்‌ மிகவும்‌ 
இறைந்து போவதால்‌ மூச்சு நின்று 
பாதல்‌. 


apogee: (வானூ. விண்‌.) புவிச்‌ 
சேணிலை/பூமி உச்சநிலை: ஞாயி 
றும்‌, திங்களும்‌, கோள்களும்‌ நில 
வுலகுக்கு உறுநெடுந்‌ தொலைவா 
யிருக்கும்‌ நிலை. 


apomorphine: (மருந்‌.) அப்போ 
மார்‌ஃபின்‌: வாந்தி உண்டாகும்படி 
செய்வதற்குப்‌ பயன்படும்‌ மருந்து. 
இருமலைக்‌ குறைப்பதற்கும்‌ இத 
னைச்‌ சிறிதளவு கொடுப்பதுண்டு. 
apparent e.m.f. (மின்‌.) வெளிப்‌ 
படை மின்னியக்கு விசை: தடை 
யின்‌ வழியாக மின்னோட்டம்பாய்‌ 
வதன்‌ வாயிலாக ஏற்படும்‌ மின்‌ 
அழுத்தக்‌ குறைவினால்‌ சுட்டிக்‌ 
காட்டப்படும்‌ மின்னழுத்த அலகு 
எண்ணிக்கை அளவு. 


apparent power: (மின்‌.) வெளிப்‌ 
படைத்‌ திறன்‌: ஒரு தூண்டு மாறு 
மின்னோட்டச்சுற்று வழியில்‌ ஆம்‌ 
பியரையும்‌ மின்னழுத்த அலகு 
எண்ணிக்கை அளவினையும்‌ 


49 


(ஒல்ட்‌) பெருக்குவதால்‌ கிடைக்‌ 
கும்‌ பெருக்குத்‌ தொகை திறனளவி 
காட்டும்‌ உண்மைத்‌ திறனிலிருந்து 
இது வேறுபட்டது. 


apparent watts : (மின்‌.) வெளிய்‌ 
படை மின்னாற்றல்‌ விசை; ஒரு 
மாறு மின்னோட்டச்‌ சுற்று வழி 
யில்‌ மின்னழுத்த அலகு எண்ணிக்‌ 
கையினை ஆம்பியர்கள்‌ எண்ணிக்‌ 
கையினையும்‌ பெருக்குவதால்‌ 
தடைக்கும்‌ பெருக்குத்‌ தொகை. 


appendage: துணையுறுப்பு: முதன்‌ 
மையான அல்லது பெரியதான 
ஒரு பொருளுடன்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ள அல்லது சேர்ந்திருக்க, 
ஆனால்‌ அதற்கு இன்றியமையா 

ருக்கிற ஒரு பொருள்‌. 


appendicitis: (நோயி.) குடல்‌ 
முளை அழற்சி: குடல்‌ முளையில்‌ 
ஏற்படும்‌ வீக்கம்‌. 

appendix 3 (அச்சு. ) பிற்சேர்க்கை, 
ஒரு அச்சிட்ட நூலுக்குக்‌ கூடுத 
லாக அல்லது துணையாகச்‌ சேர்க்‌ 
கப்பட்டுள்ள பகுதி இது. பெரும்‌ 
பாலும்‌ கடைசி அத்தியாயத்திற்‌ 


குப்‌ பின்னர்‌ இணைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌. 


aperture: 
(மின்‌ .) இடை 
வெளி: துளை 
இடையிடம்‌ . 


appliances 2 
(மின்‌. ) து 
ணைக்‌ கருவி 
கள்‌: வீடுகளில்‌ உழைப்பினை 
மிச்சப்படுத்துவதற்குப்‌ பயன்படுத்‌ 
தப்படுகிற வாட்டு மின்கலம்‌, கல 
வைச்‌ சாதனம்‌, துப்புறவுக்‌ கருவி 


20 


போன்ற சாதனங்களைப்‌ பொது 
வாகக்‌ குறிப்பிடும்‌ சொல்‌. 


application : பயன்படுத்துகை : 
ஒரு விதியினைப்‌ பயன்படுத்துதல்‌; 
நடைமுறையில்‌ பொருந்தச்‌ செய்‌ 
தல்‌; நடைமுறைச்‌ செயல்‌ விளக்கம்‌ 
செய்து காட்டுதல்‌. 


applied design: (நுண்‌.க.) செயல்‌ 
முறை வடிவமைப்பு: பயனுள்ள 
பொருள்களை மேலும்‌ எழிலுடன்‌ 
தோன்றும்படி செய்வதற்காகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ வடிவமைப்பு. 


applied mechanics: (இயற்‌.) 
செயல்முறை எந்திரவியல்‌: எந்திர 
வியலின்‌ விதிமுறைகளை பய 
னுள்ள கைவினைகளில்‌ பயன்படுத்‌ 
அதல்‌. 

applied moulding:செயல்‌ முறை 
வார்ப்படம்‌:$ 17ஆம்‌ நூற்றாண்டு 
முதலாம்‌ ஜேம்ஸ்‌ அரசர்‌ காலத்திய 
அணிகலன்களிலுள்ள பொட்டிப்பு 
விளைவினை அளிப்பதற்காக 
செய்யப்படும்‌ வார்ப்படம்‌. 
apprentice: தொழில்‌ பழகுநர்‌: 
ஒரு லக்‌ கற்றுக்கொள்‌ 
பவர்‌. பொதுவாக, ஓர்‌ ஒப்பந்தம்‌ 
அல்லது வீடன்படிக்கை வாயிலாக, 
அந்த உடன்படிக்கைக்‌ காலத்தின்‌ 
போது, pin 
படைகளைக்‌ 
வர்‌. 


கற்பிக்க உறு 
ரிக்காவில்‌ இது பொதுவாக மூன்று 
அல்லது நான்கு ஆண்டுகள்‌ ஆகும்‌; 
பல அயல்‌ நாடுகளில்‌ இது ஐந்‌ 
தாண்டுகள்‌ அல்லது அவற்றுக்கு 


மேற்பட்ட கால அளவு. 


approach light: (வானூா.) அணுகு 
விளக்கு: பொதுவாக ஒரு பச்சை 
விளக்கு, இது விமானங்கள்‌ தரை 
யிறங்குவதற்கு சாதகமான திசை 
யினைச்‌ சுட்டிக்‌ காட்டும்‌ வகை 
யில்‌ வடிவமைக்கப்பட்டது. 


approximately : (எந்‌.) தோராய 
மாக: ஏறத்தாழ ஒத்திருக்கிற; மிக 
நெருங்கிய அளவினதான, 

ஒரு கணக்குக்கு முழு தும்‌ சரியாய்‌ 
இராவிட்டாலும்‌ குறிப்பிட்ட ஒரு 
காரியத்துக்குப்‌ போதுமான அள 
விற்கு ஏறத்தாழச்‌ சரியாக இருக்‌ 

ற, 

எந்திரங்களின்‌ திறம்பாடுகளை 
யும்‌, அவற்றின்‌ அளவீடுகளையும்‌, 
கப்பல்களின்‌ தோராய எடைகளை 
யும்‌ குறிப்பிடப்‌ பெரும்பாலும்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 


றா௦௩ : (உலோ.) காப்புத்தளம்‌ 5௦ 
ஒரு கடைசல்‌ பொறியின்‌ (கடை 


வான்‌) சகடத்தின்‌ அடிப்ப . 
இதில்‌ உள்ளிடுவதைக்‌ # ட 
படுத்துவதற்கான பல்லிணைகளும்‌ 
பூட்டுப்‌ பொறியமைப்புகளும்‌ 
அடங்கியிருக்கும்‌. 

apரn : (வானூ.) முன்புறக்‌ கடுக 
தரைப்‌ பரப்பு: (1) வண்டிகள்‌, 


விமானங்கள்‌ முதலியவை தங்டெத்‌ 
தின்‌ நுழைவாயிலில்‌ உள்ள கடுந்‌ 
தரைப்‌ பரப்பு. தெளிவான தட்ட 
வெப்ப நிலையில்‌ விமானத்தைக்‌ 
கையாள்வதை அல்லது பழுது 
பார்ப்பதை இது எளிதாக்குகிறது. 
(2) அரங்கமோடைகளில்‌ முதல்‌ 
திரைக்கு முன்புள்ள பகுதி. 

(3) மேசையின்‌ மேற்புறத்திற்கு 
அடுத்துக்‌ கீழுள்ள பலகை. இது 
மேசையின்‌ கால்களைப்பிணைத்து 
மேற்புறத்திற்கு வலிமையூட்டு 
கிறது. மேசையின்‌ தோரற்றத்திற்‌ 
குப்‌ பொலிவூட்டுகிறது. 

(4) ஒரு திருகுவெட்டுக்‌ கடைசல்‌ 


5] 


பொறியின்‌ சகடத்தின்‌ முன்பகுதி 
யிலுள்ள செங்குத்தான தகடு. 


apse : (௧.க.) பலி பீடக்‌ கவிகை : 
திருக்கோவில்‌ கவிகைக்‌ கூரையுள்ள 
அரைவட்ட ஒதுக்கிடம்‌. 


apseline : (இயற்‌.) சூரியச்‌ சேணி 
லைக்‌ கோடு: சூரியனின்‌ நெடுஞ்‌ 
சேய்மையில்‌ அல்லது மிக அண்மை 


பட்ட வண்ணச்‌ சித்திர வேலைப்‌ 


பாடு. 


Arabic numbers : (sணி.) அரபு 
எண்மானம்‌ : தற்காலத்தில்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டுவரும்‌ 1,2,3,4,5,6,7, 
8,9,0 என்று இலக்கமுறை. இது 
நம என்ற ய்‌ 
இலக்கமுறைக்கு மாறுபட்ட து. 


காம்‌: (க.க.) பொறி முதன்மை 
ஆதாரம்‌ : (1) தொடர்பற்ற மின்‌ 


சூரியச்‌ னல்‌ வேலை; நங்கூரம்‌; மூலைப்‌ 
சேணிலைக்‌ பகுதி. 
கோடு 


(2) சக்கரம்‌ சுழலும்‌ இருசு அல்‌ 
லது கதிர்‌. 
arbor press: (எந்‌.] பொறி முதன்‌ 
மை ஆதார அழுத்தக்‌ கருவி; பொறி 
முதன்மை ஆதாரத்‌ 
தை அல்லது தண்டி 
னை ஒரு பொருளின்‌ 
| துளையில்‌ அல்லது 
துவாரத்தில்‌ வைத்து 
அழுத்து வதற்குப 
பயன்படும்‌ சாதனம்‌. 
இது அந்தப்‌ பொருளைக்‌ கடைசல்‌ 
கருவியில்‌ பொருத்தவும்‌ பணிமுடிந்‌ 
தபின்‌ எடுக்கவும்‌ உதவும்‌. 
௭௭௦ : (மின்‌.) ௬டம்‌ £ (1) தனித்தனி 
யான இரண்டு கரிய துருவங்களுக் 
23142 ல்‌ தோன்றும்‌ ஒளிவட்டப்‌ 


யில்‌ அந்தக்‌ கிரகத்தின்‌ இடத்தைக்‌ 
குறிக்கும்‌ கோடு. 

aqua ammonia : (வேதி,) கர்ம 
அம்மோனியா ௨ NH,OH கரைசல்‌. 
அம்மோனியம்‌ ஹைடிராக்சைடு 
பொதுவாக அம்மோனியா நீர்‌ என 
அழைக்கப்படுகிறது. வீடுகளில்‌ 
துப்புரவுப்‌ பொருளாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 


பபச dag: (ஷேதி.)ரீரியல்‌ மிதவை: 
நீரிலுள்ள காரீயகத்தின்‌ கரை 
நிலையுடைய மிதவைப்‌ பொருள்‌. 
aquamarine : (வண்‌. ) கடல்‌ வண்‌ 
ணம்‌ : வெளிர்‌ ஊதா நிறம்‌ முதல்‌ 
வெளிர்ப்பச்சை நிறம்வரை. 
aqueduct: கட்டுக்‌ கால்வாய்‌ £ 
உயர்தளத்தின்‌ ஊடாகச்‌ செல்லும்‌ 
நீர்க்குழாய்‌. 

aqueous : நீர்த்த. 


arabesque : (௬.௧௯. ) அராபிய வண்‌ 
ணச்‌ சித்திர வேலை ௨ முன்படைப்‌ 
பியலில்‌ தாவரங்கள்‌, துணிகள்‌ மனி 


தர்‌-விலங்கு உருவங்‌ ச பக்த த்‌ தொ 
கள்‌ போன்ற விசித்‌ நு  வில்வளைவு 
திர வேலைப்பாடு டானம்‌அமைந்த 


களைக்‌ கொண்ட ஒரு பனா வானப்‌ பந்‌ 
செதுக்கு அலங்கா | ௫ ன்‌ 

ரம்‌. 

முறையில்‌ செய்யப்‌ 


arcback : (மின்‌.) பின்னோக்கிப்‌ 
மாவும்‌ ௬டர்‌ : ஒர்‌ இரு முனையத்‌ 


52 


தில்‌ தகடு மிக உயர்ந்த எதிர்‌ மின்‌ 
னழுத்தம்‌ கொண்டிருக்கும்போது, 
எதிர்த்திசையில்‌ பாயும்‌ ன்‌ 
னோட்டம்‌. 


arc blow : (பற்‌.) சுடர்‌ ஊதல்‌ : 
சுடர்‌ வார்ப்படத்தின்போது ஒரு 
சுடர்‌ அதன்‌ வழக்கமான போக்கி 
லிருந்து திரிபுறுகிற அல்லது 
வெட்டி வீசுகிற போக்கு. 


arc brazing: சுடர்ப்‌ பித்தளை 
முலாமிடுதல்‌ : ஓர்‌ அடிப்படை 
உலோகத்திற்கும்‌ ஒரு மின்‌ 
மூனைக்குமிடையே அல்லது இரு 
மின்‌ முனைகளுக்கடையே அமை 
த்த ஒரு மின்‌ சுடரிலிருந்து வெப்பச்‌ 
தினைப்‌ பெறுவதற்கான மின்‌ 
முறைப்‌ பித்தளை முலாமிடும்‌ 
முறை. 


arc cutting : (பற்‌. சுடர்‌ வெட்‌ 
டல்‌ உ பொதுவாக கார்பன்‌ மின்‌ 
முனைகளைப்‌ பயன்படுத்து ஒரு 
மின்‌ சுடர்‌ மூலமாக உலோஃங்‌ 
களை வெட்டுதல்‌. 


archimedean மோர்‌ : ஆர்க்கிமீடி 


யத்‌ துரப்பணம்‌ $ ஒரு சுருள்‌ திருகி 
ல்‌ பொருத்தப்‌ 


யின்‌ முனையி 


லது மின்னாக்‌ 
தொடர்புகளில்‌ i 
சுடரினை அமைத்தல்‌. 


arc furnace: (மின்‌.) சுடர்‌ உலை 
ஒரு மின்சுடர்‌ வாயிலாக வெப்பம்‌ 


| உண்டாக்கப்படும்‌ ஓர்‌ ஊதுலை. 

arc jet engine : (விண்‌.) ஒளிவில்‌ 
தாரை எஞ்சின்‌ ௨ இது ஒருவகை 
ராக்கெட்‌ எஞ்சின்‌, இதில்‌ ஒளி 


வில்லைச்‌ செலுத்துவதன்‌ மூலம்‌ 
செலுத்துவாயு சூடாக்கப்படு 
கிறது. 


arc voitage : (பற்‌. ) ஒளிவில்‌ மின்‌ 
னழுத்தம்‌ ; ஒளிவில்லினாடே செல்‌ 
லும்‌ மின்‌ விசையின்‌ அழுத்தம்‌. 


arch: (௧.க.) வில்வளைவு கவான்‌ 
. பாலம்‌, தளம்‌ முத 
லியவற்றைத்‌ தாங்‌ 


கும்‌ வில்வளைவு 

போன்ற வடிவ 

முள்ள கட்டுக்‌ 
சவான்‌ கோப்பு. 


arch bar: (க.க.) கவான்‌ தண்டு: 
ஒரு தட்டையான கவானைத்‌ தாங்‌ 
கும்‌ ஆதாரமாகப்‌ பயன்படுத்தப்‌ 


படும்‌ ஒரு தட்டையான இரும்புத்‌ 
தண்டு அல்லது பாளம்‌. 
arch buttress: ட்க.க.) கவான்‌ 


செங்கல்‌: ஒரு கவானின்‌ ஆரத்திற்‌ 
குப்‌ பொருந்துகிற வகையில்‌ தயா 
ரிக்கப்பட்ட ஆப்பு வடிவச்‌ செங்‌ 
கற்கள்‌. 


archimedean principle!: ஆர்க்கி 
மிடீஸ்‌ தத்துவம்‌: ஒரு பாய்மத்தில்‌ 
முழுமையாக அல்லது பகுதியாக 
மூழ்கியிருக்கும்‌ ஒரு பொருள்‌. அத 
னால்‌ வெளியேற்றப்படும்‌ பாய்‌ 
மத்தின்‌ எடைக்குச்‌ சமமான ஒரு 
தின்‌ மூலம்‌ மிதக்கச்‌ செய்யப்‌ 
படுகிறது. 


architect: (.க.) கட்டிடக்‌ கலை 
ஞா: கட்டிடங்களைத்‌ திட்டமிட்டு, 
வடிவமைத்து, கட்டுமானம்‌ செய்‌ 
யும்‌ உத்திகளில்‌ தேர்ச்சி பெற்ற 
வல்லுநர்‌. கட்டிடத்தைக்‌ கட்டுவ 
தை மேற்பார்வையிடுவதிலும்‌ 

தேர்ச்சி பெற்ற நிபுணர்‌. 


architecture: கட்டிடக்கலை 
கட்டிடம்‌ தொடர்பான கலையும்‌ 


அறிவியலும்‌. 
architrave: (க.க.) தூலம்‌: 
தூணின்‌ உச்சியிலுள்ள பரற்கட்‌ 
டையின்‌ மீது தங்கியிருக்கும்‌ முதன்‌ 
மையான தூலம்‌: வாயிற்படி சன்‌ 
னலைச்‌ சுற்றியுள்ள பகுதியும்‌ 
ஆகும்‌. 
architrave cornice: (௧.சு.) தூல 
எழுதகம்‌: ஒரு காலம்‌, ஓர்‌ எழுதகம்‌ 
என்‌ ற இரு உறுப்புகளை மட்டுமே 
கொண்ட ஒரு தாண்‌ தலைப்பு 
அமைவு. இதில்‌ ஒப்பனைப்‌ பட்டை 
விட்டுவிடப்பட்டிருக்கும்‌. 
archives: ஆவணக்‌ காப்பகம்‌: 
தொன்மை ஆவணங்களை அல்‌ 
லது பழஞ்சுவடிகளைப்‌ பாதுகாப்‌ 
பாகம்‌ பேணிக்காக்கும்‌ ஒரு களஞ்‌ 
யம்‌. 


archivolt: (க.க.) கவான்‌ உள்‌ 
வளைவு: கவானின்‌ உள்வளை 
வினை அழகு செய்யும்‌ அச்சுருக்‌ 
கள்‌, 


archway: (௧.க.) கவான்‌ வழி: 
வில்வளைவான விதானம்‌ கவித்‌ 
துள்ள வழி, 

arcing: (மின்‌.) சுடர்‌ அமைப்பு: 
ஒரு நேர்மின்னாக்கியில்‌ அல்லது 
ஒரு துண்டிக்கப்பட்ட சுற்று வழி 
யிலுள்ள தொடுவிகளைப்போன்‌ ற 
ஒரு சுடரினை அமைத்தல்‌. 


arc-lamp carbon: (மின்‌.) சுடர்‌ 
விளக்குக்‌ கார்பன்‌: ஒரு சுடர்‌ விளக்‌ 
கில்‌ இரு கார்பன்‌ தண்டுகளில்‌ 
ஒன்று, இவ்விரு கார்பன்‌ தண்டு 
களுக்கிடையில்‌ சுடர்‌ தோன்று 
கிறது. 

arc of contact: (எந்‌.) பற்றி 
ணைப்புச்‌ சுடர்‌: பல்லிணையில்‌, 
தனியொரு இணைச்‌ சக்கரப்‌ பற்‌ 
கள்‌ தொடங்கி, முடிகிற இரு 
புள்ளிகளுக்கிடையில்‌ அமைந்த 


5௮ 


இடைவெளி. 


arc-jet engine: (விண்‌.) சுடர்‌ 
தாரை எஞ்சின்‌: இது ஒரு ராக்கெட்‌ 
எஞ்சின்‌. இதில்‌ செலுத்தும்‌ வாயு, 
ஒரு மின்சுடர்‌ வழியாகச்‌ செலுத்‌ 
தப்பட்டு சூடாக்கப்படுகிறது. 


arc voltage: (பற்ற.) சுடர்‌ மின்ன 
முத்தம்‌: மின்சுடரின்‌ குறுக்கே 
யுள்ள மின்னாற்றல்‌ (அழுத்தம்‌ 
அல்லது விசை.) 
arc welding: சுடர்‌ பற்றவைப்பு: 
எந்தத்‌ துண்டினைப்‌ பற்ற வைக்க 
வேண்டுமோ அந்தத்‌ துண்டு நேர்‌ 
மின்‌ முனையாக்கப்படுதிறது. நேர்‌ 
மின்னோட்டம்‌ பயன்படுத்தப்படு 
சிறது. பற்றவைப்புத்‌ தண்டு எதிர்‌ 
மின்‌ முனையாகிறது. அந்தத்‌ 
துண்டினால்‌ தொட்டுத்‌ தொட்டு 
எடுக்கும்போது சுடர்‌ உண்டா 
கிறது. 
arc welding: (உலோ.) சுடர்‌ 
பற்றவைப்பு : ஒரு மின்முனை, ஒரு 
மின்னோட்டம்‌ மூலமாகப்‌ பற்ற 
வைத்தல்‌. பற்றவைக்க வேண்டிய 
பொருளை மின்முனையால்‌ தொடு 
வதன்‌ மூலமும்‌, பின்னர்‌ மின்‌ 
முனைக்கும்‌ அந்தப்‌ பொருளுக்கும்‌ 
இடையிலான வாயு ஊடகத்தின்‌ 
வழியாக மின்னோட்டம்‌ தொடர்‌ 
ந்து பாயும்‌ வகையில்‌ ஒரு தூரத்‌ 
திற்குப்‌ பிரித்தெடுப்பதன்‌ மூலமாக 
ம்‌ மின்சுடர்‌ உண்டாக்கப்படு 
கிறது. மின்சுடரில்‌ மின்னாற்றல்‌ 


வெப்பமாக மாற்றப்பட்டு ஒரு 
றிப்பிட்ட வட்டாரத்திற்குள்‌ ஒரு 
முகப்படுத்தப்படுகிறது. 

8753: (க.க.) பரப்பிடம்‌$ ஒரு 


இறந்தவெளி அல்லது களம்‌; மூடப்‌ 
படா க இடைவெளி. 

ஒரு மேற்பரப்பின்‌ அளவிடப்‌ 
பட்டபரப்பு (கணிதம்‌). 
area drain : (கம்‌.) பரப்பிட வடி 
கால்‌ । வேறுவகையில்‌ நீரை வெளி 
யேற்ற முடியாதிருக்கிற ஒரு நில 


54 


வரையின்‌ நுழைவாயிலில்‌, அல்லது 
சிமென்ட்‌ பூசிய ஓடுபாதையில்‌ 
அமைக்கப்பட்டுள்ள வடிகால்‌. இத்‌ 
தகைய வடிகால்‌ பொதுவாக 47 
அல்லது அதற்கு அதிகமான வார்ப்‌ 
பிரும்புக்‌ குழாயினால்‌ அமைக்கப்‌ 


பட்டிருக்கும்‌, இது ஒரு வடிநீர்க்‌ 


காலுடன்‌ இணைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌. 

arena: (க.க) வட்டரங்கு : 
ரோமில்‌ இருந்தது போன்று, 


திறந்தவெள்யான நடுவிடத்தைச்‌ 
சுற்றி ஒன்‌ றன்‌ பின்‌ ஒன்றாக எழும்‌ 
இருக்கைகளைக்‌ கொண்ட வட்ட 
மான அல்லது நீள்வட்டமான கட்‌ 
டிடம்‌. இங்கு பெரும்பா லும்‌ விளை 


யாட்டுப்‌ போட்டிகள்‌ நடை 
பெறும்‌. 
31000 : (வேதி.) மடியம்‌ : வளி 


மண்டலத்தின்‌ அணுஎடை எண்‌ 
18 உடைய இயக்கத்‌ திறனற்ற 
வாயு. இது நிறமற்றது; நைட்ர 
ஜனை ஒத்திருப்பது; சாதாரணக்‌ 
காற்றில்‌ 0.99%, அளவுக்குக்‌ கலந்‌ 
திருக்கிறது. திரவக்‌ காற்றினை 
வடித்துப்‌ பிரித்தல்‌ மூலம்‌ பெறப்‌ 
படுகிறது. வெண்சுடர்‌ மின்‌ 
விளக்குகளில்‌ நிரப்புவதற்காக 
இந்த வாயு பயன்படுகிறது. 


aர௱ature : (மின்‌.) மின்னகம்‌ ௦ 
ஒரு மின்‌ ஆக்கப்‌ பொறியின்‌ கருப்‌ 
பகுதி. 

armature coil : (மின்‌.) மின்னகச்‌ 
சுருள்‌ : ஒரு திசைமாற்றுப்‌ பகுதி 
யிலிருந்து இன்னொரு திசைமாற்‌ 
றுப்‌ பகுதிக்குச்‌ செல்லும்‌ சுருணை 
யின்‌ பகுதி; அல்லது, மின்னகத்‌ 
தின்‌ மைய உட்புரியின்‌ காடிகளுக்‌ 
குள்‌ பொருந்துமாறு செய்வதற்குத்‌ 
தேவையான துல்லியமான வடி 
வில்‌ தயாரிக்கப்பட்ட மின்னகச்‌ 
சுருணையின்‌ ஒரு பகுதி. 
armature core ட (மின்‌.) மின்னக 
மைய உட்புரி : கம்பி போன்ற ஒரு 
சூழ்ந்த உலோகத்தின்‌ மைய உட்‌ 


புரி. இது ஒரு காந்தத்தின்‌ துருவங்‌ 
களின்‌ அருகே சுழன்று கொண்‌ 
டிருக்கும்‌. 

armature current : (மின்‌.) மின்‌ 
னக மின்னோட்டம்‌: பார்க்க: 
(Curent) மின்னோட்டம்‌. 


armature disks : (மின்‌.) மின்னக 
வட்டத்‌ தகடு: பார்க்க: (டammalted 
6016) மென்‌ தகட்டு மைய உட்புரி. 


armature of a magnet : (மின்‌. 
காந்த மின்னகம்‌ : காந்தத்‌ தன்மை 
யைப்‌ பாதுகாப்பதற்காக ஒரு 
குதிரை லாட வடிவக்‌ காந்தத்தின்‌ 
துருவங்களுக்கடையே வைக்கப்‌ 
பட்ட இரும்பு அல்லது எஃ்குத்‌ 
துண்டு; அல்லது ஒரு மணியின்‌ 
மின்னகத்தைப்‌ போன்று, ஒரு மின்‌ 
காந்தத்தின்‌ கட்டுப்பாட்டிற்குட்‌ 
பட்ட ஓர்‌ அசையும்‌ இரும்பு அல்‌ 
லது எல்குத்‌ துண்டு. 

armature reaction: (மின்‌.) மின்‌ 
னக எதிர்வினை : ஒரு மின்னாக்‌ 
தியின்‌ காந்தச்‌ சுற்றுக்கு எதிரான 
ஒருவகை எதிர்வினை. இது மின்‌ 
னகத்தைச்‌ சுழற்றுவதன்‌ மூலம்‌ 
ஏற்படுத்தப்படுகிறது. 


armature shaft: (மின்‌.) மின்‌ 
னகத்‌ தண்டு: ஓர்‌ இயக்கியின்‌ அல்‌ 
லது மின்னாக்கியின்‌ மைய உறுப்பு 
களின்‌ அமைப்புப்‌ பகுதிகள்‌ இந்தத்‌ 
தண்டினைச்‌ சுற்றி ஒருங்கிணைக்‌ 
கப்படுதின்‌ றன. 


armature siots : (மின்‌.) மின்ன 
கக்‌ காடிகள்‌ : மின்னகத்தின்‌ சூழ 
கங்கள்‌ அல்லது உட்புழைகள்‌. 
இவை ஒரு சுருளினைச்‌ சுற்று 
வதற்கு இடமளிக்கிறது. 


armature spider : (மின்‌. )மின்‌ 
னக எண்காலி : ஆரைக்கதிர்க்‌ கை 
களமைந்த சட்டகம்‌. இது ஓர்‌ 
இயக்கியை அல்லது மின்னாக்‌ 
தியை அதன்‌ தண்டில்‌ தாங்கி நிற்‌ 
கிறது. 


armature varnish: (மின்‌.) மின்‌ 
னக வண்ண மெருகு: ஈரம்‌ பதிப்ப 
தற்கு எதிரான ஒரு பாதுகாப்பாக 

ன்னகச்‌ சுருணைகளுக்குப்‌ பூச்சு 
இவெதற்காகப்‌ பயன்படுத்தப்‌ 
பட்ட ஒரு மின்காப்பு வண்ண 
மெருகு. 


armature winding: (மின்‌.) மின்‌ 
னகச்‌ சுருணை: பார்க்க: (6011) 
சுருள்‌. 


armored cable: (மின்‌.) கவசக்‌ 
கம்பிவடம்‌: நெகிழ்‌ திறனுடைய 
உலோக உறையினுள்‌ அமைந்த 
மின்‌ காப்பிடப்பட்ட கம்பி. 
Armstrong Edwin Howard: 
ம்ஸ்டிராங்‌, எட்வின்‌ ஹோவர்ட்‌ 
(1890-1954): வானொலித்‌ துறை 
யில்‌ புகழ்பெற்ற அமெரிக்கப்‌ புத்‌ 
தமைப்பாளர்‌. கேளா மிகு உயர்‌ 
விசை அலை வானொலி, எஃப்‌, 
எம்‌. வானொலி போன்ற ஓலி 
யுணர்வை மேம்படுத்தும்‌ பின்‌ 
னூட்ட அலைப்பு மின்சுற்றுவழி 
களைக்‌ கண்டுபிடித்துப்‌ புகழ்‌ 
பெற்றவர்‌. 
aromatic: நறுமண மருந்துப்‌ பொ 
ருள்‌; நறுமணமும்‌, இன்சுவையு 
முள்ள மருந்துப்‌ பொருள்‌. இவை 
வேதியியல்‌ கூட்டுப்‌ பொருள்கள்‌. 
இவற்றின்‌ மூலக்கூறுகளில்‌ கார்பன்‌ 
அணுக்கள்சிலசமயம்வேறு அணுக்‌ 
கள்‌ வளைய வடிவில்‌ அமைந்திருக்‌ 
கும்‌. சாம்பிரா எண்ணெய்‌ 
(பென்சீன்‌) இந்த வகையில்‌ மிக 


எளிமையான கூட்டுப்‌ பொருள்‌. 


885: ஓவியத்திரை: அலங்காரச்‌ 
சுவர்‌ மறைப்புச்‌ சீலை. 


arrester: (எந்‌.) தடுப்புப்‌ பொருள்‌/ 
தடுப்பான்‌: இயக்கத்தை நிறுத்து 
வதற்கு அல்லது மெதுவாக்குவதற் 
குப்‌ பயன்படுத்தப்படும்‌ ஒர்‌ எந்திர 
வியல்‌ சாதனம்‌. 

arresting gear: (uவாலூ.) தடுப்‌ 


34 


புப்‌ பல்லிணை: விமானம்‌ ஒரு 
குறிப்பிட்ட இடப்பகுதிக்குள்‌ தரை 
யிறங்குவதற்கு இயல்விப்பதற்காக 
விமானத்திலும்‌, தரையிறங்கும்‌ 
பகுதியிலும்‌ இணைக்கப்பட்டுள்ள 
பல்லிணை . 


arresting hook: (வாஜூ.) தடுப்‌ 
புக்‌ கொக்கி: விமானம்‌ தரையிறங்‌ 
கும்போ து தடுப்புப்‌ பல்லிணையில்‌ 
மாட்டிக்கொள்ளும்‌ வகையில்‌ 
விமானத்தில்‌ அமைக்கப்பட்டுள்ள 
கொக்கி, 

815: (வானூ.) இணை விளிம்பு 
வரை: ஒரு வட்டவடிவத்‌ தூணின்‌ 
இரு இடை வழிகளிடையிலான 
மேல்வரை. ஒரு புறக்கோணம்‌, 
விளிம்பு அல்லது மேல்வரை. 


arrow heads: அம்புத்‌ தலை; பரி 
மாணக்கோடுகளின்‌ இறுதி முனை 
களின்‌ கூர்நுனிகள்‌. இவை, அள 
வீடு குறிக்கின்ற இடத்தைத்‌ துல்‌ 


லியமாகச்‌ சுட்டிக்காட்டுவன. 


arsenal! process: (உலோ.) 
படைக்கொட்டில்‌ செய்முறை: இது 
ஈயப்பூச்சுக்குரிய ஒரு செய்முறை. 
இதில்‌ ஈயம்‌ பூசவேண்டிய எஃகுத்‌ 
தகடு, முதலில்‌ கந்தக அமிலமும்‌, 
நீரும்‌ கலந்த ஒரு கலவையில்‌ ஊற 
வைக்கப்படுகிறது; பின்னர்‌ துப்புர 
வாக்கப்படுகிறது. அடுத்து, துத்த 
நாகமும்‌, ஹைடிரோகுளோரிக்‌ 
அமிலமும்‌ கலந்த ஒரு கலவைப்‌ 
பொருளில்‌ தோய்க்கப்படுகிறது. 
அதன்பின்‌ 80% ஈயமும்‌, 20% 
வெள்ளீயமும்‌ கலந்த உருகிய 
கலவையில்‌ நன்கு முலாம்‌ பூச்சு 
உண்டாக்கும்‌ வரையில்‌ தோய்க்‌ 
கப்படுகிறது. 


arsenic: (வேதி.) உள்ளியம்‌ 
வெள்ளி போன்ற நிறமுடைய, 
படிக வடிவிலான உலோகத்தின்‌ 
தோற்ற வடிவுடைய பொருள்‌. 
இது சில சமயம்‌ இயற்கையில்‌ 
திடைக்கிறது. வதங்கிய உள்ளியத்‌ 


36 


தாதுக்களைக்‌ காய்ச்சி வடித்து 
இது பெறப்படுகிறது. மருந்துகள்‌, 
பூச்சிக்கொல்லிகள்‌ , உள்ளிய உப்பு 
கள்‌, உலோகக்‌ கலவை ஆகியவற்‌ 
றுக்குப்‌ பயன்படுகிறது. 


artefact: கை வேலைப்பாடு : 
இயற்கையாக அல்லாமல்‌ மனிதன்‌ 
கருவி கொண்டு செய்த கலைத்‌ 
தொழில்‌ கை 
ஹேவேலைலப்‌ 
பாட்டுப்‌ 
பொருள்‌. 


செயற்கைத்‌ திசு: நுண்ணோக்காடி 
யால்‌ பார்க்கும்போது ஒரு திசுவில்‌ 
காணப்படும்‌ இயற்கையாக அல்‌ 
லாமல்‌ செயற்கையாக அமைக்கப்‌ 
பட்டுள்ள ஒரு பொருள்‌. 


arterioles : (உட.) குருதிநாடி : 
தமனிகளிலிருந்து குருதிநாளங்களு 
க்கு இரத்தத்தைக்‌ கொண்டு செல்‌ 
லும்‌ சிறிய இரத்த நாடிகள்‌. பின்‌ 
னர்‌ சிரைகள்‌ மூலம்‌ இரத்தம்‌ இத 
யத்திற்குச்‌ செல்லும்‌. 

artesian well: ஆம்குழாய்க்‌ 
கிணறு : பூமிக்குள்‌ தண்ணீர்‌ ஊற்‌ 
றெழுந்து மேலெழுந்துவரும்வரை 
ஆழமாகக்‌ குழாய்களை இறக்கி, 
அமைக்கப்படும்‌ குழாய்க்‌ கிணறு. 
இதில்‌ நீர்‌ தன்‌ சொந்த அழுத்தம்‌ 
காரணமாக நீர்‌ மேலெழுந்து வரு 
கிறது. 

arthropoda: (உயி.) தோட்டு 
உடலிகள்‌ : நண்டுகள்‌, சிலந்திகள்‌, 
தேள்கள்‌ போன்ற ஒட்டுத்தோடு 
டைய இணைப்புடலி உயிரினங்‌ 


கள்‌, 

artitilated-typs connecting 
£௦0: (தானி.) மூட்டு வகை 
இணைப்புத்தண்டு: Y.Y.X அல்லது 
ஆரை எஞ்சின்களில்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ ஒரு வகைத்‌ தண்டு. இதில்‌ 
தண்டுகளின்‌ இருகுமுனை, ஒரு பிர 
தானத்‌ தண்டுடன்‌ இணைக்கப்படு 
கிறது. 


81/76: கைவினைஞர்‌: புதியன 
புனையும்‌ ஆற்றலுள்ள ஒரு பொறி 
வலர்‌; கருவிகளைக்‌ கையாள்வதில்‌ 
தேர்ந்தவர்‌. 

artificial: செயற்கையானது: 
பொய்யானது அல்லது இயற்கை 
யல்லாதது; போலியானது. 


artificial horizon: (வானூ.) 
செயற்கைத்‌ தொடுவானம்‌: (1) 
உண்மையான அடிவானத்தைப்‌ 
பொறுத்து ஒரு விமானம்‌ எவ்‌ 
வளவு உயரததில்‌ பறக்கிறது என்‌ 
பதை குறிக்கும்‌ ஒரு சாதனம்‌. 

(2) ஒரு நீர்வழிச்செலுத்து கருவி 
யில்‌, ஒரு திரவ மட்டம்‌ போன்ற 
ஓர்‌ இயற்கையான தொடுவானத்‌ 
நிற்குப்‌ பதிலாகப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ சாதனம்‌. 
artificial magnet: (மின்‌.) செயற்‌ 
கைக்‌ காந்தம்‌: இயற்கையான காந்‌ 
தத்திலிருந்து மாறுபட்டு, காந்தத்‌ 
தன்மை ஏற்றப்பட்ட ஒரு காந்தம்‌. 
artificial stone: செயற்கைக்‌ கல்‌: 
கல்‌ போன்று தோன்றும்‌ வகை 
யில்‌ செயற்கையாகத்‌ தயாரிக்கப்‌ 
பட்ட ஓர்‌ உற்பத்திப்‌ பொருள்‌. 
கல்லைத்‌ தூளாக்கி சிமென்டுடன்‌ 
கலந்து தயாரிக்கும்‌ கல்‌. சாதாரண 
மாகத்‌ தயாரிக்கப்படும்‌ ஒருவகைச்‌ 
செயற்கைக்‌ கல்‌. 
artillery-type wheel:(தானி.எந்‌.) 
பீரங்கி வகைச்‌ சக்கரம்‌ ண உலோகக்‌ 
குடத்துடனம்‌. புறவட்டப்‌ பகுதி 
யுடனும்‌ இணைக்கப்பட்ட மர 
ஆரைகள்‌ பொருத்தப்பட்ட சக்‌ 
கரம்‌. 
artisan : கம்மியர்‌ : கைவினைஞர்‌ 
கைகளைப்‌ பயன்படுத்திஉலோகங்‌ 
கள்‌,மரம்‌ முதலியவற்றில்‌ பொருள்‌ 
களைத்‌ தயாரிக்கும்‌ தொழிலாளி. 
art metal: கலை உலோகம்‌: கலை 
யழகுமிக்க வடிவங்களாக வடி 
வமைக்கப்பட்ட உலோகம்‌. 


8581021109: (மருந்‌,) பெருங்காயம்‌: 
சதகுப்பைக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த 
ஒரு செடியிலிருந்து கிடைக்கும்‌ 
பிசின்‌. இது மிகவும்‌ காரமணம்‌ 
கொண்டது. இது நரம்புக்‌ 
கோளாறுகளுக்கான மருந்து தயா 
ரிக்கப்‌ பயன்படுகிறது. 

asbestine : (வண்‌.) கல்நார்‌ இயல்‌ 
புடைய: வர்ணங்கள்‌ தயாரிப்பதில்‌ 
மிகுதியாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒருவகை மக்னீசியம்‌ சிலிக்கேட்டு 
கரைசலில்‌ வண்ண நிறமியை 
நிலை நிறுத்தி வைத்துக்‌ கொள்ள 
வும்‌, வண்ணப்படலங்களைக்‌ கட்‌ 
டுறுத்தி வைத்துக்‌ கொள்ளவும்‌ 
இது உதவுகிறது. “ஃபிரெஞ்சுச்‌ 
சுண்ணம்‌”, ““டால்க்‌'' என்ற 
பெயர்களிலும்‌ இது விற்பனையா 
கிறது. 

asbestos : கல்நார்‌ : இழை வகை 
யைச்‌ சேர்ந்த தகட்டியல்‌ கனிப்‌ 
பொருள்‌ வகை. இது மிக அதிக 
வெப்பத்தையும்‌ தாங்கக்‌ கூடியது. 
அதனால்‌ தீக்கிரையாகாதது. ௮ 
லங்களாலும்‌ இது பாதிக்கப்படுவ 
தில்லை. இதனைக்‌ கொண்டு தீக்‌ 
திரையாகாத ஆடைகள்‌ தயாரிக்‌ 
கிறார்கள்‌. வாணிக முறையில்‌ 
கிடைக்கும்‌ கல்நாரில்‌ பெரும்பகுதி 
கனடா நாட்டிலிருந்து கிடைக்‌ 
கிறது. தீப்பிடிக்காத ஆடைகள்‌, 
நாடக அரங்குகளின்‌ திரைகள்‌, 
கட்டுமானப்‌ பொருள்கள்‌, தடை 
கன்‌ உள்வரிப்‌ பூச்சு முதலியவற்‌ 
றுக்கு இது பயன்படுகிறது. 
asbestos shingles : (௧.௧.) கல்‌ 
நார்‌ மரப்பாவோடு : மரப்பாவோடு 
களின்‌ வடிவத்தில்‌ தயாரிக்கப்‌ 
பட்ட தீப்பிடிக்காத கூரை ஒடு. 
இதில்‌ கல்நார்‌ முதன்மையான 
பகுதியாக அமைந்திருக்கும்‌. 
ascaris: (௨ட.) சிறுகுடற்புழு * 
குடலிலுள்ள 


வளையப்‌ புழுக்‌ 
கள்‌ போன்றபுழுக்‌ 
கள்‌. 


5] 


ascender : (அச்சு,) ஏறுமுகம்‌ £ 
அச்சுத்‌ துறையில்‌ ஆங்கில நெடுங்‌ 
கணக்கில்‌ , 0, போன்ற சிற்‌ 
றெழுத்து வடிவங்களில்‌ எ த்தின்‌ 
உடற்பகுதியிலிருந்து மேல்தோக்கி 
நீண்டிருக்கும்‌ எழுத்தின்‌ பகுதி. 
ash : சாம்பல்‌ | (1) நிலக்கரியி 
லுள்ள எரியத்தக்க தாதுப்பொருள்‌ 
களில்‌ எரிந்தவை போக எஞ்சி 
யிருக்கும்‌ பகுதி. இது நிலக்கரியி 
லுள்ள கரிமப்‌ பொருளாகும்‌. 
இதற்கு வெப்ப ஆற்றல்‌ எதுவு 
மில்லை. 
(8) அசோக மரம்‌: (fraxinus) 
தேவதாரு இனத்தைச்‌ சார்ந்த 
கட்டுமானத்திற்குச்‌ சிறந்த மர 
வகை இது. இளவண்ணமுடை 
யது. சொர சொரப்பானது. சக்‌ 
கரங்களின்‌ ஆரைக்‌ கால்களுக்கும்‌ 
குடங்களுக்கும்‌, சம்மட்டிக்‌ கைபிடி 
களுக்கும்‌, பொதுவாக நெகிழ்திற 
ம்‌ வலிமையும்‌ வாய்ந்த மரப்‌ 
பொருள்களைத்‌ தயாரிப்பதற்கும்‌ 
பயன்படுகிறது. 
ashing : (குழை.) மெருகேற்றல்‌ : 
இது மெருகேற்றுவதற்கான ஒரு 
முறை. ஒரு சொரசொரப்பான 
உராய்வுப்‌ பொருள்‌ பூசிய மெரு 
கேற்றும்‌ சக்கரத்தின்‌ உதவியால்‌ 
இது செய்யப்படுகிறது. 
ashlar : (தச்சு.) மேவுகல்‌ : செங்‌ 
கல்‌ போலச்‌ 
சதுக்க மாகச்‌ 
செதுக்கப்‌ 
பட்ட கட்டு 
மானக்‌ கல்‌. 


aspect ratio 
பார்க்கும்‌ கோணவிகிதம்‌ : லிமா 
னத்தின்‌ காற்றழுத்தத்‌ தளத்தின்‌ 
நடுநிலை நாண்‌ வரையில்‌ இடை 
யகல அளவின்‌ விகிதம்‌ .. அதாவது 
விமானத்தின்‌ காற்றழுத்தத்‌ தளத்‌ 
இன்‌ மொத்தப்‌ பரப்பளவில்‌, பெ 
ரும்‌ இடையகல அளவின்‌ வர்க்கத்‌ 
தின்‌ விகிதம்‌. 


ச 


aspen: (மர,) காட்டரசு : இது ஒரு 
மரவகை, இதனை பாப்புலஸ்‌ 
டிரிமுலா ய்டெஸ்‌(00ய108 tremuloi- 
068) அல்லது பாப்புலஸ்‌ கிராண்‌ 
டிடன்‌ அட்டா (000008 grapdiden 
18180) எனும்‌ அறிவியல்‌ பெய 
ரில்‌ அழைப்பர்‌. இது அமெரிக்கா 
வில்‌ பெரும்‌ பகுதிகளில்‌ காணப்‌ 
படும்‌. ஒரு மரம்‌. இது ஊசியிலை 
மரம்‌ 'ஹெம்லாக்‌' என்ற தாவரம்‌ 
ஆகியவற்றுக்கு அடுத்தபடியாக 
காகிதக்கூழ்‌ தயாரிப்பதற்குப்‌ பயன்‌ 
படுகிறது. மற்றவகையில்‌ இதற்கு 
வாணிக மதிப்பு எதுவுமில்லை. 
இந்த மரம்‌ 12-15 மீட்டர்‌ உயரம்‌ 
வளரும்‌. இது எளிதில்‌ முறியக்கூடி 
யது. ஒருகன அடி மரத்தின்‌ எடை 
11-8 கிலோ அளவு இருக்கும்‌. 


asphalt : (கனி,) புகைக்கீல்‌ : இது 
ஒரு கனிம நிலக்கல்‌; இது நிலக்‌ 
கீலார்ந்த தன்மையுடையது. இத 
னை தளத்திற்கும்‌, கூரைக்கும்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. 


asphalt oil : (வேதி.) புகைக்கீல்‌ 
எண்ணெய்‌: புகைக்கல்‌ அல்லது ஒரு 
புகைக்கீல்‌ ஆதாரப்பொருள்‌ அடங்‌ 
திய ஒருவகை எண்ணெய்‌. இது 
கன் மெழுகை ஆதாரப்பொரு 
ளாகக்‌ கொண்ட எண்ணெயிலிரு 
ந்து வேறுபட்டது. 
asphaltum: (கனி.) ஆஸ்பால்ட்‌ 
டம்‌: இது ஒரு நிலக்கல்‌. இது எளி 
ல்‌ தீப்பற்றக்கூடிய கனிமப்‌ 
பொருள்‌. இது கருப்பு “ அல்லது 
பழுப்பு நிறத்தில்‌ இருக்கும்‌; எளி 
ல்‌ உடையக்‌ கூடியது; பளபளப்‌ 
பானது; ஆஸ்பால்ட்‌, ஆஸ்பால்ட்‌ 
டம்‌ ஆகிய இரண்டு சொற்களும்‌ 
ஒன்றுக்கொன்று மாற்றாகப்பயன்‌ 
படுத்தப்படுகின்‌ றன. இது முக்கிய 
மாக டிரினிடாடி லும்‌, வெனிசூலா 
விலும்‌ கிடைக்கிறது. நிலக்கரி 
போல்‌ தோற்றமளிக்கும்‌ ஒருவகை 
ஆஸ்பால்ட்டம்‌ ஊட்டரவில்‌ 
கிடைக்கிறது. இது *“கில்சோ 
னைட்‌'' என அமைக்கப்படுகிறது. 


alphaltum varnish: ஆஸ்பால்ட்‌ 
டம்‌ வண்ண மெருகெண்ணெய்‌; 
இதில்‌ மிகச்‌ சிறந்த தரம்‌ வாய்ந்‌ 
தது *'கல்சோனைட்‌'' எனப்படும்‌. 
இது கருப்பு நிறமுடையது; விலை 
சற்று அதிகம்‌. இது விரைவாகக்‌ 
காய வேண்டியதாக இருக்கும்‌ 
நேர்வுகளில்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. ஜப்பானிய மெ 
பேது, இதுவர பபால்‌ கொடுக்‌ 
கும்‌. சாதாரண ஆஸ்பால்ட்டம்‌ 
வண்ண மெருகெண்ணெய்‌ முக்கிய 
மாக வெப்பத்தையும்‌ அமிலத்‌ தன்‌ 
மையையும்‌ எதிர்க்கும்‌ இயல்புக்‌ 
காகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
மரம்‌ போன்ற ஈர்க்கும்‌ பொருள்‌ 
மீது இதனைப்‌ பூசினால்‌ இதன்‌ 
நிறம்‌ கருப்பாகும்‌. ஆனால்‌, 
உலோகப்‌ பரப்பின்‌ மீது பூசும்‌ 
போது அதன்‌ நிறம்‌ பழுப்பாக 
இருக்கும்‌. மின்கலங்கள்‌ தயாரிப்‌ 
பதற்கு இது முக்கியமாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 


aphyxia: (நோ.) மூச்சுத்தடை: 
இரத்தத்தில்‌ போதிய அளவு ஆக்‌ 
சிஜன்‌ இல்லாததால்‌ ஏற்படும்‌ மூச்‌ 
சுத்‌ திணறல்‌. 


858849: கலவை அளவு மதிப்பீடு: 
தாதுப்பொருளில்‌ விலையுயர்ந்த 
உலோகம்‌ எந்த அளவு அடங்கி 
யிருக்கிறது என்பதைத்‌ தீர்மானிக்‌ 
கும்‌ நோக்கத்திற்காகத்‌ தாதுப்‌ 
பொருள்களைப்‌ பகுப்பாய்வு செய்‌ 
தல்‌. 

assemble: (பட்‌.) (ஒன்றிணைத்‌ 
தல்‌): ஓர்‌ எந்திரத்தின்‌ உறுப்பு 
களை அல்லது வேறு உற்பத்தி 
செய்யப்பட்ட பொருளின்‌ பகுதி 
களை அதனதன்‌ இடத்தில்‌ ஒருங்‌ 
இணைத்து வைத்தல்‌. 
assembled’ car: (தானி.) ஒன்றி 
ணைத்த உந்து: எஞ்சின்கள்‌, அச்சு 
கள்‌, இயக்குபிடிப்‌ பல்லிணை, 
உடல்‌ போன்ற பல்வேறு உறுப்பு 
களை தனித்தனித்‌ தயாரிப்பாளர்‌ 


களிடமிருந்து விலைக்கு வாங்கி, 
ஒரு தொழிற்சாலையில்‌ ஒருங்‌ 
கிணைக்கப்பட்ட உந்து. 
assembling: ஒன்றிணைத்தல்‌: 
ஓர்‌ எந்திரவியலில்‌ ந்‌ ட ங்கி ய 
உறுப்புகளை அந்தந்த இடத்தில்‌ 
சரியாகப்‌ பொருத்தி ஒன்றிணைத்‌ 
தல்‌. 

assembly line: ஒருங்கிணைப்புப்‌ 
பிரிவு: பகுதி பகுதியாக உறுப்பு 
களைத்‌ தயாரித்துப்‌ பின்னர்‌ ஒருங்‌ 
கிணைத்து உந்துகளைத்‌ தயாரிக்‌ 
கும்‌ முறை முதன்முதலில்‌ உந்து 
தயாரிப்புத்‌ தொழிலில்‌ புகுத்தப்‌ 
பட்டது. இன்று இந்த முறை ஏரா 
ளமான தொழில்களில்‌ பயன்படுத்‌ 
தப்படுறெது. பொதுவாக இந்தப்‌ 
பிரிவு இடைவிடாது இயங்கிக்‌ 
கொண்டிருக்கும்‌. அது இயங்கும்‌ 
போதே தொழிலாளர்கள்‌ உறுப்பு 
களை இணைத்து விடுவார்கள்‌. 
assets: சொத்துடைமை: கடன்‌ 
கள்‌ முதலியவற்றை அடைப்பதற் 
குக்‌ கிடைப்பனவாகவுள்ள பணத்‌ 


தொகை அல்லது மாற்றத்தக்க 
சொத்து. 
assimilation: (உட.) செறிமானம்‌: 


உணவை உட்கொள்வதும்‌, 
அதனை உடல்‌ சத்துகளாக்கி எடுத்‌ 
துக்‌ கொள்வதும்‌ செறிமானம்‌ 
எனப்படும்‌. 

assப௱றச : புனைந்துகொள்‌ : ஆரா 
யாது ஊகஞ்‌ செய்து கொள்ளுதல்‌. 


A-stage ass: (குழை.) நிலை 
கிறுத்துப்‌ பிசின்கள்‌ : ட்டால்‌ 
நிலையாக இறுகிவிடும்‌ தன்மை 
யுடைய பிசின்கள்‌. இவை கரையக்‌ 
கூடியனவாகவும்‌, எளிதில்‌ உருகி 
இளகக்‌ கூடியனவாகவும்‌ இருக்கும்‌. 
தொடக்க நிலையில்‌ மட்டுமே 
வினை புரியக்கூடியவை. செறி 

றுத்துவதற்காகப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு பிசினின்‌ இயல்பான 
நிலை இதுவாகும்‌. 


59 


astatic galvanometer : (மின்‌.) 
நிலையற்ற மின்னோட்ட மானி: 
நிலையற்ற ஊசிகளைப்‌ பயன்‌ 
படுத்தி பூமியின்‌ காந்தத்‌ தன்மை 
யின்‌ விளைவினை மட்டுப்படுத்தக்‌ 
கூடியதும்‌ மிக நுண்ணிய மாறு 
பாடுகளையும்‌ காட்டக்‌ கூடியது 
மான ஒரு மின்னோட்ட மானி. 


asteroid: (விண்‌.) விண்கற்கள்‌: 
செவ்வாய்க்கும்‌, வியாழனுக்கு 
மிடையே கோள்களுடன்‌ உட 
னொத்துக்‌ கதிரவனைச்‌ சுற்றிச்‌ 
சுற்றிச்‌ செல்லும்‌ நுண்கோள்கள்‌. 
asthma: (நோயி.) மூச்சு இழைப்பு 
நோய்‌ (ஆஸ்த்மா); நுரையீரல்‌ 
களுக்குச்‌ செல்லும்‌ குழாய்கள்‌ திடீ 
ரெனச்‌ சுருங்குவதால்‌ ஏற்படும்‌ 
மூச்சுத்‌ தடையுடன்‌ கூடிய இருமல்‌ 
நோய்‌. 

astigmatism: (நோயி.) உருட்சிப்‌ 
பிழை ; கண்பார்வையின்‌ முனைப்‌ 
பமைதிக்‌ கேடு. 


astragal : (௧.க.) கண்ணறைத்‌ 
தாங்கி : ஒரு சிறிய அரைவட்ட 
வடிவ வார்ப்படம்‌. இது அலங்‌ 
கார வேலைப்பாடுகளுடனோ இல்‌ 
லாமலோ இருக்கும்‌.பெரும்பா லும்‌ 
கதவுகளுக்கிடை யிலான இணைப்பு 
களைத்‌ - தூர்ங்குவதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

astrobiology : வான்கோள்‌ உயிரி 
யல்‌ : வான்கோளங்களிலுள்ள 
உயிர்களைக்‌ கண்டுபிடித்து, அவற்‌ 
றின்‌ உயிர்வாழ்க்கை பற்றி 
ஆராய்ந்தறியும்‌ அறிலியல்‌ துறை. 
astrogation: விண்வெளி மீகாமம்‌: 
விண்வெளியில்‌ விண்வெளிக்‌ கலங்‌ 
கனை அவ ற்றுக்குரிய திசைகளில்‌ 
செலுத்துதல்‌. 

astronaut; விண்வெளி வீரர்‌: விண்‌ 
வெளியில்‌ பயணம்‌ செய்யும்‌ வீரர்‌. 
இவர்‌ “அண்டவெளி வீரர்‌' என்‌ 
றும்‌ அழைக்கப்படுவார்‌. 


60 


astronics: (விண்‌.) விண்வெளி 
மின்னணுவியல்‌: விண்வெளிப்‌ பய 
ணங்களின்‌ தேவைகளுக்கேற்ப 
மின்னணுவியலை மாற்றியமைக்‌ 
கும்‌ அறிவியல்‌. 

astrophysics ( இயற்‌.) வான்கோள 
வியல்‌; வான்கோளங்களின்‌ இயற்‌ 
பியல்‌, வேதியியல்‌ பண்புகளை 
ஆராயும்‌ அறிவியல்‌. விண்மீன்‌ 
களின்‌ இயல்பு, அவற்றின்‌ வேதி 
யியல்‌ தனிமங்கள்‌, வெப்பறிலை, 
ஒளியாற்றல்‌ முதலியவற்றை 
ஆராய்தல்‌. 

asymmetrical : (மின்‌.) பன்மடி 
அதிர்ப்பி; ஏற்றத்தாழ்வான மின்‌ 
கடத்திக்‌ கால அளவுகள்‌ காரண 
மாக ஒவ்வொரு குழலிலிருந்தும்‌ 
சமமில்லாத அலைகளை உண்‌ 
டாக்கும்‌ பன்மடி அதிர்ப்பி. 
(கணி.) தொடர்‌ 
வரை: வளைகோ 
ட்டுடன்‌ இணை 
யாது அணுகிக்‌ 
கொண்டே செல்‌ 
லும்‌ நேர்க்கோடு. 


asymptote: 


~~ ~asynchronous 
(மின்‌.) கால இசை 
வின்மை: ஒரே 
அலை வெண்‌ 
கொண்டிராமல்‌, இசைவு ஓவ்வாக்‌ 
காலப்‌ பண்பளவுடைய நிகழ்வு. 


தொடர்‌ 
வரை 


atheroma : (நோயி.) தமனி வீக 
கம்‌: தமனிகளின்‌ உட்படலம்‌ தடித்‌ 
தும்‌ வீங்கியும்‌ இருத்தல்‌. 
athlete's foot : (நோயி.) பாதத்‌ 
தடிப்பு நோய்‌: ஒரு வகைப்‌ பூஞ்‌ 
சணத்தினால்‌ விளையாட்டு வீரர்‌ 
களின்‌ பாதத்‌ தோலில்‌ முரட்டுத்‌ 
தனமும்‌ எரிச்சலும்‌ உண்டாக்கும்‌ 
நோய்‌. 

atlas bone: (உ௨ட.) கழுத்தெ 
லும்பு: மண்டை ஓட்டைத்‌ தாங்‌ 
கும்‌ கழுத்தெலும்புப்‌ பூட்டு. 


atmosphere : (இயற்‌.) காற்று 
மண்டலம்‌ : பூமியையும்‌, வேறு சில 
கோளங்களை சூழ்ந்திருக்கும்‌ 
வாயுக்கள்‌ சூழ்ந்த மண்டலம்‌. 


atmospherics : (மின்‌.) இடை 
யோசைகள்‌ : வானொலி, தொலை 
பேசிபோன்‌ றவற்றில்‌ ஏற்பு 
களைத்‌ தடைப்படுத்தும்‌ இடை 
யோசைகள்‌. 


atmospheric pressure : (இயற்‌.) 
வாயு மண்டல அழுத்தம்‌ : பூமிக்கு 
மேலே உள்ள காற்றின்‌ எடை 
யினால்‌ ஏற்படும்‌ அழுத்தம்‌. இந்த 
அழுத்தம்‌ கடல்‌ மட்டத்தில்‌ ஒரு 
சதுர அங்குலத்திற்கு 14.7 இராத்‌ 
தல்‌ என்ற விகிதத்தில்‌ இருக்கும்‌. 
14.7 இராத்தல்‌ வாயுமண்டல 
அழுத்தமானது 29.92” உயரத்தில்‌ 
பாதரசப்‌ பத்தியைத்‌ தாங்கி நிற்‌ 
கும்‌. 


atom : அணு: ஒரு வேதியியல்‌ 
மாற்றத்தில்‌ பங்கு கொள்கிற ஒரு 
தனிமத்தின்‌ மிகச்‌ சிறிய துகள்‌ 
என ஓர்‌ அணுவைக்‌ கருதலாம்‌. 
இது 'புரோட்டான்‌' எனப்படும்‌. 
ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட 
நேர்‌ மின்னாற்றல்‌ கொண்ட ஒரு 
கரு மையத்தைக்‌ கொண்டிருக்கும்‌ 
இந்த புரோட்டான்களைச்‌ சுற்றி 
“எஏலெக்டிரான்்‌கள்‌'' எனப்படும்‌ 
எதிர்மின்னாற்றல்‌ கொண்ட உள்‌ 
ளணுத்‌ துகள்கள்‌ சுழன்று கொண்‌ 
டிருக்கும்‌. ஒர்‌ அணு, சமநிலை 
மின்னாற்றல்‌ உடையதாக அமைந்‌ 
திருக்கும்‌. 

atomic arc welding: (பற்‌.) 
அணுச்சுடர்‌ பற்ற வைப்பு: ஒரு 
வகைச்சுடர்‌ பற்ற வைப்‌ றை. 
இதில்‌, த. வியா வை 
ரஜன்‌ செல்லும்‌ போது அணு 
ஹைட்ரஜனாக மாறி, மறுபடியும்‌ 
மூலக்கூற்று ஹைட்ரஜனாக மாறு 
வதால்‌ பற்ற வைப்பதற்கான 
வெப்பம்‌ உண்டாகிறது. 


atomic bomb : அணு குண்டு: 
இது ஒரு வெடிக்கும்‌ சாதனம்‌. 
யுரேனியம்‌ 235 அல்லது புளூட்‌ 
டோனியத்தின்‌ அணுக்களின்‌ 
மையக்கரு சிதைவுறுவதன்‌ மூலம்‌ 
le ம எரியாற்றலாக 
மாறுகிறது. முதன்முதலில்‌ 
1945இல்‌ நியூ “மெக்சிக்கோவில்‌ 
பயன்படுத்தப்பட்ட து. 


atomic clock: (விண்‌.) ௮ 
இயக்கக்‌ கடிகாரம்‌ : இது மிகத்‌ 
துல்லியமாக நேரம்‌ காட்டும்‌ 
கடிகாரம்‌. இது ஒரு மின்னியல்‌ 
அலைலப்பி மூலம்‌ இயக்கப்படு 
கிறது. ஓர்‌ அணுவியல்‌ அமைப்‌ 
பின்‌ இயற்கையான அதிர்வு அலை 
வெண்‌ மூலம்‌ முறைப்படுத்தப்படு 
கிறது. 

atomic energy : அணு ஆற்றல்‌ : 
பார்க்க: அணுவியல்‌ ஆற்றல்‌, 
atomic hydrogen welding : 
(பற்‌.)) அணு ஹைட்ரஜன்‌ பற்ற 
வைப்பு : இது ஒரு மாற்று ன்‌ 
னோட்ட மின்‌ சுடர்‌ பற்ற வைப்பு 
முறை. இதில்‌ ஒரு ஹைட்ரஜன்‌ 
சூழலிலுள்ள இரு மின்‌ மூனை 
களுக்கடையிலுள்ள ஒரு மின்‌ 
சுடரிலிருந்து வெப்பம்‌ பெறப்படு 
கிறது. 


atomic number : (வேதி.) அணு 
எண்‌: ஓர்‌ அணுவில்‌ உள்ள 
கோளக எலெக்ட்ரான்களின்‌ எண்‌ 
ணிக்கை. 


atomic theory : (வேதி.) அணுக்‌ 
கொள்கை : அனைத்துப்‌ பொருள்‌ 
களும்‌ நுண்ணிய அணுக்கள்‌ என்‌ 
னும்‌ உள்ளணுத்‌ துகள்களாலான 
வை என்னும்‌ கொள்கை. 


atomic weight : (வேதி.) அணு 
எடை : மற்றொரு தனிமத்தைத்‌ 
தர அளவுத்‌ திட்டமாகக்‌ கொண்டு 
ஒப்பிடும்போது ஒரு தனிமத்தி 
லுள்ள அணுவின்‌ எடை. பொது 


வாக அந்த மற்றொரு தனிமம்‌, , 


61 


ஹைட்ரஜனாக இருக்கும்‌; அதன்‌ 
அணு எடை 1. 


atomization: (தானி.) அணு 
வாக்குதல்‌ : நீர்மங்களை நுண்‌ 
திவலைகளாக மாற்றுதல்‌. 


atomize : (குளி.) அணுக்களாகக்‌ 
குறை : நீர்மம்‌ எகனையும்‌ புகை 
அல்லது தூசு போன்று தோன்று 
மாறு நுண்‌ திவலைகளாக்குதல்‌. 


atomizer : அணுவாக்கக்‌ கருவி : 
நீர்மங்களை நுண்‌ தஇிவலைகளாக்‌ 
கும்‌ ஒரு கருவி. 

ரபா : (க.க.) வாயில்‌ முகப்பு : 
திருக்கோயில்‌ மேடிட்ட வாயில்‌ 
முகப்பு. 

attachment : (எந்‌.) இணைப்புக்‌ 
கருவி : ஓர்‌ எந்திரத்தின்‌ செயல்‌ 
திறனை அல்லது செயல்‌ தரத்தை 
மேம்படுத்துவதற்கு அதனுடன்‌ 
இணைத்துக்‌ கொள்ளத்தக்க ஒரு 
சாதனம்‌. 
attachment plug: மின்‌.) 
இணைப்பு முளை: 
நெகிழ்‌ திறமுடைய 
ஒரு கட்டிழையின்‌ 
நுனியில்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ள ஒரு சிறிய 
இணைப்புமுளை முளை. இதனைக்‌ 
குதை குழியில்‌ தாரப்‌ பலகையில்‌ 
பொருத்தி ஒரு சாதனத்தில்‌ மின்‌ 
னோட்டம்‌ பாயுமாறு செய்ய 
லாம்‌. 

attenuation : (மின்‌.) செறிவுக்‌ 
குறைவு : செறிவு லீச்சு குறைதல்‌. 
attenuator : (மின்‌.) செறிவுக்‌ 
குறைப்பான்‌ : மின்‌அழுத்தம்‌, மின்‌ 
விசை அளவு, மின்னோட்டம்‌ 
ஆகியவற்றின்‌ செறிவினை வேண்‌ 
டிய அளவுக்குக்‌ குறைப்பதற்குப்‌ 
பயன்படும்‌ தடைகளின்‌ தொகுதி. 
attic: (க.க.) மேன்மாடச்‌ சிற்‌ 
தறை: இக்காலத்துக்‌ கட்டுமானங்‌ 


63 


களில்‌ மேல்‌ மாடத்தின்‌ கூரைக்கும்‌ 
முகட்டுக்கும்‌ இடையிலுள்ள 
இடைவெளி. பண்டையக்‌ கட்டு 
மானங்களில்‌, கட்டிட உச்சியின்‌ 
சிற்ப வேலைப்பாடு அமைந்த 
பிதுக்கத்திற்கு மேல்‌ நீட்டிக்‌ 
கொண்டிருக்கும்‌ பகுதி. 

attic fan: (குளி.) புறம்‌ போக்கி 
விசிறி: கட்டிடத்திலிருந்து 
சூடான காற்றை வெளியேற்றி 
அக்கட்டிடத்தைக்‌ குளிர்விப்ப 
தற்கு கட்டிடத்தின்‌ மேற்‌ பகுதி 
யில்‌ உள்ள புறம்‌ போக்கி விசிறி. 


attitude : (வானூ.) ஏற்றக்‌ 
கோணம்‌ : ஒரு விமானம்‌ தனது 
ஊடச்சின்‌ சார்வு மட்டத்தி 
லிருந்து அடிவானத்திற்கு மேலெ 
மும்‌ கோணத்தின்‌ அளவு. 
attitude indicator : (வானூ.) 
ஏற்றகோணங்காட்டி: அடி வானத்‌ 
திற்கு மேலே விமானத்தின்‌ நிலை 
யை விமானிக்குக்‌ காட்டக்கூடிய 
ஒரு சுழல்மானிக்‌ கருவி. இதனை 
உயரங்காட்டி என்றும்‌ அழைப்‌ 
பர்‌. 


attraction : (மின்‌.) கவர்ச்சி : 
மாறுபட்ட இரு காந்தத்‌ துருவங்‌ 
களுக்கு (வடதுருவம்‌, தென்துரு 
வம்‌) இடையே, அல்லது மாறு 
பட்ட இரு நிலையான மின்னேற்‌ 
றங்களுக்கு (4+, -—) இடையே 
செயற்படும்‌ இழுப்புவிசை அல்‌ 
லது விசை. 


audio (i hear): கேட்பொலி : 
கேட்கும்‌ ஒலியினைக்‌ குறிப்பது. 
ஒலித்தகவல்களைக்‌ கொண்டு 
செல்லும்‌ மின்‌ தூண்டு விசை. 


audio - frequency : (மின்‌.) கேட்‌ 
பொலி அலைவெண்‌ : மனிதரின்‌ 
காதுக்குக்‌ கேட்கக்கூடிய அள 
வுக்கு மின்சுற்றுகளில்‌ ஏற்றப்படும்‌ 
மின்னேற்ற ஓட்டத்தின்‌ விகிதம்‌. 
இது வினாடிக்கு 16 முதல்‌ 16,000 
வரையிலான அதிர்வுகளைக்‌ 


கொண்டிருக்கும்‌. 

audiometer : (மின்‌.) ஒலிமானி : 

ஒலி அலைகளின்‌ செறிவினை 

அளவிடுவதற்குப்‌ பயன்படும்‌ 

கருவி. 

கபற : (மின்‌.) ஆடியோன்‌ : 

டாக்டர்‌ லீ டிஃபொரஸ்ட்‌ கண்டு 

பிடித்த முதலாவது மூன்று மின்‌ 

முனைக்‌ குழல்‌. 

auger: (ச.வே.) துரப்பணம்‌: மரத்‌ 
தைத்‌ துளைக்கக்கூடிய 
ஒரு பெரிய கருவி. இதில்‌, 
கருவிக்கும்‌ செங்கோண 
த்தில்‌ கைப்பிடி அமைந்‌ 
திருக்கும்‌. வெவ்வேறு 
நோக்கங்களுக்காக பல்‌ 
வேறு வகை துரப்பணங் 


கள்‌ செய்யப்படுகின்‌ 
றன. 
யரா bit: தமரூசி; 


கைப்பிடியில்லாத ஒரு 
துரப்பணம்‌ துளைக்குங்‌ கருவி. இது 
இடுக்கி திருப்புளியில்‌ பயன்படுத்‌ 
கப்படுகிறது. 


DDT 
தமரூசி 


[த டடாரு? 


aural transmitter: (மின்‌.) காற்று 
மின்செலுத்தி: தொலைக்காட்சி 
நிலையத்திலுள்ள ஒலிச்‌ செய்தி 
களை ஒளிபரப்புவதற்கான செலு 
த்தி. 
auricle : (உட.) (1) காது மடல்‌ 
உயிரினங்‌ 
களின்‌ அடிக்‌ 
காது மடல்‌. 


(2) இதயமே 


லவறைகள்‌ 


இரண்டனுள்‌ ஒன்று. இரண்டு தழ 


றைகளும்‌ றைைப்பான்கள்‌ 
போன்று ன ற்படுகின்‌ றன. 


கபாரferous: பொன்‌ தருகிற) 
பொன்‌ விளைகிற : தங்கம்‌ தருகிற 
அல்லது தங்கத்தை உட்கொண்டி 
ருக்கிற ஒரு பொருள்‌. 


பாச: (விண்‌.) துருவ மின்‌ 
னொளி: இதனை வடதுருவ, விண்‌ 
ணொளி (810078 borealis) என்‌ 
றும்‌, தென்துருவ விண்ணொளி 
(307018 868116) என்றும்‌ கூறுவர்‌. 
பூமியின்‌ காந்தப்புலத்திலுள்ள 
புரோட்டான்கள்‌ போன்ற 'மின்‌ 
னேற்றிய துகள்கள்‌, பூமியின்‌ வாச 
மண்டலத்துடன்‌ வினைபுரிவதன 
மூலம்‌ மிக உயரத்தில்‌ உண்டாகும்‌ 
மின்னொளி, 


austenite : (உலோ.) ஆஸ்டீ 
னைட்‌ ௨ பியர்லைட்‌ க வாகம்‌ 
வெப்பப்‌ பெருக்கத்‌ தாழ்நிலைக்கு 
மேல்‌ உருமாறியிருக்கும்‌ நிலை. 


austenitic alloy steels: 
(உலோ.) ஆஸ்டீனைடிக்‌ உலோகக்‌ 
கலவை : எஃகு படிக வகையினைச்‌ 
சேர்ந்த இரும்பிலுள்ள கார்பனின்‌ 
ஒரு திடக்கரைசலாகிய ஆன்மீ 
னைடிக்‌ என்ற உலோகக்‌ கல 
வையை முழுவதுமாகவோ, பெரு 
மளவிலோ கொண்ட எஃகு. இத்‌ 
தகைய எஃகு குறைந்த அளவு 
விறைப்பு விசையுடையது; மென்‌ 
மையானது; எளிதில்‌ வளைந்து 
கொடுக்கும்‌ தன்மையுள்ளது; காந்‌ 
தத்‌ தன்மையற்றது. புகழ்பெற்ற 
பிரிட்டிஷ்‌ உலோகவியல்‌ வல்லுந 
ரான சர்‌ ராபர்ட்ஸ்‌ஆஸ்டீன்‌என்ப 
வரின்‌ பெயரால்‌ இது அழைக்கப்‌ 
படுகிறது. 


autodyne receiver : (மின்‌.) தன்‌ 
விசையழுத்த வானொலி : மின்ன 
லைத்‌ தடங்காண்‌ கருவியையும்‌. 
மின்‌ அலைப்பியையும்‌ பயன்படுத்‌ 
தும்‌ வானொலி அலைவாங்கி மின்‌ 


சுற்றுவழி. 


63 


autogenous welding: (பட்‌,) 
தன்‌ முனைப்புப்‌ பற்றவைப்பு : 
அழுத்தமூட்டுதலோ சம்மட்டி 
யால்‌ அடித்தலோ இல்லாமலும்‌, 
எளிதில்‌ உருகுவதற்காக உலோகத்‌ 
துடன்‌ சேர்க்கப்படும்‌ கலவைப்‌ 
பொருள்‌ இல்லாமலும்‌ கடும்‌ 
வெப்பத்தினால்‌ உருக்கி இளக்கு 
வதன்‌ மூலமாகவே உலோகங்களை 
ஒருங்கிணைப்பதற்கான ஒரு 
வகைப்‌ பற்றவைப்பு முறை. எளி 
தில்‌ உருகுவ்தற்காகச்‌ சேர்க்கப்‌ 
படும்‌ கலவைப்‌ பொருளும்‌ பற்ற 
வைப்புக்‌ கோலும்‌ பயன்படுத்தப்‌ 
படுகின்ற வாயுப்‌ பற்றவைப்பு 
முறைக்கும்‌ இச்சொல்லமைப்புப்‌ 
பொருந்தும்‌, 


autogiro : (வானூ.) சுழல்‌ விமா 
னம்‌: இது ஒரு வகைச்‌ சுழல்‌ 
விமானம்‌. இதில்‌ ஏறத்தாழ ஒரு 
செங்குத்தான அச்சில்‌ காற்றியக்க 
விசைகளின்‌ மூலமாகச்‌ சுழல்கின்ற 
காற்றழுத்தத்‌ தளங்களிலிருந்து 
விமானத்திற்கு பறக்கும்‌ போது 
ஆதாரம்‌ கிடைக்கிறது. அத்துடன்‌ 
சமச்சீரான எதிர்ப்புறங்களிலுள்ள 
மேல்நோக்கிய தூக்காற்றல்‌. 


auto-intoxication : (உட.) தன்‌ 
னஞ்‌ சூட்டல்‌ : உடலில்‌ உற்பத்தி 
யாகும்‌ பொருள்களினாலேயே உட 
லில்‌ ஏற்படும்‌ நச்சுத்‌ தன்மை. 
autolysis: (௨ட.) உயிரணு 
அழிவு : உடலிலுள்ள உயிரணுக்‌ 
கள்‌ உடலினின்றும்‌ வடியும்‌ ஊன்‌ 
நீரால்‌ அழிதல்‌. 

tomatic : தானியங்கி ௨ இயக்க 
விசை இணைப்புகளை எந்திரம்‌ 
தானாகவே இயக்கிக்‌ கொள்ளும்‌ 
முறை. கையினால்‌ இயக்கப்படா 
மல்‌ ஓர்‌ எந்திரம்‌ தானாகவே 
இயங்கும்போது அது தானியங்கி 
எனக்‌ கூறப்படுகிறது. 

automatic center punch : (எத்‌,) 
தானியங்கி மைய அழுத்து பொறி : 
இதில்‌, கைப்பிடிக்குள்‌ அமைந்‌ 


64 


துள்ள விற்சுருளால்‌ கட்டுப்படுத்‌ 
ப்படும்‌ சம்மட்டியானது அழுத்‌ 
படும்போது போதிய வசை 
யுடன்‌ விடுபட்டு, உலோகத்தில்‌ 
குறிப்பிட்ட இடத்தில்‌ தாக்கி 
அதன்‌ முத்திரையைப்‌ பதிக்கும்‌. 
automatic choke : (sாணி.எந்‌.) 
தானியங்கி அடைப்பு : உந்தினைக்‌ 
கிளப்பும்போது தானாகவே 
அடைப்பு இயங்கக்கூடிய மின்‌ 
விசையால்‌ கட்டுப்படுத்தப்படும்‌ 
ஒரு சாதனம்‌, 
automatic circuit breaker : 
(மின்‌...) தானியங்கி மின்‌ முறிப்பான்‌: 
மின்னோட்டத்தின்‌ வலிமையா 
னது, முன்னரே தீர்மானிக்கப்‌ 
பட்டதகவான வரம்பினைத்‌ 
தாண்டும்‌ போது மின்‌ சுற்றினை 
முறித்திடக்கூடிய ஒரு தானியங்‌ 
இச்‌ சாதனம்‌. 
automatic clutch : (தானி.எந்‌.) 
தானியங்கி இறுக்கி : இயங்குறுப்பு 
களை வெற்றிடம்‌ வாயிலாக ஓட 
வும்‌ நிறுத்தவும்‌ செய்யும்‌ பொறி 
யமைவு. 
automatic cognition : (தானி.) 
தன்னுணர்‌ திறன்‌ : ஒர்‌ எந்திரம்‌ 
உற்பத்தி செய்யும்‌ பொருளைப்‌ 
பாதிக்கும்‌ மாறியல்‌ மதிப்புருக்‌ 
களை உணர்ந்து கொள்ள அந்த 
எந்திரத்திற்குள்ள திறன்‌. 
automoticity : (தானி.) 
தானியங்கு திறன்‌ : மனித ஆற்ற 
௮ம்‌ மூளையின்‌ கட்டுப்பாடும்‌ 
தேவைப்படும்‌ கையால்‌ இயங்கும்‌ 
கருவிகள்‌ போன்றவை தானாக 
இயங்குவதற்கு தேதேவையான 
குறைந்த அளவு திறன்‌. 
automatic cutout:  (மின்‌.) 
தானியங்கி வெட்டுவாய்‌ : ஒரு மின்‌ 
சுற்றிலிருந்து தக்க தருணத்தில்‌ 
ன்ன்யல கறுப்பு அல்லது 
இணைப்பு எதனையும்‌ அகற்று 
வதற்கானஒரு மின்னியல்‌ அமைவு. 


automatic pilot : (வானூ.) 
தானியங்கி வழிகாட்டி : ஒரு விமா 
னம்‌ பறப்பதைத்‌ தானாகவே 
கட்டுப்படுத்தக்கூடிய ஓர்‌ அமைப்பு 
முறை. இது முன்விசையும்‌ எந்திர 
நுட்பமும்‌ ஒருங்கிணைந்து இயங்‌ 
கக்‌ கூடியது. 


automatic propeller : (வாஜா.) 
தானியங்கி விமான உந்து விசிறி : 
பறப்பதற்குரிய பல்வேறு சூழ்நிலை 
களில்‌, ஒரு விமானத்தின்‌ உந்து 
விசிறியின்‌ அலகுகளை மிகவும்‌ 
உகழ்த அளவு விசையுடன்‌ 
தானாகவே சுழலும்படி செய்வதற்‌ 
குரிய ஓர்‌ எந்திர அமைவுடன்‌ 
அலகுகள்‌ இணைக்கப்பட்டுள்ள 
உந்து விசிறி. 


Automatic screw machine : 
தானியங்குத்‌ திருகுப்‌ பொறி : மரை 


| யாணிகள்‌, திருகாணிகள்‌, செருகு 


வகைக்‌ கப்பிகள்‌ போன்ற சிறு 
உறுப்புகளை விரைவாகவும்‌ துல்‌ 
லியமாகவும்‌ செய்வதற்கான ஒகு 
பொறியமைவு. இதில்‌, உலோகச்‌ 
சலாகை, தேவையான எந்திரத்‌ 
திற்கு ஏற்றவாறு எந்திரத்திற்குள்‌ 
செலுத்தப்படுகிறது. அவ்வாறு 
செலுத்தியபின்‌ எந்திர இயக்கம்‌ 
தானாகவே நடைபெறுகிறது. 


automatic shift : (தானி. எந்‌.) 
தானியங்கி திசை திருப்பி: பல்‌ 
லிணைப்புகளை ஒரு வேகத்திலிரு 
நீது மற்றொரு வேகத்திற்கு மாற்‌ 
றுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள, 
செலுத்துப்‌ பல்லிணைப்புக்‌ கட்டுப்‌ 
பாட்டு அமைவு. இது பெரும்‌ 
பாலும்‌ இறுக்கி மிதி கட்டையினை 
அமுக்குவதன்‌ மூலம்‌ செய்யப்படு 
கிறது. 

automatic spark control: 
(தானி; எந்‌.) தானியங்கி பொறி 
வினைக்‌ கட்டுப்பாடு ௨ மின்விசை 
அல்லது எந்திர விசையிலான 
வெற்றிடம்‌ மூலம்‌ கட்டுப்படுத்தக்‌ 
கூடிய ஒரு விசை அமைவு. இதன்‌ 


வாயிலாக ஒவ்வொரு நீள்‌ உர 
ளைக்கும்‌ நேரம்‌ சீராக அமைக்கப்‌ 
படுகிறது. 

automatic stability : (வாஜா.) 
தானியங்கி உறுதிநிலை : கானாக 
இயக்கப்படும்‌ இயக்கக்‌ கட்டுப்‌ 
பாடு மேற்பரப்புகளைப்‌ பொறுத்த 
தாக இருக்கும்‌ உறுதிறிலை, 


automatic switch: (மின்‌.) 
தானியங்கி இணைப்பு விசை: 
தேவையான நேரங்களில்‌ தானா 
கவே திறந்து மூடுகிற ஓர்‌ 
இணைப்பு விசை. 


automatic telephone : (மின்‌.) 
தானியங்கித்‌ தொலைபேசி : ஓர்‌ 
இயக்குபவரின்‌ துணையின்றித்‌ 
தானாகவே இயங்கும்‌ இணைப்பு 
விசைகள்‌ மூலம்‌ ஒரு தொடர்பினை 
முழுமையாக்க அனுமதிக்கின்‌ ற ஒரு 
வகைத்‌ தொலைபேசி, 


automatic welding: (பற்‌.) தானி 
யங்கிப்‌ பற்றவைப்பு : பற்றவைக்க 
வேண்டிய உறுப்புகளையும்‌, ஒளிச்‌ 
சுடரையும்‌ தானாக இயங்கச்‌ செய்‌ 
யும்‌ பற்றவைப்புச்‌ சாதனம்‌. 
automation : தானியக்கம்‌ : செய்‌ 
பொருளாக்கத்தின்‌ எல்லாப்‌ படி 
களையும்‌ தானே இயங்கும்‌ எந்தி 
ரத்தின்‌ மூலம்‌ கட்டுப்படுத்தும்‌ 
முறைமை. இது மனித முயற்சியை 
மிச்சப்படுத்தும்‌ அமைவு ஆகும்‌. 
automation: தானியங்கும்‌ பொறி: 
வாழும்‌ உயிரினங்களின்‌ செயல்‌ 
களைத்‌ தானாகவே, போலச்‌ செய்‌ 
யும்‌ ஒரு சாதனம்‌ அல்லது எந்திர 
முறை. 

auto mechanics : உந்தூர்தி எந்‌ 
திரவியல்‌: உந்தரர்‌ திகளைப்‌ பழுது 
பார்க்கவும்‌ பராமரிக்கவும்‌ பயனா 
கும்‌ நடைமுறை அறிலியல்‌. 
automobile : உந்தூர்தி : நீராவி, 
பெட்ரோல்‌ அல்லது மின்விசை 


65 


லமாகச்‌ செலுத்தப்படும்‌ ஒர்‌ 
னர்தி, இந்தக்‌ சொல்‌ களிப்பு 
உந்துகள்‌, வாணிக உந்துகள்‌, 
வழங்கு உந்துகள்‌, சரக்கு உந்துகள்‌ 
ஆகியவற்றையும்‌ உள்ளடக்கும்‌. 


automobile battery: (தானி; 
மின்‌.) ஊர்திச்‌ சேமக்கலம்‌ : உந்து 
ஊர்தியின்‌ இயக்கத்தையும்‌, 
விளக்கு அமைவுகளையும்‌ இயக்கக்‌ 
கூடிய சேம மின்கலத்‌ தொகுதி. 
மின்னியல்‌ முறையில்‌ இயங்கும்‌ 
ஊர்திகளுக்கான மின்னோட்டத்‌ 
தை வழங்கும்‌ சேம மின்கலத்‌ 
தொகுதி. 

automotive engineer : உந்தூர்‌ 
திப்‌ பொறியாளர்‌ : உந்தூர்திகளை 
வடிவமைப்பதிலும்‌, உருவாக்குவ 
லம்‌, மேம்படுத்துவதிலும்‌ தேர்ச்சி 
பெற்றபொறியாளர்‌, பொதுவாக 
எந்திர விசையால்‌ இயங்கும்‌ 
அனைத்து உந்தூர்திகளின்‌ பொறி 
யாளரையும்‌ இது குறிக்கும்‌. 
autonomic : தன்னியக்க உறுப்பு 
கள்‌ : மூச்சு மண்டலம்‌, ஜீரண 
மண்டலம்‌, இதயமண்டலம்‌ 
போன்ற தன்னைத்தானே கட்டுப்‌ 
படுத்திக்‌ கொண்டும்‌ இயங்கும்‌ 
உடலுறுப்புகள்‌. 

autoplate : (அச்சு.) தானியல்‌ 
அச்சுபாளத்‌ தகடு : உருவ அச்சில்‌ 
அடித்த பகுதியைப்‌ பாளமாக 
அட்டை முதலிய படிவுப்‌ பொருள்‌ 
களில்‌ எடுத்து மறு அச்சிற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ வளைவான 
தகடுகளை வார்ப்படம்‌ செய்து 
இழைத்து செவ்வொழுங்கு செய்து 
பயன்படுத்துவதற்கு ஆயத்தமாகத்‌ 
தரக்கூடிய ஒரு பொறி அமைவு. 
auto pulse magnetic fuel pump: 
(தானி; எந்‌. )தானியியங்கிஅதிர்வுக்‌ 
காந்தஎரிபொருள்‌ இறைப்பி : உத்‌ 
தூர்தியிலுள்ள எரி-வளி கலப்‌ 
பியில்‌ எரிபொருள்‌ அளவினைப்‌ 
பராமரிப்பதற்காக மின்விசையி 
னால்‌ இயக்கப்படும்‌ ஒரு சாதனம்‌. 


66 


auto-suggestion : உள்தூண்டு 
தல்‌ : ஒருவரின்‌ உள்ளத்தில்‌ உண்‌ 
டாகும்‌ தற்றூண்டல்‌. ஒருவர்‌ 
தான்‌  நோயுற்றிருப்பதாகவும்‌, 
நோயுறப்‌ போவதாகவும்‌ கருது 
தல்‌. 


auto transformer : (மின்‌.) 
ஒற்றைச்‌ சுருணை மின்விசை 
மாற்றி : இது மாற்றிக்‌ கொள்ளத்‌ 


தக்க ஓர்‌ ஈடுகட்டுச்‌ சாதனம்‌. 
இதில்‌ மின்னோட்ட வேகத்தைத்‌ 
தடுத்தாலும்‌ திருகு கம்பிச்‌ சுருள்‌ 
ஒன்று மாறுமின்னோட்டச்‌ சுற்று 
களில்‌ செலுத்தப்பட்டு, அதன்‌ 
மூலம்‌ அதன்‌ சுருணைகளில்‌ வெவ்‌ 
வேறு முனைகளில்‌ வேறுபட்ட 
மின்னோட்டங்கள்‌ பெறப்படு 
கின்றன. ஒரு கம்பிச்‌ சுருள்‌ மின்‌ 
விசைமாற்றியிலிருந்து மூதல்‌ 
நிலை மாற்றும்‌ துணை நிலை 
மின்னோட்டம்‌ பெறலாம்‌. 


கan4ரiary : துணைவினை : பொது 
வாக, சார்‌ நிலையான அல்லது 
துணை நிலையான உதவியை அல்‌ 
லது ஆதரவினை அளிக்கும்‌ செயல்‌ 
இழுததிடும்போது துணைமை 


யான செயல்‌, 


auxiliary air intake : (தானி.) 
துணை காற்று உள்வாய்‌ : உற்‌ 
தூர்தி அதிவேகத்தில்‌ இயங்கும்‌ 
போது எரி-வளி கலப்பிக்குள்‌ கூடு 
தலான காற்று செல்வதை அனு 
மதிக்கும்‌ ஒரு திறப்பு வாய்‌. 


anxiliary airport beacon: 
(வானூ..) விமான நிலையத்‌ துணை 
வழிகாட்டி ஒளி: இது வீமான 
திலையங்களிலுள்ள பிரதான வழி 
காட்டி ஒளிவிளக்குகளை விடக்‌ 
குறைவான ஒளியாற்றல்‌ கொண்ட 
ஒரு மான வழிகாட்டி ஒளி 
விளக்கு. இது விமான நிலைய 
மனையில்‌ விமான நிலையத்தின்‌ 
குறிப்பிட்ட இருப்பிட த்தைக்குறித்‌ 
துக்காட்டுவதற்காக விமான நிலை 
யத்தில்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌. இது 


“வழிகாட்டி 


தொலைதூரத்திலிருந்து பார்க்கும்‌ 
போது ற றலை இருப்பி 
டத்தைக்‌ காட்டுவதற்காக வைக்‌ 
கப்பட்டிருக்கும்‌ பிரதான வழி 
காட்டி ஒளிவிளக்கிலிருந்து வேறு 
பட்டது. 

auxiliary air-valve carburetor: 
(தானி. எந்‌.) துணை நிலைக்காற்று 
ஓரதர்‌ எரி-வளி கலப்பி; எரி 
பொருள்‌ கலவையின்‌ திண்மையி 
னைக்‌ கட்டுப்படுத்துவதற்காக 
வடிவமைக்கப்பட்ட, ஒரு காற்று 
ஓரதர்‌ கொண்ட எரிஃவளி கலப்பி. 
auxiliary airway beacon ௨ 
(வாஜூ.) வான்வழித்‌ ணைவ 
காட்டி ஒளி : தட திய 
அள்ள முதன்மையான வழி 
காட்டி ஒளிவிளக்கு. இது வான்‌ 
வழியிலுள்ள நிலப்பகுதியின்‌ 
சிறப்பு அம்சங்களைக்‌ குறித்துக்‌ 
காட்டுகிற, அல்லது முதன்மை 
ஒளிவிளக்குக்குத்‌ 
துணையாக இருப்பது. 

average : சராசரி நிரலளவு: 
இடைநிலையான ஒரு கித்‌ 
தர அளவு, பல எண்களுக்குச்‌ சரி 
சமமான இடைநிலையிலுள்ள 
நிகர அளவு. 


aviation : (வானூ.) வான்பயணக்‌ 
கலை : விமானங்களை இயக்குவ 
தற்கான கலை அல்லது அறிவியல்‌. 


aviator : (வானூ.) வானூர்தி 
யாளர்‌ / வானோடி : காற்றைவிடக்‌ 
கனமான வானூர்தியின்‌ வலவர்‌. 


avodire: (மர.) ஆவோடைர்‌ 
மரம்‌: பெட்டிகள்‌ செய்வதற்‌ 
கேற்ற நேர்த்தியான மரம்‌. இதன்‌ 
தாயகம்‌ ஆஃப்ரிக்க மேற்குக்‌ கட 
லோரம்‌. இது 1925இல்‌ அமெரிக்‌ 
காவில்‌ புகுத்தப்பட்டது. இதன்‌ 
வண்ணம்‌ மங்கலான வெண்மையி 
லிருந்து பொன்‌ மஞ்சள்‌ நிறம்‌ 
வரை இருக்கும்‌. இதற்கு அமெரிக்‌ 
காவில்‌ மிகுந்த கிராக்கி இருந்து 
வருகிறது. 


avionics : (மின்னி.) வான்பயண 
மின்னணுவியல்‌ : வ௱ன் பயண 
மின்னணுவியலைக்‌ குறிக்கும்‌ 
சொல்‌. 

A.w.G. (American wire 
gauge) : அமெரிக்கக்‌ கம்பி 


அளவி : மின்னியல்‌ தோக்கங்களுக்‌ 
காகப்பயன்படுத்தப்படும்‌ கம்பி 
களின்‌ வடிவளவினைக்‌ கணக்கிடு 
வதற்கு ஏற்றுக்‌ கொள்ளப்‌ 
பட்டுள்ள ஒரு தர அளவு. 

an! : தமரூசி : ஆணிகளிலும்‌ திரு 
காணிகளிலும்‌, இழையாகப்‌ பயன்‌ 


ண்ட 


தமரூசு 
படும்‌. தோலிலும்‌ துளையிடுவதற் 
கான ஒரு சிறிய கூர்நுனியுடைய 
கருவி, 


aw! haft: தமரூசிக்‌ கைப்பிடி. 
axial force : (பொறி,) ஊடச்சு 
விசை : பட்டக வடிவிலான ஒரு 


பொருளின்‌ பகுதியின்‌ மீது ஒரே 
சீராகச்‌ செயற்படுகிற ஒரு விசை. 
இதனால்‌, அதன்‌ இணைவாக்க 
விளைவு, அந்தப்‌ பொருளின்‌ 
ஊடச்சுக்கு ஒருங்கிணைவாக 
இருக்கிறது. 


axial leads : (மின்‌.) ஊடச்சு 
முனைகள்‌ : ஒர்‌ உள்ளுறுப்பின்‌ 
ஊடச்சுடன்‌ இணைக்கப்பட்‌ 
டுள்ள முனைகள்‌. 

axial pitch : (எந்‌.) ஊடச்சு 
இடை வெளியளவு : இ தனைப்‌ 


பொதுவாக “இடை வெளியளவு” 
என்று அழைப்பர்‌. ஒரு சுற்றுக்கு 
முன்னேறும்‌ தூரத்தின்‌ அளவு. 
axial - type engine : (வானூ.) 
ஊடச்சு வகைப்‌ பொறி : பிரதான 
சுழல்‌. தண்டுக்கு இணையாகவும்‌, 
அதிலிருந்து சமதூரத்திலும்‌ 
உள்ள நீள்‌ உருளைகளைக்‌ 


67 


கொண்ட ஒரு பொறி. இதில்‌ ஒரு 
அரைவட்‌.டத்‌ தகடு, அல்லது சுழல்‌ 
பல்வெட்டுத்‌ தகடு அல்லது பல்‌ 


லிணைப்புகள்‌ வாயிலாக சுழல்‌ 
தண்டுக்கு விசை மாற்றப்படு 
கிறது. 

axiom : (கணி.) வெளிப்படை 


உண்மை : உலகெங்கும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்ட ஓர்‌ உண்மைத்‌ 
தத்துவம்‌. 

axis : (கணி.) செங்கோடு ௨ சில 
வடிவ கணித அல்லது எந்திரவியல்‌ 
தொடர்புகளுக்கு ணையாகக்‌ 
கருதப்படும்‌ ஒரு நடுக்கோடு. ஒரு 
பொருள்‌ எந்தப்‌ புள்ளியைச்‌ சுற்றி 
அல்லது எந்தக்‌ கோட்டின்‌ மீது 
சுழல்சிறதோ அந்தப்‌ புள்ளி அல்‌ 
லது கோடு. 

axis of symmetry : (வடி.) செவ்‌ 
வொழுங்கு அச்சு : இது ஒரு கற்‌ 
பனையான மையக்‌ கோடு. இத 
னைச்‌ சுற்றி செவ்வோழுங்கான 
வடிவ உருவம்‌ உருவாக்கப்பட்டு, 
அதில்‌ புவியீர்ப்பு மையம்‌ குறிக்கப்‌ 
படுகிறது, 

82/5 ௦7 aweld : (பற்‌.) பற்றா 
ஊடச்சு : பற்றவைப்பு உலோகத்‌ 
தின்‌ புவியீர்ப்பு மையத்திற்கு நெடு 
கிலும்‌, பற்றவைப்பு உலோகத்தின்‌ 
குறுக்கு வேட்டுப்‌ பகுதிக்குச்‌ செங்‌ 


குத்தாகவுள்ள ஒரு கற்பனைக்‌ 
மேோகோடு. 
8216: இருசு : உத்தூர்தி, பார 


வண்டி. தள்ளுவண்டி முதலியவை 
போன்ற ஊர்திகளீன்‌ சக்கரங்‌ 
களை தாங்கியுள்ள சுழல்‌ தண்டு 
அல்லது சாதனம்‌. 
(உட.) நரம்பணு வால்‌ : 
ஓர்‌ உறுப்பில்‌ நரம்பு 
முடிவடையும்‌ இடத்தி 
அள்ள அல்லது மற்‌ 
றொரு நரம்புடன்‌ அது 
ணையும்‌ இடத்தி 
அள்ள நரம்பு உயிரணு 
வுக்குச்‌ செல்லும்‌ நரம்பு 
இழை. 


xon : 


85 


ayrton galvenometer shunt: 
(மின்‌. ) அயர்ட்டன்‌ மின்னோட்ட 
மானி இடைக்‌ கடத்தி: சுருணை 
களின்‌ பெருக்க விசை எப்போதும்‌ 
ஒரே அளவில்‌ இருக்குமாறு ௬௫ 


ணைகள்‌ அமைக்கப்பட்ட ஓர்‌ 
இடைக்‌ கடத்தி. 
azimuth of a line: கோட்டு 


முகட்டு வட்டை : வாணுச்சியிலிரு 


ந்து அடிவானம்‌ வரையிலுள்ள 
செங்கோண வளைவு. 


20539 : (விண்‌.) சுழல்‌ நெறித்‌ 
தொடர்‌ அமைவு : ஒரு குறுயெவீச்சு 
சுழல்‌ நெறித்‌ தொடர்‌ அமைப்பு. 
இது, பின்‌ தொடரப்படும்‌ ஒரு 
பொருளின்‌ நிலையினையும்‌ 
விரைவு வேகத்தையும்‌ காட்டு 
கிறது. 


b.xX.: (மின்‌.) பி. எக்ஸ்‌. : நெகிழ்‌ 
திறமுடைய ஒரு கவச வடத்தின்‌ 
வாணிகப்‌ பெயர்‌. 


babbitt : (தானி.) பாபிட்‌ : வெள்‌ | 


ளீயம்‌, ஆன்டிமணி, செம்பு, ஈயம்‌ 
ஆகியவை அடங்கிய ஓர்‌ உலோகக்‌ 
கலவை. தாங்கிப்‌ பொருள்கள்‌ 
தயாரிக்கப்‌ பயன்படுகிறது. 


babbitts metal: (உலோ. ) மென்‌ 
உலோகக்‌ கலவை : உராய்வினைத்‌ 
தடுக்கும்‌ மசகுப்‌ பொருளாகப்‌ 
பயன்படும்‌ மென்மையான உலோ 
கக்‌ கலவை, இது, 50 பங்கு வெள்‌ 
ளீயம்‌, 2 பங்கு செம்பு, 4 பங்கு 
அஞ்சனம்‌ கலந்து தயாரிக்கப்படு 
கிறது. மிகுந்த உராய்வுக்கு உள்‌ 
ளாகும்‌ எந்திரங்களிலும்‌, பொறி 
களிலும்‌ தாங்கிகளுக்கு மசகு 
எட்டுவதற்கு இது பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 


back : முதுகுப்‌ பகுதி: (1) ஏடு 
முதலியவற்றின்‌ மூட்டுப்‌ பகுதி. 
(2) விலங்கினத்தின்‌ மேற்பகுதி. 


backband : (௧.க.) பின்கட்டுத்‌ 
தளை : ஒரு கட்டுமானச்‌ சுவருக்‌ 
கும்‌ ஒரு சன்னலின்‌ அல்லது கதவுக்‌ 
கவிகையின்‌ பு றமுகப்புக்கும்‌ இடை 
யிலான இணைப்பை மூடியிருக்கும்‌ 
வார்ப்படம்‌ அல்லது மறைப்பு. 


backed up: (அச்சு.) பின்னிடை 
வுத்‌ தாள்‌: இருபுறங்களிலும்‌ சீராக 
அச்சிடப்பட்ட தாள்கள்‌ :*தவ 
ஜான பின்னிடைவு'' எனக்‌ குறிப்‌ 
பிடுவது தவறாக அச்சிட்டிருப்‌ 
பதைக்‌ குறிக்கும்‌. 

back electromotive force : 
(மின்‌.) எதிர்மின்னியக்கு விசை : 
அழுத்தப்பட்ட மின்னோட்டத்‌ 


69 


B 


திற்கு எதிர்மாறான திசையில்‌ ஒரு 
மின்னோட்டத்தைப்‌ பாய்ச்ச 
முனைகிற அல்லது பாய்வதை 
எதிர்க்கிற மின்னியக்க விசையினை 
இது குறிக்கிறது. 

back filling : (௧.௧): பின்னடை 
தூர்ப்பு (தொல்‌ பொருளியல்‌) : வடி 
கால்‌ அமைப்பதற்காக ஓர்‌ அடித்‌ 
தளத்திற்கு அல்லது நிலவறைக்கு 
வெளியேயுள்ள உடைந்து போன 
கல்லின்‌ அல்லது மற்ற கரடுமுர 
டான பொருளின்‌ இடைவெளியை 
இட்டு நிரப்புதல்‌. 


back fire: (தானி; எந்‌.) தவறித்‌ 
தீப்பற்றுதல்‌: உள்வெப்பாலை முத 
லியவற்றில்‌ குறைபாடுடைய ஓர 
தர்கள்‌, காலத்‌ தாமதம்‌, எரி 
பொருள்‌ கலவையிலுள்ள குறை 
பாடு ஆகியவை காரணமாகக்கால 
இடந்தவறித்‌ இப்பற்றுதல்‌, பல்‌ 
புழைவாய்‌ எந்திர அறையில்‌ உண்‌ 
டாகும்‌ வெற்றிடம்‌, பின்னோக்‌ 
கிய பயணத்திற்காகத்‌ தீப்பற்றச்‌ 
செய்கிறது. 

backfire: (பற்‌.) எதிர்‌ அனல்‌ 
பொறி : உள்‌ வெப்பாலை முதலிய 
வற்றில்‌ தூலம்‌, இடந்தவறித்‌ தீப்‌ 
பற்றுதல்‌, 

back flow : (கம்‌.) பின்னோட்டம்‌ 
நீர்‌ அல்லது சாக்கடை நீர்‌ அதன்‌ 
வழக்கமான போக்கிலிருந்து மாறி 
நேர்‌ எதிர்த்‌ திசையில்‌ பாய்தல்‌. 


backflow valve: (கம்‌.) பின்‌ 
னோட்ட ஓரதர்‌: சாக்கடை நீர்‌ 
பின்னோக்கிப்‌ பாய்ந்துவிடாமல்‌ 
தடுப்பதற்காக வீடுகளின்‌ அல்லது 
பிறகட்டிடங்களின்‌ வடிகால்களில்‌ 
பொருத்தப்பட்டுள்ள ஒரு சாத 
னம்‌. வடிகாலில்‌ சாக்கடை நீர்ப்‌ 


70 


பெருக்கம்‌ ஏற்படும்போது அந்த 
நீர்‌ பின்னோக்கிப்‌ பாய்ந்து வீட்‌ 
டுக்குள்‌ புகுந்துவிடாமல்‌ காப்ப 
தும்‌ வடிகாலுக்குச்‌ சேதம்‌ ஏற்‌ 
படாமல்‌ காப்பதும்‌ தடுப்பதும்‌ 
இதன்‌ முக்கிய வேலை. 


back gear : (எந்‌,) பின்பல்லிணை: 
இது பல்லிணைச்‌ சக்கரங்களின்‌ 
ஓர்‌ அமைப்பு முறை. ஒருகடைசல்‌ 
எந்திரத்தின்‌ தலைப்பாகில்‌ உள்‌ 
ளது போன்ற இயக்கும்‌ வார்ப்பட்‌ 
டையின்‌ விசையை இதன்‌ மூலம்‌ 
அதிகரிக்கலாம்‌. 


backhand welding: (பற்‌.) பின்‌ 
புறப்‌ பற்றவைப்பு: வாயுச்சுடர்‌ எட்‌ 
டும்‌ திசைக்கு எதிர்த்திசையில்‌ 
பற்றவைத்தல்‌. 

backing : (அச்சு.] பின்னிடைவு 
(1) நூலின்‌ பின்பகுதியை அதன்‌ 
உறையினுள்‌ பொருந்த அமையு 
மாறு வலுப்படுத்தி வடிவாக்கம்‌ 
செய்தல்‌. 

(2) மின்‌ அச்சு முறையில்‌, செப்புக்‌ 
கலத்தைத்‌ தஇண்மையாக்குவதற்‌ 
காக அதில்‌ உலோகத்தை இட்டு 
நிரப்புதல்‌. 

backing brick : (௪.௪.) பின்னி 
டைவுச்‌ செங்கல்‌ : ஒரு செங்கற்‌ 
சுவரின்‌ உட்பகுதி. இது பெரும்பா 
லும்‌ சுவரின்‌ முகப்புப்‌ பகுதிக்கா 
கப்‌ பயன்படுத்தப்படும்‌ செங்‌ 
கல்லை விட மலிவானதாகவும்‌, 
செம்மையற்றதாகவும்‌ உள்ளது. 


backing lamp : (தானி; எந்‌.) 
பின்னிடைவு விளக்கு : பொதுவாக 
மின்‌ விளக்கும்‌, தடுப்பு விளக்கும்‌ 
ஒருங்கிணைந்துள்ள ஒரு வகை 
விளக்கு. இது சீருந்து பின்னோக்‌ 
கிச்‌ செல்லும்போது மட்டுமே 
எரியும்‌. 

backing of a joistor rafter: 
(மர; வேலை.) துலாக்கட்டை அல்‌ 
லது இறைவாரக்‌ கைமர ஆதாரம்‌ : 


துலாக்கட்டைகளின்‌ அகலம்‌ மாறு 
படுவதால்‌ சம மட்டமுள்ள தளங்‌ 
களை அல்லது முகடுகளை அமைப்‌ 
பதற்காக, மேல்‌ மட்டங்கள்‌ 
அனைத்தும்‌ ஒரே மட்டத்திற்கு 
வரும்‌ வரையில்‌ குறுகலான கட்‌ 
டைகளைச்‌ சம சதுக்கக்‌ கட்டை 
களாக்குதல்‌. 


backing of a wal! : சுவரின்‌ பின்‌ 
னிடைவு : ஒரு சுவரின்‌ கரடுமுர 
டான உள்முகப்புகாரை உடைந்து 
படாமற்‌ காக்கும்‌ அணை சுவருக்‌ 


குப்‌ பின்னால்‌ படுக்கையமைப்‌ 
பாக இடப்படும்‌ நிரப்புப்‌ 
பொருள்‌. 


backing off : (பட்‌.)- பின்னிடைவு 
நீக்கம்‌ : வெட்டும்போது ஏற்படும்‌ 
உராய்வினைக்‌ குறைப்பதற்காக, 
வெட்டு முனையின்‌ பின்புறமுள்ள 
உலோகத்தை அகற்றி விடுதல்‌. 
குழாய்களில்‌ அல்லது உலோகத்‌ 
துளைப்பான்களில்‌ இதனைக்‌ 
காணலாம்‌. 


backing out: (உலோ; வே,) 
பின்னிடைவு நீட்டம்‌ : ஒரு குழாயில்‌ 
அல்லது வார்ப்புருப்படிவக்‌ கட்‌ 
டையில்‌ புரியை வெட்டி 
எடுத்தபிறகு எஞ்சியிருக்கும்‌ பகுதி. 
backing plate : (குழை.) பின்னி 
டைவு தகடு: உட்புகுத்திப்‌ 
பள்ளம்‌ நிரப்பிச்‌ செய்யப்படும்‌ 
வார்ப்படத்தில்‌, உட்புழையுள்ள 
அச்சுக்கட்டைகள்‌ இயக்கு முளை, 
இருசு உருளைகள்‌ முதலியவற் 
றுக்கு ஆதாரமாக இருக்கும்‌ ஒரு 
தகடு. 

backing-up : (க.க) (1) பின்னி 
டைவு ஆதாரம்‌ : ஒரு சுவரின்‌ உள்‌ 
முகப்புக்கு குறைந்த தரமுடைய 
செங்கற்‌ கற்களைப்‌ பயன்படுத்தி 
ஆதாரம்‌ அமைத்தல்‌, 

(2) பின்புற அச்சு : (அச்சுக்கலை) 
ஒரு காகிதத்தில்‌ இரண்டாம்‌ பக்‌ 
கத்தில்‌ அச்சடி த்தல்‌. 


backlash : (தானி,;எந்‌.) பின்னு 
தைப்பு: இயக்கும்‌ அழுத்தம்‌ மாறு 
படும்‌ பொழுது பல்லிணைகளின்‌ 
ஓர்‌ இணை அல்லது ஒரு தொடர்‌ 
பின்னோக்கி நகருதல்‌. இது பற்‌ 
களுக்கு இடையில்‌ விடப்படும்‌ 
இடைவெளியின்‌ அளவுக்குச்‌ சம 
மானதாக இருக்கும்‌. 


back light: பின்புற ஒளி: ஒரு 
பொருளுக்கு அதன்‌ பின்புலமுள்ள 
ஓரிடத்திலிருந்து ஒளியூட்டுதல்‌. 
backout: (விண்‌,) எதிர்முகக்‌ 
கணிப்பு: ஏற்கெனவே செய்து 
முடித்த செயல்களை எதிர்முகமா 
கச்‌ செய்தல்‌, 

back pressure: (தானி; எந்‌.) 
எதிர்‌ அழுத்த விசை : (1) எந்திர 
வியல்‌) ஓர்‌ எஞ்சினில்‌ தவறான 
காலத்திட்ட அமைப்பு, கரிமம்‌ படி 
தல்‌, அழுக்கடைந்த ஓசை மடக்கத்‌ 
திண்டு ஆகியவை காரணமாக 
அந்த எஞ்சின்‌ அதன்‌ முழு ஆற்ற 
லுடன்‌ இயங்கத்‌ தடை ஏற்படுதி 
றது. இதனால்‌, எஞ்சினுடைய 
நீள்‌ உருளைகளில்‌ எதிர்முகமான 
விசை உண்டாகிறது. இதுவே 
எதிர்‌ அழுத்த விசையாகும்‌. 

(2) குழாய்களிலுள்ள காற்றமழுத்‌ 
தம்‌ வாயு மண்டல அழுத்தத்தை 
விட அதிகமாக இருத்தல்‌. 

back - rake : (உலோ.) பின்சரிவு 
வறண்டி: நுனியிலிருந்து பின்‌ 
னோக்கிச்‌ சரிந்து செல்லும்‌ சாய்‌ 
வினைக்‌ கொண்ட வெட்டுகருவி. 


backrest: (எந்‌.) பின்னடை 
ஆதாரம்‌ உ கடைசல்‌ செய்தல்‌ அல்‌ 
லது பட்டையிடுதல்‌ பேோன்ற 
வேலைகளின்போது நுட்பமான 
பொருள்களுக்கு அமைக்கப்படும்‌ 
ஆதாரம்‌. 

backsaw : (மர.வே.) தடித்த புற 
முடை ரம்பம்‌ : கத்திக்கு வலுவேற்‌ 
றுவதற்கு முதுகுப்பகுதியில்‌ விளிம்‌ 
புடைய உலோக ரம்பம்‌. இதுமரத்‌ 


71 
தைக்‌ குறிப்பிட்ட கோணத்தில்‌ 
அறுப்ப தற்கு 
ரம்பத்திற்‌ 
ஒத, துறைக்‌ 
செய்யும்‌ ஓர்‌ 
௮ டைமவு 
. ம்‌. இத 
னைப்‌ பொருத்து முனை ரம்பம்‌ 
அல்லது இசைப்புக்‌ கூர்‌ ரம்பம்‌ 
என்றும்‌ கூறுவர்‌. 


ரம்பம்‌ 


back siphonags . (கம்‌.) எதிர்‌ 
தூம்புக்குழாய்‌ இயக்கம்‌: தர ம்பு க்‌ 
குழாய்களில்‌ அழுத்தம்‌, வாயு மண்‌ 
டல அழுத்தத்திற்குக்‌ குறைவாக 
எதிர்மறை அழுத்தமாக இருத்தல்‌. 
backup : (அச்சு.) பின்புற அச்சு: 
ஏற்கெனவே ஒரு புறம்‌ அச்சிடப்‌ 
பட்ட தாளின்‌ மறுபுறத்தில்‌ அச்‌ 
சிடுதல்‌. 


backup side: (அச்சு.) பின்புற 
அச்சுப்‌ பக்கம்‌ : ஏற்கெனவே ஒரு 
புறம்‌ அச்சிடப்பட்ட தாளின்‌ 


எதிர்ப்புறம்‌. 

back wave : (மின்‌. ) எதிர்‌ அலை 
தவறாகச்‌ சமனமாக்கப்பட்ட மின்‌ 
பெருக்கச்‌ சுற்று வழிகள்‌ காரண 
மாகத்‌ தொடர்பற்ற நிலையில்‌ 
ஒரு தொடர்‌ அலை செலுத்தி 
முறையின்‌ றி அலைகளை வெளிப்‌ 
படுத்துதல்‌. 

bacteriology : (உயி.) பாக்டீரியா 
வியல்‌: பாக்டீரியா என்ற நுண்மங்‌ 
கள்‌ பற்றி ஆராயும்‌ உயிரியல்‌. 
bacteriolysion: (உய௰ி.) நுண்ம 
அழிப்புப்‌ பொருள்‌: நுண்மங்களை 
அழிக்கும்‌ உயிரின்‌ தற்காப்புப்‌ 
பொருள்‌. 

bacteiolysis: (உய௰ி,) மன்ம 
அழிவு: உயிரின்‌ தற்காப்புப்‌ பொரு 


'ளால்‌ தோன்றும்‌ நுண்ம அழிவு. 


bacteriosis: (நோயி.) நுண்ம 


, நோய்‌: நுண்மங்களால்‌ ஏற்படும்‌ 


செடியின நோய்‌. 


72 


bazteriostasis: (தோயி.) நண்ணு 
யிர்‌ அடக்கி/நுண்ம வளர்ச்சித்தடை: 
பாக்டீரியா போன்ற நுண்மங்கள்‌ 
உடலில்‌ வளர்வதைத்‌ தடுத்தல்‌. 


bacteriostatic: (நோயி.) நுண்ம 
வளர்ச்சித்‌ தடைப்பொருள்‌: பாக்‌ 


டீரியா போன்ற நுண்மங்கள்‌ 
வளர்வதைத்‌ தடுக்கும்‌ பொட்டா 
சியம்‌ குளோரேட்‌ போன்ற 
பொருள்கள்‌. 


bacterium: (உயி.) பாக்டீரியம்‌; 
மிக நுண்ணிய உயிரி. இவை 
பெரும்பாலும்‌ ஒரணுவால்‌ஆன து. 
இவற்றுள்‌ சில நகர்ந்து செல்லக்‌ 
கூடியவை. இவை தாவர இனங்‌ 
களில்‌ உண்டாகும்‌ பூஞ்சணத்தை 
ஒத்த உயிர்‌ வடிவங்கள்‌. இவற்‌ 
றுள்‌ சில சிதைவினையும்‌, நோய்‌ 
களையும்‌உண்டாக்குகின்‌ றன.எனி 
னும்‌, பெரும்பாலானவை பயனு 
டையவை. சில பாக்டீரியாக்கள்‌ 
மண்ணில்‌ வீழும்‌ இறந்த உயிர்‌ 
களை மட்கச்‌ செய்து மண்ணோடு 
கலந்துவிடச்‌ செய்கின்றன. வேறு 
சில பாக்டீரியாக்கள்‌ காற்றிலி 
ருந்து நைட்ரஜனை நிலைப்படுத்‌ 
தித்‌ தாவரங்கள்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ள உதவுகின்றன. பாக்டீரி 
யா பற்றி ஆராய்வது பாக்டீரியா 
வியல்‌ எனப்படும்‌. 


bad colour: (அச்சு.) தவறான 
வண்ணம்‌: அச்சிட்ட தாளில்‌ அள 
வுக்கு அதிகமாக அல்லது குறை 
வாக மை படிந்து உண்டாகும்‌ 
தோற்றம்‌. 

bad copy: (அச்சு.) சீர்கேடான 
எழுத்துப்படி: எளிதில்‌ படிக்க முடி 
யாத அளவுக்குச்‌ சீர்கேடாகவுள்ள 
எழுத்துப்படி. 

badger : (1) கரடி மயிர்த்‌ தூரிகை: 
கரடியின்‌ மயிராலான ஓவியத்‌ 
தூரிகை. 

(2) அகல்தளப்பரப்பு: சாய்வான 
வாயை உடைய அகன்ற மூலைப்‌ 


பொருத்துவாய்‌ கொண்ட தளப்‌ 
பரப்பு. 

baffle plate: (தானி.) தடுக்குத்‌ 
தகடு: நீர்‌, காற்று, வாயு, ஒலி 
போன்றவற்றின்‌ போக்கனைத்‌ 
தடுக்கிற அல்லது ஒழுங்குபடுத்து 
நெ தகடு. 


baffle plate: போக்கு மாற்றத்‌ 
தகடு: நீர்த்தன்மையுள்ள பொரு 
ளின்‌ அல்லது வாயுவின்‌ போச்‌ 
இனைத தடுக்கும்‌ அல்லது ஒழுங்கு 
படுத்தும்‌ தகடு. 


bagasse: (sழை.) கரும்புச்சக்கை: 
கரும்பிலிருந்து சர்க்கரை தயாரிக்‌ 
கும்போது கிடைக்கும்‌ கழிவுப்‌ 
பொருள்‌. இது காகித அட்டை 
கள்‌ தயாரிக்கப்‌ பயன்படுகிறது. 


bag moulding: (குழை.) புடைப்பு 
வார்ப்படம்‌ : இருபுறமும்‌ வழவழப்‌ 
புடைய முப்பரிமாணமுள்ள 
செயற்கையான பிசின்‌ வகை. 
மெருகேற்றிய தாள்படலங்களை 
வாணிக முறையில்‌ தயாரிக்கும்‌ 
ஒரு முறை. இதில்‌ நெகிழ்வுடைய 
ரப்பர்‌ அல்லது பிசின்‌ பை வார்ப்‌ 
படத்திற்குள்‌ இறக்கப்பட்டு, 
பொருத்தப்பட்டு, காற்றழுத்தம்‌ 
அல்லது வெற்றிடம்‌ மூலமாகக்‌ 
கட்டுறுதி வாய்ந்த வார்ப்படத்தில்‌ 
அழுத்தப்பட்டு, வார்ப்பு வடிவம்‌ 
தயாரிக்கப்படுகிறது. 


bail: அரை வளையம்‌ : வண்டி 
குடை சாய்வதைத்‌ தடுக்கக்கூடிய 
குதிரை லாட வடிவிலான ஓர்‌ 
அரை வளையம்‌. 


bail out: (வானூ.) வெளியிறங்‌ 
குதல்‌ : வானூர்‌ தியிலிருந்து குடை 
மிதவை மூலமாகக்‌ கீழே இறங்கு 
தல்‌. 


bakelite : (குழை,) பேக்கலைட்‌: 
சூட்டால்‌ நிலையாக இறுகிவிடுந் 
தன்மையுடைய குழைமைமப்‌ 


பொருள்களின்‌ ஒரு தொகுதியைச்‌ 


சேர்ந்த ஏதேனும்‌ பொருளுக்கான 
வாணிகப்‌ பெயர்‌. இது கடின 
மான ரப்பருக்கு அல்லது செல்லு 
லாய்டுக்குப்‌ பதிலாகப்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ ஒரு செயற்கைப்‌ பிசின்‌. 


baker - nunn camera : (விண்‌.) 
செயற்கைக்கோள்‌ தடக்கண்‌ 
காணிப்பு ஒளிப்படக்கருவி : செயற்‌ 
கைக்‌ கோள்களின்‌ தடத்தைப்‌ பின்‌ 
தொடர்ந்து கண்காணிப்பதற்குப்‌ 
பயன்படும்‌ ஒரு பெரிய ஒளிப்படக்‌ 
கருவி. 

balance : (வாஜா.) சமநிலை: 
(1) வான்‌ (பயணவியல்‌) வானூர்தி 
சீராக வானில்‌ பறக்கும்போது 
இணைவாக்க லிசைத்‌ திறனும்‌, 
நெம்புதிறனும்‌ பூஜ்ஜியமாக இருக்‌ 
கின்‌ ற ஒருநிலை, 

(2) (கலை, ) கண்ணுக்கு மிகவும்‌ 
கவர்ச்சியாக அமையும்‌ வகையில்‌ 
ஒரு கலைப்படைப்பின்‌ உறுப்பு 
கள்‌ அமையுமாறு செய்தல்‌. 

(3) (அச்சுக்கலை,) அச்செழுத்துக்‌ 
கோப்பு பல்வேறு பகுதிகளைக்‌ 
கொண்டிருக்கும்‌ போது, அவை 
பொருண்மையில்‌ சமநிலையில்‌ 
இருக்குமாறு அமைத்தல்‌. 

(4) (எந்திரவியல்‌) எடைகளை 
நுண்ணியதாக நிறுத்திடக்கூடிய 
துலாக்கோல்‌. 


balanced amplifier : (மின்‌.) சம 
நிலை மின்பெருக்கி : தள்ளுவிசை 
இழுப்பு விசை மின்பெருக்கியாக 
அல்லது தள்ளுவிசை, தள்ளுவிசை- 
மின்பெருக்கியாக இரு குழல்களை 
பயன்படுத்தும்‌ மின்பெருக்கி. 

balanced backflow valve: 
(கம்‌,) சமநிலை பின்னோக்கப்‌ 
பாய்வு ஓரதர்‌ : பின்னோக்கிப்‌ பாய்‌ 
வதற்கான வாயில்‌ உள்ள ஓரதர்‌. 
balanced circuit: (மின்‌.) சம 
நிலைச்‌ சுற்றுவழி: : ஒன்றுக்கொன்‌ 
றான தூண்டலின்‌ விளைவினைத்‌ 
தவிர்ப்பதற்காக அருகிலுள்ள மின்‌ 


73 


னோட்டச்சுற்று வழிகளுக்கிணங்க 
சரியமைவு செய்யப்பட்ட ஒரு 
மின்னோட்டச்‌ சுற்றுவழி. ஒரு 
நிலைக்‌ கம்பியின்‌ ஒவ்வொரு பக்‌ 
கத்திலும்‌ ஒரே அளவு மின்விசை 
யைக்கொண்ட ஒரு முக்கம்பி 
அமைப்பு. 


balanced core : (வார்‌.) சமநிலை 
உள்ளகம்‌: ஒரு முனையில்‌ மட்டுமே 
ஆதாரமுடைய ஓர்‌ உள்ளகம்‌. 


balanced modulator : (மின்‌.) 
சமநிலை அலைமாற்றி: தள்ளுவிசை 
இழுப்பு விசையில்‌ அல்லது தள்ளு 
விசை-தள்ளுவிசையில்‌ இரு குழல்‌ 
களைப்‌ பயன்படுத்தும்‌ அலை 
மாற்றி. இதில்‌ ஊர்‌ தி அலைவெண்‌ 
நீக்கம்‌ செய்யப்படுகிறது. ஊர்தி 
கள்‌, ஒலி அலைமாற்றிச்‌ சைகை 
ஆகியவற்றின்‌ அலைவெண்களின்‌ 
கூட்டுத்‌ தொகையினையும்‌ வேறு 
பாட்டினையும்‌ மட்டுமே வெளிப்‌ 
பாடு கொண்டிருக்கும்‌. 


balanced pulley: சமநிலைக்‌ 
கப்பி: தாங்கிகளின்‌ மீது அளவுக்கு 
மீறி தளர்ச்சி ஏற்படுவதைத்‌ தடுப்‌ 
பதற்காக, செயலிண்மையின்‌ போ 
தும்‌ இயங்கும்போதும்‌ சம நிலை 
யில்‌ இருக்குமாறு அமைக்கப்பட்ட 
ஒரு கப்பி. 


balanced surface: (வானூ.) சம 
நிலை மேற்பரப்பு: சுழல்‌ முனையின்‌ 
இரு பக்கங்களிலும்‌ நீட்டிக்கொண் 
டிருக்கும்‌ ஒரு கட்டுப்பாட்டு மேற்‌ 
பரப்பு. சுழல்‌ முனையைச்‌ சுற்றிக்‌ 
காற்றின்‌ இயக்கத்தைக்‌ குறைக்கும்‌ 
வகையில்‌ இது அமைக்கப்பட்டி 
ருக்கும்‌. 

balance dynamic ot running: 
(பட்‌.) சமநிலை விசையியக்க அல்‌ 
லது ஓட்டமுறை। சுழல்‌ தண்டுகளை 
அல்லது கப்பிகள்‌ அதிர்வு இல்‌ 
லாத முறையில்‌ ஓடுவதற்கு ஏற்ற 
வகையில்‌ எடையினை உரியவாறு 
பகிர்ந்து வைத்தல்‌. 


74 


balance, static or standing: 
(பட்‌. ) சமநிலைஅசைவற்ற அல்லது 
நிலைபெற்ற: கப்பிகளை அல்லது 
சுழல்‌ தண்டுகளை கத்தி முலீன 
களில்‌ வைக்கும்போது, அவை 
எந்த நிலையிலும்‌ நின்று கொள்‌ 
ளும்‌ வகையில்‌ அவற்றின்‌ எடை 
களைப்‌ பகிர்ந்து வைத்தல்‌. சம 
நிலை இல்லாவிடில்‌, கனமான 
பகுதி, அடிமட்டத்திற்கு உருண்டு 
சென்றுவிடும்‌. 
balance weight: சமநிலை 
பேணும்‌ எடைமானம்‌ : முழுமை 
யான சமநிலை கிடைக்கும்‌ வகை 
யில்‌ ஒரு சக்கரத்தின்‌ உள்‌ விளிம்‌ 
பில்‌ வைக்கப்படும்‌ எடை. இந்த 
எடைமானம்‌, ஒரு நெம்புகோலின்‌ 
முனையின்‌ மீது சறுக்கிச்‌ செல்லும்‌. 
இயங்கும்‌ பகுதி ஒன்றின்‌ சரிசம 
எதிர்‌ எடையாக அதனுடன்‌ இது 
இணைக்கப்பட்டிருக்கும்‌. 
balance whee! : எந்திர இயக்குச்‌ 
சக்கரம்‌ : இது எந்திரத்தின்‌ விசை 
யைச்‌ சீராக இயங்கும்படி கட்டுப்‌ 
படுத்தும்‌ ஒர்‌ அமைவு ஆகும்‌. 
வ machine : சமன்செய்‌ 
பாறி: ஒரு சுழலும்‌ தண்டு, சம 
ஜை a இயங்கும்போது 
அது எந்த அளவுக்குச்‌ சமநிலை 
பிறழ்ந்துள்ளது என்பதைக்‌ கணக்‌ 
கட்டுக்‌ காட்டி, அதனை எந்த 
அளவுக்குச்‌ சீர்படுத்தவேண்டும்‌ 
என்பதைச்‌ சுட்டிக்காட்டும்‌ ஒரு 
பொறியமைப்பு. 
balancing way : (பட்‌.) சமன்‌ 
செய்‌ தடம்‌ : சுழல்‌ தண்டுகள்‌ அல்‌ 
லது கப்பிகள்‌ நிலைபெற்ற சம 
நிலையில்‌ இருக்கின்றனவா என்‌ 
பதைச்‌ சோதிப்பதற்காக அமைந்த 
தளமட்ட வார்ப்பட்டை அல்லது 
கூரிய முனைத்‌ தகடு. இந்தத்‌ தகடு 
பொதுவாகக்‌ குண்டு தாங்கிகளில்‌ 
ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும்‌. 
balcony: மாடி முகப்பு 


இரு 
மாடிக்‌ கட்டிடத்தின்‌ சுவரிலிருந்து 


நீட்டிக்‌ கொண்டிருக்கும்‌ ஒரு 
மேடை அல்லது மாடம்‌, இதனைச்‌ 
சிறு தூண்‌ வரிசைத்‌ தொகுதி அல்‌ 
லது கைப்பிடிச்‌ சுவர்‌ சூழ்ந்திருக்‌ 
கும்‌. 

balk : (மர. வே.) தூல விட்டம்‌ : 
ஒரு சதுர உத்தரம்‌ அல்லது மரத்‌ 
தாலம்‌. 

balk ring: (தானி; எந்‌.) தூல்‌ வரி 
வளையம்‌: பல்லிணைப்புகள்‌ சீராக 
இயங்குவதற்கு உராய்வினை 
முறை படுத்தக்கூடிய அடைகோல்‌ 
அல்லது குண்டலம்‌. 


ball and claw foot: பந்து மற்றும்‌ 
வளைநகக்‌ கால்‌ : ஒரு வளை நகத்‌ 
தால்‌ பற்றிக்‌ கொள்ளப்பட்ட ஒரு 
பந்தினைப்‌ போன்று செதுக்கப்‌ 
பட்ட கால்‌. 


ball and socket joint : (2L.) 
பந்துக்‌ கிண்ண மூட்டு: எலும்பு 

_.... களுக்‌ கிடையி 
லான மூட்டு. 
இதில்‌ ஓர்‌ உறுப்‌ 
பின்முனை உருண்‌ 
டையாகவும்‌, இன்‌ 
னொரு உறுப்பின்‌ 
முனை கிண்ணம்‌ 
போன்றும்‌ அமை 
ந்து, உருண்டை 
முனை கிண்ணத்‌ 
இற்குள்‌ பொருந்திக்‌ கொள்வதாக 
இருக்கும்‌. இதனால்‌ மூட்டுகளைச்‌ 
சுதந்திரமாக அசைக்க முடிகிறது. 


ballast : சரளைக்‌ கல்‌ : சாலை-- 
இருப்புப்‌ பாதையின்‌ உடைகல்லா 
லான அடிபரப்பு. 


ball bearing: (தோனி); எந்‌.) 
குண்டு தாங்கி : உராய்வு படாமல்‌ 
தடுக்க உதவும்‌ எஃகினாலான 
நுண்ணிய உருள்‌ குண்டுகள்‌. 

bali check valve : குண்டுத்‌ 
தடுப்பு ஓரதர்‌ : இத்தகைய ஒரதர்‌ 
இயங்கும்‌ பகுதி ஓர்‌ இருக்கையில்‌ 


பொருந்தியுள்ளஒரு குண்டு ஆகும்‌. 
அழுத்தம்‌ ஏற்படும்போது இந்தக்‌ 
குண்டு அதன்‌ இருக்கையினின்றும்‌ 
எழுந்து ஒரு திசையில்‌ பாய்வதற்கு 
வழிவிடும்‌. அழுத்தம்‌ நீங்கியதும்‌ 
அல்லது அழுத்தம்‌ எதிர்த்திசைக்கு 
மாறும்போது இந்தக்‌ குண்டு தன்‌ 
இருக்கையில்‌ மீண்டும்‌ பொருந்தி 


அடைப்பினை உண்டாக்கும்‌. 


ball clay : உருண்டைக்‌ களிமண்‌ 
மண்பாண்டம்‌ செய்பவர்‌ தமது 
சுழல்‌ சகடத்தின்‌ மையத்தில்‌ 
உருண்டையாகத்‌ திரட்டி வைக்‌ 
கும்‌ களிமண்‌. இந்தத்‌ திரள்‌ களி 
மண்ணிலிருந்து அவர்‌ பல்வேறு 
வடிவங்களில்‌ மண்‌ பாண்டங்்‌ 
களைச்‌ செய்கிறார்‌. 


ball cock : (கம்‌.) குண்டு அடைப்‌ 
பான்‌ : நீரின்‌ மேற்பரப்பில்‌ ஒரு 
குண்டு விழுவதால்‌ அல்லது எழுவ 
தால்‌ திறக்கப்படுகிற அல்லது 
மூடப்படுகிற ஒரு திறப்படைப்பக்‌ 
குழாய்‌. 


balling: (உலோ) பந்துருவாக்கு 
தல்‌ : எலகுக்‌ குழம்பில்‌ குமிழி 
போக்கும்‌ எந்திரக்‌ கருவியினுள்‌ 
செலுத்துவதற்காக, ஊதுலையில்‌ 


மெல்லிரும்‌ பினை உருண்டைக 
ளாக மாற்றுதல்‌. 
ballistics : ஏவுகணைகள்‌ : ௬டு 


கருவிகளிலிருந்து அல்லது பீரங்கி 
களிலிருந்து செலுத்தப்படும்‌ உந்து 
விசைப்படைக்கலங்கள்‌; அல்லது 
விமானத்திலிருந்து வீசப்படும்‌ 
குண்டுகள்‌. 


ballistic missile early warning 
system: (மின்னி) ஏவுகணை 
முன்னெச்சரிக்கைக்‌ கருவி : எதிரி 
கள்‌ கண்டம்‌ விட்டுக்கண்டம்‌ செல்‌ 
லும்‌ ஏவுகணைகளைச்‌ செலுத்தி 
தாக்குதல்‌ நடத்த விருப்பதைக்‌ 
கண்டுபிடித்து முன்னதாக எச்‌ 
சரிக்கை விடுக்கும்‌ ஒரு மிஃ்னணு 
வியல்‌ சாதனம்‌. 


75 


ballistic missile interceptor: 
(மின்‌ .) ஏவுகணை இடைத்தடுப்பான்‌; 
பறந்துவரும்‌ ஏவுகனையை இடை 
மறித்து அழிக்க கூடிய வெடிக்க 
வல்ல ராக்கெட்‌ ஏவுகணை. 


ball mill: கோளகை அரைவை எந்‌ 
திரம்‌! காய்ந்த பொருளை பெரும்‌ 
பாலும்பீங்கானைத்தூளாக்குவதற் 
கான அல்லது கலவை செய்வதற்‌ 
காகப்‌ பயன்படும்‌ நீள்‌ உருளை 
வடிவான ஓர்‌ அரைவை எந்திரம்‌. 
இதில்‌ பெரும்பாலும்‌ அறைப்பதற் 
காகக்‌ கடினமான கூழாங்கற்கள்‌ 
பயன்படுத்தப்படும்‌. எனவே, இத 
னைக்‌ கூழாங்கல்‌,அரைவை எந்தி 
ரம்‌ என்றும்‌ கூறுவர்‌. 

ballonet: (வாஜா.) காற்றறைப்‌ 
பை: புகைக்கூண்டு அல்லது விண்‌ 
கலத்திலுள்ள அறைபோன்ற ஒரு 
பகுதி. இதில்‌ காற்றை அடைத்‌ 
தும்‌, இதிலிருந்து காற்றை வெளி 
யேற்றியும்‌ வாயுவின்‌ அழுத்தத்‌ 
தினை நிலைப்படுத்தி வரலாம்‌. 


baloon. (வானூ.) ஆவிக்கூண்டு: 
இது காற்றைவிட்ப்‌ பளு குறைந்த 
வான்கலம்‌. இதில்‌ செலுத்தும்‌ 
பொறியமைவு இராது 
ballon framing: (க.க.) கூண்டுக்‌ 
கட்டுமானம்‌: அடித்தளத்திலிருந்து 
கூரை வரையில்‌ கண்டமாகக்‌ 
கட்டப்படும்‌ குமிழ்‌ முகப்பு. 
துலாக்கட்டைகள்‌, சாரப்படி 
மரப்பலகையின்‌ ஆதாரத்துடனுங்‌ 
கூடி குமிழ்‌ முகப்புடன்‌ தளர்வாக 
இணைக்கப்பட்டிருக்கும்‌. 
ballon tire: (தானி;எந்‌.) கூண்‌ 
டுச்‌ சூழ்பொதி: குறைந்த காற்‌ 
றழுத்தங்களுக்காக வடிவமைக்கப்‌ 
பட்ட பெரிய, நெகிழ்‌ திறனு 
டைய கவரும்‌, குறைந்த அழுத்த 
மும்‌ இருப்பதால்‌ எளிதில்‌ சவாரி 
செய்ய முடிகிறது. 
balbpeen hammer: குண்டு நுனிச்‌ 
சுத்தி: எந்திர இயக்க வல்லுநர்கள்‌ 


76 


பொதுவாகப்‌ பயன்படுத்தும்‌ ஒரு 


வகைச்‌ சுத்தி, இதன்‌ தலைப்பகுதி 
யின்‌ ஒரு முனை வட்டவடிவத்தின்‌ 
அல்லது குண்டு வடிவத்தில்‌ ஆணி 
யால்‌ பிணைப்பதற்கு ஏற்ற வகை 
யில்‌ அமைந்திருக்கும்‌. மறு முனை 
யின்‌ பரப்புத்‌ தட்டையாக இருக்‌ 
கும்‌. 

ball race: (எந்‌.) ஓட்டப்பாட்டை: 
குண்டு தாங்கியில்‌ குண்டு ஓடு 
வதற்காக உள்ள வரித்தடம்‌. 

ball reamer: (எந்‌.) குண்டுத்‌ 
துளைச்‌ சீர்மி: ஒரு குண்டு இணைப்‌ 
பிற்காக உட்புழை அமைப்பதற் 
காக பயன்படுத்தப்படும்‌ அரைக்‌ 
கோள வடிவிலான புழை முக 
முடைய சர்மி. 


ball stake : கூண்டு வடிவ முளை: 


வளைவான 
"அத்‌ பபப லா கன்னல்‌ ஆ பொ ரு ள்‌ 
அ அம. தளை வடி. 
வமைப்‌ பதற 


கூண்டு முனை கும்‌, அவற்‌ 
றில்‌ வேலை செய்வதற்கும்‌ பயன்‌ 
படும்‌ காளான்‌ வடிவிலான முளை. 


ball tool: (தோல்‌.) குண்டு 
முனைக்‌ கருவி : குண்டு முனையை 
உடைய ஒரு சிறியநீளமான கருவி. 
தோல்‌ பொருள்களில்‌ புடைப்பு 
வடிவமைப்புகளை உண்டாக்கு 
வதற்கு இது பயன்படுகிறது. 
balsa : (மர.) தக்கைமரம்‌ : மேற்‌ 
இந்தியத்‌ தீவுகளிலும்‌, மத்திய 
அமெரிக்காவிலும்‌ வளரும்‌ ஒரு 
வகை மரம்‌, இதன்‌ கட்டமைப்பு 
ஓரளவுக்கு எலுமிச்சை மரத்தை 
யும்‌ நெட்டிலிங்க மரத்தையும்‌ ஓத்‌ 
திருக்கும்‌. இது மிகவும்‌ இலேசா 
னது; அதேசமயம்‌ வன்மை வாய்ந்‌ 
தது. எனவே, இது விமானங்கள்‌ 
செய்வதற்கு உகந்த மரமாகப்‌ 
பயன்படுகிறது. 


balsam fir: (மர.) குங்கிலிய 
ஊசியிலை மரம்‌ : இது நடுத்தர வடி 
வளவுடையது; என்றும்‌ பசுமை 
யாக இருப்பது;12-15 மீட்டர்‌ உய 
ரம்‌ வளரக்‌ கூடியது. இதன்‌ மரம்‌ 
எளிதில்‌ முறியக்கூடியது; இது 
நெடு நாள்‌ நீடித்திருக்காது. இது 
திறிஸ்துமஸ்‌ மரமாக மட்டுமே 
பெருமளவில்‌ விற்பனையாகிறது. 
இதற்கு வாணிக மதிப்பு ஏது 
மில்லை. 


balsams : (வேதி; குழை.) பொன்‌ 
மெழுகு : விரைந்து ஆலியாகிற 
எண்ணெய்ப்‌ பொருளுடன்‌ கலந்து 
திடைக்கும்‌ பிசின்கள்‌ அடங்கிய 
இயற்கையான பொன்‌ மெழுகின்‌ 
இயற்பியல்‌ பண்புகளைக்‌ 
கொண்ட பொருள்களையும்‌ இது 
குறிக்கும்‌. 
ஸaluster; (௧.க.) கைப்பிடிச்‌ 
சுவர்த்‌ தூண்‌: ஒரு திறப்பான 
மாடிப்படியில்‌ கைப்பிடிச்‌ சுவ 
னைத்‌ தாங்கும்‌ மரத்தினாலான 
சிறுதூண்‌ அல்லது கம்பம்‌; சிறு 
ண்‌ வரிசைத்‌ தொகுதியின்‌ ஓர்‌ 
அலகு, கைப்பிடிச்‌ சுவர்த்‌ தூணின்‌ 
புறக்‌ கோட்டச்‌ சாய்வு. 


balustrade : (௧.௧க.) தூண்‌ வரிசை 
மாடிக்‌ கைப்பிடிச்‌ சுவர்‌ அல்லது 
மதிலின்‌ சாய்வான மேல்‌ முகடு, 
ஏறி நிற்கின்ற சிறிய தூண்களின்‌ 
அல்லது சதுரத்‌ தூண்களின்‌ வரி 
சைத்‌ தொகுதி. 

bamboo : மூங்கில்‌ : வெப்ப மண்‌ 
டலங்களில்‌ வளரும்‌ மரம்‌ போன்ற 
புல்வகை. . அரைகலன்கள்‌, பிரம்‌ 
புகள்‌, தூண்டிற்‌ கோல்கள்‌ முதலி 
யவை செய்ய இது பயன்படுகிறது. 
banana oil: (மர. வே.) வாழை 
எண்ணெய்‌ : இது '“அமில்‌ அசிட்‌ 
டேட்‌'' என்ற நச்சுப்பொருளா 
கும்‌. இது வேதியியல்‌ வடிவில்‌ சிறி 
தளவு கிடைக்கிறது. இதன்‌ மணம்‌ 
காரணமாக இப்பெயர்‌ பெற்றது. 
இது மரம்‌, உலோகம்‌ முதலியவய்‌ 


றுக்கு மெருகூட்டுவதற்குப்‌ பயன்‌ 
படுகிறது. 

bancatin: பங்க்கா வெள்ளீயம்‌: 
இதுஓர்‌ உயர்தரமான வெள்ளீயம்‌. 
இது மலாக்காலிலும்‌ பங்க்காவி 
லும்‌ கிடைக்கிறது. 


நகம்‌: (௧.க.) வண்ணக்கரைப்‌ 
பட்டை : (1) ஒரு கட்டிடத்தின்‌ 
கோபுரத்தை அல்லது பிற பகுதி 
களைச்‌ சுற்றியுள்ள தளமட்ட 
மான அகன்ற பட்டையுள்ள சிற்‌ 
பம்‌ அல்லது சிற்பத்‌ தொகுதி. 
இதன்‌ மேற்பகுதியிலும்‌, கழ்‌ 
விளிம்புகளிலும்‌ அலங்கார 
வேலைப்பாடுகள்‌ செய்யப்பட்டி 
ருக்கும்‌. 

(2) அறைகலன்களின்‌ மேற்பரப்‌ 
புக்கு மெருகூட்டுவதற்கு வண்ணத்‌ 
தில்‌, அல்லது அரிமணிகளில்‌ பட்‌ 
டையாக அமைக்கப்படும்‌ சுற்று 
வரிப்‌ பட்டை. 

(3) புத்தகக்‌ கட்டுமானத்தில்‌, 
புத்தகத்தின்‌ முதுகுப்‌ பகுதியி 
லுள்ள மூட்டு வார்‌. 


banding : (க.க.) (அச்சு.) (மர. 
வே.) வண்ணக்கரைப்‌ பட்டையிடு 
தல்‌: வண்ணக்கரைப்‌ பட்டை அல்‌ 
லது சுற்று வரிப்பட்டை மூலம்‌ 
அலங்காரம்‌ செய்தல்‌. 


band iron : சிப்பத்தகடு: கப்பலில்‌ 
கொண்டு செல்லும்‌ சிப்பங்களைப்‌ 
பாதுகாப்பதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ மெல்லிய இரும்புத்‌ தகடு. 

ஸband saw : வட்டப்பல்‌ வாள்‌ : 
வாள்‌ போன்று அறுப்பதற்குரிய 
பற்களிணைந்த வட்டச்‌ சங்கிலி. 
இது கப்பித்‌ தொகுதிகளின்‌ மேல்‌ 


ஓடி மரங்களை வெட்டும்‌. 


band switching : (மின்‌.) பட்டை 
மின்‌ இணைப்பு விசை : வானொ 
லிப்‌ பெட்டியின்‌ ஏற்பு அலை 
வெண்‌ வீச்சினை மாற்றிக்‌ கொள்‌ 
ளக்‌ கூடிய மின்‌ இணைப்புவிசை. 


77 


band twisting : (பட்‌.) பட்டைத்‌ 
திருக்கு ; வட்டப்பல்‌ வாளினைச்‌ 
சுருட்டி மடக்குவதற்காக அமைக்‌ 
கப்பட்டுள்ள நூதனத்‌ திருக்கு 
மறுக்கம்‌. 

bandwidth : பட்டை அகலம்‌ : 
தொலைக்காட்சியில்‌ கண்‌ அல்லது 
செவிப்புலன்‌ சைகைகளை அனுப்பு 
வதற்குத்‌ தேவைப்படும்‌ அதிர்வுப்‌ 
பட்டையில்‌ ஒரு வினாடியில்‌ சுழ 
ற்சிகளின்‌ எண்ணிக்கை. தற்போது 
தொலைக்காட்சியில்‌ ஆறு மெகா 
சைக்கிள்‌ அகலமுள்ள அலை 
வரிசைகளில்‌ ஒளி--ஒலிச்‌ சைகை 
கள்‌ அனுப்பப்படுகின்‌ றன. 


bandy leg: வளைகால்‌ : அறை 
கலன்களில்‌ வளைகாலுள்ள அல்‌ 
லது கோணற்காலுள்ள அறை 
கலன்‌ தட்டுமுட்டுப்‌ பொருள்‌ 
களின்‌ வளைகால்‌ பாணி. 


banister: கைப்பிடி : படிக்கட்டுக்‌ 
கைப்பிடிக்‌ கம்பித்‌ தொகுதி. 


banister back: கைப்பிடி மேற்‌ 
புறம்‌ : கைப்பிடிபோல்‌ அமைக்கப்‌ 
பட்டுள்ள, நாற்காலியின்‌ சாய்‌ 
பகுதி போன்ற மேற்பகுதி. 


bank: (வானூ.) ஒரு புறச்சாய்வு; 
(1) விமானத்தைத்‌ திருப்புவதற்‌ 
காக அல்லது அதன்‌ திசையை 
மாற்றுவதற்காக அதனைப்‌ பக்க 
வாட்டில்‌ ஒருபுறமாகச்‌ சாய்த்தல்‌, 
வலப்புறச்‌ சாய்வுக்கு விமானத்தின்‌ 
வலது இறகு கீழே இறக்கப்படும்‌. 


banker : அடைகல்‌ : மணிக்கற்‌ 
களில்‌ வேலப்பாடுகள்‌ செய்வதற்‌ 
குப்‌ பொ.்ற்கொல்லர்கள்‌ பயன்‌ 
படுத்தும்‌ அடைகல்‌. 

banking transformers : (மின்‌.) 
மின்மாற்றித்‌ தொகுதி : மின்மாற்றி 
களை ஒரு தொகுதிகளாக ஒருங்கு 
சேர்த்து வைத்தல்‌. 

bank of lamps: (மின்‌. ) விளக்குத்‌ 
தொகுதி: ஒரே அடித்தளத்தின்‌ 


78 


மீது பொருத்தப்பட்டுள்ள பல மின்‌ 
விளக்குகளின்‌ தொகுதி. ஒரு சுற்‌ 
றில்‌ இணைக்கப்படவிருக்கும்‌ ஒரு 
மின்னாக்கி. மின்‌ மின்னழுத்த அள 
வினைக்‌ குறிக்க இது பயன்படு 
கிறது. 


bar: சலாகை: (உலோ.) (1) 
அகலத்தைவிட நீளம்‌ அதிகமாக 
வுள்ள ஓர்‌ உலோகத்‌ துண்டு. 

(2) அச்சுக்கலையில்‌, அச்செழுத்து 
களை பிணைத்துப்‌ பிடிக்கும்‌ இரும்‌ 
புச்‌ சட்டத்தின்‌ குறுக்கே அது பரவி 
விடாதவாறு தடு பதற்கு மையத்‌ 


தில்‌ வைக்கப்படும்‌ உலோகத்‌ 
துண்டு. 

bare faced tenon: (மர.வே.) 
மூடியில்லாப்‌ பொருத்து முளை: 


பிரம்புகள்‌, தூண்டிற்‌ கோல்கள்‌ 
முதலியவை செய்ய இது பயன்படு 
கிறது. 

bar folder : (உலோ.) சலாகை 
மடிப்பான்‌ : உலோகத்‌ தகடுகளில்‌ 
வேண்டிய கோணங்களில்‌ மடிப்‌ 
பதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு சாதனம்‌. 


barge board: (௧.க.) அலங்கார 
மறைப்பு : மஞ்சடைப்புத்‌ தூலங்‌ 
களுக்கான அலங்கார மறைப்பு. 
19ஆம்‌ நூற்றாண்டின்‌ கடைசி 25 
ஆண்டுகளில்‌ இத்தகைய மறைப்பு 
பெரும்பாலும்‌ அலங்காரத்திற்‌ 
காகவே அமைக்கப்பட்டன. 


bar iron : (பட்‌.) சலாகை இரும்பு: 
அடித்து வடிப்பதிலும்‌ பட்டறை 
களிலும்‌ பயன்படுத்தப்படும்‌ தட்‌ 
டையான செவ்வக வடிவமான 
இரும்புத்‌ துண்டு. 

barite: (வேதி.)}) பாரைட்டு : 
(Ba SO) : வெண்படிகங்களாகக்‌ 
கிடைக்கும்‌ ஒருவகைக்‌ கனிமம்‌. 
இது நுண்மணிகள்‌ வடிவிலும்‌ 
கிடைக்கிறது. இதன்‌ கெட்டியான 
வடிவம்‌ பளிங்குக்‌ கல்‌ போன்றிருக்‌ 
கும்‌. 


ஸarர்ப : (வேதி.) பேரியம்‌ : (88); 
இது லெண்மையான உலோகத்‌ 
தனிமம்‌. இது சற்றே ஒளிரக்‌ கூடி 
யது; இது ஓரளவுக்கு வளைந்து 
கொடுக்கக்‌ கூடியது. பேரியம்‌ 
உப்புகளிலும்‌, உலோகக்‌ கலவை 
களிலும்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


barium titanate: (மின்‌. ) பேரியம்‌ 
டைட்டானேட்‌ : மின்‌ பாய்வு இயல்‌ 
மாற்றியில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒரு கூட்டுப்‌ பொருள்‌. 


bark tannage: (தோல்‌. ) மரப்பட்‌ 
டைத்தோல்‌ பதனிடுதல்‌ : கருவாலி 
போன்ற மரவகைகளின்‌ பட்டை 
யைப்‌ பயன்படுத்தித்‌ தோலினைப்‌ 
பதனிடுதல்‌. 

bark: தாவர.) மரப்பட்டை: மரத்‌ 
இதற்குக்‌ காப்பாக இயற்கையாக 
அமைந்துள்ள பட்டை. 


barley twist: சுருள்‌ வட்டத்‌ 
திருக்கு: சுருள்‌ வட்டமான சுழற்சி. 


bar magnat : (மின்‌.] சலாகைக்‌ 
காந்தம்‌ : (1) வளையாத நிரந்தரக்‌ 
காந்தம்‌. 

(2) சலாகை வடிவில்‌ செய்யப்‌ 
பட்ட ஒரு நிரந்தரக்‌ காந்தம்‌. 


barograph : (வானூ.) அழுத்த 
வரைவி: காற்றழுத்தத்தை 
தானாகவே பதிவு செய்யக்கூடிய 
ஒரு காற்றழுத்த மானி. 
barometer : காற்றழுத்த மானி : 
வாயுமண்டலத்தில்‌ காற்றழுத்தத்‌ 
தனைக்‌ குறித்துக்‌ காட்டுவதற்‌ 
கான ஒரு கருவி. வானிலை முன்‌ 
னறிவதற்கும்‌, கடல்‌ மட்டத்தின்‌ 
மேல்‌ உயரங்களைக்‌ கண்டறிவதற்‌ 
கும்‌ இக்கருவி பயன்படுகிறது. 


baroque : விசித்திர பாணி : 17, 
18 ஆகிய நூற்றாண்டுகளில்‌ கட்டி 
டக்‌ கலையில்‌ மனம்போன போக்‌ 
தில்‌ கையாளப்பட்ட விசித்திர 
மான கலைப்‌ பாணி. 


barrel vault: (s.க.) பீப்பாய்‌ 
வடிவக்‌ கவிகை மாடம்‌ : உட்குழி 
வான நீள்‌ வடிவமுடைய கவான்‌ 
கள்‌ கொண்ட வில்‌ வளைவான 
முகடு. 


bar stock : (உலோ.) உலோகச்‌ 
சலாகை : ஒழுங்கான வடிவளவு 
களிலும்‌ நீளங்களிலும்‌ உள்ள, 
செய்து உருவாக்கிய உலோகச்‌ 
சலாகைகள்‌. 


basal metabolism: (உயி.) அடிப்‌ 
படை உயிரியல்‌ மாறுபாடு : உயிர்‌ 
களின்‌ உடலினுள்ளே இயற்பொரு 
ளான உணவுச்‌ சத்து, உயிர்ச்‌ 
சத்தாகவும்‌, உயிர்ச்சத்து மீண்டும்‌ 
இயற்பொருளாகவும்‌ மாறுபடும்‌ 
அடிப்படையான உயிர்ப்‌ பொருள்‌ 
மாறுபாடு. ஒருவர்‌ குறிப்பிட்ட 
வெப்ப நிலையிலும்‌ சூம்நிலைகளி 
லும்‌ முழு ஓய்வில்‌ இருக்கும்போது 
அவரது உடலில்‌ ஆக்சிஜன்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ அளவு, கார்பன்டை 
யாக்சைடு உற்பத்தியாகும்‌ அளவு 
ஆகியவற்றைக்‌ கொண்டு அவரு 
டைய அடிப்படை உயிரியல்‌ மாறு 


பாட்டு வீதம்‌ கணக்கிடப்படு 
கிறது. 
basalt: (மண்‌.) தீக்கல்‌: எரி 


மலைப்‌ பாறையினாலான, திண்‌ 
ணிய பசுமை நிறமுடைய ஒரு 
வகைப்‌ பாறை. இது சாலைப்‌ 
படுக்கைகள்‌,  சாலை- இருப்புப்‌ 
பாதையின்‌ உடைகல்லான அடிப்‌ 
பரப்புகள்‌ முதலியவற்றுக்குப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 

bascule bridge : இயங்கு பாலம்‌ ' 
எடைக்‌ கட்டியினால்‌ உயர்த்த 


இயங்கு பாலம்‌ 


வும்‌ தாழத்தவும்‌ படுகிற 
வகைப்‌ பாலம்‌. 


ஒரு 


79 


base ௨ (வேதி.) உப்பு மூலம்‌ ௨ (1) 
நீரில்‌ கரையும்போது ஹைட்ரஜன்‌ 
அயனிகளை உண்டாக்கும்‌ ஒரு 
பொருள்‌. 

(2) வேறெந்த எதிர்மின்‌ அயனி 
களையும்‌ கொண்டிராமல்‌, (0௮) 
அயனிகளை மட்டுமே கொண்டி 
டிருக்கும்‌ நீர்க்‌ கரைசல்‌ உண்‌ 
டாக்க உதவும்‌ ஒரு பொருள்‌. 

(3) அமிலங்களுடன்‌ இணைந்து 
அவற்றின்‌ அமிலத்‌ தன்மைகளை 
இழந்திடச்‌ செய்யும்‌ திறனுள்ள 
ஒரு கூட்டுப்‌ பொருள்‌. 

(4) அடித்தளம்‌: அறைகலன்‌ வகை 
யில்‌ அவற்றின்‌ அடிப்பகுதி. 

(5) பீட அடிக்கட்டை : இறைச்சிக்‌ 
கொட்டிலில்‌ பீடமாகப்‌ பயன்‌ 
படும்‌ மர அடிக்கட்டை. 

(6) விதாளத்‌ தொங்கல்‌ : படுக்‌ 
கையின்‌ ழ்ப்ப்குதிிலுன்ன 
இருக்கை தட்டுமுட்டுப்‌ பொதிவுப்‌ 
பட்டாடை. 

base board: (௧.க.) அடிப்பலகை: 
சாந்து பூசிய சுவர்‌ தரையைத்‌ 
தொடுமிடத்தை மறைக்கும்‌ ஓரப்‌ 
பலகை. 

base circle: (பல்‌.) அடித்தள 
வட்டம்‌: பல்லிணைப்பு இழுத்தலில்‌ 
உள்முகமாகத்‌ திரும்பிய பல்லா 
னது எந்த வட்டத்தின்‌ மீது 
அமைந்துள்ளதோ அந்த வட்டம்‌. 
base course : (௧.௧.) அடித்தள 
வரிசை : கட்டிட த்தின்‌ பிற்பகுதி 
களைத்‌ தாங்கி நிற்கக்கூடிய முதல்‌ 
தள வரிசை அல்லது அடித்தள 
வரிசை. 

base line : (௬ு.௧.) அடிமுலவரை, : 
நில அளவை வகையில்‌ முக்கோண 
நில அளவைக்கு அடிப்படையான 
அடிமூலவரை. 

basement: (௧.க.) நிலவறை: ஒரு 
கட்டிடத்தின்‌ பிரதான தளத்திற்கு 
அடியில்‌ அமைந்துள்ள அடித்தளப்‌ 
பகுதி. 


90 


basemetal: (உலோ.) இழிந்த 
உலோகங்கள்‌ : விலை மதிப்புக்‌ 
குறைந்த உலோகங்கள்‌, செம்பு, 
ஈயம்‌, துத்தநாகம்‌ போன்ற 
உலோகங்கள்‌ காற்றில்‌ சூடாக்கப்‌ 
படும்போது எளிதில்‌ நிறம்‌ மாறி 
விடும்‌. இவை இழிந்த உலோகங்‌ 
கள்‌, தங்கம்‌, வெள்ளி போன்றவை 
உயர்ந்த உலோகங்கள்‌. 


base molding: அடித்தளச்‌ சித்திர 
வேலைப்பாடு : சுவர்‌, தூண்‌ அல்‌ 
லது அடிப்பீடத்தின்‌ அடித்தளத்‌ 
திற்கு அடுத்து மேலுள்ள சித்திர 
வேலைப்பாடு. 

base of a column: (s௧.க.) 
தூணின்‌ அடிக்கட்டு : தூணின்‌ 
முனை முகட்டுக்கும்‌ அடிப்பீடத்‌ 
திற்கும்‌ இடையிலுள்ள பகுதி. 
base plate or bed plate: (எந்‌,) 
அடியடுக்குத்‌ தகடு : ஒர்‌ எந்திரத்‌ 
திற்கான அடித்தளத்‌ தகடு அல்லது 
ஆதாரம்‌, 

base trim: (௧.க,) அடிபீடம்‌ : 
அடிப்பலகையில்‌ இருப்பதுபோல்‌, 
ஒரு வேலையைச்‌ செய்வதற்கான 
அடிக்கட்டையாகப்‌ பயன்படக்‌ 
கூடிய ஒரு பலகை அல்லது பீடம்‌. 


basic load: (வானூ.) அடிப்‌ 
படைப்‌ பளு : விமானம்‌ நிலையில்‌ 
நிற்கும்போது அதிலுள்ள பளு. 
இந்த அடிப்படைப்‌ பளு, தகை 
வினைப்‌ பகுப்பாய்வு செய்வதற்‌ 
குத்‌ தேவை. 


basic slag: (உலோ.) காரச்‌ 
சிட்டம்‌ : எஃகு தயாரிக்கும்போது 
ஊதுலைகளில்படியும்‌ சுண்ணாம்பு 


0] ப்‌ s . ° of 
பாஸ்வரம்‌ கலந்தகூட்டுப்பொருள்‌. 


இது பயிர்‌ வளர்ச்சியை மேம்‌ 
படுத்த உரமாகப்‌ பயன்படுகிறது. 
basic steel: (உலோ.) அடிப்‌ 
படை எஃகு : இது பெஸ்ஸமர்‌ 


முறைப்படி செய்யப்பட்ட எஃகு, 


காய்ச்சி உருகு நிலையிலுள்ள 


கட்டிரும்பூடகக்‌ காற்றோட்டக்‌ 
கீற்றுகளைப்‌ பிரியவிட்டு அதி 
லுள்ள கரி-கன்மம்‌ ஆகியவற்றை 
நீக்கும்‌ முறை இதுவாகும்‌. இத 
னைத்‌ '*திறந்த உலை முறை: 
என்னும்‌ ஆழமற்ற மூட்டு அனல்‌ 
உலை முறை மூலமும்‌ செய்யலாம்‌. 
கடந்த 20 ஆண்டுகளில்‌ பெஸ்ஸ 
மர்‌ முறைக்குப்‌ பதிலாகத்‌ திறந்த 
உலை முறையே பயன்படுத்தப்‌ 
பட்டு வருகிறது. 


basic weight : (அச்சு.) அடிப்‌ 
படை எடை : குறிப்பிட்ட வடிவள 
வுள்ள குறிப்பிட்ட தாள்‌ எதற்‌ 
காகவுமான குறிப்பிட்ட தர 
அளவு எடை. இது ஒரு ரீமுக்கு 
இத்தனை கிலோ கிராம்‌ என்று 
குறிப்பிடப்படும்‌. 


basil: (எந்‌.) சாய்கோண முனை: 
துரப்பணத்தின்‌ அல்லது உளியின்‌ 
சாய்கோண முனை. 

basket : (வானா. ) கூண்டு: ஆவிக்‌ 
கூண்டின்‌ அடியில்‌ பயணிகளையும்‌ 
அடிச்சுமையினையும்‌ ஏற்றிச்‌ 


செல்வதற்காகத்‌ தொங்கலிடப்‌ 
பட்டுள்ள ஊர்தி. 
bas-relief : புடைப்புச்‌ செதுக்‌ 


கோவியம்‌ : பின்னணி அரை அகழ்‌ 
வான புடைப்புருச்‌ செதுக்கோவி 
யம்‌. 


bass boost: (மின்‌,) உகைப்பு 
மின்‌ சுற்றுவழி : குறைந்த அலை 
வெண்‌ ஒலியை செறிவுறுத்தி 
அதிகரிப்பதற்குப்‌ பயன்படும்‌ ஒலி 
மின்சுற்றுவழி. 


bass compensation : (மின்‌.) 
ஒலிச்‌ சரியீடு; தாழ்ந்த அலைவெண்‌ 
ஓலியைக்‌ குறைந்த தொனியிலும்‌ 
உயர்ந்த அலைவெண்‌ ஒலியினை 
அதே தொனியிலும்‌ கேட்பதற்கு 
மனிதரின்‌ காது இயலாதிருப்‌ 
பதைச்‌ சரியீடு செய்வதற்கான ஒரு 
மின்னணுவியல்‌ மின்‌ சுற்றுவழி. 


basset table: சீட்டாட்ட மேசை: 
ஆன்‌ அரி காலத்திய சீட்டாட்‌ 
டத்திற்குரிய ஒருவகை மேசை. 


bassi-net: பிரம்புத்‌ தள்ளுவண்டி : 
கூடைவடிவில்‌ அமைந்த குழந்தை 
களுக்கான மூடாக்கமைந்த சிறு 
பிரம்புத்‌ தொட்டில்‌. 


bass reflex ட (மின்‌.) ஒலிபெருக்கி 
அடைப்பான்‌ : தாழ்ந்த அலை 
வெண்‌ ஒலிகளை மீண்டும்‌ உண்‌ 
டாக்கி ஒலியின்‌ விளைவினை 
அதிகரிப்பதற்கு வடிவமைக்கப்பட்‌ 
டுள்ள ஒர்‌ ஒலி பெருக்கி அடைப்‌ 
பான்‌. 
bass response: (மின்‌.) ஒலி மின்‌ 
பெருக்குத்திறன்‌: தாழ்ந்த அலை 
வண்‌ ஓஒலிவீச்சினைப்‌ பெருக்கு 
வதற்கு ஒர்‌ ஒலி மின்‌ பெருக்கிச்‌ 
சாதனத்திற்குள்ள திறன்‌. 
basswood: எலுமிச்சை மரம்‌: 
(11118 americana) /8-2.மீட்டர்‌ உய 
ரம்‌ வரை வளரும்‌ பெரிய எ 
மிச்சை இன மரவகை. இதன்‌ 
மரம்‌ நுண்துளைகளையுடையது; 
ஒளியைச்‌ சிதற வைக்கத்‌ தக்கது. 
இதன்‌ நிறம்‌ இலேசான பழுப்பு 
முதல்‌ முழு வெண்மை நிறம்‌ வரை 
யில்‌ இருக்கும்‌. இதன்‌ எடை ஒரு 
கன அடிக்கு 14 கிலோ. இதில்‌ 
நுண்ணிய வேலைப்பாடுகள்‌ செய்‌ 
வது எளிது. இது காகிதக்‌ கூழ்‌, 
அறைகலன்கள்‌, ஒரளவுக்கு விமா 
னங்கள்‌ செய்யப்‌ பயன்படுகிறது. 


bast: (பட்‌.) உள்மரப்‌ பட்டை: எலு 
மிச்சைஇன மரத்தின்‌ நாரியல்‌ 
வாய்ந்த உள்மரப்பட்டை. இது 
கயிறுகள்‌, கப்பல்‌ வடங்கள்‌, பாய்‌ 
கள்‌ செய்யப்‌ பயன்படுகிறது. 
இதன்‌ வெட்டுமரம்‌ உயர்ந்த தரம்‌ 
வாய்ந்தது. 

bastard-sawed:( உ லோ .)வெட்டு 
அரம்‌: சொர சொரப்பான பகுதி 
களைவெட்டுவதற்கான ஓர்‌ அரம்‌. 
bat: (௧.௧.) செங்கல்துண்டு। செங்‌ 


6 


81 


கல்‌ உடைந்த ஒரு துண்டு. 

batch: தொகுதி: வார்ப்புருக்‌ 
களின்‌ ஒரு தொகுதி போன்று முழு 
மையானதெனக்‌ கருதப்படும்‌ ஏதே 
னும்‌ ஒன்றில்‌ அளவு. கற்காரைத்‌ 
தொகுதி போன்றது; ஒரு கலவை 
யின்‌ அளவு. 

batter : பாத்திக்‌ முறைத்‌ துணி 
அச்சு : துணியில்‌ சாயம்‌ போட 
வேண்டியிராதபாகங்களுக்கு 
மெழுகு பூசி எஞ்சிய பாகங்களில்‌ 


வண்ணப்படங்களை அச்சிடும்‌ 
கீழை நாட்டு முறை. 
battery clip: (மின்‌.) மின்‌ 


இணைப்பு ஊக்கு: ஒரு சேம மின்‌ 
கலத்‌ தொகுதியின்‌ முனைகளுக்குத்‌ 
தற்காலிக இணைப்புகள்‌ கொடுப்‌ 
பதற்கான பெரிய விற்சுருள்‌ 
பிடிப்பு ஊக்கு. 


battery resistance: (மின்‌.) மின்‌ 
கலத்தடை: ஒரு மின்கலத்‌ தொகுதி 
யில்‌ உள்ள தகடுகளுக்கும்‌ மின்‌ 
பகுப்புக்‌ கரைசலுக்குமிடையி 
லான உள்முகத்‌ தடை. 


battery: தளம்‌ பாவு பலகை: 
(1) தளம்‌ பாவுதற்குப்‌ பயன்படும்‌ 
மரப்பலகை, 

(2) கப்பலில்‌ உராய்தலைத்‌ தடுப்‌ 
பதற்குத்‌ தூலத்தின்‌ மேல்‌ ஆணி 
யடித்துப்‌ பொருத்தப்படும்‌ மரத்‌ 
துண்டு. சுப்பல்‌ பாய்மரத்திலுள்ள 
ஆப்பு முனையும்‌ இப்பெயரால்‌ 
அழைக்கப்படும்‌. 

(3) பட்டுத்தறியில்‌ ஊடு நூலைச்‌ 
செறிவாகத்‌ தள்ளும்‌ இயங்கு 
சட்டம்‌. 

batten door: (க.க ) அள்ளுகதவு 
வரிக்‌ கண்டங்களைக்‌ குறுக்காக 
வைத்து ஆணி அடித்து மடக்கி 
இறுக்கிய மேற்கவசமிட்ட ஒரு 
கதவு. 

batten down : அள்ளுகள்‌ அமைத்‌ 
தல்‌: கரும்‌ த்தான்‌, வரிக்கண்டங்‌ 


82 


கள்‌ அல்லது அள்ளுகள்‌ கொண்டு 
வலுவாகப்‌ பொருத்துதல்‌. 


battening : (குழை.) அள்ளு 
வேலைப்பாடு : சுவர்‌ அல்லது சட்‌ 
டத்தின்‌ பேரில்‌ அள்ளுகள்‌ 


அமைந்த மர வேலைப்பாடு. 


batter : (௧. க.) உள்பக்கச்‌ சாய்வு 
1) ஒரு சுவரின்‌ முகப்பு குத்துக்‌ 
காட்டிலிருந்து உள்பக்கமாகச்‌ 
சாய்ந்திருத்தல்‌; ஒரு சுவர்‌ நிலத்‌ 
தளத்திலிருந்து மேல்நோக்கிப்‌ 
பாய்ந்‌ திருத்தல்‌. 
(2) அச்சுக்கலையில்‌ ஓர்‌ எழுத்துரு 
முழுமையாக அச்சாகாமலிருப்‌ 
பதற்காக அதன்‌ முசுத்தினை 
அடித்து நசுக்கிப்‌ பள்ளமாக்கி 
விடுதல்‌. 


battery: (மின்‌.) மின்கலத்‌ 
தொகுதி : அடிப்படை அல்லது 
சேம மின்கலங்கள்‌, மின்‌ சை 


யேற்றிகள்‌ அல்லது நேர்மின்‌ 
னாக்கிகள்‌ பலவற்றை மின்விசை 
உற்பத்திக்கான ஒரே ஆதாரமாக, 
ஒரே தொகுதியாக அடுக்கி வைத்‌ 
தல்‌. 

தனியொருமின்கலத்தையும்‌ இதே 
பெயரால்‌ தவறாக அழைக்கின்‌ 
றோம்‌. 


battery acid : (மின்‌.) மின்கலம்‌ 
அமிலம்‌ : ஒரு சேம மின்கலத்‌ 
தொகுதியில்‌ மின்பகுப்பானாகப்‌ 
பயன்படும்‌ அமிலம்‌. இது பெரும்‌ 
பாலும்‌ கந்தக அமிலமாக இருக்‌ 
கும்‌. 

el capacity க ந ) மின்‌ 
கலத்திறன்‌ : சம மின்கலத்‌ 
தொகுதியில தது திடைக்கும்மின்‌ 
னோட்டத்தின்‌ அளவு. இது 
ஆம்பியர்‌ மணி அளவாகக்‌ கணக்‌ 
கிடப்படும்‌. 

battery charger : (மின்‌.) மின்‌ 
கலத்‌ தொகுதி மின்‌ செறிவூட்டி : 
ஒரு மின்கலத்‌ தொகுதியில்‌ மின்‌ 
விசைச்‌ செறிவூட்டுவதற்கான ஒரு 


மின்னியல்‌ சாதனம்‌. இது பெரும 
பாலும்‌ மாறு மின்னோட்டத்தை 
நேர்மின்னோட்டமாக மாற்று 
கிறது. 

battery container or battery 
0856: (மின்‌.) மின்கலக்‌ கொள்‌ 
கலம்‌ : தனிமங்களும்‌ மின்‌ பகுப்‌ 
பான்களும்‌ வைக்கப்படும்‌ கனமான 
ரப்பர்‌ அல்லது பிளாஸ்டிக்‌ பொதி 
யுரை. 

battery ignition system : 
(தானி; எந்‌.) மின்கலச்‌ சுடர்‌ மூட்‌ 
டும்‌ முறை : மின்கலத்தொகுதி மூல 
மாகத்‌ தொடக்க நிலையில்‌ மின்‌ 
னோட்டம்‌ செலுத்திச்‌ சுடர்‌ மூட்‌ 
டும்‌ முறை. 

battery voltage : (தானி; எந்‌.) 
மின்கலத்‌ தொகுதி மின்னழுத்தம்‌ : 
ஒரு மின்கலத்‌ தொகுதியின்‌ முனை 
களின்‌ ஊடே உள்ள மின்விசை 
அழுத்தம்‌. 

battlement : (௧.க.) கொத்தளம்‌ : 
(1) படைகள்‌ மறைந்து சுடுவதற்கு 
பீரங்கி வாய்களுக்கான வெட்டுத்‌ 
தடங்கள்‌ கொண்ட கைப்பிடிச்‌ 
சுவர்‌. இது இரண்டு அரண்புழைச்‌ 
சாய்வுகளுக்கிடையேயுள்ள கைப்‌ 
பிடிச்சுவரின்‌ பகுதியுமாகும்‌. 

(2) அறைகலல்களில்‌ இத்சுகைய 
வடிவமைப்பு அலங்காரத்திற்‌ 
காகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


baume scale: *பாமே' அளவி: 
இரவங்களில்‌ குறிப்பாகப்‌ பெட்‌ 
ரோலியப்‌ பொருள்களின்‌ வீத 
எடைமானத்தினை அளவிடுவதற் 
க்‌ க்‌ இந்தச்‌ சாத 
னத்திற்குப்‌ பதில்‌ இப்பொ 
அரக்கப்‌ போனில்‌ றவ 
னத்தின்‌ அளவி பெரும்பாலும்‌ பய 
னுக்கு வந்துவிட்டது. 

bauxite : (சனி.) பாக்சைட்‌ : இது 
அலுமினியம்‌ கலந்துள்ள அலுமினி 
யம்‌ ஹைட்ராக்சைடு என்னும்‌ 


தாதுப்‌ பொருளாகும்‌. இது வெள்‌ 


ளை முதல்‌ சிவப்பு வண்ணத்தில்‌ 
மண்ணிலிருந்து தோண்டியெடுக்‌ 
கப்படுகிறது. அலுமினிய உலோ 
கத்திற்கு இதுவே முதன்மையான 
ஆதாரம்‌. இது அலுமினியம்‌, அலு 
மினா தயாரிக்கவும்‌, அதி வெப்பத்‌ 
திற்குச்‌ சூடாக்கப்படும்‌ ஊதுவை 
களின்‌ உள்‌ பூச்சுக்காகவும்‌ பயன்‌ 
படுகிறது. 


bay: (வானூ.) இடைவெளி உ (1) 
மானத்தின்‌ கட்டுமானச்‌ 
சட்டத்தின்‌ ஆதாரக்‌ கட்டுமானத்‌ 
தின்‌ முகப்புப்பகுதியின்‌ ஒரு பகுதி. 
இது அண்டை அறைத்‌ தடுப்பு 
களுக்கு அல்லது அண்டை விட்டக்‌ 
காழ்வுகளுக்கு இடையில்‌ இருக்கும்‌. 
(2) கட்டிடக்‌ கலையில்‌ இரு தூண்‌ 
களுக்கு அல்ல மதில்களுக்‌( 
இடையிலான டைனி 0 
bayonet socket : (மின்‌.) ஈட்டி 
வடிவக்‌ குதைகுழி; பக்கங்களில்‌ நீள 
வாக்கில்‌ இரு வடிவளவுத்‌ தடங்‌ 
கள்‌ அடியில்‌ செங்கோணத்‌ திருப்ப 
முடையனவாக இருக்கும்‌. இத 
னால்‌, இரு செருகிகள்‌ கொண்ட 
ஒரு விளக்கினை இந்தத்‌ தடங்‌ 
களுக்குள்‌ செலுத்தி அதற்குச்‌ சற்‌ 
றுத்‌ திருப்பத்தைக்‌ கொடுக்கலாம்‌. 
baywood : புன்னைமரம்‌ : சீமை 
நூக்கு போன்ற, ஆனால்‌ அலை 
விட மிகவும்‌ இலேசான ஒரு மென்‌ 
மரம்‌. இது புனை வடிவங்கள்‌ 
செய்யப்‌ பயன்படுகிறது. இதனை 


“பிலிப்பைன்‌ நூக்கு' என்றும்‌ 
அழைப்பர்‌. 
bazooka: உந்துகலம்‌ : ராக்‌ 


கெட்டுகளை விண்வெளியில்‌ உந்‌ 
தித்‌ தள்ளுவதற்கான ஒரு துப்‌ 
பாக்கி, இது இரு முனைகளிலும்‌ 
திறந்திருக்கும்‌. தோளில்‌ வைத்துக்‌ 
காண்டு இதனைப்‌ பயன்படுத்து 
வர்‌. 

beaching gear: (வானூ.) உருள்‌ 
பல்லிணை : ஒரு கடலூர்தியின்‌ 
உடற்பகுதியுடன்‌ இணைந்த சக்‌ 


, தொகுதி அல்லது வேறு 


43 


கரங்களின்‌ அமைவு. இது அந்த 
ஊர்‌ தியைக்‌ கரையிலிருத்துவதற்கு 
அனுமதிக்கும்‌. 

beacon : (௧.௧.) கலங்கரை விளக்‌ 
கம்‌ : கப்பல்‌ அல்லது விமானங்க 
ளுக்கு வழிகாட்டுவதற்கான ஒளி 
விளக்கு அல்லது ஒளிவிளக்குகளின்‌ 


வழி 
காட்டு சாதனம்‌. 


bead : (க.௧.) குமிழ்‌ மணி: (1) 
கட்டிடக்‌ கலையில்‌ குமிழ்‌ மணி 
வரிசை உருவ அழகு வேலைப்‌ 
பாடு, 

(2) சக்கரப்‌ புறத்தோட்டின்‌ குமிழ்‌ 
புடைப்பு. 


beading : (உலோ.) மணியுரு 
அமைவு : அலங்கார வேலைப்பாட்‌ 
டிற்காக மணியுரு அமைத்தல்‌. 


beading machine: (உலோ,) 
மணியுரு அமைப்புப்‌ பொறி: உலோ 
கத்‌ தகடுகளில்‌ பல்வேறு வடிவங்‌ 
களிலும்‌ வடிவளவுகளிலும்‌ மணி 
யுரு அமைப்பதற்கு உதவும்‌ பொறி 
யமைவு. இது பாத்திரங்களில்‌ 
அலங்கார வேலைப்பாடுகள்‌ செய்‌ 
வதற்கும்‌ அவற்றை வலுப்படுத்து 
வதற்கும்‌ பயன்படுகிறது. 

bead plane : (மர. வே.) மணியு 
ருதளம்‌: மணியுருக்களை அமைப்‌ 
பதற்குப்‌ பயன்படும்‌ தனிவகைத்‌ 
தளம்‌. 


beaker: (வேதி. ) மூக்குக்‌ குவளை: 
ஆய்வுக்‌ கூடங்களில்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ மூக்குடைய ஊற்று கலம்‌. 
இது பெரும்பாலும்‌ கண்ணாடியா 
லானது. 


beakhead : (௧.க.) கொடு மூக்கு 
முகடு: கட்டிட உச்சியின்‌ சிற்ப 
வேலைப்பாடு அமைந்த பிதுக்க 
மாகிய எழுதகத்தின்‌ மிகத்தாழ்ந்த 
உறுப்பில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
சித்‌ திர வேலைப்பாடமைந்த 
விளிம்பு. 


84 


beakhorn stake: (உலோ.) 

கொடுமுக்குக்‌ கொம்பு வடிவமுளை : 

ஒரு முனை உருண்டையான நுனி 
நோக்கிச்‌ 


, சிறுத்‌ 
துச்‌ செல்வதாக 
வும்‌ மறு நுனி நீள 
மாகவும்‌, செவ்வக 


வடிவிலும்‌ அமைந்‌ 
ததாகவும்‌ உள்ள 
ஒரு முளை. இதனைச்‌ சதுரமான 
தும்‌, கூம்பு வடிவுடையதுமான 
பொருள்களை வளைத்து வடிவு 
ருக்கள்‌ உண்டாக்கப்‌ பயன்படு 
கிறது. 

beam : (வானூ.) (1) வானொலித்‌ 
திசைகாட்டி : விமான மீகாமத்தில்‌ 
இசைகாட்டிச்‌ செல்லக்கூடிய ஒரு 
வானொலிச்‌ சாதனம்‌. 

(2) ஓர்‌ இறகின்‌ பிரதான குத்துக்‌ 
கோல்‌. 

(3) ஒரு விமானத்தின்‌ பக்கத்தின்‌ 
உருவரைத்‌ தோற்றம்‌. 

(4) உத்தரம்‌[ தூலம்‌. 

beam anchor: (க.க.) தூல ஆதா 
ரம்‌ : தளத்‌ தூலங்களைச்‌ சுவர்களு 
டன்‌ பிணைப்பதற்குப்‌ பயன்படும்‌ 
ஓர்‌ ஆதாரம்‌. 


கொம்பு முளை 


beam ceiling: (s.க.) தூல 
முகடு : இதில்‌ தூலங்கள்‌ அவை 
போலியாயினும்‌ உண்மையான 


வையாயினும்‌, வழக்கமாகக்‌ கிடை 
மட்டத்தில்‌ பார்வைக்குப்‌ புலப்‌ 
படுமாறு அமைக்கப்பட்டிருக்கும்‌. 
beam compass : (பட்‌.) தூலத்‌ 


திசைகாட்டி : முனைகளைத்‌ தக்க 
வாறு அமைத்துக்‌ கொள்ளக்கூடிய 
வகையில்‌ அமைந்த ஒரு பெரிய 
திசைகாட்டி. இது ஒரு நூலகத்‌ 
துடன்‌ அல்லது ஒரு மர அல்லது 
உலோகச்‌ சலாகையுடன்‌ இணைக்‌ 
கப்பட்டிருக்கும்‌. பெரிய வட்டங்‌ 
களை அல்லது வளைவுகளை 
வரைந்து காட்டுவதற்கான அறை 
களிலும்‌, பட்டறைகளிலும்‌ இது 
பயன்படுத்தப்படுகிறது. 


beam drill: (எந்‌.) தூலத்‌ துரப்‌ 
பணம்‌ : இது ஆரைக்கால்‌ துரப்‌ 
பணம்‌ போன்றது. இதில்‌ இரு 
முனைகளிலுமுள்ள புயங்கள்‌, 
இழைப்புப்‌ புளியின்‌ குறுக்குக்‌ 
கைப்பிடி போன்று ஆதாரம்‌ 
கொண்டிருக்கும்‌. 


beam pattern : (கானி; எந்‌;) 
தூலத்‌ தோரணி : முகப்பு விளக்கு 
களின்‌ ஒளி படரும்‌ பரப்பின்‌ வடி 
வளவு அல்லது பரப்பளவு. 


beam power tube : (மின்‌.) மின்‌ 
கதிர்க்‌ குழல்‌ : எதிர்மின்‌ முனையி 
லிருந்து செறிவுறுத்திய மின்கதிர்க்‌ 
கற்றையாகப்‌ பாயும்‌ எலெக்ட்ரான்‌ 
கள்‌ மின்கம்பி வலை வழியாகத்‌ 
தகட்டுக்குச்‌ செல்லும்‌ வகையில்‌ 
அமைக்கப்பட்டுள்ள ஒரு குழல்‌. 


bearer : (அச்சு.) தாங்கு தகடு : 
ஒரு தகட்டின்‌ அச்சிடும்‌ பரப்புக்‌ 
குள்ளே அல்லது ,அதனைச்‌ சுற்றி 
உள்ள மிகை உலோகம்‌; கையி 
னால்‌ மை தடவி, அச்சுப்‌ பார்‌ 
வைப்‌ படி எடுக்கும்போது ஒரு 
தகட்டின்‌ பக்கததில்‌ வைக்கப்படும்‌ 
ஓர்‌ உலோகத்‌ தகடு. 


bearing: (௧.௧.) தாங்குத்‌ தளம்‌ : 
(1) ஆதாரங்களின்‌ மீது நிற்கும்‌ 
தூலம்‌, தாங்கணைவு முதலியவற்‌ 
றின்‌ பகுதி. 

(2) எந்திரவியலில்‌ சுழலும்‌ தண்‌ 
டுக்கான ஆதாரக்‌ கட்டு அல்லது 
ஊர்தி. 


(எந்‌.] தாங்கு 
தலை: ஒரு சும 
லோட்டத்‌ தாங்கி 
யின்‌ மேற்பாதி. 
bearing metal: 
(உலோ.) உராய்வு 
தாங்கு உலோகம்‌ : 
சுழலோட்டத்‌ தாங்கிகளைச்‌ செய்‌ 
வதற்கு அல்லது அதில்‌ உள்வரிப்‌ 
பூச்சுக்குப்‌ பயன்படக்கூடிய, உராய்‌ 
தலைத்‌ தாங்கக்‌ கூடிய வெண்மை 
யான உலோகங்கள்‌ மற்றும்‌ பித்‌ 
தளை, வெண்கலம்‌ போன்ற பல்‌ 
வேறு உலோகக்‌ கலவைகள்‌. 


bearing partition: (க ௧.) தாங்கு 
நிலைத்‌ தடுப்புச்‌ சுவர்‌ : சுவருக்குச்‌ 
சுவராக இடும்‌ தளக்‌ குறுக்குக்‌ 
கட்டைகளையும்‌ அவற்றின்‌ 
மேலுள்ள மற்றத்‌ தடுப்புச்‌ சுவர்‌ 
களையும்‌ தாங்கி நிற்கும்‌ ஒரு 
ஒரு தடுப்புச்‌ சுவர்‌. 


bearing plate : (பொறி,) தாங்கு 
தகடு : ஒரு சுவரின்‌ மேல்‌ நிற்கும்‌ 
ஒரு தூலத்தின்‌ தட்டையான 
விளிம்பின்‌ கீழுள்ள ஒரு தகட்‌ 
டினைப்‌ போன்று, ஒரு குறிப்பிட்ட 
பளுவினைப்‌ பிரித்துப்‌ பரப்புவதற்‌ 
குத்‌ தேவையான அளவு கனமும்‌ 
பரப்பளவும்‌ கொண்ட ஒரு தகடு. 
இந்தத்‌ தகடு 5 செ.மீ, கனத்திற்கு 
மேற்பட்டதாக இருந்தால்‌ 
அதனைப்‌ பாளம்‌ என்பர்‌. 


bearing projector: (uானூ.) 
தாங்கு நிலை ஒளி எறிவு கருவி: நில 
எல்லைக்‌ குறிகாட்டும்‌ விளக்கு 
களுடன்‌ இணைந்து பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு நிலையான திசையில்‌ 
அமைந்துள்ள ஒளி எறிவு கருவி. 
இதன்‌ ஒளிக்கற்றையின்‌ திசை 
யினைக்‌ கொண்டு விமானம்‌ தரை 
யிறங்கும்‌ நிலப்பகுதியின்‌ திசை 
யினைக்‌ கண்டு கொள்ளலாம்‌. 


bearing surface: (பொறி, ) தாங்கு 
நிலை மேற்பரப்பு : பளு பிரித்துப்‌ 
பரப்பப்படும்‌ ஒரு மேற்பரப்பு. 


bearing cap: 


தாங்கு 
தலை 


85 


bearing wall: (௪.௪.) தாங்கு 
சுவா; ஒரு பாரத்தைத்‌ தாங்கு 
கின்ற சுவர்‌. 

beat frequency : (மின்‌.) ஒலி 
அலைவெண்‌ : ஒழுங்கான இடை 
வெளி களில்‌ 
எழும்‌ இரு 
சைகைகளின்‌ 
செறிவினைக்‌ 
கூட்டவும்‌ 
குறைக்கவும்‌ 
செய்வதன்‌ 
மூலம்‌ உண்‌ 
டாகும்‌அலை 
வெண்‌. இரு 
சைகைகளை ஒன்றாக இணைப்‌ 
பதன்‌ வாயிலாகக்‌ கூட்டு விளைவு 
அலைவெண்‌ பெறப்படுகிறது. 
beat frequency oscillator : 
(மின்‌.) ஒலி அலைவெண்‌ அலைப்பி: 
ஓலி அலைவெண்‌ உண்டாக்குவதற் 
குத்‌ தொடர்ச்சியான ஒலி அலை 
யை உண்டாக்கும்‌ ஓர்‌ அலைப்பி. 


beat note : (மின்‌. ஒலிச்‌ சுரம்‌ * 
இரண்டு வேறுபட்ட அலைவெண்‌ 
கள்‌ ஒன்றாக ஒலிக்கும்போது 
டைக்கும்‌ மாறுபட்ட அலை 
வேண்‌. 

bed: (எந்‌.) படுகை: (1) ஒரு கடை 
சல்‌ பொறியில்‌ தலைமுனை தாங்கி, 
வால்முனை தாங்கி, ஊர்தி ஆகிய 
வற்றைத்‌ தாங்கி நிற்கும்‌ பகுதி. 
(2) கட்டுமானத்தில்‌ சுவரின்‌ செங்‌ 
கற்களை அல்லது கற்களை அவற்‌ 
றின்‌ வரிசைமுறைப்படி வைப்பதற்‌ 
கான இடைமட்ட மேற்பரப்புகள்‌. 
bed charge : (வார்‌.) படுகைச்‌ 
செறிமானம்‌ : இரும்பு வார்ப்படத்‌ 
தொழிற்சாலை அடுப்பின்‌ அடிப்‌ 
பரப்பில்‌ உள்ள கல்கரி அடுக்கு. 
முதல்‌ அடுக்குச்‌ செறிமானத்தை 
அச்சுருச்‌ செறிமானம்‌ என்றும்‌ 
அழைப்பர்‌. 

bedding : (uவார்‌,) அடையடுக்கு : 
இழுவைக்‌ குடுவையில்‌ மண்‌ 


ஒலி அலைவெண்‌ 


66 


அடைத்து, தோரணியான நிலை 
யில்‌ நிறுத்துவதற்கான ஒரு வார்ப்‌ 
படச்‌ செய்முறை. இதில்‌ தோரணி 
யைச்‌ சுற்றி மணல்‌ உறுதியாகத்‌ 
திணிந்து, இறுகிக்‌ கொள்ளும்‌. 
bedford limestone : பெட்‌. 
போர்டு சுண்ணாம்புக்கல்‌: அமெரிக்‌ 
காவில்‌ கிடைக்கும்‌ மிக நேர்த்தி 
யான சுண்ணாம்புக்கல்‌ வகை. 
இந்தியானா மாநிலத்திலுள்ள 
பெட்‌ஃபோர்டு என்னுமிடத்திலிரு 
ந்து இது மிகுதியாகக்‌ கப்பலேற்‌ 
றப்படுவதால்‌ இந்தப்‌ பெயர்‌ 
பெற்றது. 


bed moulding : (க.க.) அடை 
யடுக்கு வார்ப்படம்‌ : புறந்துருத்தி 
மேலே நீட்டிக்கொண்டிருக்கிற 
பகுதியின்‌ அடியில்‌ இறுதி நிலை 
யாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ வார்ப்‌ 
படம்‌. அதாவது, இறவாரங்களின்‌ 
இணைப்பிலும்‌, சுவருக்கு வெளிப்‌ 
புறத்திலும்‌ பயன்படுத்தப்படும்‌ 
வார்ப்படம்‌. 
bed plate: (க.க.) படுககத்‌ தகடு 
(1) ஏதேனும்‌ கட்டுமானப்பகு 
க்கு ஆதாரமாகப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஓர்‌ உலோகத்‌ தகடு. 
(2) ஒர்‌ எந்திரத்தின்‌ அடித்தள 


மாக பயன்படுத்தப்படும்‌ ஓர்‌ 
உலோகத்‌ தகடு. 
bedrock : (க. க.) அடிநிலப்‌ 


பாறை ; பூமியின்‌ மேற்பரப்புக்கு 
அடியிலுள்ள கெட்டியான பாறை 


beech (மர. (fagus): புங்கமரம்‌ 
இது ஒரு பெரிய மரம்‌. இது சில 
சமயம்‌30மீட்டர்‌உயரம்வரை வள 
ரும்‌.இதன்‌ குறுக்கு விட்டம்‌60செமீ 
முதல்‌90செ.மீ. வரை இருக்கும்‌. 
இதன்‌ மரம்‌ கடினமானது; வலு 
வானது; முரடானது; ஆனால்‌, 
நீடித்து உழைக்கக்கூடியதன்று. 
விறகுக்கு ஏற்றது. இதற்கு வாணி 
கப்‌ பயன்பாடு ஏதுமில்லை. 

bees wax : தேன்மெழுகு : தேன்‌ 


கூட்டிலிருந்து எடுக்கப்படும்‌ ஒரு 
வகை மெழுகு. இதுகலை வேலைப்‌ 
பாடுகளில்‌ பல வகைகளில்‌ பயன்‌ 
படுகிறது. உலோகத்‌ தோரணி 
மணலிலிருந்து விடுவிப்பதற்கான 
உள்பூச்சாகவும்‌ பயன்படுகிறது. 


beige : (வண்‌.) கம்பளித்‌ துணி : 
சலவை செய்யப்படாமலும்‌, சாய 
மிடப்படாமலும்‌ உள்ள கம்பளித்‌ 
துணி. 


belfry : (s.க.) மணிக்‌ கூண்டு : 
திருக்கோயில்‌ கோபுரத்தில்‌ மணி 
களைத்‌ தொங்கவிடுவதற்கான 
இடம்‌. 

bell: (மின்‌.) மின்‌ மணி: மின்‌ 
காந்தம்‌, மணியின்‌ நா, சேமக்‌ 
கலம்‌ ஆகியவற்றைப்‌ பயன்படுத்தி 
இயக்கப்படும்‌ ஒரு மின்‌ சைகைச்‌ 
சாதனம்‌. 

Beliminator : (மின்‌.) “B’ மின்‌ 
னழுத்தக்‌ கருவி: மின்கல வானொ 
லிப்பெட்டி இயங்குவதற்காக 18: 
மின்கலத்திற்குப்‌ பதிலாக தேவை 
யான :8' மின்னழுத்தம்‌ உண்டாக்‌ 
கக்கூடிய ஒரு சாதனம்‌. 


Bell, Alexander Graham : பெல்‌, 
அலக்சாண்டர்‌ கிரகாம்‌ (1847-- 
1922) : தொலைபேசியை ண்டு 
பிடித்த அமெரிக்க விஞ்ஞானி. 
இவர்‌, “குரலைக்‌ கம்பிகள்‌ மூலம்‌ 
கொண்டு செல்லலாம்‌'' என்ற 
உண்மையைக்‌ கண்டுபிடித்தவர்‌. 
இவர்‌ ஸ்மித்சோனிய ஆய்வுக்‌ 
கூடத்தின்‌ ஆட்சியாளராகவும்‌, 
தேசியப்‌ புவியியல்‌ கழகத்தின்‌ 
தலைவராகவும்‌ இருந்தவர்‌. 

bell-and-spigot joint: (கம்‌.) 
மணி - மற்றும்‌ - ஆப்பு இணைப்பு : 
வார்ப்பிரும்புக்‌ குழாயின்‌ ஒவ்‌ 
வொரு பகுதியும்‌ ஒரு முனை பெரிய 
அல்லது மணிவாய்‌ வடிவிலும்‌, 
இன்னொரு முனை ஆப்பு வடி 
லிலும்‌ அமைந்திருக்கும்‌. ஒரு 
பகுதியின்‌ ஆப்பு முனை, அடுத்தப்‌ 


பகுதியின்‌ மணிவாய்‌ முனையுடன்‌ 
பொருந்த இணைந்து கொள்ளும்‌. 
bell crank ௨ மணி வளைவு : 90° 
கோணத்தில்‌ சந்‌ 
திக்கும்‌ இரு புயங்‌ 
களைக்‌ கொண்ட 
ஒரு நெம்புகோல்‌ 
அல்லது வளைவு. 
௫ © bell-glass: மணிக்‌ 
மணி வளைவு கவிகை: செடி 
களை மூடிவைப்பதற்கான மணி 
வடிவக்‌ கண்ணாடிக்கலம்‌. 


bell metal : வெண்கலம்‌ : செம்‌ 
பும்‌ வெள்ளீயமும்‌ கலந்த மணி 
செய்வதற்கான கடினமான 
அனால்‌ எளிதில்‌ உடையக்கூடிய 
ஓர்‌ உலோகக்‌ கலவை. 


bell mouthed : மணிவாய்‌ : ஒரு 
முனையில்மணியின்‌ வாய்‌ போன்ற 
திறப்புடையது. 

bell or hub: (sம்‌.) மணி அல்‌ 
லது குடம்‌ : ஒரு குழாயின்‌ முனை 
யை அதே விட்டமுடைய மற்‌ 
றொரு குழாயுடன்‌ இணைத்துப்‌ 
பொருத்துவதற்கு, போதிய அள 
வுக்குக்‌ குடம்‌ போல்‌ பெரிதாக 
வுள்ள பகுதி. 


tellows: (வார்‌.) உலைத்‌ துருத்தி: 
(1) காற்றையும்‌ நெகிழ்‌ திற 
னுள்ள பக்கங்களையும்‌ உடைய 


உலைத்‌ துருத்தி 


ஒரு சாதனம்‌. இது காற்றோட்‌ 
டத்தை உண்டாக்குவதற்குப்‌ பயன்‌ 
படுகிறது. 

(2) வார்ப்படத்தில்‌ தோரணிகள்‌ 
முதலியவற்றின்‌ முகப்புகளிலிருந்து 
மணலை ஊதி அப்புறப்படுத்துவ 
தற்குப்‌ பயன்படும்‌ கையினால்‌ 


87 


இயக்கப்படும்‌ சிறு உலைத்துருத்தி. 


bells palsy: (நோயி. ) முகமுடக்கு 
வாதம்‌ ₹ முகத்தின்‌ ஒரு பக்கத்துத்‌ 
தசை செயலற்றுப்‌ போதல்‌. 
bell-ringingtransformer: 
(மின்‌.) மணியடிப்பு - மின்மாற்றி : 
சாதாரண வீட்டு மின்சுற்றில்‌ 
மணியடிப்பதற்காக மின்னழுத்தத்‌ 
தைக்‌ குறைக்கின்ற ஒரு சிறிய மின்‌ 
மாற்றி. " 


bell switch : (மின்‌.) மணி மின்‌ 
விசை: ஒரு மின்சு ற்றிலிருந்து மணி 
யைத்‌ துண்டிப்பதற்கும்‌ அல்லது 
அதில்‌ மணியை இணைப்பதற்கும்‌ 
பயன்படும்‌ ஒரு மின்விசை. 


belly : புடைப்பு : (1) வார்‌ பூட்‌ 
டிக்‌ கட்டுதல்‌, கயிறு கட்டி இழுத்‌ 
தல்‌ மூலம்‌ விளைவிக்கப்பட்ட 
புடைப்பான ஒரு பரப்பு. 

(2) அச்சுருவின்‌ ஒரு வரியின்‌ 
மையத்தில்‌ படிப்படியாக அமைந்த 
பள்ளம்‌. 

belt: (s.a.) தளவரிசை : (1) 
தளத்திலிருந்து தளம்‌ மீது படிவிக்‌ 
கப்படும்‌ ஒரு எறிவுப்‌ படிவத்தின்‌ 
இணைப்புக்‌ கட்டு அல்லது வெவ்‌ 
வேறு வகைச்‌ செங்கலினால்‌ கட்‌ 
டப்பட்ட ஒரு தளவரிசை. 

(2) வார்ப்பட்டை : எந்திர உறுப்பு 
களை இணைத்தியக்கும்‌ தோல்‌ 
பட்டை வார்‌. 


belt clamp: (எந்‌.) வார்ப்பட்‌ 
டைப்‌ பற்றுக்கட்டை : ஒரு வார்ப்‌ 
பட்டையின்‌ இருமுனைகளையும்‌ 
பிணைக்கும்போது இருமுனை 
களையும்‌ பிடித்துக்‌ கொள்வதற் 
கான ஒரு சாதனம்‌. 

belt conveyor:  வார்ப்பட்டை 
ஊர்தி : தொழிலகத்தில்‌ தொழிற்‌ 
படும்‌ பொருள்களைக்‌ காண்டு 
செல்லப்‌ பயன்படும்‌ அகலமான 
வார்ப்பட்டை. 


88 


belt dressing: வார்ப்பட்டை 
மெருகு ட எந்திர வார்ப்பட்டை 
யில்‌ பிடி சறுக்கி விடாமல்‌ தடுப்ப 
தற்காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ பல்‌ 


வேறு கூட்டுப்‌ பொருள்களில்‌ 
ஒன்‌ று, 

belt hook : (பட்‌.) வார்ப்பட்‌ 
டைக்‌ கொக்கி: வார்ப்பட்டை 


களைக்‌ கையால்‌ இயக்கி இடம்‌ 
பெயரச்‌ செய்வதற்கான ஒரு சாத 
னம்‌. இது ஒருநீளமான கொக்கி 
யுடன்‌ நீண்ட கோலினை அல்லது 
கழியினைக்‌ கொண்டிருக்கும்‌. 


belt laeing : (எந்‌.) வார்ப்பட்டை 
இழைவார்‌ : ஒரு வார்ப்பட்டை 
யின்‌ முனைகளைக்‌ கோத்திறுக்குவ 
தற்குப்‌ பயன்படும்‌ ஒரு குறுகலான 
தோல்‌ வார்ப்பட்டை. கம்பிக்‌ 
கொக்கிகள்‌ போன்ற வேறுவகைக்‌ 
கட்டுவார்களும்‌ தவறாக வார்ப்‌ 
பட்டை இழைவார்‌ என அழைக்‌ 
கப்படுகின்‌ றன. 


belt sandar : (மர.வே.) வார்ப்‌ 
பட்டை மெருகேற்றி: மரத்தில்‌ 
மெருகு வேலைப்பாடு செய்வதற்‌ 
காக ஒரு பட்டைச்‌ சீலை வார்ப்‌ 
பட்டையினையுடைய, மின்னோடி 
யால்‌ இயங்கக்கூடிய ஒரு பொறி 
யமைவு. 


belt shifter : (பட்‌.) வார்ப்பட்‌ 
டைப்‌ பெயர்ப்புக்‌ கருவி : பெயர்ப்பு 
விரல்கள்‌ அல்லது புயங்கள்‌ 
இணைக்கப்பட்டுள்ள120செமீ அல்‌ 
லது 5 அடி நீளமுடைய ஒரு தட்‌ 
டையான மரத்துண்டு. இறுக்க 
மான கப்பிகளிலிருந்து தளர்வான 
கப்பிகளுக்கு ஒரு வார்ப்பட்டை 
யினை மாற்றுவதற்குப்‌ பயன்படு 
கிறது. 

bench: (பட்‌.) விசிப்‌ பலகை: 
தச்சர்‌ முதலியோர்‌ வேலை செய்‌ 
வதற்காக பட்டறைப்‌ பிடிப்புக்‌ 
குறடு போன்ற கருவிகள்‌ பொருத்‌ 
தப்பட்ட மரத்தினாலான வலு 


வான ஒரு நீண்ட பலகை, 


bench assembly : (பட்‌.) விசிப்‌ 
பலகை இணைப்பு : ஒரு விசிப்ப 
லகையின்‌ மீது இரண்டு அல்லது 
அதற்கு மேற்பட்ட உறுப்புகளை 
வைத்து ஒன்றாகப்‌ பொருத்தி 
இணைக்கும்‌ முறை. இவ்வாறு 
இணைக்கும்‌ பணியில்‌, அராவுதல்‌, 
மெருகிடுதல்‌, துளையிடுதல்‌, பற்ற 
வைத்தல்‌, துரப்பணமிடுதல்‌, திரு 
காணிகள்‌ முதலியவற்றால்‌ 
பிணைத்தல்‌ ஆகியவை அடங்கும்‌. 


bench dog : (பட்‌.) விசிப்பலகை 
வளையிருப்பாணி : ஒரு விசிப்‌ 
பலகையின்‌ விளிம்பு அருகேயுள்ள 
தடத்தில்‌ அல்லது துளையில்‌ செரு 
கப்பட்ளெள மரத்தாலான அல்‌ 
லது உலோகத்தாலான ஒருமுளை. 
இது பிடி நழுவி விடாமல்‌ தடுப்ப 
தற்குப்‌ பயன்படுகிறது. இது விசிப்‌ 
பலகை நிறுத்தியிலிருந்து வேறு 
பட்டது. 

bench hook : (மர. வே.) விசிப்‌ 
பலகைக்‌ கொக்கி : விசிப்பலகை 
யில்‌ சில வேலைகளைச்‌ செய்யும்‌ 
போது, விசிப்பலகையின்‌ மேற்‌ 
பகுதிக்குச்‌ சேதமேற்படாத வகை 
யில்‌ இரு முனைகளிலும்‌ பொருத்‌ 
தப்‌ பட்டுள்ள முனைகளுடன்‌ 
கூடிய ஒரு தட்டையான மரத்‌ 
துண்டு. 

bench ॥816: (எந்‌.) விசிப்பலகை 
கடைவான்‌ : இலேசான வேலை 
களைச்‌ செய்வதற்காக ஒரு விசிப்‌ 
பலகையின்‌ மேல்‌ பொருத்தப்பட்‌ 
டுள்ள ஒரு சிறிய கடைவான்‌. 


bench plane : விசிப்‌ பலகை 
இழைப்புழி : சமதளப்‌ பரப்புகளை 
இழைத்து வழவழப்பாக்குவதற்‌ 
காக ஒரு விசிப்பலகையின்‌ மீது 
பொருத்தப்பட்டுள்ள இழைப்பீழி. 
benzene ring : சாம்பிராணி எண்‌ 
ணெய்‌ வளையம்‌ : நிலக்கரிக்‌ கலி 
லிருந்து எடுக்கப்படும்‌ நறுமண 


நீர்க்கரிமப்‌ பொருளாகிய சாம்பி 
ராணி எண்ணெயின்‌ (பென்சீன்‌) 
மூலக்கூற்றில்‌ 6 கார்பன்‌ அணுக்‌ 
கள்‌ கொண்ட ஒரு வளையம்‌ 
அடங்கியிருக்கும்‌. அந்த 6 கார்பன்‌ 
அணுக்களுடனும்‌ ஒரு ஹைட்‌ 
ரஜன்‌ அணு இணைந்திருக்கும்‌. 

bench stop : (மர.வே.) : விசிப்‌ 
பலகை நிறுத்தி : விசிப்பலகை 
யின்‌ 8 மேற்பகுதியில்‌ 
அதன்‌ விளிம்பின்‌ அரு 
சீ கே பொருத்தப்பட்‌ 
டுள்ள வெட்டுத்‌ தடங்‌ 


கொண்ட, தக்கவாறு 

அமைத்துக்‌ கொள்ளக்‌ 

விசைப்‌ கூடிய ஓர்‌ உலோகச்‌ 

பலகை சாதனம்‌. ஒரு பொரு 

திறுத்தி ளை இதில்‌ சார்த்தி 
இழைத்து வழவழப்பாக்குவர்‌. 

bench vise: (எந்‌.) விசிப்பல 


கைக்‌ குறடு : எந்திரங்களை இயக்‌ 
பவர்கள்‌ பயன்படுத்தும்‌ சாதா 
ரணப்‌ பட்டறைப்‌ பிடிப்புக்‌ குறடு. 
இது சமதளமாகவோ, சுழல்‌ மூட்‌ 
டாகத்‌ திருகுடையதாகவோ இருக்‌ 
கும்‌. 

bench work : (மர.வே.) விசிப்‌ 
பல்கை வேலை : இது விசிப்பலகை 
யில்‌ பிடிப்புக்‌ குறட்டால்‌ பிடித்து 
நிறுத்திச்‌ செய்யப்படும்‌ வேலை. 
இது எந்திரத்தால்‌ செய்யப்படும்‌ 
வேலையிலிருந்து வேறுபட்டது. 
bend: பதனத்தோல்‌ : மிகச்சிறந்த 
தரமுடைய காலடித்‌ தோலினைக்‌ 
கொண்ட விலங்குத்‌ தோலின்‌ பிற்‌ 
பகுதி அல்லது பதனிட்ட தோல்‌. 


Ben Day Process: (aஅச்சு.) 
பென்‌ டே செய்முறை : பென்டே 
என்பவரால்‌ கண்டுபிடிக்கப்பட்ட 
ஒரு செய்முறை. இதனை ஓளிச்‌ 
செதுக்கு வேலைப்பாடு செய்பவர்‌ 
கள்‌ பயன்படுத்துகின்‌ றனர்‌. இந்த 
முறையில்‌ பசைப்‌ படலங்களி 

லிருந்து உலோகத்‌ தகடுகளுக்கு 


99 


வடிவமைப்பை மாற்றி, அதன்‌ 
பின்‌ செதுக்குவேலை ர்‌ 
கிறது. 
bending moment: (பொறி.) 
வளைவு நெம்புதிறன்‌ : இது பளு 
ஏற்றிய ஒரு தூலத்தின்‌ ஒரு பகுதி 
ன்‌ வளைவு. நெம்புதிறன்‌ என்‌ 
பது தூலத்தின்‌ எடை உட்பட 
அதில்‌ ஏற்றப்பட்டுள்ள பாரங்கள்‌ 
அணைத்தின்‌ கூட்டுத்தொகையும்‌, 
அந்தப்‌ பகுதியின்‌ எந்த ஒரு புள்ளி 
யையும்‌ பொறுத்து அப்பகுதியின்‌ 
இடப்புறத்தில்‌ அல்லது வலப்புறத்‌ 
தில்‌ எதிர்வினைகளும்‌ ஆகும்‌. 
bending pin or iron:  (sம்‌.) 
வளைக்கும்‌ ஊசி அல்லது இரும்பு : 
ஈயக்‌ குழாய்களை நிமிர்த்துவ 
தற்கு அல்லது விரிவாக்குவதற்குப்‌ 
பயன்படும்‌ ஒரு கருவி. 
bend test: (பொறி.) வளைவுச்‌ 
சோதனை : ஓர்‌ உலோகத்‌ தண்‌ 
டினை 90௦ வரை வளைத்து அல்‌ 
லதுஒரு வளைவு ஊசியில்‌ 
வளைத்து அது எந்த அளவுக்கு 
முறியக்கூடியது என்‌ பதைதச்‌ 
சோதனை செய்தல்‌. 


bent : (பொறி.) வளைவு : ஓர்‌ 
எலகுச்‌ சட்டகக்‌ கட்டிட த்தின்‌ ஒரு 
பகுதி. ஒரு சாரக்கட்டின்‌ ஒரு 
தூண்‌ வரிசைகளின்‌ மீது நிற்கும்‌ 
தூலம்‌ அல்லது தூலக்கட்டை. 
bent gouge: (மர. வே.) வளைவு 
அலகு உளி : தச்சு வேலையிலும்‌ 
அறுவை மருத்துவத்திலும்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ உட்குழிவான அல 
குடைய நகவுளி. 

bent lever: (தானி; பொறி.) 
வளைவு நெம்புகோல்‌ : உள்ளேயே 
உட்சாய்வுடைய ஒரு நெம்புகோல்‌. 
benzene ௨ (வேதி.) சாம்பிராணி 
எண்ணெய்‌ : நிலக்கரிக்‌ £ீலிலிருந்து 
பெறப்படும்‌ நறுமண நீர்க்‌ கரிமப்‌ 
பொருள்‌. இது கார்பாலிக்‌ அமி 


90 


லம்‌, அனிலின்‌ சாயங்கள்‌ தயாரிக்‌ 
கப்‌ பயன்படுகிறது. இது “பென்‌ 
சைன்‌' எனப்படும்‌ கரிநீர்மக்‌ 
கலவையிலிருந்து வேறுபட்டது. 


benzine : (வேதி. ) கரி நீர்மக்‌ கல 
வை பென்சைன்‌ : நில எண்ணெயி 
லிருந்து பெறப்படுவதும்‌ கொழுப்‌ 
புக்‌ கறையை நீக்குவதற்குப்‌ பயன்‌ 
படுவதுமான கரிநீர்மக்‌ கலவை. 
இது கரைப்பானாகப்‌ பயன்படு 
கிறது. 


benzol: (வேதி.) பென்சால்‌ : 
(CH) விசை வண்டி எண்ணெயா 
கப்‌ பயன்படும்‌ செப்பமற்ற சாம்‌ 
பிராணி எண்ணெய்‌ வகை. இது 
நிறமற்ற கரைப்பான்‌. இது வண்‌ 
ணங்களை நீக்குவதற்குப்‌ பயன்‌ 
படுகிறது. 

beri beri: (நோயி.) தவிட்டான்‌ 
நோய்‌ : ஊட்டத்சத்துக்‌ குறைவு 
காரணமாக, மூளை உட்பட உட 
லின்‌ அனைத்து உறுப்புகளிலு 
முள்ள நரம்புகளை வீங்கச்‌ செய்‌ 
யும்‌ ஒருவகை நோய்‌. அரிசியைத்‌ 
தீட்வெதால்‌ அதிலுள்ள “பி்‌ 
வைட்டமின்‌ நீங்கி விடுகிறது. அவ்‌ 
வாறு :பி'வைட்டமின்‌ நீங்கிய 
அரிசியை உண்பதால்‌ போதிய *பி' 
வைட்டமின்‌ இல்லாமல்‌ இந்நோய்‌ 
உண்டாகிறது. 


beryllium : (உலோ.) பெரிலியம்‌ ; 
இது மிகவும்‌ இலேசான, ஆனால்‌ 
மிகக்‌ கடினமான உலோகங்களில்‌ 
ஒன்று. இது கெட்டியான 
வெள்ளை உலோகத்‌ தனிம வகை. 
இது அலுமினியத்துடன்‌ எளிதாகக்‌ 
கலந்து உலோகக்‌ கலவையாகக்‌ 
கூடியது. 

Bessemer steel: (வோ) பெல்‌ 
ஸமர்‌ எஃகு: பெஸ்ஸமர்‌ முறைப்‌ 
படி செய்யப்பட்ட எஃகு. இது 
பெஸ்ஸமர்‌ மாற்றுக்‌ கலத்தில்‌ 
தேனிரும்பிலிருந்து நேரடியாகத்‌ 
தயாரிக்கப்படுகிறது. 


Bessemer process: (உலோ,) 
பெஸ்ஸமர்‌ முறை : சர்ஹென்றி 
பெஸ்ஸமர்‌ என்பவர்‌ எஃகு செய்வ 
தற்குக்‌ கண்டுபிடித்த செய்முறை. 
இதில்‌, காய்ச்சி உருகு நிலையி 
லுள்ள கட்டிரும்பின்‌ ஊடாகக்‌ 
காற்றோட்ட கற்றுகளைப்‌ பாய 
விட்டு, அதிலுள்ள மாசுப்பொருள்‌ 
களை நீக்கி எஃகு தயாரிக்கப்படு 
கிறது. 
bata: (மின்‌.) பீட்டா: கிரேக்க 
நெடுங்கணக்கின்‌ இரண்டாவது 
எழுத்து. இது ஒரு மின்மப்‌ பெருக்‌ 
யுடன்‌ (டிரான்சிஸ்டர்‌) இணைந்‌ 
துள்ள ஒரு பொது உமிழ்வியின்‌ 
மின்னோட்ட ஈட்டத்தினைக்‌ 
குறிக்கப்‌ பயன்படுத்தப்‌ படுகிறது. 
beta rays: (இயற்‌.) பீட்டாக்‌ கதிர்‌ 
கள்‌ : கதிரியக்கப்‌ பொருள்களால்‌ 
உமிழப்படும்‌ லிரை செலவுடைய 
எதிர்‌ மின்மங்களின்‌ வரிசை, 


beta particle : (வேதி.) கதிரியக்‌ 
கத்‌ துகள்‌: பல கதிரியக்கப்‌ பொருள்‌ 
களினால்‌ வெளிப்படுத்தப்படும்‌ 
நேர்‌ மின்னாற்றலோ, எதிர்‌ மின்‌ 
னாற்றலோ உடைய ஓர்‌ எலெக்ட்‌ 
ரான்‌. 

beta ray: (வேதி.) கதிரியக்கப்‌ 
பொருள்‌ : கதிரியக்கப்‌ பொருள்‌ 
களால்‌ உமிழப்படும்‌ விரை செலவு 
வுடைய எதிர்மின்‌ மங்களின்‌ மூன்று 
வகைகளில்‌ ஒன்று. 


beta-tron : (மின்‌.) எதிர்‌ மின்ம 
ஆக்கக்‌ கருவி : விசைவேக எதிர்‌ 
மின்மங்களின்‌ கதிரலையை நிலை 
யான மண்டல நெறியில்‌ இயக்கி 
அதன்மூலம்‌ மிகையாற்றலுடைய 
அணுக்களைப்‌ பெற வைக்கும்‌ 
கருவி. 

beta-transformation : பீட்டா- 
உருநிலைமாற்றம்‌ : ஒரு தனிமத்தை 
ஓர்‌ அணு உலையில்‌ இட்டு அதனு 
டன்‌ ஒரு நியூட்ரானைச்‌ சேர்த்‌ 
தால்‌, அந்தத்‌ தனிமம்‌ கதிரியக்கம்‌ 


உடையதாக மாறுகிறது. அது பின்‌ 
னர்‌ பீட்டாத்‌ துகள்களை அனுப்பி 
அடுத்த உயர்ந்த அணு எண்‌ 
ணுடைய தனிமமாக மாறுகிறது. 


எடுத்துக்காட்டாக, யுரேனியம்‌, 
இதே முறையில்‌, யுரேனியத்தை 
விட அதிக அணு எடையுள்ள 


தனிமமாக மாறுகிறது. 


beton : (அச்சு.) பீட்டான்‌ : ஜெர்‌ 
மனியில்‌ முதன்முதலில்‌ தயாரிக்கப்‌ 
பட்ட ஒருவகை அச்செழுத்துரு 
வின்‌ பெயர்‌. 

bevatron : (மின்‌.) எலெக்ட்ரான்‌ 
மின்னழுத்தப்‌ பெருக்கி : அணு மின்‌ 
மங்களுக்கு நூறு கோடிக்கணக்‌ 
கான மடங்கு ஆற்றல்‌ பெருக்கும்‌ 


அணு ஆற்றல்‌. விசைவியக்க 
அமைவு. 
bevel : சாய்தளம்‌ : (1) ஒரு பரப்‌ 


பின்‌ பிற பகுதியுடன்‌ செங்கோ 
ணத்தில்‌ இல்லாத ஒரு பரப்பு 
சாய்வு 45 இருக்கும்போது உள்ள 
சாய்தளம்‌. அது *மிட்டர்‌' (Miter) 
எனப்படும்‌. 


(2) கோண அளவு கருவி: சாய்‌ 
தளத்தின்‌ கோணத்தை அளக்கும்‌ 


அளவுகளுடன்‌ 
“சாய்‌ 


பாகை 
இணைந்திருக்கும்போது 
தளக்‌ கோணமானி'' என அழைக்‌ 


கப்படுகிறது. 


கருவி, 


beveled rule: (அச்சு.) சாய்‌ 
கோண வரித்தகடு : அச்சுக்கலை 
யில்‌ முகப்பு ஒரு சாய்கோணப்‌ 


பரப்பிலுள்ள ஒரு வரித்தகடு. 


91 


beveled sticks : (அச்ச.) சாய்‌ 
கோண அச்சுக்கோப்புக்‌ கட்டை : 
அச்செழுத்துகளை அடுக்கும்‌ 
நீண்ட தட்டில்‌ அச்சுருக்களைப்‌ 
பாதுகாப்பாக வைப்பதற்குப்‌ 
பயன்படும்‌ அச்சுருப்‌ பற்றாப்பு 
கள்‌ அல்லது செருகு தண்டுகள்‌ 
கொண்ட மரத்தாலான அல்லது 
உலோகத்தாலான கட்டை. 


bevel gears : (பொறி.) சாய்வுப்‌ 
பல்லிணை: பற்கள்‌ மட்டும்‌ சாய்‌ 
வாக இணைந்து ஒன்றை ஒன்று 
இயங்கும்படி அமைக்கப்பட்ட 
வேறு வேறு தளத்தில்‌ சுழலும்‌ 
சக்கர அமைவு. 


beveling in welding : சாய்வாக்‌ 
கம்‌: பற்ற வைப்பதில்‌, பற்ற 
வைக்கும்‌ உறுப்புகளின்‌ முனை 
களைத்‌ தட்டையாக்குதல்‌ அல்‌ 
லது, தேய்த்துக்‌ கூர்மையாக்குதல்‌. 


bevel protractor; சாய்தளக்‌ 
கோணமானி : கோணங்களை அள 
விடுவதற்குத்‌ தக்கவாறு அமைத்‌ 
துக்‌ கொள்ளக்கூடிய ஒரு கருவி. 
bevel washer : சாய்தள வளை 
யம்‌: புரியுள்ள ஒரு தண்டினை ஒரு 
தூலத்தின்‌ வழியாகச்‌ செலுத்தப்‌ 
படும்போது திருகாணிக்கு ஒரு 
தட்டையான தோற்றத்தைக்‌ 
கொடுப்பதற்குக்‌ கட்டுமானப்‌ 
பணியில்‌ பயன்படுத்தப்படும்‌ ஒரு 
வளையம்‌. 

Bezel : (1) முகப்பு வளையம்‌ ்‌ ஒரு 
கடிகாரத்தின்‌ முகப்புக்‌ கண்ணாடி 
யைச்‌ சுற்றியுள்ள ஓர்‌ உலோக 
வளையம்‌. 

(2) சாய்பக்கம்‌ : பட்டை தீட்டிய 
மணிக்கற்களின்‌ சாய்பக்கம்‌. 
(3) தவாளிப்பு உளியின்‌ வாயி 
லுள்ள தவாளிப்பு. 

bias volt : (மின்‌.) சார்பு மின்ன 
முத்தம்‌ : ஓர்‌ எலக்ட்ரான்‌ குழலின்‌ 
உட்பாட்டு மின்கம்பி வலைக்குள்‌ 


92 


செலுத்தப்படும்‌ நேர்‌ மின்னோட்‌ 
டம்‌. 


bib : (கம்‌.) திறப்புக்‌ குழாய்‌: மீடா 
வின்‌ திறப்படைப்புக்‌ குழாய்‌. 
bible paper : (தாள்‌.) திருமறைத்‌ 
தாள்‌ : மெல்லியதான, ஒளி ஊடு 
ருவிச்‌ செல்லவிடாத, வலுவான 
ஒருவகைப்‌ புத்தகத்‌ தாள்‌. 


bichloride of mercury : (வேதி,) 
பாதரச இருபாசகை : (HC) 
இதனை ““இரசப்பாசிதை'' என்‌ 
றும்‌ அழைப்பர்‌. இது காயங்‌ 
களைக்‌ கழுவுவதற்கும்‌, அறுவைச்‌ 
சிகிச்சையிலும்‌ நோய்‌ நுண்மத்‌ 
தடைப்பொருளாகப்‌ பயன்படுத்‌ 
தப்படுகிறது. இது இரசங்கலந்த 
உறைப்பான கெ டிய நஞ்சு. 
இதற்கு மாற்று மருந்து முட்டை 
யின்‌ வெண்‌ கருவாகும்‌ 


bichromate of potassium : 
(வேதி.) பொட்டாசியப்‌ பைக்ரோ 
மேட்‌: (K,Cஈ,0;) ஒளிப்படக்கலை, 
நிலத்தில்‌ வெண்கோடாக உருவப்‌ 
படிவமுறும்‌ ஒளிப்பட அச்சுமுறை 
ஆகியவற்றில்‌ பயன்படும்‌ செம்மஞ்‌ 
சள்‌ நிறப்‌ படிகங்கள்‌, பகுப்பாய்வு 
வேதியியலில்‌ இது ஆக்சிகரணி 
யாகப்‌ பயன்படுகிறது. 


biennially : ஈரட்டையான : இர 
ண்டு ஆண்டிற்கு ஒருமுறை நிகழ்‌ 
கிற, 

bifilar coil: (மின்‌,) ஈரிழைச்‌ 
சுருள்‌ : ஒரு மின்கம்பிச்‌ சுருளை 
ஓர்‌ இரட்டைக்‌ கம்பி கொண்டு 
சுருணை செய்யும்‌ முறை. இதில்‌ 
மின்னோட்டம்‌ ஒரு திருப்பத்தில்‌ 
180° அளவில்‌ இருக்கும்‌. அடுத்த 
திருப்பத்தில்‌ மின்னோட்ட நிலை 
இருக்காது. இதனால்‌, மின்‌ தூண்‌ 
டல்‌ நீங்கி விடுகிறது. 

bilateral tolerance : இறுபுறப்‌ 


பொறுதி ; அடிப்படை பரிணாமத்‌ 
திற்கு உயர்வாக அல்லது தாழ்‌ 


வாக உள்ள நுண்‌ மட்டமைதி 
(௨-ம்‌) 5.250 4.002 அங்‌. 


billet : (குழை. ) உருளைப்‌ பாளம்‌: 
(1) ஒரு நீரழுத்த உந்து எந்திரத்‌ 
ன்‌ அழுத்தும்‌ அறையில்‌ வைக்கப்‌ 
பட்டுள்ள நீள்‌ உருளை வடிவான 
ஒரு பெரிய பாளம்‌. 
(2) எஃகு உருட்டு அலையின்‌ இறு 
தியாக்கம்‌ செய்த இரும்பின்‌ சிறு 
சிறு துண்டுகளைத்‌ தயாரிப்பதற்‌ 
குப்‌ பயன்படும்‌ செவ்வக இரும்புச்‌ 
சலாகை அல்லது துண்டு. 
billhead : (அச்சு. முகப்புப்பட்டி: 
பெயர்‌ முகவரி உடைய வாணிகக்‌ 
குறிப்பு முகப்பு. 
billion : (1) இலட்சங்கோடி : ஆங்‌ 
கில நாட்டு வழக்கில்‌ இலட்சங்‌ 
கோடி. 
(2) நூறுகோடி: அமெரிக்க, 
ஃபிரெஞ்சு நாடுகளின்‌ வழக்கில்‌ 
நூறுகோடி, 
bill of meterial : பொருட்பட்டி : 
சில இயக்கு முறைக்கு அல்லது எந்‌ 
திரத்திற்குத்‌ தேவைப்படும்‌ உறுப்‌ 
புகளையும்‌, அளவுகளையும்‌ 
கொண்ட ஒரு பட்டி. 
bimetalic element: (குஎரி.) 
இருமாழைக்‌ கருவி: இரு மாறு 
பட்ட வெப்ப விரிவாக்கக்‌ குணகங்‌ 
களைக்‌ கொண்ட, இரு உலோகங்‌ 
களைக்‌ கொண்ட வெப்பக்கட்டுப்‌ 
பாட்டுச்‌ சாதனம்‌. 
bimetal - thermostat : (தானி. ) 
இருமாழை வெப்பச்‌ சீர்நிலைக்‌ 
கருவி: இரு மாறுபட்ட உலோகத்‌ 
துண்டுகளை ஒன்றாகப்‌ பற்ற 
வைத்து உருவாக்கிய சாதனம்‌. 
சூடாக்கும்போது ஏற்றத்‌ தாழ்‌ 
வான விரிவாக்கம்‌ ஏற்படுவதால்‌ 
இச்சாதனம்‌ வளைகிறது. 
binary : (மின்‌) ஈரிணை : 0, 1, 
என்‌ ற இரு குறியீடுகளை மட்டுமே 
பயன்படுத்துகிற *2' ஆதாரத்தைக்‌ 
கொண்ட ஓர்‌ எண்மான முறை. 


binary theory: இருமூலகக்‌ கோட்‌ 
பாடு : எல்லா வேதியியல்‌ பொருள்‌ 
களும்‌ எதிரெதிர்ப்‌ பண்புகளு 
டைய இரு மூலப்பொருள்களால்‌ 
ஆனவை என்னும்‌ கொள்கை. 


binary alloys: (உலோ.) ஈரிணை 
உலோகக்‌ கலவைகள்‌ : இரண்டு 
உலோகங்களை மட்டுமே 
கொண்ட உலோகக்‌ கலவை. 


binary digits : (sணி.) ஈரிலக்க 
எண்கள்‌ : எண்‌ கணிமிகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ முழு எண்கள்‌. 
ம்ரகபral : இருசெவிக்கருவி : இரு 
செவிகளையும்‌ சார்ந்த கருவி. 
மருத்துவர்கள்‌ பயன்படுத்தும்‌ இத 
யத்‌ துடிப்பு மானியில்‌ ஒவ்வொரு 
செவியாலும்‌ கேட்பதற்கான இரு 
குழல்கள்‌ உள்ளன. 


binder: (வார்‌.) கடுங்கட்டு: உள்‌ 
மையப்பகுதிக்கு வலுவூட்டுவதற் 
காக உள்மைய மணலைக்‌ கட்டி 
றுக்குவதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒரு பொருள்‌. இதில்‌ ஆளி விதை 
எண்ணெய்‌, கருப்பஞ்சாறு, மற்‌ 
றும்‌ பல வாணிகத்‌ தயாரிப்புகள்‌ 
பயன்படுத்தப்படுகின்‌ றன. 
binders board: நூல்‌ கட்டுமான 
அட்டை: கலவைக்‌ காகிதங்களா 
லான கனமான அட்டை. புத்தகங்‌ 
களைக்‌ கட்டுமானம்‌ செய்து அட்‌ 
டையாக இணைக்கப்‌ பயன்படு 
கிறது. 

bindery: நூல்‌ கட்டுமானச்‌ சாலை: 
புத்தகங்கள்‌, மடக்கு அறிக்கை 
கள்‌, துண்டு வெளியீடுகள்‌ போன்‌ 
றவற்றை ஒருங்கிணைத்துக்‌ கட்டு 
மானம்‌ செய்யும்‌ இடம்‌. 

binding post : கட்டுமான முளை; 
(1) காகிதத்தில்‌ துளைகள்‌ வழி 
யாகச்‌ செலுத்தி தனித்தனித்‌ தாள்‌ 
களை கட்டிணைக்கப்‌ பயன்படும்‌ 
உலோகத்திலான முளை. 

(2) மின்கம்பியைப்‌ பிணைப்ப 


93 


தற்கு ஒரு திருகுடன்‌ கூடிய ஓர்‌ 


உலோக முளை. 


binoculars : இரட்டைத்‌ தொலை 
நோக்காடி : இரு கண்களாலும்‌ 
நோக்குவதற்கேற்ற இரட்டைத்‌ 
தொலை நோக்காடி. 
biochemistry: உயிர்‌ வேதியி 
யல்‌ : உயிரினங்களின்‌ உடலில்‌ ஏற்‌ 
படும்‌ வேதியியல்‌ இயக்கங்களை 
யும்‌ அவற்றின்‌ விளைவுகளையும்‌ 
பற்றி ஆராயும்‌ துறை, 
bioastronautics : (விண்‌.) உயிர்‌ 
விண்வெளியியல்‌ உ: விண்வெளிப்‌ 
பயணத்தின்போது விலங்குகள்‌ 
அல்லது தாவரங்கள்‌ மீது ஏற்‌ 
படும்‌ விளைவுகள்‌ பற்றி ஆராயும்‌ 
அறிவியல்‌. 


biological control: (உ௰ி.) 
உயிரியல்‌ கட்டுப்பாடு : தீங்கிழைக்‌ 
கும்‌ நுண்மங்களின்‌ எதிர்‌ நுண்மங்‌ 
களைப்‌ பெருக்குவதன்‌ மூலம்‌ இயற்‌ 
கைக்‌ கோளாறுகளைக்‌ கட்டுப்‌ 
படுத்தும்முறை. எடுத்துக்காட்டு : 
களைகளைக்‌ கட்டுப்படுத்த பூச்சி 
களைப்‌ பயன்படுத்துதல்‌. 


biological shield : (உயி.) உயிரி 
யல்‌ காப்பு: அணு உலை போன்ற 
அணுவியல்‌ எந்திரங்களில்‌ பணி 
யாற்றும்‌ ஆட்களை அணுக்கதிர்‌ 
ஆதாரமுடைய ஒரு வட்டப்‌ பாது 
காப்புச்‌ சுவரை அமைத்தல்‌. 
biological shield : உயிரியல்‌ 
காப்பு: அணு உலை போன்‌ ற அணு 
வியல்‌ எந்திரங்களில்‌ பணியாற்றும்‌ 
ஆட்களை அணுக்கதிர்‌ ஆதார 
முடைய ஒரு வட்டப்‌ பாதுகாப்புச்‌ 
சுவரை அமைத்தல்‌. 

biological warfore: (உயி. ) உயி 
ரியல்‌ போர்முறை : , நோய்களை 
உண்டாக்கும்‌ நுண்மங்களைப்‌ 
பயன்படுத்தும்‌ போர்முறை. 
bionics : (விண்‌.) ஒப்பு உயிரியல்‌ : 
உயிர்‌ மண்டலங்களைப்‌ போன்று 


94 


செயற்படுகிற அமைப்பு முறை 
களை ஆராய்தல்‌. 
(2) உயிர்‌ மின்னியல்‌. 


bionomics: (உயி.) சூழல்‌ உயிரி 
யல்‌ : சூழல்‌ தொடர்பான பழக்க 
வழக்கங்களை ஆராயும்‌ அறிவி 
யல்‌. 

biophysics : உயிர்‌ இயற்பியல்‌ : 
இயற்பியல்‌ விதிமுறை சார்ந்த 
உயிரியல்‌ ஆய்வு. 

biopsy : (உயி.) உயிர்ப்‌ பொருள்‌ 
ஆய்வு : உயிருள்ள உடலிலிருந்து 
வெட்டியெடுக்கப்பட்ட நோயுற்ற 
வளர்ச்சி போன்ற பொருளை அறி 
வியல்‌ முறையில்‌ ஆராய்தல்‌. 


biotaxy : (உயி,) இயற்கை இன 
வகுப்பு: இயற்கை உருவ அமைப்‌ 
புக்கேற்ப இனங்களை வகைப்‌ 
படுத்தல்‌. 

biotic: ( உயி.) உயிர்சார்‌ பொருள்‌ : 
பெனிசிலின்‌ போன்ற நோய்‌ 
நுண்ம எதிர்ப்புப்‌ பொருள்கள்‌. 
இவை, ஓர்‌ உயிர்ப்‌ பொருளை 
மற்ற உயிர்ப்‌ . பொருள்களிட 
மிருந்து பாதுகாக்கிறது. மருத்து 
வத்தில்‌ பாக்டீரியாக்களை அழிக்‌ 
கப்‌ பயன்படுகிறது. 


biotin ; பயோட்டின்‌ : ஊட்டச்‌ 
சத்து 8-2 கலவைக்‌ கூட்டில்‌ 
அடங்கியுள்ள “எச்‌” (11) என்ற 


ஊட்டச்சத்து. இது நொதியின்‌ 
(ஈஸ்ட்‌) நொதிப்பு நடவடிக்கை 
க்கு இன்றியமையாதது. சிலவகைப்‌ 
பாக்டீரியாக்களுக்கும்‌, மனித 
உடல்‌ நலத்திற்கும்‌ இது தேவை. 
இது இல்லை எனில்‌ தேரல்‌ நோய்‌ 
கள்‌ உண்டாகின்றன. முட்டை 
யின்‌ சமைக்கப்படாத வெண்கரு 
இதனை அழிக்கிறது. 

bipack : நிறப்பகுப்பு முறை : வண்‌ 
ணத்‌ திரைப்படங்கள்‌ எடுப்பதற்‌ 
குப்‌ படச்சுருள்களை ஒளிப்படக்‌ 
கருவியில்‌ முறைப்படுத்தி வைக்கும்‌ 


முறை. நீலச்‌ சுருளும்‌, சிவப்புச்‌ ௬௬ 
ளும்‌ அவற்றின்‌ ஒளியுணர்‌ பரப்பு 
களைத்‌ தொட்டுக்‌ கொண்டிருக்கு 
மாறு ஒன்றாக இணைக்கப்பட்‌ 
டிருக்கும்‌. நீலச்சுருள்‌ முன்புறத்தில்‌ 
ஒரு சிவப்புப்படலத்துடன்‌ அமைக்‌ 
கப்பட்டிருக்கும்‌. இதனால்‌ சிவப்பு 
ஒளி மட்டுமே சிவப்புச்‌ சுருளை 
அடையும்‌. பச்சைச்‌ சுருள்‌ தனி 
யாக இருக்கும்‌. ஆடியிலிருந்து 
வரும்‌ ஒளியானது நீலம்‌-சிவப்பு- 
பச்சைச்‌ சுருள்கள்‌ மூன்றிலும்‌ 
விழும்படியாகப்‌ பகுக்கப்படு 
கிறது. 

biplane : (வானூ.) இருதள விமா 
னம்‌ : ஒன்றன்‌ மேல்‌ ஒன்றாக இரு 
முதன்மையான ஆதாரத்‌ தளங்‌ 
களையுடைய விமானம்‌. 


bipolar:  (மின்‌.) இருமுனை 
யுடைய : நேர்‌ எதிரான துருவ 
முனைப்புகளைக்‌ கொண்ட இரு 
காந்தத்‌ துருவங்களையுடையது. 


bipolar receiver: (மின்‌.) இரு 
முனை தொலைபேசி ஒலிவாங்கி : 
இரு துருவத்‌ தொலைபேசி ஓலி 
வாங்கி. இதில்‌ இரு துருவங்களும்‌ 
இடையீட்டுத்‌ தகட்டின்‌ மீது 
செயற்படுகின்‌ றன. 


bird’s-eye maple : (மர.) எழில்‌ 


வண்ணக் காட்சி: அழகுடைய நிழல்‌ 


தரும்‌ “மாப்பிள்‌' என்ற மரவகை 
யின்‌ கரணையிலிருந்து வெட்டி 
எடுக்கப்பட்ட பலகைகள்‌ அல்லது 
மேலடைகள்‌ மூலம்‌ கிடைக்கும்‌ 
மிக அழகிய வண்ணக்‌ காட்ச. 


bird's mouth உ (தச்சு.) புள்‌ வாய்‌: 
இறைவாரக்‌ கை 
மரத்தின்‌ அடிப்‌ 
பகுதியில்‌ கவர்த்‌ 
தகட்டில்‌ பொருந்‌ 
தி நிற்பதற்கேற்ப 
வெட்டப்‌ படும்‌ 
இறைவாரக்கை மரத்தில்‌ எழுதகத்‌ 
திற்காக வால்‌ முனை விரிவாக்கம்‌ 


புள்வாய்‌ 


அமைக்கும்போது பயன்‌ 


படுத்தப்படுகிறது. 
birmingham or stubs wire 
93008 : (எந்‌. ) பர்மிங்காம்‌ அல்லது 
அடிக்கட்டைக்‌ கம்பி அளவி ; மெல்‌ 
லிய கம்பிகளின்‌ அடிக்கட்டை 
களை வடிவமைக்கும்‌ கருவி. இரும்‌ 
புக்‌ கம்பி, சூடான மற்றும்‌ குளிர்‌ 
நீத உருட்டுத்‌ தகட்டு எஃகினை 
அளவிடுவதற்குப்‌ பயன்படுகிறது. 
து அடிக்கட்டை எஃகுக்‌ கம்பி 
அளலியிலிருந்து வேறுபட்டது. 


இது 


biscuit : பீங்கான்‌ துண்டு : முதல்‌ 

சூடாக்கத்திற்குப்‌ பிறகு மெருகு 

வராத நிலையிலுள்ள பீங்கான்‌ 

துண்டு. 

bisect: இரு சமவெட்டு : ஒத்த 
௬ சம கூறுகளாகப்‌ பிரித்தல்‌ 

அல்லது வெட்டுதல்‌. 


கய்‌ : (வேதி,) நிமிளை ; இது 
ஓர்‌ உலோகத்‌ தனிமம்‌. குறைந்த 
உருகு நிலையுடைய உலோகக்‌ கல 
வைகள்‌ தயாரிக்கப்‌ பயன்படு 
கிறது. நீராவிக்‌ கொதிகலன்கள்‌, 
மின்‌ உருகிகள்‌, தானியங்கித்‌ 
தெளிப்பான்கள்‌, தீ எச்சரிக்கைக்‌ 
கருவிகள்‌ முதலியவற்றில்‌ காப்பு 
முனைகளாகப்‌ பயன்படுகிறது. 
தீயின்‌ வெப்பநிலை மாறும்‌ 
போது, கருவியிலுள்ள உலோகக்‌ 
கலவை உருகி, நீர்த்‌ தெளிப்‌ 
பானை இயங்கச்‌ செய்கிறது. 

bismuth meal ௨ (மரு.) நிமிளை 
உணவு: சீரண உறுப்புகளின்‌ ஊடு 
கதிர்‌ (எக்ஸ்‌-ரே) படங்களை எடுப்‌ 
பதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
உணவுடன்‌ கலந்த நிமிளை உப்பு. 
bistoury : ஒடுங்கு கத்தி : மருத்து 


Pn yer 
ஒடுங்கு கத்தி 
வத்தில்‌ பயன்படும்‌ ஒடுங்கிய அறு 
வைக்‌ கத்தி. 


95 


bit: (மின்‌.): துணுக்கு: ஒரு 
கணிப்‌ பொறியின்‌ சேமிப்புத்‌ 
திறனின்‌ ஓர்‌ அலகாயெ ஈரிலக்க 
எண்‌. இருவகை எழுத்துகளை 
மட்டுமே பயன்படுத்தும்‌ ஒரு 
மொழியின்‌ தனியொரு எழுத்து. 


bit brace : துண்டு பற்றிறுக்கி : 
துண்டு துணுக்குகளை இறுகப்‌ 


துண்டு பற்றிறுக்கி 

பற்றிக்கொள்ளும்‌ ஒரு சாதனம்‌. 
நெம்பித்‌ திருப்புவதற்கு ஏற்ற 
வாறு இதுஅமைக்கப்பட்டிருக்கும்‌. 
bite: அரிமான வேலை : உலோ 
கத்‌ தகட்டில்‌ அரிமானம்‌ மூலம்‌ 
செய்யப்படும்‌ செதுக்கு வேலை. 

bit file: துரப்பண அரம்‌ : துரப்‌ 
பணத்தின்‌ கடிவாயினைக்‌ கூர்மை 


யாக்குவதற்காக வடிவமைக்கப்‌ 
பட்ட ஓர்‌ அரம்‌. 
bit gauge : துரப்பண அளவி: 


““துரப்பணத்‌ தடை'' எனப்‌ பொது 
வாக அழைக்கப்படும்‌ சாதனத்‌ 
தின்‌ சரியான பெயர்‌. 

bit stop: துரப்பணத்‌ தடை 
தேவையான ஆழத்திற்குத்‌ துரப்‌ 
பணம்‌ செய்வதை அல்லது தோண்‌ 
டுவதைக்‌ கட்டுப்படுத்துவதற்கா 
கத்‌ துரப்பணத்துடன்‌ இணைக்‌ 
கப்பட்டுள்ள ஒரு சாதனம்‌. 
bitumen : நிலக்கீல்‌ 2 எளிதில்‌ 
தீப்பற்றக்‌ கூடிய கனிப்பொருள்‌ 
களில்‌ ஒன்று. 

bituminous coal : நிலக்கீலார்ந்த 
நிலக்கரி: சாதாரணமான 
மென்மையான நிலக்கரி. 


black annealing : (உலோ.) ௧௫௬ 
மைப்‌ பதனாக்கும்‌ : உலோகத்‌ தகடு 


96 


கள்‌ சிம்புகளின்றியும்‌, நிறம்‌ 
மாறாமலும்‌ ருக்க வேண்டிய 
அவசியமில்லாதபோது, அவற்‌ 


றைச்‌ செய்வதற்கான ஒரு முறை. 


black bean : (மர.) கருந்தேக்கு: 
தேக்கு மரத்தைப்‌ போன்றே 
வெட்டு மரம்‌ தரக்கூடிய ஓர்‌ ஆஸ்‌ 
திரேலிய மரவகை. நேர்த்தியான 
உட்புற அலங்காரத்திற்கு இது 
பெருமளவில்‌ பயன்படுகிறது. 


black birch : கரும்‌ பூர்ச்ச மாம்‌; 
இது 15-18மீ, வரை வளரக்‌ கூடி 
யது. இதன்‌ விட்டம்‌ 30-90 செ.மீ. 
இருக்கும்‌. இதன்‌ வெட்டுமரம்‌ 
கடினமானது; வலுவானது. சீமை 
நூக்கு மரத்திற்குப்‌ பதிலாக உட்‌ 
பகுதி அலங்காரத்திற்கும்‌ அறை 
கலன்கள்‌ தயாரிப்புக்கும்‌ பயன்‌ 
படுகிறது. 

black body : கரும்பொருள்‌ : தன்‌ 


மீது விழும்‌ வெப்பக்கதிர்கள்‌, 
ஒளிக்கதிர்கள்‌ அனைத்தையும்‌ 
ஈர்த்துக்‌ கொள்ளும்‌ ஒரு பொருள்‌. 


இதனைச்‌ சூடாக்கும்‌ போது இது 
அந்த வெப்ப நிலையில்‌ மிக அதிக 
அளவிலான வெப்பத்தை வெளி 
யிடுகிறது. 


black box: (வானூ.) கருப்புப்‌ 
பெட்டி : விமானத்தின்‌ இயக்கம்‌ 
தொடர்பான சமிக்கைகளையும்‌ 
உரையாடல்களையும்‌ பதிவு 
செய்து கொள்ளும்‌ ஒர்‌ அடை 
யாளப்‌ பெட்டி. 


black copper : கருஞ்செம்பு: 75% 
செம்பு அடங்கியுள்ள ஒருவகை 
உலோகம்‌. தரங்குறைந்த செம்‌ 
பினை மீண்டும்‌ உருக்கி இதனைப்‌ 
பெறலாம்‌. 


blackdamp : (வேதி.) கரும்‌ நச்‌ 
சாவி : சுரங்கங்களில்‌ காணப்படும்‌ 
கார்பன்டையாக்சைடு என்ற நச்‌” 
சாவியின்‌ பெயர்‌ (பார்க்க: சுரங்க 
நச்சாவி அல்லது சுரங்க நச்சு 
வாயு.) 


black gum ட (மர.) கரும்பிசின்‌ 
மரம்‌ : இதனைப்‌ புளிப்புப்‌ பிசின்‌ 
மரம்‌ என்றும்‌ கூறுவர்‌. இது நடுத்‌ 
தர வடிவளவுடைய மரம்‌. இதன்‌ 
வெட்டுமரம்‌ கடினமானதன்று; 
ஆனால்‌, சொர சொரப்பானதாக 
வும்‌, எளிதில்‌ பிளக்க முடியாத 
தாகவும்‌ இருக்கும்‌. சமையலறைப்‌ 
பொருட்கள்‌ மரச்சீவல்‌ கூடைகள்‌, 
அழிப்பெட்டிகள்‌ ப போன்றவை 
தயாரிக்கப்‌ பயன்படுகிறது. 


blacking : கருமெருகிடுதல்‌ : ஒரு 
வார்ப்படத்தின்‌ . மேற்பரப்பில்‌ 
தூவப்படும்‌ மரக்கரி அல்லது நிலக்‌ 
கரி அல்லது கல்கரியின்‌ தூள்‌. 
இது மணல்‌ தீய்ந்துவிடாமல்‌ தடுக்‌ 
கிறது. 


black lead : கருவங்சும்‌ : வார்ப்‌ 
பிரும்புக்‌ குளிர்பதன வார்ப்பட 
முகப்புகளிலும்‌, வண்ணப்‌ பூச்சுத்‌ 
தோரணிகளிலும்‌ பயன்படுகிறது. 


black letter : (அச்சு.) கரும்‌ அச்‌ 
செழுத்துரு : ஜெர்மன்‌ எழுத்துப்‌ 
போன்ற பழைய ஆங்கில அச்சு 
எழுத்து வடிவம்‌. 

blacker than black (மின்‌.) ௧௬ 
மையினும்‌ கருமை : தொலைக்‌ 
காட்சியில்‌ உரிய கருமை அளவுக்கு 
மேல்‌ படம்‌ கருமையாகத்‌ தோன்‌ 
நுதல்‌. இந்தப்‌ பகுதியில்‌ ஒளிக்‌ 
கற்றை பின்வாங்கிச்‌ செல்கிறது. 
black level: (மின்‌.)கருமை அளவு: 
தொலைக்காட்சியில்‌ கருமைப்‌ 
பகுதியைக்‌ குறிக்கும்‌ கூட்டுத்‌ 
தொலைக்காட்சி சமிக்கை. 

black light: (மின்‌.) கருமை ஒளி: 
புற ஊதா ஆற்றலை உமிழும்‌ 
ஒளி. 

biadder worm : (உம௰ி.) சவ்வுப்‌ 
புழு : நாடாப்புழுவின்‌ முட்டைப்‌ 
வடிவம்‌. 

blade: அல்கு: ஒரு கத்தியின்‌ 
வெட்டுவாய்‌. விமானச்‌ சுழல்‌ 


விசிறியின்‌ அலகு போன்ற ஒரு 
கருவியின்‌ அல்லது சாதனத்தின்‌ 


தட்டையான தீவிர இயக்கப்‌ 
பகுதி. 
blade angle: (வாஜா.) அலகு 


முதுகு: ஒரு முற்செலுத்தும்‌ சுழல்‌ 
விசிறியின்‌ பக்கப்பகுதி. இது விமா 
னத்தின்‌ காற்றழுத்தத்‌ தளத்தின்‌ 
மேற்பரப்பிற்கு நரிணையாக 
இருக்கும்‌. 

blade back: (வானூ.) அலகுக்‌ 
கோணம்‌: முற்செலுத்தும்‌ சுழல்‌ 
விசிறியின்‌ அல்லது சுழல்‌ இறகு 
அமைப்பின்‌ ஆரத்திற்கும்‌, சுழல்‌ 
அச்சுக்குச்‌ செங்குத்தான ஒரு சம 


தளத்திற்குமிடையிலான கூர்ங்‌ 
கோணம்‌. 
blade face: (வாஜா.) அல்கு 


முகப்பு: விமானத்தின்‌ காற்றுத்‌ 
தத்‌ தளத்தின்‌ கீழ்ப்பரப்பிற்கு நேரி 
ணையாக இருக்கும்‌ முற்செலுத்‌ 
துச்‌ சுழல்‌ விசிறி அலகின்‌ மேற்‌ 
பரப்பு. இதனை “அழுத்த முகப்பு" 
அல்லது “இயக்க முகப்பு' என்றும்‌ 
அழைப்பர்‌. 

blacksmith: கருமான்‌; கொல்லன்‌: 
உலோகங்களைக்‌ காய்ச்சி அடித்து 
உருவாக்கும்‌ கைவினைஞர்‌, 


blacksmith drill: கருமான்‌ துரப்‌ 
பணம்‌:1.27 செ.மீ. விட்டமுடைய, 
சாய்வுத்திருகுக்கான ஒரு சமதளத்‌ 
தைக்‌ கொண்டு ஓர்‌ எந்திரத்‌ தண்‌ 
டின்‌ மூலம்‌ செய்யப்படும்‌ துரப்‌ 
பணம்‌. 

black spruce: (மர.) கரும்‌ ஊசி 
யிலை மரம்‌ : இது எடை குறைந்‌ 
தது; சிவப்பு வண்ணம்‌ உடையது; 
இதன்‌ இழை கடினமானதாயினும்‌ 
வேலைப்பாடு செய்ய எளிமை 
யானது. இது அமெரிக்காவின்‌ வட 
மாநிலங்களிலும்‌, கனடாவிலும்‌ 
காணப்படுகிறது. 


black varnish: கரும்‌ அவலரக்கு: 
7 


97 


புகைக்கரியிலிருந்து செய்யப்படும்‌ 
கருவண்ணம்‌ சேர்க்கப்பட்ட 
சாதாரண அவலரக்கு. இது தோ 
ரணிகள்‌ செய்பவர்களுக்குப்‌ பயன்‌ 
படுகிறது. 


black walnut: (மர.)கரு வாதுமை 
மரம்‌: இது கனமானது; கடின 
மானது. நுண்துளைகளுடையது; 
பழுப்பு நிறம்‌ வாய்ந்தது. சிறு 
மரப்பெட்டிகள்‌, துப்பாக்கிச்‌ சட்‌ 
டங்கள்‌ செய்யவும்‌, உட்பகுதி 
அலங்கார வேலைப்பாடுகளுக்கும்‌ 
பயன்படுகிறது. 


blade-width ratio: (வாஜூ.) 
அலகு-அகல விகிதம்‌: எந்த ஒரு 
புள்ளியிலும்‌ முற்செலுத்துச்‌ சுழல்‌ 
விசிறியின்‌ அலகின்‌ முழு அகலத்‌ 
திற்கும்‌, அந்தச்‌ சுழல்‌ விசிறியின்‌ 
அச்சிலிருந்து அந்தப்‌ புள்ளிக்கு 
உள்ள தூரத்தை அஆரமாகக்‌ 
கொண்ட ஒருவட்டத்தின்‌ சுற்றள 
வுக்கும்‌ இடையிலான விகிதம்‌. 


blanc fixe: வெண்காடி: இது 
பேரியம்‌ சல்‌ஃபேட்டு ஆகும்‌. இது 
வண்ணங்கள்‌ தயாரிக்கப்‌ பயன்படு 
கிறது. பாரைட்ஸ்‌ என்ற தாதுப்‌ 
பொருளை நுண்ணிய தாளாக்கி 
இது தயாரிக்கப்படுகிறது. இது 
செயற்கையாகத்‌ தயாரிக்கப்படும்‌ 
போது இதன்‌ நிறமி மிக நேர்த்தி 
யாக இருக்கும்‌. இதுவே வெண்‌ 
காடி' என அழைக்கப்படுகிறது. 
blanch: (தளி.) வெண்மையாக்‌ . 
கம்‌: புட்டியிலடைக்கப்படும்‌ சில , 
வகைக்‌ காய்கறிகளைச்‌ சூடான 
நீரில்‌ அமிழ்த்திக்‌ கிருமி நீக்கம்‌ 
செய்தல்‌. 

bland fluids: பானத்திரவம்‌: வயிற்‌ 
றுக்கு எரிச்சலுண்டாக்காத பால்‌, 
பார்லி நீர்‌ போன்ற பானங்கள்‌. 
blank : தட்டைத்‌ தகடு 1 தட்டை 
உலோகத்‌ தகட்டிலிருந்து வெட்டி 
எடுக்கப்படும்‌ துண்டு எந்த ஒரு 
வடிவத்தையும்‌ அமைப்பதற்கு 


95 


முன்பு இவ்வாறு எழிக்கப்படுகி 


து. 

blank and center-punch die: 
(உலோ.) வெற்றிட மைய அழுத்த 
வார்ப்புப்‌ படிவம்‌: துளையிடப்‌ 
பட வேண்டிய துளைகளின்‌ நிலை 
களை ஒரே செயல்‌ முறையில்‌ 
துளையிட்டு மைய அழுத்தம்‌ செய்‌ 
கிற ஒரு வார்ப்புப்‌ படிவம்‌, 


blankand pierce die: (உலோ.) 
வெற்றிடத்துளை வார்ப்புப்‌ படிவம்‌ : 
ஓரே செயல்முறையில்‌ ஒரு வெற்றி 
டத்தையும்‌, ஒன்றுக்கு மேற்பட்ட 
துளைகளையும்‌ வெட்டுகிற ஒரு 
கூட்டிணைவான வார்ப்புப்‌ படி 
வம்‌. 

blank book : வெற்றுப்‌ புத்தகம்‌ : 
முழுவதுமாகவோ பகுதியாகவோ 
எழுதப்படாமல்‌ அல்லது அச்சிடப்‌ 
படாமல்‌ இருக்கும்‌ ஒரு புத்தகம்‌. 
blank case : (அச்சு.) வெற்று 
அச்செழுத்துத்‌ தட்டு: பகுதிப்‌ பிரி 
வ்‌ இல்லாத ஓர்‌ அச்செழுத்துத்‌ 
தட்டு, 


blank cut: (அச்சு.) எழுதாப்‌ 
பக்கம்‌: ஒரு அத்தியாயத்தின்‌ 
கடைசியில்‌ உள்ள எழுத்து அச்‌ 
சிடப்படாத பக்கம்‌. 


blanket : (வரை.) மூடு திரை : 
துணியுடன்‌ சேர்த்து வலுவாக்கிய 
ரப்பர்‌ பாளம்‌. இது மாற்று அச்‌ 
சடிப்பு உருளையைச்‌ சுற்றிப்‌ 
பிணைக்கப்படுகிறது. இது தகட்‌ 
டிலிருந்து தாளுக்கு மையை மாற்‌ 
றுகிறது. 

blanking die: (பட்‌.) துளையிடு 
வார்ப்புப்‌ படிவம்‌ : அழுத்துவதற் 
குரிய சாதனங்கள்‌ அனைத்திலும்‌ 
பெருமளவில்‌ பயன்படுத்தக்கூடிய 
கருவி. உலோகத்‌ தகட்டுத்‌ துண்‌ 
டினை ஒரு பிரித்தெடுப்பானில்‌ 
செலுத்தித்‌ துளையிடலாம்‌. ஒரே 
துளையில்‌ பல்‌ அழுத்தங்களைக்‌ 


கொடுத்து ஒரே சமயத்தில்‌ பல 
துண்டுகளைச்‌ செய்யும்‌ போது, 
அது '“பலமுனைத்‌ துளையிடு ௧௫ 


விகள்‌'' என அழைக்கப்படும்‌. 


blank-out: ஒளித்தடை: தொலைக்‌ 
காட்சியில்‌ படம்‌ வருவதற்காக 
ஒளி வாங்கியைச்‌ சரி செய்யும்‌ 
போது, எதிர்மின்‌ கதிர்க்கொடி 
யைத்‌ திருப்பி ஒளியியக்கத்‌ திரை 
மீது விழச்செய்ய உதவும்‌ அமை 
வில்‌ படம்‌ ''அழிந்து போவதை'' 
அல்லது '“தடைபடுவதை”' இந்தச்‌ 
சொல்‌ குறிக்கிறது. 

blast: (வார்‌.) வார்ப்பு வெடியுலை; 
வெப்பக்‌ காற்றூட்டப்பட்ட உலை 
யில்‌ செலுத்தப்படும்‌ காற்றின்‌ கன 
அளவு. இது வெடிப்பினைத்‌ துரி 
தீப்படுத்தும்‌. 

blast furnace : (வார்‌.) ஊதுலை: 
இரும்புத்‌ தாதுக்களிலிருந்து இரும்‌ 
பினை உருக்கியெடுக்கப்‌ பயன்‌ 
படும்‌ உலை. 


blast gate (supercharger) 2 
(வானூ.) விசைக்‌ காற்றடைப்‌ 
பான்‌ : உந்துகலம்‌, விமானம்‌ முத 
லியவற்றின்‌ வகையில்‌ மீவிசைக்‌ 
காற்றடைப்புக்‌ குழாய்‌. 

blast heater : (குளி.) காற்றுச்‌ 
சூடேற்றி : சூடாக்கப்பட்ட கம்‌ 
பிச்சுருள்கள்‌ வழியே செலுத்தப்‌ 
படும்‌ அனல்‌ காற்றினைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ சூடேற்று கருவி. 
blasting : வெடிவைத்துத்‌ தகர்த்‌ 
தல்‌ : கற்சுரங்கம்‌ போன்ற சுரங்‌ 
கங்களில்‌ சுரங்கமிட்டு வெடி 
பொருள்‌ வைத்து வெடிக்கச்‌ 
செய்து தகர்த்தல்‌. 

blasting powder : வெடிமருந்து: 
(பார்ச்கசுரங்கவெடி) 

blaugas: ‘வேதி. )அனல்வாயு: இது 
ஓர்‌ எண்ணெய்‌ வாயு. இது பெட்‌ 
ரோலியத்தைச்‌ சிதைத்து வடித்தல்‌ 
மூலம்‌ பெறப்படுகிறது. இது விளக்‌ 


கேற்றுவதற்கும்‌, சூடாக்குவதற்‌ 
கும்‌, எஃகினை வெட்டுவதற்கும்‌ 
பயன்படுகிறது. 


bleaching : (மர. வே.) நிறமகற்று 
ல்‌ : ஆக்சாலிக்‌ அமிலம்‌ போன்ற 
வதியியல்‌ பொருள்களின்‌ துணை 
யால்‌ வண்ணம்‌ போக்குதல்‌ அல்‌ 
௨து வெண்மையாக்குதல்‌. 


bleaching powder : வெளுப்புக்‌ 
காரம்‌ : குளோரின்‌, சுண்ணம்‌, 
கால்சியம்‌ குளோரைடு (6800) 
ஆகியவற்றினாலான பொருள்‌, 
இதனை சுண்ணக்‌ குளோரைடு 
என்றும்‌ கூறுவர்‌. இது துணிகளை 
வெளுக்கப்‌ பயன்படுகிறது. 


bleed: (தானி.) கசிவமைப்பு : 
நீரியல்‌ தடுப்பு அமைப்பிலிருந்து 
திரவத்தை வடித்தெடுப்பதற்கான 
அமைப்பு. 


bleeder : கசிவு வடிப்பான்‌ : இது 
ஒரு சிறிய வடிகுழாய்‌. ஒரு பக்க 
வழி ஓரதரையும்‌ இவ்விதம்‌ கூறு 
வர்‌. 

bleeding : (மர. வே.) கசிவு 
மெருகு : சீமை நூக்கு போன்ற 
வற்றில்‌ அவலரக்கு போன்ற விரை 
வாக உறையும்‌ பொருள்களைக்‌ 
கரைத்து மெருகேற்றும்‌ பொருள்‌, 


blemish : கறை : ஒரு மேற்பரப்‌ 
பினை களங்கப்படுத்துகிற ஒரு 
கறை அல்லது களங்கம்‌. 


blending : (குழை.) கலப்பு : ஒரு 
வார்ப்பட அமைப்புப்‌ பொருளில்‌ 
எல்லாத்‌ துகள்களும்‌ ஒரு சீராகப்‌ 
பகிர்ந்தமையுமாறு பல்வேறு 
அமைப்பான்களை எந்திர முறை 
யில்‌ கலவை செய்தல்‌. நிலைமை 
களைப்‌ பொறுத்து உலர்கலப்பு 
அல்லது ஈரக்கலப்பு என அழைக்‌ 
கப்படும்‌. 

பாட : (வானூ.) (1) சிறு வேவு 
விமானம்‌. 


99 


(2) ஓசைத்தடை : பேசும்படத்தில்‌ 
ஒலிப்பதிவுக்‌ கருவிக்குரிய ஒசைத்‌ 
தடைக்‌ காப்புடைய சாதனம்‌. 
blind : மறைதிரை : ஒளியை அல்‌ 
லது பார்வையை மறைக்கிற ஒரு 
திரை அல்லது தடுப்பான்‌. 

blind coal: அழலில்‌ நிலக்கரி : 
அழல்‌ இல்லாமல்‌ எரியும்‌ நிலக்கரி 
வகை. 

blind forces: இயற்கையாற்றல்கள்‌ 
blind flying : நிலங்காணாது பறத்‌ 
தல்‌: நிலங்காணாது அல்லது 
சமிக்கைக்‌ குறிகள்‌ தேகேளாது 
பறத்தல்‌. 
blindgut: 
குடல்‌ முனை. 
blind hole : .முட்டுத்‌ துவாரம்‌ : 
முழுவதுமாக ஊடுருவிச்‌ செல்ல 
முடியாதபடி ஒரு பக்கம்‌ மூடியுள்ள 
துவாரம்‌. இது இருபுறமும்‌ திறப்‌ 
புடைய துவாரத்திலிருந்து வேறு 
பட்டது. 


(உயி.) குடல்வால்‌ : 


blind mortise and tenon : 
(மர. வே.) முட்டுத்துளைச்‌ சட்டம்‌ 
மற்றும்‌ பொருத்துமுளை : ஒரு 
துளைச்‌ சட்டத்துடன்‌ பொருத்தப்‌ 
பட்டூள்ள ஒரு குறுகிய பொருத்து 
முளை.இது துளையினுள்‌ முழுமை 
யாகச்‌ செல்லாது. அதனால்‌ அதன்‌ 
மறுமுனை வெளியில்‌ தெரியாது 


blind tooling : மழுங்கு கருவி : 
புத்தக மேலட்டைகளில்‌ மெரு 
இடாமல்‌ அல்லது வண்ணமிட. 
மல்‌ அழுத்தம்‌ செய்து அலங்கார 
வேலை செய்தல்‌. 


blinker light: (வாஜா.) வெள்‌ 
ளொளி விளக்கு : நிமிடத்திற்கு 20 
முறை வெள்ளொளி காட்டும்‌ 
விளக்கு. 

blip: (விண்‌. ) சேனியக்கச்‌ சைகை: 
சேணியக்க மானியின்‌ திரையில்‌ 
காணப்படும்‌ பொருளின்‌ வடிவம்‌. 


1) 


blister: (வாறூ.) கொப்புளிப்பு : 
(1) ஒரு மிதவையின்‌ அல்லது கப்‌ 
லின்‌ உடற்பகுதியின்‌ தாக்கத்தி 
னால்‌ கொப்புளித்து எழும்‌ நீர்‌. 
(2) சாந்து பூசிய மேற்பரப்பில்‌ 
கொப்புளம்‌ போல்‌ புடைத்த ஒரு 
காற்றுக்‌ குமிழ்‌ அல்லது புடைப்பு. 
(3) பிளாஸ்டிக்‌ பரப்பில்‌ மனித 
ரின்‌ தோலில்‌ உள்ள கொப்புளம்‌ 
போல்தோ ற்றமளிக்கும்‌ புடைப்பு. 
இந்தப்‌ புடைப்பினைக்‌ குத்தி 
விட்டுச்‌ சமதளமாக்கலாம்‌. 
blister steel: (உலோ.) காய்ப்‌ 
புடைய தகட்டிரும்பு : கடும்பதப்‌ 
படுத்துதல்‌ மூலம்‌ தயாரிக்கப்பட்ட 
கச்சா எலகுச்‌ சலாகைகள்‌, 

block (engine) : (தானி; எந்‌.) 
அடி முட்டுப்பாளம்‌ : பன்முக நீர்‌ 
உருளை வாயு எஞ்சினின்‌ நீர்‌ 
உருளை வார்ப்புரு. இதில்‌ நீர்‌ 
உருளைத்‌ துளைகளும்‌, குளிர்விப்‌ 
பதற்கான அமையவும்‌ இருக்கும்‌. 
இது நீர்‌ உறைகளாகவோ குளிர்‌ 
விக்கும்‌ தடுப்புகளாகவோ அமைந்‌ 
இருக்கும்‌. 

block : வார்ப்புப்‌ பாளம்‌: மூலத்‌ 
தோரணியிலிருந்து செய்யப்பட்ட 
ஒரு வார்ப்புப்‌ பாளம்‌. 

block and tackle: நிறுத்துகப்பி 
கலன்‌: ஒன்று அல்லது அதற்கு 
மேற்பட்ட கப்பிப்‌ பள்ளங்கள்‌ 
அல்லது கப்பித்‌ தொகுதிகள்‌ மற்‌ 
றும்‌ அதற்கு இணைவாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ கயிறு, சங்கிலி அல்‌ 
லது வடம்‌. 

blocking capacitor: (மின்‌.) 
தடைக்கொண்மி : நேர்மின்‌ அழுத்‌ 
தத்தைத்‌ தடுப்பதற்குப்‌ பயன்படும்‌ 
ஒரு கொண்மி. 


block chain: (எந்‌.) தொடர்‌ சங்‌ 
கிலி: மிதிவண்டியினது போன்று 
கண்ணியும்‌ பொருத்தமாகத்‌ 
தொடர்ந்த வளையம்‌. 

condenser: 


blocking தடை 


யுறுத்து விசையேற்றி: வானொலி 
மின்‌ சுற்றில்‌, குறுக்கு வெட்டாக 
மின்விசை பாய்வதைத்‌ தடுப்பதற் 
காக நேர்‌ எதிரான இரு நேர்‌ மின்‌ 
னோட்ட முனைகளுக்கிடையில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஒரு விசை 
யேற்றி. 

blocking course: (s.க.) புறந்‌ 
தடுப்பு அடுக்கு: கட்டிடச்‌ சுவர்‌ 
களின்‌ உச்சியிலுள்ள எழுதகத்தின்‌ 
முகட்டில்‌ பொருத்தப்படும்‌ அடுக்‌ 
குக்‌ கற்கள்‌. 

blocking out : ஒளித்‌ தடையுறுத்‌ 
தம்‌ : ஒளியை ஊடுருவிச்‌ செல்ல 
லிடாதபடி ஒளிப்பட மறி நிலைப்‌ 
படிவத்திலிருந்து பின்னணி வண்‌ 
ணத்தை அல்லது வகை நுணுக்கங்‌ 
களை நீக்கி விடுதல்‌. 

blockhouse : (விண்‌.) தடுப்புக்‌ 
கட்டுமானம்‌ : ராக்கெட்‌ செலுத்‌ 
தும்போது வெடிப்பு, வெப்பம்‌, 
காற்றுவீச்சு இவற்றிலிருந்து ஆட்‌ 
களைப்‌ பாதுகாப்பதற்கான கான்‌ 
கிரீட்‌ தடுப்புக்‌ கட்டுமானம்‌. 
block 19142 : (அச்சு.) முதலுரு 
எழுத்து வடிவம்‌: தடித்த தனிததனி 
அச்சுருப்‌ போன்ற முதலுரு எழுத்து 
வடிவம்‌. 

பார்க்க : பழம்படிவ அச்சுரு. 
block plane : (மர. வே. புறந்‌ 
தடுப்புத்‌ தளம்‌ : 5''-7'' நீளமுள்ள 
ஒரு சிறிய சமதளப்‌ பரப்பு விளிம்பு 
அடுக்கு வரிகளை அமைக்க முக்கிய 
மாகப்‌ பயன்படுகிறது. இது மற்றத்‌ 
தளத்திலிருந்து வேறுபட்டது. 
இதில்‌ முகட்டு இரும்பு இல்லை. 


வெட்டும்‌ சாய்தளம்‌ கழே இருப்‌ 


பதற்குப்‌ பதிலாக மேலே அமைந்‌ 
திருக்கும்‌. 

block tin:  (கம்‌.) வெள்ளீயம்‌ : 
தூய வெள்ளீயம்‌. (தகர்‌), 
blood groups: ரூருதிப்‌ பகுப்பினங்‌ 
கள்‌ : மனித இரத்தத்தின்‌ நான்கு 
வகைப்‌ பகுப்பனங்கள்‌ . ஒவ்வொரு 


வருடைய இரத்தமும்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட இனத்தைச்‌ சேர்ந்ததாக 
இருக்கும்‌. நோயுற்றவருக்கு தவ 
றான இன இரத்தத்தைச்‌ செலுத்‌ 
தினால்‌, அவரது உடல்நிலை 
மோசமடையும்‌. ஏனெனில்‌, ஓர்‌ 
இனத்தைச்‌ சேர்ந்த இரத்தமானது 
இன்னொரு இன இரத்தத்தின்‌ உயி 
ரணுக்களுடன்‌ ஒட்டிக்‌ கொண்டு, 
பின்னர்‌ கரைந்து விடும்‌. 


bloom: (உலோ.) புடமிடுதல்‌ : 
(1) தேனிரம்புத்‌ தயாரிப்பில்‌ இரும்‌ 
புக்‌ குழம்பு, ஒரு பிழிவு எந்திரத்தி 
வள்‌ செலுத்தப்பட்டு அல்லது ஒரு 
நீராவிச்‌ சம்மட்டியால்‌ அடிக்கப்‌ 
பட்டு, அதில்‌ படிந்திருக்கும்‌ கசடு 
கள்‌ நீக்கப்படுகன்‌ றன. இதனைப்‌ 
“புட்மிடுதல்‌'' என்பர்‌. 

(2) கட்டுமானத்தில்‌, ஒரு செங்கற்‌ 
சுவரின்‌ மேற்பரப்பின்‌ மீதுள்ள 
பொலிவமைப்பு. 

(3) தொலைக்காட்சியில்‌, படநுட்‌ 
பங்களை மறைத்திடும்‌ வகையில்‌ 
படக்‌ குழலில்‌ தோன்றும்‌ ஒளிப்‌ 
பிரகாசம்‌. இது ஒரு வெண்பகுதி 
துள்ளுகின்றபோது நிகழ்கின்‌ றது. 


blower : (எந்‌.) காற்றோட்டமியக்‌ 
கும்‌ பொறி : இழுக்கப்படும்‌ சுமை 
யினை அதிகரிக்கப்‌ பயன்படும்‌ 
ஒரு சாதனம்‌. இது காற்றோட்டம்‌ 
ஏற்படுத்துவதற்காக அல்லது கடுங்‌ 
காற்று உண்டாக்குவதற்காகப்‌ 
பயன்படுகிறது. 


blow hole: . 
குமிழி: வார்ப்படத்தில்‌ 
அல்லது வாயு இருப்பதன்‌ காரண 
மாக வார்ப்படத்தில்‌ உண்டாகும்‌ 
ஓர்‌ உட்குழிவு. 

blow horn stake : (உலோ.) 
ஊது கொம்பு ஆதாரக்‌ கம்பம்‌ ௦ 
உலோகத்‌ தொழிலாளர்கள்‌ பயன்‌ 
படுத்தும்‌ ஒரு கம்பம்‌, இதில்‌ ஒரு 
செங்குத்தான கம்பத்தின்‌ நுனியில்‌ 
இருபுறமும்‌ நீட்டிக்‌ கொண்டிருக்‌ 


(வார்‌.) உலோகக்‌ 


காற்று. 


101 


கும்‌ புயங்கள்‌ அமைந்திருக்கும்‌. 
இந்தப்‌ புயங்களில்‌ 


> ஒன்று நீளமாக 
வும்‌, நுனி நோக்‌ 

j கிச்‌ சிறுத்ததாக 
வும்‌, மற்றோன்று 


குறுகலாகவும்‌ பட்‌ 
டையாகவும்‌ இருக்கும்‌. 


blowing: (மின்‌.) ஒளிமங்கல்‌ ; 
சமிக்கைச்‌ செறிவு அதிகமாவதன்‌ 
காரணமாக தொலைக்காட்சியில்‌ 
படம்‌ முனைப்பழிந்து படலமாகத்‌ 
தெரிதல்‌. 


blowing : ஊதிவெடித்தல்‌ : மிக 
விரைவாகச்‌ சூடாக்குவதில்‌ நீராவி 
உண்டாவதால்‌ செய்கலம்‌ வெடித்‌ 
துச்‌ சிதறிவிடுதல்‌. 

blow molding : (குழை.) ஊது 
வார்ப்படம்‌: பிளாஸ்டிக்‌ புட்டிகள்‌, 
புழையுள்ள செய்கலன்கள்‌ செய்‌ 
வதற்கான ஒருமுறை. இதில்‌, புறந்‌ 
துருத்திய பிளாஸ்டிக்‌ குழலினை 
அல்லது குமிழினைக்‌ காற்றறை 
ஊது ஓர்‌ உலோக வார்ப்புப்‌ படி 
வத்தின்‌ குளிர்ச்சியான பரப்பில்‌ 
பதியும்படி செய்து வார்ப்புப்‌ 
படிவம்‌ உருவாக்கப்படுகிறது. 


blown fuse : (தானி. எந்‌.) அவி 
ந்த மின்காப்பு எரியிழை : எரிந்து 
போன மில்காப்பு எரியிழை. 


blowoff: (பொறி ) ஊது உறிஞ்சி: 
ஒரு நீராவி அல்லது கொதிநீர்‌ 
கொதிகலத்தில்‌ இணைக்கப்பட்டு 
ள்ள ஓர்‌ ஓரதர்‌ அல்லது வடிகால்‌. 
இது கலத்தில்‌ சேர்ந்துள்ள எண்‌ 
ணெய்‌, மசகு, கசடு ஆகியவற்‌ 
றுடன்‌ சேர்த்து நீரையும்‌ நீராவி 
யையும்‌ உறிஞ்சி வெள்யே இழுப்‌ 
பதற்குப்‌ பயன்படுகிறது. 


blowout : (எந்‌.) வெடிப்பு: ஒரு 
சக்கரத்தின்‌ டயரிலிருந்து காற்‌ 
நினை உடனடியாக வெளியேற்‌ 
றும்‌ வகையில்‌ டயரின்‌ உட்குழாயி 


103 


லும்‌, வெளிப்‌ பொதியுறையிலும்‌ 
ஏற்படும்‌ வெடிப்பு. 

blowout coils: (மின்‌.) 
ச்‌ சுருள்கள்‌ : ஒரு காந்த விசை 
பின்‌ ரிக? சற்றிலள்ள மின்‌ 
காந்தச்‌ சுருள்கள்‌. இந்த விசை 
யினால்‌ இணைப்பினை ஏற்படுத்‌ 
தும்போது, தொடர்புகளுக்கிடை 
யிலான சுடரினை அணைக்கும்‌ 
விதத்தில்‌ காந்த அழுத்தம்‌ உண்‌ 
டாகிறது. 

blowout patch : (தானி.) 
புடைப்பு ஒட்டுப்பட்டை : ஒரு டய 
ரின்‌ பலவீனமான பகுதியை வலுப்‌ 
படுத்துவதற்காக அந்தப்‌ பகுதியில்‌ 
இத்தான்‌ அல்லது ரப்பர்த்‌ துண்டி 
னைச்‌ செருகிக்‌ காற்றடைத்துப்‌ 
புடைக்கச்‌ செய்தல்‌. 

blowpipe : ஊதுகுழல்‌ : சூடாக்கு 
தல்‌, உருக்குதல்‌ காய்ச்சுதல்‌ ஆகிய 
வற்றுக்கான தீப்பிழம்பினை ஊதி 


விடுவதற்காக காற்று அல்லது 
வாயுவைச்‌ செலுத்துவதற்கான 
ஒரு குழல்‌. 


blowtorch : (பட்‌.) ஊது பந்தம்‌ : 
குறிப்பிட்ட இடத்தில்‌ தீவிரமாக 
வெப்பம்‌ உண்டாக்குவதற்குரிய 
கையடக்கமான சாதனம்‌. இத 
னைக்‌ குழாய்‌-தொட்டி வேலை 
செய்வோரும்‌, வண்ணம்‌ பூசுவோ 
ரும்‌ பயன்படுத்துகின்‌ றனர்‌. 
blowup: (அச்சு.) அச்சுப்பட 
விரிவாக்கம்‌ : அச்சுப்‌ படங்களைப்‌ 
பெரிதாக்குதல்‌. 

bib : (குழை.) புடைப்பு: பிதுக்‌ 
கம்‌ அல்லது புடைப்பு. 

blue: நீலம்‌; மண்பாண்டங்‌ 
களுக்கு மிகவும்‌ உகந்த வண்ணம்‌: 
பச்சைக்கும்‌ செங்கரு நீலத்திற்கும்‌ 
இடைப்பட்ட ஒர்‌ அடிப்படை 
வண்ணம்‌. 

blue annealing : (உலோ.) நீலப்‌ 
பதனாக்கம்‌: கண்ணாடி, உலோகங்‌ 


கள்‌ முதலியவற்றைக்‌ கட்டுப்‌ 
படுத்தி ஆறவைத்தல்‌ மூலமோ, 
நன்கு சூடாக்கி மெல்ல ஆறவிடுவ 
தன்‌ மூலமோ கடும்‌ பதப்படுத்து 
தல்‌. 

blueprint : முதனிலைப்‌ படிவம்‌ : 
நீலத்தில்‌ வெண்கோடாக உருப்படி 
வமுறும்‌ ஒளிப்பட அச்சுப்படிவம்‌. 
இந்த முறையை ““முதனிலைப்‌ 
படிவ அச்சடிப்பு'' என்பர்‌. 

blue stain: நீலப்‌ பூஞ்சணம்‌: 
பக்குவப்படுத்தப்படாத வெட்டு 
மரத்தில்‌ ஒர வகைக்‌ காளானால்‌ 
உண்டாகும்‌ பூஞ்சணம்‌. இதன்‌ 
தோற்றம்‌ அருவருக்கத்‌ தக்கதாக 
இருப்பினும்‌, வெட்டு மரத்தின்‌ 
வலுவை இது பாதிப்பதில்லை, 
blue stone, blue vitriol, or 
copper sulphate : (வேதி.) மயில்‌ 
துத்தம்‌/ நீலக்‌ கந்தகத்‌ திராவகம்‌ / 
செப்புக்‌ கந்தகி: இது நீல நிறமுடை 
யது; படிக வடிலிலுள்ள து; நச்சுத்‌ 
தன்மையுடையது; திறந்த வெளிக்‌ 
காற்றுப்பட பொடிப்‌ பொடியாகக்‌ 
கூடியது; நீர்த்த கந்தக அமிலத்தை 
தாமிர ஆக்சைடு மீது வினைபுரியச்‌ 
செய்வதன்‌ மூலம்‌ தயாரிக்கப்படு 
கிறது. பஞ்சாலைத்‌ தொழில்‌, மின்‌ 
கலங்கள்‌ ஆகியவற்றில்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. பூச்சிக்‌ கொல்லி 
யாகவும்‌ காளான்‌ கொல்லியாக 
வும்‌ பயன்படுகிறது. 


blunging machine: wண்பிசை 
யும்‌ பொறி: மண்பாண்டத்‌ தொழி 
லுக்காகக்‌ களிமண்ணையும்‌ கற்‌ 
பொடியையும்‌ சக்கரப்‌ பொறியில்‌ 
சுழற்றி நீரில்‌ பிசையும்‌ எந்திரம்‌. 
blushing: (வண்‌. அர.) கன்றுதல்‌: 
வெப்பமான, ஈரப்பதன்‌ மிகுந்த 
நாட்களில்‌ படச்சுருளின்‌ மீதும்‌ 
வெண்மையான அல்லது பழுப்பு 
மேகம்‌ போல்‌ படியும்‌ ஒருவகை 
மேற்படிமானம்‌. இது கரைப்பான்‌ 
கள்‌ துரிதமாக ஆவியாவதால்‌ ஏற்‌ 
படுகிறது. 


board : பலகை அட்டை : மெல்‌ 
லிய மரத்தகடு. இது மென்‌ தகடு 
கள்‌ அல்லது கட்டை வார்த்‌ 
துணுக்குகளிலிருந்துவேறுபட்டது. 
மீ.க்குக்‌ குறைவான கனமும்‌, 10௪. 
அகலமும்‌ கொண்ட நீண்ட துண்டு 
கள்‌, பலகைகள்‌ எனப்படுகின்‌ றன. 

அட்டைப்‌ பெட்டிகள்‌ தயாரிக்‌ 
கப்‌ பயன்படும்‌ கனத்த அட்டைப்‌ 
பலகைகள்‌. 


board foot: பலகை அளவை: 
பலகை அளக்கும்‌ மூல அளவு. 30 
செ.மீ. சதுரமும்‌, 
அல்லது அதற்குக்‌ குறைவான கன 
மும்‌ கொண்ட அளவு. 

board measure: (மர. வே.) 
பலகை அளவீடு : கவட்டு மரங்‌ 
களை வடிவுறுத்தி விலைகளை 
அறுதியிடப்‌ பயன்படும்‌ அளவீடு. 


board rule: (மர. வே.) பலகை 
அளவு கோல்‌ : வெட்டுமரத்‌ தரத்‌ 
தைச்‌ சோதனை செய்வதற்கான 
அளவுக்‌ கூறுகள்‌ (நறிக்கப்பெற்ற 
அளவுகோல்‌. 

boasting: செதுக்குருவாக்கம்‌ : 
திருத்தமின்றி வெட்டிச்‌ செதுக்கி 
உருவாக்கம்‌ செய்தல்‌. 


boat tail : (விண்‌.) படகு வால்‌ : 
ஏவுகணையின்‌ நீள்‌ உருளைப்‌ 
பகுதி, வாலை நோக்கி லிட்டத்‌ 
தில்‌ குறுகிச்‌ செல்லுதல்‌. இதனால்‌ 
வளி இயக்க இழுவை விசை 
குறைகிறது. 

bobbin: (குழை.) கம்பி இழை 
யுருளை : ஒரு காந்தத்தின்‌ கம்பிச்‌ 
சுருள்‌ சுற்றப்பட்டிருக்கிற மைய 
உட்புரி. 


bodkin : (அச்சு.) அச்சு இடுக்கி: 


திருத்துவதற்காக அச்சுருவைப்‌ 
பற்றி எடுக்கும்‌ ஒரு நீண்ட கூர்மை 
யான இடுக்கி. 


bodoni « (அச்சு.) போடோனி 


2.5 செ.மீ. 


103 


அச்சுரு: போடோனி என்பவர்‌ 
உருவாக்கிய முதலாவது நவீனப்‌ 
பொதுமுறை அச்சுரு மாதிரி. 


body: (வானூ.) (1) விமானக்‌ 
கட்டுமானச்‌ சட்டம்‌ : எந்திரத்தின்‌ 
மேல்‌ மூடியும்‌ கவசமும்‌ கொண்ட 
விமானத்தின்‌ கட்டுமானச்‌ சட்‌ 
டம்‌. (2) மட்கலம்‌: மெருகிடப்‌ 
படாத அல்லது அலங்கார வேலை 
எதுவும்‌ செய்யப்படாத வெறும்‌ 
மட்கலம்‌. 

(3) தோரணி வார்ப்படம்‌. 

(4) திட்ப ஆற்றல்‌ : பிளாஸ்டிக்‌ 
தொழிலில்‌, பிசைவுப்‌ பொருளின்‌ 
திட்ப ஆற்றலைக்‌ குறிக்கும்‌ 
சொல்‌. இதைப்‌ பொறுத்து அந்தப்‌ 
பொருளை ““மென்‌ பொருள்‌'' அல்‌ 
லது “திண்மப்‌ பொருள்‌' என்பர்‌. 
bodying in: திண்மையாக்கம்‌ 
வெட்டுமரத்தன்‌ உள்ளணுத்‌ 
துகளினை நிரப்பி மெருகேற்றுதல்‌. 
body matter: (அச்சு) அச்‌ 
செழுத்து வாசகம்‌ : விளம்பரத்தில்‌, 
காட்சியமைவு செய்யாமல்‌ அடுக்‌ 
கப்பட்ட அச்செழுத்து வாசகப்‌ 
பகுதி. 

body type : (அச்சு.) வாசக அச்‌ 
செழுத்து: நூல்கள்‌ முதலியவற்றில்‌ 
படிப்பதற்குரிய வாசகங்களுக்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ அச்செழுத்து. 
bog ore : சதுப்புத்‌ தாது : சதுப்பு 
நிலங்களில்‌ காணப்படும்‌ மென்மை 
யான இரும்புத்‌ தாது. 

boiled ௦11 : (வண்‌.) கொதிநிலை 
எண்ணெய்‌ : ஆளிவிதை எண்‌ 
ணெய்‌ 400 முதல்‌ 500 பா. வரை 
கொதிக்க வைக்கப்பட்டு அதனு 
டன்‌ காரீய அல்லது மாங்கனீஸ்‌ 
டையாக்சைடு சிறிதளவு சேர்க்கப்‌ 
படுகிறது. இந்த எண்ணேய்‌ வண்‌ 
ணங்களை விரைவாக உலரச்‌ 
செய்வதற்குப்‌ பயன்படுகிறது. 
பழம்‌ பொருள்களுக்கு இது மிகச்‌ 
சிறந்த மெருகு எண்ணெயாகும்‌, 


104 


௦௦112 : கொதிகலன்‌ : (1) தொழிற்‌ 
சாலைகள்‌, கப்பல்கள்‌, வீடுகள்‌ 
முதலியவற்றுக்கான வெப்பத்தை 
அல்லது விசையை உண்டாக்கு 
வதற்காக நீராவியை உற்பததி 
செய்யும்‌ ஒர்‌ ஊதுலையின்‌ பகுதி. 
(2) வீடுகளில்‌ வெந்நீர்‌ போடு 
வதற்காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒரு கொள்கலம்‌. திறந்த கலங்கள்‌ 
அல்லது கொள்கலங்களிலிருந்து 
வேறுபட்டது. 

(9) பயன்பாடு, கட்டுமானம்‌ ஆகி 
யவற்றையொட்டி வெப்ப மூட்டு 
வதற்கும்‌ திறனூட்டுவதற்கு 
மான கொதிகலங்கள்‌ நான்குவகை 
யாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன: 
(1) வார்ப்பிரும்புப்‌ பகுதிக்‌ கொதி 
கலம்‌; (2) எஃகு நெருப்புக்‌ குழாய்‌ 
கொதிகலம்‌; (3) எஃகு நீர்க்குழாய்‌ 
கொதிகலம்‌; (4) சிறப்பு வகைக்‌ 
கொதிகலம்‌. 

(பார்க்க : வார்ப்பிரும்புக்‌ கொதி 
கலம்‌; திடைநிலை மீள்‌ வரவுக்‌ 
குழாய்க்‌ கொதிகலன்‌; நெருப்புக்‌ 
குழாய்க்‌ கொதிகலம்‌; எல்குக்‌ 
கொதிகலம்‌ முதலியன) 


boiler horse power : (பொறி.) 
கொதிகலக்‌ குதிரைத்திறன்‌ : ஒரு 
கொதிகலத்தில்‌, 212 பா. வெப்ப 
நிலையில்‌ ஒரு மணிநேரத்தில்‌ 15 
கிலோ நீர்‌ ஆவியாகும்‌ திறன்‌, 
ஒரு மணி நேரத்தில்‌ 33, 471.9 
B.T.W. அளவுக்குச்‌ சமமான 
தாகும்‌. 

boiler plate : (உலோ.) கொதி 
கலத்‌ தகடு: தொட்டிகள்‌ அல்லது 
கொதிகலங்கள்‌ செய்வதற்குப்‌ 
பயன்படும்‌ எஃகுப்‌ பாளங்கள்‌ 
அல்லது தகடுகள்‌. 

boiler room : (பொறி.) கொதிகல 
அறை : வெப்ப மூட்டுவதற்கும்‌ 
விசையூட்டுவதற்கும்‌ கொதிகல 
மும்‌ அதன்‌ துணைக்‌ கருவிகளும்‌ 
வைக்கப்பட்டுள்ள தொழிற்சாலை 
யின்‌ அல்லது வேறு கட்டிடத்தின்‌ 


ஒரு பகுதி. 

boiler scale: கொதிகலப்‌ படலம்‌ : 
ஒரு கொதிகலத்தினுள்‌ உள்ள 
கார்பனேட்டு வண்டல்‌, கால்சியம்‌ 
மக்னீசியப்‌ சல்பேட்டுகள்‌, மற்ற 
மிதக்கும்‌ பொருட்களின்‌ படலம்‌. 
boiling point: கொதிநிலை : 
ஒரு திரவம்‌ கொதித்து ஆவியாகக்‌ 
கூடிய உச்ச வெப்ப நிலை. இது 
வாயுமண்டலக்‌ காற்றின்‌ அழுத்‌ 
தத்திற்கேற்ப மாறுபடுகிறது. ஒரு 
மலையின்‌ உச்சியில்‌ நீர்‌, கடல்‌ 
மட்டத்தை விடக்‌ குறைந்த 
வெப்ப நிலையில்‌ ஆவியாகிறது. 
ஒரு குறிப்பிட்ட வாயு மண்டலக்‌ 
காற்றழுத்தத்தில்‌ (பாரமானியில்‌ 
பாதரசம்‌ 76 செ.மீ. அளவு) ஒரு 
திரவம்‌ ஆவியாவதைப்‌ பொறுத்து 
அதன்‌ கொதிநிலை நிருணயிக்கப்‌ 
படுகிறது. 

bold: (அச்சு.] திண்மை அச்‌ 
செழுத்து : கனத்த முகப்புடைய 
அச்செழுத்து. முனைப்பான 
தோற்றமுடைய எதுவும்‌. 

bold face: (அச்சு.) திண்மை 
முகப்பு: வாசக எழுத்துக்களை 
விடத்‌ தடித்ததோற்றமுடைய அச்‌ 
செழுத்து. தலைப்புகளை முனைப்‌ 
பாகக்‌ காட்டுவதற்கு இந்த வகை 
அச்செழுத்துக்கள்‌ பயன்படுத்தப்‌ 
படுகின்‌ றன. 


bole: செங்களிமண்‌ : எளிதில்‌ 
சுடத்தக்க செந்நிறக்‌ களிமண்‌ 
வகை, இது மஞ்சள்‌, பழுப்பு, 
கருமை நிறங்களிலும்‌ கிடைக்‌ 


கிறது. முன்னர்‌ சாயப்‌ பொரு 
ளாகப்‌ பயன்படுத்தப்பட்டது. 


bolection : வார்ப்படப்‌ புடைப்பு : 
சுவர்‌, கதவு முதலியவற்றின்‌ பரப்பி 
லுள்ள தனி முகப்புக்‌ கூறுகளின்‌ 
விளிம்பைச்‌ கற்றியுள்ள ஒரு 
வார்ப்படம்‌. 

௦11810 : கட்டுத்தறி: கப்பலிலோ 
துறையிலோ கயிறுகள்‌ கட்டுவதற் 


குரிய வார்ப்பிரும்பினாலான அல்‌ 
லது மரத்தினாலான கட்டுத்தறி. 


bolometer : (மின்‌.) வட்டலை 
மியக்க மானி : இது ஓர்‌ அனல்‌ 
துலாக்கோல்‌. மின்லிசைத்‌ தடை 
மாறுபாடுகளால்‌ ஏற்படும்‌ வெப்ப 
ஆற்றலின்‌ மிக நுண்ணிய அளவு 
களை அளவிடக்‌ கூடிய ஒரு நுட்ப 
மான கருவி. 


bolster : (க.க.) தாங்குமூட்டு : 
பண்டைக்‌ காலக்‌ கிரேக்கக்‌ கட்டி 
டக்கலையில்‌ தூண்‌ தலைப்பின்‌ 
இருபுறச்சுருள்‌ அணி அமைப்பின்‌ 
திருகுசுருள்‌ வடிவ முகட்டின்‌ பக்‌ 
கக்‌ களைப்‌ பகுதி. ஒரு கவானின்‌ 
மையத்தில்‌ உத்தரத்திலிருந்து மறு 
உத்தரம்‌ வரை ஓடும்‌ குறுக்குச்‌ சட்‌ 
டம்‌, ஓர்‌ அலைவாய்க்‌ குறட்டின்‌ 
மீதுள்ள ஒரு தாங்கணைவுப்‌ 
பாலத்தின்‌ அண்டைக்‌ கொடுத்துத்‌ 
தாங்கும்‌ இடம்‌. ஒரு தூலத்தின்‌ 
தாங்கணைவை நீட்டிப்பதற்கு 
ஒரு கம்பத்திலுள்ள முகடு அல்லது 
மேல்‌ விளிம்பு. 

“அச்சு வார்ப்புக்‌ கட்டை'' என 
அழைக்கப்படும்‌ பட ௮ ச்சுக்‌ 
கட்டை. இதில்‌ வார்ப்புருவத்‌ 
தாய்ப்படிவம்‌ அழுத்தும்‌ பொறி 
வைக்கப்பட்டிருக்கும்‌.இது 
தலைப்புடன்‌ இருமுனைகளிலும்‌ 
மரையாணிகளால்‌ இணைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. 
bolster: முட்டுக்கொடு: அண்டைக்‌ 
கொடுத்துத்‌ தாங்குவதற்கு முட்டுக்‌ 
கொடுத்தல்‌. பொதுவாக இது ஓர்‌ 
அடிக்கட்டையாக அல்லது ஆதா 
ரக்கட்டையாக அமைந்திருக்கும்‌. 
இது தண்டுக்‌ கட்டை நெடுகிலுங்‌ 
கூட அமைந்திருக்கும்‌. 


bolt : (எந்‌) தாழ்ப்பாள்‌ : பூட்டு 
வதற்கான ஒரு தாழ்‌. பொதுவாக 
இது ஓர்‌ உச்சித்தலையும்‌, திரு 
திழையுடைய உடற்பகுதியும்‌ 
கொண்ட ஓர்‌ உலோகத்‌ துண்‌ 
டாக அமைந்திருக்கும்‌. 


105 


நீள்‌ சதுர மரச்‌ சில்லேடு 
போன்று, துண்டு துண்டுகளாக 
வெட்டப்பட்ட வெட்டுமரத்‌ 
துண்டு. 
bolt cuter or bolt shear: 
மறையா வட்டி அல்லது மை 
யாணி கத்திரி : ச யா ணிகள்‌. 
சங்கிலிக்‌ கண்ணிகள்‌ முதலிய்‌ 
வற்றை வெட்டுவதற்குக்‌ கையி 
னால்‌ இயக்கப்படும்‌ கத்திரிப்பான்‌. 
bomarc : (விண்‌.) போமார்க்‌ : 
தரையிலிருந்து வானத்திற்கு ஏவக்‌ 
கூடிய ஓர்‌ ஏவுகணை. இதனை 
320-640 கி.மீ. உயரம்‌ வரைச்‌ 
செலுத்தலாம்‌. 


bombardment : (மின்‌.) அணுத்‌ 
தகர்ப்பு : அதிவேக எலெக்ட்ரான்‌ 
கள்‌, அயனிகள்‌ போன்ற விசைத்‌ 
துகள்களின்‌ ஒழுக்கால்‌ அணுவைத்‌ 
தகர்த்துத்‌ தாக்குதல்‌. இதனால்‌, 
பல வண்ணப்‌ பகட்டொளி வீசு 
கிறது. 
bombe : (௬.க.) புடைப்புக்‌ கூம்பு: 
புடைப்பாக, வட்டமாக அல்லது 
புறங்குவிந்த கூம்பு வடிவம்‌. 
bond : பிணைப்பு : கட்டிடச்‌ செங்‌ 
கல்‌ அல்லது கல்லின்‌ பற்றுமானக்‌ 
கவிகைப்‌ பிணைப்பு. 

சாணை உருளையில்‌ உராய்‌ 
பொருளின்‌ துகள்களை ஒன்றாகப்‌ 
பிணைப்பதற்குப்‌ பயன்படு ம்‌ 
பிணைப்புப்‌ பொருள்‌. 
bonded lining: (தானி; எந்‌.) 
பிணைப்பு உள்வரிப்‌ பூச்சு: தரை 
யாணிகளைப்‌ பயன்படுத்துவதைத்‌ 
தவிர்ப்பதற்காகத்‌ தடுப்புக்‌ கட்‌ 
டைகளில்‌ அல்லது கட்டுக்‌ கம்பி 
களில்‌ பூசப்பட்டுள்ள உள்வரிப்‌ 
பூச்சு. 
bond paper : ஆவணக்‌ காகிதம்‌: 
பத்திரங்கள்‌, பங்குச்‌ சான்றிதழ்‌ 
கள்‌ முதலியவற்றை எழுதுவதறி 
குப்‌ பயன்படும்‌ உயர்தன்மைத்‌ 


106 


தாள்‌. இது கந்தல்கள்‌, விலங்குத்‌ 
தோல்களிலிருந்து . தயாரிக்கப்படு 
கிறது. கடிதத்‌ தாள்களுக்கும்‌ இது 
பயன்படுகிறது. 

bond stone : ஊடுகல்‌ : சுவரின்‌ 
ஊடே நீண்டு செல்லும்‌ கல்‌. 


bone black: (வேதி.) எலும்புக்‌ 
கரி எச்சம்‌: மூடிய கலத்தில்‌ வெப்‌ 
பூட்டிக்‌ கருக்கப்பட்ட எலும்பின்‌ 
கரி எச்சம்‌. வண்ணம்‌ போக்கவும்‌, 
சர்க்கரைக்கு மெருகேற்றவும்‌, 
வண்ண நிறமியாகவும்‌ பயன்படுத்‌ 
தப்படுகிறது. 


மேல்மூடி : ஓர்‌ 


bonet: (சம்‌.) 

ஓரதர்‌ நூற்புக்‌ கதிரின்‌ வால்‌ 
முனையை மூடி வைப்பதற்குப்‌ 
பயன்படுகிறது. 


book binder’s wire: (அச்சு.) 
புத்தகம்‌ கட்டுவோர்‌ கம்பி : திறந்த 
உலையில்‌ தயாரிக்கப்பட்டு ஈயம்‌ 
பூசிய எஃகினாலான கம்பி. 18 
முதல்‌ 30 கடிகை அளவுகளில்‌ 
உருண்டை வடிவிலும்‌ 18X20 
முதல்‌ 2532 சுடிகை அளவுகளில்‌ 
தட்டையான வடிவிலும்‌ தயாரிக்‌ 
கப்படுகிறது. 10 செ.மீ. கண்டுக 
ளில்‌ அல்லது காகிதக்‌ கூம்புகளில்‌ 
விற்கப்படுகிறது. 

book binding : புத்தகக்‌ கட்டு 
மானம்‌ : நூலின்‌ பகுதிகளை ஒருங்‌ 
இணைத்து, அதன்‌ மேல்‌ உறை 
யிட்டுக்‌ கட்டுதல்‌. 

book paper : புத்தகக்‌ காகிதம்‌ : 


புத்தகங்களை அச்சிடுவதற்குப்‌ 
பயன்படும்‌ மெருகேற்றிய அல்லது 
மெருகேற்றாத காகிதம்‌. இது 


அட்டை உறைகளுக்குப்‌ பயன்‌ 
படும்‌ முரட்டுக்‌ காகிதத்திலிருந்து 
வேறுபட்டது. 

boom : குறுக்கு விட்டம்‌ : பாரங்‌ 
களைத்‌ தூக்கி ஓரிடத்திலிருந்து 
மற்றோரிடத்தில்‌ வைப்பதற்குப்‌ 
பயன்படும்‌ பாரந்தூக்கியின்‌ நக 
ரும்‌ புயம்‌. 


boost: (வானூ.) மேலேற்றி: 
விமானத்தில்‌ கடல்‌ மட்டத்தில்‌ 
எஞ்சினுள்‌ சாதாரணமாகச்‌ 
செலுத்தப்படும்‌ காற்றின்‌ அல்‌ 
லது கலவையின்‌ அளவைவிட 
அதிக அளவு உட்செலுத்தி மேலே 
ஏற்றுதல்‌. 

boost contro! "automatic : 
(வானூ.) தானியங்கி மேலேற்றுக்‌ 
கட்டுப்பாடு: மேலே ஏற்றும்‌ 
அழுத்தத்தைத்‌ தானாகவே 
முறைப்படுத்தும்‌ அமைவு. 
booster : (மின்‌.) நிரவி: மின்னி 
னியக்கம்‌ செறிவுறுத்துவதற்கான 
ஒரு மின்னாக்கி. பொதுவாக ஒரு 
சேமக்கலம்‌ ஒரு பகுதியாகவுள்ள 
ஓர்‌ இணைப்பு முறையில்‌ இது 
பயன்படுத்தப்படுகிறது. ஒரு மின்‌ 
கலத்திற்கு மீண்டும்‌ மின்னூட்டம்‌ 
வேண்டியிருக்கும்‌ ஒரு நிலையில்‌ 
இந்த நிரவி பயன்படுத்தப்படு 
கிறது. 

booster brake: (தானி; எந்‌.) 
நிரவித்‌ தடை : தடைக்‌ கால்மிதி 
யுடன்‌ இணைக்கப்பட்டுள்ள, உட்‌ 
கொள்‌ பெருங்குழல்‌ வெற்றிடத்தி 
லிருந்து செயற்படும்‌ ஒரு துணை 
யான காற்று அறை. இது குறை 
வான கால்‌ மிதி அழுத்தத்துடன்‌ 
அதிகத்‌ தடை விளைவினை உண்‌ 
டாக்க உதவுகிறது. 


booster coil: (மின்‌.) நிரவிச்‌ 
சுருள்‌: விமானம்‌ புறப்படும்போது 
அதன்‌ எஞ்சினின்‌ சுடர்ச்‌ செரு 
கிக்கு நேரடியாக மின்‌ விசையூட்டு 
வதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு தூண்டு 
சுருள்‌. 

hbooster-glide vehicle : (விண்‌,) 
மின்னியக்கச்‌ சறுக்கு ஊர்தி; ராக்‌ 
கெட்டினால்‌ உந்து செலுத்தப்‌ 
படும்‌ இறகுடைய ஊர்தி, இது 
வளியியக்கக்‌ கட்டுப்பாட்டின்கழ்‌ 
வாயு மண்டலத்தை விட்டுச்‌ 
சென்று மீண்டும்‌ வாயுமண்டலத்‌ 
திற்குள்‌ திரும்பி வரக்கூடியது. 


booster magneto: (வாஜூ.) 
கிரவி நிலைக்‌ காந்தப்‌ புலம்‌ : 
கிளம்புவதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு நிலைக்‌ காந்தப்‌ புலம்‌. 


booster pump : (தானி.) நிரவி 
இறைப்பான்‌ : எரிபொருள்‌ இறைப்‌ 
பானுடன்‌ ஒருங்கிணைவாக 
அமைக்கப்பட்டுள்ள ஒரு துணை 
இறைப்பான்‌. உட்கொள்‌ பெருங்‌ 
குழல்‌ வெற்றிடம்‌ செயற்படா 
திருக்கும்‌ போது, காற்றுக்‌ கவசம்‌ 
போன்ற சாதனங்கள்‌ தொடர்ந்து 
இயங்குவதற்கு இது வெற்றிடத்‌ 
தை அளிக்கிறது. 

booster rocket : (வானூ.) நிரவி 
ஏவுகணை: ஓர்‌ ஏவுகணையின்‌ 
அல்லது பிற விண்வெளிக்‌ கலத்‌ 
தின்‌ உந்துவிசையினை அனக்கு 
விக்க உதவும்‌ ஓர்‌ ஏவுகணை உந்து. 


boost voltage: (மின்‌.) உந்து மின்‌ 
னழுத்தம்‌: தொலைக்காட்சிப்‌ 
பெட்டியில்‌, ஒடுக்க மின்சுற்றுவழி 
யில்‌ உண்டாகும்‌ கூடுதலான மின்‌ 
னழுத்தம்‌. இது உந்து கொண்மி 
யில்‌ சராசரி மின்னேற்றத்தைக்‌ 
குறிக்கிறது. 

boot: புதையரணம்‌: தூசுக்கும்‌ 
பருவ நிலைக்கும்‌ எதிரான பாது 
காப்பாகப்‌ பயன்படும்‌ ஒரு புதை 
யுறை, 

borax: (வேசதி.) பொரிகம்‌/போ 
ரக்ஸ்‌: 88,0, நீருடைய உவர்‌ 
உப்புவகை. வெண்படிகக்‌ கூட்டுப்‌ 
பொருள்‌. இயற்கையாகக்‌ கிடைக்‌ 
திறது. நோய்‌ நுண்மக்‌ கொல்லி 
யாகவும்‌, இரும்பு-எஃகுக்‌ கலவை 
பற்றவைப்புகளிலும்‌ வெண்கலம்‌, 
செம்பு உலோகங்களுக்குப்‌ பித்த 
ளை வண்ணமுூட்டுவதற்கும்‌ நீரை 
மென்மைப்படுத்துவதற்கும்‌ இது 
பயன்படுகிறது. 

Borcher’s metal: (உலோ.) போர்‌ 
ஷர்‌ உலோகம்‌: அமிலம்‌ அரிக்காத, 
அரிமானமாகாத ஒரு பயனுள்ள 


107 


உலோகக்‌ கலவை. ,இதில்‌ முதன்‌ 
மையாகக்‌ கலந்திருக்கும்‌ அமைப்‌ 
பான்‌ குரோமியம்‌. 


border: அருகு: ஒருங்கிணைக்கப்‌ 
பட்ட மேற்பூச்சுத்‌ தோரணிகளின்‌ 
புற விளிம்பு வடிவமைப்பு. 

அச்சுக்‌ கலையில்‌, அச்செழுத்‌ 
துக்களை உள்ளடக்கியுள்ள வரம்‌ 
புக்‌ கோடு அல்லது அலங்கார 
வேலைப்பாடு. 


bore: துளை: ஒரு குழாயின்‌ நீள்‌ 
உருளையின்‌ அல்லது தண்டின்‌ 
துவாரத்தின்‌ உட்புழையின்‌ குறுக்‌ 
களவு. துளையிடுதல்மூலம்‌ துவா 
ரம்‌ ஏற்படுத்த வேண்டும்‌ என்ப 
தை இது குறிக்கிறது. 

bore: (தானி.) நீள்துளை: ஓர்‌ எஞ்‌ 
சின்‌ நீள்‌ உருளையின்‌ விட்டம்‌. 


boric acid: (வேதி.) போரிக்‌ அமி 
லம்‌: பொறிகத்தை ஒர்‌ அமிலத்‌ 
துடன்‌ வினைபுரிய வைத்துத்‌ தயா 
ரிக்கப்படும்‌ ஒர்‌ வேதியியற்‌ கல 
வைப்‌ பொருள்‌ (H; BOs). இது 
நிறமற்ற படிக வடிவமுடையது. 
மருந்துகளில்‌ பயன்படுத்தப்படு 
சிறது. மண்பாண்டத்‌ தொழில்‌, 
கண்ணாடித்‌ தொழில்களில்‌ பயன்‌ 
படுகிறது. 

ட௦1ஈ9: (எந்‌.) துளையிடுதல்‌: 
மரம்‌ அல்லது உலோகத்தில்‌ வட்ட 
வடிவத்‌ துளைகளையிடுதல்‌. 


boring bar: (எந்‌.) அகழ்வுத்‌ 
தண்டு: வெட்டு முனையையுடைய 
ஒரு நீள்‌ உருளைத்‌ தண்டு. இது 
கடைசல்‌ எந்திரங்களிலும்‌ துரப்‌ 
பண எந்திரங்களிலும்‌, மற்றத்‌ 
துளையிடும்‌ சாதனங்களிலும்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 


boring machine: (எந்‌.) அகழ்வு 
எந்திரம்‌: நீள்‌ உருளைகள்‌, புடைப்‌ 
புகள்‌, படுகை வளையங்கள்‌ 
போன்றவற்றைக்‌ குடைவதற்குப்‌ 
பயன்படும்‌ எந்திரம்‌. 


103 


boring mill: (எந்‌.) அகழ்வு 
பொறி: சுழலும்‌ மேடையுடைய 
ஒரு செங்குத்தான சாதனம்‌. பல 
வேலைகளை ஒரு கடைசல்‌ எந்‌ 
திரத்தைவிட அதிக எளிதாக 
இதில்‌ செய்து முடிக்கலாம்‌. 


boring tool: அகழ்வுச்‌ சாதனம்‌: 
மரவேலைகளுக்கான ஒரு சாதனம்‌ 
உலோகங்களுக்கான வெட்டு எந்‌ 
திரங்களும்‌ இதில்‌ அடங்கும்‌. 
boron: (வேதி.) போரோன்‌ : 
உலோகச்‌ சார்பற்ற கருந்‌ தவிட்டு 
நிறத்‌ தனிப்பொருள்‌ வகை. இது 
மின்பகுப்பு முறை மூலம்‌ பெறப்‌ 
படுகிறது. இது சிலிக்கன்‌ -தனிமத்‌ 
தை ஒத்திருக்கும்‌. எஃகினை வலுப்‌ 
படுத்துவதற்கும்‌, கலவைப்‌ 
பொருள்களில்‌ உருக்கும்‌ பொரு 
ளாகவும்‌, ஆக்சைடு நீக்கும்‌ பொரு 
ளாகவும்‌ பயன்படுகிறது. 


boron carbide : (வேதி.) 
போரோன்‌ கார்பைடு : நொய்மை 
யான, கருமை நிறப்‌ படிகத்‌ தூள்‌. 
கடினத்தில்‌ வைரத்திற்கு நிகரா 
னது. உராய்வுப்‌ பொருளாகப்‌ 
பயன்படுகிறது. 


௦௦11: வைரத்துண்டு : உராய்வுப்‌ 
பொருளாகப்‌ பயன்படுத்தும்‌ 
வைரத்துண்டு. 


boss: (க.க.) குமிழ்‌ : (1) அலங்‌ 
காரக்‌ கவிகை மாட மையக்‌ குமிழ்‌. 
(2) ஒரு சக்கரத்தின்‌ மையக் குடம்‌. 
(3) ஓர்‌ எத்திரத்தின்‌ உறுப்புடன்‌ 
இணைக்கப்பட்டுள்ள ஒரு வட்ட 
வடிவத்‌ தகடு. 


Boston hip roof: (க.க.) 
இரட்டை மோட்டு இணைப்பு வாரி 
முகடு : மோட்டு இணைப்பு வாரி 
நெடுகிலும்‌ சில்லோடுகளை அல்‌ 
லது பலகைக்‌ கற்களை நீளவாக்‌ 
கில்‌ இரட்டை வரிசையில்‌ அமைத்‌ 
தல்‌. நீர்‌ புகாதவாறு இணைப்புகள்‌ 
இறுக்கமாக அமைக்கப்பட வேண்‌ 


டும்‌. 


botany: தாவரவியல்‌ : செடியினங்‌ 
களின்‌ வாழ்க்கை முறை பற்றி 
ஆராயும்‌ அறிவியல்‌. 

botch: கரணை : அரைகுறையாக 
வும்‌, மோசமாகவும்‌ செய்யப்படும்‌ 
வேலைப்பாடு. 

bottled: (அச்சு.) புட்டி வடிவ 
அச்செழுத்து : குறைபாடான 


வார்ப்படம்‌ காரணமாக அடியில்‌ 


அகன்றும்‌ உச்சியில்‌ குறுகியும்‌ 
புட்டி வடிவில்‌ அமைந்திருக்கும்‌ 
அச்செழுத்து. 


bottom anchored core: (வார்‌.) 
அடிநங்கூர உட்புரி : ஒரு வார்ப்‌ 
படத்தில்‌ வார்ப்படப்‌ பொருளை 
ஊற்றும்போது, அது மிதக்காமல்‌ 
தடுப்பதற்காக, வார்ப்படத்தின்‌ 
அடியில்‌ நங்கூரமிட்ட உட்புரி. 
இதனை இயன்‌ ற அளவுக்குப்‌ 
பயன்படுத்தாமல்‌ தவிர்க்க வேண்‌ 
டும்‌. 

bottom board: (வார்‌.) அடித்‌ 
தகடு: இ ழுவையின்‌ நுனியில்‌ வைக்‌ 
கப்பட்டு, உருட்டுவதற்கு முன்னர்‌ 
கட்டிப்‌ பிணைக்கப்படும்‌ பலகை 
அல்லது தகடு. இது எஞ்சிய வார்ப்‌ 
பட மற்றும்‌ வார்ப்புரு வேலை 
களின்‌ போது வார்ப்படத்தின்‌ 
அடிப்பகுதியாகச்‌ செயற்படும்‌. 
bottom clearances : (பல்‌.) அடித்‌ 
தட்டு இடைவெளி : அக இணைப்‌ 
புக்கும்‌ பல்‌ இணைப்புக்குமிடையி 
லாள வேறுபாடு இதுவாகும்‌. இது 
பற்சக்கரச்‌ கொளுவிணைப்பில்‌ 
பல்லிணையின்‌ நுனிக்கும்‌ அடிக்கு 
மிடையில்‌ இடைவெளியை உண்‌ 
டாக்கும்‌. ம 
bottom rail: (s.க.) அடிநிலை 
அழிக்கம்பி : ஒரு பலகணிச்‌ சட்டத்‌ 
தின்‌ கதவிலுள்ள அடிமட்டக்‌ 
திடை நிலைக்‌ கம்பி. 

bottom stake: (உலோ; வே.) 
அடிநிலை ஆதாரக்‌ கம்பம்‌: ஒரு 
செங்குத்தான ஆதாரக்கழி; இதன்‌ 


மேல்‌ முனை செயல்‌ விளிம்பு 
உடையதாக இருக்கும்‌. 


bott stick: (வார்‌.) உலோகத்‌ 
தடுப்புக்கோல்‌: ஒரு முனையில்‌ ஒரு 
சீர்மையற்ற விரிவாக்கத்தைக்‌ 
கொண்டுள்ள 23அல்லது 12செமீநீள 
முள்ள இலேசானதொரு இரும்புக்‌ 
கோல்‌, இரும்பு வார்ப்படத்‌ 
தொழிற்சாலை அடுப்பிலிருந்து 
வழியும்‌ உலோகத்தை நிறுத்து 
வதற்காக இதில்‌ ஒரு களிமண்‌ 
உருண்டை வைக்கப்பட்டிருக்கும்‌. 
boundary: வரம்புக்கோடு: வரை 
யறை செய்கிற அல்லது பிரிவினை 
செய்கிற ஒரு கோடு. 


boundary light: (urனூ.) எல்லை 
விளக்கு: ஒரு விமான நிலையத்தில்‌ 
விமானம்‌ தரையிறங்கும்‌ பரப்பள 
வின்‌ எல்லைகளைக்‌ குறிப்பதற்கு 
அமைக்கப்பட்ட விளக்குகளில்‌ 
ஒனறு. 

boundary marker: (வானா. ) எல்‌ 
லை வட்டம்‌: விமான நிலையத்தில்‌ 
விமானம்‌ தரையிறங்குவதற்குரிய 
பரப்பளவின்‌ எல்லைகளைக்‌ குறிப்‌ 
பதற்காகப்‌ பயன்படும்‌ வண்ணம்‌ 
பூசிய ஒரு கூம்பு, ஒரு திண்மை 
யான வட்டம்‌, வட்டத்தகடு அல்‌ 
லது வேறு சாதனம்‌. 

Bourdon tube: (தானி. எந்‌.) 
அளவீட்டுக்‌ குழாய்‌ : மிக விரைந்து 
ஆலியாக்கக்‌ கூடிய ஒரு வாயு 
அடங்கிய முத்திரை மாட்டப்பட்ட. 
குழாய்‌. இதில்‌ வாயு விரிவடையும்‌ 
போது, அளவு குறிக்கப்பட்ட ஒரு 
சுழல்‌ வட்டின்‌ மீது இயங்கும்‌ ஒரு 
முள்‌ அளவினைக்‌ குறித்துக்‌ காட்‌ 
டும்‌. 

bourgeois : (அச்சு.) நடுத்தர 
அச்சு எழுத்துருப்‌ படிவம்‌ : ஏறத்‌ 
தாழ 9 புள்ளி வடிவளவுள்ள ஓர்‌ 
அச்சு எழுத்துருவுக்குரிய பழைய 
பெயர்‌. 


bow : (௧.௧.) வில்‌ வளைவு : ஒரு 


209 


கட்டிடத்தில்‌ ஒரு வளை வரைவு. 
அல்லது ஒரு பலகோணக்‌ கட்ட 
வடிவம்‌ அமையும்‌ வகையில்‌ முன்‌ 
பிதுங்கியுள்ள பகுதி. 


bow compass: வில்‌ வளைவுத்‌ 
திசைகாட்டி: இது வில்வளைவு 
அமைப்பு மீது சுழலும்‌ ஒரு சிறிய 
கவராயம்‌, இதனை உ ருவரைப்‌ 
பட வரைவாளர்கள்‌ பயன்படுத்து 
கிறார்கள்‌. இதில்‌ இருகால்களை 
யும்‌ இணைக்கும்‌ ஒரு திருகின்‌ 
மூலம்‌ ஆக்க முறையான சரி 
யமைவு செய்யப்படுகிறது. 


bow - heavy : (வானூ .) கீழ்நோக்‌ 
கிப்‌ பாய்வு: ஒரு விண்கலம்‌ வானில்‌ 
அசையாத காற்றில்‌ இயங்காம 
லிருக்கும்போது, கீழ்நோக்கிப்‌ 
பாயும்‌ அதன்‌ அச்சுடன்‌ சீரமை 
வாக இருக்கும்‌ நிலை. 

bow pen : வில்‌” வளைவுப்‌ பேனா : 
சிறிய வில்வளைவுகளை அல்லது 
வட்டங்களை மையால்‌ வரைவதற்‌ 
காகப்‌ பயன்படும்‌ ஒரு கவராயம்‌. 
மற்ற வில்வளைவுக்‌ கருவிகளில்‌ 
உள்ளது போலவே இதிலும்‌ கால்‌ 
களை இணைக்கும்‌ ஒரு திருகின்‌ 
மூலம்‌ சரியமைவுகள்‌ செய்யப்படு 
கின்றன, 

bow pencil : வில்வளைவு வரை 
கோல்‌: சிறிய வில்வளைவுகளை 
அல்லது வட்டங்களைப்‌ பென்சி 
லால்‌ வரைவதற்குப்‌ பயன்படும்‌ 
ஒரு வரைமானக்‌ கருவி. 

bow saw: (மர.வே.) வில்‌ வாள்‌ 
லில்‌ போன்ற சட்டத்தில்‌ உள்ள 
நாண்போல்‌ ஏற்றப்பட்ட ஒடுங்‌ 
கிய அறுப்பு வாள்‌. 

box an-nealing : (உலோ.) பெட்‌ 
டியில்‌ பதப்படுத்துதல்‌: மூடிய 
உலோகப்‌ பெட்டியில்‌ எஃகினைக்‌ 
கட்டுப்படுத்தி ஆற வைத்தல்‌ மூல 
மோ, நன்கு சூடாக்கி மெல்ல ஆற 
விடுவதன்‌ மூலமோ கடும்‌ பதப்‌ 
படுத்தும்‌ மு. 


llv 


boxboard: பெட்டி அட்டை: 
அட்டைப்‌ பெட்டிகள்‌ செய்வதற்‌ 
குப்‌ பயன்படும்‌ மடங்கும்‌ தன்மை 
யுடைய கனத்த காகித அட்டை. 


box column : (க.க.) பெட்டித்‌ 
தூபி : புகுமுக மண்டபக்‌ கட்டுமா 
னத்தில்‌ பயன்படும்‌ சதுரப்பகுதி 
யில்‌ அமைக்கப்படும்‌ உட்புழை 
வான தூபி. 


2x connector : (மின்‌.) பெட்டி 
அணைப்பான்‌: கம்பிவட த்தின்‌ நுனி 
களை ஒரு பெட்டியுடன்‌ இணைப்‌ 
பதற்குப்‌ பயன்படும்‌ மரையுடன்‌ 
கூடிய உட்குடைவான ஒருவகைக்‌ 
கோல்‌. 


box frame : (a.க.) பெட்டி வரிச்‌ 
சட்டம்‌ : பலகணிச்‌ சட்டத்தின்‌ 
பாரங்களுக்காகப்‌ பெட்டிகளை 
யுடைய ஒரு பலகணிச்‌ சட்டம்‌. 


box girder: (பொறி.) பெட்டித்‌ 
தூலம்‌: இணையான இரு உத்தரங்‌ 
களைக்‌ கொண்டு கட்டப்பட்ட 
ஒரு தூலம்‌. இந்த உத்தரங்களில்‌ 
உச்சியிலும்‌ அடியிலும்‌ தகடுகள்‌ 


இணைக்கப்பட்டிருக்கும்‌. 

boxwood : (மர.வே.) பெட்டி 
மரம்‌: இளமஞ்சள்‌ நிறமுள்ள கடி 
னமான, கரடுமுரடான, மேற்‌ 
கரண்‌ பரப்புடைய மரம்‌, வரை 
யுருளை, அளவுகோல்‌ போன்ற 
சிறிய சாதனங்களையும்‌, கருவி 


களின்‌ கைபிடிகளையும்‌ தயாரிக்‌ 
கப்‌ பயன்படுகிறது. இது பயன்‌ 
படுத்தப்படுவதற்கு முன்பு பல 
ஆண்டுகள்‌ பதப்படுத்தப்பட 
வேண்டும்‌. பூக்கக்கூடிய செம்மர 
மும்‌ பெட்டி மரம்‌ எனப்படும்‌. 


Boyle’s law : (இயற்‌.) பாயில்‌ 
விதி: “வெப்பநிலை மாறாமலிருக்‌ 
கும்‌ போது ஒரு வாயுவின்‌ கன 
அளவு, அதன்‌ அழுத்தத்திற்கு நேர்‌ 
மாறாக மாறுதலடையும்‌'' என்‌ 
டது இந்த விதியாகும்‌. 


brace : (மர.வே.) பற்றிறுக்கி : 
ஆதாரமாக அல்லது இறுக்கிக்‌ 


பற்றிறுக்கி 


கெட்டிப்படுத்தும்‌ சாதளமாகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஒரு சாய்தள 
மான வெட்டு மரத்துண்டு. 
brace bit: (மர.வே.) பற்றிறுக்‌ 
கித்‌ துண்டு : மரத்தில்‌ துளையிடு 
வதற்குப்‌ பயன்படும்‌ சாதாரணத்‌ 
துண்டு. இதில்‌ ஒரு சாதாரணப்‌ 
பற்றிறுக்கியின்‌ குதை குழியில்‌ 
பொருத்துவதற்குச்‌ சதுரமான 
நுனிநோக்கிச்‌ சிறுத்துச்‌ செல்கிற 
காம்பினைக்‌ கொண்டிருக்கும்‌. 


brace frame: (s.க.) ஆதாரச்‌ 
சட்டம்‌ : இது ஒரு கட்டிடத்தின்‌ 
வரைச்‌ சட்டம்‌, தில்‌ மூலைக்‌ 
கம்பங்கள்‌, பலகணிப்படிக்‌ கற்க 
ளாலும்‌, தக$ிகளாலும்‌ வலுவூட்‌ 


டப்பட்டிருக்கும்‌. 

brace jaws ; (மர.வே.) பற்றி 
றுக்கி அலகுகள்‌ : ஒரு மரத்துண்‌ 
டின்‌ நுனிநோக்கிச்‌ செல்கிற காம்‌ 
பினைச்‌ சுற்றி இறுகப்‌ பற்றிக்‌ 
கொள்கிற ஒரு துண்டுப்‌ பற்றிறுக்‌ 
சியின்‌ குறடுகள்‌, (அலகுகள்‌) 
bracing : (க.க.) வலிமையூட்டு 
தல்‌: ஒரு கட்டுமானத்திற்கு வலு 
வூட்டுவதற்காகக்‌ கோல்களாலும்‌ 
கட்டைகளாலும்‌ தாங்கு ஆதாரம்‌ 
அமைத்தல்‌. 

bracket : தண்டயம்‌ : ஒரு சுவர்‌ 
மாடத்‌ தண்டயப்‌ பலகைக்கு அல்‌ 
லது அலங்காரப்‌ பேழைக்கு ஆதா 
ரமாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ ஒரு 
ஏந்தற்‌ பலகை. 

bracket cornice : தண்டய எழுத. 
கம்‌: வெளியே தெரியும்படி அடுச்‌ 


குத்‌ தண்டயங்களின்‌ ஆதாரத்தில்‌ 


நிற்கும்‌ ஒர்‌ எழுதகம்‌, 


bracketing : முட்டுக்கொடுத்தல்‌ : 
மரச்சட்டத்‌ துண்டுகளால்‌ ஏந்து 
வளை கொண்டு தாங்கி நிறுத்து 


தல்‌. இதனுடன்‌ ஓர்‌ எழுதகத்தின்‌ 


மேற்பரப்பாக அமையும்‌ அரை 


சாந்தும்‌, மென்மரப்‌ பட்டிகையும்‌ 
இணைக்கப்பட்டிருக்கும்‌. 

brad: (மர.வே.) குறுந்தலை 
ஆணி : சிறுபக்கத்‌ திருப்பமுடைய 
தட்டையான சிறு தலையுடைய 


ஆணி 


bradawl: (மர.வே.) துளைக்‌ 
று) கருவி : திருகு ௬௬ 
ளற்ற சிறியதுளை 

யிடு கருவி. 


Bragg’s law : பிராக்‌ விதி : ஒரு 
படிகம்‌ எந்தச்‌ சூழ்நிலைகளில்‌ 
ஊடுகதிர்களை (எக்ஸ்‌-ரே) மிக 
வலுவாகப்‌ பிரதிபலிக்கும்‌ என்‌ 
பதைக்‌ கூறும்‌ விதி: ““படிகத்தின்‌ 
தளங்கள்‌ (படுகைகள்‌ ) இடையி 
லான தூரம்‌......ஆகவும்‌, ஊடு 
கதிர்களின்‌ அலை நீளம்‌......ஆக 
வும்‌ இருக்குமானால்‌, அதன்‌ மிகச்‌ 
சிறந்த கோணம்‌......ஆகும்‌.'' 
Bragg's method : பிராக்‌ முறை : 
ஒரு படிகததின்‌ கட்டமைப்பை 
ஊடு கதிர்கள்‌ மூலம்‌ ஆராய்ந்தறி 
யும்‌ முறை. 

braided wire : (மின்‌.) பின்னல்‌ 
கம்பி : பல சிறிய கம்பிகளை ஒன்‌ 
றாகச்‌ சேர்த்துப்‌ பின்னிய மின்‌ 
கம்பி. 

brain: (விண்‌.) விண்வெளிக்கல 
மூளை : விண்வெளிக்‌ கலங்களி 
லுள்ள மின்னணுவியல்‌ செய்திப்‌ 
பகுப்பாய்வுச்‌ சாதனம்‌. 

brake band : (தாணி.எர்‌.) தடைக்‌ 
கட்டுக்‌ கம்பி: நெகழ்‌ திறமுள்ள 
உலோகக்‌ கட்டுக்கம்பி. இதனு 


காரின்‌ சச்சுரங்களுடன்‌ 
கப்பட்டிருக்கும்‌. இது தடையுறுத்‌ 
தத்தை ஏற்றுக்‌ கொள்ளும்‌. 


111 


டன்‌ தடை உள்வரி இணைக்கப்‌ 


பட்டிருக்கும்‌. 


brake drum : (தானி.எந்‌.) தடை 
வட்டுருளை : இது சாதாரணமாக 
25 முதல்‌ 45 செ.மீ. விட்டமும்‌, 
5 முதல்‌7செ.மீஅகலமும்‌ உடைய 
எஃகுக்‌ கால்மிதியாகும்‌. இது 
இணைக்‌ 


brake fீபid: (தானி.) தடைப்‌ 
பாய்மம்‌ : பல்வேறு பருவ நிலை 
களில்‌ அபரிமிதமான வெப்‌ 
பத்தைத்‌ தாங்கிக்‌ கொள்ளும்‌ 
வகையில்‌ தடையமைப்பில்‌ முறை 
யான பாய்மத்‌ தன்மையை நிலை 
நிறுத்தும்‌ வகையில்‌ அமைந்த கிளி 
சரின்‌, எண்ணெய்கள்‌, சேர்மானப்‌ 
பொருள்கள்‌ ஆகியவற்றின்‌ ஒரு 
கலவை. 

brake horse-power : (தானி.) 
தடைக்‌ குதிரைத்திறன்‌: ஒரு பொறி 
யுடன்‌ இணைந்த ஒரு தடையமை 
விலிருந்து எடுக்கப்பட்டு, ஒரு 
திறன்‌ மானியால்‌ பதிவு செய்யப்‌ 
படும்‌ பொறியமைவின்‌ குதிரைத்‌ 
திறன்‌. 

brake lever : (தானி.எந்‌.) தடை 
நெம்புகோல்‌ : ஓர்‌ எந்திரத்‌ தடை 
யமைப்பில்தடைக்கோல்கள்‌ 
இணைக்கப்பட்டுள்ள ஒரு நெம்பு 
கோல்‌. 


brake lining : (தானி.எந்‌.) தடை 
உள்வரி : தடைக்கட்டுக்‌ கம்பிகளு 
டன்‌ பொருத்தப்பட்டுள்ள பஞ்சு, 
கல்நார்‌, மெல்லிய செம்புக்கம்பி 
போன்ற பின்னற்பொருள்‌. 


brake ratchet : (தானி.எர்‌.) 
தடைக்‌ கால்மிதி: தடையமைவி 
னைக்‌ கட்டுப்படுத்துவதற்குப்‌ 


பயன்படும்‌ கால்மிதியமைவு. 


brake rod: (தானி.) ஒரு வழிப்‌ 
பற்சக்கரத்‌ தடையமைவு : சலாகை 


712 


மீது அமைந்த பற்களின்‌ இயக்கத்‌ 
துடன்‌ ஒருவழி அசைந்து மறு 
வழித்‌ தடுக்கும்தடைக்கோலமைவு. 


brake shoe: (தானி.எக்‌.) தடைக்‌ 
கோல்‌ : எந்திரத்‌ தடையமைவில்‌ 
பிணைப்பின்‌ ஒரு பகுதியாக 
அமைந்துள்ள புழை வாயிலில்‌ அல்‌ 
லது கயிறு கப்பி இணைப்பதற் 
காக விட்டத்தில்‌ பொருத்தப்‌ 
பட்டுள்ள இருப்பு வளை கம்பி 
யால்‌ முடிவுறும்‌ ஒரு கோல்‌. 


brake shoe : (எந்‌.) தடை உராய்வு 
தடைப்பொ றியின்‌ உராய்வுக்குரிய 
பகுதி. உலோக வார்ப்படத்தில்‌ 
அமைந்த இது சக்கரத்தின்‌ வளை 
வுடன்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌. 
braking ellipses: (விண்‌.) கோள 
அணுகுவழிகள்‌ : தரைரயிறங்கு 
வதற்கு ஆயத்தமாக ராக்கெட்டின்‌ 
வேகக்தைக்‌ குறைக்கும்‌ நோக்கு 
டன்‌ பூமியின்‌ அல்லது வேறேதே 
னும்‌ கோளத்தின்‌ வாயுமண்டலத்‌ 
திற்குள்ள பல கோளப்‌ பாதை 
அணுகுவழிகள்‌. 

braking surface : (தானி. ) தடை 
யுறுத்தப்‌ பரப்பு : ஒரு சக்கரத்தின்‌ 
வளைவுடன்‌ பொருத்தப்பட்டுள்ள 
பரப்பு. இது சக்கரத்தில்‌ அழுத்தப்‌ 
பட்டு தடையுறுத்தப்படும்‌. 
braking tin : (உலோ.வே.) தடை 
யுறுத்தத்‌ தகரம்‌ : ஒரு பொறியின்‌ 
மீதுள்ள தகரத்‌ தகடுகளின்‌ விளிம்‌ 
பின்‌ திருப்பம்‌ அல்லது வளைவு. 
இது தடை என அழைக்கப்படு 
கிறது. 

braking with compreseion 
(தானி. எந்‌.) அழுத்தத்‌ தடையுறுத்‌ 
தம்‌: காரினை முதலாவது அல்லது 
இரண்டாவது இயக்க இணைப்‌ 
பில்‌ வைத்துவிட்டுக்‌ கால்மிதியை 
முடுக்கிப்‌ பொறியிலிருந்து எடுத்து 
விட்டால்‌, பொறியமைவின்‌ அழுத்‌ 


தும்‌ விளைவினால்‌ காரின்‌ வேகம்‌ ; 


குறையும்‌. வேகத்தைத்‌ திடீரெனக்‌ 


குறைப்பதற்காக மட்டுமே 
இதனை பயன்படுத்த வேண்டும்‌. 


branch : (சம்‌.) கிளைக்குழாய்‌ 
குழாய்‌ அமைப்பில்‌ கவர்விட்டுப்‌ 
பீரிந்து செல்லுமாறு அமைக்கப்‌ 
பட்டுள்ள உட்செல்‌ அல்லது 
வெளிச்‌ செல்‌ குழாய்‌. 

branch circuit : (மின்‌.) கிளைச்‌ 
சுற்று வழி: மின்‌ சுற்று வழியைப்‌ 
பாதுகாக்கிற இறுதி அடி மின்‌ 
னோட்டச்‌ சாதனத்திற்கு அல்லது 
உறுகிகளுக்கு அப்பால்‌ நீண்டிருக்‌ 
கும்‌ ஒரு கம்பியிட்ட அமைப்பின்‌ 
பகுதி, 

branch cutout : (மின்‌.) கிளை 
மின்விசை வழி : முதன்மையான 
மின்‌ வழங்குச்‌ சுற்று வழியிலிருந்‌ 
ன்ப பிரிந்து பவே 
சுமைச்‌ சாதனங்களுக்கு மின்விசை 
யைப்‌ பிரித்து வழங்குதல்‌. 

branch ell : /sம்‌.) கிளை வளைவு 
தொடர்பு அடுக்கின்‌ வடிகால்‌ 
களில்‌ ஒன்றுக்கு இணைவாகப்‌ 
பின்‌ புற வடிகால்‌ ஒன்றிணைக்‌ 
கொண்டிருக்கிற ஒரு வளைவு. 
இதனைக்‌ “குதிகால்‌ வடிகால்‌ 
வளைவு'' என்றும்‌ கூறுவர்‌. 


branch pipe: (கம்‌.) கிளைக்‌ 
குழாய்‌ : ஒன்று அல்லது அதற்கு 
மேற்பட்ட கிளைகளைக்‌ 
கொண்டுள்ள வார்க்கப்பட்ட 
அல்லது அடித்து உருவாக்கிய ஒரு 
குழாய்க்குப்‌ பொதுவான பெயர்‌. 
branch splice: (மின்‌.) கிளைப்‌ 
புரியிணைவு : 
ஒரு கம்பி 
க அல்லதுகடத்‌ 

தியிலிருந்து 
மற்றொரு 
கம்பிஅல்லது 
கடத்தி இ 
டைப்‌ பி 
ணை அமைக்‌ 
தல்‌. 


113 


புப்‌ பிடிப்பான்‌ : வாள்‌ போன்று 
அறுப்பதற்குரிய பற்களிணைந்த 
வட்டச்‌ சங்கிலியின்‌ முனைகளைப்‌ 
பிடித்துக்‌ கொள்வதற்கான பற்றி 
ரும்புகள்‌. 


branch wire : (மின்‌.) கிளைக்‌ 
கம்பி : முதன்மையான ஒரு கடத்தி 
யிலிருந்து செல்லும்‌ ஒரு சார்பு 
நிலைக்கம்பி. 


brass : பித்தளை : செம்பும்‌, செம்‌ 


புடன்‌ துத்தநாகமோ, வெள்ளி | எாகzinஏ etal: ஒட்டவைப்பு 
யமோ கலந்த ஓர்‌ உலோகக்‌ | உலோகம்‌ : இரு பகுதி வெள்ளீய 
கலவை. மும்‌, 98 பகுதி செம்பும்‌ கலந்த ஓர்‌ 
brass foil: பித்தளைத்‌ தகடு : உலோகக்‌ கலவை. 

இது டச்சு உலோகத்தைப்‌ போன்‌ | நாகசற9 8018௦7: (உலோ.) 
ஐது. செம்பும்‌ துத்தநாகமும்‌ | இணைப்புப்‌ பற்றாசு : உலோகங்‌ 


கலந்த எளிதில்‌ தகடாக்கக்‌ கூடிய | களைப்‌ பற்றவைத்து இணைக்கப்‌ 


ஓர்‌ உலோகக்‌ கலவை. இது | பயன்படும்‌ இ உலோகம்‌. 
மென்மை தகடுகளாக விற்கப்படு இது படும்‌ ந ம்ப 0.559%, 
கிறது. இது புத்தகக்‌ கட்டுமானத்‌ | ஈயம்‌, 0.10% இரும்பு, எஞ்சியது 
தில்‌ பெருமளவில்‌ பயன்படுகிறது. துத்தநாகம்‌ கலந்தது. தன்‌ 
brass rule: (அச்சு.) பித்தளை | உருகுநிலை 1560₹பா. முதல்‌ 


இடைவரித்‌ தகடு : அச்சில்‌ வாசக 


இடைவெட்டு வரிக்கோடாகப்‌ 
பயன்படும்‌ ஒரு பித்தளைத்‌ தகடு. 


brayer: (அச்சு.) அச்சு மை பரப்பு 


கருவி : அச்சு வேலையில்‌ அச்சுக்‌ 
குரிய மையை பரப்புகிற கையால்‌ 
உருட்டப்படும்‌ ஒரு சிறிய 
உருளை. 

braze welding : (பற்‌.) பற்றாசுப்‌ 
பற்றவைப்பு : பித்தளையும்‌ துத்த 
நாகமும்‌ சேர்ந்த கலவையைப்‌ 
பற்றாசுவைத்துப்‌ பற்றவைத்தல்‌. 
brazed joint: (உலோ.) பொடி 
வைத்திணைத்த பிணைப்பு : பித்‌ 
தளையும்‌, துத்தநாகமும்‌ சேர்ந்த 
கலவையைப்‌ பற்றாசு வைத்து 
இணைத்த பிணைப்பு. 

brazing: (~உலோ.) உலோக 
இணைப்பு: ஒன்று அல்லது அதற்கு 
மேற்பட்ட உலோகத்‌ துண்டுகளை 
ஓர்‌ உலோகக்‌ கலவையுடன்‌ 
இணைத்தல்‌, இதில்‌ இணைப்புகள்‌ 
தூய்மை செய்யப்பட்டு, கம்பியால்‌ 
கட்டப்பட்டு, அதில்‌ பொரிகம்‌ 
தூவப்பட்டு, உலோகக்‌ கலவை 
உருகும்‌ வரையில்‌ சூடாக்கப்படும்‌. 
brazing clamps: (பட்‌.) இணைப்‌ 


8 


1600 பா. வரை. 


breadboard : (மின்‌.) மின்னணு 
வியல்‌ பலகை : மின்னணுவியல்‌ 
உறுப்புகளையும்‌, மின்‌ சுற்று வழி 
களையும்‌ ஒரு பலகையில்‌ வைத்துப்‌ 
பொருத்தியமைத்தல்‌. 


break: (க.க.) புறப்பிதுக்கம்‌ : 
ஒரு சுவரின்‌ அல்லது கட்டிட த்தின்‌ 
பொதுப்‌ பரப்பிலிருந்து துருத்திக்‌ 
கொண்டிருக்கும்‌ பிதுக்கம்‌ எத 
னையும்‌ இது குறிக்கும்‌. 
breakdown : (மின்‌. ) மின்‌ தடை: 
நிலைமின்னியல்‌ அழுத்தம்‌ காரண 
மாக மின்காப்பு செயலற்றுப்‌ 
போவதன்‌ காரணமாக மின்‌ 
னோட்டம்‌ திடீரெனத்‌ தடைபடு 
தல்‌. 

brake pedal: (தானி.) தடுப்பு 
மிதிகட்டை: தடுப்புகளைக்‌ கட்டுப்‌ 
படுத்துகிற மிதிகட்டை. 

breaker : (தானி, மின்‌.) இது ஓர்‌ 
அசையும்‌ கரமும்‌, ஒரு நிலைக்கா 
லும்‌ உடைய ஓர்‌ எந்திர சாதனம்‌. 
breaker arm : (தானி. ) இடையீட்‌ 
டுப்‌ புயம்‌: இது வார்த்தெடுக்கப்‌ 
பட்ட ஒரு தட்டையான உலோகச்‌ 


114 


சலாகை. இதன்‌ ஓரு முனையில்‌ 
டங்க்ஸ்டனாலான தொடர்பு 
முனையும்‌, மற்றொரு முனையில்‌ 
இழை, பக்கலைட்‌, அல்லது 
இவைபோன்ற கடத்தாப்‌ பொருள்‌ 
கொண்டு பூசிய உருண்டையான 
திறப்பும்‌ இருக்கும்‌. இதில்‌ ஓர்‌ 
உலோக முனையிலிருந்து புயம்‌ 
ஊசலாடுகிறது. 


breaker points: (தானி. ) முறிப்பு 
முனைகள்‌ : மின்‌ முறிப்பானில்‌ 
உள்ள உலோக இணைப்புத்‌ 
தொடர்புகள்‌. 


breaker strip: (எந்‌.) இடையீட்‌ 
டுப்‌ பட்டை : ஒரு டயர்‌ உறையின்‌ 
பக்கச்‌ சுவரிலுள்ள ஒரு இத்தான்‌ 
பட்டை. இது தேய்மானப்‌ பண்பு 
களை அதிகரிக்கிறது. 


breaking joints: இடையீட்டு 
மூட்டிணைப்புகள்‌ : மூட்டிணைப்பு 
களை ஊசலாடும்படி செய்தல்‌, 
இது அவற்றை ஒரு நேர்க்கோட்‌ 
டில்‌ வருவதைத்‌ தவிர்க்கும்‌. 
break iron : இடையீட்டு இரும்பு : 
ஒரு சமதள விசிப்‌ பலகையின்‌ 
மேற்பகுதியில்‌ இணைக்கப்பட்‌ 
டுள்ள ஓர்‌ இரும்பு. இது லிசிப்‌ 
பலகையினைத்‌ திருக்கவும்‌, பிளவு 
துத்தவும்‌ உதவுகிறது. 

break 111௦1 இடைமீட்டுக்‌ கோடு ; 
அச்சுக்கலையில்‌, ஒரு பத்தியின்‌ 
கடைசி வரி, 


breaks: இடையீடுகள்‌: ஊச 
லாட்ட மூட்டிணைப்புகளுடன்‌ 
கூடிய பட்டிகை அமைப்பு, இதில்‌ 
எல்லா மூட்டிணைகளும்‌ ஒன்றன்‌ 
மேல்‌ ஒன்றாக ஒரு செங்குத்துக்‌ 
கோட்டில்‌ அமைந்திருப்பதில்லை. 
breast drill: (பட்‌.] வேட்டுத்‌ 
துரப்பணம்‌ : உலோகத்தில்‌ கையி 
னால்‌ துளைகளியிடுவதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ ஒரு சிறு எந்திரவியல்‌ முறை. 
இதில்‌ கையினால்‌ திருப்பப்படும்‌ 


ஒரு திரு விட்டத்தின்‌ குவட்டுத்‌ 
துரப்பணத்திலிருந்து, சாய்வு 
இயக்கப்‌ பல்லிணைப்புகள்‌ வழி 
யாகத்‌ துரப்பண எந்திரத்திற்கு 
விசை செலுத்தப்படுகிறது. 

breast of a window: சன்னல்‌ 
சாய்‌ குவடு: உள்மாடத்தின்‌ பின்‌ 
புறமாகவும்‌, பலகணி அடிக்கட்‌ 
டையின்‌ கைப்பிடிச்‌ சுவராகவும்‌ 
அமைந்த கட்டுமானம்‌. 

breast summer : (௧.௧.) உத்தரக்‌ 
கட்டை : கட்டிட முகப்புத்‌ தாங்‌ 
கும்‌ உத்தரக்‌ கட்டை. 

breeder reactor : தொடர்‌ வரிசை 
அணு உலை : ஒரே சமயத்தில்‌ 
பிளவு படக்கூடிய பொருள்களைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொண்டு பிளவு 
படாத பொருள்களை (யுரேனியம்‌ 
தோரியம்‌) பிளவு படக்கூடிய 
பொருள்களாக மாற்றுகிற ஓர்‌ 
அணு உலை. இதன்மூலம்‌ பிளவு 
படக்கூடிய பொருள்‌ அதிகமாகக்‌ 
திடைக்கிறது. 


பிரகுவட்‌ விற்‌ 
தனிவகையான கடி 
காரச்‌ சுருள்வில்‌. 
இதில்‌ புறச்சுருள்‌ 
வளைந்து மற்றச்‌ 
சுருள்களின்‌ குறுக்‌ 
கே மையத்திற்‌ 
கொண்டு செல்லப்‌ 
படுகிறது. . சுருள்‌ 
வில்லை முடுக்குவதன்‌ மூலம்‌ கடி 
காரத்தை லிரைவாகவோ தாமத 
மாகவோ ஒடச்‌ செய்ய முடிகிறது. 


bre-vier : அச்சுருப்படிவ அளவு * 
இது 8-புள்ளி அளவு என அழைக்‌ 
கப்படும்‌ அச்செழுத்து. 


brick : செங்கல்‌ : களிமண்ணால்‌ 
செவ்வக வடிவில்‌ வார்க்கப்பட்டு, 
சூளையில்‌ எரித்துக்‌ கடினமாக்கப்‌ 
பட்ட பாளம்‌. இது கட்டுமானத்‌ 
திற்கும்‌ தளம்‌ பாவுவதற்கும்‌ பயன்‌ 
படுகிறது. 


Breguet spring: 
சுருள : ஒரு 


விற்சுருள்‌ 


brick facing: (௧.௧.) செங்கல்‌ 
மறைப்பு: பார்க்க: செங்கல்‌ மே 
லொட்டுமானம்‌. 


brick pier: (௪.௧.) செங்கல்‌ 
தாங்கு தூண்‌: ஆதாரமாகப்‌ பயன்‌ 
படக்கூடியதின்‌ கட்டுமானம்‌. 


brick trowel : செங்கற்‌ சட்டுவம்‌: 
சாந்துக்‌ கலவையை எடுத்து சுவ 
ரில்‌ பூசுவதற்குப்‌ பயன்படக்கூடிய 
தட்டையான முக்கோண வடிவச்‌ 
சட்டுவக்கரண்டி. இது சாந்துச்‌ 
சட்டுவத்தைவிடச்‌ சற்றுப்‌ பெரி 
தாக இருக்கும்‌. 

brick veneer : (s௧.க.) செங்கல்‌ 
மேலொட்டுமானம்‌ : ஒரு சட்டகத்‌ 
தை அல்லது வேறு கட்டமைப்‌ 
பினை மறைப்பதற்கான பகட்டு 
மேலாடை மென்‌ பூச்சுமாளம்‌. 


bridge circuit: (மின்‌.) இணைப்பு 
மின்சுற்றுவழி : ஒரு பொதுவான 
இணைப்பின்‌ மூலம்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ள உறுப்புகளின்‌ இணை 
யான தொகுதி வரிசையினைக்‌ 
கொண்ட ஒரு மின்சுற்றுவழி. அள 
லிடு கருவிகளில்‌ இந்த இணைப்பு 
பெரும்பாலும்‌ அளவு மானியாக 
இருக்கும்‌. 

bridge rectifier : (மின்‌) இணை 
ப்பு மின்மாற்றி : ஒர்‌ இணைப்புத்‌ 
தொகுதியில்‌ நான்கு மின்மாற்றி 
களைப்‌ பயன்படுத்துகிற ஒரு முழு 
அலை மின்மாற்றி. 


bridge or structural engineer: 
பாலம்‌ அல்லது கட்டுமானப்‌ பொறி 
யாளர்‌ : பாலங்களையும்‌, பெரிய 
கட்டிடங்களின்‌ எஃகுப்‌ பணிமா 
ணங்களையும்‌ வடிவமைப்பதிலும்‌, 
கட்டுமானம்‌ செய்வதிலும்‌, நிறுவு 
வதிலும்‌ முக்கியமாக ஈடுபடுகிற 
பொறியாளர்‌. 

bridging: (௧.க.) குறுகலான 
பட்டைகளை அல்லது சட்டங்‌ 
களைப்‌ பயன்படுத்தித்‌ துலாக்‌ கட்‌ 


415 


டைகளுக்கு அல்லது குமிழ்‌ முகப்பு 
களுக்கு வலிவூட்டும்‌ ஒருமுறை. 


ஸbrர்பிரறஏ : (மின்‌.) இணை மின்‌ 
இணைப்பு : ஒரு மின்சுற்று வழியை 
இன்னொரு மின்சுற்று வழியுடன்‌ 
இணையாக இணைத்தல்‌. 


bright annealing: (உலோ.) 
ஒளிர்வுப்‌ பதனாக்கம்‌ : கண்ணாடி 
உலோகங்கள்‌ முதலியவற்றைச்‌ 
கட்டுப்படுத்தி ஆறவைத்தல்‌ மூல 
மாகவோ, நன்கு குடாக்கி மெல்ல 
ஆறவிடுவதன்‌ மூலமாகவோ கடு 
மையாகப்‌ பதப்படுத்துதல்‌. இதன்‌ 
மூலம்‌ ஆக்சிகரண மாவதும்‌, வண்‌ 


ணம்‌ மங்குவதும்‌ தடுக்கப்படு 
கிறது. 

bright dipping : (~லோ.) ஒளிர்‌ 
வுத்‌ தோய்வு: உலோகத்திற்கு 


ஒளிர்வான மெருகினைக்‌ கொடுப்‌ 
பதற்காக அந்த உலோகத்தை ஒரு 
வேதியியல்‌ கரைசலில்‌ தோய்த்‌ 
தெடுத்தல்‌. 

Bright's disease : (நோயி.) 
பிரைட்‌ நோய்‌ : சிறுநீரகத்தில்‌ ஏற்‌ 
படும்‌ வீக்கநோய்‌. 

brightness : ஒளிர்வுத்‌ திறன்‌ : 
அலைபரப்புகளை ஒளியாக மாற்று 
வதற்குரிய ஓளிப்படக்‌ குழலின்‌ 
ஒளிர்வுத்‌ திறனளவு. 

brightness control : ஒளிர்வுக்‌ 
கட்டுப்பாட்டு அமைவு: அலை 
பரப்புகளை ஒளியாக மாற்றுவதற்‌ 
குரிய ஒளிப்படக்‌ குழலில்‌ படத்தின்‌ 
மொத்த ஒளிர்வினைக்‌ கட்டுப்‌ 
படுத்துவதற்கான ஓர்‌ அமைவு. 


brilliance: (மின்‌.) ஒளிர்வுத்‌ 
திறன்‌ £ தொலைக்காட்சியில்‌ உரு 
வாகும்‌ படம்‌ தெளிவாகவும்‌, ஒளிர்‌ 
வுடனும்‌ இருக்கும்‌ அளவு. 

brine : (குளி.) உவர்நீர்‌ : குளிர்‌ 
பதனத்தில்‌ வெப்பத்தை நிலை 
மாறுபாடு இல்லாமல்‌ செலுத்‌ 


116 


துவதற்குப்‌ பயன்‌ படுத்தப்படும்‌ 


ஒரு திரவம்‌. 

bre : உவர்நீர்‌: உப்பு பூரிதமான 

அல்லது உப்பு மிகுதியாகக்‌ கலந்த 
ர்‌. 


brinnel hardness : (உலோ.) 
திண்மைச்‌ சோதனை: 10 மி.மீ. 
விட்டமுள்ள ஓர்‌ எல்குக்‌ குண்டு 
9,000 கி.கிராம்‌ பளுவின்‌ கழ்‌ 10 
வினாடி நேரம்‌ இருக்கும்போது 
ஊடுருவும்‌ திறன்‌ அடிப்படையில்‌ 
உலோகங்களின்‌ கடினத்‌ தன்மை 
யை அளவிடும்‌ சோதனை. 


Brinell test : (பொறி.) பிரைனல்‌ 
சோதனை : சோதனை செய்யப்‌ 
பட வேண்டிய உலோகத்தினாள்‌ 
குறிப்பிட்ட அழுத்தத்தில்‌, ஒரு 
கடினமான எல்கு உருண்டையை 
வைத்து அழுத்தப்படுகிறது. 
உலோகத்தில்‌ படியும்‌ படிவத்தின்‌ 
விட்டத்தினை அளவிட்டு, ஓர்‌ 
அட்டவணையுடன்‌ ஒப்பிட்டுப்‌ 
பார்த்து, கடினத்தன்மை கணக்‌ 
கிடப்படுகிறது. 

briquette : கட்டிக்கரி : நிலக்‌ 
கரிக்‌ தூளினாலான செங்கல்‌ வடி 
வான சிறு கட்டி அல்லது பள்ளம்‌. 
bristle : முள்‌ மயிர்‌: விலங்கினத்‌ 
தின்‌ தடித்த குட்டையான முள்‌ 
மயிர்‌, தூரிகை, தீட்டிக்‌ 
கோல்‌ தயாரிக்கப்படுகிறது. 


Bristol glaze: பிரிஸ்டன்‌ மெருகு; 
மட்பாண்டங்களுக்கு வண்ண 
மெருகிடுவதற்குப்‌ பயன்படும்‌, 
ஒளியை ஊடுருவிச்‌ செல்ல விடாத 
ஒரு மெருகுப்‌ பொருள்‌. 


Bristol board : அட்டைப்‌ பலகை; 
படம்‌ வரையப்‌ படும்‌ அட்டைப்‌ 
பலகை. இது வெண்மையிலும்‌, 
வண்ணங்களிலும்‌ கிடைக்கும்‌. 

Britannia metal: (உலோ..) பிரிட்‌ 
டானியா உலோகம்‌ : இது வெள்ளி 
போன்ற வெள்ளீய நிமிளைக்‌ கல 


வை உலோகம்‌. இது நீல நிறத்தில்‌ 
இருக்கும்‌. இது பாத்திரங்கள்‌ 
செய்யப்‌ பயன்படும்‌. இது மெருகு 
குலையாமல்‌ இருக்கும்‌. 
Britannia splice: (மின்‌.) பிரிட்‌ 
டானியாப்‌ புரியிணைவு:புரியிணைவு 
முடிச்சின்றிப்‌ புரிகளை இணைத்‌ 
தே கடத்து கம்பிகளை இணைத்‌ 
தல்‌. இத்த முறை இப்போது அரி 
தாகவே பயன்படுத்தப்படுகிறது. 
British tharmal unit : (பொறி.) 
பிரிட்டிஷ்‌ அனல்‌ அலகு (8.T.ப.): 
ஒரு பவுண்டு தூய நீரின்‌ வெப்ப 
நிலையை 1° பா, அளவுக்கு உயர்த்‌ 
துவதற்குத்‌ தேவையான வெப்பத்‌ 
தின்‌ அளவு, 

brittle : (இயர்‌.) நொய்மை :-எளி 
தில்‌ உடையக்கூடிய அல்லது 
நொறுங்கக்கூடிய தன்மை. 


Broca’s area: புரோக்கா மண்ட 
லம்‌: மூளையின்‌ இடப்புறமுள்ள 
பேசுவதைக்‌ கட்டுப்படுத்தக்கூடிய 
பகுதி 

broach : (எந்‌.) துளைக்‌ கருவி: 
உலோகத்தில்‌ தேவையானவடி வத்‌ 
தில்‌ துளையிடுவதற்காக, அல்லது 
துளையினைப்‌ பெரிதாக்குவதற் 
காகப்‌ பயன்படும்‌ இரம்பப்‌ பல்‌ 
விளிம்புடைய ஒரு நீண்ட கருவி. 


broaching : (எந்‌.) துளையிடுதல்‌: 
உலோகத்தில்‌ வட்ட வடிவம்‌ அல்‌ 
லாமல்‌ தேவையான வேறு வடிவத்‌ 
தில்‌ துளையிடுவதற்கு. அல்லது 
துளையினைப்‌ பெரிதாக்குவதற்‌ 
குரிய முறை. 

broach spire: (s.ச.) கூம்புக்‌ 
கோபுரம்‌ : கோபுரத்திற்கு மேலே 
கைப்பிடிச்‌ சுவரின்‌ றி, எழும்‌ எண்‌ 
கோண வடிவச்‌ சிகரம்‌. இதனை 
ஆதிகால ஆங்கிலேய தேவால 
யங்களில்‌ காணலாம்‌. 


broadcast : ஒலிபரப்புதல்‌ : (1) 
வானொலி நிகழ்ச்சிகளை ஒலி 
பரப்புதல்‌. 


(2) வானொலி நிகழ்ச்சிகளைத்‌ 


தயாரித்தல்‌ 


broadfold : அகல்‌ மடிப்பு: நார்‌ 
வரியானது குறுகிய பரிமாணங்க 
ளில்‌ ஓடுகிற காகிதத்தைக்‌ கூறிக்‌ 
கப்‌ பயன்படுத்தப்படும்‌ சொல்‌. 
broad side: (அச்சு.) ஒருபுறம்‌ 
அச்சிட்ட தாள்‌: ஒரு புறத்தில்‌ 
மட்டுமே அச்சடிக்கப்பட்ட 
அகன்ற தாள்‌ வெளியீடு. 
brochure: துண்டு வெளியீடு: ஓர 
சிற்றேடு அல்லது சிறிய புத்தகம்‌, 
bronchi: (உட.) காற்றுக்‌ குழாய்‌ 
கள்‌: நுரையீரல்களுக்‌ 
குச்‌ செல்லும்‌ காற்றுக்‌ 
குழாயின்‌ இரு பிரிவுகள்‌. 
broad tuned: (மின்‌. 
விரிவு இசைவிப்பு: அலை 
வெண்களின்‌ விரிவான 
அலைவரிசையிலும்‌ சம 
அளவில்‌ மாறக்‌ கூடிய வகையில்‌ 
இசைவிப்பு செய்யப்பட்ட ஒரு 
மின்‌ சுற்றுவழி. 

bronze : (உலோ.) வெண்கலம்‌ 
செம்பும்‌ வெள்ளீயமும்‌ கலந்த 
உலோகக்‌ கலவை. நாணயம்‌ தயா 
ரித்தல்‌, மணிகள்‌, சிலைகள்‌ செய்‌ 
தல்‌ ஆகியவற்றுக்குப்‌ பயன்படு 
கிறது. பார்க்க: கருங்கலம்‌. 


காற்றுக்‌ 
குழாய 


bronse gauze : வெண்கல்‌ அளவி: 
திரவங்களைப்‌ பிழிந்தெடுப்பதற் 
குப்‌ பயன்படும்‌ நுண்ணிய கம்பி 
வலைச்‌ சல்லடை. 

bronzing : (அச்சு) வெண்கலநிற 
மிடல்‌: அச்சிட்ட பரப்புக்கு வெண்‌ 
கலப்‌ பொடியினை வெண்கல 
வண்ணமாக்குதல்‌. இது தங்கத்‌ 
தில்‌ அச்சிடப்பட்டது போன்ற 
தோற்றத்தைக்‌ கொடுக்கும்‌. 
Brown and Sharpe taper: (எந்‌) 
பழுப்பு வண்ணத்‌ திரி : அரைவைப்‌ 
பொறிக்‌ கதிர்களில்‌ பயன்‌ படுத்‌ 
தப்படும்‌ திரி. 


177 


Brown and Sharpe wire gauge: 
(எந்‌.) பழுப்புவண்ணக்கம்பி அளவி; 
இதனை அமெரிக்க அளவி என்‌ 
றும்‌ கூறுவர்‌. பித்தளை, செம்பு. 
அலுமினியம்‌ போன்ற இரும்பு 
அல்லாத உலோகத்‌ தகடுகளையும்‌ 
கம்பிகளையும்‌ அளவிடுவதற்குப்‌ 
பயன்படும்‌ கருவி. 

brownstone: (க.க.) பழுப்பு மணற்‌ 
கல்‌: கட்டிடங்கள்‌ கட்டுவதில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ பழுப்பு நிற 
மணற்கல்‌. 


ஸrயsh: (மின்‌.) இடைமின்னூடு: 


்‌ மின்னிணைக்கவும்‌ துண்டிக்கவும்‌ 


இயக்கப்படவல்ல மின்பொறிக்‌ 
கற்றை, இது பெரும்பாலும்‌ கார்‌ 
பனிலும்‌, சில சமயம்‌ செம்பிலும்‌ 
அமைந்திருக்கும்‌. 

brushability: (வண்‌.) வண்ணப்‌ 
பூச்சுத்திறன்‌: ஒரு வண்ணத்தை 
எளிதாகப்‌ பூசுவதற்குரிய திறன்‌. 
brush effect: (மின்‌.) தொடு 
விளைவு: உயர்‌ மின்னழுத்த மின்‌ 
னோட்டத்தைக்‌ கொண்டு செல்‌ 
லும்‌ மின்சுற்று வழிகளில்‌ கூர்‌ 
முனைகளிலிருந்து கசியும்‌ நீலநிறப்‌ 
பொருள்‌. 


bubble harbour: குமிழ்‌ காப்புத்‌ 
துறைமுகம்‌: நீருக்கடியில்‌ அமைந்த 
குழாய்களிலிருந்து தடையில்‌ றிக்‌ 
காற்றுக்‌ குமிழ்களை வரச்‌ செய்து 
அலைகளைச்‌ சிதறடித்துத்‌ துறை 


முகத்தைப்‌ பாதுகாப்பதற்கான 
ஒரு முறை. 
brush holders :(மின்‌.) மின்‌ 


பொறிக்கற்றைப்‌ பிடிப்பான்‌ : மின்‌ 
னிணைக்கவும்‌ துண்டிக்கவும்‌ இயக்‌ 
கப்பட வல்ல ரிகை போன்ற 
உருவுடைய மின்பொறிக்‌ கற்றை. 


brush 1058 : (மின்‌.) இடை மின்‌ 
னூட்டு இழப்பு : இயங்குகிற இரு 
பரப்புகளை மின்சாரத்தின்‌ மூலம்‌ 
இணைக்கும்‌ பொறிக்‌ கற்றையின்‌ 


118 


தடையினால்‌ மின்னாற்றல்‌ விசை 
யில்‌ இழப்பு ஏற்படுதல்‌. 

brush roeker: (மின்‌.) மின்‌ 
பொறிக்‌ கற்றை ஊசல்‌ : ஒரு மின்‌ 
னாக்கியின்‌ அல்லது மின்னோடி 
யின்‌ மின்பொறிக்கற்றைப்‌ பிடிப்‌ 
பான்கள்‌ பொருத்தப்பட்டுள்ள ஒரு 
சுழலும்‌ ஊசல்‌. இதன்மூலம்‌ ஒரு 
திசைமாற்றியின்‌ மின்‌ பொறிக்‌ 
கற்றைகளை வேண்டியவாறு 
பொருத்திக்‌ கொள்ளலாம்‌. 


brush spring: (தானி. மின்‌.) மின்‌ 
பொறிக்‌ கற்றை விற்சுருள்‌ : இது 
தட்டையான அல்லது சுருளான 
ஓர்‌ அழுத்துவிசை விற்சுருள்‌. ஒரு 
மின்னாக்கியின்‌ அல்லது தொடக்க 
மின்னோடியின்‌ மின்னகத்தின்‌, 
அல்லது ஒரு வழங்கீட்டுச்‌ சுழலி 
யின்‌ சுழலும்‌ பகுதியுடன்‌ இணைந்‌ 


துள்ள ஒரு கார்பன்‌ கலவை. மின்‌ 


பொறிக்கற்றையைப்‌ பற்றிக்‌ 
கொள்ளும்‌ வகையில்‌, இது வடி 
வமைக்கப்பட்டிருக்கும்‌. 


brush wire: (மின்‌) மின்பொறிக்‌ 
கற்றைக்‌ கம்பி: பெரும்பாலும்‌ 
விறைப்பாக்கம்‌ செய்யப்பட்ட 
உயர்ந்த அல்லது தாழ்ந்த கார்‌ 
பன்‌ எஃகுக்‌ கம்பி. இதில்‌ 
மென்மையானவை. 0805 செபழீமும்தல்‌ 
.0190செ.மீ.அளவு உருண்டையாக 
க்கும்‌. தட்டையானவை 
381% .045 செ.மீ முதல்‌096 % 033 
செ.மீ. வரை அளவுடையனவாக 
இருக்கும்‌. 
B-stage resins ॥ (குழை.) B, - 
நிலைப்‌ பிசின்கள்‌ : சூட்டினால்‌ 
நிலையாக உருகிவிடும்‌ தன்மை 
யுடைய பிசின்கள்‌ திரவமாக இருக்‌ 
கும்போது மென்மையாக இருக்‌ 
கும்‌ ஒரு நிலையில்‌ இவை வினை 
புரியும்‌. ஆனால்‌, முழுமையாக 
உருகிவிடவோ கரைந்துவிடவோ 
செய்யாது. வார்ப்படப்‌ பொருள்‌ 


களுக்கு இது பயன்படுகிறது. 
bubble: (குழை.) குமிழ்‌ | புடை 


பெயரும்‌ அல்லது ஒளி ஊடுருவும்‌ 
குழைமத்தில்‌ சிக்கியுள்ள ஒரு 
கோள வடிவ வெற்றிடம்‌ அல்லது 
ஒரு காற்று உருணடை அல்லது 
வாயு உருண்டை. 


bu-binga : (மர. வே.) பூ பிங்கா : 
பூமத்தியரேகை ஆஃப்ரிக்காவில்‌ 
வாழும்‌ ஒரு பெரிய மரம்‌. இதன்‌ 
வெட்டு மரம்‌ கடினமானது; கன 
மானது; இளம்‌ ஊதாப்‌ பின்னணி 
யில்‌ கருஞ்‌ சிவப்பு நிறக்‌ கோடு 
களைக்‌ கொண்டது. தளவாடங் 
களிலும்‌, அறை கலன்களிலும்‌ 
விசித்திரமான செக்கர்‌ நிறவி 
ளைவை உண்டாக்கப்‌ பயன்படு 
கிறது. 

bubonic blague: (நோயி.) அரை 
யாப்பு வீக்கம்‌ : அக்குள்கட்டு அல்‌ 
லது அரையாப்பில்‌ ஏற்படும்‌ 
நெறிக்கட்டு அல்லது வீக்கம்‌. 
இது எலி உண்ணிகளினால்‌ பரவு 
கிறது. நிணநீர்ச்‌ சுரப்பிகள்‌ லீங்‌ 
குவதால்‌ இந்நோயினால்‌ பெரும்‌ 
பாலும்‌ மரணம்‌ விளைகிறது. 


bubonocele: (நோயி.) இடுப்பு 
வாதநோய்‌: வயிறும்‌ இடுப்பும்‌ 
சேருமிடத்தில்‌ அண்டவாதம்‌ ஏற்‌ 
படுதல்‌. 


bucket trap : வாளிமூடி : வெப்ப 
மூட்டிகளிலிருந்தும்குழாய்களி 
லிருந்தும்‌, நீராவி புகாதவாறு 
செறிவாக்கத்தையும்‌ காற்றையும்‌ 
அப்புறப்படுததும்‌ ஒரு வகை ஒர 
தர்‌. இந்த ஓரதருடன்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ள ஒரு வாளி, ஒரு வெளி 
யேற்று குழாயை இயக்குகிறது. 

buck eye : (மர.வே.) மான்‌ விழி 
மரம்‌: வழவழப்பான பழுப்பு 
வண்ணமுடைய கொட்டை 
யுடைய அமெரிக்க நாட்டு மரம்‌. 
இதனைக்‌:குதிரைக்கால்‌ படைப்பு” 
மரம்‌ என்றும்‌ கூறுவர்‌. இந்த 
மரம்‌ மென்மையானது. வெண்மை 
அல்லது இளம்‌ மஞ்சள்‌ நிறமுடை 
யது. காகிதக்‌ கூழ்‌ மரச்‌ சாமான்‌ 


கள்‌ செயற்கை உறுப்புகள்‌ தயா 
ரிக்கப்‌ பயன்படுகிறது. 


bucking bar: வளை தண்டு: 
தரையாணியைப்‌ பொருத்தும்‌ 
போது அதன்‌ தலைக்கு எதிராக 
வைத்துப்‌ பிடித்துக்‌ கொள்ளப்‌ 
படும்‌ ஒரு தண்டு. 


buckled: வளைவுடைய: மடக்கிச்‌ 
சுருக்கிய; வளைக்கப்பட்ட அல்‌ 
லது உருக்கோணலாக்கிய, 


buckle plate : (பொறி) திரிபுத்‌ 
தகடு : அதிக வலிவும்‌, விறைப்பும்‌ 
அளிப்பதற்காக உட்குழிவாக்கிய 
அல்லது வளைத்து நெளிவாக்கிய 
ஒரு தகடு, 


buckling: (வண்‌.அர.) வண்ண 
முறுக்கம்‌: எண்ணெயை ஓர்‌ அடிப்‌ 
படையாகக்‌ கொண்ட ஓர்‌ அடிப்‌ 
பூச்சு வண்ணம்‌ காய்வதற்கு முழு 
அவகாசம்‌ அளிக்காதபோது, 
அதன்‌ மீதான பிராக்கிலின்‌ 
மெருகு சுருங்குவதால்‌ உண்டா 
கும்‌ விளைவு. 


buckling coil : (மின்‌.) கூன்‌ கம்‌ 
பிச்சுருள்‌ : ஒலிபெருக்கியில்‌ முதன்‌ 


மைக்கம்பிச்‌ சுருளின்‌ காந்தப்‌ 
புலங்களுக்கு எதிரான காந்தப்‌ 
புலங்களை உண்டாக்கக்கூடிய 


ஒரு வசைக்‌ கம்பிச்‌ சுருள்‌. 


buckram : முரட்டுத்‌ துணி : கஞ்சி 
அல்லது பசை ஊட்டப்பட்ட 
விறைப்பான முரட்டுத்‌ துணி. 
இது புத்தகங்களைக்‌ கட்டுமானம்‌ 
செய்யப்‌ பயன்படுகிறது. 


buckskin : மான்‌ தோல்‌ : மான்‌ 
வகையின்‌ தோல்‌. இது மென்மை 
யானது; பழுப்பு மஞ்சள்‌ நிற 
முடையது. 

buff:(எந்‌.) தோல்‌ சக்கரம்‌: தோல்‌ 
போர்த்த ஒரு சக்கரம்‌. உலோகப்‌ 
பரப்புகளுக்கு மெருகேற்றுவதற்‌ 
குப்‌ பயன்படும்‌ ஒரு சாணைக்‌ 
கருவி. இதன்‌ சாணைச்‌ சக்கரத்‌ 


119 


தில்‌ பல மென்தோல்‌ வட்டத்‌ தகடு 
கள்‌ இணைக்கப்பட்டிக்கும்‌. 

ஸபரீf£சர: (மின்‌.) உதைதாங்கு 
மின்காப்பு : பெருக்கம்‌ செய்யப்‌ 
பட்ட ஒரு மின்‌ காப்பு. இதில்‌ 


அடுக்கு வரிசைகளிடையே எதி 
ரெதிர்‌ வினை ஏற்படுவதைத்‌ 


தடுப்பதற்காக ஓர்‌ எலெக்ட்ரான்‌ 


கு ழல்‌ வரிசை அமைக்கப்பட்‌ 
டிருக்கும்‌. 

ஸபரீரீ£!t: சிற்றுண்டிப்‌ பலகை : 
இது ஒரு %பிரெஞ்சுச்‌ சொல்‌. 


இது சிற்றுண்டிகளை வைப்பதற் 
குப்‌ பயன்படும்‌ நிலையறைப்‌ 
பெட்டியை அல்லது பக்கப்‌ பல 
கையைக்‌ குறிக்கிறது. 

buffeting: (வானா.) அலை 
மோதல்‌ : சீரற்ற ஒழுகியக்கம்‌, 
காற்றுவீச்சு காரணமாக விமா 
னத்தின்‌ கட்டுமானத்தில்‌ அல்லது 
மேற்பரப்பில்‌ ஏற்படும்‌ அலைக்‌ 
கழிப்பு. கொந்தளிப்பான காற்று 
வீச்சினால்‌ ஏற்படும்‌ விமானத்தின்‌ 
ஒழுங்கற்ற அசைவையும்‌ ஊச 
லாட்டத்தையும்‌ குறிக்கும்‌. 
bபரீரீiறஏ : முரட்டுத்தோல்‌ : இது 
பதனிட்ட மெத்தென்ற முரட்டு 
வெண்‌ தோலினைக்‌ குறிக்கும்‌. 
உலோக எந்திரங்களை இவ்வகைத்‌ 
தோலினால்‌ தேய்த்து மெருகிடு 
வதையும்‌ குறிக்கும்‌. 

buffing leather: உள்வரித்‌ தோல்‌: 
உரித்த தோலைவிட வலுவாக 
இருக்கக்கூடிய மென்மையான 
தோல்‌. இது பெரிய பொருள்‌ 
களுக்கு உள்வரியிடுவ தற்குப்‌ பயன்‌ 
படுகிறது. 

buffing wheels: (பட்‌.) சாணைச்‌ 
சக்கரம்‌: மெருகேற்றுவதற்குப்‌ 
பயன்படும்‌ சாணைச்‌ சக்கரம்‌. 
இது பஞ்சு அல்லது கம்பளித்‌ துணி 
யாலான பல வட்டத்‌ தகடுகளைக்‌ 
கொண்டிருக்கும்‌. இதில்‌ சாணைப்‌ 
பொடிகள்‌, உராய்பொருள்கள்‌ 


இருக்கும்‌. 


120 


பப : (மின்‌.) விரைவுச்‌ செய்திச்‌ 
சாதனம்‌ : குறியீட்டு முறையில்‌ 
செய்திகளை அனுப்புவதற்காகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஒர்‌ அதிவேகப்‌ 
பகுதித்‌ தானியங்கிச்‌ சாதனம்‌. 


ட்ய்ரி work: ஆமையோட்டில்‌ 
வேலைப்பாடு : ஆமையோட்டில்‌ 
பல்‌ வண்ணப்‌ பொன்‌, வெள்ளி, 
தந்த உலோக வேலைப்பாட்டுடன்‌ 
கூடிய உட்செதுக்கிய வேலைப்‌ 


பாடு. 


buhrstone : படிகக்கல்‌ : திரிகை 
யாகப்‌ பயன்படும்‌ ஒருவகைப்‌ 
படிகக்கல்‌. சொரசொரப்பான 
இந்தப்‌ படிகக்கல்‌ மணிகளைத்‌ 
தேய்த்துப்‌ பொடியாக்குவதற்குப்‌ 
பயன்படுகிறது. இது எந்திரக்‌ 
கல்‌ போன்றது. 


builders tape : அளவை நாடா : 
நெகிழ்வுடைய உலோகம்‌ அல்லது 
துணிப்பட்டையிலான அளக்கும்‌ 
நாடா. இது வட்டவடிவ உறை 
யில்‌ சுருட்டி வைக்கப்பட்டிருக்கும்‌. 
இது பொகவாக 197 முதல்‌ 254 


செ.மீ. 'நீளமுடையதாச௫ருக்கும்‌. 


இதனைக்கட்டிடக்‌ கலைஞர்கள்‌ 
பயன்‌ படுத்துவார்கள்‌. 


building: கட்டிடக்கலை : கட்டு 
மானப்‌ பொருள்களைக்‌ கொண்டு 
ஒரு கட்டிடத்தை எழுப்பும்‌ கலை. 
building line: கட்டிட வரம்புக்‌ 
கோடு : ஒரு கட்டிடச்‌ சுவரின்‌ புற 
முகப்பு எல்லைக்‌ கோடு. சட்டப்‌ 
படி. எந்த வரம்புக்கு அப்பால்‌, கட்‌ 
டிடம்‌ நீட்டிக்‌ கொண்‌ டி.ருக்கலாகா 
தெனத்‌ தடைசெய்யப்பட்டிருக்‌ 
கிறதோ அந்த வரம்புக்கோடு. 


building materials: (௧.க.) 
கட்டுமானப்‌ பொருள்கள்‌ : கட்டி 
டம்‌ கட்டுவதற்குப்‌ பயன்படும்‌ 
பொருள்கள்‌ அனைத்தையும்‌ 
குறிக்கும்‌. 

building paper : (s.க.) கட்டிடக்‌ 
காப்புக்‌ காகிதம்‌ : பருவ நிலையின்‌ 


பாதிப்பிலிருந்து சுவர்களையும்‌ 
மேல்‌ முகடுகளையும்‌ பாதுகாப்‌ 
பதற்கு மேழ்கவசமிடுவதற்குப்‌ 


பயன்படும்‌ கனமான காகிதம்‌. 


building stone : (s.க.) கட்டு 
மானக்‌ கல்‌ : கட்டிடங்கள்‌ கட்டு 
வதற்குப்‌ பயன்படும்‌ எல்லா வகை 
கற்களையும்‌ குறிக்கும்‌. பளிங்குக்‌ 
கல்‌, கருங்கல்‌, மாக்கல்‌, சுண்‌ 
ணாம்புக்கல்‌ முதலியவை இதில்‌ 
அடங்கும்‌. 


building up : (மின்‌.) மின்னழுத்‌ 
தப்பெருக்கம்‌ : மின்னகத்தின்‌ தற்‌ 
கிளர்ச்சி காரணமாகத்‌ தொடக்க 
நிலையிலிருந்து இறுதி மின்னழுத்‌ 
தம்‌ வரையில்‌ ஒரு மின்னாக்கியில்‌ 
உண்டாகும்‌ தீவிர மின்னழுத்த 
ஆக்கம்‌. முதல்‌ நிலை மின்னழுத்த 
தம்‌, எஞ்சிய காந்த ஆற்றலால்‌ 
உண்டாகிறது, இந்த மின்னழுத்‌ 
தம்‌ காந்தப்‌ புலங்களுக்குப்‌ பரவும்‌ 
போது, அந்தப்‌ புலங்கள்‌ வலு 


வடைந்து முழுமையான மின்‌ 
னழுத்தம்‌ உண்டாக உதவு 
கின்றன. 

built up memb:r: (பொறி.) 


கட்டுமானத்‌ தொகுதி : சிறிது சிறி 
தாகக்‌ கட்டியமைத்த கட்டுமானத்‌ 
தொகுதி. இந்தக்‌ கட்டுமான 
முறையை டச்சுக்காரர்கள்‌ புகுத்தி 
னர்‌. 

bulbar : பின்மூளைக்‌ குமிழ்முனை : 
பின்‌ மூளையின்‌ புடைத்த பகுதி. 
மூளையின்‌ கீழ்ப்‌ பகுதியான இது 
முதுகந்தண்டுவடத்துடன்‌ 
இணைந்திருக்கும்‌. 

bulk: பருமன்‌ : சாதாரணமாகக்‌ 
காகிதத்தின்‌ கனத்தைக்‌ குறிக்கும்‌ 
சொல்‌. ஒரு பொருளின்‌ எடைக்‌ 
கேற்ப அதன்‌ கனத்தைக்‌ குறிக்க 
வும்‌ இது பயன்படுகிறது. 

bulk factor : (குழை.) பருமக்‌ 
காரணி : அடர்த்தியற்ற வார்ப்‌ 
படத்‌ தூளின்‌ கன அளவுக்கும்‌ 
இறுதியாக உருவாகும்‌ பொருளின்‌ 


கன அளவுக்குமிடையிலான விகி 
தம்‌. 


bulk head : தடுப்பறை : சுரங்கத்‌ 
தில்‌ அல்லது குடைவு வழியில்‌ அல்‌ 
லது ராடையில்‌ மண்ணைத்‌ 
தடுப்பதற்குரிய கல்லாலான அல்‌ 
லது மரத்தாலான ஒரு தடுப்பு. ஒரு 
கப்பலிலுள்ள எஃகினாலான அல்‌ 
லது மரத்தாலான அறைத்‌ 
தடுப்பையும்‌ குறிக்கும்‌. 


bull block: (பட்‌.) இலக்கு மையப்‌ 
பாளம்‌ ; கம்பி அல்லது சலாகை 
களின்‌ வடிவளவைக்‌ குறைப்பதற்‌ 
காக உட்செலுத்தி எடுக்கப்‌ பயன்‌ 
படும்‌ ஒரு பாளம்‌. 


bulldozer: (எந்‌.) சமன்பொறி : 
இரும்பையும்‌ எஃகையும்‌ வளைத்‌ 
துச்‌ சமன்‌ செய்வதற்காகப்‌ பயன்‌ 
படும்‌ ஒரு கனமான வடிவமைப்புப்‌ 
பொறியமைவு. 


bull gear : (எந்‌.) இயக்கப்‌ பல்‌ 
லிணை : உலோகத்தைச்‌ சமன்‌ 
படுத்தும்‌ பொறியிலுள்ள 
மேசைக்கு இயக்கத்தைக்‌ கொடுக்‌ 
கும்‌ ஒரு பெரிய பல்லிணை. 


bull header : (s.க.) உருண்டை 
முனைச்‌ செங்கல்‌ : ஒரு பக்கம்‌ 
உருண்டை முனையுடைய ஒரு 
வகைச்‌ செங்கல்‌. இதன்‌ குறுகிய 
முகப்பு வெளியில்‌ தெரியும்படி 
வைக்கப்படும்‌, சன்னல்‌ சட்டங்‌ 
களுக்கும்‌, கதவு நிலைகளுக்கும்‌ 
இது பயன்படுத்தப்படுகிறது. 


bullion: (வேதி.) பெபொான்‌ - 
வெள்ளிக்‌ கட்டி : (1) தங்கம்‌ அல்‌ 
லது வெள்ளிக்‌ கட்டிகள்‌ அல்லது 
சலாகைகள்‌. 

(2) வெள்ளி பிளாட்டினம்‌ அல்‌ 
லது வேறு விலையுயர்ந்த உலோ 
கங்களுடன்‌ தங்கம்‌ கலந்த ஓர்‌ 
உலோகக்‌ கலவை. 

(3) தங்க, வெள்ளி நாணயங் 
களையும்‌ இது குறிக்கும்‌. 


131 


bull 18016 : (வார்‌.) பெருஞ்‌ சட்டு 
வம்‌ : உருகிய உலோகத்தை எடுத்‌ 
துச்‌ செல்வதற்குப்‌ பயன்படும்‌ இரு 
வர்‌ எடுத்துச்‌ செல்லக்கூடிய பெரிய 
அகப்பை. 


bull pine : (மர.வே.) எருத்துத்‌ 
தேவதாரு : அமெரிக்காவின்‌ மேற்‌ 
குப்‌ பகுதியிலுள்ள ஒருவகை மரம்‌. 
இது 46-76 மீட்டர்‌ வரை உயரமாக, 
வளரும்‌: இதன்‌ அகலம்‌.!.5-3மீட்டா 
இருக்கும்‌. இதன்‌ வெட்டுமரம்‌ 
நடுத்தரமான வலுவுடையது; அதி 
கப்‌ பிசின்‌ தன்மை கொண்டது. 
கட்டிடங்கள்‌ கட்டுவதில்‌ உள்முக 
மற்றும்‌ வெளிப்புற அலங்கார 
வேலைப்பாடுகள்‌ செய்யப்‌ பயன்‌ 
படுகிறது. இதனைக்‌ கலிபோர்னி 
யா வெண்‌ தேவதாரு என்றும்‌ 
அழைப்பர்‌. 

bull’s-eye: (க.க. ) சாளரம்‌: முழு 
வட்ட வடிவில்‌ அமைந்திருக்கும்‌ 
வட்டமான திறப்பு, 


bull’s-nose : (௧.௧.] (1) எருத்து 
மூக்கு : புறநிலை விரிந்த அல்லது 
உருள்‌ வடிவக்‌ கோணம்‌. 

(2) (மர.வே.) நீட்டிக்‌ கொண்டி 
ருக்கும்‌ பகுதிகளுக்கு நெருக்கமாக 
உள்ளவற்றைச்‌ சமன்படுத்துவதற்‌ 
கான ஒரு சிறு சாய்தளம்‌. 

bull stretcher: (௪.௧.) நீள்‌ 
முனைச்‌ செங்கல்‌ ௨ நீண்ட முனை 
வெளியே தெரியும்படி வைக்கப்‌ 
படும்‌ ஒரு வகைச்‌ செங்கல்‌. 


bull wheel: (எந்‌.) பளுதூக்கிச்‌ 


சக்கரம்‌: உலோகத்தைச்‌ சமன்‌ 
படுத்தும்‌ பொறியமைவிலுள்ள 
ஒரு பெரிய பல்லிணை. இது 


மேசையை இயக்குகிறது. இந்தச்‌ 


சக்கரத்தைச்‌ சுற்றி ஒரு கயிறு 
சுற்றப்பட்டிருக்கும்‌. இதனைக்‌ 
கொண்டு கனமான பொருள்‌ 


களைத்‌ தூக்கலாம்‌ 


டிய: (வானூ.) திடீர்க்‌ குலுக்கம்‌: 
வாயுமண்டலத்தில்‌ ஏற்படும்‌ திடீர்‌ 


மாறுதல்‌ காரணமாக விமானத்‌ 
தில்‌ ஏற்படும்‌ திடீர்‌ உந்தல்‌ அல்‌ 
லது குலுக்கம்‌. 

bumper: (தானி; எந்‌.) முட்டுத்‌ 
தாங்கி : உந்து வண்டிகளின்‌ முன்‌ 
னும்‌ பின்னும்‌ மோதலைத்‌ காங்கு 
வதற்கு அமைக்கப்பட்டுள்ள முட்‌ 


டுத்‌ தாங்கி, 


bumper bag : (வாஜா.) முட்டுத்‌ 
தாங்குந்‌ திண்டு : விமானம்‌ தரை 
யிறங்கும்போது அதன்‌ அடிப்‌ 
பகுதிக்குச்‌ சேதம்‌ ஏற்படாதவாறு 
தடுக்கக்கூடிய ஒருவகைத்‌ திண்டு. 


bumper blocks: (தானி. எந்‌.) 
முட்டுத்தாங்கு பாளங்கள்‌ : கடும்‌ 
அதிர்ச்சியைத்‌ தாங்கிக்‌ கொள்வ 
தற்காக உந்து வண்டியின்‌ அச்சு 
களுக்கும்‌ சட்டகத்திற்குமிடையே 
வைக்கப்பட்டுள்ள ரப்பர்ப்‌ பாளங்‌ 
கள்‌. 


bumping hammer : (உலோ.) 
முட்டுச்‌ சம்மட்டி : கழிவுப்பொருள்‌ 
கொள்கலன்கள்‌ போன்ற பெரிய 
கலன்களில்‌ மூட்டுவாய்களை மூடு 
வதற்குப்‌ பயன்படும்‌ ஒருவகைச்‌ 
சம்மட்டி. 

bunching : (மின்‌.) விரைவு வேக 
மாற்றம்‌: ஓர்‌ எலெக்ட்ரான்‌ கதிர்க்‌ 
கற்றையின்‌ விரைவு வேக ஏற்றத்‌ 
தாழ்வு காரணமாக எலெட்ரான்‌ 
அனுப்புகை நேரத்தில்‌ உண்டா 
கும்‌ வேறுபாட்டினால்‌ ஒரு மாற்று 
மின்னோட்டக்‌ கூறு உண்டாதல்‌. 
bundling machine: (அச்சு.) 
முடுக்குக்‌ கருவி : அச்சு முழுமடித்‌ 
தாள்‌ வரிசை, கைப்பிடி நிலை 
மாட்டி முதலியவற்றை நெருக்கி 
அழுத்தி முடுக்குவதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ ஒரு பற்றுக்‌ கருவி. 

bun foot : குட்டை வட்டக்கால்‌ : 
குட்டையாகவும்‌ வட்டமாகவும்‌ 
அமைந்த தட்டையான பந்து வடி 
வக்‌ கால்‌. 


டயா: அடைப்பான்‌ : செங்கற்‌ 
சூளையிலுள்ள சுடுசெங்கல்‌ களி 
மண்‌ பெட்டிகள்‌. 

bungalow : (s.க.) ஒற்றைமாடி 
இல்லம்‌: சுற்றுத்‌ தாழ்வாரத்தோடு 
கூடிய ஓரடுக்கு வீடு. 

bunker: (பொறி.) எரிபொருள்‌ 
அறை : எரிபொருள்‌, பெரும்‌ 
பாலும்‌ நிலக்கரி சேமித்து வைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ அறை. 

Bunsen burner : புன்சென்‌ வாயு 


அடுப்பு : ஆய்வுக்‌ 
கூடங்களில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌. ஒரு 


வகை வாயு அடுப்பு. 
இதில்‌ வாயுவும்‌,காற் 
றும்‌ கலந்த ஒரு கல 
வை எரி பொருளா 
“ஆ கப்‌ பயன்படுகிறது. 


பன்சென்‌ வாயு ஒப௦yகாCy: மிதப்பாற்‌ 
அடுப்பு றல்‌: நீர்மத்துள்‌ அழு 
த்துவதால்‌ எடை குறைவாகக்‌ கா 
ணும்‌ இயல்பு. பொருளின்‌ எடை 
யால்‌ வெளியேற்றப்படும்‌ காற்‌ 
றின்‌ எடைக்குச்சமமானதாக மேல 
முந்தும்‌ விசை அமைந்திருக்கும்‌. 
burette : (வேதி.) வடியளவைக்‌ 
குழாய்‌ : சிறுநிற நீர்மம்‌ அளக்கும்‌ 
கண்ணாடி அளவைக்‌ குழாய்‌. 
இதன்மூலம்‌ ஒரே சமயததில்‌ ஒரு 
கரைசலில்‌ மிகச்‌ சிறிய அளவைக்‌ 
கூட எடுக்கலாம்‌. 


burl: (மர. வே.) மரக்கரணை : 
(1) ஒரு மரத்தின்‌ தூர்ப்பகுதியில்‌ 
அளவுக்கு மீறிய காரணமாக உண்‌ 
டாகியிருக்கும்‌ கணை. 

(2) அலங்காரத்‌ * திரைச்‌ €லை' 
களிலுள்ள அழயெ நூல்‌ வேலைப்‌ 
பாடு. 
burlap : பருக்கன்‌ துணி : சணலில்‌ 
நெய்யப்பெற்ற கரடுமுரடான 
துணி. இது திரைச்சீலைகள்‌, சிப்‌ 
பங்கட்டும்‌ துணிகள்‌ முதலியன 
தயாரிக்கப்‌ பயன்படுகிறது. 


ம்மா! : சிக்கு வாருதல்‌; கம்‌ 
பளித்‌ துணியிலுள்ள முடிச்சுகளை 
யும்‌ சிக்குகளையும்‌ அகற்றும்‌ ஒரு 
முறை. 

மாற: நிலையுருக்காட்சி: பொருளி 
லிருந்து ஒளிப்படக்‌ கருவியை வேறு 
பக்கம்‌ திருப்பிய பின்னரும்‌, சூழ 
லில்‌ நிலைத்து நிற்கும்‌ ஓர்‌ உருக்‌ 
காட்சி. 

burned bearing : (தானி. எந்‌.) 
தீய்வுத்‌ தாங்கி : ஒரு தாங்கியின்‌ 
கரடுமுரடான மேற்பரப்பு. இது 
பெரும்பாலும்‌ மோசமான உய 
விடல்‌ காரணமாக ஏற்படுகிறது. 


burned metal : (பற்‌.) எரி உலோ 
கம்‌ : ஓர்‌ உலோகத்தில்‌ சிறிதளவு 
கார்பன்‌ எரிந்து கார்பன்டை 
யாக்சைடும்‌, சிறிதளவு அயம்‌ 
எரிந்து இரும்பு ஆக்சைடும்‌ உண்‌ 
டாதல்‌. 

burnet's process : (மர. வே.) 
பர்னட்‌ மரக்காப்பு முறை : மரங்‌ 
களைப்‌ பாதுகாக்க சர்‌ வில்லியம்‌ 
பர்னட்‌ என்பவரால்‌ கண்டி 
பிடிக்கப்பட்ட நீர்ம மருந்தைப்‌ 
பூசி வெட்டு மரங்களைப்‌ பாது 
காக்கும்‌ முறை. இதில்‌ துத்த 
நாகக்‌ குளோரைடு காப்புப்‌ பொரு 
ளாகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
burning : (வேதி.) எரியழிவு : 
வெப்பமும்‌, ஒளியும்‌ வெளிப்படும்‌ 
வகையில்‌ மிக விரைவாக ஆக்சிகர 
ணம்‌ நடைபெறும்‌ நிகழ்வு. 


burnout : (விண்‌.) எரிபொருள்‌: 
தீர்வு : விண்வெளிக்‌ கலத்தில்‌ எரி 
பொருள்‌ தீர்ந்து போதல்‌ அல்லது 
எரிபொருள்‌ பாய்தல்‌ நின்று 
போதல்‌. 
burnish உ (எந்‌.) மெருகிடுதல்‌ : 
ர்‌ உலோகப்‌ பரப்பில்‌ மற்றோர்‌ 
உலோகப்‌ பரப்பினை உராயச்‌ 
செய்து பளபளப்பாக்கி மெருகேற்‌ 


றும்‌ முறை. 


1243 


மரச்செதுக்கு வேலைகளுக்கு 


மெருகிடும்‌ முறை, 


burnisher: (பட்‌.) மெருகிடு 
கருவி: உலோகங்களுக்கு, உராயச்‌ 
செய்து மெருகேற்றுவதற்குப்‌ 
பயன்படும்‌ ஓர்‌ எஃகுச்‌ சாதனம்‌. 
பபா : (பட்‌.) சாணை விளிம்பு : 
ஓர்‌ உலோகத்‌ துண்டின்‌ கரடுமுர 
டான விளிம்பு. இது வெட்டுவ 
தற்கும்‌, துளையிடுவதற்கும்‌ பயன்‌ 
படுகிறது. அச்சுக்‌ கலையில்‌ மங்க 
லான மைக்கறை உண்டாக்கும்‌ 
வகையில்‌ வரி உருக்கச்சுப்‌ பொறி 
யிலுள்ள வரிப்பாளத்துடன்‌ ஒட்டி 
யிருக்கும்‌ மழுங்கிய உலோகம்‌. 


burring machine: (உலோ,) 
சாணைப்‌ பொறி: உலோக உருளை 
களின்‌ அல்லது வட்டத்தகடுகளின்‌ 
விளிம்புகளின்‌ முரமுரப்பான 
வெட்டுவாயைச்‌ சாணை பிடிக்கப்‌ 
பயன்படும்‌ பொறியமைவு. 


burring reamer: சாணைத்‌ 
a டட ௩௮ சாணைத்‌ 
னிடம்‌ கட. துனைப்பான்‌ 


துளைப்பான்‌ : குழாய்களை வெட்‌ 
டும்போது ஏற்படும்‌ கரடுமுர 
டான விளிம்புகளை அகற்றுவ 
தற்குப்‌ பயன்படும்‌ கருவி. 

bursting strenth 5 தாங்கு வலி 
மை: அழுத்தத்தைத்‌ தாங்குவதற்‌ 
குக்‌ காகதெத்திற்குள்ள ஆற்றல்‌. 
இதனை முல்லன்‌ சோதனைக்‌ ௧௬ 
வியில்‌ ஒரு சதுர செ.மீ.க்கு 
இத்தனை தி. கிராம்‌ என்ற வீதத்‌ 
தில்‌ கணக்கிடப்படுகிறது. 

ஸus bar: (மின்‌.) மின்வாய்க்‌ 
கட்டை : பல மின்சுற்றுகளோடு 
இணைந்துள்ள செப்பு மின்னேகி. 


ஸush : (தானி; எந்‌.) இரு௬ 
உருளை : இருசு பதிந்து சுழல்வ 


124 


தற்குரிய உ களை வடிவ உலோகக்‌ 
கட்டை. இது தாங்கிபோல்‌ பயன்‌ 
படும்‌. 

(1) பொதுவாக, உள்வரி விட்‌ 
டத்தைக்‌ குறைப்பதற்காகப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ உலோகத்‌ துண்டு. 


busheled iron: (உலோ.) கல 
வை உலோகம்‌: கூட்டுக்‌ கலவை 
செய்யும்‌ ஊதுலையில்‌ இரும்புத்‌ 
துண்டுகளிலிருந்து தயாரிக்கும்‌ 
வகை இரும்பு. 

bushing : (எந்‌.) செருகு குழல்‌ : 
துல்லியமான சரியமைவுக்கும்‌ 
பழுது பார்த்தலுக்கும்‌ ஒரு தாங்கி 
இடமளிப்பதற்குப்‌ பயன்படும்‌ 
கம்பியுருளை அகஞ்‌ செருகப்பட்ட 
குல 

butt : (மர;வே.) மூட்டு வாய்‌: 
பொதுவாக, கதலின்‌ மூட்டுவாய்‌; 
இது வார்க்கட்டை மூட்டு 
வாயைக்‌ குறிக்காது. 

butterfly table: சிறகு வடிவ 
மேசை : வண்ணத்துப்‌ பூச்சியின்‌ 
சிறகுகளைப்‌ போல்‌ இரு புறமும்‌ 
மடித்திடக்கூடிய வகையில்‌ 
அமைந்த மேசை. 


butterfly valve :  (தானி;எந்‌.) 
சிறகு வடிவ ஓரதர்‌ : நடுவிலுள்ள 
ஓர்‌ ஆதாரத்தில்‌ இருபுறமும்‌ 


மடிந்து விரிந்திடக்கூடிய வகையில்‌ 
அமைந்த ஓஒரதர்‌. 

buttering: (௧.௧.) சாந்துக்‌ கல 
வை பூசுதல்‌ : கட்டுமானத்திற்குச்‌ 


செங்கல்லை அதன்‌ நிலையில்‌ 
வைப்பதற்கு முன்னர்‌ அதன்‌ 
விளிம்புகளில்‌ சாந்துக்‌ கலவை 


யினைப்‌ பூசுதல்‌. 


buttering trowel: (௧.௪.) சாந்து 
சட்டுவக்‌ கரண்டி : சாந்து பூசுவ 


தற்குப்‌ பயன்படும்‌ சட்டுவக்‌ 
கரண்டி. 
butternut : (மர,வே.) வெண்‌ 


மரம்‌ : இது எண்ணெய்ப்‌ பசை 
யுடைய கொட்டை தரும்‌ ஒரு 
வகை மரம்‌. இது அமெரிக்காவின்‌ 
கிழக்குப்‌ பகுதியில்‌ காணப்படு 
கிறது. நடுத்தர வடிவளவுடை 
யது. இதன்‌ வெட்டுமரம்‌ மென்‌ 
மையானது; மென்சாயல்‌ நிற 
முடையது; நுண்துவாரங்கள்‌ 
கொண்டது; அறைகலன்கள்‌ செய்‌ 
யவும்‌, உள்முக அலங்கார 
வேலைப்பாடுகளுக்கும்‌ பயன்படுகி 
றது. 


butt hinge : (மர.ஃவே.) மூட்டு 
வாய்க்‌ கீல்‌ : ஒரு கதவின்‌ விளிம்பு 
டன்‌ பொருத்தப்பட்ட ஒரு கல்‌. 
இதில்‌ குடியிருக்கும்போது கதவின்‌ 
பக்க நிலைக்கதலின்‌ விளிம்புடன்‌ 
பொருந்தியிருக்கும்‌. இது வார்க்‌ 
கட்டைக்கீலிருந்து வேறுபட்டது. 
butting or butt ramming: 
(வார்‌.) இடித்து இறுக்குதல்‌ அல்‌ 
லது திமிசு அடித்து இறுக்குதல்‌ : 
ஒரு திமிசுக்‌ கட்டையின்‌ உருண்ட 
முனையின்‌ தட்டையான மேற்‌ 
பரப்பை இடித்து அல்லது திமிசு 
அடித்து இறக்குதல்‌. 

butt joint: 


(க.க; மரவே.) 


முளை மூட்டு 


முளை மூட்டு : இரு வெட்டு மரத்‌ 
துண்டுகள்‌ ஒன்றன்‌ மேல்‌ ஒன்று 
மேவாதவாறு விளிம்புகளை 
இணைத்தல்‌. 

button machine ; குமிழ்ப்‌ பொறி 
யமைவு : ஒரு சிறிய, கையால்‌ இயக்‌ 
கக்கூடிய சாதனம்‌. பொத்தான்‌ 
களைப்‌ பொருத்துவதற்கும்‌ 
கொளுவிகளையும்‌ கயிற்றுத்‌ 
துளைகளையும்‌ இணைப்பதற்கும்‌ 
பயன்படுகிறது. 


button-wood : பொத்தான்‌ மரம்‌: 
பார்க்க : அத்திமரம்‌, 

butt ramming: (வார்‌.) திமிசு 
அடித்து இறுக்குதல்‌ : (வார்‌.) திமி 
சுக்‌ கட்டையின்‌ பெரிய உருண்டை 
யான முனையினால்‌ அடித்து 
இறுக்குதல்‌. 

buttress flying : (௧.௧.) உதை 
கால்‌ வளைவு : உயர்‌ கட்டுமானங்‌ 
களுக்குச்‌ சுவர்‌ மேற்பகுதியிலி 
ருந்து அதாரம்‌ கொண்டு செல்‌ 
லும்‌ அடிவளைவுடன்‌ கூடிய 
உதை கட்டுமானம்‌. 


buttess thread : (எந்‌.) மூட்டுத்‌ 
திருகிழை : குறுக்கு வெட்டு முக்‌ 
கோண வடிவத்திலுள்ள ஒரு திரு 
கிழை. இதன்‌ ஒரு முகப்பு திருகின்‌ 
அச்சுக்குச்‌ செங்கோணத்தில்‌ 
அமைந்திருக்கும்‌. இரண்டாம்‌ 
முகப்பு சாய்வாக இருக்கும்‌.பீரங்கி 
போன்ற அவற்றில்‌ அளவுக்கு 
மீறிய அதிர்ச்சியைத்‌ தாங்கு 


125 


வதற்கு இது பயன்படுத்தப்படு 
கிறது. 
butt welding : (பட்‌.) மூட்டுப்‌ 
பற்றவைப்பு : இரு துண்டுகள்‌ ஒன்‌ 
றன்‌ மேல்‌ ஒன்று மேவாதவாறு, 
இரு முனைகளும்‌ நேரடியாகப்‌ 
பொருந்தியிருக்கும்படி பற்றவைக்‌ 
கும்‌ முறை. மின்னியல்‌ முறையில்‌ 
பற்ற வைப்பதற்காகப்‌ பொது 
வாகப்‌ பயன்படும்‌ முறை. 


buzzer : (மின்‌.) மின்‌ ஒலிக்கருவி : 
வண்டு போன்று முரலும்‌ ஒலி 


எழுப்பும்‌ மின்சார அறிவிப்புக்‌ 
கருவி. 
buzz saw: (மர.வே.) வட்ட 


இயக்கம்‌ : ஒரு வட்ட வடிமவான 
ரம்பம்‌. 

by pass: (கம்‌.) இடைகடப்பு வழி: 
நீரோட்ட மின்னோட்டங்களில்‌ 
இடைத்துரடு கடக்கும்‌ சுற்று 
வ ட 


Cattery: (மின்‌.) *C’ மின்கலம்‌! 
வெற்றிடக்‌ குழலில்‌ முறையான 
வலைக்‌ கசிவினை ஏற்படுத்தி, 
அதன்‌ மூலம்‌ ஒரு மின்சுற்றில்‌ சரி 
யான அளவுக்கு '8' மின்னோட்‌ 
டம்‌ பாயும்படி செய்வதற்காகப்‌ 
பயன்படும்‌ மின்கலம்‌. இது திரிபு 
ஏற்படாதபடி தடுக்கிறது. *8' மின்‌ 
கலங்கள்‌ சிக்கனமாகப்‌ பயன்‌ 
படுத்தத்‌ தக்கன. 
C-Clamp : (எந்‌.) ‘C' வடிவ பிடிப்‌ 
பான்‌ : இது “' என்ற எழுத்து 
வடிவில்‌ அமைந்தஒரு 
டி வகை இறுக்கிப்‌ பிடிக்‌ 
கும்‌ கருவி. இதில்‌ 
, இறுகப்‌ பற்றுவதற்‌ 
கான அழுத்தம்‌ கட்டை விரல்‌ தரு 
காணி மூலம்‌ பெறப்படுகிறது. 


C.P.: (வேதி.) வேதியியல்‌ தூய்மை 
வேதியியல்‌ கோட்பாடுகளுக்குத்‌ 
தக்கவாறு தூய்மையாக இருத்தல்‌. 
501011 : ‘C’ வடிவச்‌ சுருள்‌ : 6 
செதுக்குருவாக்கப்பட்ட ஒரு வடி 
வமைப்பு. இதனை பிரெஞ்சுக்‌ 
காரர்கள்‌ புகுத்தினர்‌. 

C-stage resins: (குழை.) ‘வ்‌ 
நிலைப்‌ பிசின்கள்‌ : குழைம வகை 
யில்‌ வெப்பமூட்டப்பட்ட நிலை 
யில்‌ உருக்கொடுப்பதற்கான இறுதி 
நிலையிலுள்ள பிசின்கள்‌. இந்தப்‌ 
பிசின்கள்‌, உருக்க முடியா தவாறும்‌ 
கரைக்க இயலாதபடியும்‌ இருக்கும்‌. 
C-5யpply : (மின்‌.) C-மின்‌ வழங்‌ 
கீடு: வலைச்‌ சார்பு எலெக்ட்ரான்‌ 
குழல்களுக்கு வழங்கப்படும்‌ மின்‌ 
னழுத்தங்கள்‌, பொதுவாக இவை 
எதிர்‌ மின்னழுத்தங்களாக இருக்‌ 
கும்‌. 


பிடிப்பான்‌ 


C 


C-washer : (எந்‌.) ‘C’ வடிவ 
வளையம்‌: ஒரு பக்கம்‌ திறப்புடன்‌ 
“C' எழுத்தின்‌ வடிவத்தில்‌ அமைந்‌ 
திருக்கும்‌. இதனை சுரியாணியை 
முற்றிலுமாக வெளி எடுக்காமல்‌ 
அந்த ஆணியின்‌ மரைக்குக்‌ கீழை 
நுழைக்கலாம்‌; அல்லது அதி 
லிருந்து எடுக்கலாம்‌. இதனைக்‌ 
காடி வளையம்‌ அல்லது திறந்த 
வளையம்‌ என்று கூறுவர்‌. 


௦8086 : (வானூ.) ஆதாரக்கட்டு: 
விமானக்‌ கட்டுமானச்‌ சட்டத்தில்‌ 
இறகுகளைத்‌ தாங்குவதற்கான 
ஒரு கட்டமைப்பு. ஓர்‌ இறகில்‌ 
புறந்துருத்திக்‌ கொண்டிருப்ப 
வற்றுக்கு ஆதாரமாகப்‌ பயன்‌ 
படும்‌ தாங்கணைவும்‌ இவ்வாறு 
அமைக்கப்படுகிறது. 


cabbaging press: (எந்‌.) அரிமான 
அழுத்தப்‌ பொறி: உதிரியான 
தகட்டு உலோகத்‌ துண்டுகளை 
நெருக்கிச்‌ செறிவாக்குவதற்கான 
ஓர்‌ அழுத்தப்‌ பொறி, இதன்‌ 
மூலம்‌ அந்த உலோகத்‌ துண்டு 
களைக்‌ கையாள்வதற்கும்‌ மறுபடி 
உருக்குவதற்கும்‌ ஏற்ற வடிவத்தில்‌ 
உருவாக்கலாம்‌. 

cabinet: (மர.வே.) நிலைப்‌ 
பெட்டி : இழுப்பறைகளும்‌, நிலை 
யடுக்குத்‌ தட்டுகளும்‌ கொண்டு 
கதவுகளால்‌ மூடப்பட்ட ஓர்‌ இழுப்‌ 
பறைப்‌ பெட்டி பல்வேறு பொருள்‌ 
களைப்‌ பாதுகாப்பாக வைப்ப 
தற்கு இது பயன்படுகிறது. 
cabinet burnisher : (மர.வே,) 
நிலை பெட்டிக்‌ கைப்பிடி: 10 முதல்‌ 
15செ.மீவரைநீளமுள்ளகடினமான 
எல்குத்‌ துண்டு, இது நீள்வட்ட 
வடிலில்‌ அமைந்திருக்கும்‌. இது 


ஒரு மரக்‌ கைப்பிடியில்‌ செருகப்‌ 
பட்டிருக்கும்‌.இதுசெ துக்குக்‌ கருவி 
யின்‌ விளிம்பினைத்‌ திருப்புவதற்‌ 


குப்‌ பயன்படும்‌. 


cabinet latch : நிலைப்‌ பெட்டித்‌ 
தாழ்ப்பாள்‌ : பயன்பாட்டுக்குத்‌ 
தக்கபடி அமைக்கப்பட்டுள்ள பல்‌ 
வேறு வகைத்‌ தாழ்ப்பாள்களுக்‌ 
குள்ள பெயர்‌. ஒரு குளிர்பதனச்‌ 
சாதனக்‌ கதவு முதல்‌ சமையலறை 
திலைப்‌ பெட்டிகளிலுள்ள கிடை 
நிலைக்‌ கைப்பிடிப்‌ பூட்டுகள்‌ 
வரைப்‌ பல்வேறு தாழ்ப்பாள்கள்‌ 
இதில்‌ அடங்கும்‌. 
cabinet projection : ஒளிநிழல்‌ 
எரிவுரு : ஒருவகைப்‌ படம்‌ வரை 
யும்‌ முறை. இதில்‌ வரையப்படும்‌ 
பபாருள்‌ நோக்குவோருக்கு 
இணையாக வரையப்படுகிறது. 
அதற்குச்‌ செங்குத்தாக இரக்கும்‌ 
முகப்புகள்‌ 45” சாய்கோணத்தில்‌ 
வரையப்பட் டிருக்கும்‌. 


cabinet scraper: (மர.வே.) 
நிலைபெட்டி செதுக்குக்‌ கருவி: ஒரு 
தட்டையான எஃகுத்‌ துண்டு. 
இதன்‌ ஒரு விளிம்பு கரடுமுரடான 
மரப்பரப்பில்‌ வைத்து இழைக்கும்‌ 
போது இழைப்புழி போன்று கரடு 
முரடுகளை நீக்கி வழவழப்புண்‌ 
டாக்கும்‌. 

cabinet work: (மர.வே.) நிலைப்‌ 
பெட்டி வேலைப்பாடு: நேர்த்தியான 
மரவேலைப்பாடுகளைச்‌ செய்யப்‌ 
பயன்படும்‌ முறை. 


cabin hook : நிலைப்‌ பெட்டிக்‌ 
கொக்கி : நிலைப்பெட்டி வேலை 
யில்‌ கதவுகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு சிறிய கொக்கியும்‌ புழை 
யும்‌. 

able: (மின்‌.) கம்பிவடம்‌ : (1) 
நீர்புகாமல்‌ பாதுகாப்புச்‌ செய்யப்‌ 
பட்ட, மின்‌ காப்பிடப்பட்ட மின்‌ 
கடத்தி அல்லது கடத்திகளின்‌ 
தொகுதி. 


127 


(2) பொறியியல்‌ நோக்கங்களுக்‌ 
காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ வடக்‌ 
கயிறு அல்லது நங்கூரச்‌ சங்கிலி. 
cable box: (மின்‌.) கம்பிவடப்‌ 
பெட்டி : சும்பி வடங்களுக்கிடை 
யிலான புரியிணைவுகள்‌ அல்லது 
இணைப்புகள்‌ வைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌ ஒரு பெட்டி. 

cable entrance : (மின்‌.) நுழை 
வுக்‌ கம்பிவடம்‌ : முதன்மை மின்‌ 
வழியிலிருந்து ஒரு கட்டிடத்திற்கு 
மின்னியல்‌ தொடர்புகள்‌ ஏற்படுத்‌ 
துவதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
கனமான மின்‌ கம்பிவடம்‌. 
cable-laid rope : (பொறி.) வலம்‌ 
புரி வடக்கமிறு : வலம்புரி முறை 
யில்‌ கம்பி வடப்புரி முறுக்கிய 
வடக்கயிறு. 


cable length: கை ய்‌ அதவ 
கப்பல்‌ துறை நாழிகை நீளத்தில்‌ 
பத்தில்‌ ஒரு பகுதி. இது அமெரிக்‌ 
காவில்‌ கையாளப்படும்‌ ஓர்‌ அளவு 
முறையாகும்‌. இது 220 மீட்டர்‌ 
அல்லது 120 கடலியலளவுக்குச்‌ 
சமம்‌ . 

cable non metallic: (மின்‌.) 
அலோக மின்கம்பிவடம்‌ : நெகிழ்‌ 
திறனுடைய துணி உறைகளில்‌ 
பொதியப்பட்டுள்ள இரண்டு அல்‌ 
லது அதற்கு மேற்பட்ட மின்‌ காப்‌ 
பிடப்பட்ட மின்கம்பிகள்‌. இது 
வீடுகளில்‌ உட்புறம்‌ மின்கம்பியிடு 
வதற்குப்‌ பயன்படுகிறது. 

cable rack : (மின்‌.) கம்பிவடச்‌ 
சட்டம்‌ : மின்கம்பி வடங்களைச்‌ 
சுற்றி வைக்கப்படும்‌ ஒரு சட்ட 
அமைப்பு. 

cable, shielded : (மின்‌.) காப்‌ 
பிட்ட மின்கம்பி வடம்‌ : மின்காந்தக்‌ 
காப்பு போன்று செயற்படும்‌ ஓர்‌ 
உலோக உறையினுள்‌ பொதியப்‌ 
பட்டுள்ள மின்‌ கடத்திகள்‌. 
cable turning: கம்பிவடத்‌ திருக்கு 
திண்மையான உருவமைவில்‌ சுருட்‌ 


728 


டப்பட்ட அயிற்றுச்‌ சுருள்களைப்‌ 
போன்றிருக்கும்‌ ஒரு திருக்கு வடி 
வம்‌. 


cabling : (க.க.) மணிவட வார்ப்‌ 
புரு: தரண்‌ முதலியவற்றில்‌ செதுக்‌ 
கப்படும்‌ செங்குத்தான வரிப்‌ பள்‌ 
ளம்‌. 

தூணின்‌ செவ்வுயரக்‌ குழு 
வினைக்‌ கம்பி வார்ப்புருவால்‌ நிரப்‌ 
பும்‌ அணி அமைப்பு. 


cabochon : உருள்மட்டை வடிவு : 
முகடு உருண்டையாகவும்‌ அடி 
தட்டையாகவும்‌ இருக்குமாறு ஒரு 
பணிக்கல்லில்‌ தோற்றத்துடன்‌ 
செதுக்கு வேலைப்பாடு செய்யப்‌ 
பட்ட ஒரு வட்டவடிவப்‌ பரப்பு. 


cabriole : (மர.வே.) வளைகால்‌ : 
தட்டுமுட்டுப்‌ பொருள்களில்‌,முழங்‌ 
கால்பகுதிகுழிவாகவும்‌ கணுக்கால்‌ 
பகுதி உட்குழிவாகவும்‌ அமைக்கப்‌ 
படும்‌ ஒருவகை வளைகால்‌ பாணி, 


௦20 பபா : (வேதி.) காட்மியம்‌ 2 
தகரம்‌ போன்ற வெண்ணீல 
உலோகத்‌ தனிமம்‌ (C0), துத்த 
நாகக்‌ கனிமங்களில்‌ சிறிதளவு 
கிடைக்கிறது. அதிலிருந்து வடித்‌ 
துப்‌ பிரித்தல்‌ மூலம்‌ பிரித்தெடுக்கப்‌ 
படுகிறது. உருக்கி உலோகக்‌ கல 
வைகள்‌ செய்யப்‌ பயன்படுகிறது. 


cadmium lithopone : (வண்‌.) 
காட்மியம்‌ வண்ணப்‌ பாளம்‌ : மஞ்ச 
ளும்‌ சிவப்பும்‌ வரிசையாக 
அமைந்த காட்மிய உலோகப்‌ 
பாளம்‌. இது ஒளியால்‌ சேதமடை 
யாது; காரங்களை எதிர்க்கக்‌ கூடி 
யது. 


cadmium plating: (உலோ.) 
காட்மிய முலாமிடல்‌ : இரும்புப்‌ 
பொருள்களுக்கும்‌, மற்றப்‌ பகுதி 
களுக்கும்‌ அரிமானத்திலிருந்து 
பாதுகாப்பதற்காக மின்பகுப்பு 
முறை மூலமாக காட்மிய முலா 
மிடுதல்‌. 


cadmium silver: (தானி.எந்‌.) 
காட்மிய வெள்ளி : தாங்கிகள்‌ தயா 
ரிப்பதற்குப்‌ பயன்படும்‌ ஒர்‌ உலோ 
கக்‌ கலவை. தகரம்‌-செம்பு-அஞ்‌ 
சனம்‌ கலந்த பப்பிட்‌ உலோகம்‌ 
என்னும்‌ உலோகக்‌ கலவையை 
விட இது அதிகப்‌ பளு அழுத்தத்‌ 
திலும்‌ அதிவெப்ப நிலையிலும்‌ 
எளிதாகக்‌ செயற்படவல்லது, 


080ப௦605 : கட்டியக்‌ கோல்‌: 
கிரேக்கத்‌ தெய்வங்களின்‌ தூதரான 
ஹெர்மிசின்‌ கையிலுள்ள கட்டியக்‌ 
கோல்‌. இது பாம்புபோல்‌ நெளிந்‌ 
திருக்கும்‌. இதில்‌ இறகும்‌ இருக்கும்‌. 


இது அலங்காரப்‌ பொருளாகப்‌ 

பயன்படுகிறது. 

caecum: (உட.) பெருங்குடல்‌ 
வாய்‌: பெருங்குடலின்‌ 
முற்பகுதி இங்குதான்‌ 
சிறுகுடல்‌ இதனுள்‌ 


நுழைகிறது. பெருங்‌ 
குடல்‌ வாயின்‌ பக்கத்‌ 


பெருங்குடல்‌ 


திலிருந்து மடல்‌ 
முளை வெளியே வருதிறது. 
cage-type valve: (தானி.எந்‌.) 


கூண்டு வகை ஓஒரதர்‌: முகப்பு உந்து 
களில்‌ பயன்படுத்தப்பட்ட ஒரு 
வகை ஓரதர்‌. இதில்‌ தலைக்‌ 
கொண்டை வடிவமுள்ள ஓர்‌ ஓர 
தர்‌, ஒரு நீள்‌ உருளைததண்டுடன்‌ 
இணைச்கப்பட்டிருக்கும்‌ ஒரு சிறிய 
உருளையினுள்‌ அல்லது கூண்டி 
னுள்‌ இயங்கிக்‌ கொண்டிருக்கும்‌. 
இந்த ஓரதரையும்‌ ' கூண்டையும்‌ 
தனி அலகாக அகற்றிவிடலாம்‌. 
௦81௦ : (அச்சு.) கெய்ரோ அச்‌ 
செழுத்து : வரி உருக்கச்சுப்‌ பொறி 
யிலிருந்து கிடைக்கும்‌ ஒருவகை 
அச்செழுத்து முகப்பு. 

25500 : நீர்புகாப்‌ பெரும்‌ பேழை : 
நீரின்‌ கீழ்‌ அடித்தளம்‌ அமைக்க 
உதவும்‌ நீர்புகாத பெரும்‌ பேழை, 
நீருக்கடியில்‌ பாலங்களுக்கு அடித்‌ 
தளங்கள்‌ அமைக்க இது பயன்படு 
கிறது. 


caisson disease : (நோயி.) காற்‌ 
றழுத்த நோய்‌ : மிகுந்த அழுத்த 
முடைய காற்றிறூடாக உழைப்ப 
வர்களுக்கு வரும்‌ நோய்‌. மிகுந்த 
காற்றமுத்தத்தில்‌ இரத்தத்தில்‌ 
நைட்ரஜன்‌ கரைந்து விடுகிறது. 
காற்றழுத்தம்‌ குறையும்போது, 
நைட்ரஜன்‌ குமிழ்களாக வெளி 
வரும்‌. அப்போது மிகுந்த வலி 
உண்டாகும்‌; சிலசமயம்‌ மரணமும்‌ 
விளையும்‌. 


caking coal; பசை நிலக்கரி: சூட்‌ 
டால்‌ பசை கட்டியாகிற நிலக்கரி 
வகை. 


calamine : (வேதி.) துத்தநாகக்‌ 
கரிகை : Zn(OH) 250, துத்த 
நாகம்‌ கலந்த சுரங்கக்‌ கணிப்‌ 
பொருள்‌ வகை. துத்தநாகம்‌ 
கடைக்கும்‌ ஒரு கனிமம்‌. 


calcimine : நீற்றுச்‌ சுண்ணகம்‌ : 
நீற்றுச்‌ சுண்ணக நீறாக்கிச்‌ சுவர்‌ 
களில்‌ வெள்ளையடிப்பதற்குப்‌ 
பயன்படும்‌ சுண்ணகம்‌. 

calcine : (வேதி.) புடமிடுதல்‌ : 
நெருப்பில்‌ சுட்டுப்‌ புடமிட்டு 
மாறாச்‌ சுண்ணமாக்குதல்‌. 
calcined bone : புடமிட்ட எலும்பு: 
உலர்‌ வெப்பமூட்டுதல்‌ மூலமாகத்‌ 
தயாரிக்கப்பட்ட, எளிதில்‌ தகர்ந்து 
விடக்கூடிய தூளாக மாற்றப்‌ 
பட்ட எலும்பு. 


calcined kaolin: புடமிட்ட பீங்‌ 
கான்‌ : இது பீங்கான்‌ செய்யும்‌ 
மென்மையான வெண்ணிறக்‌ களி 
மண்‌ வகை. இது அலுமினியம்‌ 
சிலிக்கேட்‌ எனப்படும்‌. புடமிட்ட 
பீங்கான்‌ செய்யப்‌ பயன்படுகிறது. 
calcining : புடமிடுதல்‌ : உலோகக்‌ 
கனிமங்களைப்‌ புடமிட்டு அதி 
லிருந்து தீங்கான அன்னியப்‌ 
பொருள்களை நீக்குவதற்குச்‌ 
சூடாக்குதல்‌. 

௦5௦166: சுண்ணகக்‌ கரியகை : 
தேனிரும்பு, எஃகு ஆகியவற்றைத்‌ 
9 


129 


தயாரிப்பதில்‌ உருக்கும்‌ பொரு 
ளாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ சுண்‌ 
ணாம்புக்கல்‌. அமெரிக்காவில்‌ 
பென்சில்வேனியா, மிச்சிகன்‌, 
மேற்கு வர்ஜினியா, இலினாய்ஸ்‌ 
ஆகிய மாநிலங்களீல்‌ மிகுதியாகக்‌ 
கிடைக்கிறது. 


calcium: (வேதி.)கால்சியம்‌ (08): 
சுண்ணகம்‌-சண்ணக்சல்‌ - களிக்கல்‌ 
ஆகியவற்றிலுள்ள ஒரு மூல உலோ 
கம்‌. வெள்ளி போன்ற வெண்மை 
நிறமுடையது. மென்மையான 
உலோகம்‌. புதிதாக எடுக்கும்‌ 
போது ஒளிர்வுடையதாக இருக்‌ 
கும்‌. காற்றுப்‌ பட்டதும்‌ ஆக்சிகர 
ணத்தின்‌ மூலம்‌ விரைவாக மங்கி 
விடும்‌. உலோகக்‌ கலவைகள்‌ 
தயாரிப்பதிலும்‌, பள்ளி ஆய்வுக்‌ 
கூடங்களில்‌ நீரிலிருந்து ஹைட்ர 
ஐன்‌ வாயு தயாரிப்பதற்கும்‌ பயன்‌ 
படுகிறது. 

calcium chloride : (க.௪.]) கால்‌ 
சியம்‌ குளோரைடு : ஈரத்தை 
உறிஞ்சுவதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு 
வேதியியல்‌ பொருள்‌. 

calcium corbide : (வேதி.) கால்‌ 
சியம்‌ கார்பைடு: (கேழ) சுண்‌ 
ணாம்புக்கல்லும்‌ சுட்ட கரியும்‌ 
கலந்த ஒரு கலவையை மின்‌ ஊது 
லையில்‌ சூடாக்கி இது பெறப்படு 
கிறது. நீருடன்‌ கலந்து, அசிட்டி 
லின்‌ வாயு தயாரிக்கப்‌ பயன்படு 
கிறது. 

calcium corbonate : கால்சியம்‌ 
கார்போனேட்‌ : சுண்ணாம்புக்கல்‌ 
வகை. சுண்ணாம்புக்‌ கல்லாக 
மிகுதியாகக்‌ கிடைக்கிறது. பளிங்கு 
ஒரு தூய்மையான சுண்ணாம்புக்‌ 
கல்‌, சுண்ண ஓடுகள்‌, பவளம்‌ 
போன்றவை முக்கியமாக கால்‌ 
சியம்‌ கார்பனேட்டுகளாம்‌. 


calcium oxide : கால்சியம்‌ ஆக்‌ 
சைடு சுண்ணாம்பு தூய்மையான 
கால்சியம்‌ ஆக்சைடு ஆகும்‌. 

calculagreph : கணிப்பு வரை 
வான்‌: கடிகாரமும்‌, நேர முத்திரை 


130 


யும்‌ உடைய ஒரு சாதனம்‌. இது 
விலைச்‌ சீட்டு முதலியவற்றுக்குப்‌ 
பணம்‌ செலுத்தப்படும்‌ நேரத்தைத்‌ 
துல்லியமாக முத்திரையிடப்‌ பயன்‌ 
படுகிறது. 


௦௨1/௦ய/ப5 : (நோயி.) கல்லடைப்பு: 
சிறுநீரகம்‌, சவ்வப்பை போன்ற 
உடலின்‌ உள்ளுறுப்புகளில்‌ உண்‌ 
டாகும்‌ கல்‌ போன்ற தடிப்பு 


calculus: (கணி.) சலன கணி 
தம்‌ : ஐசக்‌ நியூட்டனும்‌, லைப்‌ 
னிட்சும்‌ தனித்தனியே ஆராய்ந்து 
இந்தக்‌ கணித முறையைக்‌ கண்டு 
பிடித்தனர்‌. இந்த முறை மூலம்‌ 
கணித ஆராய்ச்சியில்‌ ஒரு புதிய 
ஆராய்ச்சித்‌ துறையே உருவாகி 
யது. 

02107௦ : கால்ட்ரான்‌: ஒரு பெரிய 
உலோகக்‌ கொதிகெண்டி அல்லது 
கொதிகலன்‌. 


calender : மெருகேற்றும்‌ உருளை: 
துணி, காகிதம்‌ முதலியவை படிந்து 
உருவாக்கும்படி உருளை எந்திரத்‌ 
தில்‌ அழுத்தி மெருகேற்றுவதற்குப்‌ 
பயன்படும்‌ உருளை. 


calendered: மெருகேற்றிய: மெரு 
கேற்றி வடிவாக்கம்‌ செய்யப்பட்ட 
காகிதத்தைக்‌ குறிக்கிறது. 
calendering : (குழை.) மெருகேற்‌ 
றுதல்‌ : துணி, காகிதம்‌, பிளாஸ்‌ 
டிக்‌ தகடுகள்‌ முதலியவற்றுக்கு 
படிந்து உருவாக்கும்படி உருளை 
எந்திரத்தில்‌ அழுத்தி மெருகேற்று 
தல்‌. 

எaliber : குழல்விட்டம்‌ : ஒரு கு, 
லின்‌ உள்விட்டம்‌. ப 2 
calibration : திருத்தளவுக்‌ கணக்‌ 
கீடு : அறிவியல்‌ கருவிகளில்‌ குறுக்‌ 
களவுக்‌ கூடுதல்‌ குறைவுகளைத்‌ 
துல்லியமாகக்‌ கணக்கிடுதல்‌. 
081100 : காலி கோதுணி : சொர 
சொரப்புள்ள பஞ்சுத்துணி, கள்‌ 


ளிக்கோட்டையிலிருந்து முதலில்‌ 
கொண்டு வரப்பட்டதால்‌ இப்‌ 
பெயர்‌ பெற்றது. 
california job case: (அச்சு,) 
கலிபோர்னியா அச்செழுத்து அறைப்‌ 
பெட்டி : கையினால்‌ அடுக்கப்படும்‌ 
அச்செழுததுகளை வைப்பதற் 
கான ஓர்‌ அறைப்பெட்டி. 
௦81 : கேலைன்‌ : ஈயமும்‌ வெள்‌ 
ளீயமும்‌ கலந்த ஓர்‌ உலோகக்‌ கல 
வை. கொள்கலன்களுக்கான உள்‌ 
வரிப்பூச்சு போன்றவற்றுக்கான 
மெல்லிய தகடுகள்‌ தயாரிக்கப்‌ 
பயன்படுகிறது. 
caliper: (பட்‌.) விட்டமானி : 
வட்டமான பொருள்‌ 
il களில்‌ அகப்புற விட்‌ 
ர. டங்களை அளக்கும்‌ 
வகையில்‌ அளவு ௧௫௬ 
விக்‌ கோலில்‌ இழை 
யும்‌ அளவுக்‌ காய்‌ 
களையுடைய விட்ட 
வீட்டமானி மானி. 
இதன்மூலம்‌ சென்டி மீட்டர்‌ கன 
முள்ள காகிதத்தின்‌ கனத்தையும்‌ 
துல்லியமாக அளவிடலாம்‌. 
caliper rule: விட்டமானி அளவு 
கோல்‌ : அகப்புற விட்டங்களை 
அளவிழவதற்குப்‌ பயன்படும்‌ 
அளவுகோல்‌. இதில்‌ அளவுகள்‌ 
பகுத்துக்‌ குறிக்கப்பட்டிருக்கும்‌. 
இதன்‌ நிலையான தலை பூச்சிய 
வரையீடுகளையுள _ய ஒரு வரிப்‌ 
பள்ளத்தின்‌ வழியே நகர்ந்து செல்‌ 
லும்‌. 
caliper square : (எந்‌.) விட்ட 
வீட்டமானி 
அளவு கருவி 


மானி அளவு கருவி : பிழம்புகளின்‌ 
அகப்புற விட்டங்களை அளக்கும்‌ 
முறையில்‌ அளவுகோலின்‌ மீது 
இழையும்‌ அளவு காய்களை 
உடைய அளவுக்‌ கருவி, 


எalking : நீர்க்காப்பு: நார்க்‌ கயிறு 
உருகிய நிலக்கல்‌ போன்றவற்‌ 
றைக்‌ கொண்டு பலகைகளின்‌ சந்‌ 
திப்பு இடைவெளியை அடைத்து 
நீர்‌ உட்புகாமல்‌ செய்தல்‌. மரக்‌ 
கலங்களில்‌ பலகை மூட்டுக்களை 
நீர்க்‌ காப்புடையதாகச்‌ செய்ய 
இது பயன்படுகிறது. 

calking tol : நீர்க்காப்புக்‌ கருவி: 
சந்துகளை அடைத்து நீர்‌ உட்‌ 
புகாமல்‌ செய்வதற்குப்‌ பயன்படும்‌ 
கருவி. 


calorie: (வேதி; பொறி; எந்‌; 
இயற்‌.) கலோரி/கனலி : வெப்ப 
அளவைக்கூறு; கனலி. இராம்‌ 
நீரின்‌ வெப்ப. நிலையை ஓரு சென்‌ 
டிகிரேடு அளவுக்கு உயர்த்துவதற் 
குப்‌ பயன்படும்‌ வெப்பத்தின்‌ 
அளவு. 


calorific value : (தானி.) வெப்ப 
அளவு: உணவு அல்லது எரி 
பொருள்‌ தரும்‌ வெப்பத்‌ தின்‌ 
அளவு. 


calorimeter: கனல்மானி : சூட்‌ 
டின்‌ அளவு காட்டும்‌ கருவி. ஒரு 
மின்கடத்தியிலுள்ள மின்னோட்‌ 
டத்தினால்‌ உண்டாகும்‌ வெப்‌ 
பத்தை அளவிடுவதற்கான கருவி, 
உராய்வு, உள்ளெரிதல்‌, வேதியி 


யல்‌ மாற்றம்‌ போன்றவற்றால்‌ 
உண்டாகும்‌ வெப்பத்தை அள 
விடும்‌ கருவி. 


calorizing: (2 வோ.) கனல்‌ முலா 
மிடல்‌: இரும்பு, எஃகு போன்றவற் 
றிற்கு அலுமினியம்‌ அல்லது அலு 
மினிய-இரும்பு உலோகக்‌ கலவை 
களால்‌ முலாமிடும்‌ முறை. 


க: (எந்‌.) எந்திர முனைப்பு: 
இயக்கும்‌ சக்கரத்தின்‌ சுற்று வட்‌ 
டம்‌. கடந்த முனைப்புச்‌ சாதனம்‌. 
இது சுழல்‌ இயக்கத்தை மாற்று; 
எதிர்மாற்று அல்லது முன்பின்‌ 
இயக்கமாக மாற்றக்கூடிய ஒரு 


131 
சுழல்‌ தண்டில்‌ பொருத்தப்பட்‌ 


எந்திர 


முனைப்பு 


டிருக்கும்‌. 
cam and lever steering gear: 
(தானி;எந்‌.) முனைப்பு நெம்புகோல்‌ 
செலுத்தும்‌ பல்லிணை: இதில்‌ ஒரு 
குறுக்குச்‌ சுழல்‌ தண்டுடன்‌ ஒரு 
வசை விரல்‌ சக்கரம்‌ இணைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. இது செலுத்துப்‌ 
பல்லிணைச்‌ சுழல்‌ தண்டின்‌ கழ்‌ 
முனையிலுள்ள மாறுபடும்‌ இடை 
கொண்ட புரியுடைய திருகில்‌ 
பொருந்திக்‌ கொள்கிறது. திருகின்‌ 
புரியானது மையத்தில்‌ குறுகலாக 
வும்‌ முனைகளில்‌ அகன்றும்‌ இருப்‌ 
பதால்‌, மிகக்‌ குறைந்த அளவு 
அதிர்ச்சியுடனும்‌ மிக விரைவாக 
சுழ்றி இடமளிக்கிறது. 
amber: (வானூ.) கோட்டம்‌ : 
விமானத்தின்‌ காற்றழுத்தத்‌ தளத்‌ 
தின்‌ ஒரு பகுதியின்‌ வளைவு. 
அதன்‌ நாணிலிருந்து வளைவின்‌ 
மேல்வாட்டமாக உயர்ந்து செல்‌ 
லும்‌ கோட்டம்‌. இது வழக்கமாக, 
நாணிலிருந்து வளைவின்‌ விலக 
லுக்கும்‌, நாணின்‌ நீளத்திற்கு 
மிடையிலான விகிதமாகக்‌ குறிப்‌ 
பிடப்படுகிறது மேல்கோட்டமா 
னது, விமானக்‌ காற்றழுத்தத்‌ 
தளத்தின்‌ மேற்பரப்புடன்‌ தொடர்‌ 
புடையது. கீழ்க்கோட்டமானது, 
இவ்விரண்டின்‌ சராசரி அளவா 
கும்‌. 

கட்டிடக்கலையில்‌, மேல்வளை 
வுள்ள உத்திரத்தின்‌ அல்லது 
காலத்தின்‌ . மேல்‌ வட்டமான 
வளைவின்‌ அளவு. 


432 


உந்துவண்‌ டிகளில்‌ அடிப்புறத்தில்‌ 
முன்‌ சக்கரங்களை நெருக்கமாகக்‌ 
கொணர்ந்து உந்துவண்டியை 
எளிதாகச்‌ செலுத்துவதற்கு உத 
வும்‌ அமைப்பு 
cambium layer: கேம்யம்‌ அடுக்கு: 
மரங்களில்‌ மரத்திற்கும்‌, பட்‌ 
டைக்கு மிடையிலான உயிரணு 
மண்டலம்‌. இந்த அடுக்கிலிருந்து 
வளர்ச்சி ஏற்படுறெது. எலு 
மிச்சை மர இனத்தில்‌ இதனைக்‌ 
காணலாம்‌. 


கொம்‌: அலங்காரத்‌ துணி : நய 
மான வெண்ணிற இக்‌ துணி 
வகை அறைகலன்களின்‌ அலங்‌ 
காரத்துணியாகப்‌ பயன்படுகிறது. 
வெண்துணி மெத்தைத்‌ திண்டு 
களுக்கு உறையாகவும்‌, கறுப்புத்‌ 
துணி திண்டுகளுள்ள அறைகலன்‌ 
உட்புற ஓட்டிணைப்பாகவும்‌ 
பயன்படுகிறது. 


cam drive: முளைப்பியக்கம்‌: 
முனைப்புச்‌ சக்கரங்கள்‌ மூலமாகப்‌ 
பெறப்படும்‌ ஒருவகை இயக்கம்‌. 
பதில்‌ ஒரு வகை இயக்கத்தை, 
உந்துவண்டியில்‌ உள்ள சுழல்‌ தண்‌ 
டில்‌ உள்ளது போன்று, துல்லிய 
மான நேரத்தில்‌ அல்லது வே 
றொரு இயக்கத்துடன்‌ தொடர்‌ 
புடையதாக நிகழுமாறு செய்ய 
லாம்‌. 


cam engine: முனைப்பு எஞ்சின்‌: 
ஒரு முனைப்பு மற்றும்‌ சுழல்‌ இயக்‌ 
கம்‌ மூலமாக உந்து தண்டுகள்‌ 
மாறிமாறி எதிரெதிர்‌ இயங்கக்‌ 
கூடிய ஒரு பகை எஞ்சின்‌. 


௦81௦௦. புடைசெதுக்கு மணி: உள்‌ 
வண்ணம்‌ வேற்றுப்‌ பின்னணி 
வண்ணமாக அமையுமாறு புடைப்‌ 
புருவாகச்‌ செதுக்கப்பட்ட மணி. 
பதினெட்டாம்‌ நூற்றாண்டுப்‌ 
பாணியிலமைந்த நாற்காலிகளில்‌ 
இதனைக்‌ காணலாம்‌. 


camers boom: ஒளிப்பட இயக்கி: 


ஒளிப்படக்‌ கருவிக்கு இயக்கத்‌ 
திறனை அளிக்கும்‌ ஒரு சாதனம்‌. 
இதன்மூலம்‌ ஒளிப்பட க்கருவியைக்‌ 
கீழே இறக்கலாம்‌; மேலே உயர்த்‌ 
தலாம்‌; இடப்பக்கம்‌, வலப்பக்கம்‌ 
நகர்த்தலாம்‌. ஒரு சக்கர அடித்‌ 
தளத்தின்‌ மீது இதனை இயக்க 
லாம்‌. இதனை பளுதூக்கி என்றும்‌ 
கூறுவர்‌. 

3 tயbe: ஒளிப்படக்‌ குழல்‌: 
தொலைக்காட்சி ஒளிப்படக்‌ கருவி 
களில்‌ ஒளியும்‌ நிழலுமான ஒரு 
காட்சியை மின்னியல்‌ தூண்டு 
விசைகளாக மாற்றுவதற்குப்‌ 
பயன்படும்‌ மின்னணுவியல்‌ குழல்‌. 
campenile: மணிக்கூண்டு: தூய 
இருக்கோயிலினின்றும்‌ பிரிந்துள்ள 
மணிக்கூண்டு. 


camphor: கற்பூரம்‌/சூடம்‌: ஒளியுரு 
வான, விரைந்து ஆவியாகக்கூடிய 
வெண்ணிறப்‌ பிசின்‌, வெடி 
பொருள்கள்‌, செல்லுலாய்டு, 
தொற்றுத்‌ தடைமருந்துகள்‌ தயா 
ரிக்கப்படுகிறது. 
camshaft: (தானி. எந்‌.) முனைப்‌ 
புச்‌ சுழல்‌ 
டூ 1 தண்டு: வரி 
சையான 
ளைப்புச்‌ 
சுழல்‌ தண்டு கங்கள்‌ 
கொண்ட ஒரு சுழல்‌ தண்டு. இதி 
லுள்ள முனைப்புச்‌ சக்கரங்கள்‌ 
உ.ந்துவண்டி எஞ்சின்‌ ஒரதர்களின்‌ 
இயக்கத்தைக்‌ கட்டுப்படுத்தும்‌ 
வகையில்‌ இடை வெளிகளில்‌ 
அமைந்திருக்கும்‌. 
am vise: (எந்‌). முனைப்புக்குறடு: 
இயக்கத்தின்‌ சக்கரத்தின்‌ சுற்று 
வட்டம்‌ கடந்த முனைப்பு இயக்‌ 
கத்தின்‌ மூலம்‌ திறக்கவும்‌ மூடவும்‌ 
கூடிய ஒருவகைப்‌ பற்றுக்‌ குறடு. 
௦: (விண்‌.) ஏவுகணைக்கலம்‌: 
ஏவுகணையை வைப்பதற்குரிய 
ஒரு காப்பு அல்லது கலம்‌. இதன்‌ 


மூலம்‌ அதன்‌ சுற்றுச்‌ சூழலைக்‌ 
கட்டுப்படுத்தலாம்‌. 

canard சாறி”: (வாதா. 
கேனார்டு விமானம்‌: இது ஒருவகை 
விமானம்‌. இது கடைநிலை உறு 


திப்பாடு உடையது. பிரதான 

ஆதார மேற்பரப்புகளுக்கு முன்ன 

தாகவுள்ள மேற்பரப்புகளைக்‌ 

கட்டுப்படுத்துகிறது. 

கோ: (நோயி.) புற்றுநோய்‌: 
உடலின்‌ உயிர 
ணுக்களில்‌ ஏற்‌ 
படும்‌ தாறுமா 


றான வளர்ச்சி. 


candelabrum 
கொத்து விளக்குத்‌ 


2 தண்டு: அழதிய 

‘ மெழுகு வர்த்திக்‌ 
புற்றுநோய்‌ கொத்து. 

candle foot: (மின்‌.) ஒளிர்வுத்‌ 

திறன்‌: ஓனிர்வுத்‌ திறனின்‌ ஓர்‌ 

அலகு. ஒரு பிரிட்டிஷ்‌ திட்ட 


அளவு மெழுகுவர்த்தி, ஒர்‌ அடி 
தூரத்திலிருந்து அளிக்கும்‌ ஓளி 
யின்‌ அளவு. 

candle mold stake: (உலோ.) 
மெழுகுதிரி முனை முளை: ஒடுங்கிய 
கொம்புகளுடைய ஒரு அடைகல்‌. 
இது தகட்டு உலோகத்தில்வளைவு 
கள்‌ உண்டாக்கப்‌ பயன்படுகிறது. 


candle power: திரி திறன்‌: ஒளி 
ரும்‌ பொருள்களின்‌ ஒளிரும்‌ திற 
னை அளவிடுவதற்குப்‌ பயன்படும்‌ 
ஒளி அலகுக்‌ கூறு. 

6: (மர.வே. ) பிரம்பு: இருக்கை 
களின்‌ இருக்கைப்‌ பகுதிகளுக்கும்‌, 
முதுகுப்பகுதிகளுக்கும்‌ பயன்படும்‌ 
நெகிழ்‌ திறமுடைய மெல்லிய 
பிரம்பு வகை. இது 18ஆம்‌ நூற்‌ 
றாண்டிலிருந்து பயன்படுத்தப்படு 
கிறது. 

cannel coal: எரிமூட்டு நிலக்கரி, 
நிலக்கலார்ந்த ஒருவகை நிலக்கரி. 


133 


இது விறகுபோல்‌ எரியக்கூடியது; 
இது சிறுசிறு கட்டிகளாக விற்‌ 
பனை செய்யப்படுகிறது. 
cannon-bone : (உயி.) பாலுண்‌ 
ணிப்‌ பாத எலும்பு: குதி 
: ரைக்‌ காலின்‌ அடிப்பா 
கத்தில்‌ உள்ள நீண்ட 
உருண்டையான 
எலும்பு. இது மனித 
னின்‌ கை அல்லது கா 
லின்‌ மத்திய நீண்ட 
பாலுண்ணி எலும்பை ஒத்ததாகும்‌. 
பாத எலும்பு 080 றர : (௧.க.) விதா 
னம்‌: உருவச்சிலை, கல்லறை ப 
மேடை, சாவடி ஆகியவற்றின்‌ 
மேற்கட்டுமானம்‌. 
canopy switch : (மின்‌.) விதான 
விசை: ஒரு மின்சார இணைப்பின்‌ 
விதானத்தில்‌ அமைக்கப்பட்டுள்ள 
ஒரு சிறிய விசை. 
கோர்‌; (மர.வே.) சாய்தளக்‌ 
கட்டை : சாய்தளமாக அமைக்கப்‌ 
பட்ட ஒரு கட்டை. சாய்தளங்‌ 
களையும்‌, வளைவுகளின்றி 
கோணங்களையும்‌ கொண்ட ஒரு 
வார்ப்படத்தையும்‌ குறிக்கும்‌. 
canteen : (மர.வே.) உணவுக்‌ 
கலப்‌ பேழை : சிற்றுண்டிச்‌ சாலை 
களில்‌ உணவுக்‌ கலங்களை வைப்ப 
தற்குரிய அறைகளுடைய பேழை 
அல்லது பெட்டி. 
வெட்டுக்‌ கருவிகளை வைப்பதற் 
குரிய ஒரு பெட்டியையும்‌ இது 
குறிக்கும்‌. 
cant hook : இரும்புக்‌ கொக்கி : 
வெட்டு மரங்களை 
J உருட்ட உதவும்‌ 
நீண்ட கைக்கோ 
கொக்கி லின்‌ நுனியிலுள்ள 
இரும்புக்‌ கொக்கி. தொலைபேசிக்‌ 
கம்பங்களை உருட்டுவதற்கு இது 
பயன்படுகிறது. 


பிடிமானம்‌ : சுவர்‌ 


cantilever : 


134 


களிலிருந்து கைபோல்‌ நீண்டு 
பாரத்தினைத்‌ 

ri தாங்கும்‌ வகை. 
ர cantilever spring 
பிடிமானம்‌ (தானி;எந்‌.) பிடி 
மான விற்சுருள்‌ : ஒரு முனை 


அச்சுடன்‌ பொருத்தப்பட்டு மறு 
முனை சட்டகத்துடன்‌ பொருத்தப்‌ 
பட்டுள்ள ஒரு விற்சுருள்‌. 


canting strip: (௧.௧.) சாய்வுப்‌ 
பாட்டை: கட்டிடத்திலிருந்து நீரை 
வெளியேற்றுவதற்கு உள்ள சுவர்த்‌ 
தளவரி போன்ற ஓர்‌ அமைப்பு. 


ap: (க.க.)முகடு : ஒரு சுவரின்‌ 
முகட்டுக்‌ கவிகை; கட்டிட உச்சி 
யின்‌ சிற்ப வேலைப்பாடு அமைந்த 
பிதுக்கம்‌; வாயில்‌ பலகணி ஆகிய 
வற்றின்‌ மேற்கட்டை திருகாணி 
அல்லது மறையாணிகளின்‌ அடிப்‌ 
பகுதியுடன்‌ இணைக்கப்பட்டுள்ள 
சுழல்‌ தண்டு தாங்கிகளின்‌ மேற்‌ 
கூம்பு. 

அச்சுக்கலையில்‌ பெரிய தலைப்‌ 
பெழுத்தைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. 
capacitance : (மின்‌.) கொண்மம்‌; 
மின்‌ தகையாற்றலுக்கும்‌ அழுத்தத்‌ 
திற்கும்‌ உள்ள வீத அளவு. 
capacitive reactance : (மின்‌.) 
கொண்ம எதிர்‌ வினைப்பு: ஒரு 
கொண்மியின்‌ வழியாகச்‌ செல்‌ 
லும்‌ மாற்று மின்னோட்டத்திற்‌ 
கும்‌ தடைக்கும்‌ உள்ள வீத்‌ அளவு. 
௦28010 : (மின்‌.) கொண்மைத்‌ 
திறன்‌ : மின்‌ ஏற்றம்‌ மின்‌ அழுத்‌ 
தம்‌ஆகியவற்றின்‌ விகிதம்‌. இதனை 
“நிலை மின்னியல்‌ கொண்மைத்‌ 
இறன்‌'' என்றும்‌ கூறுவர்‌. 


Capacitor : (மின்னி.) கொண்மி : 
மின்னியல்‌ உழறைகலம்‌. இது 
கொண்மம்‌ உடையது; ஓர்‌ எளிய 
கொண்மியில்‌, மின்‌ காப்பினால்‌ 
பிரிக்கப்படும்‌ இரு உலோகத்‌ தகடு 
கள்‌ அடங்கியிருக்கும்‌. 


capacitor input filter : (மின்‌. ) 
கொண்மி உட்பாட்டு வடிப்பான்‌ : 
தனது உட்பாட்டுச்கு ஒரு கொண்‌ 


மியைப்‌ பயன்‌ படுத்தும்‌ ஒரு 
வடிப்பான்‌. 
capacitor motor : (மின்‌.) 


கொண்மி மின்னோடி: பிளவு நிலை 
மின்னோடியின்‌ ஒரு திருத்தப்‌ 


பட்ட வடிவம்‌. இதில்‌ ஒருதொடர்‌ 
கொண்மிகள்‌ பயன்படுத்தப்படு 
கின்றன. 


capacity load : மின்னோட்ட 
அளவு : மின்வீசை அக்கப்‌ பொறி 
யால்‌ குறித்த காலத்தில்‌ பாதுகாப்‌ 
பாக வெளியேற்றப்படும்‌ மின்‌ 
னோட்ட.த்தின்‌ அளவு. 


cape chise! : (உலோ.வே.) சிற்‌ 
றுளி : வரிப்‌ பள்ளங்கள்‌ அல்லது 
சாவிழிகள்‌ வெட்டுவதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ குறுகிய அலகுள்ள சிற்றுள்‌. 
cape kennedy : (விண்‌.) கென்‌ 
னடி முனை: அமெரிக்காவில்‌ 
புளோரிடா மாநிலத்தின்‌ கிழக்‌ 
குக்‌ கடற்கரையிலுள்ள முனை. 
இங்கு ஏவுகணைகளையும்‌ லிண்‌ 
வெளிக்கலங்களையும்‌ செலுத்துவ 
தற்கான விமானப்‌ படைச்‌ 
சோதனை மையம்‌ உள்ளது. 
இதன்‌ முந்தையப்‌ பெயர்‌ கேனவ 
ரால்‌ முனை. முன்னாள்‌ குடியரசுத்‌ 
தலைவர்‌ கென்னடியின்‌ நினை 
வாகக்‌ கென்னடி முனை என்று 
பெயர்‌ சூட்டப்பட்டது. 
capillarity : (குளி.) நுண்புழை 
ஈர்ப்பாற்றல்‌ : மயிரிழை போன்ற 
நுண்துளையின்‌ ஈர்ப்பொறிவாற்‌ 
றல்‌. 


capillary attraction : (குளி.) 
நுண்துளை ஈர்ப்பாற்றல்‌. 
capillary repulsion: (குளி.) 


நுண்துளை எறிவாற்றல்‌. 

capillary action: (வேதி. ) நுண்‌ 
துளை வினை : மயிரிழை போன்ற 
நுண்ணிய குழாய்களின்‌ வழியே 


திரவங்கள்‌ செல்லும்போது ஏற்ற 
இறக்கத்தை உண்டாக்குகிற ஒட்‌ 
டிணைப்பு மேற்பரப்பு விறைப்புக்‌ 
கூட்டு வினைவாக்கம்‌. 


capillary tube: (குளி.)நுண்புழைக்‌ 
குழல்‌: குளிரால்‌ உறைபதனம்‌ ஊட்‌ 
டும்‌ பொருள்‌ பாய்வதைக்‌ கட்டுப்‌ 
படுத்தப்‌ பயன்படும்‌ சிறிய விட்ட 
முடைய குழல்‌. 


சறital : (க.க. ) தூண்‌ தலைப்பு ௦ 
அலைமேடை, சதுரத்‌ தரண்‌ அல்‌ 
லது தூபியின்‌ உச்சிப்‌ பகுதி. 


capping : (மர.வே.) மூடுகை : 
வேலைப்பாடமைந்த மரத்தின்‌ 
மொந்தைப்‌ பகுதியில்‌ மூடியிடல்‌ 
அல்லது தொப்பியிடல்‌. 


cap screw : தலையணித்‌ திரு 
காணி : ஒரு சுரையுடனோ சுரை 
யின்றியோ  பயன்படுத்தப்படும்‌ 


முடிவாக்கம்‌ செய்யப்பட்ட எந்திர 
மரையாணி, 


capstan : (மின்‌.) தோல்‌ பட்டை 
இயக்கி : தோல்‌ பட்டையை இயக்‌ 
கப்‌ பயன்படும்‌ ஒரு சக்கரம்‌ அல்‌ 
லது பீப்பாய்‌. 

cap stone : (௧.க.) தலையணிக்‌ 
கல்‌ : ஒரு கட்டுமானத்திற்கு தலை 
யணியாக அல்லது மணிமுடியாகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ கல்‌. 

cap strip: (வாறா.) தலையணி 
சிம்பு: ஓர்‌ இறகின்‌ ஆதாரப்‌ பட்டி 
கையின்‌ புறவிளிம்பிலுள்ள 
தொடர்ச்சியான உறுப்பு. 
capsule: (விண்‌.) விண்வெளிக்‌ 
கூண்டு : விண்வெளியில்‌ சுற்றி 
வருவதற்குச்‌ செலுத்தப்படும்‌ கலத்‌ 
தில்‌ மனிதர்‌ அல்லது விலங்கு இருப்‌ 
பதற்கு ஏற்ற சூழலுடன்‌ அமைக்‌ 
கப்பட்டிருக்கும்‌ கூண்டு வடிவக்‌ 
கொள்கலம்‌. 

caption : (அச்சு.) தலைப்பு : ஓர்‌ 
அத்தியாயத்தின்‌ அல்லது கட்டுரை 
யின்‌ மேலுள்ள தலைப்பு. 


135 


captive balloon : (வானூ.) கட்‌ 
டப்பட்ட ஆவிக்கூண்டு : கட்டுப்‌ 
பாடில்லாமல்‌ பறந்துவிடாதபடி 


பூமியுடன்‌ ஒரு வடத்தினால்‌ 
பிணைக்கப்பட்ட ஒர்‌ ஆவிக்‌ 
கூண்டு. 


captive firing: (விண்‌.) சோதனை 
வெடிப்பு: ஒரு முழு ஏவுகணை 
யைச்‌ சோதனை முறையில்‌ வெடித்‌ 
துப்‌ பார்த்தல்‌. இந்தச்‌ சோதனை 
வெடிப்பின்போது உந்து விசை 
யமைப்பு முழுமையாக இயங்குகிற 
தா எனச்‌ சோதித்துப்பார்க்கப்படு 
கிறது. 

கர்‌ : மாற்று: ஏறத்தாழ 3.2 
குன்றிமணி நிறையுள்ள மணிக்கல்‌ 
எடை. 


carbide tools : கார்பைடு கருவி 
கள்‌ : ஆதாரத்திற்காக எல்குத்‌ 
தண்டிலுள்‌ செருகப்பட்ட கார்‌ 
பைடு முனைகலைக்‌ கொண்ட 
கருவிகள்‌. இவை உலோகவேலைப்‌ 
பாடுகளுக்குப்‌ பயன்படுபவை. 


carbohydrate: (வேதி.) கார்போ 
ஹைட்ரேட்‌ : கார்பன்‌ ஹைட்ர 
ஜன்‌, ஆக்சிஜன்‌ அடங்கிய ஒரு 
கூட்டுப்பொருள்‌. இதில்‌ ஹைட்ர 
ஐனும்‌ ஆக்சிஜனும்‌ 2:1 என்ற 
விநிதத்தில்‌ அடங்கியிருக்கும்‌. முக்‌ 
தியமான கார்போலைட்ரேட்டு 
களில்‌ கார்பனின்‌ அணுக்கள்‌ அல்‌ 


லது அணுக்களின்‌ மடங்குகள்‌ 
அடங்கியிருக்கும்‌. 
carbolic acid: (வேதி.) கார்‌ 


பாலிக்‌ அமிலம்‌ : இதனை ஃபினால்‌ 
என்றும்‌ அழைப்பர்‌.கீலெண்ணெய்‌ 
வடிப்பினின்று எடுக்கப்படும்‌ இந்த 
நச்சுப்‌ பொருள்‌ தொற்றொழிப்புப்‌ 
பொருளாகப்‌ பயன்படுகிறது. 

Carbon: (வேதி.) கார்பன்‌ (கரியம்‌) 
(1) கரிமப்‌ பொருள்கள்‌ அனைத்‌ 
திலும்‌ காணப்படும்‌ உலோகத்‌ 


தனிமம்‌ (0). 


136 


(2) விளக்கு என்னும்‌ மின்விளக்‌ 
கில்‌ பயன்படும்‌ சரிமுனைக்கோல்‌. 


(3) கனற்சியில்‌ திடத்‌ தனிம 
மாக இருக்கும்‌ தனிமம்‌. 
carbon arc : (மின்‌.) கார்பன்‌ 


சுடர்‌: சுடர்‌ விளக்குச்‌ செயல்‌ 
முறையில்‌ உள்ளது போன்று இரு 
கார்பன்‌ துருவங்களுக்கிடையில்‌ 
தோன்றும்‌ ஒளிவட்டப்‌ பகுதி. 
இதில்‌ ஒரு கார்பன்‌ மின்முனை 
அல்லது காரீயக மின்முனை 
நிரப்பு உலோகத்துடலோ இல்‌ 
லாமலோ பயன்படுத்தப்படுகிறது. 


carbon black: கார்பன்‌ மை: 
இயற்கை வாயுப்‌ பிழம்பிலிருந்து 
படியும்‌ அடர்‌ கறுப்பு மை. 


carbon brush : (மின்‌.) கார்பன்‌ 
தூரிகை : பார்க்க தூரிகை. 


carbon button : (மின்‌.) கார்பன்‌ 
பொத்தான்‌ : கார்பனால்‌ செய்யப்‌ 
படும்‌ ஒரு பொத்தான்‌. சிலவகைத்‌ 
மிதாலைபேசிச்‌ செலுத்திகளிலும்‌, 
சிலவகைத்‌ தடை மாற்றிகளிலும்‌ 
துடை ஊடகமாகப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 


carbon contact: (மின்‌.) கார்பன்‌ 
தொடு முனைகள்‌ : பார்க்க கொழு 
பனைகள்‌, 


carbon deposit: (தானி.) கார்‌ 
பன்‌ படிவு: உந்து வண்டிகளில்‌ 
உள்ளெரி அறையிலும்‌, சில சமயம்‌ 
ஓரதர்களையும்‌. உதது தண்டு 
வளையங்களையும்‌ சுற்றிப்‌ படியும்‌ 
கார்பன்‌. இது தரக்‌ குறைவான 
பெட்ரோல்‌, உராய்வு எண்ணெய்‌ 
ஆகியவற்றினால்‌ உண்டாகிறது. 


carbon di-oxide : (வேதி.) கார்‌ 
பன்டையாக்சைடு : (C0,) கார்பன்‌ 
எரிபொருள்கள்‌ முழுமையாக உள்‌ 
ளெரிவதால்உண்டாகும்‌ பொருள்‌. 
இது திரவ வடிவில்‌ எல்கு நீள்‌ 
உருளைகளில்‌ கொண்டு செல்லப்‌ 
படுகிறது. தீயணைப்புக்கு வாயு 


வடிவிலும்‌, உலர்‌ பனிக்கட்டி 
என்ற வகையில்‌ திடவடிவிலும்‌ 
பயன்படுகிறது. 


carbon disulphide: (வேதி.) 
கார்பன்‌ டைசல்பைடு : (C54) தூய்‌ 
மையாக இருக்கும்போது இது நிற 
மற்ற திரவம்‌; விரைவில்‌ ஆவி 
யாகக்கூடியது; வெள்ளைப்பூண்டு 
போன்றகாரநெடியுடையது. கந்த 
சம்‌, பாஸ்வரம்‌, அயோடின்‌, 
சோரிகை. கோந்து, பிசின்‌, 
மெழுகு, கொழுப்பு முதலியவற்‌ 
றைக்‌ கரைப்பதற்கான கரைப்பா 
னாகப்‌ பயன்படுகிறது. கார்பன்‌ 
பைசல்பைடு போன்றது. 


carbon filament: (மின்‌.) கார்‌ 
பன்‌ இழை: வெண்சுடர்‌ வீசி எரி 
கற விளக்கின்‌ இழை. இது கார்ப 
னாக்கப்பட்ட ஒரு சரடு அல்லது 
இழையிலானது. 

carbon holder : (மின்‌.) கார்பன்‌ 
பிடிப்பான்‌ : ஒரு சுடர்‌ விளக்கில்‌ 
கார்பன்களை ப்பிடி த்துக்கொண்டு 
ஊட்டுவகற்கான ஒரு சாதனம்‌. 


carbonization : கார்பனாக்கம்‌ : 
தரங்‌ குறைநத கார்பன்‌ எல்கினை 
வெப்பப்‌ பிதனாக்கத்திற்காக ஆக்‌ 
கமைவு செய்தல்‌. இதில்‌, மரக்கரி, 
அல்லது இதற்கெனத்‌ தயாரிக்கப்‌ 
பட்ட ஒரு வாணிகப்‌ பொருள்‌ 
போன்ற கார்பனாக்கப்‌ பொருளு 


டன்‌ ஒரு கொள்சுலத்தில்‌ தரங்‌ 
குறைந்த கார்பன்‌ எல்கினைப்‌ 


பொதிதது வைத்து அதனைப்‌ பல 
மணி நேரம்‌ வரை 2000 பா. 
வரைச்‌ சூடாக்கி, பின்னர்‌ அதனை 
மிக மெதுவாகக்‌ குளிர வைக்கப்‌ 
படுகிறது. 

carbonizing : (மின்‌. பொறி.) 
கார்பனாக்குதல்‌ : ஒரு பொருளை 
ஒரு மூடிய கலத்தினுள்‌ இட்டுத்‌ 
தீவிரமாகச்‌ சூடாக்குதல்‌ மூலம்‌ 
அதனை கார்பனாக ஆக்குதல்‌. 
carbon monoxide: (வேதி.) கார்‌ 
பன்‌ மோனாக்சைடு: இது நிறமற்ற, 


மணமற்ற, சுவையற்ற ஒரு வாயு? 
கொடிய நச்சுத்‌ தன்மை வாய்ந்‌ 
தது. கார்பன்‌ எரிபொருள்களின்‌ 
முழுமையற்ற உள்ளெரிவால்‌ இந்த 
வாயு உண்டாகிறது. 


carbon paper: படிவுத்‌ தாள்‌: மெழு 
கையும்‌ கார்பனையும்‌ சேர்த்து 
கலவை பூசப்பட்ட, படியெடுக்க 
உதவும்‌ மெல்லிய தாள்‌. 


carbon piles: (மின்‌.) கார்பன்‌ 
மின்‌ நிரைகள்‌ : மின்னோட்டம்‌ 
விளைவிப்பதற்கான வகை மாறி 
அடுக்கி வைக்கப்படும்‌ கார்பனா 
லான தகடுகளின்‌ நிரை. இவை 
மிக அதிக மின்னிறக்கச்சோதனை 
தொகுதியில்‌ தடை அலகுகளாகப்‌ 
பயன்படுகிறது. 


Carbon remover : (தானி.) கார்‌ 
பன்‌ அகற்றி : கையினால்‌ பயன்‌ 
படுத்துவதற்கு அல்லது பொறி 
யமைவில்‌ பயன்படுத்துவதற்குப்‌ 
பயன்படும்‌ 2௨.ரசித்‌ தேய்த்து அகற்‌ 
றும்‌ ஓரு கருவி; கார்பன்‌ படிவு 
களை அகற்றுவதற்கு பெட்ரோ 
லுடன்‌ கலத்து பயன்படுத்தப்படும்‌ 
ஒரு திரவம்‌. 


Carbon“rheostat : (மின்‌.) கார்‌ 
பன்‌ தடைமாற்றி: தடையாகச்‌ 
செயற்ப டிம்‌ கார்பன்‌ தகடுகளைப்‌ 
பயன்படுத்தும்‌ ஒரு தடைமாற்றி, 

Carbon 5166! : கார்பன்‌ எஃகு : 
அதிவேக எஃகு அல்லது உலோகக்‌ 
கலவை. எஃகு அல்லாத பிற கருவி 
எல்குகளைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. 
50 புள்ளி கார்பனுக்குக்‌ கீழ்ப்‌ 
பட்ட இது கடினப்படவில்லை 
என்றால்‌, அது குறைந்த கார்பன்‌ 
எஃகு என்று அழைக்கப்படும்‌. 75 


புள்ளி கார்பனால்‌ கடினமாக்க 
முடியும்‌. எனினும்‌, சிறந்த கார்‌ 
பன்‌ எஃ்கில்‌ சுமார்‌ 100 புள்ளி 


கார்பன்‌ அடங்கியிருக்கும்‌. 
Carbon tetrachloride: (வேதி.) 
கார்பன்‌ டெட்ராகுளோரைடு: இது 


187 


எளிதில்‌ தீப்பற்றாத ஒரு திரவம்‌. 
எளிதில்‌ ய்யும்‌ பணிகளில்‌ எண்‌ 
ணெய்‌, பிசுக்கு போன்றவற்றைக்‌ 
கரைப்பதற்கு ஒரு கரைப்பானா 
கப்‌ பயன்படுத்தப்படுகிறது. பல 
வகைத்தீயணைப்புக்‌ கருவிகளிலும்‌ 

யணைப்புப்‌ பொருளாகவும்‌ 
பயன்படுகிறது. 


Carborundum : தோசைக்‌ கல்‌ : 
சிலிக்கன்‌ கார்பைடு போன்ற 
உராய்வுப்‌ பொருள்களைக்‌ குறிக்‌ 
குல்‌ ஒரு வாணிகப்‌ பொருள்‌ 


Carboy : (வேதி.) கண்ணாடிப்‌ 
புட்டி : மூங்கிற்கூடை அணைப்‌ 
புடைய பெரிய உருண்டைக்‌ கண்‌ 
ணாடிப்‌ புட்டி. இது அமிலங்‌ 
களின்‌ கொள்கலமாகப்‌ பயன்படு 


கிறது. இதனை ஒரு மரப்பெட்டிக்‌ 


குள்‌ பாதுகாப்பாக வைத்திருப்‌ 

பார்கள்‌. 

Carburetor : (தானி; எந்‌.) எரி- 
வளி கலப்பி: 


உள்‌ வெப்பா 
லையில்‌ எரி 
பொருளாவி 
யோடு காற்‌ 
றைக்‌ கலக்‌ 
கச்‌ செய்யும்‌ 
அமைவு. 


carburetor 
barrel:sாணி 
எந்‌.) எரி-வளி 
கலப்பி உருளை: எரி-வளி கலப்பி 
யில்‌ உறிஞ்சும்‌ காற்றறையைச்‌ சுர்‌ 
றியிருக்கும்‌ உலோகப்‌ பகுதி. 
அடைப்பானிலிருந்து விளீம்புப்‌ 
பட்டைக்குச்‌ செல்லும்பாதை முழு 
வதற்கும்‌ ஒரு சுவராக அல்லது 
உருளையாக அமைந்திருக்கும்‌. 
Carburetor bow! : (தானி.எந்‌.) 
எரி-வளி கலப்பிக்‌ கலம்‌ : எரி-வளி 
கலப்பியில்‌ திரவ பெட்ரோலை 
அல்லது எரிபொருளைத்‌ தேக்கி 
வைத்திருக்கும்‌ கொள்சலப்பகுதி. 


எரி. வளி கலப்பி, 


138 


Carburetor float : (தானி. எந்‌... 
எரி-வளி கலப்பி மிதவை: இது 
காற்றுப்‌ புகாத ஒரு உலோகக்‌ 
கொள்கலம்‌. இது எரி-வளி கலப்‌ 
பிக்‌ கலத்தில்‌ எரிபொருளின்‌ மீது 
மிதந்து கொண்டிருக்கும்‌. இது 
பிரதான எரிபொருள்‌ குழாயிலி 
ருந்து பெட்ரோல்‌ பாய்வதைக்‌ 
கட்டுப்படுத்துகிறது. 
Carkurizing : எரி-வளி கலப்பி : 
இரும்பை அதாரமாகக்‌ கொண்ட 
உலோகக்‌ கலவைகளை, கார்பன்‌ 
போன்ற பொருள்களுடன்‌ 
இணைத்து உருகுநிலைக்குச்‌ கழே 
சூடாக்குவதன்‌ மூலம்‌ கார்பனு 
டன்‌ இணைத்தல்‌. 


Carburizing flame: எரி-வளி 
கலப்புப்‌ பிழம்பு: வாயுப்‌ பற்ற 
வைப்புப்‌ பிழம்பு. இதில்‌ நடு 


நிலைப்‌ பிழம்பினை உண்டாக்கு 
வதற்குத்‌ தேவைப்படுவதைவிட 
அதிகமான கரிய எரி வாயு அடங்‌ 
கியிருக்கும்‌. 

Car card: கார்‌ விளம்பரம்‌ : கார்‌ 
கள்‌, பேருந்துகள்‌ முதலியவற்றில்‌ 


பயன்படுத்தப்படும்‌ விளம்பரங்‌ 
கள்‌. 

0210956 : கார்‌ சட்டம்‌ : வீடு கப்‌ 
பல்‌ முதலியவற்றின்‌ கூண்டுச்‌ 
சட்டம்‌. 

carcinogen: (நோயி.) புற்றுத்‌ 
தூண்டு பொருள்‌ : புற்று நோய்‌ 


வளரத்‌ தூண்டுதல்‌ செய்யும்‌ 
பொருள்‌. 

Carcinoma : (நோயி.) எலும்புத்‌ 
தசைப்‌ புற்று : எலும்புத்தசை, 
உயிரணுக்கள்‌, உள்ளுறுப்புகள்‌ 
ஆகியவற்றில்‌ உண்டாகும்‌ புற்று 
நோய்‌. இதில்‌ சுற்றுப்புறத்‌ திசுக்‌ 
களைப்‌ புறத்தே தள்ளிவிட்டு, 
அதில்‌ புற்று தானே வளர்கிறது. 
இதனால்‌ தாறுமாறான தசை 
வளர்ச்சி உண்டாகிறது. 


cardboard : (அச்‌சு,) தாள்‌ 


அட்டை : தரங்குறைந்த கனத்த 
தாள்‌ முதல்‌ சீட்டுகள்‌ வெட்டி 
எடுப்பதற்கான கெட்டித்‌ தாள்‌ 
வரைப்‌ பல்வேறு கனத்த விறைப்‌ 
பான காகித அட்டைகளைக்‌ 
குறிக்கும்‌ சொல்‌. 

card compass : (வானூ.) முகப்‌ 
புத்‌ திசைகாட்டி : ஒருவகை காந்‌ 
தத்‌ திசைகாட்டி. இதில்‌, சுழல்‌ 
முளை மீது திருகி இயங்கும்‌ அட்‌ 
டையுடன்‌ இணைந்ர ஒரு காந்தத்‌ 
திசைகாட்டி. இந்த அட்டை 
களில்‌ திசைகள்‌ குறிக்கப்பட்டிருக்‌ 
கும்‌. 

எard-cut: முகப்புச்‌ சித்திரைவேலை: 
சீன கப பின்‌ 
னல்‌ 2வலைப்பாட்டமைப்பு. 
ari : சிக்கெடுப்பு: சணல்‌ 
கம்பளி இழைகளை நூம்பதற்கு 
முன்னர்‌ அவற்றிலுள்ள சிக்கனை 
எடுத்து ஆயத்தம்‌ செய்தல்‌ 
கோய௦10: (மின்‌.) கெஞ்சுப்பை 
வளைவு : தெஞ்சுப்பை வடிவான 
விளைவு. 

Carnot’s cycle: கார்னாட்‌ சுழற்சி: 
துல்லியமான பொறிச்‌ சுழற்சி 
அல்லது தொடர்‌ வெப்ப மாறுதல்‌. 


இந்த முறையினை கார்னாட்‌ 
என்ற பிரெஞ்சு விஞ்ஞானி 
கண்டுபிடித்தார்‌. 

Carnot's principle: (இயற்‌.) 
கார்னாட்‌ தத்துவம்‌ : ஓர்‌ அனல்‌ 
பொழறியினால்‌ செய்யப்பட்ட 


வேலையின்‌ அளவு, அதன்‌ வெப்ப 
அளவை மட்டுமே பொறுத்தது. 
இது பயன்படுத்தப்படும்‌ இடைக்‌ 
காரகியின்‌ சார்பற்றது. 


Carotid artery : (உட.) தலைத்‌ 
தமனி : தலைக்குக்‌ 
குருதியைக்‌ கொண்டு 
செல்லும்‌ இருபெரும்‌ 
தமனிகளில்‌ ஒன்‌ று. 


Carpentry: தச்சு 
வேலை : கட்டிடங்கள்‌, படகுகள்‌ 


முதலியவற்றில்‌ பயன்படுத்தப்படு 
வது போன்ற வெட்டு மரங்களை 
வெட்டி ஒருங்கிணைக்ரும்வேலைப்‌ 


பாடு. 


Carpet strip: (க.க.) தளப்‌ 
பட்டை : கதவுக்கு அடியில்‌ தளத்து 
டன்‌ இணைக்கப்பட்டுள்ள ஒரு 
நீள்வரிப்பட்டை. 

carriage : (க.க.) தாங்கு சட்டம்‌: 
மரப்‌ படிக்கட்டின்‌ படிகளைத்‌ 
தாங்கி நிற்கும்‌ மரச்சட்டம்‌ அல்‌ 
லது எஃருத்‌ துலாக்‌ கட்டை. 
கடைவானிலுள்ள ஏந்தி என்ற 
பகுதி. இது போறியின்‌ சுழலும்‌ 
பகுதிகளிலள்ள உராய்வு தாங்கி 
உருளைகளின்‌ தொகுதிக்கும்‌, இறு 
இத்‌ தொகுதிக்ருமிடையே நகர்‌ 
கிறது. இதனைக்‌ குறுக்காகவும்‌ 
நெடுக்காகவும்‌ நகருமாறு கட்டுப்‌ 
படுத்தலாம்‌. 


Carriage bolt: தாங்கு சட்ட மரை 
யாணி: நீள்‌ உரு 


ளை வடிவுடைய 
Crm அல்லது “பொத்‌ 
தான்‌ போன்ற 
தலையுடைய 
கறுப்பு மரையாணி.இதன்‌ கழுத்து 
சதுரமாக இருக்கும்‌. இதனால்‌ 
மரையாணியை முடுக்கும்போது 
அது திரும்பிவிடாமல்‌ தடுக்கப்படு 
கிறது. 
Carrier wave: ஊர்தி அலை 
வரிசை : தொலைக்காட்சி தூண்டு 
விசைகளை அனுப்புவதற்கான 
வானளொலிஅலைவரிசை.தொலைக்‌ 
காட்சியில்‌, ஒளிக்காகவும்‌, ஒலிக்‌ 
காகவுமாக இரண்டு அலைவரிசை 
கள்‌ பயன்படுத்தப்படுகின்‌ றன. 
Carron oil : (வேதி.) கலப்பு எண்‌ 
ணெய்‌ : ஆளிவிதையும்‌ , சுண்ண 
நீரும்‌ கலந்த ஒரு கலவைத்‌ தைலம்‌. 
இது தீப்புண்களை ஆற்றக்‌ கூடி 
யது. 
Carrying capacity : 


மரையாணி 


ஏற்பளவு : 


139 


ஒரு மின்‌ கடத்தி மூலம்‌ பாதுகாப்‌ 
பாக மின்னோட்டத்தைச்‌ செலுத்‌ 
தக்கூுடிய மிக அதிக அளவு. 
இதனை “ஆம்பியர்‌' என்ற மின்‌ 
னோட்ட அலகில்‌ குறிப்பர்‌. பல்‌ 
வேறு வடிவளவுகளிலுள்ள கம்பி 
களின்‌ ஏற்பளவுத்‌ திறன்‌ தேசிய 
மின்னியல்‌ அட்டவணையில்‌ 
தொகுக்கப்பட்டுள்ளது. 


carter process : (வேதி.) கார்ட்‌ 
டர்‌ செய்முறை: அணுவாக்கச்‌ 
செய்முறை ஒன்றின்‌ மூலம்‌ வெள்‌ 
ளீயம்‌ தயாரிக்கும்‌ முறை. இது 
பழைய டச்சுச்‌ செய்முறைப்படி 
தயாரித்த வெள்ளீயத்தின்‌ வேதி 
யியல்‌ பண்புகளையே கொண்டி 
ருக்கும்‌. 

cartoon : (அச்சு.) வரைபடம்‌ : 
வண்ணப்படம்‌ எழுதுதற்கு மாதிரி 
யாகத்‌ தடித்த. தாளில்‌ எழுதப்‌ 
படும்‌ வரைபடம்‌. 


car-touche : (௧.க.) சுருள்வளை 
யம்‌ : அரசர்‌ பெயர்களையும்‌ தெய்‌ 
வப்‌ பெயர்களையும்‌ கொணடுள்ள 
நீள்வட்ட வளையம்‌. 

cartridge fuse: (மின்‌.) வெடி 
யுறை உருகி : உருகி வெடிக்கும்‌ 
போது சுடரைக்‌ கட்டுப்படுத்து 


தற்காக ஓரு காப்புக்‌ குழலில்‌ 
அடைத்து வைக்கப்படும்‌ ஓர்‌ 
உருகி, 


சோயா : செதுக்கு வேலைப்பாடு : 
மரத்தில்‌ அல்லது தந்தத்தில்‌ 
இழைக்கப்படும்‌ செதுக்குச்‌ சித்திர 


வேலைப்பாடு. 


௦952: புத்தக மேலட்டை: (1) புத்த 
கத்தை அச்சிட்டுத்‌ தைத்த பிறகு 


அதற்குப்‌ போடப்படும்‌ மேலட்‌ 
டைப்பகுதி. 

(2) அச்சுக்கலையில்‌ அச்சுப்‌ 
பொறுக்குத்‌ தட்டு. 


(3) ஒரு வார்ப்படத்தின்‌ அரைச்‌ 
சாந்துத்‌ தோரணை. 


140 


case hardening : (நோயி,) கரிய 
கக்‌ கடும்பதப்படுத்தல்‌ : பரப்பில்‌ 
கரியக மூட்டுவதன்‌ மூலம்‌ இரும்‌ 
பைக்‌ கடும்பதப்படுத்துதல்‌. 
casein: (வேதி.) பால்‌ புரதம்‌: 
உறைபாற்‌ கட்டியின்‌ அடிப்‌ 
படைக்‌ கூறாக அமைந்துள்ள 
பால்‌ புரதம்‌. காலிக்கோ அச்சிடும்‌ 
முறையில்‌ பயன்படுகிறது. நீர்‌ 
வண்ணங்கள்‌, வண்ண மெரு 
கெண்ணெய்கள்‌, தோல்‌ பதனிடல்‌ 
முதலியவற்றில்‌ ஒட்டுப்‌ பசையா 
கப்‌ பயன்படுகிறது. 


casein plastics : (வேதி.) பால்‌ 
புரதக்‌ குழைமங்கள்‌ : பால்‌ புரதத்‌ 
திலும்‌ மற்றப்‌ புரதங்களிலும்‌ 
உள்ள அடிப்படையான மூலப்‌ 
பொருள்‌. இது தகடுகளாகவும்‌, 
சலாகைகளாகவும்‌, குழாய்களாக 
வும்‌ வட்டுருளைகளாகவும்‌ தயா 
ரிக்கப்படுகிறது. இது பொத்தான்‌ 
கள்‌, பால்‌ காம்புகள்‌ புதுமைப்‌ 
பொருள்கள்‌ , அணிமணிகள்‌, முத 
லியன தயாரிக்கப்‌ பயன்படுகிறது. 


casement window: (௧,௪.) 
வடக்குப்‌ பலகணி : உட்புறமாக 
அல்லது வெளிப்புறமாகத்‌ திறக்‌ 
கும்‌ வகையில்‌ அமைந்த மடக்குப்‌ 
பலகணி வெளிப்புறமாகக்‌ காற்று, 
மமை, வெப்பக்‌ காப்புடையதாக 
இருக்கும்‌. 

0856 80% : (அ௮ச்சு,) அச்சுத்தட்டு 
அடுக்குச்‌ சட்டம்‌: அச்சகப்‌ பொறுக்‌ 
குத்‌ தட்டு வைப்பதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ ஓர்‌ அடுக்குச்‌ சட்டம்‌. 
Casing: (௪.சு.) கவிகை : ஒரு 
சன்னலை அல்லது கதவினைச்‌ 
சுற்றியுள்ள கவிகை அமைப்பு. 
casket : பேழை : விலையுயர்ந்த 
பொருள்களை வைப்பதற்குரிய 
சிறிய பெட்டி அல்லது பெட்டகம்‌. 


௦85101 : (அச்சு.) காஸ்லான்‌ அச்‌ 
சுருப்படிவம்‌ : வில்லியம்‌ காஸ்லான்‌ 


என்பவர்‌ உருவாக்கிய அச்சுருப்‌ 
படிவம்‌. 


cassiterite : (உலோ.) காசிட்ட 
ரைட்‌ : வெள்ளீயம்‌ எடுக்கப்படும்‌ 
கனிமப்‌ பொருள்‌. 


0854 : (அச்சு.) வார்ப்பட அச்சு : 
வார்த்து உருவாக்கப்பட்ட அச்சு 
உருவம்‌. 

cast brass : (உலோ.) வார்ப்புருப்‌ 
பித்தளை : இது ஓர்‌ உலோகக்‌ 
கலவை. இதில்‌ 65% செம்பும்‌, 
35% துத்தநாகமும்‌ கலந்திருக்கும்‌. 
கடினததன்மையை அதிகரிப்பதற்‌ 
காக இது சிறிதளவு சேர்க்கப்படு 
கிறது. 

எ௮5'tellated : (பொறி.) அரண்‌ 
மாடம்‌ போன்ற : அரண்மாளிகை 
போன்று கோட்டை கொத்தளக்‌ 
கூட கோபுரங்களையுடைய கட்ட 
மைப்பு. 


அரண்மாடம்‌ போன்ற அமைப்‌ 
புடைய ஒரு மரையாணி, இதன்‌ 
நீளத்தில்‌ ஒரு பகுதி, கடையாணி 
களை ஏற்பதற்கு ஏற்றவாறு 
வளைக்கப்பட்டு, துளை விளிம்பும்‌ 
அமைக்கப்பட்டிருக்கும்‌. 

caster: (தாணி:எந்‌.) சாய்வுப்‌ 
பொறிப்பு : இருசின்‌ இணைப்புக்‌ 
கொண்டியின்‌ தலைப்பக்கம்‌ கழ்‌ 
முனையின்‌ பின்புறமாக இருக்கு 
மாறு அமைத்து, நூற்புக்கதிரின்‌ 
உடற்பகுதிக்கு 29-3 சாய்வாக 
இருக்குமாறு இருசினை அமைக்‌ 
கும்‌ விளைவினை இது குறிக்கிறது. 
இந்த விளைவின்‌ மூலம்‌ முன்‌ சக்க 
ரங்கள்‌. கார்‌ செல்லும்‌ திசை 
யிலேயே ஒருங்கிசைவதற்கு வழி 
உண்டாகிறது. 

08516 cup : சாய்வுப்‌ பொறிப்புக்‌ 
குவளை : ஒரு சாய்வுப்‌ பொறிப்‌ 
பின்‌ கீழ்‌ வைக்கப்பட்டுள்ள கண்‌ 
ணாடி அல்லது மரக்‌ குவளை. இது 
தளத்தைப்‌ பாழ்படுத்தி விடாமல்‌ 
தவிர்ப்பதற்காக ஒரு விரிந்த பரப்‌ 


பளலில்‌ ஒரு அறைகலன்‌ நிற்கு 
மாறு அதன்‌ பளுவைப்‌ பரவலாக்கு 


வதற்கு உதவுகிறது. 


௦85110 : (வேதி.) வார்ப்பு: களி 
மண்ணிலிருந்து வார்ப்படங்களில்‌ 
மட்பாண்டங்கள்‌-செய்யும்‌ முறை. 
உலோகக்‌ கலையில்‌ திரவ நிலை 
யிலுள்ளஉலோகத்தை வார்ப்படத்‌ 
தில்‌ ஊற்றி உலோகப்‌ பகுதிகளை 
உருவாக்குதல்‌. இயைபியக்கத்திற்கு 
உள்ளாக்கப்பட்ட பிசினைத்‌ திரவ 
வடிவில்‌ வார்ப்படத்தில்‌ ஊற்றிக்‌ 
கெட்டியாக்குதல்‌. 

casting copper : (உலோ.) 
வார்ப்புச்‌ செம்பு: இது மின்பகுப்புச்‌ 
செம்பையும்‌, ஏரிப்‌ படுகையில்‌ 
கிடைக்கும்‌ செம்பையும்‌ விடத்‌ 
தரத்தில்‌ குறைந்தது. இது பல்‌ 
வேறு செம்புக்‌ கனிமங்களிலிருந்‌ 
தும்‌, பித்தளை வார்ப்படத்‌ 
தொழிற்‌ சாலைகளில்‌ துணைப்‌ 
பொருளாகவும்‌ பெறப்படுகிறது 


casting off: (அச்சு.) வார்ப்புப்‌ 
பகுப்பீடு: பக்கங்களாகப்‌ பகுப்பீடு 
செய்வதை அளவீடு செய்வதற்‌ 
கான அளவீட்டுமுறை. 


casting strains : (உலோ.) 
வார்ப்பு இழுவிசை : வார்ப்படத்‌ 
தில்‌ குளிர்விக்கும்‌ போது ஏற்படும்‌ 
சுருக்கத்தால்‌ உண்டாகும்‌ 
விளைவு. 


castingup: (அச்சு.) வார்ப்புக்‌ 
கணிப்பு: அச்சுக்கோப்புக்கான 
செலவினைத்‌ தீர்மானிப்பதற்காக 
அச்சுக்கோப்பின்‌ அளவை அள 


விடுதல்‌. 


Cast iron : வார்ப்பிரும்பு : கரிமம்‌, 
பசைமம்‌ முதலிய கரிய வகைகளை 
எல்கில்‌ சேர்ப்பதிலும்‌ மிகுதியாகச்‌ 
சேர்ப்பதால்‌ மீண்டும்‌ வேலைப்‌ 
பாட்டுக்கு உதவாத நிலையுடைய 
வார்ப்பட இரும்புக்‌ கலவை. 

cast iron boiler : வார்ப்பிரும்புக்‌ 


14l 


கொதி கலன்‌ : வார்ப்பிரும்பினால்‌ 
கிடைமட்டத்திலோ செங்குத்தா 
கவோ உருவாக்கப்படும்‌ கொள்‌ 
கலம்‌. குறைந்த அழுத்த நீராவி 
அல்லது வெந்நீர்‌ தயாரிக்க இது 
பயன்படுகிறது. சிறிய வடிவளவி 
லான கொதிகலன்கள்‌ வட்ட வடி 
வளவிலான நெருப்பு வைக்கும்‌ 
சணப்புத்‌ தட்டுடனும்‌, இணைப்‌ 
புத்‌ தட்டுகளுடனும்‌ இணைக்கப்‌ 
பட்ட திடைமட்டப்‌ பகுதியுடனும்‌ 
தள்ளு காப்புகளுடனும்‌ அமைந்‌ 
இருக்கும்‌. பெரிய வடி வளவிலான 
வை பெரும்பாலும்‌ செவ்வக வடி 
வில்‌ செங்குத்தாக அமைந்திருக்‌ 
கும்‌, இந்தப்‌ பகுதிகளை நீராவி 
அல்லது நீர்‌ செல்வதற்கான தள்ளு 
காம்புகளுடன்‌ உட்புறமாக 
இனை த்திருப்பார்கள்‌. 


cast phenolic resins : (வேதி.) 
(குழை. ) வார்ப்புக்‌ கரியப்‌ பிசின்‌ : 
கரியகக்காடி, பார்மால்டிஹைடு 
ஆகியவற்றிலிருந்து தயாரிக்கப்‌ 
படும்‌ ஒரு வகைப்‌ பீரின்‌. இது 
எளிதில்‌ தீப்பற்றுவதில்லை. இது 
எந்திரத்தின்‌ உதவியால்‌ எளி தல்‌ 
வினையாற்றக்‌ கூடியது. இது, 
சேண அணை துணிகள்‌, அலங்‌ 
காரப்‌ பொருள்கள்‌, ஒளிரும்‌ வண்‌ 
ணங்கள்‌ முதலியவை தயாரிக்கப்‌ 


பயன்படுகிறது. 


cast resinoids : (குழை.) வார்ப்‌ 
புப்‌ பிசின்‌ பொருள்கள்‌ : வார்ப்பட 
முறை மூலமாக உருவாக்கப்படும்‌ 
பிளாஸ்டிக்‌ பொருள்கள்‌. 


ast steel: (எந்‌.) வார்ப்பு உருக்கு: 
வார்ப்பட முறை மூலமாக தேவை 
யான வடிவத்தில்‌ உருவாக்கப்‌ 
படும்‌ எஃகு, 

Cat : கோக்காலி : முக்காலி. 
இணைந்த ஒரு ல்லி இதில்‌ 
நெருப்பில்‌ சூடாக்குவதற்காகப்‌ 
பண்டம்‌ பாத்திரங்களைத்‌ தாங்‌ 
கும்‌ ஒரு முக்காலி மே ற்பகுதியில்‌ 
அமைந்திருக்கும்‌. 


143 


Catalpa : (மர.வே.) காட்டால்பா 
மரம்‌: நெஞ்சுப்பைபை போன்ற 
இலைகளையும்‌, ஊது கொம்பு 
போன்ற மலர்களையும்‌ உடைய 
ஒருவகை மரம்‌. இதனை அவரை 
என்றும்‌, சுருட்டுமரம்‌ என்றும்‌ 
அழைப்பர்‌. இதன்‌ வெட்டுமரம்‌ 
மென்மையானது; சொரசொரப்‌ 
பானது. ஆயினும்‌, மண்ணுடன்‌ 
இணைந்திருக்கும்‌ போது நெடு 
நாட்களுக்கு உழைக்கக்கூடியது. 
இதனை, கம்பங்கள்‌, ஆதாரக்கட்‌ 
டைகள்‌ தயாரிக்கப்‌ பயன்படுத்து 
கிறார்கள்‌. 

Cataract: (நோயி.) கண்புரை 
நோய்‌ ௨ முதுமை காரணமாகக்‌ 
கண்ணின்‌ விழித்‌ திரையில்‌ வெண்‌ 
படலம்‌ ஏற்படுவதால்‌ பார்வை 
மங்குதல்‌. 


எatalyst: (வேதி.) வினையூக்கி: 
தான்‌ எவ்வித மாறுதலோ மாற்‌ 
றமோ அடையாமல்‌ ஒரு வேதி 
யியல்‌ மாற்றத்தை உண்டாக்கு 
வதற்குத்‌ துணை செய்கிற ஒரு 
பொருள்‌. 

பிளாஸ்டிக்கில்‌ வேதியியல்‌ 
வினையைத்‌ தூண்டிலிடுகிற ஒரு 
திரவப்‌ பிசினுடன்‌ அல்லது பிசின்‌ 
கூட்டுப்‌ பொருளுடன்‌ சேர்க்கப்‌ 
படும்‌ ஒரு வேதியியல்‌ பொருள்‌. 
இது மூலக்கூறுகளை ஒருங்கிணை 
த்து ஒரு சங்கிலி போல்‌ பிணைக்‌ 
ம்‌. வினை முடிந்ததும்‌ பிசின்‌ 
கட்டி யாகிவிடும்‌. 


Catapult: (வானூ.) எறிவிசைப்‌ 
பொறி: கப்பல்‌ தளத்திலிருந்து 

காய விமானத்தைப்‌ பறக்கச்‌ 
செய்வதற்கான பொறியமைப்பு. 


catch basin: நீர்தேக்கக்‌ குழி: சாக்‌ 
கடையில்‌ கசடு பிரித்து நிறுத்தும்‌ 
குழிபயமைவு. 


catch line: (அச்சு) கொளுவரி: 
ஒரு விளம்பரத்தில்‌ பிரதான வரி 
களைக்‌ கட்டிப்‌ பிணைப்பதற்குத்‌ 


தேவையான ஒரு வரி. எனினும்‌ 
இதில்‌ தேவையற்ற சொற்களும்‌ 
அடங்கியிருக்கும்‌. 

catenary: (sணி.) சங்கிலி 
வளைவு: செங்குத்துக்‌ கோட்டில்‌ 
அமையாத இரண்டு குற்றுக்களி 
லிருந்து தளர்த்தியாகத்‌ தொங்கும்‌ 
ஒரு சீரான சங்கிலியினால்‌ ஏற்‌ 
படும்‌ நெளிவு. 


cathead ; (எந்‌.) கேட்ஹெட்‌ : ஒரு 
சுழல்‌ தண்டுடன்‌ பொருத்தப்பட்‌ 
டுள்ள ஒருவளையம்‌. குதிகால்‌ 
இல்லாத அடுக்குத்‌ இருகுகள்மூலம்‌ 
இந்த வளையம்‌ இணைக்கப்பட்‌ 
டிருக்கும்‌. இது ஒரு நிலையான 
ஆதாரத்தினால்‌ வேலைப்பாட்டில்‌ 
குறி எதுவும்‌ ஏற்படாமல்‌ தடுக்‌ 
கிறது. 

cathode follower (மின்‌. ) எதிர்‌ 
முனைப்‌ பின்னோடி : ஒரு சுற்று 
வழியல்லாத எதிர்முனை தடுப்‌ 
பானின்‌ குறுக்காக மின்விசையை 
எடுத்துச்‌ செல்லும்‌ மின்பெருக்கி. 
cathode rays : (மின்‌.) எதிர்மின்‌ 
கதிர்கள்‌ : மின்வெடி நிகழும்‌ காற்‌ 
றொழி குழலின்‌ எதிர்மின்‌ வாயி 
லிருந்து செல்லும்‌ எதிர்மின்‌ 
ஆற்றல்‌ செறிவற்ற துகள்களின்‌ 
மின்னோட்டம்‌. 

cathode-ray screen : எதிர்மின்‌ 
கதிர்த்‌ திரை : எதிர்மின்‌ கதிர்க்‌ 
கொடியைத்‌ திருப்பி ஒளியியக்கத்‌ 
திரை மீது விழச்செய்ய உதவும்‌ 
அமைவு, 

cathod-ray tube: (மின்னி.) 
எதிர்மின்‌ முனைக்‌ கதிர்க்குழல்‌ : 
எதிர்மின்‌ கதிர்க்‌ கொடியைத்‌ 
திரும்பி ஒளியியக்கத்‌ திரைமீது 
விழச்செய்யும்‌ ஒரு மின்னணுவியல்‌ 
OFC, 

௦2110: (மின்‌.) எதிர்க்குறையணு: 
ஒரு மின்கலத்தில்‌ எதிர்மின்‌ மனன 
யில்‌ தோன்றும்‌ தனிமம்‌ அல்லது 
நேர்மின்‌ அயனி. 


எatwaliஈ: (வானூ.) ஒடுங்கு 
பாதை : கட்டிறுக்கமான விண்‌ 
கலத்தின்‌ அடிக்கட்டை நெடுகி 


லும்‌ உள்ள ஒடுங்கிய நடை 
பாதை. 
cat-whisker : (மின்‌.) இழைத்‌ 


தந்தி: கம்பில்லா உருமணி ஒலி 
வாங்கிக்‌ கருவியில்‌ வேண்டியவாறு 
அமைத்துக்‌ கொள்ளக்‌ கூடிய 
இழைத்‌ தந்தி, 

எப: (பட்‌.) வளைதண்டு : ஒரு 
வளைவு மேற்பரப்பு வடிவில்‌ 
மேலோட்டுப்‌ பலகையாக அமைக்‌ 
கப்‌ பயன்படும்‌ ஒரு கருவி. 


எaulicuius : (க.க.) தூண்‌ தண்டு! 
கொரிந்திய பாணியிலுள்ள தூண்‌ 
தலைப்பில்‌ முதன்மையான தண்டு 
களில்‌ ஒன்று. 
எகlkiாஏ: நீர்காப்புச்‌ செய்தல்‌ : 
பலகை மூட்டுக்களை நீர்க்காப்‌ 
புடையதாகச்‌ செய்தல்‌. 
நார்க்கயிறு - உருகிய நிலக்கீல்‌ 
ஆகியவற்றைக்‌ கொண்டு பலகை 
களின்‌ சந்திப்பு இடைவெளியை 
அடைத்து நீர்‌ புகாதவாறு செய்‌ 
தல்‌. 
caustic soda : (வேதி.) கடுங்‌ 
காரத்‌ தீயதை : (11௨014) சோடி 
யம்‌ ஹைடிராக்சைடு - பஞ்சாலை 
களில்‌ தரய்மைப்படுத்துவ தற்கும்‌ 
ஆடைகளைத்‌ தூய்மை செய்வதற்‌ 
கும்‌ பயன்படும்‌ பொருள்‌. 
cavetto: (௧.க.) குழிவார்ப்பு : 
கால்‌ வட்ட வடிவமான உட்கு 
வான வார்ப்படம்‌. 


எavil: குழிவுச்‌ சம்மட்டி ட ஒரு 
மூனை மங்கலாகவும்‌ ஒரு முனை 
உட்குழிவாகவும்‌ உள்ள ஒரு 
வகைக்‌ கனமான சம்மட்டி, வடி 
சுரங்கங்களில்‌ கற்களை வடி 
வமைப்பதற்குப்‌ பயன்படுகிறது. 


cavitation: (விண்‌.) நீர்மக்குமிழ்‌: 
மிகக்‌ குறைந்த அழுத்த நிலையில்‌ 


144 


ஒரு பாயும்‌ திரவத்தில்‌ காற்றுக்‌ 
குமிழிகள்‌ உண்டாதல்‌. 


cavity : (sகழை.) உட்குழி: எந்‌ 
திரத்தைப்‌ பயன்படுத்தி அல்லது 
பல்வெட்டுச்‌ சக்கரத்தின்‌ மூலம்‌ 
வார்ப்படத்தில்‌ செய்யப்படும்‌ 
குழிவுகளின்‌ எண்ணிக்கையை 
பொறுத்து, “ஒரே உட்குழிவு அல்‌ 
லது பல உட்குழிவுகள்‌'' கொண்ட 
வார்ப்படங்கள்‌ தயாரிக்கப்படுகின்‌ 
றன. 


யத்‌ jrasonator : ழ்‌ புழை 
ஒலியதிர்வி : ஒரு குறிப்பிட்ட 
அலை வெண்ணில்‌ இசைவிப்பு 
செய்யப்பட்ட மின்‌ சுற்றுவழி 
யாகச்‌ செயற்படும்‌ ஒர்‌ உலோக 
உட்புழை. 

cedar chest: தேவதாரு பேழை : 
வீடுகளில்‌ பயன்படுத்தப்படும்‌ பல்‌ 
வேறு வடிவளவுகளிலுள்ள ஒரு 
வகைப்‌ பேழை. இதில்‌ கம்பளி 
ஆடைகளைப்‌ பல மாதங்கள்‌ 
கெடாமல்‌ பாதுகாப்பாக வைக்க 
லாம்‌. 


ediila: (அச்சு. ) ஒளிக்‌ குறியீடு” 
சி (C) என்ற எழுத்தின்‌ கழ்‌ 
இடப்படும்‌ ஒலி வேறுபாட்டுக்‌ 
குறியீடு. 

௦61119 : (வானூ.) விமான மேல்‌ 
வரம்பு : விமானம்‌ பறக்கக்‌ கூடிய 
உயரத்தின்‌ எல்லை. 


ceiling balloon : (வாஜூ.) மேல்‌ 
வரம்பு ஆவிக்கூண்டு : சுதந்திர 
மாக மேலேறிச்‌ செல்லும்‌ ஒரு 
சிறிய அவிக்கூண்டு. இது மேலே 
றிச்‌ செல்லும்‌ வேகத்தை அறிந்து 
கொள்ளலாம்‌. விமானம்‌ பறக்கக்‌ 
கூடிய உயரத்தின்‌ மேல்‌ எல்லை 
யை இதன்‌ மூலம்‌ அறுதியிடலாம்‌. 
ceiling - height indicator: 
(வானூ.) மேல்‌ வரம்பு உயரங்‌ காட்‌ 
டுங்‌ கருவி : மேல்‌ முகட்டின்‌ மீது 
ஒளி நிழல்‌ வடிவங்களைப்‌ படிய 


[44 


வைக்கும்‌ கருவியினால்‌ உண்டாக்‌ 
கப்பட்ட ஒளிரும்‌ திட்டினை ஒரு 
குறிப்பிட்ட நிலையிலிருந்து பார்க்‌ 
கும்போது கிடை நிலையிலிருந்து 
அந்தத்‌ திட்டின்‌ உயரத்தை அள 
விடக்கூடிய ஒரு சாதனம்‌. 


ceiling joist: (௧.௧.) முகட்டுத்‌ 
தூலக்‌ கட்டை : முகட்டில்‌ தாங்கி 
நிற்கும்‌ மரத்தினாலான குறுக்குக்‌ 
சட்டை. இது வரிச்சல்‌, சாந்துக்‌ 
கலவை போன்றவற்றின்‌ மூலம்‌ 
முகட்டுடன்‌ இணைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌. 

ceiling projector: (uானூ.) 
மேல்‌ வரம்பு ஒளியுருப்படிவக்‌ கருவி: 
ஒரு மேகக்‌ கூட்டத்தின்‌ அடியி 
லுள்ள ஒளிரும்‌ மண்டலம்‌ ஒன்றை 
உண்டாக்கும்‌ ஓர்‌ ஒளியுருப்படி வக்‌ 
கருவிக்கு மேலே மேகக்‌ கூட்டத்‌ 
இன்‌ அந்தப்‌ பகுதியின்‌ உயரத்தை 
நிருணயிப்பதற்கு இது பயன்படு 
கிறது. 

celestial guidance: ( விண்‌.) 
விண்வெளி வழிகாட்டி : விண்ண 
கப்‌ பொருள்களைப்‌ பொறுத்து 
ஏவுகணையை அல்லது வேறு 
கலத்தை வழிகாட்டிச்‌ செலுத்தும்‌ 
அமைவு. 

celestial mechanics (விண்‌,) 
விண்ணக எந்திரவியல்‌ : ஈர்ப்புப்‌ 
புலங்களின்‌ பாதிப்பின்‌ கீழ்‌ விண்‌ 
ணகப்‌ பொருள்களின்‌ இயக்கங்‌ 
களை ஆராய்தல்‌. 


௦611: (மின்‌.) மின்கலம்‌: மின்‌ 
ஆற்றல்‌ உண்டாகும்‌ மின்கல 
அடுக்கில்‌ அல்லது வேதியியற்‌ 
செயற்பாட்டினை நேர்மாறாகத்‌ 
தாக்கக்கூடிய மின்கல அடுக்கின்‌ 
ஒற்றை அலகு. 

lla: (க.க.) நிலவறை: ஒரு 
கட்டிடத்தின்‌ முக்கியப்‌ பகுதிக்கு 
அடித்தளத்திலுள்ள அறை ௮ல்‌ 
லது அறைகள்‌. இதில்‌ வெப்ப 
மூட்டும்‌ சாதனமும்‌ அதன்‌ 


துணைக்‌ கருவிகளும்‌ வைக்கப்பட்‌ 
டிருக்கும்‌. பொதுவாகத்‌ தரைமட்‌ 
டத்திலிருந்து தாழ்ந்த மட்டத்தில்‌ 
முழுவதுமாக அல்லது பகுதியாக 
நிலவறை தாழ்ந்திருக்கும்‌. 


cellaret : புட்டிப்‌ பெட்டி : பட்டி 
கள்‌ வைப்பதற்கான ஒரு இழுப்‌ 
பறைப்‌ பெட்டி. 


ce'lophane : (வேதி.) செலோ 
ஃபேன்‌ : பரப்பசைச்‌ சத்தினின்‌ 
றும்‌ செய்யப்படும்‌ பளிங்கு நிறத்‌ 
தாள்‌ போன்ற பொதிபொருளின்‌ 
வாணிக உரிமைப்‌ பெயர்‌. 


cellule: (வேதி.) கண்ணறை 
அல்லது சிற்றறை : ஒரு விமானத்‌ 
தில்‌, இறகுகளின்‌ கட்டமைப்பு 
முழுவதும்‌ உடற்பகுதியின்‌ ஒரு 
புறமுள்ள இறகின்‌ தாங்கணைவும்‌ 
அமைந்துள்ள பகுதி, 


cellulith : மரக்கூற்றுப்‌ பொருள்‌ : 
மரக்கூழை ஒரு சீரான பிண்ட 
மாகத்‌ திரட்டி, பின்னர்‌ அதனை 
உலரவைப்பதன்‌ மூலம்‌ இது தயா 
ரிக்கப்படுகிறது. இதில்‌ மரத்தில்‌ 
செய்வது போன்று வேலைப்பாடு 
கள்‌ செய்யலாம்‌. இது வன்கந்தகத்‌ 
திற்கு மாற்றுப்‌ பொருளாகப்‌ 
பயன்‌ படுத்தப்படுகிறது. 
celluloid: (வேதி.) செல்லு 
லாய்டு/நெகிழ்பொருள்‌ : கற்பூரத்‌ 
தையும்‌ பருத்தி இழைமத்தையும்‌ 
கொண்டு தயாரிக்கப்படும்‌ ஒரு 
கலவை நெகிழ்பொருள்‌. மிக எளி 
தில்‌ தீப்பற்றக்‌ கூடியது. 

உள்‌ இழைப்பு வேலைப்பாடு 
களில்‌ தந்தத்திற்குப்‌ பதிலாகப்‌ 
பயன்படும்‌ தந்தம்‌ போன்‌ றநெகிழ்‌ 
பொருள்‌. 


cellulose : (வேதி.) செல்லுலோஸ்‌ 
செடியினங்களின்‌ மரக்கட்டை 
களுக்கும்‌, பருத்தி போன்ற இழை 
மங்களுக்கும்‌, உயிர்மங்களின்‌ புறத்‌ 
தோட்டுக்கும்‌ மூலமான பொருள்‌. 


celulose acetate: (வேதி;குழை) 
செல்லுலோஸ்‌ அசிட்டேட்‌ : இது 
சூட்டால்‌ நிலையாக இறுகிவிழும்‌ 
தன்மையுடைய ஒரு பிளாஸ்டிக்‌ 
பொருள்‌. வலிமையும்‌, உரப்பும்‌ 
இதன்‌ சிறப்பியல்புகள்‌. பல்வேறு 
வண்ணங்களில்‌ இது கிடைக்கிறது. 
உந்துகலத்தின்‌ இயக்குச்‌ சக்கரங்‌ 
கள்‌, அலங்காரப்‌ பொருள்கள்‌, 
ஊற்றுப்‌ பேனாக்கள்‌, மின்‌ கருவி 
கள்‌ முதலியன தயாரிக்கப்‌ பயன்‌ 
படுகிறது. இது மென்மையான 
உலோகங்களைப்‌ (போலவே 
செயற்படுதிறது. 


cellulose acetate butyrate : 
(வேதி;குழை ) செல்லுலோஸ்‌ அசிட்‌ 
டேட்‌ பூட்டைரேட்டு: செல்லு 
லோஸ்‌ அசிட்டேட்‌ தயாரிக்கும்‌ 
அதே செய்முறைப்படி பூட்டைரிக்‌ 
அமிலத்தையும்‌, அசிட்டிக்‌ அமிலத்‌ 
தையும்‌, நீர்‌ நீக்கப்பட்ட காடிகளு 
டன்‌ கலந்து தயாரிக்கப்படுகிறது. 
இந்த வகைப்‌ பிளாஸ்டிக்கிலிருந்து 
தயாரிக்கப்படும்‌ பொருள்கள்‌ 
ஈரத்தைக்‌ குறைவாக ஈர்க்கிறது) 
செல்லுலோஸ்‌ அசிட்டேட்டால்‌ 
செய்த பொருள்களைவிட அதிக 
மாக வெப்பத்தைத்‌ தாங்கும்‌ 
திறன்‌ வாய்ந்தவை. கைப்பிடிகள்‌, 
பெட்டிகள்‌ முதலியன செய்வதற்‌ 
கான வார்ப்படக்‌ கலவைப்‌ பொரு 
ளாகப்‌ பயன்படுகிறது. 


cellulose nitrate :(வேதி;குழை.) 
செல்லுலோஸ்‌ நைட்ரேட்‌ : 
மிகப்‌ பழமையான பிளாஸ்டிக்கு 
களில்‌ ஒன்று. செல்லுலாயிடு, பைர 
லின்‌, அமரித்‌ போன்ற பல பெயர்‌ 
களில்‌ இது அழைக்கப்படுகிறது. 
மெருகெண்ணெய்கள்‌; பசைக்‌ குழ 
ம்புகள்‌, சலாகைகள்‌, குழாய்கள்‌, 
தகடுகள்‌ வடிவில்‌ கிடைக்கும்‌. இது 
பல்வேறு வண்ணங்களில்‌ பயன்படு 
கிறது. 

cellulosic: (குழை. ) மரக்கூற்றுத்‌ 
தன்மையுடையது : இது வெப்பத்‌ 
தால்‌ இளகிக்‌ குளிரில்‌ இறுகும்‌ 


— 
il 


145 


இயல்புடைய பிளாஸ்டிக்‌ குடும்பத்‌ 
தைக்‌ குறிக்கிறது. செல்லுலோஸ்‌ 
அசிட்டேட்‌ போன்ற பழக்கமான 
பிளாஸ்டிக்குகள்‌ இந்த வகையைச்‌ 
சேர்ந்தவை. சிப்பங்கள்‌ கட்டும்‌ 
பொருளாகப்‌ பெருமளவில்‌ பயன்‌ 
படுகிறது. தோல்‌ சிப்பங்கட்டுதல்‌, 
கைவினைக்‌ காகித மேலுறைகள்‌ . 
வார்ப்படக்‌ கொள்கலங்கள்‌ முதலி 
யன தயாரிக்கப்‌ பெருமளவில்‌ 


பயன்படுகிறது. 


311 ent: (மின்‌.) மின்கலப்புழை: 
மின்கலத்திலுள்ள ஒரு புழைவாய்‌. 
இது மின்கலத்தில்‌ உண்டாகும்‌ 
வாயுக்கள்‌ வெளிச்‌ செல்வதற்கு 
இடமளிக்கிறது. 


எகlotex: செலோடெக்ஸ்‌: கரும்புச்‌ 
சக்கையிலிருந்து தயாரிக்கப்படும்‌ 
ஒருவகை இழைம அட்டையின்‌ 
வாணிகப்பெயர்‌. சுவர்‌ மறைப்பு, 
மின்‌ காப்பு முதலியவற்றுக்குப்‌ 
பயன்படுகிறது. 

celsius scale: செல்சியஸ்‌ அளவை: 
இது சென்டிகிரேடு அளவையா 
கும்‌. நூற்றளவையாகப்‌ பகுக்கப்‌ 
பட்ட நூற்றியல்‌ வெப்பமானி 
யைச்‌ கண்டுபிடித்த ஆண்டர்ஸ்‌ 
செல்சியஸ்‌ (1701-44) என்பவரின்‌ 
பெயரில்‌ அழைக்கப்படுகிறது. 
coment : சிமென்ட்‌: பொருள்‌ 
களை ஓட்டவைப்பதற்காக மென்‌ 
பதமாகப்‌ பயன்‌ படுத்தப்படும்‌ சாந்‌ 
துப்‌ பொருள்‌. தமிழ்‌ வழக்காகச்‌ 
“சிமிட்டி” எனவும்‌ அழைக்கப்படு 
கிறது. 

cementation steel: (உலோ.) 
படிக எஃகு ௨ படிக உலையில்‌ 
தயாரிக்கப்படும்‌ ஒரு வகை எல்கு, 
வெட்டுக்‌ கருவிகள்‌ தயாரிக்கப்‌ 
பயன்படுகிறது. இதைத்‌ தயாரிக்‌ 
கச்‌ செலவு அதிகம்‌ பிடிப்பதால்‌ 
இது மிகக்‌ குறைந்த அளவிலயே 
பயன்படுத்தப்படுகிறது. 
cemented carbide tools ( எந்‌.) 
ஒட்டு கார்பைடுக்‌ கருவிகள்‌ : 


146 


தூளாக்கிய கார்பைடுகளைக்‌ கடி 
னமான முனையுடன்‌ பற்றவைத்‌ 
துத்‌ தயாரிக்கப்படும்‌ கருவிகள்‌. 
உலோகங்களை , விரைவாக 
வெட்டுவத ற்குப்‌ பயன்படுகின்‌ ரன. 


cementing trowel: சாந்துப்‌ 
பூச்சுச்‌ சட்டுவம்‌: கொத்தனார்‌ 
கள்‌ பயன்படுத்தும்‌ சட்டுவக்‌ 


கரண்டி போன்ற கருவி, இது 
அதைவிடக்‌ கனமானது. 


cementite: (பொறி,)” சிமென்ட்‌ 
டைட்‌: கார்பனுடன்‌ இணைந்திருக்‌ 
கும்‌ இரும்பு. இது கடினமாவதற்கு 
முன்பு எஃகில்‌ இருக்கும்‌ இரும்பு 
போன்றது. 

Center : மையப்புள்ளி : ஒரு வட்‌ 
டத்தின்‌ ஆரம்‌ அல்லது ஒரு வட்‌ 
டரையின்‌ ஆரம்‌ எந்தப்‌ புள்ளியின்‌ 
வழியாக நகர்ந்து செல்கிறதோ 
அந்த நிலையான புள்ளி. 


Center distance: மையத்‌ 
தொலைவு:(1)ஒருபொறியின்‌ பகுதி 
யிலுள்ள துளைகளின்‌ மையங்க 
ளுக்கும்‌, (2) ஒரு சுழல்‌ தண்டி 
னைத்‌ தாங்கும்‌ தாங்கிகளுக்கும்‌, 
(3) ஓர்‌ ஓவியத்தின்‌ மையக்‌ கோடு 
களுக்கும்‌ இடையிலான 
தொலைவு. 


Center drill (எந்‌.) மையத்‌ துரப்‌ 
பணம்‌ : ஒரு குறுகலான துரப்‌ 


ட்ட 


துரப்பணக்‌ கருவி 
பணம்‌. கடைசல்‌ எந்திரங்களில்‌ 
மையத்துளையிடும்‌ பணிக்குப்‌ 
பயன்படுகிறது. மையத்‌ துரப்‌ 
பணம்‌ ஒரு திருகாணித்‌ தலைப்பு 
டன்‌ சேர்த்துச்‌ செய்யப்படுகிறது. 
இது ஒரே கருவி மூலம்‌ இரண்டு 


வேலைகளைச்‌ செய்ய உதவுகிறது. 
Centered: (அச்சு.) மையம்‌ வைத்‌ 
தல்‌: அச்சுக்கோத்த ஒரு வரியினை 
இருபுறமும்‌ சம அளவு இடை 


வெளி இருக்குமாறு மையத்தில்‌ 
வைத்து அமைத்தல்‌. 
center frequency: (மின்னி.) 


மைய அலைவெண்‌ : அலைவெண்‌ 
மாற்ற ஒலிபரப்பு நிலையத்திற்கு 
ஒதுக்கப்பட்டுள்ள அலைவெண்‌, 
அலைவெண்‌ மாற்றத்தில்‌ மாறாத 
ஊர்‌ தியின்‌ அலைவெண்‌. 


center gauge: மைய அளவு கருவி: 
ஒரு தட்டையான அளவு கருவி, 
இது 'V' வடிவ திருநிழைகளை 
வெட்டுவதற்கும்‌ ஒரு கருவியை 
அமைப்பதற்கும்‌ பயன்படுகிறது, 


Center head : (எந்‌.) மையக்‌ 
கொண்டை : ஏதேனும்‌ உருண்டை 
யான பொருளின்‌ மையத்தைக்‌ 
கண்டுபிடிப்பதற்காக ஓர்‌ அளவு 
கோலுடன்‌ அல்லது ஓர்‌ அலகுடன்‌ 
இணைக்கப்பட்டுள்ள ஒரு சாத 
னம்‌. 


Centering: (க.க) பொருத்துச்‌ 
சட்டம்‌ : மேல்‌ வளைவு அல்லது 
கவிகையோடு கட்டும்போது 
பயன்‌ படுத்தப்படும்‌ தற்காலிக 
மான பொருத்துச்‌ சட்டம்‌. 


Centering work : (எக்‌.) மையக்‌ 
குறியீடு: கடைசல்‌ கருவியில்‌ கடை 
சல்‌ பணி செய்வதற்காக ஒரு 
பொருளின்‌ மையப்‌ புள்ளியைத்‌ 
துல்லியமாகக்‌ கண்டுபிடித்தல்‌, 
உருளைகளின்‌ மையப்‌ புள்ளியைக்‌ 
கண்டுபிடிக்க முரண்‌ விட்ட மானி 
யைப்‌ பயன்படுத்தலாம்‌. 


centerless grinding: (எந்‌.) 
மைய மிலாச்‌ சாணை ; அதிவேக 
மாக இயங்கும்‌ ஒரு சாணைச்‌ சக்‌ 
கரம்‌, எதிர்மாறான திசையில்‌ 
மெதுவாக நகர்கின்ற அமைப்‌ 
பினையுடைய ஒரு பொறியினால்‌ 
இது நடைபெறுகிறது. இரு சக்‌ 
கரங்களுக்குமிடையிலான இடுக்க 
மான பகுதியில்‌, இந்த வேலைப்‌ 
பாட்டுக்கான ஆதாரம்‌ அமைந்‌ 
இருக்கிறது. 


Center line: (வரை.) மையக்‌ 
கோடு : ஒரு பொருளின்‌ மையத்‌ 
தைக்‌ குறிக்கின்ற புள்ளிகளும்‌, 
சிறு சிறு கோடுகளும்‌ கொண்ட 
ஒரு கோடு. 

center of altraction 2 
மையம்‌ 


Center of buoyancy : (urனூ. ) 
ஈர்ப்பு மையம்‌ : மிதக்கும்‌ பொரு 
ளால்‌ இடப்பெயர்ச்சி செய்யப்‌ 
பட்ட நீர்மத்தின்‌ ஈர்ப்பு மையம்‌. 
center of gravity : புவியீர்ப்பு 
மையம்‌ : ஒரு பொருளை ஓத்த ஒரு 
நிலையிலும்‌ சம நிலையிலும்வைக்‌ 
கக்‌ கூடிய புள்ளி. 

center of inertia / centre of 
mass : பொருண்மை மையம்‌. 
center of percussion : தாங்கு 
தள மையம்‌. 


center of pressure : (வானூ.) 
அழுத்த மையக்‌ குணகம்‌ : விமானச்‌ 
சிறகின்‌ முன்‌ விளிம்பிலிருந்து 
அழுத்த மையத்தின்‌ தொலைவுக்‌ 
கும்‌ நாண்‌ நீளத்திற்குமிடையி 
லான லிகிதம்‌. 
center of pressure of an air 
oil section : (வானூ.) விமானக்‌ 
காற்றழுத்தத்‌ தளத்தின்‌ அழுத்த 
மையம்‌ : விமானத்தின்‌ காற்றமுத்‌ 
தத்‌ தளப்பகுதியின்‌ நாணில்‌ உள்ள 
'ஒரு பகுதி. இத்தப்‌ பகுதி தேவை 
இந்தப்‌ னி நீட்டப்பட்டிருக்கும்‌, 
ந்தப்‌ புள்ளி, நாணும்‌, காற்றுச்‌ 
சக்தி பின்கூட்டு “விளைவாக்கத்‌ 
இன்‌ செயலியக்கக்கோடும்‌ சந்திக்‌ 
கும்‌ இடத்தில்‌ அமைந்திருக்கும்‌. 
center piece (௧.௧) மைய அணி 
யொப்பனை: மாடியின்‌ மைய ௮ 
ஒப்பனை உறுப்ப 
center punch : (உலோ. வே.) 
மையத்‌ தமரூசி 
மையத்‌ தமரூசி 2 இது ஓர்‌ எஃகுத்‌ 


கவர்ச்சி 


147 


தமரூசி. இது தோல்‌-உலோகம்‌- 
தாள்‌ முதலியவற்றில்‌ துளையிட 
உதவுகிறது, 

center reamer : (பட்‌.) உலோக 
மையத்‌ தமரூசி : சுழல்‌ தண்டுகள்‌ 


T போன்ற உலோ 


கப்‌ பொருள்களின்‌ 
தமஞூசி 


மையத்தில்‌ துளை 

யிடு வதற்குப்‌ 
பயன்படும்‌ உலோகத்‌ தமரூசி அல்‌ 
லது திருகாணி, இது சாதாரண 
மாக 60” சாய்வாக இருக்கும்‌. 
திரப்பண வேலைகளுக்கு இது 


“பெருமளவில்‌ பயன்படுகிறது. 


center rest: (எந்‌.) மைய ஆதாரம்‌: 
கடைசல்‌ வேலைப்பாடுகளுக்கான 
ஓர்‌ ஆதாரம்‌. நீண்ட சுழல்‌ தண்டு 
கள்‌, கதிர்களுக்குத்‌ துளையிடுதல்‌ 
போன்ற பணிகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 


centers : (எந்‌.) ஊடச்சுகள்‌ : 
கடைசல்‌ எந்திரங்களிலுள்ள கூம்பு 
வடிவ முனைகளையுடைய அச்சு 
கள்‌. இதில்‌ கடைசல்‌ வேலைப்‌ 
பாடு செய்ய வேண்டிய பொருள்‌ 
களை தாங்கி நிறுத்தி வைத்துக்‌ 
கொள்ளலாம்‌. 


center section: (வானு .) மையப்‌ 
பகுதி: தொடர்ச்சியான இற 
கினைக்‌ கொண்டிருக்கும்‌ விமானத்‌ 
தில்‌, சிறகின்‌ மைய ஆயம்‌; மைய 
ஆயம்‌ இல்லையெனில்‌ ஏதேனும்‌ 
இறகு, மையப்‌ பகுதிடன்‌ வரம்பு 
கள்‌, இணைப்புப்‌ புள்ளிகள்‌, உடற்‌ 
பகுதியிலி(" தது உள்ள தாரத்தைப்‌ 
பொறுத்து நிருணயிக்கப்டடுகிறது, 
centering control : குவிமையக்‌ 
கட்டுப்பாடு : தொலைக்காட்சியில்‌ 
செங்குத்தாக அல்லது கிடை 
மட்டத்தில்‌ படத்தை குவிமையத்‌ 
தில்‌ வைக்கும்‌ கட்டுப்பாடு. 

center square : (உலோ. வே.) 
மைய அளவி. ஒரு வட்டத்தின்‌ 


சப 


மையத்தை அல்லது ஒரு வட்டத்‌ 
இன்‌ வில்லின்‌ மையத்தைக்‌ கண்டு 
பிடிக்கப்‌ பயன்படும்‌ ஒரு கருவி. 
கடைசல்‌ செய்யப்பட வேண்டிய 
ஒரு சுழல்‌ தண்டின்‌ அல்லது நீள்‌ 
உருளையின்‌ முனையின்‌ மையப்‌ 
புள்ளியைக்‌ கண்டுபிடிக்கப்‌ பயன்‌ 
படுகிறது. 

centre of suspension: தொங்கல்‌ 
மையம்‌. 


center table : (மர.வே.) மைய 
மேசை: ஓர்‌ அறையின்‌ மையத்தில்‌ 
வைப்பதற்கு ஏற்ற வகையில்‌ எல்‌ 
லாப்‌ பக்கங்களிலும்‌ அலங்கார 
வேலைப்பாடுகள்‌ செய்யப்பட்ட 


ஒரு மேசை. 


centigrade scale: சென்டிகிரேட்‌ 
அளவை : நீர்‌ உறைநிலை 0 பாகை 
யாகவும்‌, கொதிநிலை 100 பாகை 
யாகவும்‌ வகுக்கப்பட்டுள்ள வெப்ப 
மானி. அமெரிக்காவில்‌ முக்கிய 
மாக அறிவியல்‌ பணிகளுக்காகப்‌ 
பயன்படுகிறது. 


centimeter : ெென்டிமீட்டர்‌: 
மெட்ரிக்‌ முறையில்‌ குறைந்த நீள 
அலகு.ஃபிரெஞ்சு நாட்டின்‌ நீட்டல்‌ 
அளவையில்‌ நூற்றில்‌ ஒரு கூறு, 
0.3937 அங்குல நீளம்‌, 


central station : (மின்‌.) மைய 
மின்‌ நிலையம்‌ : மின்னொளி வழங 
கப்படும்‌ ஒரு மின்னாக்க நிலையம்‌. 
இங்கிருந்து நுகர்வோருக்கு மின்‌ 
னொளியும்‌, மின்விசையும்‌ வழங்‌ 
கப்படுகிறது. 


centrifugal : (பட்‌.) மையம்‌ விட்‌ 
டோடும்‌ விசை : மையமொன்றைச்‌ 
சுற்றிச்‌ சுழலும்‌ பொருள்களில்‌ 
மையத்துக்கு எதிர்‌ திசையில்‌ செயற்‌ 
படும்‌ லிசையாற்றல்‌. 


centrifugal flow engine: 
(வாஜா.) விரி மையப்‌ பாய்வு 
எஞ்சின்‌ : மையம்‌ விட்டோடும்‌ 


அழுத்துப்‌ பொறியையுடைய .ூ 
சாற்று விசை உருளி எஞ்சின்‌. 


centrifugal spark advance : விரி 
மையச்‌ சுடர்ப்பொறி வளர்ச்சி : 
உந்துவண்டியில்‌ எஞ்சின்‌ வேகம்‌ 
மாறுபடுகிறபோது சுடர்ப்பொறி 
ஏற்றம்‌ பெறுகிற அல்லது குறை 
திற அமைவுடைய காலக்‌ கணிப்‌ 
பான்‌, பகிர்ப்பான்‌, வேகங்காக்கும்‌ 
விசையமைவு. 


centrifugal switch: (மின்‌.) 
மையம்‌ விலகு இணைப்பு விசை : 
ஓற்றை நிலைப்பிளவு நிலை மின்‌ 
னோடியில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒருவகை இணைப்பு விசை. மீன்‌ 
னோடி இணக்க வேகத்தை எட்‌ 
டிய பிறகு தொடக்கச்‌ சுருணை 
யை இயக்கி வைக்க இது பயன்படு 
கிறது. 


centrifugal type super charger: 
மையம்‌ விலகு வகை மீவிசைக்‌ காற்‌ 
நடைப்பான்‌ : விமானத்திலுள்ள 
மீவிசைக்‌ காற்றடைப்புக்‌ குழாய்‌. 
இதிலுள்ள ஒன்று அதற்கு மேற்‌ 
பட்ட அலகுள்ள தாண்டு தட்டங்‌ 
கள்‌, மையம்‌ விட்டோடும்‌ செயல்‌ 
மூலமாக, ஒரு தூண்டு கருவியில்‌ 
காற்றினை அல்லது கலவையை 
அழுத்திச்‌ செறிவாக்குகிறது. 


century : (அச்சு. ) நூற்று முகப்பு 
அச்செழுத்து ட புத்தக வேலையில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ அச்செழுத்தின்‌ 
முகப்பு. 


எசramics : மட்பாண்டத்‌ தொழில்‌ 
வேட்கோவர்‌ கலை : சுட்ட களி 
மண்ணிலிருந்து பாண்டங்கள்‌ 
செய்யும்‌ கலை. அவ்வாறு தயாரிக்‌ 
கப்படும்‌ பொருட்களையும்‌ இது 
குறிக்கிறது. 


எசrasin : (வேதி.) மரப்பிசின்‌ : மர 
வகைப்‌ பிசினின்‌ கரையாமலிருக்‌ 
கும்‌ ஒரு பொருள்‌. இது மஞ்சள்‌ 
அல்லது வெண்ணிறத்தில்‌ மெழுகு 
போல்‌ இருக்கும்‌. மெழுகுத்‌ திரி- 
மின்காப்பு ஆகியவைகளில்‌ பயன்‌ 
படும்‌ புதைபடிவ அரக்குப்‌ 


பொருளைத்‌ துய்மைப்படுித்துவ 
தன்‌ மூலம்‌ இது பெறப்படுகிறது. 
இது தேன்மெழுகுக்கு மாற்றாகப்‌ 
பயன்படுகிறது. 


cerebellum : (உட.) சிறுமூளை : 
தலையின்‌ பின்பக்கத்தில்‌ அள்ள 
சிறுமூளை. 


cerebrum : (உட.) பெரு மூளை : 
தலையின்‌ முன்பக்கத்‌ 


0 திலுள்ள பெரு 
+ மூளை. 
cerebro - spinal 


fluid : (உட.) மூளை 
- முதுகந்தண்டுத்‌ திர 
வம்‌: மூளையைச்‌ சுற்‌ 
றிலும்‌ முதுகந்‌ தண்டி ற்குள்ளேயும்‌ 


உள்ள திரவம்‌. 


எeriபற : சீரியம்‌ : (இயற்‌,) அணு 
எண்‌ 58 உள்ள உலோகத்‌ தனிமம்‌. 


எeriபm : (வேதி.) சீரியம்‌: இது 
ஓர்‌ உலோகத்‌ தனிமம்‌. அணு எண்‌ 
55 உடையது. இதன்‌ வீத எடை 
மானம்‌ 6.92. இது நிறத்திலும்‌ 
பளபளப்பிலும்‌ இரும்பை ஓத்தது. 
ஆனால்‌ மென்மையானது; எளி 
தில்‌ வளைந்து கொடுக்கக்‌ கூடி 
யது; கம்பியாக இழுத்து நீட்டக்‌ 
கூடியது. இதனாலான பொருள்‌ 
கள்‌, சாய வேலையிலும்‌, வாயு 
ஒளித்திரை வலைகள்‌ செய்வதி 
லும்‌ சிகரெட்டுப்‌ பற்றப்‌ வைப்‌ 
பான்கள்‌, எரிவாயுப்‌ பற்றவைப்‌ 


தணடு வடம்‌ 


பான்கள்‌ செய்வதிலும்‌ பயன்படுத்‌. 


தப்படுகின்‌ றன. 
Certificates சான்றிதழ்‌: சில சாத 
னைகளில்‌ மெய்ம்மைக்கு அளிக்கப்‌ 
படும்‌ ஒரு நற்சான்று ஆவணம்‌ 
அல்லது எழுத்துச்‌ சான்று. 
நற்சான்று ஆவணம்‌ அல்லது 
நற்சான்றிதழ்‌ வழங்குதல்‌, 
0௦61055116: செருசைட்‌: (76305) 
ஓர்‌ ஈயக்‌ கனிம வகை. நிறமற்ற 
தாக அல்லது வெண்மை அல்லது 


149 


யஞ்சள்‌ நீறுத்தில்‌ ஒளி சலழிருவக்‌ 
கூடிய பாடிகங்களாகக்‌ இடைக்‌ 
கிறது. 

cesium: (வேதி. ) சீசியம்‌: வெள்ளி 
போல்‌ வெண்மையான உலோகத்‌ 
தனிமம்‌.ஒனி மின்கலங்களில்‌ பயன்‌ 
படிம்‌ செயலூக்கம்‌ மிகுநத ஒரு 
பொருள்‌. 

cesspool: (கம்‌.) வடிகுட்டை: 
மலக்கழிவின்‌ வண்டல்‌ பிரித்து 
நீர்‌ உள்வாங்கும்‌ பள்ளம்‌. 
cetane rating: சீட்டேன்‌ வீத 
அறுதி எண்‌: டீசல்‌ எத்திர எரி 
பொருளின்‌ எரிபண்பளவைக்‌ கூற்‌ 
றெண்‌ 30-50 வீத அறுதி எண்‌ 
னுடைய எரிபொருள்கள்‌ வழ 
வழப்பற்ற (உராய்வுடைய) டீசல்‌ 
எரிபொருள்கள்‌ என்றும்‌, 50-80 
வீத அறுதி எண்ணுடையவை வழ 
வழப்பான (உராய்வற்ற) டீசல்‌ 
எரிபொருள்கள்‌ என்றும்‌ வகைப்‌ 
படுத்தப்பட்டுள்ளன. 

Chafe: உரசித்‌ தேய்த்தல்‌: உரசித்‌ 
தேய்த்துத்‌ தேய்மானம்‌ செய்தல்‌. 
Chain drive: (தாணி;எந்‌. ) சங்கிலி 
ஆற்றல்‌ தொடுப்பு: சங்கிலி மூல 
மான .ஆற்றல்‌ தொடுப்பு, இதில்‌ 
சங்கிலித்தொடர்‌ போன்ற வார்ப்‌ 
பட்டை மூலம்‌ மின்விசை அனுப்‌ 
பப்படுகிறது. உந்துவண்டிகளில்‌ 
மின்சக்கரங்களை இயக்குவதற்கும்‌ 
இது பயன்படுகிறது. 

Chain hoist: (பொறி.) சங்கிலி 


உட உயர்த்தி: கயிற்றுக்குப்‌ பதி 
5. லாகச்‌ சங்கிலியைப்‌ பயன்‌ 
(65 படுத்தி பாரத்தை மேலே 
1 தூக்குவதற்குப்‌ பயன்படும்‌ 
| எந்திரம்‌. 
Chain pipe vise: சங்கி 
லிக்‌ குழாய்க்‌ குறடு: எந்தி 
ரத்தின்‌ குறடுபோல்‌ பற்‌ 
] றிக்கொள்ளும்‌ அலகில்‌ 
ஒரு கனமான சங்கிலியைப்‌ 
பயன்படுத்திக்‌ குமாயைப்‌ 


எக கவலையை, 


150 


பிணைப்பதற்குரிய இடம்‌ விட்டு 
இடம்‌ செல்லக்கூடிய ஒரு வகைக்‌ 
குறடு. 


Chain pulley: (எந்‌.) சங்கிலிக்‌ 
கப்பி: கப்பியில்‌ கயிறு ஒடுவதற்‌ 
கான பள்ளம்‌ உடைய ஒரு சக்க 
ரம்‌ அல்லது கப்பி. இதில்‌ ஒரு 
சங்கிலியின்‌ கண்ணிகள்‌ நுழைத்‌ 
துக்‌ கொள்வதற்கான பள்ளங்கள்‌ 
இருக்கும்‌. 

Chain riveting: (பொறி. ) சங்கி 
லிப்‌ பிணைப்பு: இரட்டை அல்லது 
பல வரிசைகளில்‌ ஆணிகளைக்‌ 
கொண்டு இணைத்தல்‌, அல்லது 
பிணைத்தல்‌. இதில்‌ குடையாணி 
கள்‌ ஒன்றுக்கொன்று நேர்‌ எதி 
ராக இருக்குமாறு அமைக்கப்பட்‌ 
டிருக்கும்‌. 


Chain tongs: (கம்‌.) சங்கிலிப்‌ 
பற்றுக்‌ குறடுகள்‌: குழாய்‌ திரும்பி 
விடாமல்‌ பிடித்துக்கொள்வதற்கு 
அல்லது குழாயைத்‌ திருப்புவதற்‌ 
குப்‌ பயன்படும்‌ ஒரு வகைக்‌ குறடு. 
இது கனமான இரும்புத்தண்டினா 
லானது. இதன்‌ ஒரு முனையில்‌ 
கூர்மையான பற்கள்‌ அமைந்திருக்‌ 
கும்‌. இந்தப்‌ பற்கள்‌ குழாயை 
இறுகப்பற்றிக்‌ கொள்ளும்‌. 
Chain transmission:  (எந்‌.) 
தொடர்‌ விசையியக்கம்‌: விசையை 
அனுப்புவதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு 
முறை. எந்திர உறுப்புகளிடையே 
விசையுறுப்பின்‌ விசைஏற்று இயங்‌ 
குறுப்பினை தொடர்ச்சியாக 
இயங்கச்‌ செய்வதற்குப்‌ பயன்படு 
கிறது. 


Chair glide : நாற்காலிக்‌ கவிகை: 


இதனை ஒலியற்ற கவிகை என்றும்‌ 
அழைப்பர்‌, இது அறைகலன்களின்‌ 
காலடியில்‌ மேலுறையாக இறுக 
லாகச்‌ செருகப்பட்டிருக்கும்‌. இத 
னால்‌ அறைகலன்களை சத்த 
மின்றி தரையிலும்‌ விரிப்புகளின்‌ 
மேலும்‌ நகர்த்தலாம்‌. 


Chair rail: (௧.க.) சாய்வுக்‌ கம்பி 
யழி: சுவரின்‌ சாந்துக்குச்‌ சேதம்‌ ஏற்‌ 
படாதவாறு காப்பதற்காக நாற்‌ 
காலியின்‌ பின்புற உச்சியின்‌ அள 
வுக்குசுவரில்‌ இணைக்கப்பட்டுள்ள 
மரத்தாலான பட்டை அல்லது 
வார்ப்பட வார்ப்பட்டை. 
Chaise longue : சாய்விருக்கை 
ஒரு புறச்சாய்வு வசதியுள்ள நீளச்‌ 
சாய்விருக்கை, இது ஃபீரெஞ்சுப்‌ 
பாணியிலமைந்த நீள்‌ சாய்விருக்‌ 
கை. 18ஆம்‌ நூற்றாண்டின்‌ மத்‌ 
யில்‌ முதன்‌ முதலாக இது தயாரிக்‌ 
கப்பட்டது. அப்போது இது இரு 
கை நாற்காலிகளைடம்‌, ஒரு முக்‌ 
காலியைக்‌ கொண்ட மூன்று பகுதி 
களைக்‌ கொண்டிருந்தது. 


chalcedony : வெண்மணிக்கல்‌ : 
நீலச்சாயலுடைய வெண்ணிற 
மணிக்கல்‌ வகை. 


Chalcocite: (~உவோ.) சால்கோ 
சைட்‌: (Cப,5)இது செப்புக்கனிமம்‌. 
இது ஒருவகை செப்புச்‌ சல்பைடு. 


Chalcopyrite: (உலோ.) சால்கோ 
பைரைட்‌: (CபFஃS,) இது ஒரு செம்‌ 
புக்‌ கலவை வகை. செம்பும்‌ இரும்‌ 
பும்‌ கலந்த ஒரு மஞ்சள்‌ நிறச்‌ சல்‌ 
பைம்‌. 


Chalk: (கனி.)சீமைச்‌ சுண்ணாம்பு: 
நுண்ணிய கடல்‌ உயிரிகளின்‌ நுண்‌ 
துளைகளைக்‌ கொண்ட சிப்பிகளி 
னாலான மென்மையான வெண்‌ 
சுதைப்‌ பாறை. 


Chalking: (குழை.)வெண்சுதையா 
க்கம்‌: பிளாஸ்டிக்‌ மேற்பரப்புக்‌ 
களை வெண்சுதை போன்று 
தோன்றுமாறு செய்தல்‌. 


Chalk line : நொடிப்புக்‌ கோட்டு 
இழை : சுழல்‌ தண்டு, எந்திரம்‌ 
முதலியவற்றை தரையில்‌ பொருத்‌ 
துவதற்காகத்‌ தரையில்‌ ஒரு நேர்‌ 
கோடு பொடுவதற்காகப்‌ பயன்‌ 
படும்‌ வெண்சுதை பூசப்பட்ட ஒரு 


கம்பித்துண்டு. தனைத்‌ தரை 
யில்‌ இரு பை யே 
விறைப்பாகப்‌ பிடித்துக்‌ கொண்டு 
இந்தக்‌ கோடு போடப்படுகிறது. 
இந்தக்‌ கம்பியை நடுவில்‌ பிடித்து 
ஒரு நொடிப்பு நொடித்துத்‌ தரை 
யில்‌ படிய வைத்தால்‌ தரையில்‌ 
ஒரு கோடு படியும்‌. 


chalk over-lay : அச்சுப்‌ படிவம்‌ : 
அச்சுப்படியெடுப்பதற்காக அச்சுத்‌ 
தகடுகளையும்‌, அச்செழுத்துகளை 
யும்‌ ஒரு வழவழப்பான பரப்பில்‌ 
படிய வைப்பதற்கான ஓர்‌ எந்திர 
வியல்‌ செய்முறை. 


Chalk plate: சுண்ணத்தகடு ௦ 
செய்தியிதழ்‌ பணியில்‌ பயன்படுத்‌ 
துவதற்காகப்‌ பவளத்‌ தகட்டு அச்‌ 
சிடுவோரால்‌ வார்த்தெடுக்கப்‌ 
படும்‌ ஒருவகைத்‌ தகடு. 

Chamber : உட்புழை ௨ உட்புழை 
யுள்ள ஒரு தேதோரணி அல்லது 


வார்ப்படம்‌. ஒரு நீண்ட உள்‌ 
ளிடம்‌. 
Chamber : sகண்ணறை : மேல்‌ 


வளைவுடைய கண்ணறை. 


chamois leather : மான்‌ தோல்‌: 
ஆட்டின்‌ இயல்புடைய ஐரோப்‌ 
பிய வரைமானின்‌ மென்பத 
முடைய தோல்வகை. 


Chandelle : திடீர்த்‌ திருப்ப ஏற்‌ 
றம்‌: விமானம்‌ திடீரெனத்‌ திரும்பி 
உயரத்தில்‌ ஏறுதல்‌. ஒரே சமயத்‌ 
தில்‌ திசை திருப்பி உயரத்தில்‌ ஏறு 
வதற்கு இந்த நுட்பம்‌ பயன்படுத்‌ 
தப்படுகிறது. 

Change gears: நிலைமாற்றுப்‌ 
பல்லிணைகள்‌ : உந்து வண்டியி 
லுள்ள விசை ஊடிணைப்புச்‌ சாத 
னம்‌. கடைசல்‌ எந்திரத்தில்‌ திரு 
தின்‌ இழைகளை வெட்டுவதற்காக 
அமைக்கப்பட்டுள்ள பல்லிணை 
களின்‌ அமைப்பு. பல்வேறு அள 
வுப்‌ புரிகள்‌ வெட்டும்‌ வகையில்‌ 


151 


பல்லிணைகள்‌ அமைக்கப்படுகின்‌ 
றன. 


Change over cues : நிலை மாற்‌ 
றுக்‌ கோல்‌; திரைப்படச்‌ சுருள்‌ 
தொடர்ந்து ஓடுமாறு செய்வதற்‌ 
காக ஒரு திரைப்பட ஓளியுருப்‌ 
படிவுக்‌ கருவியிலிருந்து மற்றொரு 
கருவிக்குக்‌ கையினால்‌ மாற்றுவ 
தற்கு உதவியாக இருக்கும்‌ திரைப்‌ 
படச்‌ சுருளிலுள்ள தடக்‌ குறிகள்‌. 
Channel :(1) கால்வரி: மேற்‌ 
பரப்‌.பில்‌ பதிக்கப்பட்டுள்ள கால்‌ 
வரிக்கோடு. வார்ப்படங்களிலும்‌, 
அறைகலன்களிலும்‌ அலங்கார 
வேலைப்பாடாகப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 


(2) அலைவரிசை: வானொலி- 


தொலைக்காட்சி அலை அடை 
யாளக்‌ குறியீடுகளை இடையீ 
டின்றி அனுப்பத்தகும்‌ அலை 


இடை வெளிப்‌ பகுதி. 


Channel iron : கால்வரி இரும்பு : 
தகட்டுப்‌ பாளங்கள்‌, இதில்‌ ஒரு 


கால்வரி இரும்பு 
சுழல்விசிறி அலகும்‌, இரு தட்டை 
யான விளிம்புகளும்‌ அடங்கியிருக்‌ 
கும்‌. இது ஒரு பக்கம்‌ விட்டுவிடப்‌ 


பட்ட உட்புழையான சதுரமாக 
இருக்கும்‌. 
Chapel: அச்சு அலுவலகம்‌ : 


நாளச்சுத்‌ தொழிலாளர்கள்‌ கூட்‌ 
டம்‌. 

Chaplet : அடி தாங்கி : குழாயின்‌ 
உலோக இடிதாங்கி. 

Chapter ‘head: அத்தியாயத்‌ 
தலைப்பு: ஒர்‌ அத்தியாயத்தின்‌ 
தொடக்கத்திலுள்ள தலைப்பு. 
Chaptre!: (௧.௧.) தூண்‌ தலைப்பு: 
கட்டிடக்‌ கலையில்‌ வளைவினைத்‌ 


152 


ஈங்கும்‌ [ணின்‌ லைப்புப்‌ 
த ற்‌ அ 


பகுதி. 
Characteristic: (எந்‌.] மடக்கைக்‌ 
கூறு : ஒரு மடக்கையின்‌ கூறு. 


Characteristic curve of dyna- 
"௦ : (மின்‌.) மின்னாக்கப்‌ பொறி 
யின்‌ தனிப்பண்பு வளைவு : 
மின்னாக்கப்‌ பொறியில்‌, மின்‌ வலி 
அலகுகளும்‌, மின்னோட்ட அலகு 
களும்‌ வேகத்திற்கும்‌ வெளியேற்‌ 
ப்படும்‌ மின்னோட்ட அளவுக்‌ 
கும்‌ எந்த விகிதத்தில்‌ இருக்கின்‌ 
றன என்னும்‌ தொடர்பு முறை, 
ஓர்‌ இயக்கு பொறியில்‌ அதன்‌ 
வேகத்திற்கும்‌ அதில்‌ ஏற்றப்பட்‌ 
பிள்ள மின்னோட்ட அளவுக்கு 
மிடையிலான விகிதத்‌ தொடர்பு 
ஓரு சோதனை மூலமாக இந்த 
வளைவு வரையப்பட்டால்‌ இந்த 
மதிப்புகளைக்‌ கண்டறியலாம்‌. 


charcoal : மரக்கரி : தீய்ந்து கரி 
யாள மரக்கட்டை. 


Charcoal iron : (உலோ.வே,.) 
மரக்கரி இரும்பு: மிக உயர்தர 
மான இரும்பு. இது மரக்கரியை 
எரிபொருளாகப்‌ பயன்படுத்தி 
உருக்கி எடுக்கப்படுகிறது. இதில்‌ 
கந்தகம்‌ கலக்காமல்‌ இருப்பதால்‌ 
இதன்‌ தரம்‌ மிகுதியான தாகும்‌. 


Charge : (மின்‌.) நிலை மின்னி 
யல்‌ : முறைப்படி மின்னேற்றம்‌ 
செய்யப்பட்ட ஒரு பொருளில்‌ ஏறி 
யிருக்கிற மின்‌ விசையின்‌ அளவு. 
தில்‌ cell a மின்னேற்‌ 
றிய மின்கலம்‌ : இது ஒரு சேமக்‌ 
கலம்‌, இதில்‌, வேதியியல்‌ முறையில்‌ 
$050.-லிருந்து 6650; ஆகவும்‌, 
எதிர்மின்‌ தகடு %50,-லிருந்து 
Pb ஆகவும்‌ மாறுகிற வரையில்‌ 
ல்‌ நேர்மின்னோட்டம்‌ 
பாய்ந்து கொண்டிருக்கும்‌. 
Charging : (மின்‌.) மின்விசைச்‌ 
செறிவூட்டுதல்‌ : ஒரு மின்‌ சேமக்‌ 


கலத்தில்‌ மின்‌ தகடுகளையும்‌ மின்‌ 
பகுப்பானையும்‌ வேதியியல்‌ முறை 
யில்‌ மாற்றுகிற செய்முறை. 


Charging current : (மின்‌.) செறி 
வூட்டு மின்னோட்டம்‌ : மின்கலத்‌ 
திற்கு மின்விசைச்‌ செறிவூட்‌ டவ 
தற்கான வேதியியல்‌ வினையை 
உண்டாக்குவதற்கு ஒரு மின்சேமக்‌ 


கலத்தில்‌ செலுத்தப்படும்‌ தேர்‌ 
மின்னோட்டம்‌. 
Charging rate : (மின்‌.) மின்‌ 


செறிவூட்ட வீதம்‌ : ஒரு மின்‌ சேமக்‌ 
கலத்திந்கு மின்விசைச்‌ செறிவூட்‌ 
டும்‌ போது அந்தக்‌ கலத்தின்‌ வழி 
யாகப்‌ பாயும்‌ மின்னோட்டத்தின்‌ 
வீதம்‌. இது ஆம்பியர்களில்‌ கணக்‌ 
திடப்படும்‌. 

Charles law : சார்லஸ்‌ விதி : 
கன அளவு ஒரே அளவினதாக 
இருக்கும்போது, அழுத்தக்‌ குண 
கம்‌ எல்லா வாயுக்களிலும்‌ ஒரே 
அளவினதாகவே இருக்கும்‌'” என்‌ 
னும்‌ விதி. 

___— = 0,003660. 

273 

Charring : (பட்‌.) தீய்த்தல்‌ : ஒரு 
மேற்பரப்பினை எரித்தல்‌ அல்லது 
கரியாக்குதல்‌. 
Chase : (எந்‌,) (1) இணைப்புச்‌ 
சட்டம்‌ (2) இழைவெட்டுதல்‌: மழை 
திருகாணியின்‌ இழைகளை வெட்டு 
தல்‌. 

(3) வார்ப்படப்‌ பள்ளத்தில்‌ 
உறுப்புகளை உரிய இடத்தில்‌ 
பொருத்தி வைப்பதற்கும்‌ சக்கரப்‌ 
பல்‌ வெட்டுவதில்‌ விரிவடைவதை 
அல்லது திரிபடைவதைத்‌ தடுப்ப 
தற்கும்‌ ஒரு வார்ப்படப்‌ பள்ளத்‌ 
தில்‌ இரண்டு அல்லது அவற்றுக்கு 
மேற்பட்ட உறுப்புகளை ஒருங்‌ 
கிணைப்பதற்கும்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒர்‌ இணைப்புச்‌ சட்டம்‌. 

(4) இரும்புச்‌ சட்டம்‌: அச்சுக்‌ 
கலையில்‌ அச்செழுத்துக்களைப்‌ 


பிணைத்துப்‌ பிடிக்கும்‌ இரும்புச்‌ 
சட்டம்‌. 

chaser : (உலோ.) செதுக்குக்‌ 
கருவி: வெட்டுக்கருவிகளில்‌ இழை 
களைச்‌ செதுக்குவதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ கருவி. 


chasing: செதுக்கு வேலைப்பாடு : 
உலோகத்தில்‌ ஒரம்‌ வெட்டுதல்‌ 
போன்ற அலங்காரச்‌ செதுக்கு 
வேலைப்பாடுகளைச்‌ செய்தல்‌. 


chasing threads: (எந்‌.) செதுக்கு 
இழைகள்‌ : செதுக்குக்‌ கருவி மூலம்‌ 
இழைகளை வெட்டுதல்‌. தேவை 
யான இடைவெளித்‌ தொலை 
யளவுகள்‌ கொண்ட பல்வேறு பற்‌ 
களையுடைய ஒரு தட்டையான 
கருவியாக இது அமைந்திருக்கும்‌. 
chassis: (தானி,எந்‌.)அடிச்சட்டம்‌: 
உந்துவண்டியின்‌ உடற்‌ பகுதி 
தவிர, அனைத்துப்‌ பகுதிகளையும்‌ 
உள்ளடக்கியிருக்கும்‌ அடிச்‌ 
சட்டம்‌. 

chatter: (உலோ.வே.) நறநறப்பு: 
ஒரு பொறியில்‌ வெட்டும்‌ கருவி 
களில்‌ அல்லது பொறியின்‌ உறுப்பு 
களில்‌ போதிய கட்டிறுக்கம்‌ இல்‌ 
லாமையால்‌ உண்டாகும்‌ நறநற 


வெனும்‌ ஒலி. 


check: சதுரவரைச்‌ சட்டம்‌ : குறுக்‌ 
கும்‌ நெடுக்குமாகக்‌ கட்டங்கட்டவு 
மான அமைவுடைய சதுரவரைச்‌ 
சட்டம்‌. 

checker : ஆய்வாளர்‌ : இவர்‌ மிக 
வும்‌ கவனமாக இருந்து வரை 
படங்களைப்‌ பிழையில்லாது கண்‌ 
காணித்து, அவை குறிப்பிட்ட 
அளவுகளில்‌ அமைந்திருக்கன்‌ றன 
வா என்பதைச்‌ சரிபார்த்தல்‌ 
வேண்டும்‌. இவர்‌ கவனக்‌ குறை 
வால்‌ செய்யும்‌ சிறு பிழைகூட 
பேரிழப்பை ஏற்படுத்தி விடும்‌. 


checking of wood : (பL.) மரப்‌ 
பிளவு ௨ சீராயிராத பதப்பாடு 


153 


காரணமாக வெட்டு மரத்தில்‌ 
உண்டாகும்‌ விரிசல்கள்‌ அல்லது 
வெடிப்புகள்‌. 


check nut : (எந்‌.) தடுப்பு மரை : 
மரை கழன்று போகாதவாறு 
அதன்‌ மேல்‌ இறுக்கமாகத்‌ திருகப்‌ 
படும்‌ மற்றோர்‌ அமைவு. இதனைப்‌ 
பூட்டுமரை என்றும்‌ கூறுவர்‌. 


check valve: (கம்‌.) அமைப்பு 
ஓரதர்‌ : குழாயில்‌ நீர்‌ பின்னோக்‌ 
கிப்‌ பாயாதவாறு தானாகவே 
அடைத்துக்‌ கொள்கிற ஒரு வகை 
ஓரதர்‌., 

cheek: (வார்‌.)நிலையலகு: மூன்று 
பகுதிகளைக்‌ கொண்ட ஒரு குடு 
வையின்‌ நடுப்பகுதி. 


cheltenham : (அச்சு.) செல்டன்‌ 
ஹாம்‌ அச்செழுத்து : பல்வேறு 
முகப்புகளிலுள்ள ஒரு வகை அச்‌ 
செழுத்துகளின்‌ பெயர்‌. 


chemical : (வேதி.) வேதியியல்‌ 
பொருள்‌ : ஒரு வேதியியல்‌ செய்‌ 
முறை மூலம்‌ பெறப்பட்ட 
பொருள்‌. 


chemical action: வேதியியல்‌ 
வினை : இது ஒரு வகை வேதியி 
யல்‌ மாற்றம்‌ அல்லது செயல்‌ 
முறை. இந்த வினையினால்‌ இருக்‌ 
கும்‌ பொருள்‌ அல்லது பொருள்கள்‌ 
புதிய பொருளாக அல்லது வேறு 
பொருள்களாக மாறிவிடும்‌. 


chemical change : (வேதி. ) 
வேதியியல்‌ மாற்றம்‌ : ஒரு பொரு 
ளின்‌ நற்பண்பினை அடியோடு 
மாற்றிவிடக்கூடிய ஒரு மாற்றம்‌. 
எடுத்துக்காட்டு மரக்கரித்‌ 

ண்டை எரிப்பதால்‌ அது சாம்ப 
லாக மாறிவிடுகிறது. 


chemical dip brazing: வேதி 
யியல்‌ அமிழ்வு ஒட்டவைப்பு : இதில்‌ 
குறை நிரப்பு உலோகம்‌ மூட்‌ 
டிணைப்பில்‌ சேர்க்கப்பட்டு, 


154 


குழம்பு வேதியியல்‌ பொருளில்‌ 
அமிழ்த்தி எடுக்கப்படுகிறது. 

chemical engineer : வேதியியல்‌ 
பொறியாளர்‌ : இவர்‌ ஒரு வேதி 
யியல்‌ தொழிற்சாலைகளை வடி 
வமைத்து நிறுவுவதும்‌, தொழில்‌ 
துறை வேதியியலில்‌ ஆராய்சசி 
யிளையும்‌, பொதுப்பணிகளையும்‌ 
செய்வதும்‌ இவரது பணிகளாகும்‌. 


chemical fuel: (விண்‌.) வேதி 
யியல்‌ எரிபொருள்‌ : உள்ளெரிதலுக்‌ 
காக ஓர்‌ ஆக்சிகரணியை நம்பியி 
ருக்கும்‌ ஓர்‌ எரிபொருள்‌. திரவ 
அல்லது திட ராக்கெட்‌ எரி 
பொருள்‌, தாரை எரிபொருள்‌, 
உள்ளெரி எஞ்சின்‌ எரிபொருள்‌ 
இவ்வகையைச்‌ சேர்ந்தவை. 


chemical metallurgy : (உலோ.) 
வேதியியல்‌ உலோகவியல்‌ : உலோ 
கங்களை உருக்குவதிலும்‌, சுத்தி 
கரிப்பதிலும்‌ உலோகக்‌ கலவை 
தயாரிப்பதிலும்‌ ஏற்படும்‌ வேதி 
யியல்‌ வினைகள்‌ பற்றி ஆராய்தல்‌. 


chemically pure : (இயற்‌.) வேதி 
யியல்‌ செயல்முறையில்‌ தூய்மை 
யான : வேதியியல்‌ செயல்முறைப்‌ 
பொருள்கள்‌ எதுவும்‌ சிறிதும்‌ இல்‌ 
லாத முற்றிலும்‌ தூய்மையான 
பொருள்‌. ஆனால்‌, நடைமுறை 
யில்‌ இது இயல்வதன்று. எனவே, 
பொதுவாக மிகக்‌ குறைந்த அளவு 
வேதியியல்‌ மாசுபாடுகள்‌ இருப்‌ 
பதையே வேதியியல்‌ செயல்முறை 
யீல்‌ தூய்மையானது என்கிறோம்‌. 


chemical pulp : (உலோ.) வேதி 
மியல்‌ மரக்கூழ்‌: மரச்கூழைக்‌ குறிக்‌ 
கும்‌ சொல்‌. அகன்ற இலை மரங்‌ 
களின்‌ வெட்டு மரங்களிலிருந்து 
உவர்க்காரச்‌ செய்முறை மூலம்‌ 
இந்தக்கூழ்‌ தயாரிக்கப்படுகிறது. 

chemistry: வேதியியல்‌ : பொருள்‌ 
களின்‌ இயைபினையும்‌, அமைப்பு 
முறையினையும்‌, புதிய பொருள்‌ 
கள்‌ உண்டாக்கும்‌ பொருள்களில்‌ 


ஏற்படும்‌ மாறுதல்களையும்‌ ஆரா 
யும்‌ அறிவியல்‌. 


chemosphere : (விண்‌.) வேதி 
மியல்‌ மண்டலம்‌ : மேல்‌ வாயு மண்‌ 
டலத்தில்‌ ஒளி வேதியியல்‌ வினை 
கள்‌ நடைபெறும்‌ மண்டலம்‌. 
chemotheraphy : (நோயி.) வேதி 
யியல்‌ நோய்ச்‌ சிகிச்சை: நோய்‌ 
உண்டாக்கும்‌ நுண்‌ மங்களை அழிக்‌ 
கும்‌ திறனுள்ள வேதியியல்‌ சேர்மத்‌ 
தைக்‌ கொண்டு நோயைக்‌ குணப்‌ 
படுத்தும்‌ முறை. 

chemurgy: ஆக்கப்‌ பொருள்‌ வேதி 
யியல்‌: வேதியியல்‌ கழிவுப்பொருள்‌ 
களையும்‌, உழவுத்‌ தொழில்‌ மூலப்‌ 
பொருள்களையும்‌ தொழிலுக்குப்‌ 
பயன்படும்‌ புதிய ஆக்கப்‌ பொருள்‌ 
களாக மாற்றுவதற்குரிய செயல்‌ 
முறை வேதியியல்‌ பிரிவு. 
chenille : மென்பட்டிழைக்‌ கச்சை: 
ஆடைகளின்‌ ஓரக்‌ கரை புனை 
யணியாகப்‌ பயன்படும்‌ மென்பட்‌ 
டிழைக்‌ கச்சை வகை. அறைகலன்‌ 
அலங்காரத்‌ துணியாக இது பயன்‌ 
படுகிறது. 

chequer : பல வண்ணச்‌ சதுரம்‌: 
சதுரங்கப்‌ பலகையில்‌ உள்ளது 
போல்‌ நிறங்கள்‌ மாறி மாறி வரும்‌ 
சதுரங்களின்‌ அமைப்பு. 

cherry: (உலோ,) செர்ரி :(1) ஒரு 
வகை அமைப்பு வெட்டுக்கருவி. 
கருவிகள்‌ செய்வதற்கான படிவ 
அச்சின்‌ அல்லது அது போன்ற 
கருவியின்‌ உள்முகத்திற்கு மெரு 
கூட்டுவதற்கு இது பயன்படுகிறது, 
(2) சிறு கொட்டையுடைய சிவந்த 
கனி தரும்‌ மரவகை. 

chestnut : (மர.) செம்புங்கமரம்‌ : 
செந்‌ தவிட்டு நிறமான கொட்டை 
யுடைய மரம்‌, இது நடுத்தரமான 
கடினத்‌ தன்மையுடையது. இதன்‌ 
வெட்டுமரம்‌ சொரசொரப்பாக 
இருக்கும்‌. மலிவான அறைகளன்‌ 
கள்‌ தயாரிக்கப்‌ பயன்படுகிறது. 


chestnut oak : (மர.) செம்புங்கக்‌ 
கருவாலி: நடுத்தர வடிவள 
வுடைய மரம்‌. இதன்‌ வெட்டுமரம்‌ 
கரும்பழுப்பு நிறமுடையதாக வழு 
வழுப்பாக இருக்கும்‌. நெருக்கமான 
கரண்களைக்‌ கொண்டிருக்கும்‌. 
வெண்‌ கருவாலி பயன்படுத்தப்‌ 
படும்‌ அதே நோக்கங்களுக்கு இது 
வும்‌ பயன்படுத்தப்‌ படுகிறது. 
தோல்‌ பதனிழிவதற்கு இதன்‌ 
பட்டை பயனாகின்றது. 
chevron : (௧.௧க.) உத்திரம்‌/கைம்‌ 
மரம்‌ : (1) இடம்‌ வலமாக அல்லது 
மேலுங்‌ கீழுமாக வளைந்து செல்‌ 
லும்‌ அமைப்புடையது. இதுரோ 
மானிய வழிப்‌ பாணிக்‌ கட்டிடக்‌ 
கலையில்‌ பயன்படுத்தப்பட்டது. 
(2) வீட்டின்‌ இரண்டு கைம்‌ 
மரங்கள்‌ உச்சியில்‌ ஒன்று கூடுவ 
தாக காட்டும்‌ அமைவு. 
chewed : (அச்சு.) அரிமானம்‌ : 
அச்சுத்‌ தகட்டில்‌ வரிகளில்‌ ஏற்‌ 
பட்டுள்ள தாறுமாறான விளிம்பு 
விளைவினைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. 
இந்த விளைவு, போதிய பாதுகாப்‌ 
பின்றி அமிலத்தைப்‌ பயன்படுத்து 
வதால்‌ உண்டாகிறது. 


chief chemical ஊரா : 
தலைமை வேதியியல்‌ பொறியாளர்‌ : 
வேதியியல்‌ செயல்முறை நுட்பங்‌ 
களிலும்‌ நிருவாகத்திலும்‌ வல்லுந 
ராகவுள்ள முக்கியமான அலுவலா 
ளர்‌. 

chief drafts’ man: தலைமை 
வரைவாளர்‌: வரைவுப்‌ பணியறைக்‌ 
கும்‌ நிருவாகத்திற்குமிடையில்‌ ஒரு 
தொடர்பாளராக விளங்குபவர்‌. 
வரைவுப்‌ பணியறை திறம்பட 
இயங்குமாறு பார்த்துக்‌ கொள்‌ 
வது இவரது பொறுப்பு. இவரது 
துறையிலுள்ள அனைத்து ஊழி 
யர்களும்‌ இவருடைய நேரடிக கண்‌ 
காணிப்பின்‌ கீழ்‌ இருப்பார்கள்‌. 
chicken pox: (நோயி.) சின்‌ 
எம்மை: குழந்தைகளுக்கு ஏற்படும்‌ 


155 


ஒருவகைத்‌ தொற்றுநோய்‌. இத 
னால்‌ உடலில்‌ புள்ளிகள்‌ ஏற்படும்‌. 


இதனைத்‌ தட்டம்மை, பயற்‌ 
றம்மை என்றும்‌ கூறுவர்‌. 
chief engineer: தலைமைப்‌ 


பொறியாளர்‌ : ஒரு தொழிற்சாலை 
யில்‌, ஒரு தலைமைப்‌ பொறியா 
ளரை கண்காணிப்பாளர்‌ அல்லது 
பணிமேலாளர்‌ என்று அழைப்பர்‌. 
தொழிற்சாலையின்‌ கொள்கைகள்‌ 
சரிவரச்‌ செயற்படுத்தப்படுகின்‌ 
றனவா என்பதைக்‌ கண்காணித்து 
வருவது இவரது பொறுப்பு. மற்ற 
பொறியாளர்களின்‌ பணிகளைத்‌ 
திறமையாக இயக்குவதற்கு இவர்‌ 
போதிய திறமையும்‌ அனுபவமும்‌ 
உடையவராக இருத்தல்‌ வேண்‌ 
டும்‌. 

chief of party : குழுத்‌ தலைவர்‌: 
களப்பணியில்‌ ஈடுபட்டுள்ள குழு 
வினருக்குப்‌ பொறுப்பாக உள்ள 
ஒரு பொதுப்‌ பணிப்பொறியா 
ளருக்குப்‌ பொறுப்பானவராக 
இருப்பார்‌. 

chiffonier: (மர.வே.) சிங்கார 
நிலைப்‌ பெட்டி : கண்ணறைகளும்‌, 
இழுப்பறைகளும்‌ உள்ள ஒர்‌ அலங்‌ 
காரப்‌ பெட்டி. வண்ண வேலை 
அடுக்கு மேடை. 


hill : அச்சுருப்படிவம்‌ : இது ஒரு 
உலோக அச்சுருப்படிவம்‌. இதில்‌ 
உருகிய இரும்புக்‌ குழம்பினை 
ஊற்றிக்‌ கடினமான வார்ப்புருக்‌ 
கள்‌ செய்யப்படுகின்‌ றன. 


chilled casting: (எந்‌.) அச்சுருப்‌ 
படிவ வார்ப்படம்‌ : இரும்பு அல்லது 
எஃகு முகப்புடைய வார்ப்படத்‌ 
தில்‌ செய்யப்பட்ட வார்ப்பு. இந்த 
வார்ப்படத்தில்‌ மிக விரைவாகக்‌ 
குளிரூட்டப்படுவதால்‌, வார்ப்‌ 
படத்தின்‌ கடினத்‌ தன்மை அதி 
கரிக்கிறது. 

chimera : கதம்ப உருவம்‌ : பழம்‌ 
புராணக்‌ கதைகளுக்குரிய சிங்கத்‌ 


756 


தின்‌ தலையும்‌, வெள்ளாட்டின்‌ 
உடலும்‌, பாம்‌ பின்‌ வாலும்‌ 
உடைய கதம்ப உருவங்‌ கொண்ட 
வேதாள விலங்கு. 


chimney : (க.க; பொறி.) புகை 
போக்கி : அடுப்பிலிருந்து எழும்‌ 
புகையினை வெளியேற்றுவதற்கு 
மோட்டின்‌ மேலுள்ள மேற்கூடு. 


chimney breast: (s.க.) புகை 
போக்கிச்‌ சாய்குவடு : ஒரு புகை 
போக்கி அறையினுள்‌ நுழையும்‌ 
இடத்தில்‌ நீட்டிக்‌ கொண்‌ டிருக்கும்‌ 
சுவரின்‌ பரப்பு. இந்தச்‌ சாய்குவடு 
பெரும்பாலும்‌ புகைபோக்கியை 
விட அகல முடையதாக இருக்கும்‌. 
இந்த அகலம்‌ அடுப்பங்கறைத்‌ 
தண்டயப்‌ பலகையை வைப்பதற்கு 
இடமளிப்பதாக அல்லது அறை 
யின்‌ தோற்றத்திற்கு அழகூட்டுவ 
தாக அமைந்திருக்கும்‌. 


chimney lining: (a.க.) புகை 
போக்கிக்‌ குழல்‌ : புகைபோக்கியி 
னுள்‌ புகை வெளிச்‌ செல்வதற்காக 
உள்ள குழல்‌ 

china: பீங்கான்‌ கலம்‌ : பீங்கான்‌ 
கலங்களைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. 


china clay : பீங்கான்‌ களிமண்‌ : 
மங்கு செய்வதற்கு உதவும்‌ ஒரு 
வகைக்‌ களிமண்‌. இது மிக நய 
மான தூள்‌ வடிவில்‌ தரயவெண்ணி 
றத்தில்‌ இருக்கும்‌. காகிகத்தில்‌ 
நிரப்புவதழ்கும்‌, பூச்சுக்‌ கலவை 
கள்‌ செய்வதற்கும்‌ இது பயன்படு 
திறது. 
chinoi serie : சீன வேலைப்பாடு : 
சன பாணியிலான அலங்கார 
வேலைப்பாடுகள்‌. 
chip : பட்‌.) சிம்பு செதுக்கு : சுத்‌ 
தியல்‌, உளி கொண்டு சிம்புகள்‌ 
செதுக்குதல்‌. 

கடைசல்‌ எந்திரம்‌ போன்ற 
வற்றிலிருந்து அகற்றப்படும்‌ சிம்பு 
களையும்‌ இது குறிக்கும்‌. 


chip board : ஒட்டு மரக்கட்டை : 
மரத்தாள்‌, சிம்பு செத்தைகளுடன்‌ 
மெழுகிணைத்து ஆக்கப்படும்‌ 
கட்டை. மடிப்புப்‌ பெட்டிகள்‌ 
போன்ற கொள்கலன்கள்‌ தயாரிக்‌ 


கப்‌ பயன்படுகிறது. 


chip breaker: (எந்‌.) சிம்பு 
உடைப்பான்‌ : ஒரு வெட்டுங்‌ கருவி 
யில்‌ சிம்புகள்‌ சுருண்டு உடைவ 
தற்கு அமைக்கப்பட்டுள்ள ஒரு 
வரிப்பள்ளம்‌. 

chip carving : செதுக்கு வேலைப்‌ 
பாடு: இடையிடையே சிம்பு 
செதுக்குவதன்‌ மூலம்‌ இயற்றப்‌ 
படும்‌ செதுக்கு வேலைப்பாடு. 


chippendale: சித்திர வேலை 
அறைகலன்‌ : 18ஆம்‌ நரற்றாண்‌ 
டில்வாழ்ந்த தச்சு விற்பன்னர்‌ சிப்‌ 
பென்டேல்‌ (1718-1779) என்ப 
வர்‌ வகுத்தமைத்த உயர்தர சித்திர 
வேலைப்பாடுடைய மரத்தாலான 
தட்டுமுட்டு அறைகலன்‌ வகை. 


chipping: (பட்‌.) கொத்துவேலை:. 
சுத்தியல்‌, கொத்துளி கொண்டு 
உலோகத்தை வெட்டி எடுக்கும்‌ 
வேலை. 


chip space : சிம்பு இடைவெளி : 
பிடிப்புச்‌ சாதனங்கள்‌, வெட்டுக்‌ 
கருவிகள்‌ போன்றவற்றில்‌, கருவி 
யின்‌ இயக்கத்திற்கு இடையூறு 
ஏற்படாதவாறு அமைக்கப்பட்‌ 
டுள்ள இடைவெளி. 


chisel: (பட்‌.) உளி/சிற்றுளி/ 
கொத்துளி : 

பு கொத்தி 

3 இழைப்‌ பதற்‌ 

கொத்துளி கும்‌, செதுக்கி 
உருவாக்குவதற்கும்‌ பயன்படும்‌ 


பல்வேறு வெட்டு விளிம்புகள்‌ 
உள்ள உளிகளின்‌ வகை, 


chisel cape: (பட்‌) நுண்‌ சிற்றுளி: 


குறுகிய அலகுள்ள ஒரு இற்றுளி, 
இது திறவுகோல்‌ துளைகள்‌ 


வெட்டுதல்‌ போன்ற உலோக 
வேலைப்பாடுகளுக்குப்‌ பயன்படு 
கிறது. 

chisel cold: (பட்‌.) வல்லுளி : 
அனலிடாமலே உலோகங்களை 
வெட்டுவதற்குப்‌ பயன்படும்‌ வல்‌ 
லுளி வகை. 

chisel diamond or lozenge: 
(பட்‌.) வைரச்‌ சிற்றுளி : வைர 
வடிவில்‌ சாய்சதுர உருவமுடைய 
ஒரு சிற்றுளி. இது நுண்‌ சிற்றுளி 
யைப்‌ போன்றது. கூர்மையான 
ஆடிப்பள்ளங்களை வெட்டுவ 
தற்கு இது பயன்படுகிறது. 


chisel round : (பட்‌.) வட்டுரு 
ளைச்‌ சிற்றுளி : ஒரு முனை வட்டு 
ருளை வடிவமான ஒரு சிற்றுளி. 
இதில்‌ வெட்டு அலகு ஒரு கோணத்‌ 
தில்‌ அமைந்திரும்‌. மென்தகடு 
களில்‌ வரிப்பள்ளங்கள்‌ வெட்டு 
வதற்குப்‌ பயன்படுகிறது. 
chloride : (வேதி.) குளோரைடு 
பாசிகை : மற்றொரு தனிமத்து 
டன்‌ அல்லது மூலகத்துடன்‌ 
குளோரின்‌ கலந்த ஒரு கூட்டுப்‌ 
பொருள்‌. இது ஹைட்ரோ 
குளோரிக்‌ அமிலத்தின்‌ ஓர்‌ உப்பு 
அல்லது கூட்டுப்‌ பொருள்‌. 
chloride of lime: (வேதி.) 
வண்ணகக்‌ காரம்‌ : (CaOCL,) 
கால்சியம்‌, குளோரின்‌, ஆக்சிஜன்‌ 
மூன்றும்‌ கலந்த ஒரு கூட்டுப்‌ 
பொருள்‌. இதனை வெளுப்புக்‌ 
காரம்‌ என்றும்‌ கூறுவர்‌. சலவைக்‌ 
கும்‌, நச்சுத்‌ தடைக்‌ காப்புப்‌ 
பொருளாகவும்‌ பயன்படுகிறது. 
chlorinate :  (குழை.) பாசிகச்‌ 
செயற்படுத்து: நீரின்‌ நுண்ம 
அழிப்புவகையிலும்‌,கனிமவிளைவி 
லிருந்து தங்கம்‌ பிரிப்பதிலும்‌ 
குளோரினைப்‌ (பாசிகம்‌) ஈடுபடுத்‌ 
துதல்‌. 

chlorinated wool: பாசிகச்‌ 
செயற்படுத்திய கம்பளி : மெருகும்‌ 


157 


ஒளிர்வும்‌ அளிப்பதற்காக வெளுப்‌ 
புக்‌ காரத்துடனும்‌ பிற பொருள்‌ 
களுடனும்‌ சேர்ந்துப்‌ பதப்படுத்திய 
கம்பளி. இதனால்‌ சில சாயங்‌ 
களைப்‌ பற்றிக்‌ கொள்ளும்‌ கம்பளி 
யின்‌ திறன்‌ அதிகமாகிறது;மற்றும்‌ 
அதன்‌ பசை இயல்பும்‌ நீக்கப்படு 
கிறது. 


chlorine : (வேதி.) குளோரின்‌ 
பாசிகம்‌: (012) இது பசுமஞ்சள்‌ 
நிறமுடை யஒரு நச்சுவாயு, நிற நீக்‌ 
கம்‌, நுண்மத்‌ தடைக்‌ காப்பு. 
போருக்கான நச்சு ஆயுதங்கள்‌ 
ஆகியவற்றில்‌ பயன்படும்‌ நெஞ்‌ 
சைத்‌ திணறடிக்கும்‌ கார மண 
மூடைய வாயுத்‌ தனிமம்‌. சோடி 
யம்‌ குளோரைடுக்‌ கரைசலை மின்‌ 
னால்‌ பகுப்பதன்‌ மூலம்‌ இது 
பெறப்படுகிறது. துணிகளைச்‌ சல 
வை செய்வதற்கும்‌, நீரினைத்‌ 
தூய்மையாக்குவதற்கும்‌, நச்சு 


வாயுவாகவும்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. 
chloro-form: (வேதி.) குளோ 


ரோஃபார்ம்‌ : (CHCI,) இது ஒரு 
மயக்க மருந்து. எளிதில்‌ ஆவியா 
கும்‌. இனிமை கலந்த சுவையுடைய 


நிறமற்ற உணர்ச்சியகற்றும்‌ 
நீர்மம்‌. 
chlorophyill : (தாவர.) பச்சை 


யம்‌: தாவரங்களின்‌ இலை, தழை, 
தண்டுகளில்‌ பசுமையூட்டும்‌ 
பொருள்‌. இது சூரிய ஒளியில்‌, 
கார்பன்‌ - டை -யாக்சைடிலிருந்‌ 
தும்‌, நீரிலிருந்தும்‌ ஒளிச்சேர்க்கை 
மூலம்‌ சர்க்கரை தயாரித்துக்‌ 
கொள்ள தாவரத்திற்கு உதவு 
கிறது. 

chock : முட்டுக்கட்டை : நிற்கும்‌ 
ஊர்திகள்‌ நகர்ந்துவிடாமல்‌ தடுப்‌ 
பதற்காக சக்கரங்களில்‌ அடியில்‌ 
போடப்படும்‌ அடைப்புக்‌ கட்டை. 
choke : (தானி.) அடைப்பான்‌ : 
உந்து வண்டியின்‌ எரி-வளி கலப்பி 
யில்‌ காற்றைக்‌ குறைத்து வாயுக்‌ 


158 


கலவையின்‌ செழுமையை அதி 
கரிப்பதற்காகப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு நிலையான அல்லது 
மாறக்கூடிய சாதனம்‌. 


choke coil: (மின்‌.) தூண்டு 
சுருள்‌ : மின்னோட்ட வேகத்தைத்‌ 
தடுத்தாளும்‌ திருகு கம்பிச்‌ சுருள்‌ 
அமைப்பு. 
choke damp : (வேதி.) சுரங்க 
கச்சு ஆவி : சுரங்கங்களில்‌ உள்ள 
கார்பன்டையாக்சைடு என்னும்‌ 
நச்சுத்‌ தன்மையுடைய ஆவி. 
cholera : (நோயி.) வாந்தி பேதி: 
வெப்ப நாடுகளில்‌ 
உணவாலும்‌, நீரா 
லும்‌ பரப்பப்படும்‌ 
பாக்டீரியா மூலம்‌ 
ர உண்டாகும்‌ நோய்‌. 
வாத்திபேதி இதனால்‌, தொடர்ச்‌ 
தியாக வாந்தியும்‌ பேதியும்‌ ஏற்‌ 
பட்டு, உடலில்‌ நீர்‌ வற்றிப்‌ போய்‌ 
மரணம்‌ உண்டாகிறது. 


cholesterol : (௨ட.) கொழுப்‌ 
பினி : உடலின்‌ அனைத்து உயிர 
ணுக்களிலும்‌, குறிப்பாக நரம்பு 
உயிரணுக்களிலும்‌, காணப்படும்‌ 
ஒரு பொருள்‌. பித்தப்பையில்‌ 
விளையும்‌ கல்‌ போன்ற கடும்‌ 
பொருளில்‌ மற்றப்‌ பொருள்களு 
டன்‌ கொலஸ்டிராலாகிய கொழுப்‌ 
பினி அடங்கியுள்ளது. கொழுப்புப்‌ 
பொருளைக்‌ கொண்டு செல்வதற்‌ 
கும்‌, தோலிலும்‌ முடியிலும்‌ எண்‌ 


ணெய்ப்பசை ஏற்படுவதற்கும்‌ 
கொழுப்பினி உதவுகிறது. உட 
லைக்‌ கட்டுப்படுத்தும்‌ இயக்குநீர்‌ 


கள்‌ (ஹார்மோன்கள்‌ ) உண்டா 
வதற்கு இது பயன்படுகிறது. 

chopper : (மின்‌.) மின்னோட்டத்‌ 
தறிப்பான்‌ : ஒரு மின்சுற்று வழி 
யைத்‌ தானாகவே முறிப்பதற்கான 
ஒரு சாதனம்‌. ஒரு நேர்‌ மின்‌ 
னோட்டச்‌ சுற்றுவழியில்‌ இது 
நேர்‌ மின்னோட்டத்தை ஒரு துடி 
நேர்‌ மின்னோட்டமாக மாற்று 


கிறது. 
chord: (வாஜூ.) நாண்வரை : 
விமானத்தின்‌ காற்றழுத்தத்‌ தளத்‌ 
இன்‌ ஆயத்‌ தொலைவுகளையும்‌ 
கோணங்களையும்‌ கணக்கிடுவதற்‌ 
குரிய விருப்பப்படியான ஒரு 
தொடக்கக்‌ கோடு. 

கணிதத்தில்‌ வில்‌ வளைவின்‌ 
வரை. 

எந்திரத்தில்‌ உச்சியிலோ அடி 
யிலோ உள்ள ஆதாரக்‌ கட்டின்‌ 
முதன்மையான பகுதி. 


chordal pitch : நாண்வரை இடை 
வெளி : ஒரு பல்லிணையின்‌ ஒரு 
பல்லிலுள்ள நேரிணையான புள்ளி 
யின்‌ தூரம்‌. இது இடைவெளி 
வட்டத்தின்‌ ஒரு நாணாக அள 
விடப்படுகிறது. 


chord length : (வானூ.) நாண்‌ 
வரை நீளம்‌: விமானத்தின்‌ காற்‌ 
றழுத்தத்‌ தளத்தின்‌ புறம்‌ நீட்டிய 
நீளம்‌. 


chroma : வண்ணச்‌ சாயல்‌ : இது 
ஒரு வண்ணத்தின்‌ ஒளிர்வு,வலிமை, 
அல்லது தன்மையைக்‌ குறிக்கிறது. 
வண்ணத்தை மட்டுப்படுத்துதல்‌ 
அல்லது மங்கலாக்குதல்‌ மூலம்‌ 
வண்ணச்‌ சாயலைக்‌ குறைக்கலாம்‌. 


chromaluminium : (உலோ.) 
குரோமா அலுமினியம்‌ : மிகவும்‌ 
வலுவான அலுமினிய உலோகக்‌ 
கலவை. 


chromate : (வேதி.) குரோமேட்‌ : 
குரோமிக்‌ அமிலத்தின்‌ உப்பு. 
chromaticity : (மின்‌.) வண்ண 
முனைப்புத்‌ திறன்‌ : ஒளியின்‌ நிற 
முனைப்புத்‌ திறன்‌. 

chrome nickel steel : (உலோ.) 
குரோம்‌ நிக்கல்‌: எஃகு : இது விலை 
மதிப்புடைய ஓர்‌ எல்குக்‌ கவசம்‌. 
இது எந்திரங்களை வெப்பத்தி 
லிருந்து பாதுகாப்பதற்கான கவச 


மாகப்‌ பயன்படுகிறது. பெரும்‌ 
பாலான நேர்வுகளில்‌, குரோம 
வனேடியம்‌ எஃகு அல்லது நிக்கல்‌. 
எல்கு குறைந்த செலவில்‌ இதே 
நோக்கத்திற்குப்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. 

chrome tannage : குருமத்தோல்‌ 
பதனீடு : குரோமிக்‌ அமிலம்‌ எனப்‌ 
படும்‌ குரும உப்புகளின்‌ உதவி 
யால்‌ தோல்‌ பதனீடு செய்வதற்‌ 
கான ஒரு முறை. 

chrome vanadium 51561: குரோம்‌ 
வனேடியம்‌ எஃகு : இது ஒரு வகை 
வலுவான எஃகு, இதில்‌ 0. 87% 
குரோமியம்‌ 0. 18%) வனேடியம்‌ 
கலந்திருக்கும்‌.வெப்பமூட்டிப்பதப்‌ 


படுத்திய பிறகு, இதன்‌ வலிமை 
யில்‌ ஒரு சதுர அங்குலத்திற்கு 
9080 கிலோ என்ற அளவில்‌ 


இருக்கும்‌ வரம்பில்‌ இந்த அளவு 
ஒரு சதுர அங்குலத்திற்கு 86941 
கிலோ என்ற அளவில்‌ இருக்கும்‌. 
chrominance : (மின்‌.) நிறக்‌ கல்‌ 
வைத்‌ திறன்‌ : வண்ணத்தின்‌ பூரித 
மற்றும்‌ நிறக்கலவைத்‌ திறன்‌. 
chromium {(உவலோ.) குரோமியம்‌ 
குருமம்‌ : (ரே) இது அழகிய வண்‌ 
ணங்கள்‌ வாய்ந்த சேர்மானங்‌ 
களையுடைய ஓர்‌ உலோக வகை. 
இது பழுப்பு வெள்ளை நிறத்தி 
ள்ள ஒரு தனிமம்‌. இதன்‌ வீத 
எடைமானம்‌ 6.50; உருகுநிலை 
2939°ஃபா. எஃகு உலோகக்கலவை 
களிலும்‌ முலாமிடுவதிலும்‌ பயன்‌ 
படுகிறது. 

chromium oxide: “குரோமியம்‌ 
ஆக்சைடு: பச்சை நிறமுள்ள 
வண்ண மூட்டும்‌ ஒரு காரகி. 


chromium plated tools : 
(உலோ.) குரோமியம்‌ முலாமிட்ட 
கருவிகள்‌ : கருவிகளிலும்‌ கணிப்புக்‌ 
கருவிகளிலும்‌ குரோமியம்‌ முலா 
மிடுவதன்‌ மூலம்‌ பளபளப்பாக 
இருக்கும்படி செய்யப்படுகிறது. 


159 


chromium plating : குரோமியம்‌ 
முலாமிடுதல்‌: சாதகமில்லா த பருவ 
நிலைகளுக்கு உட்படும்‌ உந்து 
வண்டிகளின்‌ உறுப்புகள்‌ சேத 
மடைந்துவிடாமல்‌ தடுத்து, பள 
பளப்பாக இருக்கும்படி செய்வதற்‌ 
காகக்‌ குரோமியம்‌ முலாமிடுதல்‌ 
பெருமளவில்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. நிக்கல்‌ முகாமிடுதலுக்குப்‌ 


பதிலாகக்‌ கையாளப்படுகிறது. 


chromium steel : (உலோ.) 
குரோமியம்‌ எஃகு : 1%-2% வரை 
குரோமியம்‌ அடங்கியுள்ள எலகு. 
இது மிசக்‌ கடினமானது. 
வலுவானது. இது உந்து வண்டி 
உறுப்புகள்‌ தயாரிப்பதற்கான 
உலோகக்‌ கலவையாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. ஏவுகணைகள்‌ 
தயாரிக்கவும்‌ கவச தகடுகளாகவும்‌ 
பயன்படுகிறது. 


chromodizing : (உலோ.) குரோ 
மியப்‌ படலமேற்றுதல்‌ : அலுமினிய 
உலோகக்‌ கலவைகளில்‌ கடின 
மான மேற்படலம்‌ ஏற்படும்படி 
செய்வதற்கான ஒரு வெப்ப அமிழ்‌ 
வுச்‌ செயல்‌ முறை. 


chronometer: நுண்‌ காலக்‌ 
கணிப்பான்‌ : நுட்பமாகவும்‌ துல்‌ 
லியமாகவும்‌ காலத்தைக்‌ கணிக்கக்‌ 
கூடிய ஒரு கருவி. 


chrysotile : இழைம மணிக்கல்‌ : 
பாம்புத்‌ தோல்‌ போன்ற புள்ளி 
கள்‌ வாய்ந்த இழைம இயல்‌ 
புடைய பச்சை மணிக்கல்‌ வகை. 


chuck : (பட்‌.) சுழல்வார்‌ : பணிக்‌ 
குரிய பொருள்களை ஏந்தி வா 
காகச்‌ சுற்ற வல்ல எந்திரப்பணி 
ஏந்தமைவுத்‌ தோல்வார்‌. இது பல்‌ 
வறு நோக்கங்களுக்காகவே பல்‌ 
வேறு வகைகளில்‌ உள்ள து. 
chucking : (எந்‌.) சுழல்வார்‌ பணி 


யாக்கம்‌ : கடைசல்‌ எந்திரத்தில்‌ 
சுழல்‌ வாரில்‌ பணிக்குரிய பொருள்‌ 


160 


களை ஏற்றிக்‌ கடைசல்‌ வேலைப்‌ 
பாடுகள்‌ செய்தல்‌. 


chucking reamer : (பட்‌./ சுழல்‌ 
துளைப்பான்‌ : செங்குத்தான வரிப்‌ 
பள்ளங்களுடைய திருகுச்சுருளா 
கச்‌ செல்கிற சுழல்‌ துளைப்பான்‌ 
கள்‌. இதில்‌ மூன்று மற்றும்‌ நான்கு 
வரிப்பள்ளங்கள்‌ அமைக்கப்பட்ட 
ருக்கும்‌. இதன்‌ வழியாகத்‌ துளைப்‌ 
பான்‌ ஊர்ந்து செல்லும்‌. இது 
எஃகில்‌ செயற்படுவதற்கு ஏற்ற 
தழுவையாக அமையும்‌. சொர 
சொரப்பான துளைகளைச்‌ செப்‌ 
பம்‌ செய்வதற்கு மற்றொரு கூர்‌ 
முனைக்கோல்‌ பயன்படுகிறது. 


யரர ர. (விண்‌. ) திரிபு எரிதல்‌: 
சிலவகை ராக்கெட்டுகள்‌ இடை 
யிடையேறின்று, சிக்கென்ற ஒழுங்‌ 
கற்ற ஊதல்‌ ஒலியுடன்‌ எரிகின்ற 
பண்பு. 


churning: (வார்‌.) கடைதல்‌: ஒரு 
வார்ப்படத்திலுள்ள திரவ உலோ 
கத்தை சூடாக்கிய ஒரு சிறு இரும்‌ 
புக்கோல்‌ கொண்டு மேலும்‌ &ழு 
மாகக்‌ கடைந்து வார்ப்புப்படிவம்‌ 
திண்மையாக அமையும்படி செய்‌ 
தல்‌. 

churn moulding: கடைசல்‌ வார்ப்‌ 
படம்‌: நார்மன்‌ கட்டிடக்‌ கலையில்‌ 
காணப்படும்‌ வளைவு நெளிவு 
டைய வாாரபபடம்‌, 


chute: சாய்வுக்‌ குழாய்‌: குப்பை 
கழிபொருள்களைத்‌ தொலைவுக்‌ 
குக்‌ கொண்டு செல்வதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ சாய்சரிவுடைய குழாய்‌. 


எincture : சுற்று வளையம்‌ : சுழல்‌ 
தண்டினை அதன்‌. அதாரத்தி 
லிருந்தும்‌ அடித்தளத்திலிருந்தும்‌ 
பகுப்பதற்காகப்‌ பயன்படும்‌ பத்தி 
யின்‌ உச்சியிலும்‌ அடியிலும்‌ உள்ள 
ஒரு வளையம்‌. 


cinder bed : (வார்‌.) கனல்‌ படு 
கை : ஒரு வார்ப்படத்தின்‌ அடியி 


மையக்‌ குறியீடுகள்‌ : 


லுள்ள ஒரு கனல்‌ படுகை. இது 
வாயு வெளியேறுவதற்கு உதவும்‌. 


cinder notch : (உலோ) கனல்‌ 
துளை : ஊதுலையின்‌ பக்க வாட்‌ 
டில்‌, உருகிய உலோகத்தை அப்பு 
றப்படுத்துவதற்காக உள்ள ஒரு 
துளை. 


cine.camera : திரை ஒளிப்படக்‌ 
கருவி : திரைப்பட த்திற்குரிய 
ஒளிப்படக்‌ கருவி, 


cinna-bar : (உலோ.) இரசக்‌ கந்‌ 
தகை : இது ஒரு சிவப்பு நிறமான 
பாதரசக்‌ கணிப்பொருள்‌ வகை. 
இது சாயவேலைகளில்‌ வண்ணப்‌ 
பொருளாகவும்‌ (நிறமி) அணுகலன்‌ 
கள்‌ தயாரிப்பதிலும்‌ பயன்படு 
கிறது. 

cinque foil: (௧.ச.) ஐயிதழ்‌ 


அணி: ஐந்து இதழ்களையுடைய 
மலர்‌ முகப்பு உருவம்‌. 


cir-cassian walnut : சர்கேசிய 
வாதுமை மரம்‌ : இது இளமஞ்சள்‌ 
நிறமான வாதுமை மரம்‌. இதில்‌ 
கருநிறக்‌ கோடுகளும்‌ இருக்கும்‌. 
இதன்‌ வெட்டு மரம்‌ 1900 முதல்‌ 
முதல்‌ உலகப்‌ போரின்‌ தொடக்கம்‌ 
(1914) வரையில்‌ அறைகலன்கள்‌ 
தயாரிப்பதற்குப்‌ பெருமளவு பயன்‌ 
படுத்தப்பட்டது. 

௦16 : (கணி.) வட்டம்‌: ஒரு 
மையப்‌ புள்ளியிலிருந்து சுற்று 
வரையிலுள்ள ஒவ்வொரு புள்ளி 
யும்‌ சம தூரத்தில்‌ இருக்குமாறு 
அமைந்த ஒரு வட்டமான சுற்று 
வரை, ஒரு வட்டத்தின்‌ பரிதி 360 
பாகங்களாகப்‌ பகுக்கப்படுகிறது. 
இதன்‌ ஒரு பாகம்‌, பாகை எனப்‌ 
படும்‌. 


circle marker : (வuானூ) வட்ட 
(விமான) 
நிலையத்தில்‌ தரையிறங்கும்‌ பரப்‌ 

டத்தின்‌ மையத்தை அல்லது பிர 
தானத்‌ தரையிறங்கு தளங்களின்‌ 


குறுக்கு வெட்டினை ஏறத்தாழக்‌ 
குறித்திடும்‌ ஒரு வட்ட வடிவமான 
கட்டுக்‌ கம்பி. 

cicircle shear : (உலோ.) வட்‌ 
டக்‌ கத்திரிப்பான்‌ : உலோகத்‌ தகடு 
களிலிருந்து வட்டங்களை வெட்டி 
எடுப்பதற்கான ஓர்‌ எந்திரம்‌. 
இதனைத்‌ தேவையான விட்டத்‌ 
திற்கு அமைத்துக்‌ கொள்ளலாம்‌. 


circle trowel : (குழை.) வட்டச்‌ 
சட்டுவம்‌ : சாந்து பூசுபவர்கள்‌ 
(கொத்தனார்கள்‌) பயன்படுத்தும்‌ 
உட்குழிவான அல்லது புடைப்‌ 
பான அலகுடைய ஒரு சட்டுவக்‌ 
கரண்டி. இது வளைவான மேற்‌ 
பரப்புகளில்‌ பூச்சு வேலைகள்‌ 
செய்வதற்குப்‌ பயன்படுகிறது. 


எரரஎcயit (மின்‌.) மின்‌ சுற்றுவழி : 
ஒரு மின்னோட்டம்‌ அதன்‌ ஆதா 
ரத்திலிருந்து அடுத்தடுத்து மின்‌ 
கடத்திகள்‌ வழியாகச்‌ சென்று, 
மீண்டும்‌ அது தொடங்கிய இடத்‌ 
திற்கே திரும்பும்‌ நெறிவழி. 

circuit breaker : (மின்‌.) மின்‌ 
னோட்ட முறிப்பான்‌ : மின்னோட்‌ 
டத்தைத்‌ தடுக்கும்‌ * பொறி 
அமைப்பு. இது பொதுவாகத்‌ 
தானியங்கும்‌ விசைப்‌ பொறியாக 
இருக்கும்‌. இந்த விசை திறந்து, 
மின்னோட்டம்‌ பாய்வதைதத்‌ 


தடுத்‌ துவிடும்‌. 


circuit, etched: (மின்‌.) செதுக்கு 
மின்சுற்று வழி : அமில அரிமானம்‌ 
மூலம்‌ உலோகத்தில்‌ செதுக்கு 
வேலைப்பாடுகள்‌ செய்வதற்குரிய 
மின்‌ சுற்றுவழி. 

circuitry : (விண்‌.) மின்சுற்றுவழி 
அமைவு : ஓர்‌ ஏவுகணை அமைப்‌ 
பில்‌ பயன்படுத்தப்படும்‌ மின்னி 
யல்‌ அல்லது மின்னணுவியல்‌ சுற்று 
வழிகளின்‌ நெறியமைவு. 

circular and angular measure: 
ஆரவட்ட மற்றும்‌ கோண அளவை: 


11 


164 


60 வினாடி ('') ௨ 1 நிமிடம்‌ (') 
60 நிமிடம்‌ ௪ 1 பாகை (1௦) 
90 பாகை ௪ 1] குவாட்‌ 
ரண்ட்‌ (வட்டகோணப்‌ பகுதி) 
4 குவாட்ரண்ட்‌ - 1 வட்டம்‌ 
(பரிதி) 
circular function : (சுணி.) வட்‌ 
டச்‌ சார்பலன்‌ : கணிதத்தில்‌ வட்‌ 
டச்‌ சார்பு செங்கோண முக்கோ 
ணப்‌ பக்கத்‌ தகவு. 
circular loom: (மின்‌.) வட்ட 
மின்காப்பு : கூடுதலான மின்காப்‌ 
புச்‌ செய்வதற்கான அலோகக்‌ 
குழாய்‌. இந்தக்‌ குழாய்‌ அலோகப்‌ 
பொருளால்‌ செய்யப்பட்டது, 
தீப்பிடிக்காதது: இந்தக்‌ - குழா 
யினுள்‌ மின்‌ கம்பிகள்‌ செலுத்தப்‌ 
பட்டிருக்கும்‌. 
circular measure : 
ஆரவட்ட அளவை : 


(கணி.) 
வட்டத்தில்‌ 


ஆர அளவான நாண்‌ வரை 
யுடைய வில்‌ வளைவுக்‌ கோண 
அளவை. 

circular mill: (மின்‌.) விட்ட 


அலகு : கம்பி முதலியவற்றின்‌ 
விட்டத்தை அளப்பதற்கான அங்‌ 
குலத்தில்‌ ஆயிரத்தொரு பங்‌ 
குடைய அலகு. 

circular ‘ milling 
(எந்‌.) வட்டத்‌ திருவு கருவி: 
உலோகத்‌ தகடுகளில்‌ பள்ளங்‌ 
களை வெட்டுவதற்காவ; கரூலி. 

circular pitch: (பல்‌ , வட்ட 


machine : 


இடைவெளி : பல்லிணை*ில்‌ ஒரு 
பல்லின்‌ மையத்திலிருந்து அடுத்த 
பல்லின்‌ மையத்திற்‌ உள்ள 
தொலைவு. 

circular saw: வட்ட ரம்பம்‌ : 


~ 


ஒரு மைய அச்‌ னைச்‌ 
சுற்றியுள்ள ஒரு வட்‌ 
டத்‌ தகட்டின்‌ விளிம்‌ 
பினைச்சுற்றி பற்கள்‌ 


அமைந்துள்ள ஒரு 
ரம்பம்‌ வகை ரம்பம்‌. 
circulating current: (மின்‌.) 


162 


சுழல்‌ மின்னோட்டம்‌ : ஒர்‌ இணை 
மின்‌ சுற்றுவழியில்‌ பாயும்‌ தூண்டு 
மற்றும்‌ கொண்ம மின்னோட்டங்‌ 
கள்‌. 

circumference : பரிதி-சுற்றளவு: 
ஒரு வட்டத்தின்‌ சுற்றளவு. 
circumlunar: (விண்‌,) நிலவு 
வலம்‌ : ஒரு விண்வெளிக்கலம்‌ நில 
வை வலம்‌ வந்து பூமிக்குத்‌ திரும்‌ 
பும்‌ பயணம்‌. 

circumscribe : சுற்றி வட்டமிடு 
தல்‌: வெட்டாத்‌ தொடு வரை 
யாகச்‌ சுற்றுவட்டமிடுதல்‌. சுற்று 
வட்ட எல்லைக்குட்படுத்துதல்‌. 
எiseleur : (உலோ.) செதுக்கு 
ஒப்பனையாளர்‌ : உலோக வேலை 
யில்‌ செதுக்கி ஒப்பனை செய்பவர்‌, 


எislunar: (விண்‌.) நிலவிடை 
வெளி : பூமிக்கும்‌ நிலவின்‌ சுற்று 
வழிக்குமிடை யிலான டை 
வெளிப்பரப்பு. 


citizens band; (மின்‌.) குடி 
அலை வரிசை : தனிப்பட்ட குடி 
மக்கள்‌ இயக்கும்‌ இருவழிவானொ 
லிச்‌ செய்தித்‌ தொடர்புகளுக்கு 
ஒதுக்கப்பட்டுள்ள அலைவேண்‌ 
அலைவரிசை. இதனை இயக்கு 
பவர்கள்‌ தொழில்நுட்ப ஆய்வு 
களைத்‌ தெரிவித்தல்‌ ஆகாது. 


0111108019: (வேதி.) சைட்ரிக்‌ 
அமிலம்‌ : நாரத்தை வகையைச்‌ 
சேர்ந்த எலுமிச்சம்பழம்‌, நாரத்‌ 
தங்காய்‌ போன்றவற்றிலிருந்து 
வடித்திறக்யெ ஒரு வகை அமிலம்‌. 
இது காடிப்‌ பொருள்கள்‌ வகை 
யில்‌ பதனீடு செய்யதக்க மூன்று 
நீரக அணுக்களையுடையது. 
இது புளிப்புச்‌ சுவையுடையது. 
இது மருந்துகளிலும்‌ நறுமணப்‌ 
பொருள்களிலும்‌, ரொட்டித்‌ 
தொழிலிலும்‌ பயன்படுகிறது. 

civil enginesr: பொதுப்பணிப்‌ 
பொறியாளர்‌ : கட்டிடங்கள்‌, 


நெடுஞ்‌ சாலைகள்‌, இருப்புப்‌ 
பாதைகள்‌, எஃகுக்‌ கட்டுமானங்‌ 
கள்‌ போன்ற பொதுப்பணிகளை 
வடிவமைத்து கட்டுமானம்‌ செய்து 
பேணிக்‌ காக்கும்‌ பணியைச்‌ செய்‌ 
யும்‌ பொறியாளர்‌. 

ர : (எத்‌.) பற்றுக்‌ கருவி: 
வேலைப்பாடு செய்‌ 
(J வதற்குரிய பொருள்‌ 
| களின்‌ பகுதியைப்‌ 
பற்றிக்‌ கொள்வதற்‌ 


2 ஒரு கருவி. இது 


2 இரும்பிலும்‌, மரத்தி 


லும்‌ அமைந்திருக்‌ 
பன்‌ கும்‌. 

ச clamp coupling : 
பற்றுக்‌ பகல்‌ பற்‌ ல 
கருவி 


லது அவற்றுக்குமேற்‌ 
பட்ட பகுதிகளை கொண்ட ஒரு 
சுழல்‌ தண்டு இணைப்பி. இது 
குறுக்காயமைந்த மரையாணிகள்‌ 
மூலமாக இறுகப்‌ பற்றும்படி செய்‌ 
யப்படுகிறது. 


clamp dog: (எந்‌.) பற்று வளை 
இருப்பாணி : கடைசல்‌ வேலை 
செய்ய வேண்டிய பொருள்களைப்‌ 
பற்றி இணைத்துப்‌ பிடித்துக்‌ 
கொள்ளும்‌ பகர வடிவ வளை 
இருப்பாணி. இதில்‌ இரு குறட்டு 
அலகுகளும்‌ இருமரை யாணிகளும்‌ 
பற்றிக்‌ கொள்வதற்காக அமைந்‌ 
திருக்கும்‌. 

clamping bars : (வார்‌.) பற்றுச்‌ 
சலாகைகள்‌ : வார்ப்படத்தில்‌ 
வாயுக்களின்‌ விரிவாக்கத்தினால்‌ 
விரிசல்‌ ஏற்படாதவாறு தடுதது 
வார்ப்படத்தின்‌ பகுதிகளை ஒருங்‌ 
கிணைத்துப்‌ பற்றிக்‌ கொள்வதற்‌ 
காகப்‌ பயன்‌ படுத்தப்படும்‌ சலா 
கைகள்‌. இந்தச்‌ சலாகைகளைத்‌ 
தக்கவாறு அமைத்து கொள்ள 
லாம்‌; அல்லது திண்மையாக 
வைத்துக்‌ கொள்ளலாம்‌. 
clamping screw : பற்றுத்‌ திருகு: 


வேலைப்பாடு செய்ய வேண்டிய 


பொருள்களை நெருக்கிப்‌ பிடித்‌ 
துக்‌ கொள்கிற அல்லது ஒருங்‌ 
கிணைத்துப்‌ பற்றிக்‌ கொள்கிற 
ஒரு வகைத்‌ திருகி. இறுகப்‌ பற்றிக்‌ 
கொள்கிற ஒரு திருகினையும்‌ இது 
குறிக்கும்‌. 

clap board : (s..) சாரல்‌ 
தடுக்கு : மழைச்‌ சாரல்‌ அடிக்காத 
படி கதவின்‌ மீது சாய்வாகப்‌ 
பொருத்தப்படும்‌ பலகை, 


clapper box: (எந்‌.) இழைப்புப்‌ 
பெட்டி: ஒரு வார்ப்புப்‌ பொறியில்‌ 
உள்ள கருவியைப்‌ பற்றிக்கொள் 
ளும்‌ சாதனத்தின்‌ ஊசலாடும்‌ 
உறுப்பு. இது வேலைப்பாடு 
செய்ய வேண்டிய பொருளின்‌ மீது 
திரும்பும்‌ இழைப்பின்‌ போது சர 
ளமாகச்‌ சாதனங்கள்‌ செல்வதற்கு 
இடமளிக்கிறது. 


clap post : மூடுநிலைக்கால்‌ : ஒரு 
நிலையடுக்கின்‌ கதவு மோதி மூடிக்‌ 
கொள்வதற்காக அமைக்கப்பட்ட 
டுள்ள செங்குத்தான நிலைக்கால்‌, 


classical : (க.க.) செவ்வியல்‌ : 
பண்டைய கிரேக்க, ரோமானியக்‌ 
கட்டிடக்‌ கலையினைக்‌ குறிக்கும்‌ 
சொல்‌. 


classic moulding :(௧.௧) செவ்வி; 
யல்‌ வார்ப்படம்‌: பண்டைய 
கிரேக்க, ரோமானியச்‌ செவ்வியல்‌ 
பாணிக்‌ கட்டிடக்‌ கலையில்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டது போன்ற வார்ப்‌ 
யடம்‌. 


classification : வகைப்படுத்துதல்‌; 
எளிதாக அடையாளங்‌ கண்டு 
கொள்வதற்காக வகையியல்புகள்‌ 
அல்லது பண்பியல்புகள்‌ வாரியாக 
வகைப்படுத்துதல்‌. 

clavi chord : இசைக்‌ கருவி : இக்‌ 
காலப்‌ பியானோவுக்குமுன்னோடி 
யாக விளங்கிய ஆதி இசைக்‌ கருவி. 


claw coupling ௨ (எந்‌.) வளைநக 
இணைப்பி : சுழல்‌ தண்டுகளை 


169 


உடனடியாக இணைக்க வேண்டி 


யிருக்கும்‌ நேர்வுகளில்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ ஒரு வகைத்‌ தளர்வான 
இணைப்பி. இதில்‌ வளைந்த நகம்‌ 
போன்ற உகிருகள்‌ அமைந்திருக்‌ 
கும்‌. 


claw hammer : (மர.) வார்சுத்தி 
யல்‌ : ஆணி பற்றி இழுக்கும்‌ அமை 
வுடைய சுத்தியல்‌. தச்சு வேலை 
செய்பவர்‌ இதனை முக்கியமாகப்‌ 
பயன்படுத்துகின்‌ றனர்‌. 


clay : (க.க.) களிமண்‌: இது 
சாதாரண மண்‌ வசையைச்‌ சேர்ந்‌ 
தது. இது காய்ந்தால்‌ இறுகலாக 
இருக்கும்‌; ஆனால்‌ எளிதில்‌ 
உடைந்துவிடும்‌. ஈரமாக இருக்‌ 
கும்போது குழைமத்‌ தன்மையுடை 
யது. செங்கல்‌ தயாரிக்க இது 
உதவுகிறது. 

clay wash உ (வார்‌.) களிமண்‌ 
வண்டல்‌ : நீரில்‌ கரைந்த களிமண்‌ 
வண்டல்‌. வாயடைப்பான்கள்‌; 
குடுவைகள்‌ போன்றவற்றில்‌ மேற்‌ 
படலப்‌ பூச்சுக்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

lean: (அச்சு.) துப்புரவான பணி: 
நன்கு அச்சிட்ப்பட்ட காகிதம்‌; 


அச்சுப்‌ பணி; கறைபடியாமல்‌ 
தூய்மையாக முத்திரையிடப்‌ 
பட்ட மேலுறை . 


clean cut: மாசு மருவற்ற வேலைப்‌ 
பாடு : எந்திரத்தில்‌ மாசு மருவற்‌ 
றிருக்கும்‌ மேற்புரப்பு. 

மாசு மருவின்றிச்‌ செய்யப்படும்‌ 
வேலைப்பாடு. 


clean proof : (அச்சு.) மாசற்ற 
பார்வைப்படி : திருத்தங்கள்‌ அதி 


164 


கம்‌ இல்லாத கெளிவான 


பார்வைப்படி. 


இது திருத்தங்கள்‌ மிகுந்த தெளி 
வற்ற பார்வைப்படிகளுக்கு நேர்‌ 
மாறானது. 


clean thread: (எந்‌.) மாசற்ற 
இழை : திருகில்‌ கூர்மையாகவும்‌, 
வழுவழுப்பாகவும்‌, மாசு மரு 


வின்றியும்‌ இருக்கும்‌ இழை. 


clearance : (எந்‌.) இடைவெளி : 
(1) கடைசல்‌ எந்திரத்தில்‌ வெட்டு 
முனைக்கும்‌, கடைசல்‌ செய்ய 
வேண்டிய பொருளின்‌ செங்குத்து 
நிலைக்கும்‌ டைடையிலான 
கோணம்‌ 3° அளவுக்குக்‌ குறையா 
மாலும்‌ 10 அளவுக்கு மேற்படா 
மலும்‌ இருக்க வேண்டும்‌. 

(2) அண்மைப்‌ பக்கங்களுக்கு 
இடையிலான திறந்த இடைவெளி 
அளவு. 


cleat : ஆப்பு: பொருளை 
இன்வெர யா ரு ட ன்‌ 
பிணைக்கும்‌ நோக்கத்திற்காக அத 
னுடன்‌ பிணைக்கப்படும்‌ அல்லது 
சுவரில்‌ ஆணியால்‌ அறைந்து 
இறுக்கப்படும்‌ மரத்தினாலான 
அல்லது உலோகத்திலான ஒரு 
துண்டு. 


cleavage: பிளவு: பிளத்தல்‌, பிரித்‌ 
தல்‌ அல்லது பிளவுறுத்தல்‌. ஒரு 
பாறையில்‌ ஒரு குறிப்பிட்ட முறை 
யில்‌ பிளவு ஏற்படும்‌ போக்கு. 


cleft: (எந்‌.) வெடிப்பு: இதுவும்‌ 
ஒருவகைப்‌ பிளவுதான்‌. இது ரம்‌ 
பத்தால்‌ அறுத்த அல்லது வெட்‌ 
டிய பிளவைவிட வலுவானது. 
இது மரக்‌ கைப்பிடிகள்‌ திருகுகள்‌ 
முதலியவற்றில்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. 


15 : (எந்‌.) வளைகம்பி : கயிறு 
கம்பி இணைப்பதற்காக விட்டத்‌ 
தில்‌ பொருத்தப்பட்டுள்ள இருப்பு 


வளை கம்பி, 


climp cut : (எந்‌.) ஏற்‌ ை 
வெட்டுதல்‌ : வெட்டு எந்திரத்தில்‌ 
உலோகத்தை வெட்டுவதற்கான 
ஒரு முறை. இதில்‌ வெட்டுங்‌ கருவி 
யின்‌ சுழற்சித்‌ திசையில்‌ மேசை 
நகர்ந்து செல்கிறது. 

எlinch : (பட்‌.) மடக்கி இறுக்குதல்‌; 
ஆணியை அடித்து மட்கக இறுக்கு 
தல்‌. 


clinker rim: (தானி.) கட்டிறுக்கு 
வட்ட விளிம்பு : இது ஒரு சக்கரத்‌ 
தின்‌ வட்ட விளிம்பு. இதன்‌ இரு 
பக்கங்களிலும்‌ விளிம்பு அல்லது 
வரிப்பள்ளம்‌ அமைந்திருக்கும்‌. 
அதில்‌ டயரின்‌ தட்டையான 
விளிம்பு பொருந்திக்‌ கொள்ளும்‌. 
காற்றடைக்கும்போது டயர்‌ இந்த 
விளிம்பில்‌ இறுக்கமாக அழுந்திக்‌ 
கொள்ளும்‌. 


linker ; சாம்பறகட்டி: கொல்‌ 
லுலைச்‌ சாம்பற்கட்டி. 

lip angles : (பொறி. ) பிடிப்புக்‌ 
கோணங்கள்‌ : இரு உறுப்புகளை 
இணைப்பதற்குப்‌ பயன்படும்‌ சி 
சிறு தூண்களின்‌ கோணங்கள்‌. 
எlipper: அதிர்வுப்‌ பிரிவு: வீடியோ 
படத்‌ தகவலிலிருந்து ஒரே கால 
நிகழ்வு அதிர்வுகளைப்‌ பிரிப்பதற்‌ 
குப்‌ பயன்படும்‌ ஒரு முறை. 
ரா:  கத்தரித்தல்‌: லை 
வகைத்‌ துணிகளில்‌ மேற்பரப்பு 
இழைகளை சமநீளத்திற்கு வெட்‌ 
டிச்‌ செல்மைய்‌ படுத்துதல்‌. 

clock wise : வலஞ்சுழித்த : கடி 
கார முள்செல்லும்‌ திசையில்‌ வலஞ்‌ 
சுழித்து இடமிருந்து வலம்செல்லு 
தல்‌. 


௦109 : தடுப்பு: முட்டுக்‌ கட்டை 
யிடுதல்‌; பளுவினால்‌ இயக்கம்‌ 
தடித்தல்‌; அந்நியப்‌ பொருளால்‌ 
இயக்கம்‌ தடைபடுதல்‌. 


01058: (க.க. சுற்றெல்லை: தலை 
மைத்‌ திருக்கோயிலின்‌ சுற்‌ 
றெல்லை. 


closed circuit : (மின்‌.) முடிப்புச்‌ 
சுற்றுவழி: (1) மின்‌ விசை ஆதாரத்‌ 

லிருந்து ஒரு புறச்‌ சுற்றுவழி 
யாகச்‌ சென்று மீண்டும்‌ ஆதாரத்‌ 
திற்குத்‌ திரும்பி வருகிற முழுமை 


யான சுற்றுவழி. இது ஒரு கட்டுப்‌ 
பாட்டு விசையினை அமைத்து 
நிகழ்த்தப்படுகிறது. 


(2) வரையறுக்கப்பட்ட பார்‌ 
வையாளர்களுக்கு மட்டும்‌ உரிய 
தொலைக்காட்சி முறை. 


closed lock joint: (உலோ.வே. 
மூடிப்பூட்டிய இணைப்பு: இருமுனை 
களைக்‌ கொக்கியால்‌ பிணைத்து 
ஏற்படுத்தப்படும்‌ ஒரு வகைப்‌ 
பிணைப்பு. இந்தப்‌ பிணைப்பில்‌ 
ஓட்டவைப்பு செய்யப்படுவ 
தில்லை. 


lose fit : அணுக்கத்‌ திருகிழை : 
மிக நெருக்கமாவுள்ள இந்தத்‌ 
திருகிழை மிகத்துல்லியம்‌ தேவைப்‌ 
படும்‌ விமான உறுப்புகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 
இண்ட nipple: (கம்‌.) குறுகிய 
ழை : சாதாரணக்‌ குழாய்‌ இழை 
யினைவிட இரண்டு மடங்கு நீள 
முள்ள இழை. இதில்‌, இரு தொகுதி 
இழைகளுக்கிடையே தோள்மூட்டு 
எதுவும்‌ இருக்காது. 
closure : (க.க) அடைப்பு: ஒரு 
வழியின்‌ .முடிவிடத்தை அடையப்‌ 
பதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ ஒரு 
செங்கலின்‌ பகுதி, 
cloth of estate: அலங்காரத்‌ 
திரைச்‌ சீலை : அரியணை மீது அல்‌ 
லது சிம்மாசனத்தின்‌ மீது அலங்‌ 


165 


காரமாகத்‌ தொங்கவிட ப்படும்‌ 
திரைச்‌ லை, 
luster: (மின்‌.) சரவிளக்கு : 


இரண்டுக்கு மேற்பட்ட விளக்கு 
களையுடைய விளக்குச்‌ சரம்‌. 
இந்த விளக்குகள்‌ நெருக்கமான 
இடைவெளிகளில்‌ அமைந்திருக்‌ 
கும்‌. 

clustered: (௧.௧.) கொத்துச்சரம்‌: 
திரண்ட கொத்தாகச்‌ சேர்க்கப்‌ 


பட்டுள்ள சரம்‌. 


clutch: (தானி; எந்‌.) ஊடிணைப்பி: 
உந்து வண்டிகளில்‌ இயங்குறுப்பு 
களை ஓடவும்‌ நிறுத்தவும்‌ செய்யும்‌ 
பொறியமைப்பு. இதிலுள்ள மிதி 
கட்டையை அழுத்த உந்துவண்டி 
சக்கரம்‌ நிற்கும்‌; மிதி கட்டையை 
விடுவிக்கும்போது சக்கரம்‌ ஓடும்‌. 

சுழல்‌ தண்டுகளுக்கிடையே தற்‌ 
காலிக இணைப்பை ஏற்படுத்தும்‌ 
சாதனம்‌. 


clutch pedal : (தானி; எந்‌.) ஊடி 
ணைப்பி மிதிகட்டை: ஊடிணைப்பி 
யை இணைக்கவும்‌, துண்டிக்கவும்‌ 
கூடிய இடதுகால்‌ மிதிகட்டை. 


clutch pressure plate : (தானி; 
எந்‌.) ஊடிணைப்பி அழுத்தக்‌ தகடு : 
ஊடிணைப்பியின்‌ ஒருங்கிணைப்‌ 
பில்‌, நெம்புகோல்களின்‌ மீது ஏற்‌ 
றப்பட்ட ஓர்‌ உலோக வளையத்‌ 
தின்‌ பகுதி. திருகு சுழலான விற்‌ 
சுருள்கள்‌ ந்த ஊடிணைப்பித்‌ 
தகட்டின்‌ மீது அழுத்தம்‌ உண்‌ 
டாக்கி தேவையான உராய்வினை 
ஏற்படுத்தி விசையினை எஞ்சினி 
லிருந்து விசை ஊடிணைப்புக்கு 
அனுப்புகிறது. 

௦௦! : நிலக்கரி : பூமியிலிருந்து 
தோண்டியெடுக்கப்படும்‌ பழுப்பு 
நிறமான அல்லது கருநிறமான 
கனிமப்‌ பொருள்‌. இது எளிதில்‌ 
இப்பற்றக்‌ கூடியது. வரலாற்றுக்‌ 
காலத்திற்கு முந்திய தாவரப்படிவு 


166 


களால்‌ இது உண்டாகிறது. சுரங்‌ 
கங்களிலிருந்து தோண்‌ டியெடுக்கப்‌ 
படும்‌ இது முக்கியமாக எரிபொரு 
ளாகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
இதிலிருந்து பல முக்கிய வேதியியல்‌ 
துணைப்‌ பொருள்களும்‌ கிடைக்‌ 
கின்‌ றன. 


0௦81 985 : நிலக்கரி வாயு : நிலக்‌ 
கீலார்ந்த நிலக்கரியைச்‌ சிதைத்து 
வடித்தல்‌ மூலம்‌ பெறப்படும்‌ வாயு. 
இது விளக்கு எரிப்பதற்கும்‌ வெப்‌ 
பம்‌ உண்டாக்குவதற்கும்‌ பயன்படு 
கிறது. 
0021 51298 : நிலக்கரி வடிவளவு 
கள்‌ : விற்பனை செய்யப்படும்‌ 
நிலக்‌ &லற்ற நிலக்கரியின்‌ வடி 
வளவுகள்‌. இவை நிலக்கரி உட்‌ 
செல்லக்‌ கூடிய அல்லது மேற்‌ 
செல்லக்‌ கூடிய ஒரு துவாரத்தின்‌ 
விட்டத்தின்‌ அளவுகளில்‌ அமைந்‌ 
திருக்கும்‌. 

உட்‌ மேற்‌ 

செல்வது செல்வ 
உடைந்தது 4}” 32 
முட்டை 
வடிவம்‌ 
கணப்பகுப்பு 
செஸ்ட்நட்‌ 
பட்டாணி 
கோதுமை 13 18” 
எண்‌. 2 
0௦81 tar: கீல்‌ கரி எண்ணெய்‌ : ௧௬ 
நிற நிலக்கல்‌. இது நிலக்கரி வாயு 
உற்பத்தியில்‌ உறைவிக்கப்பட்ட. 
நிலக்கீலார்ந்த நிலக்கரியிலிருந்து 
வாலை வடித்தல்‌ மூலம்‌ வடித்திறக்‌ 
கப்பட்டது. இது கலைத்‌ துறை 
யில்‌ பெருமளவில்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது, 
௦௦84 : வண்ணப்பூச்சு : வண்ணம்‌, 
அரைச்சாந்து போன்ற பொருள்‌ 
களை ஒரே சமயத்தில்‌ மேற்‌ படல 
மாகப்‌ பூசுதல்‌. 


coated [ens : மேற்படல்‌ ஆடிகள்‌ ; 


3" 
ப 
ர 

ம்‌ 1 


சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில்‌ 
சூடாக்குவதன்‌ மூலம்‌ உண்டாகும்‌ 
மிக மெல்லிய மேற்படலம்‌. இதன்‌ 
மூலம்‌ திறம்பாடு அதிகரிக்கிறது. 

coated paper: மேற்படலமிட்ட 
காகிதம்‌: மிகவும்‌ பளபளப்பாக்கப்‌ 
பட்ட காகிதம்‌. மிக உயர்ந்த ரக 
நுண்பதிவுப்‌ பட வேலைப்பாடு 
களுக்குத்‌ தேவையான வழுவழுப்‌ 
புடன்‌ அல்லது மங்கலான மெருகு 


டன்‌ இது தயாரிக்கப்படுகிறது. 


008)/81/ : (கணி.) பொது ஊடச்‌ 
சுடைய : நீள்‌ வட்டம்‌ அல்லது 
நிமிர்‌ மாலை வட்டம்‌ போன்ற 
ஒருங்கிணைகிற அச்சுக்களை 
யுடைய எதுவும்‌. 


coaxial cable: பொது இருசுத்‌ 
தந்திவடம்‌ : தந்தி, தொலைபேசி 
அறிகுறியீடுகளடன்‌ தொலை 
நோக்கிக்‌ குறியீடுகளையும்‌ ஒருங்‌ 
கே அனுப்பும்படி பொருந்திய 
தந்தி வட அமைவு. 


௦௦211 : (கனி. ) கோபால்ட்‌ : இது 
வெண்ணிறமான உலோகம்‌. இது 
இரும்பு வகையைச்‌ சேர்ந்தது. 
கடினமானது. இது அணு எண்‌ 27 
உடைய ஒரு தனிமம்‌. உலோக 
வகையிலிருந்து நீல வண்ணப்‌ 
பொருள்‌ தயாரிக்க மிகவும்‌ பயன்‌ 
படுகிறது. 

௦௦௧14 blue : கோபால்ட்‌ நீலம்‌ £ 
வெண்ணிற உலோக வகையி 
லிருந்து உருவாக்கப்படும்‌ நீல 
வண்ணப்‌ பொருள்‌. 

cobaltcrom steel: கோபால்ட்‌ 
குரோம்‌ எஃகு: இது ஓர்‌ எஃகு 
உலோகக்‌ கலவை. இதில்‌ 1.5% 
கார்பனும்‌ 12.5% குரோமியமும்‌ 
3.5% கோபால்ட்டும்‌ கலந்திருக்‌ 
கும்‌. இது வெட்டுக்‌ கருவிகள்‌ 
தயாரிக்க ஏற்றது. 

cocaine : (மருந்‌.) கோக்கைன்‌ : 
தென்‌ அயெரிக்காவைச்‌ சேர்ந்த 
கோக்காச்‌ செடி வகையிலிருந்து 


எடுக்கப்படும்‌, உடற்பகுதியை 
உணர்ச்சியிழக்கச்‌ செய்யும்‌ மருந்‌ 
துச்‌ சரக்கு. அறுவைச்‌ சிகிச்சையின்‌ 
போது வலி தெரியாமலிருக்க இது 
பயன்படுத்தப்படுகிறது. 


600005 : (உயி.) மூட்டுப்பூச்சி ்‌ 
மூட்டுப்‌ பூச்சித்‌ தொடர்புடைய 
பூச்சி இனம்‌. 

cochinea! : (வேதி.) செஞ்சாயம்‌: 
இந்திர கோபம்‌ எனப்படும்‌ செந்‌ 
நிறப்‌ பூச்சி வசையிலிருந்து எடுக்‌ 
கப்படும்‌ செஞ்சாயப்‌ பொருள்‌. 


௦ck : அடைப்பு முளை: அடைப்பு 
முளை வடிவிலுள்ள ஒருவகை 
ஓரதர்‌. இதில்‌ திரவங்கள்‌ அல்லது 
வாயுக்கள்‌ செல்வதற்கான திறப்பு 
இருக்கும்‌. இதனைக்‌ கால்‌ பகுதி 
யளவு இருப்புவதன்‌ மூலம்‌ ஓரதர்‌ 
திறக்கப்படுகிறது அல்லது மூடப்‌ 
படுகிறது. 
cockle : மடிப்பு: புத்தகத்தில்‌ அள 
வுக்கு அதிகமாக ஈரம்‌ ஊடுருவிப்‌ 
படிந்துவிடும்போது காகிதத்தில்‌ 
ஏற்படும்‌ மடிப்பு, தாறுமாறான 
வடிவாக்கத்தையும்‌ இது குறிக்கும்‌. 
Cockling : சுருள்வித்தல்‌ : தாறு 
மாறாக உலர்த்துவதால்‌ காகிதத்‌ 
தில்‌ உண்டாகும்‌ அலை போன்ற 
ஓர விளிம்புகள்‌ . 

துணிகளின்‌ மேற்பரப்பில்‌ தாறு 
மாறாகச்‌ சுருக்கம்‌ உண்டாதல்‌ 


Cockpit: (வானூ . )விமானி அறை: 
விமானத்தின்‌ உட ற்பகுதியில்‌ 
விமானம்‌ ஓட்டிகளுக்கு உரிய 
இருக்கைகள்‌ அமைந்துள்ளஅறை. 
இந்த இருக்கைகள்‌ முழுவதுமா 
கக்‌ கொண்ட அறையைச்‌ சிற்‌ 
றறை என்பர்‌. 

cockpit cowling: (வானூ.) 
விமானி அறை மேல்‌ மூடி: விமானி 
அறையைச்‌ சுற்றியுள்ள உலோகத்‌ 
தாலான அல்லது ஓட்டுப்‌ பலகை 
யாலான மேல்‌ மூடி. 


167 


cocobolo: (மர.) கோக்கோ 
போலோ : மத்திய அமெரிக்காவி 
லுள்ள செம்மரம்‌ குடும்பத்தைச்‌ 
சேர்ந்த ஒருவகை மரம்‌. இதன்‌ 
வெட்டுமரம்‌ செந்நிறமாக கரும்‌ 
பட்டைகளுடன்‌ இருக்கும்‌. இது 
மிகவும்‌ கடினமானது; எண்‌ 
ணெய்ப்‌ பிசுக்குடையது. இது 
சுழற்சியாட்டப்‌ பந்துகள்‌ செய்ய 
கத்தி கைப்பிடிகள்‌ செய்யவும்‌ 
பயன்படுகிறது. 


coconut oil : (வேதி.) தேங்காய்‌ 
எண்ணெய்‌ : தேங்காயிலிருந்து 
பெறப்படும்‌ எண்ணெய்‌. இது 
கடின நீர்‌ சோப்புகள்‌ செய்யப்‌ 
பயன்படுகிறது. 


௦௦06 : விதிமுறை : வேலைப்பாடு 
களிலும்‌, பயிற்சி முறைகளிலும்‌ 
முறையான தரநிலையைப்‌ பேணு 
வதற்காக வகுக்கப்பட்டுள்ள விதி 
முறைகளின்‌ தொகுப்பு. எடுத்துக்‌ 
காட்டு: கட்டிட விதிமுறை. 
code beacon: (வானூ.) வழி 
காட்டி ஒளி : குறிப்பிட்ட அடை 
யாளக்‌ குறிகளுடன்‌ கூடிய விமா 
னத்திற்கு வழிகாட்டுவதற்கான 
வழிகாட்டும்‌ ஒளி விளக்குகள்‌. 
coefficient : (கணி.) குணகம்‌ : 
கணிதத்தில்‌ பெருக்கும்‌ எண்ணாக 
பயன்படும்‌ ஒரு முன்னடை எண்‌. 
இயற்பியலில்‌ ஒரு பொருளின்‌ 
தரநிலையைக்‌ குறிக்கும்‌ எண்‌. 
coefficient of ~expansion : 
(பொறி.) விரிவாக்கக்‌ குணகம்‌ : 
ஒரு பொருள்‌ ஒரு பாகை வெப்பத்‌ 
இற்கு எவ்வளவு நீளத்திற்கு விரி 
வடைகிறதோ அந்த அளவைக்‌ 
குறிக்கும்‌ காரணி. 
coefficient of friction: உராய்‌ 
வுக்‌ குணகம்‌ : ஒரு பொருளை ஒரு 
பரப்பிலிருந்து மற்றொரு பரப்‌ 
பிற்கு நகர்த்துவதற்குக்‌ கிடை 
நிலையில்‌ பயன்படுத்தப்படவேண்‌ 
டிய விசைக்குப்‌ அந்தப்‌ பொரு 


168 


ளின்‌ எடைக்குமிடையிலான விதி 
கும்‌. 


coeliac disease : (நோயி.) 
வயிற்று நோய்‌: சிறு குழந்தைகள்‌ 
சில வகை உணவுகளைச்‌ செரிக்க 
முடியாமல்‌ ஏற்படும்‌ வயிற்று 
நோய்‌. இது ஒரு பரம்பரை நோய்‌ 
என்பா. 

coercive force: (மின்‌.) வல்‌ 
லந்த விசை : எஞ்சிய காந்த சக்தி 


யை பூச்சியத்திற்குக்‌ குறைப்ப 
தற்குத்‌ தேவைப்படும்‌ காந்த 
விசை, 


coffer : (௪.௧க.) உட்கண்ணறை: 
தளமுகட்டின்‌ உட்குழிவான கண்‌ 
ணறை. 


007787 am : காப்பணை : நீருக்‌ 
கடியில்‌ கடைகால்‌ போட உதவும்‌ 
நீர்‌ புகா த கூண்டு அமைவு. 

௦௦9 : (எந்‌.) சக்கரப்பல்‌ : இயக்க 
விசை படர்விக்கும்‌ எந்திரச்‌ சக்க 
ரத்தின்‌ பல்‌. சில சமயம்‌ பல்லிணை 


களைத்‌ தவறாகப்‌ பற்சக்கரம்‌ 
என்கிறார்கள்‌. 
cogging: (உலோ.) உலோகக்‌ 


கட்டியாக்குதல்‌ : உலோக வார்ப்‌ 
புக்‌ கட்டிகளை உருட்டுதல்‌ அல்‌ 
லது காய்ச்சி அடித்தல்‌ மூலம்‌ முழு 
தும்‌ உருவாகாத உலோகக்‌ கட்டி 
களாக உருவாக்குதல்‌. 


cohesion : (இயற்‌. ) அணுத்‌ திரள்‌ 
கவர்ச்சி : ஒரே வகையான மூலகங்‌ 
களிடையில்‌ உள்ள கவர்ச்சி, 


௦௦11 : (மின்‌.) திருகு சுருள்‌ : வட்‌ 
டத்திற்குள்‌ வட்டமான வளைய 
அமைப்புடைய மின்‌ இயக்கக்‌ 
கம்பிச்சுருள்‌. இதில்‌ மின்னோட்‌ 
டம்‌ பாயும்போது ஒரு மின்காந்‌ 
தப்‌ புலம்‌ உண்டாகிறது. 

coinage bronze: (உலோ,) 


நாணய வெண்கலம்‌ : நாணயம்‌ 
அடிப்பதற்குப்‌ பயன்படும்‌ ஓர்‌ 


உலோகக்‌ கலவை. இதில்‌ 95% 
செம்பும்‌, 2.5%, வெள்ளீயமும்‌, 
2.5% துத்தநாகமும்‌ கலந்திருக்‌ 
கும்‌. 


coincidental starter: (தானி; 
எந்‌.) ஒருங்கியங்கு தொடக்கி: இது 
எந்திர இயக்கத்தைத்‌ தொடங்கி 
வைக்கிற ஒரு வகை அமைவு. 
இதம்‌ கால்மிதி முடுக்குக்‌ கட்டை 
யின்‌ மூலம்‌ கொடக்க இயக்க 
விசையும்‌, பெட்ரோல்‌ பாய்வும்‌ 
ஒரே சமயத்தில்‌ கட்டுப்படுத்தப்‌ 
படுகிறது. 

coining : (உலோ.) நாணயமடித்‌ 
தல்‌ : உலோகங்களில்‌ முத்திரை 
யிட்டு நாணயம்‌ உண்டாக்குதல்‌. 
ரா : நார்‌ : கயிறு செய்யப்‌ பயன்‌ 
படும்‌ தென்னை நார்‌, கயிறு, கால்‌ 
மிதி, வடம்‌, தரைவிரிப்பு முதலி 
யன செய்யப்‌ பயன்படுகிறது. 


0016 : கல்கரி: நிலக்கீலார்ந்த 
நிலக்கரியை அடைக்கப்பட்ட 
அடுப்புகளில்‌ இட்டு சூடாக்குவதன்‌ 
மூலம்‌ வாயுக்களையும்‌, மற்றத்‌ 
தனிமங்களையும்‌ எரித்து அகற்றிய 
பின்‌ எஞ்சி நிற்கும்‌ சுட்ட. நிலக்கரி. 
ஒரு டன்‌ நிலக்கரியிலிருந்து மூன்‌ 
றில்‌ இரண்டு டன்‌ கல்கரி தயாரிக்‌ 
கலாம்‌. இதில்‌ 90% கார்பன்‌ கலந்‌ 
திருக்கும்‌. இது எரிபொருளாகப்‌ 
பயன்படுகிறது. 


cold chisel : (உலோ. வே.) வல்‌ 
லுளி : அனலிலிடாமலேயே உலோ 
கங்களை வெட்டும்‌ ஒருவகை வல்‌ 
னுளி. இது உலோகச்‌ சிம்புகள்‌ 
வெட்டுவதற்குப்‌ பயன்படுகிறது. 


cold drawn: (உலோ.) தண்‌ 
நீட்டல்‌ : அனலிலிடாமலே உலோ 
கங்களைத்‌ துளைப்‌ பொறியிலிட்டு 
இழுத்து நீட்டுதல்‌. 

cold flow : (குழை.) உருமாற்றம்‌: 
நெகிழ்திற வரம்புக்கு கப்பன்‌ 
ஒரு ) சயை இடைவிடாது 


பயன்படுத்துவதன்‌ மூலம்‌ உண்டா 


கும்‌ பரிணாம மாற்றம்‌ அல்லது 
உருத்திரிபு. 
cold forming: (உலோ.) உலோக 
உருவாக்கம்‌ : உலோகத்தை வெட்‌ 
டாமல்‌ அதனைத்‌ தேவையான 
வடிவத்தில்‌ உருவாக்குதல்‌. உலோ 
கத்தை * நிலைகுலைத்தல்‌, புறம்‌ 
அந்தித்‌ தள்ளுதல்‌, பதிவச்சு செய்‌ 
தல்‌, சம்மட்டியால்‌ அடித்தல்‌, 
உருட்டுதல்‌, வளைத்தல்‌, இழுத்தல்‌, 
சுழற்றுதல்‌ ஆகியவற்றின்‌ மூலம்‌ 
உருவாக்கம்‌ செய்யலாம்‌. 
cold moulding : (குழை.) தண்‌ 
வார்ப்படம்‌ : சாதாரண வெப்ப 
நிலைகளில்‌ வடிவங்களை உரு 
வாக்கி, பின்னர்‌ சூடாக்குவதன்‌ 
மூலம்‌ கடினமாக்குகிற ஒரு செய்‌ 
முறை. 
cold moulding compounds : 
(குழை.) தண்வார்ப்படக்‌ கூட்டுப்‌ 
பொருள்‌ : சாதாரண அறை 
வெப்பநிலையில்‌ வடிவங்களை 
உருவாக்கி, பின்னர்‌ சூளைகளில்‌ 
டாக்கி கடினமாக்கப்படும்‌ 
வார்ப்படங்களைத்‌ தயாரிப்பதற்‌ 
குப்‌ பயன்படும்‌ கூட்டுப்‌ பொருள்‌ 
கள்‌. 
cold rolled steel: (~லோ.) 
தண்‌ உருட்டு எஃகு : இதனை ஆம 
மற்ற மூட்டு அனல்‌ உலையில்‌ 
எல்கு செய்யும்‌ முறையிலோ 
(திறந்த உலை), காய்ச்சி உருகு 
நிலையிலுள்ள கட்டிரும்பூடாகக்‌ 
காற்றோட்டக்‌ தற்றுக்களைப்‌ 
பாயலிட்டு அதிலுள்ள கரி-கன்மம்‌ 
ஆகியவற்றை நீக்கும்‌ பெஸ்ஸமர்‌ 
முறையிலோ தயாரிக்கலாம்‌. 
தில்‌ கார்பன்‌ 0.2% முதல்‌ 
0.209%, வரைக்‌ கலந்திருக்கும்‌. 
வெண்மையான பளபளப்பான 
பரப்புடையதாக இந்த எல்கு விற்‌ 
பனை செய்யப்படுகிறது. எந்திர 
உதலியில்லாமலே இதனை வேண்‌ 
டிய வடிவங்களில்‌ அமைக்கலாம்‌. 
இது கடினமானதாயினும்‌ உறுதி 
யான தன்று. 


169 


cold rolling: தண்‌ உருட்டல்‌: 
எஃதினைத்‌ தண்‌ உருட்டல்‌ செய்‌ 
வதன்‌ மூலம்‌ அதற்கு மிக அதிக 
மான விறைப்புத்‌ திறனை அளிக்க 
லாம்‌. ஆனால்‌, அப்போது அதன்‌ 
உரப்பும்‌, ஒசிவுத்‌ திறனும்‌ போய்‌ 
விடும்‌. தண்‌ உருட்டல்‌ எஃகு, 
வெப்ப உருட்டல்‌ எஃகை விட 
அதிக வளவளப்புடையதாக இருக்‌ 
கும்‌. 

cold saws: : தண்‌ ரம்பங்கள்‌ : 
உலோகங்களை சுழல்‌ ரம்பங்‌ 
களால்‌ அறுப்பதற்கான விசைப்‌ 
பொறி. 


cold storage: (குளி,) குளிர்‌ 
சேமிப்பு: காய்கறிகள்‌, பழங்கள்‌, 
இறைச்சி, மீன்‌ போன்ற அழுகும்‌ 
பொருள்கள்‌ பெருமளவுக்‌ குளிர்‌ 
பதன முறை மூலம்‌ பாதுகாப்பா 
கச்‌ சேமித்து வைத்தல்‌. 
collapsing tap’ ழி மடங்கு 
ழைப்புக்‌ க ட எந்திர முறை 
கபாண உள்வரி இழைப்ப 
தற்குப்‌ பயன்படும்‌ ஒரு வகைக்‌ 
கருவி. தானே திறந்திடும்‌ வார்ப்‌ 
புப்‌ படிவங்களில்‌ உள்ளது போன்ற 
அதே தத்துவமே இதிலும்‌ பயன்‌ 
படுகிறது. ஆனால்‌ இதில்‌ வினை 
கள்‌ எதிர்மாறாக நடைபெறும்‌. 
இழைக்குச்‌ சேதமின்றி அதிக 
விரைவாக உள்வரி இழைப்பதற்கு 
இக்கருவி பயன்படுகிறது. 


collar beam : (௧.௧.) சாய்வு 
உத்தரம்‌ : சாய்வான இரண்டு உத்‌ 
தரக்‌ கைகளை இணைக்கும்‌ விட்‌ 
டம்‌. 

collar oiling: (eந்‌.) வளைய 
எண்ணெய்ப்‌ பூச்சு : அதிவேக எந்‌ 
தரங்களில்‌ இது பயன்படுத்தப்படு 
இறது. தாங்கிகளிலுள்ள எண்‌ 
ணெய்க்‌ கலத்தில்‌ செல்லும்‌ ஒரு 
வளையம்‌ இருசுக்‌ கட்டையின்‌ 
மீது கவிழ்க்கப்படுகிறது அல்லது 
அதனுடன்‌ இணைக்கப்படுகிறது. 
வளையத்திலிருந்து எண்ணெயை 


170 


வழித்து, இருசுக்‌ சட்டையின்‌ மீது 
பரவலாகப்‌ பூசுவதற்காகத்‌ தாங்கி 
யின்‌ மேற்பகுதியில்‌ துடைப்பான்‌ 
கள்‌ பயன்படுத்தப்படுகின்‌ றன. 


collar screw : (பட்‌.) வளையத்‌ 
திருகு: இதுவழக்க 
மான கொண் 
டைத்‌ திருகுபோல 
வே பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 
collar stud : 
(எந்‌) வளையக்‌ 
குமிழ்‌ : இந்த வளையக்‌ குமிழ்‌ ஒரு 
முனையில்‌ குமிழை 
ராக] யும்‌, மறுமுனையில்‌ 
ட்‌ ஒரு சுழல்‌ தண்டினை 
வவளயக்‌ அல்லது கதிரினையும்‌ 
குமிழ்‌ கொண்டிருக்கும்‌. 
இவ்விரண்டினை குமிழின்‌ உள்‌ உறு 
ப்பாகிய ஒரு வளையம்பிரிக்கிறது. 
இது பல்லிணைகளையும்‌, தாங்கி 
களையும்‌ தாங்கிச்‌ செல்ல உதவுகி 
அது. 
collector : ஒப்பாய்வாளர்‌ : எடு 
கள்‌, நூல்களின்‌ பக்க ஒழுங்கு முத 
லியவற்றை ஆராய்ந்து ஒப்பிட்டுப்‌ 
பார்ப்பவர்‌. 


வளைத்‌ 


திருகு 


collector ring: (மின்‌.) திரட்டு 
வளையம்‌ : இது ஒரு வட்ட வடிவ 
மாள செப்புத்துண்டு. ஒரு நிலை 
யான உறுப்பிலிருந்து ஓர்‌ இயங்‌ 
கும்‌ உறுப்புக்கு மின்னோட்டத்‌ 
தைக்‌ கொண்டு செல்வதற்காக 
ஒரு தூரிகை இந்த வளையத்தைத்‌ 
தொட்டுக்‌ கொண்டிருக்கும்‌. 
collet: (எந்‌.) வளையம்‌ : இது 
பற்றிக்‌ கொள்வதற்கான ஒரு 
வளையம்‌ அல்லது ஒரு' பற்றுக்‌ 
கருவி. கடைகளில்‌ இதைக்‌ 
குதை குழிவுகளைக்‌ குறிக்கப்‌ பயன்‌ 
படுத்துகின்‌ றனர்‌. 

collodion : கோலோடியோன்‌ : 
ஒளிப்படத்‌ தொழிலிலும்‌, அறுவை 
மருத்துவத்திலும்‌ பயன்படும்‌ 


வெடியகக்‌ கரைசல்‌. இதில்‌ ஆல்க 

லும்‌, ஈதரும்‌ கலந்‌ கல 
வையில்‌ செல்‌ வவோசன்‌. நரங்‌ 
குறைந்த நைட்ரேட்‌ கலந்திருக்‌ 
கும்‌. ஒரு பரப்பின்‌ மீது ஒரு பட 
லம்‌ ஏற்படுத்துவதற்கு இது பயன்‌ 
படுகிறது. 


colloid: (வேதி ) கரை தக்கை : 
கரைந்த நிலையிலும்‌, சவ்வூடு 
செல்லுமளவு கலவாப்‌ பொரு 


ளாகவும்‌ உள்ள ஒரு கூழ்‌ நிலைப்‌ 
பொருள்‌. தடட 100 மில்லி மைக்‌ 
ரோன்‌ வடிவளவுள்ள துகள்கள்‌ 
சிதறச்‌ செய்யப்படும்போது கரை 
தக்கை நிலையடைகின்றன. பல்‌ 
வேறு செயற்கைப்‌ பிசின்கள்‌ இந்த 
வகையைச்‌ சேர்ந்தவை. 


collotype : (அச்சு. ) அச்சுமென்‌ 
தகடு : புத்தகப்‌ படங்கள்‌, விளம்‌ 
பரங்கள்‌ முதலியவற்றை அச்சிடுவ 
தற்காகக்‌ கதிர்வேதி முறையில்‌ 
உருவாக்கப்பட்ட மென்தகடு. 


colonial: (௧.௪.) குடியேற்றஞ்‌ 
சார்ந்த : அமெரிக்காவில்‌ ஆதிக்கக்‌ 
ர்‌ காலத்திலிருந்து ஐக்‌ 

ய அமெரிக்க அரசு அமைக்கப்‌ 
படும்‌ வரையிலான காலத்தின்‌ 
போது கையாளப்பட்டு வந்த கட்‌ 
டிடக்‌ கலைப்பாணி. 

அமெரிக்கப்‌ புரட்சிக்கு முந்திய 
காத்திய பாணி அறைகலன்களை 


யும்‌ இது குறிக்கும்‌. 
colonnade : (௧.௧.) தூண்‌ 
வரிசை : சம இடைவெளிகளில்‌ 


நிறுத்தப்பட்ட தூண்‌ வரிசை, 


colophon s (அச்சு.) அணியுரை : 
ஏடு குறித்த தகவல்களைக்‌ கொண் 
டிருக்கிற பழங்காலப்‌ புற அணி 
யுரை, 

௦௦1௦07 டவண்ணம்‌, நிறம்‌: ஒரு 
மாலையின்‌ அல்லது வண்ணக்‌ 
கரைசலின்‌ நிறக்‌ கலவைகளில்‌ 
ஏதேனும்‌ ஒன்று, சில வண்ணங்‌ 
களை ஈர்த்துக்‌ கொள்ளவும்‌, வேறு 


சிலவற்றை இடமாற்றி அனுப்ப 
வும்‌ இது பயன்படுத்தப்படுகிறது. 


colour filter : வண்ணத்‌ திரைத்‌ 
தகடு : வேண்டிய சில ஒளிக்கதிர்‌ 
களை மட்டும்‌ ஊடுருவி விட வல்ல 
திரைத்தகடு. 

colour picture tube; (மின்‌.) 
வண்ணப்படக்‌ குழல்‌: தொலைக்‌ 
காட்சியில்‌, எதிர்மின்‌ கதிர்க்‌ 
கொடியைத்‌ திருப்பி ஒளியியக்கத்‌ 
திரைமீதுவண்ணப்படமாக 
லிழச்செய்யும்‌ அமைவு. 


colour signal: (மின்‌.) வண்ணச்‌ 
சமிக்கை: வண்ணத்‌ தொலைக்‌ 
காட்சிப்‌ படத்தில்‌ வண்ண 
முனைப்புத்‌ திறனைக்‌ கட்டுப்‌ 
படுத்துவதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ சமிக்கை முறை, 


colour for tempering: பதமாக்‌ 
கும்‌ வண்ணம்‌: எஃகு வகையினை 
அடுத்தடுத்து வெப்பமூட்டிக்‌ குளி 
ரச்‌ செய்வதன்‌ மூலம்‌ சரியான 
உறுதியும்‌ நீட்டிப்பு ஆற்றலும்‌ 
உடைய நிலைக்குப்‌ பதப்படுத்துங்‌ 
கால்‌, வெண்மை, இளம்பமுப்பு, 
அடர்‌ நீலம்‌, கருஞ்சிவப்பு ஆகிய 
நிறங்கள்‌ தேதோன்றுகின்‌ றன. 
தேவையான கடினத்‌ தன்மையைப்‌ 
பொறுத்து ஒரு குறிப்பிட்ட. நிறம்‌ 
தோன்றும்போது எஃகின்‌ பத 
னாக்கம்‌ கண்டறியப்படுகிறது. 
colour form: (அச்சு.) வண்ண 
உருப்படிவம்‌: அச்சுப்‌ பணியில்‌ 
இரண்டாம்‌ வண்ண௫அச்சுப்பதிப்பு 
உருப்படிவம்‌. 

colour-harden: (உலோ.) வண்‌ 
ணச்‌ செறிவூட்டுதல்‌: பரப்பில்‌ கரி 
யக மூட்டுவதன்‌ மூலம்‌ இரும்பைக்‌ 
கடும்‌ பதப்படுத்துவதன்‌ வாயிலாக 
ஒரு கவர்ச்சியான வண்ணத்தை 
உண்டாக்குதல்‌. 

colour proof:(அச்சு.) வண்ணப்‌ 
பார்வைப்‌ படிகள்‌: அச்சுருப்‌ பதிவு 
செய்யப்பட்ட வண்ண அச்சுப்‌ 


171 


பதிவுத்‌ தகடுகளிலிருந்து எடுக்கப்‌ 
பட்ட பார்வைப்‌ படிகள்‌, 


colour proofs - progressive: 
(அச்சு.) படிப்படியான வண்ணப்‌ 
பார்வைப்‌' படிகள்‌: ஒவ்வொரு வண்‌ 
ணத்திற்கும்‌ தனித்தனி அச்சுப்பதி 
வுத்‌ தகடுகளை எடுத்து, ஒரு வரி 
சை முறையில்‌ அடுத்தடுத்து வண்‌ 
ணங்களை அச்சிட்டு ஒருங்கணை 
வாக எடுக்கப்பட்ட தனிப்‌ பார்‌ 
வைப்‌ படிகள்‌. 


colour scheme: நிற அமைப்புத்‌ 
திட்டம்‌: ஒர்‌ அச்சுப்‌ பணிக்காக 
வண்ணங்களைப்‌ பொதுவாகக்‌ 
கலந்து அமைப்பதற்கான திட்டம்‌. 


‘colour work: (அச்சு.) வண்ண 
வேலைப்பாடு: பொதுவாக 
இரண்டு அல்லது அவற்றுக்கு 
மேற்பட்ட வண்ணங்களில்‌ அச்சிடு 
வதற்கான வண்ண அச்சுப்‌ பதி 
வுத்‌ தகடுகளைக்‌ குறிக்கும்‌ சொற்‌ 
நாடர்‌. 

colt’s armory press: (அச்சு. ) 
கோல்ட்‌ கட்டி அச்சு எந்திரம்‌: அச்சு 
தாள்‌ அழுத்தும்‌ தகட்டுப்‌ பாள 
முறையில்‌ அச்சிடக்கூடிய ஒரு 
வகைக்‌ கனரக அச்சு எந்திரம்‌. 


column: (௧.க.) (1) தூண்‌: நீள்‌ 
வாக்கு அச்சின்‌ திசையில்‌ அழுத்‌ 
தத்தைத்‌ தாங்கக்கூடிய நிமிர்‌ 
நிலையான தூண்‌. 

(2) பத்தி: பத்திரிகைகளில்‌ பக்கத்‌ 
இன்‌ அகலக்‌ கூறான பத்தி நிரல்‌. 
combination: (வேதி.) தனி 
இணைப்பு: ரண்டு அல்லது 
அதற்கு மேற்பட்ட தனிமங்களின்‌ 
இணைப்பு. 

combination chuck: (எந்‌.) 
இணைப்புக்‌ கவ்வி: பொதுவாகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஒரு பற்று 
கருவி. இது தற்சார்பான தடைச்‌ 
செயல்‌ முறையினையும்‌ கொண்‌ 
டிருக்கும்‌. 


172 


combination die: (எந்‌. ) 
இணைப்பு வார்ப்புப்‌ படிவம்‌: ஒரு 
பாளத்தில்‌ கோட்டுக்‌ குறிவெட்டு 
வதற்கும்‌, அந்தப்‌ பாளத்தில்‌ 
தேவையான வடிவங்களை வரை 
வதற்கும்‌ பயன்படும்‌ வகையில்‌ 
அமைக்கப்பட்ட வார்ப்புப்‌ படி 
வம்‌. 

combination drill ~.counter : 
5111... இணைப்பு துரப்பணம்‌ மற்‌ 
றும்‌ பள்ளம்‌: ஒரு கடைசல்‌ எந்‌ 
திரத்தின்‌ மையங்களிடையே பிடித்‌ 
துக்கொண்டு மையக்‌ குறியிடுவதற்‌ 
குப்‌ பயன்படுகிறது. 

பார்க்க மையத்‌ துரப்பணம்‌. 
combination halftone: (அச்சு. ) 
இணைப்பு நுண்பதிவுப்‌ படம்‌ : இரு 
மறி நிலைத்‌ தகடுகள்‌ தேவைப்படு 
கிற நுண்பதிவுப்‌ படமும்‌ வரித்‌ 
தகவுகளும்‌ கொண்ட ஒரு செதுக்‌ 
குருவம்‌. 

combination plate : ன 
இணைப்பு அச்சுத்‌ தகடு : நுண்ப 
வப்‌ படமும்‌, கோட்டு வரியும்‌ 
ஒருங்கிணைவாக ஒரே தகட்டில்‌ 
செதுக்கப்பட்டுள்ள ஒரு தகடு. 
combination pliers : இணைப்புச்‌ 
சாமணம்‌ : ஒரு நகரும்‌ இணைப்பு 


ள்‌ மூலமாக வேண்‌ 
ரு ணை டிய வடிவளவுக்கு 
ம வாய்திறக்கச்செய்‌ 
இணைப்புக்‌ யும்‌ வகையில்‌ தக்க 
சாம்ணம்‌ 


வாறு அமைத்துக்‌ 
கொள்ளக்கூடிய ஒருவகைக்‌ குறடு 
இதன்‌ புற அலகில்‌ அளவுகள்‌ குறிக்‌ 
கப்பட்டிருக்கும்‌. உள்‌ அலகு உரு 
ண்ட பொருள்களைப்‌ பற்றக்‌ 
கூடிய வகையில்‌ தடங்கொண்ட 
தாக இருக்கும்‌. 

combination square: 


இணைப்புச்‌ சதுரச்‌ சட்டம்‌: 


(பட்‌. 


இணைப்புச்‌ 
சதுரச்சட்டம்‌ 


நகரக்‌ 


கூடிய ஒரு சதுரக்‌ கொண்டை 
யுடன்‌, சரியான காப்பு மட்டமும்‌, 
மையக்‌ கொண்டையும்‌ உடைய 
ஒரு சதுரச்‌ சட்டம்‌. 


combination switch :  (மின்‌.) 
இணைப்பு விசை : அழல்‌ மூட்டு 
வதையும்‌, ஒளியையும்‌ கட்டுப்படுத்‌ 
துவதற்காக உந்து வண்டிகளில்‌ 


பயன்படுத்தப்படுவது போன்ற 
ஒரு விசை. 

combustion : (வேதி.) கனற்சி: 
எளிதில்‌ தீப்பற்றும்‌ தன்மை 


யுடைய ஒரு பொருள்‌. ஆக்சிஜனு 
டன்‌ வேதியியல்‌ முறையில்‌ ஒருங்‌ 
கிணைந்து வெப்பம்‌ உண்டாக்‌ 
கும்‌ விளைவு. 


combustion chamber : (தானி, 
எந்‌.) கனற்சிக்‌ கலம்‌ : நீள்‌ உருளை 
யில்‌ உந்து தண்டிற்கு நேர்‌ மேலே 
நீள்‌ உருளையின்‌ கொண்டையில்‌ 
உள்ள இடைவெளி, 


commericial efficiency of dy- 
ரல உ நேர்மின்னாக்கி வாணிகத்‌ 
திறம்பாடு : இது உட்பாட்டினை 
வெளிப்பாட்டினால்‌ வகுப்பதன்‌ 
மூலம்‌ அறுதியிடப்படுகிறது. இது 
சதவீதத்தில்‌ குறிப்பிடப்படும்‌. 
வெளிப்பாடு 


commercial efficiency of 
motor: (மின்‌.) மின்னோடியின்‌ 
வாணிகத்‌ திறம்பாடு : விசை தடுப்‌ 
புக்கு திரைத்‌ திறனை மின்விசைக்‌ 
குதிரை திறனால்‌ வகுப்பதால்‌ 
கிடைக்கும்‌ ஈவு; அல்லது வெளிப்‌ 
பாட்டினை உட்பாட்டினால்‌ 
வகுத்துச்‌ சதவீதத்தில்‌ குறிக்கும்‌ 


அளவு. 
commercial flux: வாணிக 
இளக்கி : ஒரு வாணிகப்‌ பெயரில்‌ 


விற்பனை செய்யப்படும்‌ ஓர்‌ இளக்‌ 
கும்‌ பொருள்‌. இது ஓட்டவைப்பு. 
பொடி வைத்திணைத்தல்‌, பற்ற 


வைத்தல்‌ ஆகியவற்றில்‌ பயன்படுத்‌ 
தப்படுகிறது. 

comminute : நுண்துகளாக்குதல்‌: 
திடப்பொருள்களை அரைத்தல்‌ 
அல்லது தூளாக்குதல்‌ மூலம்‌ நுண்‌ 
துகள்களாகச்‌ செய்தல்‌. 


common brick: பொது ஆதாரச்‌ 
செங்கல்‌:கரடுமுரடான வேலைக்கு 
அல்லது பள்ளம்‌ நிரப்புவதற்கு 
அல்லது சாய்வு அமைப்பதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ செங்கல்‌, 
common base : (மின்‌.) பொது 
ஆதாரம்‌: ஒரு மின்மப்பெருக்கி 
(டிரான்சிஸ்டர்‌ ) மின்சுற்று வழி, 
இதில்‌ உட்பாட்டு, வெளிப்பாட்டு 
மின்சுற்றுவழிகள்‌ பொதுவான 
ஆதாரத்தைக்‌ கொண்டிருக்கும்‌. 


common collector : (மின்‌.) 
பொதுத்‌ தொகுப்பான்‌ : உட்‌ 
பாட்டு, வெளிப்பாட்டு மின்சுற்று 
வழிகளுக்குத்‌ தொகுப்பான்‌ பொது 
வாக அமைந்துள்ள ஒரு மின்‌ 
பெருக்கிச்‌ சுற்று வழி. 


command : (கணிப்‌.) ஆணைச்‌ 
சமிக்கை : (1) ஒரு நிகழ்வை அல்‌ 
லது செயல்‌ முறையைத்‌ தொடக்கி 
வைக்கிற ஆணைச்‌ சமிக்கை. 

(2) கணிப்பொறியில்‌, ஓர்‌ அறி 
வுறுத்தத்தின்‌ விளைவாக நிகழ்கிற 
பல சமிக்கைகளின்‌ ஒரு தொகுதி. 
common emitter: (மின்‌. ) 
பொது உமிழ்வான்‌ :; உட்பாட்டு, 
வெளிப்பாட்டு மின்சுற்று வழிக 
ளுக்கு உமிழ்வான்‌ பொதுவாக 
அமைந்துள்ள ஒரு மின்பெருக்கிச்‌ 
சுற்றுவழி. 
common rafter: (க.க.) 
பொதுக்‌ கைமரம்‌: ஒரு கூரையின்‌ 
எந்தப்‌ பகுதிக்கும்‌ பொதுவான 
இறைவுடிரக்‌ கைமரம்‌. 


பவம்‌ ரீப*: (மின்‌.) 
சைமாற்றுப்‌ பெருக்கு: தன்‌ தூண்‌ 
டல்‌ மின்னியக்க விசையையச்‌ 


173 


சமனப்படுத்துவதற்கான மின்‌ 
னியக்க விசையை உண்டாக்கு 
வதற்குத்‌ தேவையான மின்‌ 
பெருக்கு. 
commutating pole: (மின்‌.) 
திசைமாற்று முனை : மின்னக மின்‌ 
னோட்டங்களின்‌ குறுக்குக்‌ காந்த 
மூட்டுதலை ஒரு நேர்‌ மின்னாக்கி 
யின்‌ இரு முனைகளுக்குமிடையில்‌ 
செருகப்படும்‌ ஒரு மின்காந்தச்‌ 
சலாகை, ‘ 
commutation: (மின்‌.) திசை 
மாற்றம்‌ / நுதல்‌ : பார்க்க: திசை 
மாற்றி. 
commutator: (மின்‌) மின்‌ 
னோட்டத்‌ திசைமாற்றி: மின்‌ 
னோட்ட அலைகளைத்‌ திசை 
மாற்றித்‌ திருப்பி விடும்‌ கருவி. 
compact car: (தானி.) கச்சித 
மான கட்டமைவான உந்து வண்டி : 
எளிதாக நிறுத்தி வைப்பதற்கும்‌, 
குறைந்த செலவில்‌ பேணுவதற்கும்‌ 
குறைந்த அளவு எரிபொருளில்‌ 
அதிகதூரம்‌ செல்வதற்கும்‌ ஏற்ற 
வகையில்‌ வடிவமைக்கப்பட்ட கச்‌ 
இதமான உடலமைப்புக்‌ கொண்ட 
ஒர்‌ உந்துவண்டி. 
comparator: (பட்‌.) ஒப்பீட்டு 
அளவி : இது ஜேம்ஸ்‌ ஹார்ட்னஸ்‌ 
என்பவரால்‌ வடிவமைக்கப்பட்ட 
பொறியமைவு. திருகிழைகளையும்‌ 
அவை போன்ற உறுப்புகளை 
யும்‌ அளவிடுவதற்கு இது பயன்படு 
கிறது. தஇருகிழையை விரும்பிய 
அளவுடன்‌ ஒப்பிடுவதற்கு ஒரு 
வரைபடத்தில்‌ விழும்‌ விரிவான 
நிழலை விழவைத்து இந்த அளவீடு 
செய்யப்படுகிறது. 
௦௱றக55 : திசைகாட்டி : வட்ட 
மான மேற்பரப்பில்‌ அளவுகள்‌ 
குறிக்கப்பட்டு வட்டமாகச்‌ சுழ 
லும்‌ முள்ளினைக்‌ கொண்ட ஒரு 
கருவி. முள்ளின்‌ முனினியைக 
கொண்டு இசையை. அறியலாம்‌, 
மின்னியலில்‌, மைமததல சம்‌ 
நிலையிலுள்ள ஒரு நிரந்தரமான 


774 


அத்தமுன்‌. பூமியின்‌ மேற்பரப்‌ 
பின்‌ தசைகளை அறிவதற்காக 
இந்த முள்‌ ஒரு வரைபடத்திற்கு 
மேலே அமைக்சப்பட்டிருக்கும்‌, 


compass plane : இழைப்புளி : 
வளைந்த மரத்தை மழமழப்பாக்‌ 
கும்‌ ஒரு கருவி. 


compass saw: (மர.வே.) 
வளைவு ரம்பம்‌: வளைவாக வெட்‌ 
டும்‌ ரம்பம்‌. சிறுசிறு வட்டங்‌ 
களை வெட்ட இது உதவுகிறது. 


compatibility: (மின்‌.) ஒத்தியல்பு: 
தொலைக்காட்சியில்‌ நிறமிலி 
அமைவு ஒளிநிழல்‌ வண்ணம்‌ மட்‌ 
டும்‌ ஏற்கும்‌ நிலை. 


compendium : செறிவடக்க ஏடு : 
ஒரு பெரிய ஏட்டின்‌ சிறு சுருக்கப்‌ 
பதிப்பு. இசில்‌ ஏட்டின்‌ நுதல்‌ 
பொருள்‌ விரிவாக இல்லாமல்‌ 
சுருக்கமாக அமைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌. 

compensated wattmeter ; 
(மின்‌.] ஈடுசெய்‌ மின்விசை மானி : 
உள்நிலை மின்‌ இயக்கக்‌ கம்பிச்‌ 
சுருளுடன்‌ ஒரு தொடர்‌ வரிசை 
யில்‌ இணைக்கப்பட்டுள்ள ஓர்‌ ஈடு 
செய்‌ மின்‌ கம்பிச்‌ சுருளையுடைய 
ஒரு மின்‌ விசைமானி. உள்நிலை 
மின்‌ இயக்கக்‌ கம்பிச்‌ சுருளில்‌ எந்‌ 
திர இயக்கம்‌ காரணமாக உண்டா 
கும்‌ விசை உறிஞ்சலினால்‌ ஏற்‌ 
படும்‌ பிழையைத்‌ திருத்துவதற்கு 
உதவுகிறது. 


compensating coil: (மின்‌,) 
ஈடுசெய்‌ மின்கம்பிச்‌ சுருள்‌ : ஒரு 
மின்‌ மானியிலுள்ள மின்கம்பிச்‌ 
சுருளில்‌ ஏற்படும்‌ எந்திர உராய்‌ 
வினை ஈடுசெய்வதற்கு உதவும்‌ 
ஒரு மின்‌ கம்பிச்‌ சுருள்‌. 

compansator : (மின்‌.) ஈடுசெய்‌ 
கருவி: பெரிய மாற்று மின்னோட்‌ 
டத்‌ தூண்டு மின்னோடிகளை 
இயக்குவதற்கான ஒரு விசை 


அமைப்பினைக்‌ கொண்ட 


தானியங்கி மின்மாற்றி, 


compensator : (மின்‌.) ஈடுகட்டு 
மின்‌ மாற்றி: பெரிய மாற்று மின்‌ 
னோட்டத்‌ தூண்டு மின்னோடி 
களின்‌ இயக்கத்தைத்‌ தொடங்கு 
வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ ஒரு 
தானியங்கி மின்மாற்றி. 


ஒரு 


complementary angles: (கணி.) 
நிரப்புக் கோணம்‌ : செங்கோண 
அளவாகிய 90? கோணத்தில்‌ குறை 
படும்‌ கோணத்தின்‌ அளவு. 

(௨-ம்‌: 90 கோணத்தின்‌ நிரப்‌ 
புக்‌ கோணம்‌ 30° (90-60 = 30). 


complementary colour : குறை 
நிரப்பு வண்ணம்‌: ஒருங்கிணைக்கப்‌ 
படும்போது வெண்மையான அல்‌ 
லது ஏறத்தாழ வெண்மையான 
ஒளியை உண்டாக்குகிற இரு 
வண்ணங்களில்‌ ஒரு வண்ணம்‌. 
completed circuit: (மின்‌.) 
நிறைவுறு மின்‌ சுற்றுவழி: மின்‌ 
னோட்டத்‌ தொடர்பு முற்றுவிக்‌ 
கப்பட்ட ஒரு மின்‌ சுற்றுவழி. 
இதனை முடிப்பு மின்‌ சுற்றுவழி 
என்றும்‌ கூறுவர்‌. 

complex : பல்திறக்‌ கூட்டொரு 
மை : பல்வேறு உறுப்புகளின்‌ சிக்க 
லான பல்கூட்டுத்‌ தொகுதி. 


complex steel: (உ லோ. ) கலவை 
எஃகு: இரண்டுக்கு மேற்பட்ட 
உலோகக்‌ கலவைத்‌ தனிமங்களை 
கொண்ட எஃகு. 


complicate : சிக்கலாக்கு: கை 

யாள்வதற்கு கடினமாக இருக்கு 

மாறு குளறுபடியான சிக்கலாக்கு 
ல்‌. 


compo board: காரை அட்டை : 
சுவரை அழகு செய்யப்‌ பயன்படும்‌ 
சிமிட்டி கலந்த காரை கொண்ட. 
பசைக்‌ கலவப்‌ பொருள்‌. 


component: அமைப்பான்‌ . இணை 
வாக்க விளைவினை உண்டாக்க 


வதற்கு ஒருங்கிணைகிற பல்வேறு 
விசைகளுள்‌ ஒன்று. 


composing machhes : (அச்சு.) 
அச்சுக்கோப்பு எந்திரம்‌: எந்திர 
முறையில்‌ அச்சுக்‌ கோப்பதற்கான 
எந்திரங்கள்‌. தனித்தனி அச்சுரு 
வங்களை வார்த்து அமைக்கும்‌ 
எழுத்துருக்கு அச்சுப்பொறி. அச்‌ 
சுருக்கோப்பு இல்லாமலே எழுத்‌ 
துருக்களை விரிப்பள்ளங்களாக 
உருக்கி வார்த்து அமைக்கும்‌ வரி 
உருக்கு அச்சுப்பொறி போன்றவை 
இந்த வகையைச்‌ சேர்ந்தவை. 


composing room : (அச்சு.) அச்‌ 
சுக்கோப்பு அறை : அச்சிடுவதற்‌ 
காக அச்சுக்கோப்பு, செய்தலும்‌, 
அவற்றைப்‌ பக்கப்‌ படிவங்களாக 
உருவாக்குதலும்‌ நடைபெறும்‌ 
அறை. 

composing rule : (அச்சு.) அச்‌ 
சுக்கோப்பு இடைவரித்தகடு : இது 
பித்தளையால்‌ அல்லது எஃகினா 
லான ஒரு தகடு. இது சாதாரண 
மாக இரு புள்ளி கனமுடையதாக 
இருக்கும்‌. இதில்‌ அச்செழுத்து 
களை அடுக்கி அச்சுக்கோப்புச்‌ 
செய்வார்கள்‌. 

composing stick: (அச்சு.) 
அச்சுக்கட்டை ॥ பெட்டி போன்ற 
அச்சுக்கோப்புக்‌ கருவி. இதில்‌ அச்‌ 
செழுத்துகளை வரிவரியாக 
அடுக்குவர்‌. 

composite order: (s.க.) பல்‌ 
வகைப்பாணி : கட்டிடக்‌ கலையில்‌ 
பல்வகைப்‌ பாணிகள்‌ மிடைந்து 


மிளிர்கிற கலவை. 
composite signal: (மின்‌ .) 
கூட்டுச்‌ சமிக்கை : படத்தகவல்‌, 


வெறுமையாக்கம்‌, ஒரு மித்த நிகழ்‌ 
வுச்‌ சமிக்கைகள்‌ உட்பட 
தொலைக்‌ காட்சிச்‌ சமிக்கைகள்‌. 
composition : இணைப்பாக்கம்‌ : 
பல உறுப்புகளை ஒருங்கிணைத்து 
ஒரு முழு உருவத்தை உருவாக்கு 


175 


தல்‌. 

நுண்‌ கலையில்‌ கலைப்‌ படைப்‌ 
பின்‌ பொதுவான அமைப்பு முறை. 

அச்கக்கலையில்‌ அச்சுக்கோப்பு, 
அச்சுப்பக்கம்‌ ஆக்குதல்‌ முதலிய 
பணிகளின்‌ ஒருங்கிணைப்பு. 
composition.of forces : (எந்‌.) 
விசைகளின்‌ இணைப்பாக்கம்‌ : பல்‌ 
திற விசைகள்‌ ஒரு முகமாகச்‌ 
செயற்படுமாறு செய்வதற்கான 
தனியொரு விசையினைக்‌ கண்டறி 
யும்‌ முறை. 
compositor : (அச்சு.) அச்சுக்‌ 


கோப்பவர்‌ : அச்செழுத்துக்களை 
கையினால்‌ அச்சுக்‌ கோப்பவர்‌. 
compound : (வேதி.) கூட்டுப்‌ 


பொருள்‌ : இரண்டு அல்லது அவற்‌ 
றுக்கு மேற்பட்ட தனிமங்கள்‌ 
குறிப்பிட்ட விகிதத்தில்‌ ஒருங்‌ 
இணைந்து தம்‌ இயல்புமீறிய புதுப்‌ 
பண்புகளுடன்‌ புதுப்பொருளாகும்‌ 
நிலையுடைய கலவை. 

compound arch: (க.௧.) கூட்டுக்‌ 
கவான்‌ : பொது மையமுள்ள பல 
கவான்களை ஒன்றன்‌ பின்‌ ஒன்‌ 


றாக அடுத்தடுத்து அமைத்து 
அமைக்கப்பட்ட ஒருவகை கவான்‌. 
compound circuit ¢ (மின்‌. ) 
கூட்டு மின்‌ சுற்று வழி: வரிசைத்‌ 


தொடரில்‌ இணையாக இணைக்‌ 
கப்பட்ட தடையமைவுகளைக்‌ 
கொண்ட, மின்‌ சுற்று வழிகள்‌, 
compound generator : ( மின்‌.) 
கூட்டு மின்னாக்கி : பார்க்க: கூட 
டுச்‌ சுருணை. 


compound motor: 
ரம்‌: கூட்டு மின்னோடி : 
கூட்டுச்‌ சுருணை. 

compound rest : (எந்‌. ) கூட்டு 
ஆதாரம்‌ : கடைசல்‌ எந்திரத்தில்‌ 
இரண்டாம்‌ நிலைச்‌ சறுக்குத்தளக்‌ 
கருவி ஆதாரமும்‌, குறுக்குச்‌ சறுக்‌ 


(மின்‌. 
பார்க்க 2 


776 


குத்‌ தளத்தின மேல்‌ ஏழ்றப்பட்‌ 
டுள்ள சுழல்‌ தகடும்‌ ஆகும்‌. இதன்‌ 
மூலம்‌ கடைசல்‌ எந்திரததின்‌ ஊட்‌ 
டத்தினைச்‌ சார்ந்திராமல்‌ கை 
னால்‌ ஊட்டுவதற்கு முடிகிறது. 
இது தேவையான கோணத்திற்குத்‌ 
திரும்புவதற்கு இது உதவும்‌. 


compound sliding table: ( எந்‌.) 
கூட்டுச்‌ சறுக்குத்‌ தளப்‌ பலகை : 
வேலைப்பாடு செய்ய வேண்டிய 
பொருளை மரையாணியால்‌ 
பிணைத்து வைத்துக்கொள்ளக்‌ 
கூடிய வகையில்‌ அமைந்துள்ள 
எந்திர சாதனத்தின்‌ பலகை, 
இதில்‌ நீளவாக்கிலும்‌ குறுக்கு வாக்‌ 
கிலும்‌ நகர் வதற்கான இரு 
அமைப்புகள்‌ அமைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌. 

compound wound : (எந்‌.) மின்‌ 
வாய்‌ முனைகள்‌ ஒவ்வொன்றிலும்‌ 
உள்ள இணைப்புலச்‌ சுருணையின்‌ 
ஒரு பகுதியின்‌ உச்சியில்‌ ஒரு 
தொடர்புலச்‌ சுருணையின்‌ ஒரு 
பகுதி சுற்றி வைக்கப்பட்டுள்ள 
ஒரு மின்னாக்கி அல்லது மின்‌ 
னோடி. 


compound wound continuous 
current dynamo உ (மின்‌.) கூட்‌ 
டுச்‌ சுருணை தொடர்‌ மின்னோட்ட 
நேர்‌ மின்னாக்கி : இது நேர்‌ மின்‌ 
னோட்டத்தை உண்டாக்கும்‌ ஒரு 
மின்னாக்கி.இதில்‌ அதன்‌ இணைப்‌ 
புலத்திற்கும்‌ தொடர்‌ புலத்திற்கும்‌ 
இடையில்‌ ஒரு திரள்‌ இணைப்பு 
பயன்படுத்தப்படுகிறது. இதனால்‌ 
புலத்தின்‌ வலிமை அதிகரிக்கிறது. 
மின்னோட்ட அளவும்‌ அதிகரிக்‌ 
கிறது; சேர்‌ முனையில்‌ மின்னமுத்‌ 
தம்‌ இயல்பாகக்‌ குறையும்‌ போக்‌ 
குத்‌ தடுக்கப்படுகிறது. 


compressed air: அழுத்தியகாற்று; 
காற்றழுத்தத்தால்‌ இயங்கும்‌ கருவி 
களுக்கு விசையளிக்கும்‌ ஆதார 
மாக இருக்கும்‌ அளவுக்கு அழுத்த 
மூட்டிய காற்று. 


compressibility : (இயற்‌.) அழுத்‌ 
தத்‌ திறன்‌ : இது பருப்பொருள்‌ 
சுளின்‌ ஒரு பண்பு. அழுத்தத்தி 
னால்‌ பரும அளவு குறையும்‌ 
தன்மை. 


| compressing : அழுத்திச்‌ செறி 


வாக்கம்‌; ஒரு புத்தகத்திற்கு உறை 
யிட்டவுடன்‌ அதனை ஒரு பெரிய 
அழுத்து கருவியில்‌ வைத்து இறுக்க 
மாக அழுத்தி அது காயும்‌ .வரை 
வைத்திருப்பார்கள்‌. இதை 
“அழுத்திச்‌ செறிவாக்கம்‌' என்பர்‌, 


compression : அழுத்தம்‌ : அழுத்‌ 
தம்‌ கொடுத்து அடர்த்திச்‌ செறி 
வாக்குதல்‌. இது இழுப்பு விசைக்கு 
நேர்மாறானது. 

compression braking : (தானி; 
எந்‌.) அழுத்தத்தடை: உந்துவண்டி 
ஒரு குன்றிலருந்து இறங்கும்‌ 
போது தடைவிசை ஏற்படுத்துவ 
தற்காக எஞ்சினின்‌ அழுத்தத்தைப்‌ 
பொறுத்து, எஞ்சினுக்குச்‌ செல்‌ 
லும்‌ வாயுவின்‌ அளவைக்‌ குறைத்‌ 
துத்‌ தடையுண்டாகுமாறு செய்‌ 
தல்‌. 


compression coupling: (எந்‌./ 
நுனிநோக்கிச்‌ சிறுத்துச்‌ செல்லும்‌ 
பிணைப்பு உறுப்பு. இணைத்‌ 
தண்டுக்கு இணையாகப்‌ பல மரை 
யாணிகள்‌ வரிசையாக அடிக்கப்‌ 
படும்போது இது இணைத்‌ தண்‌ 
டினை இறுகப்‌ பற்றிக்‌ கொள்‌ 
கிறது. 

compression gauge: (தானி; 
எந்‌.) அழுத்த அளவி ௦ கன ற்சி 
அறையிலுள்ள வாயுக்களின்‌ 
மீதான அழுத்தத்தினை ஒரு சதுர 
அங்குலத்திற்கு இத்தனைபவுண்டு 
என்ற அளவில்‌ பதிவுசெய்யக்‌ 
கூடிய ஓர்‌ அளவுமானி. 
compression ignition engine 3 
(வானூ.) அழுத்த சுடர்‌ மூட்டு 
எந்திரம்‌ : இந்த வகை எந்திரத்‌ 
தில்‌ எரிபொருள்‌ நீள்‌ உருளையில்‌ 


தெளிக்கப்பட்டு, காற்றினை 
அழுத்துவதால்‌ உண்டாகும்‌ வெப்‌ 
பத்தின்‌ மூலம்‌ சுடர்‌ மூட்டப்படு 
கிறது. 

compression 1௦180: குழை.) 
அழுத்த வார்ப்படம்‌ : இது பிளாஸ்‌ 
டிக்கல்‌ வார்ப்படஞ்‌ செய்வதற்‌ 
கான ஒரு முறை. இது சூட்டால்‌ 
நிலையாக இறுகும்‌ தன்மையுடைய 
பிளாஸ்டிக்‌ கூட்டுப்‌ பொருள்‌ 
களை ஆக்கப்‌ பொருளாக வடி 
வாக்கம்‌ செய்வதற்குப்‌ பயன்படு 
கிறது. இந்த முறையில்‌ முன்னரே 
சூடாக்கப்பட்ட வார்ப்படக்‌ கூட்‌ 
டுப்‌ பொருள்‌ ஒரு திறந்த வார்ப்‌ 
படத்தில்‌ ஊற்றப்பட்டு, வார்ப்‌ 
படம்‌ மூடப்படுகிறது. கீழ்நோக்கி 
இயங்கும்‌ ஓர்‌ அழுத்தக்‌ கருவி 
மூலமாக வெப்பமும்‌ அழுத்தமும்‌ 


செலுத்தப்படுகிறது. இதனால்‌, 
வார்ப்படக்‌ கூட்டுப்‌ பொருள்‌ 
மென்மையடைந்து, பள்ளங்களில்‌ 
அழுந்திப்‌ பதிந்து வேதியியல்‌ 
மாற்றத்திற்குள்ளாகி இறுக்க 
மடைகிறது. 

compression ratio: (தானி, 


எந்‌.) அழுத்த விகிதம்‌: உந்து 
வண்டியில்‌ சுழல்தண்டு கீல்நிலை 
வீச்சின்‌ இறுதியில்‌ இருக்கும்போது 
உள்ள வாயுமண்டல அழுத்தத்திற்‌ 
கும்‌, அழுத்த வீச்சின்‌ உச்சநிலை 
யில்‌ சுழல்‌ தண்டு இருக்கும்போது 
உள்ள அழுத்தத்த்திற்குமிையி 
லான விகிதம்‌. இது அழுத்த 
அளவுகளில்‌ கணக்கிடப்படுகிறது, 
compression ring : (தானி.எர்‌.) 
அழுத்த வளையம்‌: இது சுழல்‌ தண்‌ 
டுக்கான ஒருவகை வளையம்‌. இது 
அழுத்த இழப்பீட்டினைக்‌ குறைப்‌ 
பதற்கும்‌ எண்ணெய்‌ முத்திரையை 


நிலைப்படுத்தி வைப்பதற்கும்‌ 
பயன்படுகிறது. சுழல்‌ தண்டில்‌ 
உச்சியிலும்‌ இரண்டாவதாகவும்‌ 


உள்ள வளையங்கள்‌ இந்த வகை 


யினதாக இருக்கும்‌. 


compression spring: (எந்‌.) 


17 


அழுத்த விற்சுருள்‌ : இது திருகு 
சுழலான ஒருவகை 
விற்சுருள்‌.இது அழுத்‌ 
தத்தின்‌ கீழ்‌ செயற்‌ 
படும்போது குறுக 


லாகும்‌ தன்மையுடை 


விற்சுகுள்‌ யது. 
compression stroke : (தானி. 
எந்‌.) அழுத்த வீச்சு : ஒரு நான்கு 


சுழற்சி எந்திரத்தில்‌ உள்ள சுழல்‌ 
தண்டின்‌ இரண்டாவது வீச்சு, 
உள்ளிழுப்பு ஓரதர்‌, வெளியேற்று 
ஓரதர்‌ இரண்டும்‌ மூடியிருக்கும்‌ 
போது இந்த லீச்சு உண்டாகிறது. 


compressor: (குளி.) அழுத்தி: 
ஒரு குளிர்பதனச்‌ சாதனத்தில்‌ 
அழுத்தப்பட்ட சூடான வாயு 
குளிர்பொருளைத்‌ திரவ நிலைக்கு 
மாற்றுவதற்காக வடிகலத்திற்குள்‌ 
செலுத்துவதற்கான இறைப்பான்‌. 
compressive strength: (பொறி. ) 
அழுத்த வலிமை: குறுகலாக்கு 
வதற்கு அல்லது நெருக்குவதற்கு 
அழுத்த முனையும்‌ விசைகளுக்‌ 
கான தடை. 


computer: (sணி.) கணிப்பொறி; 
சிக்கலான கணிதவியல்‌ கணக்கு 
களுக்குத்‌ தீர்வு காண்பதற்குரிய 
தகவல்களை உட்புறத்தில்‌ 
சேமித்து வைத்திருக்கும்‌ ஒரு 
பொறியமைவு. எண்மானக்‌ கணிப்‌ 
பொறிகள்‌ எண்மான வடிவில்‌ தக 
வல்களைக்‌ கணிக்கின்றன. இவை 
ஒத்திசைவுக்‌ கணிப்பொறிகளை 
விடத்‌ துல்லியமாகக்‌ கணிக்கக்‌ 
கூடியவை. 
எழுத்தடுக்குப்‌ 
அனைத்துத்‌ துறை பணிகளுக்கும்‌ 
உதவும்‌ உந்து சக்தியாக கணிப்‌ 
பொறியின்‌ பணி விரிந்துள்ளது. 


concave : உட்குழிவான / உட்குழி 
வாக்கு) உட்குழிவாக்கப்பட்ட து; 
மேல்‌ வளைவு; கண்ணம்‌ போன்ற 
வடிவுடையது: பள்ளமானது. 


பணிமுதலாக 


178 


concealea wiring : (மின்‌ .) மறை 
வடக்கக்‌ கம்பியிணைப்பு : சுவரில்‌ 
அல்லது தரையில்‌ மின்சம்பி 
இணைப்புக்‌ கொடுக்கும்போது, 
கம்பி வெளியே தெரியாதவாறு 
மாறைவடக்கமாக அமைத்தல்‌. 


concentrated : (வேதி.) செறி 
வாக்கிய : கரைசலில்‌ கரைபொரு 
ளின்‌ அணுத்திரள்‌ மித வீதத்தில்‌ 
இருக்குமாறு செறிவாக்கம்‌ செய்‌ 
யப பட ட்டது, 


concentrated load : (s.s.) ஒரு 
முகப்படுத்திய பாரம்‌ : உத்தரத்தில்‌ 
இரும்புத்‌ தூலத்தில்‌ அல்லது கட்டி 
மான த்தில்‌ பாரம்‌ ஓரிடத்தில்‌ ஒரு 
முகமாகப்‌ படியுமாறு அமைத்தல்‌. 


cencentric: பபெபொது மையம்‌ 
கொண்டுள்ள : ஒரு பொதுவான 
மையத்தைக்‌ கொண்டிருப்பது. 


cencentric jaw chuck : எந்‌.) 
பொதுமையத்‌ தாடைக்‌ கவ்வி; 
தாடைகள்‌ அனைத்தும்‌ ஒரு பொது 
வான செயல்முறை மூலம்‌ மையத்‌ 
தை நோக்கி அல்லது மையத்தி 
விருந்தும்‌ சம அளவில்‌ நகரும்‌ 
வகையில்‌ அமைப்புடைய ஒரு 
பற்றுக்‌ கருவி, 

conception: புனை திட்டம்‌: மனத்‌ 
இல்‌ கருத்துருவாக உருவாகியுள்ள 
ஊரு திட்டம்‌ அல்லது கருத்துப்‌ 
படிவம்‌. 


0௦101616 : திண்காரை/கான்‌ கிரீட்‌: 
ிமன்ட்‌, மணல்‌, சரளை ஆகி 
யன வேண்டிய வீத அளவுகளில்‌ 
கலந்து தயாரிக்கப்படும்‌ கட்டு 
மானக்‌ காரை. 


concrete blocks : (s.க.) திண்‌ 
காரைப்‌ பாளங்கள்‌ : குறுகிய இடை 
வெளிகளில்‌ திண்காரையை இட்டு 
வார்த்தெடுக்கப்பட்ட பாளங்கள்‌ 
கவர்கள்‌ கட்டுவதற்குப்‌ பயன்படு 
எவ்‌ றன. 


concurrent forces: (எந்‌.) ஒருங்‌ 


கிணைவு விசைகள்‌ : ஒரு பொது 
வான புள்ளியிலிருந்து புறப்படுகிற 
அல்லது ஒரு பொதுவான புள்ளி 
யில்‌ சென்று கூடுகிற விசைகள்‌ . 


condensation pump : உறைமான 
இறைப்பி : நீராவி மீள்வரவிலிரு 
நீது திரவ உறைமானத்தை அகற்று 
வதற்கான ஒரு சாதனம்‌. 


condensation resins : (குழை. ) 
உறைமான பிசின்கள்‌ : ஆக்சிஜன்‌ 
ஊட்டப்படுவதால்‌ இரு நீரக 
அணுக்கள்‌ குறைவுபட்ட வெறிய 
மாதிய ஆல்டிஹைடு வகையில்‌ 
ஒன்று. ஃபினோலால்டிஹைடு 
பிசின்கள்‌ இவ்வகையைச்‌ சேர்ந்‌ 
தவை. இறுதியான ஆக்கப்‌ 
பொருள்‌ உறைமான மீச்சேர்மங்‌ 
கள்‌ எனப்படும்‌. 


condensation trail: செறிவுப்‌ 
புகைத்தடம்‌ : சில சூழ்நிலைகளில்‌ 
பறக்கும்‌ ஏவுகணை அல்லது வேறு 
கலம்‌ பின்புறமாக உமிழ்ந்து செல்‌ 
லும்‌ மேகம்‌ போன்ற வெண்‌ 
புகைத்தடம்‌. இது நீர்த்துளிகளால்‌ 
அல்லது சிலசமயம்‌ பனிக்கட்டிப்‌ 
படிவங்களால்‌ உண்டாகிறது. 


condensed : (அச்சு.) குறுக்கப்‌ 
பட்ட: அச்சுக்‌ கலையில்‌ அச்‌ 
செழுத்துக்களைக்‌ குறுகிய முகப்‌ 
புடையனவாகச்‌ செய்திருப்பது. 
குறுகிய முகப்புடைய அச்செழுத்து 
என்பது அதன்‌ உயரத்துக்குக்‌ 
குறைந்த விகிதத்தில்‌ கனம்‌ 
உடைய அச்செழுத்தாகும்‌. 


condenser : (மின்‌.) மின்விசை 
யேற்றி வடிகலம்‌ ; (1) மின்‌ ஆற்ற 
லின்‌ லீறு பெருக்குவதற்கான 
அமைவு. 


(2) நீராவிப்‌ பொறியில்‌ ஆவி 
யை நீர்ப்பொருளாக மாற்றுவதற்‌ 
கான அமைவு. 
condenser: (குளி.பர.) வடி 
வாலை : குளிர்பதனச்‌ சாதனத்தில்‌ 
ஆவியாகிய குளிருட்டும்பொருளை 


வெப்பத்தை நீக்குவதன்மூலம்‌ 
திரவமாக்குவதற்கான குழாய்‌ 
களின்‌ அமைவு. 


condenser antenna: விசையேற்ற 
உணர்கொம்பு: கம்பியில்லாத தந்தி 
யில்‌ வானலையை வாங்கவும்‌ பரப்‌ 
பவும்‌ பயன்படுத்தப்படும்‌ குறுகிய 
உணர்கொம்பின்‌ அலை நீளத்தை 
அதிகரிப்பதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு 
குறுயெ மின்சுற்று வழி. 
condenser capacity: (மின்‌.) 
மின்‌ விசையேற்றத்‌ திறன்‌: பார்க்கா 
கொள்‌ திறன்‌. 


condenser dielectric : (மின்‌.) 
மின்விசையேற்றக்‌ காப்பு: மின்‌ 
விசையேற்றத்‌ தகடுகளுக்கிடையி 
லான மின்காப்பாகப்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ பொருள்‌. 
condenser electrolyte : (மின்‌. 
மின்விசையேற்றப்‌ பகுப்பான்‌ ; திரவ 
வகையான மின்விசையேற்றியில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ கரைசல்‌. 
condenser plate : (மின்‌.) மின்‌ 
சையேற்றுத்‌ தகடு: பார்க்க ௨ 
தகட்டு மின்விசையேற்றி. 


conductance : (மின்‌.) மின்கடத்‌ 
துத்‌ திறன்‌: மின்னூடு கட த்தியின்‌ 
மின்கடத்தும்‌ ஆற்றல்‌. இது மின்‌ 
தடைத்‌ திறனுக்கு நேர்‌எதிரானது. 
conduction: ( மின்‌.) மின்கடத்தல்‌: 
செம்புக்‌ கம்பி போன்ற மின்கடத்‌ 
தும்‌ பொருளின்‌ வழியாக மின்‌ 
னோட்டம்‌ செல்லும்‌ அளவு. 
conduction band: (மின்‌.) 
கடப்புத்‌ திறன்‌ : ஓர்‌ அணுவின்‌ புற 
ஆற்றல்‌ திறன்‌. 

conductivity : (மின்‌.) ஊடு கடத்‌ 
தும்‌ ஆற்றல்‌: மின்னோட்டத்‌ 
தைக்‌ கொண்டு செல்லுவதற்கு 
ஒரு பொருளுக்குள்ள திறன்‌. 
conductor : (மின்‌. ) மின்கடத்தி: 
மின்னிசையை எளிதாகக்‌ கடத்தக்‌ 


179 


கூடிய ஒரு பொருள்‌. 


conductor or leader: (uL.) 
நீர்‌, நெறி அல்லது முன்னோடி: மழை 
நீரைக்‌ கொண்டு செல்வதற்கான 
ஒரு குழாய்‌. 


conductor stake : (பட்‌.) ஊடு 
முளை: வெவ்வேறு விட்டங்‌ 
களுள்ள நீண்ட நீள்‌ உருளையான 
முனைகளையுடைய ஒரு முனை. 
இது வட்டமான உலோகத்‌ தகடு 
களையும்‌, குழாய்களையும்‌ 
வளைப்பதற்குப்‌ பயன்படுகிறது. 


௦௦ஈ0ய/4 : காப்புக்‌ குழாய்‌ : மின்‌ 
கம்பிகளின்‌ காப்புக்‌ குழாய்‌. 
இந்தக்‌ குழாய்‌ நெகிழ்வுடையதாக 
வோ, விறைப்பானதாகவோ இருக்‌ 
கும்‌. 

conduit box: (மின்‌.) காப்புக்‌ 
குழாய்ப்‌ பெட்டி : இது ஓர்‌ எஃகுப்‌ 
பெட்டி. இதன்‌ முனைகளில்‌ ஒரு 
காப்புக்‌ குழாய்‌ இணைக்கப்பட 
டிருக்கும்‌. இது ஒரு வெளியேற்றுச்‌ 


சந்திப்பாக அல்லது இழுப்புப்‌ 
பெட்டியாக பயன்படுத்தப்படு 
கிறது. 


conduit bushing: (மின்‌.) காப்புக்‌ 
குழாய்‌ செருகி: ஒரு காப்புக்‌ குழாய்‌ 
வரியின்‌ முனையுடன்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ள இழையுள்ள மூடி. இது 
ஊடுசெல்லும்‌ கடத்திகள்‌ மாறு 
வதைத்‌ தடுக்கிறது. 

conduit coupling : (மின்‌.) காப்‌ 
புக்‌ குழாய்‌ இணைப்பு : காப்புக்‌ 
குழாயின்‌ இழையுள்ள முனை 
களை இணைப்பதை ஏற்பதற்கு 
உள்முக இழைகள்‌ உள்ள ஓரு குறு 
கிய உலோகச்‌ செருகு குழல்‌. 
conduit wiring : (மின்‌.) காப்புக்‌ 
குழாய்‌ ; கம்பியிணைப்பு : காப்புக்‌ 
குழாயினுள்‌ மின்கம்பி இணைப்பு 
களை அமைத்தல்‌. 

௦௦௩0ய1௦%: மின்‌.) காப்புக்‌ குழாய்க்‌ 
கருவி : காப்புக்‌ குழாய்‌ இணைப்‌ 
புக்‌ கருவிசுளின்‌ வாணிகப்‌ பெயர்‌. 


780 


cone : கூம்பு : ஒரு வட்டமான 
அடி.த்தளத்திலிருந்து ஒரு சீராக 
நுனிநோக்கிச்‌ சிறுத்துச்‌ செல்கிற 
ஒரு இட வடிவம்‌. இதன்‌ புறங்‌ 
குவிந்த மேற்பரப்பின்‌ பரப்பளவு 
௪ அடித்தளத்தின்‌ சுற்றளவு 61% 
சாய்வு உயரம்‌; முழுப்பரப்பளவு = 
புறங்குவிந்த மேற்பரப்பின்‌ பரப்‌ 
பளவு--அடி.த்தள த்தின்‌ பரப்பளவு. 
இதன்‌ கன அளவு அடித்தளத்தின்‌ 
பரப்பளவு %1% செங்குத்து 
உயரம்‌. 

மட்பாண்டக்‌ கலையில்‌ சூளை 
யின்‌ குவி முகடு. 


cone of silence: (மின்‌.] மோனக்‌ 
கூம்பு : ஒரு வானலை வாங்கியின்‌ 
மேலுள்ள கூம்பு வடிவப்பகுதி. 
இதில்‌ கதிரியக்கப்‌ புல வலிமை 
மிகக்‌ குறைவாக இருக்கும்‌. 


cone clutch: (எந்‌.) கூம்பு ஊடி 
ணைப்பி : இது ஒரு வகை உராய்வு 
ஊடிணைப்பி. இதில்‌ தோலாலான 
கடைசல்‌ செய்த கூம்பு வடிவ மேற்‌ 
பரப்புள்ள வழுவழுப்பான 
உராய்வு மூலமாக இயக்குவதற்குத்‌ 
தேவையான விசை உண்டாக்கப்‌ 


படுகிறது. 


0௦௩880 ட கூம்பு ஒளிக்கதிர்‌ வீச்சு: 
இது விமானத்‌ தாக்குதலிலிருந்து 
பாதுகாப்பதற்கான ஒரு வகை 
வானொலி எச்சரிக்கைச்‌ சாதன 
மாகும்‌, இதனை 1951ஆம்‌ ஆண்‌ 
டில்‌ அமெரிக்க அரசு நிறுவியது. 
இது மின்காந்த ஒளிக்‌ கதிர்வீச்சுக்‌ 
கட்டுப்பாடு மூலம்‌ இயங்கக்‌ கூடி 
யது. 

cone mandrel : (எந்‌.) கூம்புக்‌ 
குறுகு தண்டு : இது ஒருவகைக்‌ 
குறுகு தண்டு. இதில்‌ இரு கூம்பு 
களின்‌ இறுகப்‌ பற்றும்‌ வினையின்‌ 
ுூலம்‌ வேலைப்பாடு செய்ய வேண்‌ 
டிய பொருள்‌ மையமிடப்படு 
கிறது. இந்தக்‌ குறுகு தண்டில்‌ ஒரு 
கூம்பு நழுவிச்‌ செல்லாதபடி தடுப்‌ 
பதற்கு ஒரு குறுக்குப்‌ பட்டை 


இருக்கும்‌ இதில்‌ இரண்டாவது 
கூம்பினை இறுகப்‌ பற்றிக்‌ கொள்‌ 
வதற்கான இழைகளும்‌ இருக்கும்‌. 


cone pulley : கூம்புக்‌ கப்பி : இது 
ஒரு படியிட்ட கப்பித்‌ தொகுதி, 
இதில்‌ இரண்டு அல்லது அவற்‌ 
றுக்கு மேற்பட்ட வெவ்வேறு 
விட்டமுடைய முகப்புகள்‌ இருக்‌ 
கும்‌. இது இரண்டு கொண்ட 
இணையாகப்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. பெரிய முனைக்‌ கப்பிக்கு 
நேர்‌ எதிராக சிறிய முனைக்கப்பி 
அமைக்கப்பட்டிருக்கும்‌. இதன்‌ 
மூலம்‌ வேகத்தை அதிகரிக்க முடி 
கிறது. 

cone pulley lathe’ (a்‌.) கூம்புக்‌ 
கப்பிக்‌ கடைசல்‌ எந்திரம்‌ : கூம்புக்‌ 
கப்பிகளைக்‌ கடைசல்‌ செய்வதற்‌ 
கான ஒரு தனிவகைக்‌ கடைசல்‌ 


எந்திரம்‌. 

cone speaker : (மின்‌.) கூம்புத்‌ 
தொடர்புக்‌ குழல்‌ : இதில்‌ நகரும்‌ 
கம்பிச்‌ சுருள்‌ ஒரு விறைப்பான 
காகிதக்‌ கூம்பின்‌ மேல்‌ நுனியுடன்‌ 
நிரந்தரமாக இணைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌. 

conic section: (கணி,) கூம்பு 
வளைவு : ஒரு நேர்வட்டக்‌ கூம்‌ 
பினை ஒரு சமதளம்‌ குறுக்காக 
வெட்டுவதால்‌ உண்டாகும்‌ ஒரு 
வளை வடிவம்‌. 


coniferous : குவிந்த காய்‌ காய்ப்‌ 
பவை: குவிந்த காய்‌ காய்க்கிற மர 
வகையைச்‌ சேர்ந்தவை. 


Coning angle: (வாஜூ.) கூம்ட 
கோணம்‌: விமானத்தின்‌ சுழல்‌ இர 
கின்‌ ஒர்‌ அலகின்‌ சுழல்‌ அச்சுக்குப்‌ 
அந்தச்‌ சுழல்‌ அச்சுக்குச்‌ செங்கு; 
தாகவுள்ள ஒரு சமதளத்திற்ட 
மிடையிலான சராசரி கோணம்‌ 


conjugate axis: இணை அச்சு 
ஒரு நீள்வட்டத்தின்‌ மிகக்குறைந்‌; 
விட்டம்‌. 


conjugate diameters : 
ட்டங்கள்‌ : கூம்பு 

ஒன்று மற்றொன்றின்‌ கோடியி 
யிலுள்ள தொடுவரைக்கு ஒரு 
போகு ஆக அமையும்படி உள்ள 
இரண்டு விட்டங்கள்‌. 

conjugate foci : இணை குவியங்‌ 
கள்‌: ஒன்றிலிருந்து புறப்படும்‌ 
கதிர்களுக்கு மற்றது குவியமாக 
மாறிமாறி அமையும்‌ இரு குலியப்‌ 
புள்ளிகள்‌, 

conjugate mirrors : இணை ஆடி 
கள்‌ : ஒன்றன்‌ குவியத்திலிருந்து 
வெளிப்படும்‌ கதிர்கள்‌ மற்றொன்‌ 


றின்‌ , குவியத்துக்கு மீளும்படி. 
அமைக்கப்பட்ட கண்ணாடிகள்‌. 

connecting rod: (தானி,) 
இணைப்புத்‌ தண்டு : இரு முனை 
களிலும்‌ தாங்கிகளுள்ள ஒரு 
தீண்டு, அல்லது ஆயம்‌. இது 
வணரி அச்சுத்‌ தண்டுக்கும்‌ சுழல்‌ 
தீண்டுக்தமிடையில்‌ இணைப்பு 
ஏற்படுத்துகிறது. 

connecting rod bearing : 


(தானி. )இணைப்புத்தண்டு தாங்கி: 
இணைப்புத்‌ தண்டின்‌ பெரிய 
முனையிலுள்ள தாங்கி.இதுபெரும்‌ 
பாலும்‌ உலோகத்தாலானது. 
சிறிய முனையிலுள்ள தாங்கி, 
உலோக உள்வரி வகையைச்‌ சேர்ந்‌ 


தீது. 


connection : (மின்‌.) இணைப்பு : 
ஒரு மின்சுற்றுவழியின்‌ பகுதிகளை 
இணைக்கிற மின்‌ கடத்தி. 


connector: (மின்‌.) இணைப்பான்‌: 
மின்‌ தொடர்பில்‌ மின்‌ கடத்தும்‌ 
கம்பிகளைப்‌ பற்றிக்‌ கொள்வதற்‌ 
கான ஒரு சாதனம்‌. மின்‌ கடத்தும்‌ 
கம்பிகளைத்‌ தேவையானபோது 
துண்டித்துக்‌ கொள்ளும்‌ வகையில்‌ 
இந்த இணைப்பானை பிடித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌. 

௦௦௦14: கூம்புவடிவமுள்ள: 
தாழக்‌ கூம்பு வடிவமைந்த 


இணை 
வெட்டில்‌ 


ஏறத்‌ 


181 


பொருள்‌. 

conservation of energy : ஆற்‌ 
றல்‌ நிலைப்பாடு: தனிப்பட்ட 
அமைப்பில்‌ உள்ள முழு ஆற்றலும்‌ 
நிலைபெயராத்‌ தன்மையுடையது 
என்னும்‌ கொள்கை. 


conservatory : (s.s,) இசைப்‌ 
பள்ளி/கண்ணாடி வீடு: (1) இசைச்‌ 
சொற்பொழிவு ஆகியவற்றில்‌ 
பயிற்சி அளிக்கும்‌ பொதுப்‌ பள்ளிக்‌ 
கூடம்‌. 

(2) அருமையான சேடி கொடி 
களை வளர்க்கும்‌ கண்ணாடி வீடு, 


consistency : (இயற்‌.) அடர்த்தி 
அளவு : நெருக்கத்தின்‌ அளவு. 
console: (௪,௧.) சுவரொட்டு : 
நெஞ்சளவுச்‌ சிலை, மலர்க்‌ 
குவளை, சிற்ப உருவம்‌ போன்ற 
அலங்காரப்‌ பொருள்களைத்‌ தாங்‌ 
கும்‌ மூல இணைப்பு. 

console: (விண்‌.) தளககட்டுப்‌ 
பாடு: ஏவுகணைகளின்‌ குறிப்‌ 
பிட்ட செயற்பணிகளைக்‌ கட்டுப்‌ 
படுத்துவதற்காகத்‌ தரையிலுள்ள 
மின்னியல்‌ அல்லது எந்திரவியல்‌ 
சாதனங்கள்‌. 


console model: சுவரொட்டு 
வானொலிப்‌ பெட்டி மாதிரி வடிவம்‌ : 
நான்கு கால்களில்‌ நிற்கும்‌ ஒரு 
பெட்டியினுள்‌ உள்ள ஒரு பெரிய 
வானொலிப்‌ பெட்டி. இதில்‌ ஒளிக்‌ 
கருவி முதலிய அனைத்துக்‌ கட்டுப்‌ 
பாட்டுச்‌ சாதனங்களும்‌ உள்‌ 
ளடங்கி இருக்கும்‌. 

constant : (கணி.) நிலை எண்‌ : 
கணிதத்தில்‌ மாறா மதிப்பளவு. 
இது கணிப்புக்கு அடிப்படையாகப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 

constant current : (மின்‌.) மாறா 
மின்னோட்டம்‌ : மின்னோட்ட 
அலகுமா றாமலிருக்கும்‌ ஒரு மின்‌ 


னோட்டம்‌. 


182 


constant-mesh transmission : 
(தானி.) இடையறா வலைப்‌ பின்‌ 
னல்‌ இயக்கம்‌ : முதன்மைச்‌ சுழல்‌ 
தண்டிலும்‌ எதிர்சுழல்‌ தண்டிலும்‌ 
பல்லிணைகள்‌ எப்போதும்‌ வலைப்‌ 
பின்னல்‌ அமைப்பில்‌ அமைந்‌ 
துள்ள இயக்கம்‌. 

constant potential: (மின்‌.) 
மாறா மின்னழுத்த நிலை : ஒரு 
மின்‌ விசை மற்றும்‌ ஒளிச்சுற்று 
வழியில்‌ பாயும்‌ நிலையான மின்‌ 
னழுத்த அல்லது மின்னூட்ட 
அளவு. 

constant pressure : (தானி;எந்‌.) 
நிலை அழுத்தம்‌ : மாறாத எதிர்ப்‌ 
பழுத்த வீதம்‌ அல்லது இயலாற்‌ 
றல்‌ அளவு. 

constant speed motor: (மின்‌) 
நிலைவேக மின்னோடி : மின்னழுத்‌ 
தம்‌ அதிகமாகும்‌ போது வேகம்‌ 
குறையா திருக்கிற ஒரு மின்னோடி. 
constant vacuum carburetor ’ 
(தானி.) நிலை வெற்றிட எரி-வளி 
கலப்பி : இதில்‌ ஒரு கனமான ஓர 
தர்‌ அடங்கியிருக்கும்‌. அது உள்‌ 
ளிழுப்பு அறையின்‌ வெற்றிடத்‌ 
தின்‌ இழுவை மூலமாக இயங்குதி 
றது. இந்த இழுவை விசை, காற்‌ 
றுக்கு எரிபொருளின்‌ அளவின்‌ விகி 
தத்தில்‌ அமைந்திருக்கும்‌. 
constant voltage or potential : 
(மின்‌.) மாறா மின்னழுத்தம்‌ : மின்‌ 
சுமை அளவு மாறும்‌ போது 
மாறாத மின்னழுத்தத்தைப்‌ பரா 
மரிக்கிற ஓர்‌ ஆதாரம்‌. 
constellations : (விண்‌.) விண்‌ 
மீன்‌ குழுமம்‌: நிலையான விண்‌ 
மீன்களின்‌ தொகுதியுடன்‌ சுற்றி 
விண்மீன்‌ குழுமங்களில்‌ ஒன்று. 
இது போன்ற 90 குழுமங்கள்‌ 
இருப்பதாக இதுவரைக்‌ கண்டறி 
யப்பட்டுள்ளது. 

constituent : (வேதி.) அமைப்‌ 
பான்‌ : ஒரு பொருளில்‌ அமைந்‌ 


திருக்கும்‌ தனிமங்களின்‌ அல்லது 
கூட்டுப்பொருள்களின்‌ ஒரு கூறு. 


construction : கட்டுமானம்‌: கட்‌ 
டிடங்களைக்‌ கட்டியெழுப்புதல்‌. 
மரம்‌, இரும்பு அல்லது எஃகு பயன்‌ 
படுத்திக்‌ கட்டப்படும்‌ கட்டிடங்‌ 
களின்‌ பாணியையும்‌ இது குறிக்‌ 
கும்‌. 

consulting engineer; ஆலோ 
சனைப்‌ பொறியாளர்‌: பொறியி 
யல்‌ தொடர்பான பொருட்பாடு 
களில்‌ ஆலோசனைகள்‌ கூறுவ 
தற்கு ஏற்ற அனுபவமும்‌ தொழில்‌ 
நபுணத்துவமும்‌ வாய்ந்த ஒரு 
பொறியியல்‌ வல்லுநர்‌. 

௦௦1180% : (மின்‌.) மின்‌ தொடர்பு: 
இரண்டு அல்லது அவற்றுக்கு மேற்‌ 
பட்ட மின்கடத்திகளை ஒரு முழு 
மையான மின்சுற்று வழி உண்டா 
கும்‌ வகையில்‌ தனிமுறையில்‌ 
அடுக்கி வைத்தல்‌. 

contact breaker : (மின்‌. ) தொடு 
முனை முறிப்பான்‌ : ஒரு மின்‌ சுற்று 
வழியை வீரைவாகவும்‌ தானாக 
வும்‌ முறிப்பதற்குரிய ஒரு சாத 
னம்‌. 

contact flight : காட்சி இயக்கம்‌: 
நிலப்பரப்பின்‌ காட்சியறிவின்‌ 
மூலம்‌ விமானத்தை இயக்குதல்‌. 
contact forms: (மின்‌ .) தொடர்பு 
விசை : மின்‌ உணர்த்தியில்‌ உள்ள 
மின்தொடர்பு விசைகளின்வரிசை. 


contact-lens : விழியொட்டுக்‌ 
கண்ணாடி: கண்‌ பார்வைக்‌ 
கோளாறு திருத்தக்‌ கண்விழி 


யோடு ஒட்டி அணியப்படும்‌ குழை 
மக்‌ கண்ணாடி வில்லை. 

contact potential: (மின்‌.) 
தொடர்பு மின்னோட்ட வேறுபாடு : 
பல்வேறு எலெக்ட்ரான்‌ தொடர்‌ 
புடைய உலோகப்‌ பரப்புகள்‌ ஒன்‌ 
றோடொன்று தொடர்பு கொள்‌ 
ளும்போது அல்லது அவற்றைப்‌ 


புறச்‌ சுற்றுவழி மூலம்‌ இணைக்‌ 
கும்‌ போது, அவற்றுக்கிடையே 
ஏற்படும்‌ உச்சநிலை மின்னோட்ட 
வேறுபாடு. 


ஈontactors: (மின்‌.) தொடர்‌ 
பான்கள்‌ : மின்காந்த முறையில்‌ 
அல்லது கையால்‌ இயக்கப்படும்‌ 
மின்‌ தொடர்புகள்‌. 


contact point pressure: (தானி; 
மின்‌.) தொடர்பு முனை அழுத்தம்‌: 
தொடர்பு முனைகளை மூடிய 
நிலையில்‌ வைத்திருக்கும்‌ விற்சுருள்‌ 
அழுத்தம்‌, 

contact points: (தானி;மின்‌.) 
தொடர்பு முனைகள்‌ : குறைந்த 
அழுத்த மின்சுற்று வழியை உண்‌ 
டாக்குவதற்கும்‌ முறிப்பதற்கும்‌ 
பயன்படும்‌ இரிடியம்‌, பிளாட்டி 
னம்‌ அல்லது உலோகக்‌ கலவை 
எஃகினாலான சிறிய உலோகத்‌ 
தகடுகள்‌ அல்லது முனைகள்‌, 


contact print: தொடர்பு ஒளிப்‌ 
படப்‌ பதிப்பு : ஒளிப்படக்‌ கலையில்‌ 
எதிர்ப்படச்‌ சுருளையும்‌, படப்‌ 
பதிவுக்‌ காகிதத்தையும்‌ நேரடி 
யாகத்‌ தொடர்பு கொள்ளுமாறு 
செய்து எடுக்கப்படும்‌ ஒளிப்படப்‌ 
பதிவுப்‌ படம்‌. 


continental code: (மின்‌.) 
பெருங்கண்டக்‌ குறியீடு : வானொ 
லிச்‌ செய்திகளை அனுப்புவதற்கு 
பயன்படும்‌ புள்ளிகளும்‌, கோடு 
களும்‌ அமைந்த தந்திக்‌ குறியீடு. 
continuous நலா: (௪.௪.) 
தொடர்‌ நிலை உத்தரம்‌: இரண்‌ 
டுக்கு மேற்பட்ட ஆதாரங்களைத்‌ 
தாங்குவதற்கான ஓர்‌ உத்தரம்‌. 
continue current: (மின்‌.) 
தாடர்‌ மின்னோட்டம்‌ : துடிப்பு 
கள்‌ இல்லாத நேர்மின்னோட்டம்‌. 
continuous duty: (மின்‌.) இடை 
விடா மின்னோட்டம்‌ : இடைவிடா 


183 


மல்‌ மின்னோட்டம்‌ பாயுமாறு 
இணைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ள 
மின்னோட்ட அமைப்பு. 
continuous wave : (யின்‌ .) 
இடையறா மின்னலை : விண்வெளி 
யில்‌ இடையறாது வீசப்படும்‌ 
மின்னலை. இந்த அலை அனைத்‌ 
தும்‌ சம வீச்சளவிலும்‌, கால 
அச்சு நெடுகிலும்‌ சம இடைவெளி 
யிலும்‌ அமைந்திருக்கும்‌. 
எா£௦பா : வடிவ விளிம்பு வரை : 
வார்ப்படத்தின்‌ மேடுபள்ள மட்ட 
நிலை அடுக்கு. 

contour line: வடிவ விளிம்பு 
வரைக்கோடு : தள எல்லை வேறு 
பாடு குறித்த நிலப்படத்தில்‌ மேடு 
பள்ளங்‌ காட்டும்‌ கோடுகள்‌. 


contraction : (வார்‌.) இறுக்கம்‌ : 
குளிர்விக்கும்போது கன அளவு 
சுருங்கி இறுக்கம்‌ ஏற்படுதல்‌. 
contractor : (௧.க.) ஒப்பந்தக்‌ 
காரர்‌ : குறிப்பிட்ட வீதத்தின்படி 
வேலை செய்து அல்லது சரக்கு 
களைத்‌ தருவித்துக்‌ கொடுக்க ஒப்‌ 
பந்தம்‌ செய்து கொள்பவர்‌: 


contra-totating propellers : 
(வான.) எதிர்‌ சுழல்‌ விசிறிகள்‌ : 
விமானத்தில்‌ ஒன்று மற்றொன்‌ 
றுக்கு எதிர்‌ திசையில்‌ சுழலும்‌ 
விசிறிகள்‌. இவை ஒன்றன்பின்‌ 
ஓன்‌ றாரு அமைந்திருக்கும்‌. 
௦௦ார்‌£851 : வேறுபாட்டு முனைப்பு: 
இ தொலைக்காட்சிப்‌ படங்‌ 
களில்‌ இருள்‌ பகுதிக்கும்‌ ஒளிப்பகு 
திக்குமிடையிலான விகித்தத்தைக்‌ 
குறிக்கிறது. மிக அதிகமான வேறு 
பாட்டு முனைப்புடைய படம்‌ 
மிக அடர்ந்த கருமையினையும்‌, 
பிரகாசமான வெண்மையினையும்‌ 
கொண்டிருக்கும்‌. குறைந்த வேறு 
பாட்டு முனைப்புடைய படங்கள்‌ 
ட்டு மொத்தப்‌ பழுப்பு நிறத்‌ 
தாற்றமுடையதாக இருக்கும்‌. 


181 

contrast control : வேறுபாட்டு 
முனைப்புக்‌ கட்டுப்பாடு: தொலைக்‌ 
காட்சியில்‌, ஒரு படத்தின்‌ இருள்‌ 
பகுதிக்கும்‌, ஒளிப்பகுதிக்குமிடை 
யிலான திதத்தை மாற்றி, 
தொலைகாட்சிக்‌ சைகை வலிமை 
யினை முறைப்படுத்துவதற்காக 
ஒளி வாங்கிப்‌ பெட்டியிலுள்ள 
ஒரு கட்டுப்பாட்டு அமைவு. 


control cable : (வானூ ) கட்டுப்‌ 
பாட்டுக்‌ கம்பி வடம்‌ : கட்டுப்‌ 
பாட்டு நெம்புக்கோல்களிலிருந்து 
கட்டுப்பாட்டு மேற்பரப்புகளுக்கு 
செல்கிற அல்லது அவற்றை 
இணைக்கிற கம்பி அல்லது புரி 
யிழை வடம்‌. 


control column: (வாஜூ.) 
கட்டுப்பாட்டுத்‌ தூண்‌ : ஒரு விமா 
னத்தில்‌ நீளப்‌ பாங்கானதும்‌, பக்க 
நிலைப்‌ பாங்கானதுமான கட்டுப்‌ 
பாட்டு மேற்பரப்புகளை இயக்கு 
வதற்காக அதன்‌ மேல்‌ முனையில்‌ 
ஒரு சுழலும்‌ சக்கரத்தைக்‌ கொண்‌ 
டுள்ள ஒரு நெம்புகோல்‌. இதனைச்‌ 
சக்கர நெம்புகோல்‌ என்று கூறு 
வர்‌. 


control grid: (மின்‌.) கட்டுப்‌ 
பாட்டு மின்கம்பி வலை : ஒருவெற்‌ 
றிடக்‌ குழாயில்‌ எதிர்மின்‌ வாய்க்கு 
அருகிலுள்ள மின்கம்பி வலை. 
இதன்‌ வழியாக வெற்றிடக்‌ 
குழாய்க்கு உட்பாட்டுச்சைகைகள்‌ 
செலுத்தப்படுகின்‌ றன. 


controllability:(வuானுர.) கட்டுப்‌ 
படுத்துத்‌ திறன்‌ : விமானம்‌ பறக்‌ 
கும்‌ உயரத்தை எளிதாகவும்‌, மிகக்‌ 
குறைந்த விசையைப்‌ பயன்படுத்தி 
யம்‌ மாற்றுவதற்கு விமானியை 
இயல்லிக்கக்‌ கூடிய விமானத்தின்‌ 
தன்மை. 


controllable propeiler:(வானூ .) 
கட்டுப்படுத்தத்தக்க முற்செலுத்தி : 
விமானத்தை முற்செலுத்தும்‌ 
சுழல்‌ விசிறி சுழலும்போது அதன்‌ 


உந்து அளவினை மாற்றக்‌ கூடிய 
வகையில்‌ அலகுகள்‌ பொருத்தப்‌ 
பட்டிருக்கிற ஒரு முற்செலுத்தி 
அல்லது சுழல்‌ விசிறி. 

controller : (மின்‌.) கட்டுப்பாட்‌ 
டுப்‌ பொறி : ஒரு மின்னோட்டத்‌ 
தை தானாகவே முறைப்படுத்த 
வும்‌ கட்டுப்படுத்தவும்‌ அமைந்‌ 
துள்ள ஒரு காந்தக்‌ கருவி. 


controller resistance : (மின்‌. ) 
கட்டுப்பாட்டு மின்தடை : து 
ஒரு மின்னோடியில்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட வேகத்தை அடையும்வரை 
யில்‌ மின்‌ வழி மின்னோட்ட தத்கைக்‌ 
கட்டுப்படுத்திவைக்கிற ஒரு மின்‌ 
னோடி தொடக்கியின்‌ மின்‌ தடை 
யினை இது குறிக்கிறது. இந்த 
மின்தடை, ஒரு மின்னோடியின்‌ 
வேகத்தை மாற்றுவதற்குப்‌ பயன்‌ 
படுகிறது. 

control pans! : தானி.) கட்டுப்‌ 
பாட்டுச்‌ சட்டம்‌ : தானியங்கியில்‌ 
பயன்படும்‌ பல்வேறு மின்விசைச்‌ 
சாதனங்களையும்‌ எந்திரங்களை 


யும்‌ கட்டுப்படுத்துகிற ஒரு 
தொகுதி. 

control 700: (மின்‌.) கட்டுப்‌ 
பாட்டுச்‌ சலாகை : ஓர்‌ அணு 


உலையின்‌ மின்னாற்றலைக்‌ கட்‌ 
டுப்படுத்தப்‌ பயன்படும்‌ ஒரு சலா 
கை. இந்தச்‌ சலாகை நியூட்ரான்‌ 
களை ஈர்த்துக்கொள்வதால்‌ அணு 
உலையின்‌ மின்விசை வெளிப்‌ 
பாட்டு அளவு குறைகிறது. 


contro! stick : (வாஜா.) கட்டுப்‌ 
பாட்டுக்‌ கோல்‌ : விமானத்தில்‌ நீள 
வாக்கிலும்‌, பக்கவாட்டிலும்‌ 
உள்ள கட்டுப்பாடுகளை இயக்கு 
வதற்குரிய செங்குத்தான நெம்பு 
கோல்‌, இந்தக்‌ கோல்‌ ஒரு பக்கத்தி 
லிருந்து சென்று நகர்வதன்‌ மூலம்‌ 
ஏற்படும்‌ விசையினால்‌ முன்‌ உந்து 
அளலினைக்‌ கட்டுப்படுத்த முடி 
கிறது. 


control surface : (வாஜா.) கட்‌ 
டுப்பாட்டு மேற்பரப்பு : விமானத்‌ 
தில்‌, பறக்கும்‌ உயரத்தை மாற்று 
வதற்காக விமானியால்‌ நிலை 
மாற்றம்‌ செய்யக்கூடிய ஒரு நக 
ரும்‌ விமானக்காற்றமுத்தத்‌ தளம்‌, 
controls : (வானூ.) கட்டுப்படுத்‌ 
துக்‌ கருவி : விமானத்தின்‌ விசை 
யையும்‌, வேகத்தையும்‌, பறக்கும்‌ 
உயரத்தையும்‌ கட்டுப்படுத்து 
வதற்காக அமைந்துள்ள கருவி. 
control system : (தானி.) கட்‌ 
டுப்பாட்டு அமைப்பு : உந்து வண்டி 
யில்‌ அமைந்துள்ள இயக்கு பிடி, 
எரிபொருள்‌ கட்டுப்பாட்டுக்‌ கருவி 
சுடர்ப்பொறிக்‌ கட்டுப்பாடு, 
தடை நெம்புகோல்‌, பல்லிணை 
மாற்று நெம்புகோல்‌, கால்மிதி 
கட்டைகள்‌ தடை அமைப்பு ஆகிய 
வற்றை இது உள்ளடக்கும்‌. 
convection : (மின்‌.) உகைப்பியக்‌ 
கம்‌ : கூர்மையான மின்கடத்திகளி 
லிருந்து வெப்ப மின்னாற்றல்கள்‌ 
தம்மால்‌ இயக்கப்படும்‌ அணுக்‌ 
களின்‌ இயக்கத்தினால்‌ பரவுதல்‌. 

'ரவத்தின்‌ அல்லது வாயு 
விதியாக அதன்‌ துகள்களின்‌ 
இயக்கம்‌ காரணமாக வெப்பம்‌ 
பரவுதல்‌. 


convector: (எந்‌.பொறி.) உகைப்‌ 


பான்‌: உகைப்பியக்கத்தால்‌ 
வெப்பமூட்டும்‌ கருவி. 
convector : (குளி.பத.) உகைப்‌ 


பியக்கி ; வெப்ப மின்னாற்றல்கள்‌ 
தம்மால்‌ இயக்கப்படும்‌ அணுக்‌ 
களின்‌ உகைப்பினால்‌ பரவி வெப்ப 
மூட்டும்‌ கருவி. 


convenience outlet: (மின்‌.) 
தகவுப்‌ புறவழி: மின்கம்பி இணைப்‌ 
பில்‌, சலவைப்‌ பெட்டி, வாட்டு 
கரண்டி முதலிய கையடக்கச்‌ 
சாதனங்களுக்கு மின்னோட்டம்‌ 
எடுக்கப்படும்‌ இடம்‌. 


185 


converter : (மின்‌.) மின்மறி : 
இதனை மின்மாற்றி என்றும்‌ 
அழைப்பர்‌. இது மின்னோட்‌ 
டத்தை ஒரு வடிவத்திலிருந்து இன்‌ 
னொரு வடிவத்திற்கு மாற்றிய 
மைக்கும்‌ ஒரு பொ றியமைவு. 
conversion hysteria; (௨உள.) 
நிலைமாற்ற மனக்கோளாறு: எதிர்‌ 
மாறான வேட்கைகளுக்கிடையி 
லான முரண்பாடு காரணமாக 
ஏற்படும்‌ ஒருவகை மனக்கோ 
ளாறு. இதில்‌ ஒரு வகை மனக்கோ 
ளாறு, ஒரு வகை உடற்கோளாறு 
மூலம்‌ வெளிப்படுகிறது. அதா 
வது, மனக்கோளாறு, ஒருவகை 
உடற்கோளாறாக மாறுகிறது. 


converter tube: (மின்‌.) ஒரு 
போக்கிக்‌ குழாய்‌: ஒரு பல உறுப்பு 
வெற்றிடக்‌ குழாயில்‌ அல்லது 
டிரான்சிஸ்டரில்‌ ஒரு சைகைகள்‌ 
ஒன்றாகக்‌ கலக்கப்பட்டு அல்லது 
ஒரு போக்கியாக்கப்பட்டு ஓர்‌ 
இடைநிலை அலைவெண்‌ உண்‌ 
டாக்கப்படுகிறது. இதனை ஒரு 
போக்கிக்‌ குழாய்‌ என்பர்‌. 


convertible: (தானி. எந்‌.) மாற்‌ 
றிக்கொள்ளக்கூடிய உந்து: இது 
பயணிகள்‌ செல்லும்‌ வகையைச்‌ 
சேர்ந்த ஒரு உந்துவண்டி. இதன்‌ 
மேல்மூடியை வண்டும்போது 
முழுவதுமாக அகற்றிவிடலாம்‌; 
அல்லது கையினாலோ மின்‌ விசை 
யிலோ இயங்கக்கூடிய நீரியல்‌ 
அமைப்பு மூலமாக மேல்மூடியை 
மேலே ஏற்றவோ, கீழே இறக்க 
வோ செய்யலாம்‌. 

Convex: புறங்குவிந்த: ஒரு கோ 
ளத்தின்‌ மேற்பரப்பிைப்‌ 
போன்று புற வளைவுடைய. 
௦றvey: அறிவி/அனுப்பு: செய்தி 
யை அறிவித்தல்‌; கொண்டு செல்‌ 
லுதல்‌. 

conveyors: செல்‌ ஊர்தி: தொழி 
லகத்தில்‌ தொழிற்படும்‌ பொருள்‌ 
சுளை வார்ப்பட்டைகள்‌ வாயி 


186 


லாக இடம்விட்டு இடம்‌ கொண்டு 
செல்லும்‌ கருவி. 


convolute: சுருண்ட: ஒன்றன்‌ 
மேல்‌ ஒன்றாக ஒன்று சேர்த்து 
சுருட்டிய அல்லது மடித்துச்‌ சுருட்‌ 
டிய. 

convulsion therapy: (மருத்‌.) 
அதிர்ச்சி மருத்துவம்‌: மன நோ 
யாளிகளுக்கு மருந்து அல்லது மின்‌ 
விசைமூலம்‌ திடீரென உணர்வற்ற 
நிலையை உண்டாக்கி மனநோய்‌ 
களுக்குச்‌ சிகிச்சையளிக்கும்‌ மருத்‌ 
துவ முறை. முக்கியமாகப்‌ பித்து 
நிலைச்‌ சோர்வு, முரண்மூளை 
நோய்‌ போன்ற மனக்கோளாறு 
களைக்‌ குணப்படுத்த இந்த முறை 
பயன்‌ படுகிறது. 

0௦௦187: வெப்பாற்றி: வெட்டுப்‌ 
பொருள்‌ களின்விளிம்‌ பில்‌உராய்வு, 
வெப்புத்‌ தணிப்பதற்குரிய திரவம்‌, 
சோடா நீர்‌, கொழுப்பு எண்‌ 
ணெய்‌, மண்ணெண்ணெய்‌, கர்ப்‌ 
பூரத்‌ தைலம்‌ ஆகியவை அல்லது 
இவற்றின்‌ சலவைகள்‌ பெரும்பா 
லும்‌ வெப்பாற்றிகளாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்‌ றன. 


cooling fixture; (குழை.) குளிர்‌ 
காலம்‌: வார்ப்படம்‌ செய்த வடி 
வினை நிலை நிறுத்தி வைத்துக்‌ 
கொள்ளக்கூடிய உலோகத்தா 
லான அல்லது மரத்தாலான ஓர்‌ 
அச்சுக்‌ கட்டை. ஒரு வார்ப்படத்‌ 
தை வார்ப்பிலிருந்து அகற்றிய 
பிறகு, அது மேலும்‌ உருத்திரிபு 
கொள்ளாமல்‌ தனது வடிவை 
நிலை நிறுத்தி வைத்துக்‌ கொள்‌ 
திற வரையிலும்‌ உரிய வடிவில்‌ 
அல்லது துல்லியமான பரிமாணத்‌ 
தில்‌ அதனை வைத்திருக்க இது 
பயன்படுகிறது. 

cooling: system: (தானி.) குளிர்‌ 
விப்பு அமைப்பு: எஞ்சினில்‌ கனற்சி 
யினால்‌ உண்டாவதை விரைவாக 
வெளியேற்றுவதன்‌ மூலம்‌ எஞ்சி 
னில்‌ அளவுக்கு அதிகமாக வெப்‌ 


பம்‌ உண்டாகாமல்‌ தடுக்கும்‌ சாத 
னங்கள்‌, கதிர்வீசிகள்‌, விசிறிகள்‌, 
இறைப்பிகள்‌, நீர்‌ காப்பு மேலு 
றைகள்‌ முதலியவை இந்தச்‌ சாத 
னங்களாகும்‌. 

coordinate: (sணி.) ஆயத்‌ 
தொலைவு: கட்டநிலை அளவை 
யின்‌ ஒரு கூற்றளவை. 


Coopar-Hewitt lamp : கூப்பர்‌ 
ஹெவிட்‌ விளக்கு : 110 மின்ன 
முத்த நேரடி மிளனோட்டச்‌ சற்‌ 
றில்‌ இயங்கும்‌ ஒரு திறன்‌ வாய்ந்த 
விளக்கு. இதில்‌ குறைந்த ஆவி 
அடர்த்தியுள்ள பாதரச ஆவியைக்‌ 
கொண்ட பல அடி நீளமுடைய 
ஒரு கண்ணாடிக்‌ குழாய்‌ இதில்‌ 
அமைந்திருக்கும்‌. 

copal varnish: குங்கிலிய வண்ண 
மெருகெண்ணெய்‌: வெப்பமண்டல 
மரவகைகளின்‌ பிசினிலிருந்தும்‌, 
புதைபடிவமாகவும்‌ கிடைக்கும்‌ 
கடினமான ஒளி ஊடுருவக்கூடிய 
குங்கிலியத்திலிருத்து தயாரிக்கப்‌ 
படும்‌ வண்ண மெருகெண்ணெய்‌. 
௦00: மேற்கட்டி: களிமண்‌ வார்ப்‌ 
படத்தின்‌ மேற்பகுதி அல்லது பச 
மணல்‌ வார்ப்படத்தின்‌ மேலுறை. 


coped joint: (s.க.) முகட்டு 
இணைப்பு: வார்ப்படம்‌ செய்து 
இணைக்கப்பட்ட பகுதிகளிடை 


யே ஓர்‌ உறுப்பின்‌ வார்ப்புப்‌ பகுதி 
யை ஏற்றுக்கொள்ளும்‌ வகையில்‌ 
மற்றொரு உறுப்பின்‌ பகுதியைச்‌ 
செதுக்கி அமைக்கப்பட்ட ஓர்‌ 
இணைப்பு. 

copper clad: (மின்‌.) செப்புப்‌ 
பொதிவு : மின்‌ கடத்து திறனை 
அதிகரிப்பதற்காக எஃதைக்‌ கம்பி 
யை செம்புப்படலத்தால்‌ பொதிவு 
செய்தல்‌. 

copper engraving: (வரை,) 
செப்புச்‌ செதுக்கு வேலைப்பாடு : 
செப்புத்‌ தகடுகளில்‌ செதுக்கு 
வேலை மூலம்‌ கலை வேலைப்பாடு 
களைச்‌ செய்தல்‌. 


coppered joint: (வார்‌.) செம்பு 
பொதி இணைப்பு: உருள்‌ தொட்‌ 
டிகளில்‌ உள்ளது போன்று அமைக்‌ 
கப்பட்ட இணைப்பு. இது வளை 
வான பகுதிகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 


copper losses : (மின்‌.) செப்பு 
இழப்பீடு : மின்னோடிகள்‌, மின்‌ 
னாக்கிகள்‌, மின்மாற்றிகள்‌ ஆகிய 
வற்றில்‌ கம்பித்தடை காரணமாக 
வெப்ப இழப்பு ஏற்படுதல்‌. 


oping : (க.க.) சாய்முகடு : மதி 
லின்‌ சாய்வான மேல்‌ முகடு. 


coping machine : (பட்‌.) சமன 
எந்திரம்‌ : உத்தரங்களின்‌ விளிம்பு 
களையும்‌ முனைகளையும்‌ செதுக்‌ 


கிச்‌ சமனப்படுத்தவும்‌, முனை 
களை வளைக்கவும்‌ பயன்படும்‌ 
எந்திரம்‌. ‘ 

coping out: (வார்‌.) சமனச்‌ 


செதுக்கல்‌ : வார்ப்படத்தை முறை 
பான பிரிக்கும்‌ கோட்டிற்குக்‌ 
கொண்டு வருவதற்காக அதன்‌ 
இழுவைப்‌ பகுதியின்‌ மணல்‌ முகப்‌ 
பினைச்‌ செதுக்கிவிடுதல்‌, இல்‌ 
வாறு செய்யப்படும்‌ பள்ளத்திற்கு 
நேரிணையான மணற்‌ பிதுக்கம்‌. 
மேற்கட்டியின்‌ முகப்பிலிருந்து 
அமைந்திருக்கும்‌. 

coping saw : (மர; வே.) சமன 


ரம்பம்‌ : இது3செ.மீ. அகலமும்‌ 16.5 
நீளமும்‌ உடைய ஒரு குறுகிய அல 
தினைக்‌ கொண்டிருக்கும்‌. இது 
வில்‌ போன்ற எஃகுச்‌ சட்டத்தில்‌ 
பொருத்தப்பட்டிருக்கும்‌. இது 
வளைவுகளை வெட்டவும்‌ வார்ப்‌ 
படங்களைச்‌ செதுக்கிச்‌ சமனப்‌ 
படுத்தவும்‌ பயன்படுகிறது 


copolymer : (குழை.) கூட்டு பீச்‌ 


187 


சேர்மம்‌ : இரண்டு அல்லது அவற்‌ 
றுக்கு மேற்பட்ட பொருள்களின்‌ 
ஒரே சமயத்து மீச்சேர்ம இணைவு 
மூலமாக உண்டாகும்‌ பொருள்‌. 
இது தனித்தனி மீச்சேர்மங்களின்‌ 
கலவை அன்று, மாறாக, ஒரே 
வகைப்பட்ட சேசர்மங்களின்‌ 
அணுத்திரள்கள்‌ இணைந்து வேதி 
யியல்‌ முறையில்‌ மாறாமலே 
அணுத்திரள்‌ எடைமானமும்‌ 
இயற்பியல்‌ பண்பும்‌ மட்டும்‌ மாறு 
பட்ட பிறிதுருச்‌ சேர்மம்‌. 


copoly - merization : (வேதி. 
குழை.) கூட்டு மீச்சேர்ம இணைவு : 
இரண்டு அல்லது அவற்றுக்கு மேற்‌ 
பட்ட எண்முகச்‌ சேர்மங்கள்‌ 
வேதியியல்‌ வினைபுரிந்து அவற்‌ 
றின்‌ மூலக்கூறுகளை ஒருங்‌ 
திணை த்து பெரிய மூலக்கூறுகளாக 
உருவாதல்‌, (பார்க்க: மீச்சேர்ம்‌ 
இணைவு) 
௦: (உலோ.) செம்பு[தாமிரம்‌; 
இது மென்மையான எளிதில்‌ கம்பி 
யாகநீட்டக்கூடிய,தகடாக்கத்தக்க 
ஓர்‌ உலோகம்‌. இது கடினமானது. 
ஆனால்‌ வலுவானது அன்று; 
உலோக்க்‌ கலவைகள்‌ தயாரிப்ப 
தற்கு மிகவும்‌ பயன்படுகிறது. 
து கலை வேலைப்பாடுகளில்‌ 
பயன்படுகிறது. 
copper bit: (sம்‌.) பற்றாசுக்‌ 
கோல்‌ : பற்றவைப்பதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ ஒரு கருவி. 


copper gasket: (தானி.மின்‌.) 
செப்பு முத்திரை: _ ஒன்‌ றாக 
இணைக்கப்படும்‌ இரு உலோக 
முகப்புகளுச்கு முத்திரையிட்டு மூடு 


வதற்காகப்‌ பயன்படும்‌ செம்பினா 
லான அல்லது செம்பும்‌ கல்நாரும்‌ 
கலந்த கலவையினாலான அல்லது 
ஒரு வளையும்‌ தகடு. 

copper lead! (உலோ.) செப்பு 
ஈயம்‌ : இது ஓர்‌ உலோகக்‌ கலவை. 
இது அதிக அழுத்தத்தையும்‌ அதிக 


188 


வெப்பத்தையும்‌ தாங்குவதில்‌ தக 
ரம்‌-செம்பு-அஞ்சனம்‌ கலந்த பா 
பிட்‌' உலோகக்‌ கலவையைலிட 
மிகச்‌ சிறந்தது. 

copper pipe: (கம்‌.) செப்புக்‌ 
குழாய்‌ : இதன்‌ உட்புற அல்லது 
வெளிப்புற விட்டங்களைக்‌ 
கொண்டு இதன்‌ வடிவளவு தீர்‌ 
மானிக்கப்படுகிறது. இதன்‌ கவ 
ரின்‌ கனம்‌, பிதுக்கக்‌ கம்பி அளவி 
மூலம்‌ அளவிடப்படுகிறது. ஈயக்‌ 
கம்மிய வேலைகளிலும்‌ இது பயன்‌ 
படுகிறது. 


copper plate : (அச்சு.) செப்புத்‌ 
தகடு: பட்டயம்‌ செதுக்குவதற் 
குரிய மெருகிட்ட செப்புத்‌ தகடு. 
இந்தத்‌ தகடு செப்பம்‌ செய்யப்‌ 
பட்டு இதில்‌ எழுத்துக்கள்‌ செதுக்‌ 
கப்படுகின்‌ றன. 


copper plating : செப்பு முலாமிடு 
தல்‌: மற்றொரு உலோகத்தில்‌ 
செப்புழலாமிடிவதற்கான முறை, 
இதில்‌ பொட்டாயசிம்‌ சையனைடு 
முக்கியமாகப்‌ பயன்படுகிறது. 
அமிழ்த்துதல்‌, மின்‌ முலாமிடுதல்‌ 
ஆசிய இருமுறைகளிலும்‌ இந்த 
முலாமிடுதல்‌ செய்யப்படுகிறது. 
(பார்க்க : மின்முலாமிடுதல்‌ ) 


copper steel : செப்பு எஃகு: 
குறைந்த அளவு கார்பன்‌ கொண் 
டுள்ள ஒருவகை எஃகு. இதில்‌ 
0. 25% செம்பு கலந்திருக்கும்‌. அரி 
மானத்தைத்‌ தடுக்கும்‌ காப்பு 
தேவைப்படும்‌ கட்டுமானப்‌ பணி 
களில்‌ இதில்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. 

copper sulphate : (வேதி.) மயில்‌ 
துத்தம்‌; காப்பர்‌ சல்பேட்‌: பார்க்க: 
மயில்‌ துத்தம்‌. 

copraioy : (உலோ.) செப்பு உலோ 
கக்‌ கலவை: பார்க்க; செப்பு எல்கு. 
copy : சார்‌ படிவம்‌, எழுத்துப்‌ படி 
வம்‌: வரலாற்றுக்‌ காலத்தைச்‌ 
சேர்ந்த அறைகலன்களின்‌ ஓத்த 


வடிவங்களை உருவாக்குதல்‌. 
அச்சுக்‌ கலையில்‌ அச்சுக்கான 
எழுத்துப்படி. 
copy holder : (அச்சு.) படி வாசிப்‌ 
பவர்‌ : அச்சுத்‌ திருத்துபவருக்கு 
உடனிருந்து வாசித்து உதவுபவர்‌ , 
௦புபiறக : (வேதி.) கோக்கினா : 
கடலிலுள்ள ஓடுகள்‌ ஒட்டிக்‌ 
கொள்ளும்‌ தன்மையினால்‌ உண்‌ 
டாகும்‌ ஒருவகைப்‌ பாறை, இது 
கால்சியம்‌ கார்போனேட்‌ மூலம்‌ 
உண்டாகிறது. 


௦௦12! ௨ (வேதி.) பவழம்‌: கடலு 
யிர்‌ வசையின்‌ தோட்டின்‌ செறி 
வடுக்கால்‌ வளரும்‌ பாறை, இது 
கால்சியம்‌ கார்போனேட்‌ மூலம்‌ 
உண்டாகிறது. 


௦81061: (௧.க.) தண்டையக்‌ கட்டு: 
பொருள்களை வைப்பதற்காக 
அல்லது பளு தாங்குவதற்காகச்‌ 
சுவரில்‌ ஏந்தலாக வைத்திணைக்‌ 
கப்பட்ட கல்‌ அல்லது கட்டை. 


௦010 : (மர.வே.) வெட்டு மர அள 
வை :1-2]மீ.நீளம்‌,1.21மீ. உயரம்‌, 
2.42மீ. நீளம்‌(3.63க.மீ.) உடைய 
வெட்டு மர அளவை. 


cordierite : (மின்‌. ) கார்டியரைட்‌: 
மக்னீசியம்‌, அலுமினியம்‌ லிக்‌ 
கேட்டுகளினாலான மின்காப்புப்‌ 
பொருள்‌. 


௦016 : மைய உட்புரி : வார்ப்படத்‌ 
தின்‌ உருச்செறிவுக்குரிய உள்ளிடப்‌ 
பொள்ளல்‌. 

பிளாஸ்டிக்கில்‌ வார்ப்பட உட்‌ 
பொள்ளலிடத்தில்‌ வார்த்து உரு 
வாக்கப்பட்ட பகுதி, 


core box : (வார்‌. ) மைய உட்புரிப்‌ 
பெட்டி : இது பொதுவாக மரததி 
னாலானது. இதில்‌ மைய உட்புரி 
இறுக்கிப்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌. 
core-box plane: மைய உட்புரி 
பெட்டி / இழைப்புளி: மைய உட்‌ 


புரிப்‌ பெட்டிகள்‌ செய்வதற்கான 
ஓர்‌ இழைப்புளி, இழைப்புளியின்‌ 
செங்கோணப்‌ பக்கங்கள்‌ வெட்டு 
விளிம்புகளில்‌ படி.ந்திருக்கும்போ து 
இழைப்புளியின்‌ நுனி வட்டத்தின்‌ 
சுற்றளவின்‌ மீது வெட்டிச்‌ செல்‌ 
லும்‌. 


cored carbon: (மின்‌.) உள்ளீ 
டகற்றிய கார்பன்‌ : நீள்வாக்கில்‌ 
மென்மையான உட்புரி கொண்ட 
ஒரு கார்பன்‌. இது மாறு மின்‌ 
னோட்டத்தில்‌ மின்சுடரின்‌ திறமை 
யான செயற்பாடுகளுக்காகப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 


cored hole: (வார்‌.) உட்புரித்‌ 
துவாரம்‌ : வார்ப்பட முறையில்‌ 
நேரடியாக அமைக்கப்பட்ட உட்‌ 
புரித்‌ துவாரம்‌. வார்ப்படத்தில்‌ 
துளையிடுதல்‌ அல்லது துரப்பண 
மிடுதல்‌ இல்லாமல்‌ அமைக்கப்‌ 
படும்‌ துவாரம்‌ எதனையும்‌ இது 
குறிக்கிறது. 

core disks: (மின்‌.) உட்புரித்‌ தகடு 
கள்‌ : மென்‌ தகட்டு மின்னக உட்‌ 
புரிகள்‌ அமைப்பதற்கெனப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ இரும்புத்‌ தகட்டினா 
லான மெல்லிய வட்ட வடிவத்‌ 
தகடுகள்‌. 

core drier: (வார்‌. ) உட்புரி உணக்‌ 
கும்‌ பொறி : சுடுகன்றபோது உட்‌ 
புரியின்‌ வடிவத்தை அப்படியே 
இறுத்தி வைத்துக்‌ கொள்ளும்‌ 
பொறியமைவு. 

6௦6 drill; (உலோ.வே,) உட்‌ 
புரித்‌ துரப்பணம்‌ : இது உட்குழி 
யுள்ள ஒரு துரப்பணம்‌. இது 
உலோகத்தைச்‌ சிம்பு சிம்பாக அல்‌ 
லாமல்‌ துண்டு துண்டாக வெட்டக்‌ 
கூடியது. ஒரு வார்ப்படத்திலிருந்து 
சோதனைக்கான மாதிரிகளை 
எடுப்பதற்கு இது பயன்படுகிறது. 
core iron: (மின்‌.) தேனிரும்புச்‌ 
சலாகை : மின்காந்த விசைச்‌ சு௬ 
ளின்‌ மையத்திலுள்ள தேனிரும்புச்‌ 


188 


சலாகை. 


core loss: (மின்‌.) உட்புரி இழப்பு: 
ஒரு மின்னகத்தின்‌ அல்லது மின்‌ 
மாற்றியில்‌ சுழல்‌ மின்னோட்டங் 
கள்‌, காந்தத்தியக்கங்கள்‌ போன்ற 

ளைவுகள்‌ காரணமாக உட்புரி 
யில்‌ ஏற்படும்‌ மின்விசை இழப்பு. 


core machine : (வார்‌.) உட்புரிப்‌ 
பொறி : ஒரு பெய்‌ குடுவையினைக்‌ 
கொண்டுள்ள கையினால்‌ அல்லது 
விசையினால்‌ இயக்கக்கூடிய ஓர்‌ 
எந்திரம்‌. இது வட்டமான மற்றும்‌ 
சதுரமான அடிமுனை உட்புரிகள்‌ 
அமைப்பதற்குப்‌ பயன்படுகிறது. 


core oils: (வார்‌.) உட்புரி எண்‌ 
ணெய்கள்‌ : வார்ப்பட வேலைப்‌ 
பாடுகளில்‌ உட்புரிகள்‌ செய்வதற்‌ 
குப்‌ பயன்படும்‌ எண்ணெய்கள்‌, 
ஆளிவிதை எண்ணெய்‌ அல்லது 
மலிவான பிற எண்ணெய்களுடன்‌ 
கலந்த ஆளிவிதை எண்ணெய்‌ 
இதற்குப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


core oven: (uவார்‌.) உட்புரி 
அடுப்பு : உட்புரிகளைச்‌ சூடாக்கி 
வார்ப்பதற்குப்‌ பயன்படும்‌ 
அடுப்பு. 


Core pin: (குழை. ) உட்புரி முளை: 
வார்ப்படம்‌ செய்த பொருளில்‌ ஒரு 
துவாரத்தை அல்லது துளையை 
உண்டாக்கப்‌ பயன்படும்‌ முளை. 


core pm: (வார்‌.) உட்புரி வடி 
வம்‌ : வார்ப்படப்‌ பொருளை 
ஊற்றுகின்றபோது, மணற்கட்டி 
வார்ப்புச்சுருளில்‌ ஒரு வடிவத்தைப்‌ 
பதித்து அதன்‌ உட்புரியை உரிய 
இடத்தில்‌ நிலையாகப்‌ பிடித்து 
வைத்துக்‌ கொள்கிற ஒரு வடிவப்‌ 
புடைப்பு. 

core sand : (வார்‌. உட்புரி மணற்‌ 
கட்டி வார்ப்பு: வார்ப்புக்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ மணற்கட்டி வார்ப்‌ 
புரு. 


190 


core saturation: (மின்‌.) உள்ளீட்‌ 
டுச்‌ செறிவு : ஒர்‌ இரும்பு உள்ளீட்‌ 
டில்‌ நேரடியாக மின்னோட்டம்‌ 
காரணமாக மூலக்கூறுகள்‌ ஒரே 
திசையில்‌ ஒருமுகமாகும்‌ போக்கு. 


core wash: (வார்‌.) உட்புரிப்‌ 
பூச்சு: உட்புரிகளின்‌ வண்ணம்‌ 
பூசுவதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு கல 
வை. 


coring out: (வார்‌.) உள்ளீடகற்று 
தல்‌ : வார்ப்படங்களில்‌ உட்புரி 
கள்‌ மூலம்‌ உட்பகுதிகளை அமைத்‌ 
தல்‌. 

coring up: உட்புரியாக்கம்‌: வார்ப்‌ 
பட வேலையில்‌; வார்ப்புக்கு 
ஆயத்தமாகவுள்ள வார்ப்பட த்தில்‌ 
உட்புரிகளை அதனதன்‌ இடத்தில்‌ 
அமைத்தல்‌. 


corinthian order: 
கோரிந்து பாணி : கிரீஸ்‌ நாட்டி 
அள்ள கோரிந்து நகரத்தைச்‌ 
சார்ந்த கட்டிடக்‌ கலைப்பாணி, 
இதில்‌ தரண்‌ தலைப்புகளை அலங்‌ 
காரம்‌ செய்வதற்கு முள்ளிலை வடி 
வங்கள்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன. 


(க.க.) 


corner bead: (௧.௧.) மூலைக்‌ 
குமிழ்மணி : சாந்து பூசிய மூலைப்‌ 
பகுதிகளில்‌ பதிக்கப்படும்‌ ஒரு 
உலோகக்‌ குமிழ்மணி. சாந்துப்‌ 
பூச்சு உடைந்து விழாமல்‌ தடுக்க 
இது பயன்பட்டது. 

corner bit brace’: (மர. வே.) 
மூலைத்‌ திருப்புளி : வழக்கமான 
திருப்புளியினை வைத்துச்‌ செயற்‌ 
பட முடியாத கடினமான நிலை 
களில்‌ பயன்படுத்துவதற்காக வடி 
வமைக்கப்பட்ட ஒரு திருப்புளி, 
corner clamp: (மர.வே.) மூலைப்‌ 
பற்றுக்‌ கட்டை : பசையிட்டு ஓட்டு 
தல்‌ அல்லது ஆணியடித்தல்‌ 
போன்றவற்றுக்கு செங்கோண 
இணைப்புகளை உரிய இடத்தில்‌ 
பிடித்துக்‌ கொள்வதற்கான ஒரு 


பற்றுக்கட்டை., 


corner rounding cutter : (எம்‌) 
மூலை உருளை வெட்டி : உருளை 
வடிவான முனைகளை வெட்டு 
வதற்கு உலோகத்‌ தகட்டில்‌ பள்‌ 
ளங்கள்‌ வெட்டுவதற்கான எந்‌ 
திரத்தில்‌ பயன்படும்‌ சாதனம்‌. 


corner trowel : (குழை. ) மூலைச்‌ 
சட்டுவக்‌ 


கண்‌ 
கரண்டி : 
உய்‌ பயன்படுத்து 
மூளைச்‌ சட்டுவக்‌ வதற்காக - 
கரணடி வடிவ அலகு 
டைய சாந்து பூசும்‌ சட்வெக்‌ 


கரண்‌. இதில்‌ உட்புறமும்‌ வெளிப்‌ 
புறமும்‌ தோரணிகள்‌ அமைந்திருக்‌ 
கும்‌. 


cornice: (௧.௧.) எழுதகம்‌ : கட்‌ 
டிட உச்சியின்‌ சிற்ப வேலைப்பாடு 
அமைந்த பிதுக்கம்‌. 


cornice brake : எழுதகத்‌ தடைக்‌ 
கருவி: திறப்புடைய குறுக்கு அடிக்‌ 
கட்டையும்‌, அலகுகளும்‌ உடைய 
ஒரு தரைத்‌ தடைக்‌ கருவி. இதில்‌, 
ஒரு கட்டுத்‌ தளையினை அல்லது 
ஒரு மடிப்புச்‌ சலாகையினைச்‌ 
சார்ந்து ஓர்‌ உறுதியான நிலையில்‌ 
உலோகத்‌ தகடு அமைந்திருக்கும்‌. 
அதனைச்‌ கொண்டு உலோகத்தை 
வளைக்கவோ மடிக்கவோ செய்ய 
லாம்‌. 

cornucopia: வளமார்‌ கொம்பு : 
மலர்‌-கனி-பயிர்‌ வளம்‌ பொங்கி 
வழிவதாக வளமார்‌ கொம்பு வடி 
வாகப்‌ புனையப்பட்ட அழகுக்‌ 
கலம்‌. 


corollary : துணை முடிபு: தெளி 
யப்பட்ட முடிபிலிருந்து எளிதில்‌ 
உய்த்தறியப்படும்‌ ஒரு துணை 
முடிபு. 

corona : (க.க. ) ஒளிவட்டம்‌ : (1) 
தூணின்‌ அகல்‌ நெடுந்‌ தலைப்பு. 
(2) ஓர்‌ உந்து ஊர்தியின்‌ மூட்ட 
அமைப்பின்‌ துணை மின்சுற்று 


வழியிலிருந்து உயர்‌ அழுத்த மின்‌ 
னோட்டம்‌ கசிதல்‌. 


corona: (விண்‌.) ஒளி வட்டம்‌ : 
சூரியனை அல்லது சந்திரனைச்‌ 
சுற்றியுள்ள செல்‌ விளிம்புடைய 


ஒளி வட்டம்‌. 
coronary arteries : (உட.) நெஞ்‌ 
.இடதுசுப்பைக்‌ குருதி நாடி: 
நெஞ்சுப்பைத்‌ தசைக்‌ 
குக்‌ குருதி: வழங்கும்‌ 
ராடி. 
coronary circula- 
கருதி காடி £0: (உட.) நெஞ்சுப்‌ 
பைக்‌ குருதியோட்டம்‌: நெஞ்சுப்பை 
சுற்றிய குருதியோட்டம்‌. 
corridor : (௧.க.) நடைக்கூடம்‌ : 
இரண்டு அறைகளுக்கு இடையே 
யுள்ள இடைவழி நடைக்கூடம்‌. 


cosion : அரிமானம்‌ : ஈரப்பத 
மான சூழலில்‌ உலோகங்களுடன்‌ 
ஆக்சிஜன்‌ கலந்து உலோகங்களின்‌ 
மீது துருப்பிடித்தல்‌ அல்லது ஆக்‌ 
சிகரணமாதல்‌. 

Corrosion resistant alloys: 
துருப்பிடிக்காத உலோகக்‌ கலவை 
க்ளஸ: இரும்பு, நிக்கல்‌, கோபால்ட்‌, 
செம்பு, சில சமயம்‌ மாலிப்டினம்‌. 
டங்ஸ்டன்‌ இந்த வகையின்‌ பாற்‌ 
படும்‌. இந்த உலோகக்‌ கலவைகள்‌ 
பல குறிப்பிட்ட நோக்கங்களுக்‌ 
காக வாணிகப்‌ பெயர்களுடன்‌ 
விற்பனை செய்யப்படுகின்றன. 
corrugated board: (தாள்‌.) 
மடிப்பு அட்டை : அட்டைத்‌ தாளா 
கப்‌ பயன்படும்படி மடிப்புச்‌ சுருக்‌ 
கம்‌ செய்யப்பட்ட வைக்கோல்‌ 
அட்டைத்‌ தாள்‌. 

corrugated iron : நெளிவு இரும்‌ 
புத்‌ தகடு: வலிவு மிகும்‌ பொருட்டு 
நெளி நெளியாக வளைக்கப்பட்ட 
இரும்புத்‌ தகடு. 

corrundum : (எந்‌;பட்‌.) கோர்ரண்‌ 
டூம்‌ : இது மிகக்‌ கடினமான அலு 


191 


மினியம்‌ ஆக்சைடு ஆகும்‌ போது 
ஓர்‌ உராய்வுப்‌ பொருளாகப்‌ பயன்‌ 
படுகிறது. 

cosine : (கணி.) கோணக்‌ கிடக்‌ 
கை : செங்கோண சாய்வரை மீது 
கோணமடுத்த அடிவரை கொள்‌ 
ளும்‌ சார்பளவு. 

cosmic rays: ( இயற்‌.) மின்‌ காந்த 
நுண்ணலைகள்‌ : புறவெளியிலி 
ருந்து வாயு மண்டலத்திற்கு உயர்‌ 
ஆற்றல்‌ ஊடுருவும்‌ துகள்கள்‌ அல்‌ 
லது நுண்ணலைகள்‌. 

௦0112: (எந்‌.) கவர்முள்‌ கொளுவி: 
எந்திரப்‌ பகுதிகளை இறுக்கும்‌ 
முள்‌ கொளுவி. 

cotter pin : (எந்‌.) கடையாணி ; 


சுரையாணி கழன்று விடாமல்‌ 
தடுப்பதற்கு ஒரு மரையாணியின்‌ 
முனைகளின்‌ அருகேயுள்ள ஒரு 
துவாரத்தினுள்‌ செருகப்படும்‌ ஒரு 
வகை ஆணி. 


cotton gin: பஞ்சு கடையும்‌ 
பொறி : பஞ்சு வேறு கொட்டை 
வேறாக்கும்‌ ஒரு வகை எந்திரம்‌. 
இதனை 1793 இல்‌ இலி விட்னி 
கண்டுபிடித்தார்‌. இது பஞ்‌ 
சாலைத்‌ தொழில்‌ வளர்ச்சிக்குப்‌ 
பெருந்துணை புரிந்தது. 


cotton waste : கழிவுப்‌ பஞ்சு : 
பஞ்சாலைகளிலிருந்து . வெளியே 
தள்ளப்படும்‌ கழிவுப்பஞ்சு. எந்தி 
ரங்களைத்‌ துடைக்க இது பயன்‌ 
படுகிறது. 

cotton wood : பஞ்சு மரம்‌ : இது 
மென்மையான மரம்‌.இது75--23மீ. 
வரை வளரும்‌. 1.8மீ. வரை 
விட்டமுடையதாக இருக்கும்‌. 
இது காகிதக்கூழ்‌, பெட்டிகள்‌ முத 
லியன செய்யப்‌ பயன்படுகிறது. 


192 


coulomஃ: (மின்‌.) கூலம்‌: 
நொடியில்‌ மின்‌ அலகால்‌ சஈர்க்கப்‌ 
படிம்‌ மின்‌ ஆற்றல்‌ ௮லகு. 


coumarone-indene resin : 
ரோன்‌ இண்டெண்‌ பிசின்‌ :. மற்றப்‌ 
பிசின்‌ பொருள்களின்‌ அல்லது 
அவற்றின்‌ அடிப்படையிலான 
கூட்டுப்‌ பொருள்களின்‌ இயல்பு 
களை மாற்றமைவு செய்வதற்கு 
இது முக்கியமாகப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. இது பிசின்‌ தன்மை 
யுள்ள திரவமாகவும்‌ உருகக்‌ கூடிய 
இடப்பொருளாகவும்‌ இளமஞ்சள்‌ 
நிறம்‌ முதல்‌ கருமை நிறம்‌ வரைப்‌ 
பல்வேறு வண்ணங்களில்‌ இடைக்‌ 
கிறது. மஞ்சள்‌ நிறத்‌ தள ஓடுகள்‌, 
காப்புப்‌ பூச்சுகள்‌, ஆவணங்களை 
பபடியெடுத்தல்‌ ஆகியவற்றில்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

௦பா£er: கணக்கிடு பொறி: ஓரிரு 
எற்ாதக்கில்‌ எத்தனை உறுப்புகள்‌ 
செய்யப்பட்டிளளன என்னும்‌ 
எண்ணிக்கையினைப்‌ பதிவு செய்‌ 
யும்‌ ஒரு சாதனம்‌. 

counter balance : (எர்‌.) சரி சம 
எதிர்‌ எடை : ஒரு சக்காத்தை அல்‌ 
லது இரகூ விட்டத்தைச்‌ சமநிலை 
யில்‌ வைப்பகற்காகச்‌ சேர்க்கப்‌ 
பழிம்‌ கூடுதல்‌ எடை 


count down. (விண்‌.) இறங்கு 
முகக்‌ கணிப்பு: குறித்த நேரச்‌ 
செயல்‌ நடைமுறையில்‌ செயல்‌ 


நேரம்‌ இன்மை எண்‌ (0) ஆக வர 
வரக்‌ கறையும்படி இடைதேரம்‌ 
அமைத்தல்‌. 


counter bore: (எத்‌.) எதிரிடைத்‌ 
துளை: ஒரு துளையை அதன்‌ ஒரு 
நீளப்பகுதியில்‌ துளையிட்டு விரி 
வாக்கம்‌ செய்தல்‌. 

வெட்டும்‌ சாதனத்தில்‌ சில 
சமயம்‌ வெட்டு முனைகளைச்‌ 
செலுத்துவதழ்கும்‌, மையக்‌ குறியி 
டுவதற்கும்‌ ஒரு தலைப்பான்‌ அல்‌ 
லது முனைப்பான்‌ பொருத்தப்பட்‌ 
ர்க்கும்‌. எடுத்துக்காட்டாக ஒரு 


திருகாணியின்‌ தலை, உலோகப்‌ 
பரப்பில்‌ விசையுடன்‌ பாயும்‌ வகை 
யில்‌ துரப்பணம்‌ செய்த ஒரு துவா 
ரத்தின்‌ தொடக்கத்தை விரிவாக்கு 
தல்‌. 


counter bracing or cross bra 
0119 : (௧.க.) குறுக்கு இணைக்‌ 
கவிகை : உத்திரத்திற்குக்‌ கூடுதல்‌ 
முட்டுக்‌ கொடுத்து, குறுக்கு பார 
விசையினைத்‌ தளர்த்துவதற்காக 
ஓர்‌ அதாரக்‌ கட்டில்‌ அல்லது 
தூலத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
மூலைவிட்ட இணைக்‌ சவிகை. 
counter clockwise: (தாணி,) 
இடஞ்சுழித்த / இடஞ்சுழியாக : 
ஒரு கடிகாரத்தின்‌ முட்கள்‌ சுற்று 
கிற திசைக்கு எதிர்த்திசையில்‌ சுற்‌ 
துகிறது. 

counter E.M.F. (மின்‌.) எதிரிடை 
மின்னியக்க விசை : ஒரு மின்‌ சுற்‌ 
றுவழியில்‌ மின்னோட்டத்தை 
எதிர்க்கிற எதிரிடை மின்னியக்க 
விசை. 


௦பnters : (பொறி) துணை 
முகப்புகள்‌ : ஒர்‌ ஆகாரக்‌ கட்டில்‌ 
பாரவிசையின்‌ புறமறிப்பிணை 
எற்பதற்காக உள்ள துணையான 
மூலை விட்ட உறுப்புகள்‌. 


counterfiow : (குழை; பத.) 
எதிர்பாய்வு : இரு இரவங்களிடை 
யில்‌, பாய்வுத்‌ திசைக்கு எதிர்த்‌ 


திசையில்‌ வெப்பப்‌ பரிமாற்றம்‌ 


நடைபெறுதல்‌. 


counter photo electric: (மின்‌.) 
ஒளிமின்‌ எதிர்விசை : ஒர்‌ ஒளிக்‌ 
கற்றையை இடையீடு செய்வதன்‌ 
மூலம்‌ ஊக்குவிக்கப்படும்‌ எதிர்‌ 
விசை. 


counter shaft: ((எந்‌.) இடைச்‌ 
சுழல்‌ அச்சு : எந்திரத்தில்‌ தலை 
மையான சுழல்‌ அச்சினால்‌ ஒட்‌ 
டப்படும்‌ இடைச்சுழல்‌ அச்சு. 

counter sink : (எந்‌.) சரிவுப்‌ பள்‌ 
எம்‌ செய்தல்‌ / சரிவுப்பள்ளம்‌ செய்‌ 


கருவி : (1) திருகாணித்‌ தலைப்‌ 
புப்‌ பதியும்படி துளையின்‌ விளிம்‌ 
பிளைச்‌ சுற்றிச்‌ சரிவாகப்‌ பள்ளம்‌ 
செய்தல்‌. 

(2) அவ்வாறு பள்ளம்‌ செய்வதழ்‌ 
கானகருவி, 


counter weight : சரி எதிரெடை”: 
சமநிலை ஏற்படுத்துவதற்காக 


இணைக்கப்படும்‌ ஒர்‌ விளிப்புடன்‌, 


பொருத்தப்படம்‌ ஓர்‌ எடை 


டக 
இதற்மு எடுத்துக்காட்டு. 


count of cloth நூலிழைத்‌ தரக்‌ 
குறிப்பெண்‌ : ஒரு சதுர அங்‌ லத்‌ 
துணியில்‌ உள்ள பாவு நரல்‌, கிரப்பு 
இழை ஆகியவற்றின்‌ எண்ணிக்‌ 
கை. 


country beam : (தானி, எந்‌.) 


நாட்டுப்புற ஒளிக்கதிர்‌ : உந்து 
வண்டிகள்‌ நெடுஞ்சாலைகளில்‌ 
செல்லும்‌ போது, ஓட்டுநருக்கு 


நேராக ஒளிக்கதிர்‌ பாயுமாறு வடி 
வமைக்கப்பட்ட மேல்‌ நிலை ஒளிக்‌ 
அதிர்‌. இது நாட்டுப்புறப்‌ பருதி 
களல்‌ செல்லும்‌ போது, எதிரில்‌ 
ஊர்திகள்‌ வராத போது பயன்‌ 
படு தப்படிகிறது. 


௦௦யற6 : (தானி.) தனியறைப்‌ 
பெட்டி வண்டி: இரு பயணிகளுக்கு 
மட்டும்‌ இடவச றியுள்ள ஒழு தல 
யறைப்‌ பெட்டி வண்டி. இதன்‌ 
பின்புறத்தில்‌ சாமான்கள்‌ அறை 
யொன்று இருக்கும்‌. 

couple : (எந்‌.) ஈரெதிர்‌ விசை : 
ஒரே பொருளில்‌ எதிரெதிராய்‌ 
இயங்கும்‌ சமமான இரண்டு ஆற்‌ 
றல்களின்‌ இணைவு. 


coupled inductance : (மின்‌.) 
இணைவு மின்தூண்டல்‌ : ஒரு மின்‌ 
சுற்று வழியில்‌, ஒர்‌ இரண்டாம்‌ 
மின்‌ சுற்று வழியில்‌ மின்னோட்ட 
மாறுதல்கள்‌ வாயிலாகத்‌ தூண்டப்‌ 
பட்ட மின்லிசை அழுத்த அளவு. 


Coupler : (மின்‌.) இணைப்பான்‌ : 


13 


194 


ஒன்‌ றுக்கொன்‌ று இணைந்து இயக்‌ 
கும்‌ இசைப்பொ றியமைப்பு. 


coupling: (கம்‌.) இணைப்புக்‌ 
கொக்கி : இரு குழாய்த்‌ துண்டு 
களை இணைப்பதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ இணைப்புக்‌ கொக்கி, இதில்‌ 
உட்புறத்தில்‌ புரியிழைகள்‌ அமைக்‌ 
கப்‌ பட்டிருக்கும்‌. 

௦௦பா56: அடுக்கு வரிசை : அடுக்கு 
வரிசையாக அல்லது தளவரிசை 
யாக அமைத்தல்‌. ஒரு சுவரில்‌ 
அடுக்கப்படிம்‌ ஒரு செங்கல்‌ வரிசை 
ஓர்‌ அடுக்கு வரிசை எனப்படும்‌. 


course light: (வானூ.) ஓடுபாதை 
விளக்கு: விமான நிலையத்தன்‌ 
ஓ௦யாதை நன்கு புல்வாஅுகாறு 
அமைக்கப்பழிள்ள ஒளி விளக்கு. 


௦௦பா% : (க.க.) சதுக்கக்‌ கூடம்‌: 
நாற்புறமும்‌ கட்டி டங்கள்‌ சூழ்ந்த 
அல்லது ஓரிரு பக்கங்களில்‌ ப'..இம்‌ 
்‌ சூழ்ந்த சதுக்கக்‌ 


கட்டிடங்கள்‌ 


கூடம்‌. 


court cupboard : காட்சிக்‌ கூட 
அடுக்குப்‌ பலகை : இது ஒரு 
குட்டையான அடுக்குப்‌ பலகை. 
முதலில்‌ இது ஒரு பக்கமே பையாக 
அமைச்சுப்பட்டது. பின்னர்‌ தனி 
அடுக்காக அமைக்கப்பட்‌।_து. 
௦௪ : வளைவிடம்‌ : ஒரு பெரிய 
உட்குடைவான எழுதகம்‌, ஒரு 
சுவர்‌ மாடத்தினையும்‌ குறிக்கும்‌. 
cove ceiling : (௧.க.) வளைவு 
விதானம்‌ : சுவர்களிலிருத்து 
எழுந்து வளைவாக உள்ள ஒரு 
விதானம்‌. 

cova mouding : (க.க.) வளைவு 
மேல்‌ தளம்‌ : உட்குழிவான மேல்‌ 
தளம்‌. 

cover mould: (குழை.) பொதி 
வார்ப்படம்‌ : ஒர்‌ உட்செலுத்து 
வார்ப்படத்தில்‌ நிலையிருப்பாக 
உள்ள ஒரு பாதி. 


i94 


cover papers: (அச்சு) அட்‌ 
டைத்‌ தாள்கள்‌ : துண்டு வெளியீடு 
களுக்கு அட்டைகளாகப்‌ பயன்‌ 
படுத்துவதற்கான கனத்த தாள்‌ 
கள்‌ அஞ்சலில்‌ அனுப்புவதற்குத்‌ 
தேவைப்படும்‌ வலுவான தாளாக 
பயன்‌ படுத்தப்படுகிறது. 

cover plate: (பொறி,) கவசத்‌ 
தகடு: ஒரு தூணின்‌ அல்லது 
தூலத்தின்‌ பக்கப்‌ பகுதியில்‌, 
வளைலினைத்‌ தாங்குவதற்காகச்‌ 
சேர்க்கப்பட்டுள்ள ஒரு தகடு. 


௦! : (தானி.எந்‌.) கவிகைமூடி : 
உந்துவண்டியில்‌ பிடருக்‌ கவிகைக்‌ 
கும்‌, கருவியறைக்குமிடையில்‌ கவி 
கைபோல்‌ அமைந்திருக்கும்‌ பகுதி. 
001119 : (வானூ.) விமான எந்‌ 
திரக்‌ கவிகை மூடி : விமான எந்தி 
ரத்தின்‌ மேல்மூடி. இதனை அகற் 
றவும்‌ மீண்டும்‌ நீட்டிக்‌ கொள்‌ 
ளவும்‌ செய்யும்‌ வகையில்‌ இது 
அமைந்திருக்கும்‌. 

எரacking: (வேதி. ) பிளப்பு முறை” 
மண்ணெண்ணெய்‌. எரியெண்‌ 
ணெய்‌ போன்றவற்றில்‌ வெப்ப 
மூட்டி, அழுத்தத்தை அதிகரிப்‌ 
பதன்‌ மூலம்‌ கச்சா எண்ணெயிலி 
ருந்து பெட்ரோல்‌ எடுக்கும்‌ அள 
வினை அதிகரிப்பதற்குரிய ஒரு 
செய்முறை. இதில்‌ பெட்ரோலியம்‌ 
தனி மூலக்‌ கூறுகளாகப்‌ பீரிக்கப்‌ 
படுகிறது. 

crackle : பீங்கான்‌ அழகு வேலை 
பாடு. அழகுக்காக வேண்டுமென்‌ 
றே வெடிப்புடையதாகச்‌ செய்யப்‌ 
படும்‌ சீனப்‌ பீங்கான்‌ கலத்தி 
லுள்ள நுட்ப வேலைப்பாடுகள்‌. 
craft : கைவினை : 
பாடுகளை நுட்பமாகச்‌ செய்தி 
டும்‌ தேர்ச்சித்‌ இறன்‌. கைத்திற 
னுள்ள தொழில்‌; செய்தொழில்‌. 


கைவேலைப்‌ 


crafts man: கைவிளனைஞர்‌: 
தேர்ச்சித்‌ திறன்‌ வாய்ந்த ஒரு 
தொழிலில்‌ ஈடுபட்டுள்ளவர்‌. 


௦810 : (வார்‌.) இரும்புப்‌ பற்‌ 
றிணைப்பு : பகர வடிவான வளை 
வுடைய இரும்பாலான பற்றி 
ணைப்பு.இது வார்ப்படத்‌ தொழி 
லில்‌ பயன்படுகிறது. 


௦86 : பாரந்‌ தூக்கிப்‌ பொறி: பற்‌ 
சக்கரங்கள்‌, கம்பி வடங்கள்‌ 
பீப்பாய்‌ வடங்கள்‌ முதலியவற்‌ 
றின்‌ மூலமாக பெரும்‌ பாரங்‌ 
களைத்‌ தூக்குவதற்குப்‌ பயன்படு 
திற, கையினால்‌, மின்விசையி 
னால்‌ இயக்கப்படுகிற ஒரு பொறி 
யமைவு. 


crane ladle:uாரந்தூக்கி அகப்பை: 
உருக்கிய உலோகததை எடுத்துச்‌ 
செல்வதற்குரிய பெரிய அளவு 
அகப்பை. இது மிகப்‌ பெரியதாக 
இருப்பதால்‌ இதனை ஓரு பாரந்‌ 
தூக்கியினால்‌ மட்டுமே தூக்க 
முடியும்‌. 

௦8: (எந்‌.) திருகு விட்டம்‌ : 
ஒரு சுழல்‌ தண்டின்‌ அச்சினைச்‌ 
சுற்றி சுழல்கிற ஒரு நெம்புகோல்‌. 


crankcasa : (தானி.) உராய்‌ 
பொருட்கலம்‌ : ஓர்‌ உந்துவண்டி 
யின்‌ அடிப்பகுதி. இது உராய்வு 
எண்ணெய்‌ வழங்குவதற்கான ஒரு 
சேமிப்புக்‌ கலமாகச்‌ செயற்படு 
கிறது. 

crank case ventilator : (தானி.) 
உராய்‌ பொருட்கலப்‌ பலகணி : 
உராய்‌ பொருட்கலத்தில்‌ உண்டா 
கும்‌ ஆவிகளை உறிஞ்சி வெளி 
யேற்றுவதற்கான சாதனம்‌. இவ்‌ 
வாறு வெளியேற்றாவிட்டால்‌, 
நீராலியாலும்‌, பெட்ரோலியம்‌ 
ஆவியாலும்‌ எண்ணெய்நீர்த்துப்‌ 
போய்‌ விடும்‌ 

crank shaft: (எந்‌.பொறி.) 
திருகு வட்ட சுழல்தண்டு : ஓர்‌ எஞ்‌ 
சினின்‌ பிரதான சுழல்‌ தண்டு. 
இதனுடன்‌ இணைப்புச்‌ சலாகை 
கள்‌ பொருத்தப்படிருக்கும்‌. இது 
உந்து தண்டுகளின்‌ விரைசுழல்‌ 
இயக்கத்தைக்‌ கட்டுப்படுத்துகிறது 


crank shaper: (எந்‌.) திருகு விட்ட 
கரைசற்‌ பொறி : ஒரு திருகு விட்ட 
இயக்கத்தினால்‌ செயற்படும்‌ திமிசு 
உடைய ஒரு கடைசல்‌ பொறி. 


crater of an arc: (மின்‌.) சுடர்‌ 
எக்கு வளைவுக்‌ குழி : சுடர்‌ 
விளக்கில்‌ நேர்மின்வாய்க்‌ கார்ப 
னில்‌ மின்னோட்டச்‌ செயலினால்‌ 
உண்டாகும்‌ உட்புழையான நுனி. 
0219 : வெடிப்பு: (1) மட்‌ 
பாண்டத்தில்‌ ஏற்றத்‌ தாழ்வான 
சுரிப்பு காரணமாக உண்டாகும்‌ 
நுண்ணிய வெடிப்புத்‌ தடங்கள்‌. 
இது முறையின்றிச்‌ சூடாக்குவ 
தாலும்‌ உண்டாகிறது. 

(2) அதிக வண்ணமேற்றிய 
பூச்சு வண்ணம்‌ அல்லது இனாமல்‌ 


ன்னும்‌ அதிக நெகிழ்வுடைய 
மற்பரப்பில்‌ பூசப்படும்பேர்து 
ஏற்படும்‌ மயிரிழை போன்ற 


வெடிப்பு. இது பின்னர்‌ ஆழமான 
பிளவாக ஆகக்‌ கூடும்‌. 

(3) பிளாஸ்டிக்‌ பொருள்களின்‌ 
மேற்பரப்‌.பில்‌ அல்லது உட்பகுதி 
யில்‌ உண்டாகும்‌ நுண்ணிய 
வெடிப்புகள்‌. 


creasing ; (அச்சு.) மடிப்பு வரை 
யிடுதல்‌ : கனமான அட்டையினை 
அல்லது மேலட்டையினை 
உடைந்துவிடாமல்‌ மடித்து வரை 
யிடுதல்‌. 

credence ; குறுமேசை: திருக்‌ 
கோயிலில்‌ முந்திரித்‌ தேறலும்‌, 
ரொட்டியும்‌ வைக்கப்படும்‌ ப 
பீடத்திற்கு முன்னுள்ள சிறு 
மேசை. 

creep : (உலோ.) உருத்திரிபு : 
உயர்ந்த அளவு வெப்ப நிலையில்‌, 
நிலையான பாரத்தில்‌ எஃகு 
மெல்ல மெல்ல உருத்திரிபு கொள்‌ 
ளூதல. 

creeper: (தாணி.எந்‌.) தாழ்‌ 
மேடை: உந்து வண்டியைப்‌ பழுது 
பார்ப்பவர்‌. உந்து வண்டியில்‌ 


195 


அடியில்‌ வேலை செய்யும்போது 
படுத்துக்‌ கொள்வதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ ஒரு தாழ்வான மேடை. 


0160-5016: (வேதி.) கீலெண்‌ 
ணெய்‌ : ஒீலிலிருந்து எடுக்கப்படும்‌ 
எண்ணெய்‌ வடிவான ஆற்றல்‌ 
வாய்ந்த நச்சரி. இது தொற்று 
நீக்கியாகவும்‌ மரக்காப்புப்‌ பொரு 
ஸாகவும்‌ பயன்படுகிறது. , 


creo-soting : கீலெண்ணெய்ப்‌ 
பக்குவம்‌ : மரக்கீலிலிருந்து வடித்‌ 
திறக்கப்படும்‌ நெகிழ்ச்சிப்‌ 


பொருள்‌ கொண்டு வெட்டு மரத்‌ 
இனைப்‌ பக்குவம்‌ செய்தல்‌. இதன்‌ 
மூலம்‌ வெட்டுமரத்தின்‌ உழைப்புக்‌ 
காலம்‌ அதிகரிக்கிறது. 


creo-soting cylinder : &லெண்‌ 
ணெய்ப்‌ பக்குவ நீள்‌ உருளை : இது 
வலுவான தேனிரும்பு நீள்‌ உருளை 
யாகும்‌. இதில்‌ ரயில்‌ தண்ட 
வாளங்களில்‌ ஈரம்‌ வெளியேற்றப்‌ 
பட்டு, அழுத்தத்தின்‌ 8ழ்‌ கலெண்‌ 
ணெய்‌ நிரப்பப்படுகிறது. 

crepe grain : கரண்பரப்பு : மெல்‌ 
லிய சுருக்கமுடைய மேற்பரப்பு. 


cresting : (௧.௧.) முகடு: ஒரு 
கட்டிடத்தின்‌ சுவரில்‌ அல்லது 
மோட்டுவரையில்‌ அமைக்கப்பட்‌ 
டுள்ள அலங்கார வேலைப்பாடு. 
crest of screw thread : (எத்‌.) 
திருகிழை முகடு : ஒர்‌ இழையின்‌ 
இரு பக்கங்களையும்‌ இணைக்கும்‌ 
உச்சப்‌ பரப்பு. 

cretonne: முரட்டுத்துணி: சலவை 
யற்ற முரட்டு அச்சடித்த துணி. 
crewel work : திரைச்‌ சித்திர 
வேலைப்பாடு: முறுக்க ப்‌ பட்ட 
மெல்லிய கம்பிளி நூலைக்‌ 
கொண்டு துணி மீது செய்யப்ப 
டும்‌ சித்திர வேலை. 

crimping : (பட்‌.) சுருள்வித்தல்‌: 
விரும்பிய வடிவில்‌ சுருட்டி 
வளைத்து மடித்தல்‌. 


196 


crimping machine ட சுருள்‌ விப்‌ 
புக்‌ கருவி: சுஞ்சங்களின்‌ மேல்‌ 
மடிப்புகள்‌ அல்லது சுருள்கள்‌ 
உண்டாக்குவதற்கான எந்திரம்‌. 


cripple rafter : (௧.௧.) சார 
இறைவாரக்‌ கைமரம்‌ : கட்டிடத்‌ 
தின்‌ பக்கத்துக்கு இடப்படும்‌ 
மூட்டு. 

criterion : அளவைக்‌ கட்டளை : 
ஒப்பீடு செய்வதற்குரிய ஒரு கட்‌ 
டளை ச 


critical altitude: (வானூ.) 
மாறுநிலை உயரம்‌ : ஓர்‌ எஞ்சினின்‌ 
உள்ளிழுப்பு பல்வாயிற்‌ குழாயில்‌, 
மதிப்பீடு செய்த விசை அளவுட 
னும்‌, கடல்‌ மட்ட வேகத்திலும்‌ 
சாதாரணமாக இயங்கும்‌ அளவுக்‌ 
குச்‌ சமமான ஓர்‌ அழுத்தத்தை 
நிலைநாட்டும்‌ வகையில்‌ ஓர்‌ அதி 
வேகப்‌ போர்‌ விமானம்‌ பறக்கும்‌ 
உச்ச அளவு உயரம்‌. 


critical angle : (வாறூ.) மாறு 
நிலைக்‌ கோணம்‌ : ஒளிக்கதிர்‌ 
கோடு நிலையிலிருந்து திரி 


நிலைக்கு மாறும்‌ கோணம்‌. 


critical speed : (வuானூ.) மாறு 
நிலை வேகம்‌ : கட்டுப்பாட்டைப்‌ 
பேணுவதற்கு இயல்விக்கும்‌ வகை 
யில்‌ ஒரு விமானம்‌ பறக்கின்ற 
மிகக்‌ குறைந்த வேகம்‌. 


critical temperature:(aஎi்‌.) முட்டு 
பதன்‌: அழுத்தத்தால்‌ மட்டும்‌ நீர்ம 
மாக்க முடியாத லையுடைய 
வாயுவின்தட்பவெப்ப நிலையளவு. 
critical angle: மாறுநிலைக்‌ 
கோணம்‌ : ஓளிக்சுதிர்க்‌ கோடு, 
நிலைலயிலிருந்து திரிநிலைக்கு 
மாறும்‌ கோணம்‌. 

crockery : மட்பாண்டம்‌ : சுட்ட 
களிமண்‌ கலங்களின்‌ தொகுதியைக்‌ 
குறிக்கும்‌ சொல்‌. 


cocking : சாயத்தேய்ப்பு : சாயம்‌ 


தோய்த்த பொருளிலிருந்து திருத்த 
மாக இல்லாத சாயத்தைத்‌ 
தேய்த்து அப்புறப்படுத்துதல்‌. 
crocus cloth : மெருகுத்‌ துணி : 
தூளாக்கி இரும்பு ஆக்சைடு 
ஒட்டப்பட்டுள்ள துணி. இது 
மெருகேற்றுவதற்குப்‌ பயன்படு 
கிறது. 

crookes tube; (மின்‌. )ஒளிக்கதிர்க்‌ 
கோட்டக்‌ குழாய்‌: ஒளிக்கதிர்‌ உயர்‌ 
கோட்ட நிலையை எடுத்துக்காட்‌ 
டுவதற்கான காற்றில்லாக்‌ கண்‌ 
ணாடுக்‌ குழல்‌. 

crookes’s vacuum:முனைப்பு வளி 
நீக்க இடைவெளி. 


crookes rays: எதிர்மின்‌ வாய்க்‌ 
கதிர்கள்‌. 

௦௦: (தோல்‌.) பதனிட்ட மாட்டுத்‌ 
தோல்‌: (1) செருப்பு முதலானவற்‌ 
றின்‌ காலடித்‌ தோலுக்காகத்‌ 
தயாரிக்கப்படும்‌ பதனிட்ட முழு 
மாட்டுத்‌ தோல்‌, 

(2) விளிம்புவெட்டு: அச்சு 
மறு படி எடுப்பதற்காக ஓர்‌ அச்சுத்‌ 
தகட்டினை தேவையான வடிவள 
வுடன்‌ வெட்டி எடுத்தல்‌. 
cropper: (எந்‌.) கத்தரிப்பான்‌ : 
சலாகைகள்‌ முதலியவற்றை 
வெட்டுவதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு 
வகைக்‌ கத்தரிப்பான்‌. 


0௦049: கத்தரித்தல்‌: துணியின்‌ 
மேற்பரப்பினைக்‌ கத்தரித்தல்‌. 


௦055 ட (கம்‌.) குறுக்கு வெட்டுக்‌ 
குழாய்‌ : இரு இணைக்‌ குழாய்‌ 
களை அவற்றின்‌ செங்‌ கோணங்‌ 
களில்‌ இருக்குமாறு நான்கு இளை 
களாகக்‌ குறுக்கு வெட்டாகப்‌ 
பொருத்துதல்‌. 


௮1௦35 621 (எந்‌.) குறுக்குப்பட்டை: 
ஒரு கப்பியின்‌ மேற்பகுதிக்கு மாறி 
திசையை எதிர்‌ மாறாக்கும்‌ வகை 
யில்‌ ஓடுகிற பட்டை, 


crosscut saw : (மர.வே.) 
குறுக்குவெட்டு ரம்பம்‌ : உத்தரங்‌ 
களைக்‌ குறுக்காக வெட்டுவதற்‌ 
கான பெரிய ரம்பம்‌. 


cross feed: (எந்‌.) குறுக்கு ஊட்‌ 
டம்‌: ஒரு கடைசல்‌ எந்திரத்தில்‌ 
குறுக்காக ஊட்டுதல்‌, இந்தக்‌ 
கடைசல்‌ எந்திரம்‌, வேலைப்பாடு 
செய்யப்படும்‌ பொருளின்‌ அச்சுக்‌ 
குச்‌ செங்கோணத்தில்‌ இயங்கும்‌. 
cross grain : நுண்இழைவரி : 
நுண்‌ இழைவரிக்கெதிரான நுண்‌ 
இழைவரி. 

crosshatch generator : (மின்‌. ) 
வலைக்கோட்டு மின்னாக்கி : 
தொலைக்‌ காட்சியைப்‌ பழுது 
பார்ப்பதில்‌ பயன்படுத்தப்படும்‌ 


ஒரு சோதனைக்‌ கருவி. இது படக்‌. 


குழாயில்‌ வலைக்கோட்டு பின்னல்‌ 
தோரணியை உண்டாக்குகிறது. 
வண்ணத்‌ தொலைக்காட்சியில்‌ 
மூன்று எலெக்ட்ரான்‌ ஒளிப்‌ 
பாய்ச்சு கருவிகளிலிருந்து வரும்‌ 
ஒளிக்கற்றைகள்‌ ஒரு முகப்படு 
வதைச்‌ சீராக அமைப்பதற்குப்‌ 
பயன்படுகிறது. 


cross hatching: வளைக்கோட்டுப்‌ 
பின்னல்‌ : வலைக்‌ கோடுகளிட்டு 
நிழற்சாயல்‌ காட்டும்‌ வலைக்‌ 
கோட்டுப்‌ பின்னல்‌. 

cross head : (பொறி.) விட்டக்‌ 
கோல்‌ : நீராவிப்‌ பொறி போன்ற 
வற்றில்‌ முகட்டுக்‌ குறுக்கு விட்டக்‌ 
கோல்‌. 

crossing file:(sணி. ) கூம்பு அரம்‌: 
தட்டையான பக்கங்கள்‌ பின்புற 
மாக ஒட்டியுள்ள இரு அரை வட்‌ 
டங்கள்‌ போல்‌ அமைந்த பகுதி 
யைக்‌ கொண்ட ஒரு கூம்பு அரம்‌. 


cross [80 : (மர.வே.) குறுக்கு 
வட்டத்‌ தகடு : இரு துண்டுகள்‌ ஓரி 
டத்தில்‌ இணையும்போது ஒரே 
சமதளத்தில்‌ படிந்திருக்குமாறு 
இரு துண்டுகளும்‌ பாதிபாதியாகப்‌ 


197 


பொருத்துகிற குறுக்கு இணைப்பு. 


cross member : குறுக்கு உறுப்பு: 
ஓர்‌ உந்துவண்டிச்‌ சட்டகத்தின்‌ 
ஒரு கட்டமைவுப்‌ பகுதி, இது 
பக்கக்‌ கம்பிகளை, செங்கோணங் 
களை இணைக்கும்‌. 


cross modulation:  (மின்‌.) 
முரண்‌ அலை மாற்றம்‌ : வானொலி 
அலைவெண்‌ மிகைப்பின்‌ உட்‌ 
பாட்டின்‌ சைகை காரணமாக ஏற்‌ 
படும்‌ திரிபாக்கம்‌. 


crossover ;  (கம்‌.) மேற்கவி 
குழாய்‌: “' என்ற எழுத்தின்‌ வடி 
வில்‌ வளைந்து பொருத்தப்பட்டி 
ருக்கும்‌ குழாய்‌ அமைப்பு. குழாய்‌ 
கள்‌ ஒரே சமதளத்தில்‌ இருக்கும்‌ 
போது ஒரு குழாய்‌ மற்றொரு 
குழாயைக்‌ கடந்து செல்வதற்கு 
இது பயன்படுகிறது. 
னு 


cross section : குறுக்கு வெட்டு ஈ 
வேலைப்பாடு செய்யப்படும்‌ 
பொருளின்‌ நீளவாக்கு அச்சுக்குச்‌ 
செங்கோணங்களில்‌ உள்ள ஒரு 
குறுக்கு வெட்டுப்‌ பகுதி. 

01085 lie : (எந்‌.) குறுக்கு சறுக்‌ 
கிழைவு : கிடைமட்ட மான றுக்‌ 
கிழைவுத்‌ தடம்‌ அல்லது இணைப்‌ 
பான்‌. இது ஓர்‌ உருவரை எந்திரத்‌ 
தில்‌ கருவிப்‌ பெட்டியைத்‌ தாங்கிச்‌ 
செல்கிறது. ஒரு கடைசல்‌ எந்திர 
ஊர்தியின்‌ சேணத்தின்‌ மீது இந்‌ 
தச்‌ சறுக்கிழைவுத்‌ தடம்‌ இயங்கி 
குறுக்ட்டு ஊட்டத்தை அளிக்‌ 
கிறது. இது கூட்டு ஆதாரத்தை 
யும்‌ தாங்கி நிற்கிறது. 
0₹055-641100 : குறுக்குத்‌ தையல்‌ 5 
பின்னல்‌ போல்‌ அமையும்‌ இரட்‌ 
டைத்‌ தையல்‌, 

0058 tlk : (மின்‌.) குறுக்கு 
உரையாடல்‌ : தொலைபேசி உரை 
யாடலில்‌ குறுக்கீடு ஏற்படுதல்‌. 


01085 tap: (மின்‌.) குறுக்கு 
இணைப்பு: ஒரு குறுக்கு இனணப்பு 


198 


போன்ற ஓர்‌ இணைப்பு, மதில்‌ 
தனியொரு 
கம்பிக்குப்‌ 
பதிலாக இரு 
கம்பிகள்‌ பிர 
தானக்‌ கடத்‌ 
தியில்‌ நுழை 
க்கப்‌ பட்டி 
ருக்கும்‌. 


crosstying springs: ஆதாரக்‌ 
கட்டு ௬ருள்வில்‌ : கரடுமுரடான 
இரைச்சலைகளில்‌ தொய்வு ஏற்‌ 
படாமல்‌ தடுப்பதற்காக அமைக்‌ 
கப்படும்கருள்‌ வில்‌ அமைப்புமுறை, 
இது திண்டுமெத்தை அமைப்புக்கு 
உறுதிப்பாட்டினை அளிக்கிறது. 


குறுக்கு இணைப்பு 


cross valve : (எந்‌.) குறுக்கு ஓர 
தர்‌: ஒரு குறுக்குக்‌ குழாயில்‌ 
பொருத்தப்பட்டுள்ள ஒர தர்‌. 
இணையாக உள்ள இரு குழாய்‌ 
களுக்கிடையில்‌ வேண்டுகிறபோது 
தொடர்பு ஏற்படுத்துவதற்கு இது 
பயன்படுகிறது. எண்ணெய்‌ மற்‌ 
றும்‌ நீர்‌ இறைப்பு நடவடிக்கை 
களில்‌ மிகுதியாகப்பயன்படுகிறது. 
cross-wind force: (uானூ.) 
குறுக்குக்‌ காற்று விசை : விமானத்‌ 
தின்‌ மீது அல்லது அதன்‌ ஏதேனும்‌ 
பகுதி மீது தாக்கும்‌ மொத்தக்‌ 
காற்று விசையின்‌ உயர்த்து 
விசைக்கும்‌ இழுவை விசைக்கும்‌ 
செங்குத்தாகச்‌ செயற்படும்‌ 
அமைப்பான்‌. 


crotch vaneer : (மர.வே.) 
கவட்டு மேலொட்டுமானம்‌ : மரக்‌ 
கவட்டிலிருந்து அல்லது ஒன்றாக 
இணையும்‌ நாதனமாளகரண்பரப்‌ 
பினைக்‌ காட்டும்‌ இரட்டை மரங்‌ 
களிலிருந்து வெட்டப்பட்ட 


மேலோட்டுமானப்‌ பலகை, 


தெம்பு 
இறுதி 


crowbar : கடப்பாரை : 
கோலாகப்‌ பயன்படும்‌ 
வளைந்த இரும்புக்‌ கம்பி. 


எர : மேற்குவடு।. (1) தள 


மட்டத்தின்‌ உயர்ந்த பகுதி. 
சாலைமையம்‌ என்றும்‌ கூறப்படும்‌. 

(2) கட்டிடக்‌ கலையில்‌ எழுத 
கத்தின்‌ உச்சி உறுப்பு. 

(3) குழாய்‌ அமைப்பு வேலை 
யில்‌, குழாயில்‌ நீர்பாயும்‌ திசை 
யினை மேல்நோக்கி பாயச்‌ செய்‌ 
யும்‌ பொறியமைப்பின்‌ பகுதி. 

(4) மட்பாண்டக்‌ கலையில்‌, 
சூளையின்‌ மேற்கலிந்த கூரை. 


crown molding: (க.க.) இரட்டை 
முகப்பு வளைவு: வளைவான 
இரட்டை. முகப்புடைய ஒரு 
வளைவு. இதில்‌ அடைப்புடைய 
எழுதகத்தில்‌ மேல்‌ உறுப்பு, மேற்‌ 
கூறையை அடுத்துக்‌ கீழே அமைந்‌ 
திருக்கும்‌. 

crown pulley:(ei்‌.) மையக்‌ கப்பி: 
முகப்பின்‌ விளிம்புகளைக்‌ காட்டி 
லும்‌ மையத்தில்‌ அதிக விட்ட 
முடைய ஒரு கப்பி. இந்த மையம்‌, 
வார்ப்பட்டை  கப்பியிலிருந்து 
நழுவிச்‌ செல்லாமல்‌ தடுக்கிறது. 


crow’s foot: (uவானூ.) காகக்‌ 
காற்குறி: தனியொரு வடத்தி 
லுள்ள பாரத்தைப்‌ பரவலாகப்‌ 
பகிர்ந்தளிப்பதற்காகப்‌ பல குறு 


கிய வடங்களை அமைக்கும்‌ முறை. 


crucible: (வேதி.) புடக்குகை : 
உலோகங்களை உருக வைக்கும்‌ 
மட்கலம்‌. 


crucible furnace : (உலோ,) 
புடக்குகை உலை : அலுமினியம்‌, 
வெண்கலப்‌, செம்பு போன்ற அற 
மல்லாத உலோகங்களை உருக்குவ 
தற்குப்‌ பயன்படும்‌ வாயுவினால்‌ 
எரியூட்ட ப்படும்‌ உலை. 


crucible steel : மூசை எஃகு : ஒரு 
புடக்குகையில்‌ (மூசை) மெல்லி 
ரும்பினைத்‌ கட்டு, அதனுடன்‌ கட்‌ 
டைக்கரியினை அல்லதுதேனிரும்பு 
அல்லது கார்பன்‌ நிறைந்த வேறு 
பொருளைச்‌ சேர்த்து உருக்கித்‌ 


தயாரிக்கப்படும்‌ உயர்ந்த ரக 
எஃகு. இவ்வாறு தயாரிக்கப்படும்‌ 
எஃகில்‌ 0.75%, முதல்‌ 1,50% 
வரை கார்பன்‌ கலந்திருக்கும்‌. 
இத்த எஃகு வெட்டுக்‌ கருவிகள்‌, 
வார்ப்படங்கள்‌ முதலியன தயா 
ரிக்கப்‌ பயன்படுகிறது. 


ப ௦11: கச்சா பகன்‌. : 
பூமியிலிருந்‌ யற்கை நிலையில்‌ 
எடுக்கப்படும்‌ ட்ட அயம்‌. 
இது பக்குவப்படுத்தப்படாமல்‌ 
இருக்கும்‌. 

crushing strain: நொறுங்குவிசை 
யழுத்தம்‌ : ஒரு பொருள்‌ அழுத்தப்‌ 
படும்போது அதனை நொறுங்கச்‌ 
செய்யும்‌ விசையழுத்தம்‌. 
cryogenic propellamt : (விண்‌,) 


உறைகலவை முற்செலுத்தி : மிகத்‌, 


தாழ்ந்த வெப்ப நிலையில்‌ மட்‌ 
டுமே திரவ நிலையில்‌ இருக்கும்‌ 
ஒரு ராக்கெட்‌ எரிபொருள்‌. 


cryogenics : (மின்‌. ) தாழ்வெப்ப 
இயற்பியல்‌ : மிகவும்‌ தாழ்ந்த 
வெப்ப நிலையில்‌ அதிகத்‌ திறம்‌ 
பாட்டினைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளும்‌ வகையில்‌ வடிவமைக்‌ 


கப்பட்டுள்ள மின்னணுலியல்‌ 
சுற்று வழிகள்‌. 

cryohydrate : (குளி. பத.) கிரை 
யோலைட்ரேட்‌ : உப்பும்‌ நீரும்‌ 


கலந்த ஓர்‌ உறை கலவை. 


cryometer : தாழ்‌ வெப்பமானி : 
தாழ்நிலைத்‌ தட்பவெப்பமானி. 
எryolite: பனிக்கல்‌: (கனி.) கிரீன்‌ 
லாந்தில்‌ எடுக்கப்படும்‌, தொழில்‌ 
துறைக்குப்‌ பெரிதும்‌ பயன்படும்‌ 
பயனுடைய படிகக்‌ கல்வகை. இது 
அலுமினியம்‌, கண்ணாடி தயாரிக்‌ 
கப்‌ பயன்படுகிறது. 


எர)$£கl: (வேதி.) படிகக்‌ கல்‌ : 
மறைவெளிக்காட்சி காணப்‌ பயன்‌ 
படும்‌ படிகக்‌ கற்பாறைக்‌ கோளம்‌. 


199 


crystal control: (மின்னி.) படி 
கக்‌ கட்டுப்பாடு : அமுக்க மின்னி 
யல்‌ படிகத்தைப்‌ பயன்படுத்தி ஓர்‌ 
அலைப்பியின்‌ அலைவெண்ணைக்‌ 
கட்டுப்படுத்துதல்‌. 


crystal diode : (மின்‌.) படிக இரு 


முனையம்‌ ; நுண்ணலை நிகழ்வு 
களில்‌ திருத்தியமைக்கும்‌ கருவி 
யாகப்‌ பயன்படுகிறது. 


crystal filter : மின்‌.) படிக வடி 
கட்டி : படிகக்கல்‌ படிகங்களைப்‌ 
பயன்படுத்தி மின்சுற்று வழியினை 
மிகத்‌ துல்லியமாக ஒத்தியைவு 
செய்தல்‌, 

crystal lattice: (மின்‌.) படிகப்‌ 
பின்னல்‌ : புறக்கோடி எலெக்ட்‌ 
ரான்கள்‌ இணை மின்மப்‌ பிணைப்‌ 
புகள்‌ மூலம்‌ பிணைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌ ஒரு பொருளின்‌ கட்டமைப்பு. 
crystallization : (வேதி.) படிக 
உருவாக்கம்‌ : உருகிய அல்லது 
கரைந்த நிலையிலுள்ள ஒரு வேதி 
யியற்‌ பொருளைப்‌ படிக வடிவில்‌ 
தனியாகப்‌ பிரித்தெடுத்தல்‌. 
crystallization of iron: இரும்‌ 
புப்‌ படிக உருவாக்கம்‌: முறையற்ற 
குளிர்விப்பு அல்லது சம்மட்டியடி 


காரணமாக இரும்பு உடையும்‌ 
இயல்புடையதாதல்‌. 

c- stage resins: சி-நிலைப்‌ பிசின்‌ 
கள்‌ : வெப்பமூட்டிய நிலையில்‌ 


உருக்கொடுத்த பிசின்கள்‌, எதிர்‌ 
விளைவுகளின்‌ இறுதிக்கட்டத்தை 
எட்டுதல்‌. இந்த நிலையில்‌, உருக்க 
முடியாததாகவும்‌, கரைக்க இய 
லாததாகவும்‌ இருக்கும்‌. 


cuban mahogany : கியூபா சீமை 


காக்கு : வாணிக முக்கியத்துவம்‌ 
வாய்ந்த ஒரு வகைச்‌ சமை நூக்கு 
மரம்‌. இதன்‌ வெட்டு மரம்‌ மிகக்‌ 
கடினமானதாயும்‌, அடர்கரிய நிற 
முடனும்‌ இருக்கும்‌. அறைகலன்‌ 
கள்‌ தயாரிக்க மிகுதியும்‌ பயன்படு 
கிறது. 


200 


பஸ : கனசதுரம்‌ : (1) ஆறு சம 
சதுர முகங்களையுடைய திண்ம 
உரு. இதில்‌ எல்லாக்‌ கோணங் 
களும்‌ செங்கோணங்களாக இருக்‌ 
கும்‌. 

(2) மும்மடிப்‌ பெருக்கம்‌ : கணிதத்‌ 
தில்‌ ஓர்‌ எண்ணின்‌ மும்மடிப்‌ 
பெருக்கமாயெ எண்‌. 

cube root:  மும்மடிப்‌ பெருக்க 
மூலம்‌ : மூன்று காரணிகளாகக்‌ 
கொண்டு பெருக்கிய ஓர்‌ எண்‌. 
இந்த மூன்று காரணிகளின்‌ பெருக்‌ 


கல்‌ எண்‌ மும்முடி எனப்படும்‌. 


cubical content : கனசதுரக்‌ 
கொள்ளளவு: ஒரு கலம்‌ உட்கொள்‌ 
ளும்‌ கன அளவு, கட்டிடங்களின்‌ 
கட்டுமானச்‌ செலவினைக்‌ கணக்‌ 
கிடுவதற்கு அடிப்படையாகவும்‌ 
இது பயன்படுத்தப்படுகிறது. 
cubic measure: கன அளவு? 
1728 கன அங்குலம்‌ - 1 கன அடி 
27 கன அடி ௪ 1 கன கஜம்‌. 

231 கன அங்குலம்‌ - 1 காலன்‌ 
128 கன அடி = 1 கார்ட்‌ 


cubic meter : கனமீட்டர்‌ : மெட்‌ 
ரிக்‌ அளவை முறையில்‌ கன அள 
வின்‌ அலகு. இது ஈ? எனக்‌ குறிக்‌ 
கப்படும்‌. 

பேயா: (மின்‌.) ஒருவழித்‌ 
தொலைபேசி : செயல்‌ திட்டங்‌ 
களைக்‌ கட்டுப்படுத்தவும்‌, 
தொழில்நுட்ப அலுவலர்களுக்கு 
அறிவுறுத்தவும்‌ பயன்படும்‌ ஒரு 
வழித்‌ தொலைபேசித்‌ தொடர்பு. 
எப : நிலக்கரித்‌ தூள்‌ : நிலக்கரிச்‌ 
சுரங்கத்தில்‌ நிலக்கரியிலிருந்து 
எடுக்கப்படும்‌ தூசு மற்றும்‌ அயல்‌ 
பொருள்கள்‌. 

cultivator : சாகுபடிக்‌ கருவி: 
நிலத்தைக்‌ கிளறிக்‌ களையகற்றும்‌ 
வேளாண்மைக்‌ கருவி. 


பிசா : பாலம்‌ ; ஒரு சாலையின்‌ 


கழ்‌ தண்ணீர்‌ செல்வதற்காக 
அமைந்த மூடிய கால்வாய்‌. 
ப௱கா : கூமர்‌ : கீல்‌ எண்ணெய்‌ 
வடிபொருளிலிருந்து கிடைக்கும்‌ 
செயற்கைப்‌ பிசின்‌. இது மின்காப்‌ 
பியாகவும்‌, வண்ணப்‌ பொருள்களி 
லும்‌, அச்சு மையிலும்‌ பயன்படுத்‌ 
தப்படுகிறது. 

cumulative: அடுக்குத்‌ திரள்‌ : 
அடுக்கடுக்காகச்‌ சேர்த்துப்‌ படிப்‌ 
படியாகத்‌ திரண்டு வளர்கிற. 


cup center : (எந்‌.) கிண்ண 
கிண்ண 
மையம்‌ 

மையம்‌ : மரக்கடைசல்‌ எந்திரத்‌ 


தில்‌ கடை முளையில்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ மையம்‌. இதனை இறுதி 
மையம்‌ என்றும்‌ கூறுவர்‌. 

cup chuck: கிண்ண ஏந்தமைவு: 
முனை நுண்கடைசல்‌ வேலையில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஆழமான உட்‌ 
புழைவுடைய, கடைசற்‌ பொறி 
யின்‌ ஏந்தமைவு. 

cup grease : கிண்ண மசகு : ஓர்‌ 
உராய்‌ பொருளாகப்‌ பயன்படும்‌ 
கனத்த உடலுடைய, ஓரளவுத்‌ 
திடமான மசகுப்‌ பொருள்‌. 

cup joint : கிண்ண மூட்டு : அண்‌ 
டைக்‌ குழாயின்‌ கூர்நுனியைப்‌ 
பொருத்துவதற்கு ஏற்ற அளவுக்கு 
வாய்‌ அகன்று இருக்கிற குழாயில்‌ 
ஒரு குழாயினை இணைத்தல்‌. 
௦0012 : (க.க. ) தூபிமாடம்‌ : (1) 
ஒரு கட்டிடத்தின்‌ கூரைக்கும்‌ 
மேலுள்ள ஒரு கறிய தூபி. 

(2) வார்ப்பட அடுப்பு : இரும்பு 
வார்ப்படத்‌ தொழிற்சாலையில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ அடுப்பு. 
cup leather: ( எந்‌.) உறைத்தோல்‌: 
நீரியல்‌ எந்திரங்களின்‌ உந்து தண்டு 
களுக்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
தோலுறை. 


௦ேறார16 : செம்புக்‌ கனிமம்‌: (0ய,0. 
சிவந்த செம்பு உலோகக்‌ கனிமம்‌: 
இது அரிசோனாவிலும்‌, பல தென்‌ 
அமெரிக்க நாடுகளிலும்‌ கிடைக்‌ 
கிறது. 

cupro-nickel: செம்புநிக்கல்‌) செம்‌ 
பும்‌ நிக்கலும்‌ சேர்ந்த கலவை. 
இது எளிதில்‌ கம்பியாக நீட்டக்‌ 
கூடியது. கடாக்கக்‌ கூடியது, 
இதில்‌ 700/-க்கு மேல்‌ ல்க 
திருந்தால்‌ அரிமானத்தைத்‌ தடுக்‌ 
கும்‌. 


cup shake : (தச்சு.) வெட்டுமரப்‌ 
பிளவு: வெட்டுமரத்தில்‌ இரு வளை 
யங்களிடையே காணப்படும்‌ 
பிளவு. 


cup wheel : கிண்ணச்‌ சக்கரம்‌ : 
விளிம்பினால்‌ வெட்டுமாறு ஒரு 
கிண்ண வடிவில்‌ வடிவமைக்கப்‌ 
பட்ட ஓர்‌ அரைவைச்‌ சக்கரம்‌. 


curb box: (sம்‌.) விளிம்புக்‌ 
குழாய்ப்‌ பெட்டி : ஒரு விளிம்புக்‌ 
குழாய்‌ மீது வைக்கப்பட்டுள்ள 
குழாய்‌ வடிவிலான அல்லது குழல்‌ 
போன்ற நீண்ட பெட்டி வடிவி 
லான ஒரு சாதனம்‌. இதனுள்‌ ஒரு 
சாவியை நுழைத்து விளிம்புக்‌ 
குழாயைத்‌ திருப்பலாம்‌. 


போம்‌ cock : விளிம்புக்‌ குழாய்‌: ஒரு 
குழாயின்‌ விளிம்பின்‌ அறல்‌ 
பொருத்தப்பட்டுள்ள ஓர்‌ ஓரதர்‌. 
curb roof :; (௧.ச.) சரிவு மோடு £ 
இரு பக்கச்‌ சரிவுகளிலும்‌ மேற்‌ 
பகுதிச்‌ சாய்வைவிடக்‌ கழ்ப்பகுதிச்‌ 
சாய்வு கீழ்நோக்கிச்‌ செங்குத்தாகச்‌ 
சரிந்திருக்கும்படி அமைக்கப்பட்ட 
மோடு. 

பார்க்க: இரு சரிவு மோடு. 
போரா? : கெட்டியாக்கம்‌ : அரக்‌ 
குச்‌ சாய இனாமல்‌ பொருளில்‌ 
விரைவில்‌ உலர்ந்துவிடக்கூடிய 
மிகக்‌ குறைந்த தரமுடைய, வலுக்‌ 
குறைந்த கரைமத்தைச்‌ சேர்த்தல்‌. 


201 


பரச : (குழை.) பதனமுறை : ஒரு 
பிசினுடன்‌ ஒரு கிரியா த்தல்‌ 
சேர்ப்பதன்‌ மூலம்‌, அல்லது வெப்‌ 
பத்தையும்‌ அழுத்தத்தையும்‌ அதி 
கரிப்பதன்‌ மூலம்‌ சில சமயம்‌ 
அழுத்தம்‌ இல்லாமல்‌, வேதியியல்‌ 
வினைகளை உண்டாக்கி, அந்தப்‌ 
பிசினின்‌ இயற்பியல்‌ வடிவத்தை 
யும்‌ வேதியியல்‌ குணங்களையும்‌ 
மாற்றுதல்‌. மாறுதல்களின்‌ சுழற்சி 
யின்‌ இறுதியில்‌ விளிம்பில்‌ உண்‌ 
டாகும்‌ பொருள்‌. 
cure 1॥௱£:(குழை.) பதனக்‌ காலம்‌: 
பிளாஸ்டிக்‌ உற்பத்தியில்‌ வார்ப்‌ 
படப்‌ பொருளை மூடுவதற்கும்‌, 
அழுத்தத்தை விடுலிப்பதற்குமிடை 
யிலான இடைவெளிக்‌ காலம்‌. 
பிளாஸ்டிக்குகளை மென்தசுடு 
களாக்கும்போது, கிரியா ஊக்கி 
யைச்‌ சேர்ப்பதற்கும்‌, கெட்டிப்படு 
வதற்குமிடையிலான இடை 
வெளிக்காலம்‌. 
curie point: (மின்‌.) காந்த 
மறைவு நிலை : ஓர்‌ அயக்காந்தப்‌ 
பொருளில்‌ எஞ்சியிருக்கும்‌ காந்தத்‌ 
தன்மை மறைந்துபோகிற வெப்ப 
நிலை. 
curing : குழை.) பதனஞ்‌ செய்‌ 
ல்‌: கட்டிப்படுத்தும்‌ 
தளை வேதியியல்‌ வினை 
மூலமாக கரையக்கூடிய அல்லது 
உருகக்‌ கூடிய நிலையிலிருந்து 
கணிசமான அளவுக்குக்‌ சுரையாத 
அல்லது உருகாத வடிவத்திற்கு 
மாற்றுதல்‌. இந்த வினை ரப்பரைக்‌ 
கந்தகம்‌ கலந்து வலிவூட்டுவதற்கு 
ஒப்பானது. 
மோ! : சுருள்வு : வெட்டுமரத்தின்‌ 
கரண்‌ பரப்பில்‌ காணப்படும்‌ உள்‌ 
வரி. 
curled hair: சுருள்‌ முடி: குதிரை 
வால்மயிர்‌, பிடரிமயிர்‌, கால்நடை 
களின்‌ வால்மயிர்‌, பன்றி வால்‌ 
மயிர்‌ போன்‌ றவற்றிலிருந்து 
கிடைக்கும்‌ சுருண்ட முடி. இத 
னைப்‌ பல செய்முறைகள்‌ மூலம்‌ 


202 


சுருள்‌ சுருளாக்கி, மெத்தை திண்டு 
வேலைகளில்‌ பயன்படுத்துகிறார்‌ 
கள்‌. குதிரை வால்முடி இந்த 
வேலைக்கு மிசவும்‌ ஏற்றது. 


curling die: (எந்‌.) சுருள்‌ வார்ப்‌ 


புரு: உலோகத்‌ தகட்டிலிருந்து 
தயாரிக்கப்படும்‌ கிண்ணத்தின்‌ 
மேற்பகுதியில்‌ சுருள்‌ முனை 


அமைப்பதற்குப்‌ பயன்படும்‌ வார்ப்‌ 
yO. 

பார்‌: (மின்‌. ) மின்னோட்டம்‌ : 
வெவ்வேறு ஆற்றல்திறனுள்ள இரு 
முனைகளில்‌ மேல்‌ முனையிலிருந்து 
கீழ்‌ முனைக்கு ஒரு கடத்தியின்‌ 
வழியாகப்‌ பாயும்‌ மின்னாற்றல்‌. 
current density : (மின்‌.) மின்‌ 
ளோட்ட அடர்த்தி : மின்கட. த்தி 
யின்‌ குறுக்கு வெட்டுப்‌ பகுதியின்‌ 
ஓர்‌ அலகுக்கான ஆம்பியர்‌ அளவு. 
current limit thermostat; மின்‌ 
னோட்ட வரம்பு வெப்ப நிலைப்படி: 
மிகையாக மின்னோட்டம்‌ பாய்‌ 
வதன்‌ காரணமாகச்‌ சேதம்‌ ஏற்‌ 
படுவதை தடுப்பதற்கு, ஒர்‌ உருக்‌ 
கிக்குப்‌ பதிலாகப்‌ பயன்படுத்தப்‌ 


படும்‌ ஒரு மின்‌ விசைச்‌ சாதனம்‌. 
இது வப்பத்தினால்‌ கட்டுப்‌ 
படுத்தப்படுகிறது. 


current node: (மின்‌.) மின்‌ 
னோட்ட மையமுனை : நிலையான 
அலைகளையுடைய மின்செலுத்‌ 
துக்‌ கம்பியில்‌ பூஜ்ய மின்னோட்‌ 
டம்‌ உண்டாகும்‌ புள்ளி. 

current regulator : (தானி. எந்‌.) 
மின்னோட்டச்‌ சீர்தூக்கி: இது காந்‌ 
தத்தினால்‌ கட்டுப்படுத்தப்படும்‌ 
ஓர்‌ உணர்த்தி, இதன்மூலம்‌ மின்‌ 
னாக்கியிலிருந்து மாறாத மின்‌ 
னோட்ட அளவினைப்‌ பெறுவ 
தற்கு மின்னாக்கியின்‌ புலமின்‌ 
சுற்றுவழி உண்டாக்கப்பட்டு 
முறிக்கப்படுறெது, 

ஸ்ரார்‌ strength : மின்னோட்ட 
வலிமை : பாயும்‌ மின்னோட்டத்‌ 


தின்‌ அளவு. இது ஆம்பியர்களில்‌ 


அளவிடப்படுகிறது. 

current transformer : (மின்‌. 
மின்னோட்ட மாற்றி: பார்க்க: 
மாற்றி. 

current - voltaga regulator 2 


(மின்‌. ) மின்னோட்ட அழுத்த ஒழுங்‌ 
கியக்கி: ஒரு மின்னாக்கியின்‌ களச்‌ 
சுருணையின்‌ தடையை ஒழுங்கு 
படுத்துகிற, அதிர்வு வகையான 
உணர்த்தி, இது மாறுபட்ட மின்‌ 
னோட்ட அளவுகளில்‌ ஒரு சீரான 
மின்னழுத்த வெளிப்பாட்டை 
உண்டாக்குகிறது. 

பாரரறஏ: தோல்‌ மெருகிடல்‌: பத 
னிட்ட தோலுக்குப்‌ பயன்படுத்து 
வதற்கேற்ப மெருகூட்டுதல்‌. 


curtain wall: (௧.௪. ) இட நிரப்புச்‌ 
சுவர்‌: கட்டிடத்திலிருதது கட்டு 
மான எல்கு அல்லது கான்கிரீட்டு 
மூலம்‌ ஆதாரம்‌ பெறும்‌ சுவரைச்‌ 
சார்ந்திராத கீழுள்ள ஒரு மெல்‌ 
லிய சுவர்‌. 

போல: வளைகோடு: தொடர்ந்து 
இசைமாற்றிச்‌ செல்லும்‌ ஒரு 
கோடு. 

curved plate: வளைவு அச்சுத்‌ 
தகடு: ஒரு சுழல்‌ அச்சு எந்திரத்‌ 
தின்‌ நீள்‌ உருளையில்‌ பொருத்தும்‌ 
வகையில்‌ அமைந்து முதுகு 
வளைந்த அச்சுத்‌ தகடு. 


curvilinear: வரைகோடு வரம்‌ 
புடைய: வளைகோடுகளை வரம்பு 
களாகக்‌ கொண்ட. 


cushioned frieze: தீண்டுக்‌ கம்ப 
ளித்‌ துணி: மறுமலர்ச்சிக்‌ கால 
மேற்குவிந்த தண்டுக்‌ கம்பளித்‌ 
துணி. 

cushioning: திண்டுறையிணைத்‌ 
தல்‌: அதிகமான அழுத்தத்தை 
அல்லது தாக்கத்தைத்‌ தாங்கக்‌ 
கூடிய வகையில்‌ விற்சுருள்‌ திண்டு 


களை அல்லது வேறேதேனும்‌ 
அதிர்ச்சி தாங்களை அமைத்தல்‌. 
பே££: சாய்முகடு: மத்திய காலத்து 
கல்‌சித்திர வேலைப்பாடுகளி 
லுள்ள ஒரு கவடு அல்லது முனை. 
பே: (அச்சு. ) செதுக்குச்‌ சித்திரப்‌ 
பாளம்‌: (1) செதுக்குப்‌ பாளத்தி 
லிருந்து உருவாக்கிய பாளம்‌ அல்‌ 
லது தகடு. 

(2) மரத்தில்‌ அல்லது உலோகத்‌ 
தில்‌ வேலை செய்வதற்குரிய எந்‌ 
திரங்களில்‌ வெட்டப்பட்ட துண்டு 
களிலிருந்து சிம்புகளைச்‌ சீவி 
எடுத்தல்‌. 
பேர்‌ 08105: (அச்சு.) வெட்டிய 
அட்டைகள்‌: வேண்டிய வடிவளவு 
களில்‌ வெட்டப்பட்ட அட்டைகள்‌. 
பேர்‌ flush: செப்பமாக்குதல்‌; துண்டு 
வெளியீடுகளின்‌ அட்டை விளிம்பு 
களைச்‌ சீராக வெட்டிச்‌ செப்ப 
மாக்குதல்‌. 
எப்‌ 08815: வெட்டுப்‌ பல்லிணை 
கள்‌: எந்திரத்தினால்‌ வெட்டப்‌ 
பட்ட பற்களைக்‌ கொண்ட: பல்‌ 
லிணை. இது வார்ப்புப்‌ பல்‌ 
லிணைகளிலிருந்து வேறுபட்டது. 
cut-in note or side note: 
(அச்சு.) ஓரக்குறிப்பு: அச்சடித்த 
பக்கத்தின்‌ ஓரத்தில்‌ சிறிய எழுத்‌ 
தில்‌ அச்சிடப்படும்‌ குறிப்பு,பொது 
வாகப்‌ பாடநூல்களை அச்சிடு 
வதில்‌ இது கையாளப்படுகிறது. 
எப£ிery: வெட்டுக்‌ கருவிகள்‌: 
வெட்டுக்‌ கருவிகளின்‌ தொகுதியை 
இது குறிக்கிறது. எனினும்‌,பொது 
வாக வீகெளில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ கருவிகளையே இது குறிக்‌ 
கும்‌. 
எம nails : (தச்சு. ) வெட்டு ஆணி 
கள்‌ ௨ எந்திரத்தினால்‌ வெட்டப்‌ 
பட்ட இரும்பு அணிகள்‌. இது இப்‌ 
போது பெரும்பாலும்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ கம்பி ஆணிகளிலிருந்து 
வேறுபட்டது. 


204 


பேர ௦ரீ 11/6: அரத்தின்‌ வெட்டு 
முறை: ஓர்‌ அரத்தின்‌ முகப்பு 
வெட்டப்படும்‌ முறை. இதனைக்‌ 
கொண்டு ஓர்‌ அரம்‌, சமதள அரம்‌, 
உராய்வு அரம்‌ போன்ற பெயர்‌ 
களைப்‌ பெறுகிறது. 


ப ௦ரீfீ : இணைவுக்‌ கோடு : ஒரு 
வார்ப்படத்தின்‌ இரு பகுதிகளும்‌ 
ஒன்றாக இணையும்‌ கோடு. இத 
னைக்‌ கூடல்‌ கூர்வரை அல்லது 
கூடல்‌ சால்வரி என்றும்‌ கூறுவர்‌. 


cut off rule: (அச்சு.) இடைவரித்‌ 
தக() : செய்தி இதழ்களில்‌ அல்லது 
பருவ இதழ்களில்‌ விளம்பரங்‌ 
களைத்‌ தனியே பிரித்துக்காட்டப்‌ 
பயன்படும்‌ இடைவரித்‌ தகடு. 


பேர௦ய$ : (மின்‌.) வெட்டுவாய்‌ 2 
ஒரு மின்சுற்று வழியில்‌ மின்‌ 
னோட்டம்‌ பாதுகாப்பு வரம்புக்கு 
மேல்‌ உயரும்போது அந்தச்‌ சுற்று 
வழியினைத்‌ திறப்பதற்கான ஒரு 
சாதனம்‌. இது இரு வகைப்படும்‌: 


(1) மின்காந்தம்‌. இது முறிப்பான்‌ 
என்றும்‌ அழைக்கப்படும்‌: (2) 
வெப்பத்‌ தடை. இது பல்வேறு 
வகை உருகிகளில்‌ ஒன்று. 

cutout box! (மின்‌. ) வெட்டுவாய்ப்‌ 
பெட்டி : உருகித்‌ தொகுதிகளைக்‌ 
கொண்டிருக்கிற ஒரு பெட்டி. 


cutout relay: (தானி. எந்‌.) 
வெட்டுவாய்‌ உணர்த்தி : ஒரு மின்‌ 
னாக்கியுடன்‌ இணைக்கப்பட்‌ 


டுள்ள தானியங்கும்‌ காந்த விசை. 
மின்கலத்தில்‌ அளவுக்கு அதிகமாக 
மின்னேற்றம்‌ ஏற்படுவதைத்‌ தடுப்‌ 
பதற்காக மின்னாக்கி மின்சுற்று 
வழியின்‌ இணைப்பைத்‌ துண்டிக்க 
இது பயன்படுகிறது. 

cutter : (எந்‌.) வெட்டுக்‌ கருவி : 
மரத்தை அல்லது உலோகத்தைத்‌ 
தானாகவே வெட்டுவதற்காக, ஓர்‌ 
எந்திரத்துடன்‌ அல்லது பிடிப்‌ 
பானுடன்‌ பொருத்தப்பட்டுள்ள 
ஏதேனும்‌ வெட்டுக்கருவி. 


204 


cutting angle : (எந்‌.] வெட்டுக்‌ 
கோணம்‌ : ஒரு கருவியின்‌ வெட்டு 
முகத்திற்கும்‌, அந்தக்‌ கருவி எந்தப்‌ 
பொருளின்‌ மேல்‌ இயங்குகிறதோ 
அந்தப்‌ பொருளின்‌ மேற்பரப்புக்கு 
மிடையிலான கோணம்‌. 


cutting compound : (எப்‌.) வெப்‌ 
பாற்றுக்‌ கூட்டுப்‌ பொருள்‌ : வெட்‌ 
டுப்‌ பொருள்களின்‌ விளிம்பில்‌ 
உராய்வு வெப்பத்‌ தணிப்பதற்குப்‌ 
பயன்படும்‌ பன்றிக்‌ கொழுப்பு 
எண்ணெய்‌, சோடா நீர்‌ போன்ற 
பல்வேறு வகை வெப்பாற்றிப்‌ 
பொருள்களில்‌ ஒன்று. 


cutting face : (எர்‌.) வெட்டு 
முகப்பு: வெட்டப்படும்‌ பொருள்‌ 
எந்த வெட்டுக்கருவிக்கு எதிராக 
நகர்த்தப்படுகிறதோ அந்த வெட்‌ 
டுக்‌ கருவியின்‌ முகப்பு. 


cutting gauge ; வெட்டு அளவி: 
ஒரு வெட்டுக்‌ கருவியில்‌ ஒரு குறி 
யீடு கருவிக்குப்‌ பதிலாகப்‌ பொருத்‌ 
தப்பட்டுள்ள ஓர்‌ அளவு கருவி. 


cutting nippers : வெட்டுப்பற்றுக்‌ 
குறடு : பல்லால்‌ பற்றிக்‌ கொள்‌ 
ளும்‌ அமைப்புடைய ஒருவகைச்‌ 
சாம்ணம்‌, 


cutting oils : (எந்‌.) வெப்பாற்று 
எண்ணெய்கள்‌: வெட்டுப்‌ பொருள்‌ 
களின்‌ விளிம்பில்‌ உராய்வு வெப்பத்‌ 
தணிப்பிற்தப்‌ பயன்படும்‌ கன 
மான எண்ணெய்கள்‌ அல்லது 
எண்ணெய்களின்‌ கலவைகள்‌ வெப்‌ 
பாற்றுப்‌ பொருள்களாக பயன்‌ 
படும்‌ நீர்கரைசல்கள்‌ இதில்‌ உள்‌ 
னடங்காது. 

எப££ரறர ௦ப£ : (தாணி.எந்‌.] மின்‌ 
சுற்று முறிப்பு : (1) ஒரு மின்சுற்று 
வழியில்‌, முன்னரே தீர்மானிக்கப்‌ 
பட்ட மின்னழுத்தம்‌ அல்லது மின்‌ 
னோட்டம்‌ எட்டியது. சுற்றுவழி 
யினை முறிக்கிற உணர்த்துச்‌ 
செயல்‌. 


(2) அழுத்தத்தை அல்லது 


தொடர்பினை மையவிலக்கு ஊடி 
ணைப்பி விடுவிக்கிற முனை. 


cutting pliers: வெட்டுச்‌ சாமணங் 
கள்‌ : குறடுபோல்‌ 

> பற்றிக்‌ கொள்‌ 
வதற்கான தட்‌ 

வெட்டுச்‌ டையான தாடை 
சாமணம ளுடன்‌,கம்பிகளை 
வெட்டுவதற்கான வெட்டு அலகு 
களையும்‌ கொண்ட சாமணங்கள்‌. 


cutting rule : (அச்சு.) வெட்டுப்‌ 
பட்டை: தாள்‌ அட்டைகள்‌ முதலிய 
வற்றை வெட்டுவதற்கும்‌, அச்சுப்‌ 
பக்கங்களைத்‌ தயாரிப்பதற்கும்‌ 
பயன்படும்‌ எஃகினாலான பட்‌ 
டைகள்‌. 


cutting tools: வெட்டுச்‌ சாதனங்‌ 
கள்‌ : எந்திரங்களில்‌ பயன்படும்‌ 
கூர்‌ விளீம்புகளுள்ள சாதனங்‌ 
களை முக்கியமாகக்‌ குறிக்கும்‌. 


cutting up : (எந்‌.) குறுகத்‌ தரித்‌ 
தல்‌: அறுக்கும்‌ எந்திரததில்‌ அறுக்‌ 
கப்படும்‌ பொருளின்‌ குறுக்காக 
வெட்டுக்‌ கருவி கீழிருந்து மேலா 
கச்‌ சென்று குறுக்காகத்‌ தரித்தல்‌. 


cyanide : (வேதி.) சயனைடு ; 
பொதுவாகப்‌ பொட்டாசியம்‌ சய 
னைடு என்னும்‌ வேதியியற்‌ பொரு 
ளைக்‌ குறிக்கும்‌.மிகவும்‌ நச்சுத்தன்‌ 
மை வாய்ந்தது. ௮வள்ளைத்‌ தூ 
ளாக அல்லதுதுண்டுகளாகக்கிடை 
க்கும்‌. தாதுப்‌ பொருள்களிலிருந்து 
தங்கத்தையும்‌ வெள்ளியையும்‌ 
பிரித்தெடுக்கவும்‌, மின்முலாம்‌ பூசு 
வதிலும்‌, எஃகினை வெப்பத்தால்‌ 
பக்குவப்படுத்துவதிலும்‌ பயன்படு 
கிறது. 

cyaniding : பரப்புக்‌ கடினமாக்கல்‌: 
ஓர்‌ உலோகக்‌ கலவையின்‌ மேற்‌ 
பரப்பினை ஓர்‌ இரும்பு ஆதாரப்‌ 
பொருளுடன்‌ சேர்த்து கடினமாக்‌ 
கும்‌ செய்முறை. இதில்‌ உலோகக்‌ 
கலவை, சயனைடு உப்புடன்‌ 
சேர்த்து பொருத்தமான வெப்ப 


நிலையில்‌ சூடுபடுத்தப்பட்டு, பின்‌ 
னர்‌ குளிர்விக்கப்படுகிறது. 


cybernetics: (மின்‌.) சைபர்‌ 
ளெட்டிக்ஸ்‌ : சிக்கலான கணிப்‌ 
பொறி அமைப்புகள்‌ குறித்தும்‌, 
மனித மூளையுடன்‌ அவற்றின்‌ 
தொடர்பு பற்றியும்‌ ஆராய்தல்‌. 


எச : (மின்‌) எந்‌.) சுழற்சி: (1) 
ஒரு முடிவுற்ற வட்டமாக அமை 
கிற முழு நிலைத்‌ தொடர்‌ வரிசை. 
இதில்‌ இரண்டு அல்லது நான்கு 
சுழற்சி இயக்கியில்‌ இருப்பது 
போன்று, ஒரு வரிசை முடிகிற 
போது மற்றொரு வரிசை தொடங்‌ 
கும்‌. ஒவ்வொரு நேர்விலும்‌ ஒரு 
தொடரினை முழுமையாக்குவதற் 
குத்‌ தேவைப்படும்‌ உந்து தண்டின்‌ 
வீச்சுகளின்‌ எண்ணிக்கையினைப்‌ 
பொறுத்து இரு சுழற்சி அல்லது 
நான்கு சுழற்சி என்று அழைக்கப்‌ 
படுகிறது. 

(2) பிளாஸ்டிக்‌ வேலையில்‌, 
ஒரு செய்முறையின்‌ ஒரு கட்டத்தி 
லிருந்து அடுத்த நடவடிக்கையின்‌ 
அதே கட்ட வரையிலான முழுமை 
யான நிகழ்ச்சி. 


0000109110 : (வாஜா.) நிமிர்‌ விமா 
னம்‌ : தலைக்கு மேலே விரைவாகச்‌ 
சுற்றும்‌ காற்றாடிப்‌ பொறிகளின்‌ 
இயக்கத்தால்‌ செங்குத்தாக மேலெ 
முந்து உயர்ந்து செல்லும்‌ விமா 
னம்‌. 


lid: வட்டப்புள்ளி நெறி 
வளைவு : வட்டத்தின்‌ மீதோ, எல்‌ 
லையிலோ, உள்ளோ உள்ள புள்ளி 
வட்டம்‌ நேர்வரைமீது உருளும்‌ 
போது செல்லும்‌ நெறிவட்டம்‌. 


cyclothymiz: (உள. ) சைக்ளோத்‌ 
திமிஸ்‌: மிகுந்த மனக்கிளர்ச்‌ 
சியையும்‌ பின்னர்‌ மிகுந்த மனச்‌ 
சோர்வையும்‌ மாறி மாறி உண்‌ 
டாக்கும்‌ மனக்கோளாறு. 


cyclo-tron : (மின்‌.) சைக்ளோட்‌ 


205 


ரான்‌ : அணுப்பிளப்பிலும்‌ செயற்‌ 
கைக்‌ கதிரியக்க ஆக்கத்திலும்‌ 
பயன்படுத்தப்படும்‌ மின்‌ காந்த 
விரைவூக்கக்‌ கருவி. 

நீள்‌ உருளை: இரு 


கோடிகளும்‌இடை 
வெட்டும்‌ பரப்பு 
களும்‌ வட்டமாக 
வோ ஒழுங்குடைய 
பிற வளைவாக 
வோ அமையும்நீள்‌ 
நீள்‌ உருளை தடி உருளை. 


cylinder block: (தானி.) நீள்‌ 
உருளை உறை: (1) உந்துதண்டு 
களை ஏற்பதற்குத்‌ துளையிடப்‌ 
பட்ட எஞ்சினின்‌ பிரதான உடற்‌ 
பகுதி. நீள்‌ உருளைக்‌ கட்டையும்‌, 
வணரிப்பெட்டி ஆகியவை ஒரே 
தொகுதி நீள்‌ உருளைத்‌ துளையாக 
வார்க்கப்படுகின்‌ றன. 

(2) ஒர்‌ எஞ்சின்‌ நீள்‌ உருளை 
யின்‌ உட்புற விட்டம்‌. 
cylinder bore: (தானி.) நீள்‌ உரு 
ளைத்‌ துளை: எஞ்சின்‌ நீள்‌ உருளை 
யின்‌ விட்டம்‌. 


cylinder : 


cylinder head: நீள்‌ உருளை மேல்‌ 
மூடி: உள்வெப்பாலை நீள்‌உருளை 
யின்‌ மேல்மூடிப்‌ பகுதி, 


cylinder oil: நீள்‌ உருளை எண்‌ 
ணெய்‌: ₹9%--15% விலங்கு அல்லது 
தாவர எண்ணெய்கள்‌ கொண்ட 
கனிம எண்ணெய்களின்‌ கலவை. 


cylinder press : (அச்சு) நீள்‌ 
உருளை அச்சு எந்திரம்‌ : நீள்‌ ௨௫ 
ளை, தட்டையான படுகை, 
தானே மைபூசும்‌ சாதனம்‌ ஆகிய 
வற்றைக்‌ கொண்ட ஓர்‌ அச்சு எந்‌ 
திரம்‌. 


cylindrical gauge : (எந்‌.) நீள்‌ 
உருளை அளவி: இரு உறுப்பு 
களைக்‌ கொண்ட ஓர்‌ அளவி. 


இதில்‌ ஒரு கைபிடியுள்ள ஒர்‌ 


206 


அடைப்பு அளவியும்‌, அந்த 
அடைப்பு அளவியைப்‌ பொருத்தி 
வைக்கக்கூடிய ஒரு குளிர்ப்பி அள 
வியும்‌ அமைந்திருக்கும்‌. துளை 
யிட்டு, கடைசல்‌ செய்யப்பட்ட 
உறுப்புகள்‌ ஒன்றோடொன்று 
பொருந்துகின்‌ றனவா எனச்‌ சோ 
திக்க இந்த அளவிகள்‌ பயன்படு 
ன்றன, 


cylindroid : (வேதி.) நீள்‌ உருளை 
உரு; நீள்‌ உருளை போன்ற வட்‌ 
டுரு. 

சோக: (௧க.க.) பாம்பு முகப்பு: 
பாம்பு வளைவுடைய முகட்டுச்‌ 
சிற்ப உறுப்பு. இதில்‌ உள்வளை 
பாம்பு முகப்பு புறவளை பாம்பு 
முகப்பு என இருவகை உண்டு. 
உள்வளை பாம்பு முகப்பில்‌, உள்‌ 


வளைவில்‌ மேலே தொடங்கும்‌ 
பாம்பு வளைவுடைய முகட்டுச்‌ 
சிற்ப உறுப்பு அமைந்திருக்கும்‌. 
புறவளை பாம்பு முகப்பில்‌, புற 
வளைவில்‌ மேலே தொடங்கும்‌ 
பாம்பு வளைவுடைய முகட்டுச்‌ 
சிற்ப உறுப்பு அமைந்திருக்கும்‌. 


cymatim : (௧.க.) புறவரை 
முகடு : ஒரு புறவரை வளைவினை 
யுடைய ஓர்‌ எழுதகத்தின்‌ பகுதி. 
cypress : சைப்ரஸ்‌ மரம்‌ : கெட்டி 
யான கட்டையும்‌ திண்பச்சை 
இலைகளுமுள்ள குவிந்த காய்‌ 
மரம்‌. இது தென்‌ அமெரிக்காவில்‌ 
வளர்கிறது. நெடுங்காலம்‌ உழைக்‌ 
கும்‌ வெட்டுமரம்‌ உடையது. கட்‌ 
டுமானப்‌ பணிகளுக்குப்‌ பயன்படு 
கிறது. 


080௦ : (க.க) பீட இடைக்கட்டு : 
(1) ஒரு பீடத்தின்‌ அடிப்பகுதிக்‌ 
கும்‌ எழுதகத்திற்கும்‌ இடையே 
யுள்ள இடைக்கட்டுப்‌ பகுதி. 

(2) ஒரு பீடத்தின்‌ முகப்புகளில்‌ 
ன்று. 


பம 
(3) மூலைப்‌ பொருத்துவாய்‌ 
விளிம்பில்‌ இசைப்பு வாய்‌ வெட்டு. 


dado and rabbet: (மர.வே.) 
இடைக்கட்டு மூலைப்‌ பொருத்து 
வாய்‌ : ஒரு பீட இடைக்கட்டுப்‌ 
பகுதியுடன்‌ பொருந்துமாறு 
விளிம்பில்‌ இசைப்புவாய்‌ வெட்‌ 
டப்பட்ட ஓர்‌ இணைப்பு. 


dado saws : (மர.வே.) கொத்து 
ரம்பம்‌ : பீடத்தின்‌ இடைக்கட்டுப்‌ 
பகுதிகளை வெட்டுவதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ ரம்பங்களும்‌ கொத்துக்கருவி 
களும்‌ இணைந்த ஒரு வெட்டுக்‌ 
கருவி. இதனை குறிப்பிட்ட 
அளவு கனத்திற்கு ஒருங்கிணைத்‌ 
துக்‌ கொள்ளலாம்‌. 


dagyuerreo-type : (ஒ.க) பாதரச 
ஆவி ஒளிப்படம்‌ : பாதரச ஆவி 
மூலம்‌ ஒளிப்படம்‌ எடுக்கும்‌ முறை. 
இந்த முறையைக்‌ கண்டுபிடித்த 
பிரெஞ்சுப்‌ புத்தமைப்பாளர்‌ 
டாகர்‌ என்பாரின்‌ பெயரினைக்‌ 
கொண்டது. 


0௧15: (க.க.) மேடையரங்கம்‌ : 
அமரும்‌ இடமும்‌ மேற்கட்டியு 
முள்ள தரைமட்டத்திலிருந்து 


சற்று உயர்வாகவுள்ள மேட்டிருக்‌ 
கை. 


dama-scening: இழைப்பு வேலைப்‌ 
பாடு: எல்கு மீது செதுக்கு 
வேலைப்பாட்டுடன்‌ உள்ளீடாகத்‌ 
தங்கம்‌ அல்லது வெள்ளி பதித்து 
இழைத்திடும்‌ வேலைப்பாடு, 


D 


காகா: (வண்‌;அர.) சாயப்‌ 
பிசின்‌: ஊசியிலை மரங்களினின்று 
எடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு 
படு எண்ணெய்‌ உருவாக்கப்பயன்‌ 
படும்‌ கெட்டிப்பிரின்‌. ஸ்‌ 

ரேலியாவிலும்‌, தென்‌ இது அன்றி 
விலும்‌ ௨ ள்ள மரங்களிலிருந்து 
கிடைக்கிறது. இது சூடான ஆல்க 
ஹால்‌, பென்சீன்‌, குளோரோ 
பார்ம்‌, ஈதர்‌ ஆகியவற்றில்‌ கரை 
யும்‌ தன்மையுடையது. இது வண்‌ 
ணச சாயங்கள்‌ தயாரிக்கப்‌ பயன்‌ 


படுத்தப்படுகிறது. 


damper : காற்றுத்‌ தடுப்பான்‌ : 
காற்று வீச்சினை முறைப்படுத்து 
வதற்குரிய ஒரு தகடு, காலதர்‌, 
மூடி அல்லது வேறு சாதனம்‌. 


கொழா : (மின்‌.) ஒடுக்கல்‌: 
மின்னியல்‌ ஒலிப்பதிவு இசைக்‌ 
கருவிகளில்‌ ஒலியை இடுக்கி அல்‌ 
லது திண்டு போன்ற பொருள்‌ 
கொண்டு அடக்குதல்‌. 


damping coil : (மின்‌.) ஒடுக்கு 
கம்பிச்‌ சுருள்‌: ஒடுக்கு விளைவினை 
உண்டாக்குவதற்காக ஒரு மின்‌ 
னோட்ட மானிக்கு அருகே 
பொருத்தி வைக்கப்படும்‌ ஒரு கம்‌ 
பிச்‌ சுருள்‌. இது, ஊசிமுனை பிறழ்‌ 
வுற்ற பின்பு ஊசியை ஒரு நிலைப்‌ 
புள்ளிக்குக்‌ கொண்டுவர உதவு 
கிறது. 


damping control : ஒடுsககக்‌ கட்‌ 
டுப்பாடு: தொலைக்காட்சித்‌ திரை 
யில்‌ இடதுபுறம்‌ காணப்படும்‌ 
கிடை மட்டத்‌ திரிபினை அல்லது 
புடைப்பினை அகற்றுவதற்கு உத 
வுகிற ஒரு கட்டுப்பாட்டு அமைவு. 


damp proofing : ஓதத்‌ தடுப்பு : 
சுவற்றில்‌ ஈரம்‌ புகாதவாறு அல்‌ 


208 
லது ஈரங்கசியாதவாறு தடுப்பதற்‌ 
கான அமைவு. 


(உலோ,) 


இது 


dandelion metal: 
டேண்டிலியான்‌ உலோகம்‌ : 
கடினமான உலோகக்‌ கலவை 
களில்‌ ஒன்று. இதில்‌ 78% ஈயம்‌, 
18%, அஞ்சனக்கல்‌, 10% வெள்ளீ 
யம்‌ அடங்கியுள்ளன. 


க ஈaாk : காகித நீர்க்குறி : 
தாள்‌ செய்யும்‌ தொழில்‌ நீரெழுத்‌ 
துப்‌ பதிவு செய்யும்‌ உருளை மூல 
மாகக்‌ காகிதத்தில்‌ பதிக்கப்படும்‌ 
நீர்க்குறி. 

dandy rol! : நீரெழுத்துப்‌ பதிவு 
உருளை : தாள்‌ செய்யும்‌ தொழி 
லில்‌ நீரெழுத்துப்‌ பதியச்‌ செய்யும்‌ 
உருளை. 


daniel! cell: (மின்‌.) டேனியல்‌ 
மின்கலம்‌ : அடிப்படை மின்கலத்‌ 
இன்‌ ஒரு முடிப்புச்‌ சுற்றுவழி 
வகை. 


dardelet thread: (எi்‌.) கோணத்‌ 
திருகிழை : பிரெஞ்சு வடிவமைப்‌ 
பைக்‌ கொண்ட ஒருவகைத்‌ திரு 
திழை. இது 29 கோணமுடை 
யது. இது நுனி நோக்கிச்‌ சிறுத்‌ 
துச்‌ செல்லும்‌ கொடு நிலையினைக்‌ 
கொண்டது. இது இதனைத்‌ 
தானே பூட்டிக்‌ கொள்ள உதவு 
கிறது. 

dark current : (மின்‌.) இருள்‌ 
மின்னோட்டம்‌ : ஒளிக்குழாயினுள்‌ 
அல்லது மின்கடத்தாத்‌ திண்மப்‌ 
பொருளிலுள்ள ஒளியின்றிச்‌ செல்‌ 
லும்‌ மின்னோட்டம்‌. தொலைக்‌ 
காட்சி ஒளிப்படக்‌ கருலியில்‌ முழு 
மையாக ஓஒளியின்றி சைகை 


வெளிப்பாடு ஏற்படுகிறது. 


D Arsonval galvanomater: «. 
ஆர்சோன்வால்‌ மின்னோட்ட மானி: 
இது மிகுந்த உணர்‌ திறனுடைய, 
சுழற்சியோட்டமுள்ள அல்லது 
தீரக்களைப்புடைய ஒரு மின்‌ 


னோட்டமானி. இதில்‌ குறியீட்டுக்‌ 
கம்பிச்சுருள்‌, ஆற்றல்‌ வாய்ந்த 
குதிரைலாடக்‌ காந்தப்‌ புலத்தில்‌ 
தொங்க லிடப்பட்டிருக்கும்‌. 

darwinian theory : (உம௰ி.) டார்‌ 
வினியக்‌ கோட்பாடு: *“அனைத்துப்‌ 
பிராணிகளின்‌ வழித்தோன்றல்‌ 


களும்‌ தங்கள்‌ பெற்றோர்களிலி 
ருந்து சற்றே வேறுபட்டிருக்கும்‌”' 
என்று சார்லஸ்‌ டார்வின்‌ (1809- 
1882) வகுத்த உயிர்‌ மலர்ச்சிக்‌ 
கோட்‌ பாடுஅவ்வாறு மாறுபட்ட 
வழித்‌ தோன்றல்களில்‌ தங்கள்‌ 
சூழல்களுக்கேற்பத்‌ தங்களைத்‌ 
தகவமைத்து கொள்ளும்‌ திறனு 
டையவை உயிர்‌ வாழ்கின்றன; 
மற்றவை இறந்து விடுகின்‌ றன. 
darwin’s tubercle : (உயி.) 
டார்வின்‌ எலும்புப்‌ புடைப்பு: காதின்‌ 
மேலுள்ள எலும்புப்‌ 

3 (ரி புடைப்பு. இது பனிதரி 
ச்‌ டம்சிறிதாகவும்‌,குரங்கு 
ய்‌ களிடம்‌ பெரிதாகவும்‌ 

எலுடபுப்‌ இருக்கும்‌. 

புடைப்பு 
08% : (தானி.) தகர்வுத்‌ தடுப்‌ 
பான்‌ : ஓட்டுநரின்‌ பகுதியிலிருந்து 
எஞ்சினின்‌ பகுதியினைத்‌ தனித்‌ 
துப்‌ பிரிக்கும்‌ ஒரு பிரிவினை. 
(2) இடைக்கோடு : அச்சுக்‌ கலை 
யில்‌ எழுத்துருப்‌ பொருளுக்கிடை 
யிலான ஒரு சாதாரண அல்லது 
அலங்கார வரி, இதனை நிறுத்தற்‌ 
குறியீடாகவும்‌ பயன்படுத்துவர்‌. 
dashboard instruments: ௧௬ 
வித்‌ தட்டுச்‌ சாதனங்கள்‌ : ஓர்‌ 
உந்து வண்டியில்‌ கருவிகளுக்கான 
பகுதியில்‌ எற்றப்பட்டுள்ள மின்‌ 
னோட்டமானி, எண்ணெய்‌ 
அளவி, வேகமானி, பெட்ரோல்‌ 
அளவி, வெப்பமானி போன்ற 
சாதனங்கள்‌. 
085001 : (தாணி.) உந்து கட்டை: 
நீர்‌ கொண்ட பெபருங்குழாய்‌ 
அலம்புறாமல்‌ தடுக்கும்‌ உந்து 
கட்டை அமைவு. 


கண்ட 
எந்திரத்தின்‌ 
கணித முறையில்‌ அல்லது அளவை 


யியல்‌ முறையில்‌ உய்த்துணரப்‌ 
பயன்படும்‌ மூலகாரணத்‌ தகவல்‌ 


கள்‌, 


datamation : (தானி.) தகவல்‌ 


இயக்கப்பொறி : கணிப்பொறிகள்‌ 


அலுவலக தானியங்கியியல்‌ பொறி 
கள்‌ உட்படத்‌ தகவல்களைத்‌ 
தானாகக்‌ கையாள உதவும்‌ தானி 
யங்கிப்‌ பொறியமைவு. 


data processing : (தாணி,) 
தகவல்‌ பகுப்பாய்வு: தகவல்களைத்‌ 
தேவையான நோக்கத்திற்குப்‌ 
பயன்படும்‌ வகையில்‌ பகுப்பாய்வு 
செய்தல்‌. 

data reduction : (விண்‌.) செய்‌ 


திக்‌ குறைப்பு : செய்திக்‌ குறிப்பு 
களைப்‌ பயன்படுத்தக்‌ கூடிய 
அளவுக்குக்‌ குறைத்தல்‌, 

date datum : ஆதாரச்‌ செய்தி : 


ஓரு பணியாற்றிய அட்டவணைப்‌ 
படுத்திய புள்ளி விவரத்‌ தகவல்‌ 
களைக்‌ குறிப்பவை. 


8818 line : தேதி எல்லைக்‌ கோடு: 
உலக ஒப்பந்தப்படி ஏறத்தா 
180* நிரை கோட்டினூடே செல்‌ 
கிற நாள்‌ கணிப்புத்‌ தொடக்கக்‌ 
கோடு. இதன்படி, உலகைச்‌ சுற்றிக்‌ 
கிழக்கு நோக்கிச்‌ செல்பவர்‌ 
நேரம்‌ கூடுவதாகக்‌ காண்பார்‌. 
மேற்கு நோக்கிச்‌ செல்பவர்‌ நேரம்‌ 
குறைவதாகக்‌ காண்பார்‌. கிரீன்‌ 
விச்சிவிருந்து ஏறத்தாழ 180௦ நிரை 
கோட்டில்‌ உள்ள இந்தக்‌ கோட்டி 
லிருந்து கிழக்கே செல்பவர்‌ ஒரே 
தேதியில்‌ இரண்டு நாட்கள்‌ பெறு 
கிறார்‌. மேற்கே செல்பவர்‌ ஒரு 
தாளை இழக்கிறார்‌. 

கபற : குறிப்புச்‌ செய்தி : செய்‌ 
திக்‌ குறிப்புகளின்‌ தொகுதி. 


datum [ine : ஆதாரக்‌ கோடு : பரி 


மானங்கள்‌ எடுக்கப்படுகிற அல்‌ 


14 


(தானி. செய்திந்‌ குறிப்பு: 


இயக்கத்தைக்‌ 


209 


லது விளக்கவுரைக்‌ கணிப்புகள்‌ 


செய்யப்படுகிற ஆதார அல்லது 


அடிப்படைக்‌ கோடு. 

படர : (வார்‌.) அரவை வண்‌ 
ணப்‌ பூச்சு : இரும்பு வார்ப்படத்‌ 
தொழிற்சாலை அடுப்பில்‌ சூடாக்‌ 


கிய பிறக, உள்‌ மையப்‌ பகுதியி 
லுள்ள வெ 


டிப்பு வண்ணம்‌ பூசி 

அடைத்தல்‌, 
Davis apparatus: டேவிஸ்‌ சாத 

ஆ னம்‌: நீரில்‌ஆழத்‌ 
திலிருந்து வெளி 
யே வருபவருக்‌ 
குக்‌ காற்று 
அளிப்‌ பதற்குப்‌ 
பயன்படும்‌ ௧௬ 
வி.கடலில்‌ஆழத்‌ 
இல்‌ மூழ்கிய, தீர்‌ 
மூழ்கிக்‌ கப்பல்‌ 
களிலிருந்து 
வெளி வருபவர்களுக்குக்‌ காற்று 
வழங்க இது பயன்படுகிறது. 
Davy safety lamp : டேவி காப்பு 
விளக்கு : நிலக்கரிச்‌ சுரங்கத்தினுள்‌ 
வேலை செய்பவர்களுக்குரிய கம்‌ 
வலையுள்ள காப்பு விளக்கு. 
D-C : (மின்‌.) நேர்‌ மின்னோட்டம்‌: 
இதனைப்‌ பொதுவாக டி. 
எனக்‌ குறிப்பிடுவர்‌. 
Dc generator: (மின்‌. ) மின்னாக்கி: 
பொறி விசையை மின்‌ விசை 
யாக்கி மின்னாற்றல்‌ உண்டாக்கும்‌ 
பொறி. இதில்‌ உண்டாகும்‌ மின்‌ 
விசை நேர்‌ மின்னோட்டமாகும்‌. 
Dew: (மின்‌*) நேர்‌ மின்னோட்டச்‌ 
செயல்‌ மின்னழுத்தம்‌: இது ஒரு 
கொண்மியின்‌ தனிக்‌ குறிப்பீடு 
ஆகும்‌. 
D.D.T: (மருந்‌.) டி.டி. ட்டி ௨ 
டைகுளோரோ - டைஃபினைல்‌ 
டிரைகிரோத்தோன்‌ என்ற பூச்சி 
கொல்லி மருந்தின்‌ சுருக்கப்பெயர்‌. 
இதனை டைக்கோஃபோன்‌ என்‌ 
றும்‌ அழைப்பர்‌. இது பூச்சிகளின்‌ 


டேவிஸ்‌ சாதனம்‌ 


210 


நரம்பு மண்டலத்தைத்‌ தாக்கி 
அழிக்கிறது. மிகவும்‌ ஆற்றல்‌ 
வாய்ந்த பூச்சி கொல்லி மருந்து. 
0680 axle : (தானி.) நிலை இருசு 
சுழலாமல்‌ நிலையாக இருக்கும்‌ 
இருசு. 

deadbeat : (மின்‌.) தீரக்களைத்த 
கருவிகளில்‌ குறியீட்டு முள்கள்‌ 
ஓய்வுநிலைக்கு வரும்‌ நிலை. 


dead center: (எந்‌;மர. வே.) 
அடைப்பு மையம்‌ : ஒரு கடைசல்‌ 
எந்திரத்தின்‌ வால்முனையுடன்‌ 


சுழல முடியாதபடி பொருத்தப்பட்‌ 
டுள்ள மையப்பகு 

dead end: (கம்‌.) ஒருமுக அடைப்பு 
வழி : ஒரு முனை அடைக்கப்பட்டு 
விட்ட குழாய்‌. 

deadening : (௧.க.) ஓதக்காப்பு : 
காப்புப்‌ பொருட்களைப்‌ பயன்‌ 
படுத்தி தரைத்தளங்களிலும்‌ சுவர்‌ 
களிலும்‌ ஓதக்காப்புச்‌ செய்தல்‌. 
dead level : பாழ்மட்டம்‌ : மேடு 
பள்ளமின்றி வேறுபாடற்ற நெடு 
மட்டநிலை. 


0880 line : (1) கடைசிக்‌ கோடு : 
ஒரு நீள்‌ உருளை அச்சுப்பொறி 
யில்‌ அச்சுப்‌ படிவங்களை வைப்ப 
தற்கு வழி காட்டுவதற்காகச்‌ குறிக்‌ 
கப்பட்ட கோடு. 

(2) இறுதிநேரம்‌ : செய்தியிதழ்‌ 
களில்‌ கடைசிச்‌ சய்திகளைக்‌ 
கொடுக்கவேண்டிய கடைசிநேரம்‌. 


0680 1080: (பொறி,) நிலைச்‌ 
சுமை , அழுத்தம்‌ சீராகவும்‌, நிலை 
யாகவும்‌ இருக்கும்‌ ஒரு சுமை. 
0820 matter : (அச்சு.) பயனற்ற 
செய்தி மூலம்‌ : பயன்படுத்தப்பட 
இருக்கிற அல்லது பகிர்ந்தளிக்கப்‌ 
படவிருக்கிற அச்செழுத்துத்‌ 
தொகுதி. 

dead rear axle : (தானி.) நிலைப்‌ 
பின்னணி இருசு : திருப்பிட முடி 


யாத ஒழு நிலையான பின்னணி 
இருசு. இது இரட்டைச்‌ சங்கிலி 
யால்‌ ஓடும்‌ உந்துகளிலும்‌, உள்மு 
சுப்‌ பல்லிணைகளால்‌ இயங்கும்‌ 
பார உந்துகளிலும்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

06801159 : (வானூ.) நிலையேற்‌ 
றம்‌: ஒரு மிதவையின்‌ அல்லது 
பறக்கும்‌ படகின்‌ உடற்பகுதியின்‌ 
குறுக்குவெட்டுப்‌ பகுதியில்‌ இரும்பு 
அமக்கட்டையின்‌ உயரத்தி 
லிருந்து எந்திரத்தின்‌ உயரம்‌ வேறு 
படுகிற அளவு. 

dead smooth file : ( எந்‌.) உராய்‌ 
வற்ற நிலை அரம்‌ : மிக நேர்த்தி 
யாக வெட்டும்‌ அரம்‌. 


dead spot: செயலறவுக்‌ யிடம்‌: 
சில லை வரிகளில்‌ டம்‌ 
அலைகளைப்‌ பெறுவதைக்‌ தடுக்‌ 
கிற இயற்கை நிகழ்வுகள்‌ உள்ள 
ஏதேனும்‌ இடம்‌. 


dead weight: (பொறி, )பாழும்பளு 
ஓர்‌ ஊர்தி அல்லது பார ஊர்தி 
ஏற்றிச்‌ செல்லும்‌ சுமையிலிருந்து 
வேறுபட்ட அதன்‌ சொந்த எடை. 


0281: தச்சு.) மரப்பலகை : 
பலகை அல்லது பலகை இணைப்பு 
செய்ய பயன்படும்‌ ஒரு மரப்‌ 
பலகை அல்லது பலகைப்‌ பாளம்‌. 
decade resistance box : (மின்‌.; 
பதின்மானத்‌ தடைமாற்றிப்‌ பெட்டி : 
இது .ஒரு எளிமையான தடைப்‌ 
பொறியமைவு. இதில்‌ ஓவ்வொன்‌ 
றும்‌ பத்துக்‌ கம்பிச்‌ சுருள்களைக்‌ 
கொண்ட இரு தொகுதிகள்‌ 
அமைந்திருக்கும்‌. ஒரு தொகுதி 
ஒவ்வொன்றும்‌ ஒரு 'ஓம்‌' தடைத்‌ 
திறனுடையது. மற்றெறொரு 
தொகுதி ஒவ்வொன்றும்‌ *10* ஓம்‌, 
தடைத்‌ திறன்‌ கொண்டது. 
06081896 : சிறகத்‌ தளக்கோணம்‌: 
இரு தளத்தின்‌ அல்லது பன்முகத்‌ 
தளத்தின்‌ சிறக நாண்களுக்கிடை 
யிலான கூர்ங்கோணம்‌. 


decalcomania : ஒளிப்படமாற்று : 
கண்ணாடி, பளிங்கு, மரம்‌, 
போன்ற ஏதேனும்‌ வழவழப்பான 
பரப்புக்கு ஒளிப்படங்களை மாற்‌ 
வதற்கான ஒரு செய்முறை. 
060811 : டிகாலின்‌ : இது ஒரு 
வகை கற்பூரத்‌ தைலப்‌ பொருள்‌. 
கொழுப்புப்‌ பிரின்கள்‌, எண்ணெய்‌ 
கள்‌ ஆகியவற்றைக்‌ கரைப்பதற்‌ 
குப்‌ பயன்படுகிறது. வேதியியலில்‌ 
இது டெக்காஹைடி ரோன்பாப்‌ 
தாலீன்‌ என்று அழைக்கப்படும்‌. 


decalescence point: (உலோ.) 
வெப்பத்‌ தாழ்வுநிலை : எஃகின்‌ 
கட்டமைப்பில்‌ ஒரு மாறுதலை 
உண்டாக்குகின்ற தாழ்ந்த வெப்ப 
நிலை. 

decantation : (வேதி.) வடித்‌ 
திறுத்தல்‌: நீர்மத்தில்‌ மேலுமில்லா 
மல்‌ கீழுமில்லாமல்‌ இடைமிதவ 
லாக உள்ளவற்றை நீக்கி, தெளிய 
வைத்த திரவத்தை ஒரு கலத்தி 
னின்றும்‌ மற்றொரு கலத்தில்வடித்‌ 
திறுத்தல்‌. 

decarburization: கரியமகற்றுதல்‌: 
உலோகங்களுடன்‌ இணைத்துள்ள 
கார்பனை அகற்றுதல்‌. தகடாக்கக்‌ 
கூடிய இரும்பு தயாரிக்கும்‌ செய்‌ 
முறையில்‌ இது பயன்படுத்தப்படு 
கிறது. 

decastyle : ௧.௧.) மூடு முன்றில்‌: 
பத்துத்‌ தூண்களைக்‌ கொண்ட 
ஒரு புகுமுக மூடு முன்றில்‌. 

decay (மர.வே.) பதனழிவு : மரத்‌ 
தைப்‌ பதனழியச்‌ செய்யக்கூடிய 
காளானின்‌ செயலினால்‌ மரத்தின்‌ 
சாரம்‌ சிதைந்து போதல்‌. இதனை 
*மட்குதல்‌ மற்றும்‌ அழுகுதல்‌' என்‌ 
றும்‌ கூறுவர்‌. 

06௦84: (மின்‌.) மின்‌ பதனழிவு : 
மின்னோட்டம்‌, மின்னழுத்தம்‌ 
ஆகியவற்றின்‌ மதிப்பளவுகள்‌ 
படிப்படியாகக்‌ குறைவதைக்‌ குறிக்‌ 
கும்‌ சொல்‌. 


211 


decay time: (மின்‌.) மின்பதனழிவு 
நேரம்‌: ஒரு மின்‌ கோண்மியானது, 
தனது மூல மின்னேற்றத்தில்‌ ஒரு 
குறிப்பிட்ட வீத அளவை வெளி 
யேற்றுவதற்கு எடுத்துக்‌ கொள்‌ 
ளும்‌ நேரம்‌. 

deceleration : (விண்‌.) வேகத்‌ 
தணிப்பு: வேகம்‌ குறைந்து 
கொண்டு வருதல்‌.இது வேக முடுக்‌ 
கத்திற்கு எதிர்மாறானது. 
decelerometer: (தானி. ) வேகத்‌ 
தணிப்பு மானி: ஓடும்‌ காரின்‌ 
வேகத்‌ தணிப்பு வீதத்தைப்‌ பதிவு 
செய்வதற்கும்‌, வேகத்தடைகளின்‌ 
நிறுத்தும்‌ திறனைக்‌ குறித்துக்‌ 
காட்டுவதற்குமான ஒரு சாதனம்‌. 
0௨௦161: ஒலியலகு: (டெசிபெல்‌) 
ஒலியின்‌ முனைப்புத்‌ திறனை 
அளவிடுவதற்கான ஓர்‌ அலகு. 
அலெக்சாண்டர்‌ இரகாம்பெல்‌ 
என்பாரின்‌ நினைவாக இந்தப்‌ 
பெயர்‌ சூட்டப்பட்டது. ஒலி அல்‌ 
லது ஓசை உண்டானதும்‌ அது 
ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. 
அந்த ஆற்றல்‌ “டெசிபெல்‌” அளவு 
களில்‌ அளவிடப்படுகிறது. எடுத்‌ 
துக்காட்டாக, ஒரு விமானத்தின்‌ 
எஞ்சின்‌ உண்டாக்கும்‌ ஒசை 120 
டெசிபல்‌ அளவுடையது. 
deciduous: இலையுதிர்க்கக்‌ 
கூடிய: ஆண்டுதோறும்‌ குறிப்‌ 
பிட்ட பருவத்தில்‌ லைகளை 
உதிர்க்கக்கூடிய மரங்கள்‌ தொடர்‌ 
பானவை. 

decimal: தசம / பதின்மானம்‌: 
பின்னப்பகுதிகளைப்‌ பத்தின்‌ 
பகுதி, நூறின்‌ பகுதி முதலிய பத்‌ 
தடுக்கு வரிசை முறையில்‌ குறிப்‌ 
பிடும்‌ முறை. 

decimal code: (கணி.) தசமக்‌ 
குறியீடு: எண்மான முறையில்‌ 
பதின்கூற்று அடுக்குக்‌ குறியீடு. 
decimal equivalent: தசமச்‌ சம 
மதிப்பு: தசம மதிப்பில்‌ குறிப்‌ 
பிடப்படும்‌ பின்னத்தின்‌ மதிப்பு. 


212 


decimal fraction: (sணி.) வ 
மப்‌ பின்னம்‌: பதின்கூற்றுப்‌ பின்‌ 
னம்‌. 

decimal notation: (sணி.) தசம 
இலக்கம்‌: பதின்மான இலக்கம்‌. 
decima! system: (கணி.) தசம 
முறை: பதின்மான முறை. 


decking: (௧.௧.) அழகொப்பனை: 
ஒரு படகின்‌ தளம்‌, சமதளக்கூரை, 
புகுமுக மண்டபம்‌ போன்ற சம 
தள மேற்பரப்பு எதனையும்‌ தட்ப 
வெப்ப மாறுதல்களிலிருந்து பாது 
காப்பதற்கான பொருள்‌. இந்த 
அழகொப்பனைக்கான பொருள்‌, 
மரம்‌, கித்தான்‌ அல்லது கரைப்‌ 
பொருட்களாக இருக்கலாம்‌. 
050116: திருந்தா ஒரம்‌: கையினால்‌ 
தாள்‌ ரும்‌ தொழிலில்‌ தாளின்‌ 
செப்பமற்ற ஓரம்‌. இது எந்திரத்‌ 
தின்‌ மூலம்‌ தாள்‌ செய்வதில்‌ தா 
ளின்‌ அகலத்தை உறுதி செய்வதற்‌ 
காக உதவும்‌ அமைப்பும்‌ ஆகும்‌. 
060116 edge: திருந்தா தாள்‌ 
விளிம்பு: கையினால்‌ செய்த 
தாளில்‌ வெட்டப்படாத செப்ப 
மற்ற தாள்‌ விளிம்பு. எந்திரத்தில்‌ 
செய்ய சில தாள்களிலும்‌ திருநதா 
விளிம்பு உண்டு. 

declination: (மின்‌.) கீழ்நோக்கிச்‌ 
சரிவு: உண்மையான வடச்குக்கும்‌ 
காந்த வடக்குக்கும்‌ இடையிலான 
கீழ்நோக்கிய பிறழ்ச்ரிக்‌ கோண 
அளவு. 

decomposition: பகுத்துச்‌ சிதைத்‌ 
தல்‌: இயற்கையாக அழுகுதல்‌ மூல 
மாக அல்லது வேதியியல்‌ வினை 
மூலமாக கூட்டுப்பொருட்களை 
ஆக்கக்‌ கூறுகளாகச்‌ சிதைத்தல்‌. 
decompression: அழுத்தத்‌ தளர்வு: 
விமானத்தில்‌ உயரே செல்லும்‌ 
போதும்‌, மிகுந்த ஆழத்திலிருந்து 
மமலை வரும்போதும்‌ உடலின்‌ 
அழுத்தத்தை மெல்ல மெல்லக்‌ 
குறைத்தல. 


decompression sickness : 
(விண்‌.) அழுத்தத்‌ தளர்வு நோய்‌ : 
ஆழடைலில்‌ மூழ்கியவர்களுக்கும்‌, 
மீகாமர்களுக்கும்‌ அழுத்தக்‌ குறை 
வினால்‌ உண்டாகும்‌ ஒருவகை 
நோய்‌. 


decoration : ஒப்பணை செய்தல்‌ : 
சித்திரம்‌ செதுக்குதல்‌ ஒவியந்‌ 
தட்டுதல்‌, உள்ளிழைத்தல்‌ போன்ற 
வேலைப்பாடுகளைச்‌ செசய்து 
அறைகலன்களில்‌ அலங்கார அணி 
வேலைப்பாடுகளைச்‌ செய்தல்‌. 


decouple: (மின்‌) பிணைய 
விழ்ப்பு : ஒரு மின்சுற்றுவழி இன்‌ 
னொரு மின்சு ற்றுவழியைப்‌ பாதிப்‌ 
பதைத்‌ தடுப்பதற்காக இரு மின்‌ 
னோட்டங்களை இடைத்‌ தடுத்‌ 
திணைப்பதன்‌ மூலம்‌ திளைவழி 


யில்‌ திருப்பி விடுதல்‌. 
decrement: (மின்‌.) குறை 
மானம்‌ : குறைவதன்‌ மூலம்‌ ஏற்‌ 


படும்‌ இழப்பு. 

dedendum : அகம்‌ (பல்லிணை) : 
சக்கரப்‌ பற்களின்‌ இடைத்தொலை 
வுக்கும்‌ ஆதாரக்‌ கோடுகளுக்கு 
மிடையிலுள்ள ஒரு பல்லிணைப்‌ 
பல்லின்‌ பகுதி. 
de-energize:(மின்‌. )மின்னிறக்கம்‌: 
ஒரு மின்சுற்று வழியிலிருந்து மின்‌ 
விசையை அகற்றிவிடுதல்‌. 


9801௩0 : குறைபாடு: உருக்குறை 
வாகவுள்ளது அல்லது முழுமை 
நிலை குன்றியதாகவுள்ளது. 
defacement: (மர.வே.) உரு 
வழித்தல்‌ : ஒரு மேற்பரப்பினை 
அல்லது ஒரு தோரணியின்‌ 
பகுதியை துடைத்தழித்தல்‌ அல்‌ 
லது தோற்றங்‌ கொடுத்தல்‌. 
094௪01 : ஆழத்திலிடுதல்‌ : சுற்றுப்‌ 
பரப்பிலிருந்து மிகுந்த ஆழத்தில்‌ 
இடுதல்‌. 

deficiency disease: (நோயி.) 
பற்றாக்குறை நோய்‌ : தேவையான 


சத்துப்‌ பொருட்கள்‌ உணவில்‌ 
இல்லாமையால்‌ உண்டாகும்‌ 
நோய்‌. மாலுமிகளுக்கு ஏற்படும்‌ 
எகிர்வீக்க நோய்‌ (ஸ்கர்வி), குழந்‌ 
தைக்‌ கணை ரிக்கெட்ஸ்‌), 
தவிட்டான்‌ (பெரி பெரி) போன்‌ 
றவை இவ்வகை நோய்கள்‌. 


definition: தெளிவுத்‌ திறன்‌: 
தொலைக்காட்சிப்‌ படம்‌ தெ 
வாகத்‌ தெரியும்‌ அளவு. 


deflection: கோட்டம்‌: (1) அழுத்‌ 
தும்‌ பாரம்‌ காரணமாக ஒரு 
தாலம்‌ அல்லது கட்டமைப்பு 
கோட்டமடைதல்‌. 

(2) தொலைக்காட்சியில்‌ நிலை 
மின்னியல்‌ அல்லது காந்தப்‌ புலன்‌ 
களின்‌ வாயிலாகப்‌ பட அல்லது 
ஒளிப்படக்‌ குழாயின்‌ எலெச்ட்‌ 
ரான்‌ கற்றை கோட்டமுறுதல்‌. 


deflection : (மின்‌.) கோட்டம்‌ : 
ஒரு மானியில்‌ முள்‌ நேர்வழியி 
லிருந்து விலகிச்‌ செல்லுதல்‌. ஓர்‌ 
எலெக்ட்ரான்‌ கற்றை நகர்ந்து 
அல்லது வளைந்து செல்லுதல்‌. 

deflection factor: (மின்‌.) 
கோட்டக்காரணி: ஓர்‌ எதிர்‌ 
முனைக்‌ கதிர்க்‌ குழலிலுள்ள 
கோட்டத்‌ தகடுகள்‌, ஒரு குறிப்‌ 
பிட்ட முடுக்க மின்னழுத்தத்தில்‌ 
திரையில்‌ ஓர்‌ அங்குலம்‌ மின்கதிர்க்‌ 
கோட்டத்தை உண்டாக்குகிற 
நேர்‌ மின்னோட்ட மின்னழுத்தம்‌. 


deflection sensitivity : (மின்‌.) 
கோட்டமின்‌ தூண்டு திறன்‌ ; ஓர்‌ 
எதிர்‌ முனைக்‌ கதிர்க்‌ குழலில்‌, 
கோட்டத்தகடுகளில்‌ செலுத்தப்‌ 
படும்‌ ஒரு வால்ட்‌ மின்னழுத்தத்‌ 
திற்கு எலெக்ட்ரான்‌ கதிர்க்கற்றை 
யில்‌ ஏற்படும்‌ கோட்டத்தின்‌ 
அளவு. 


deformation : உருத்திரிபு : ஒரு 


பாரம்‌ அழுத்தும்போது ஒரு கட்‌ 


டமைப்பின்‌ வடிவத்தில்‌ ஏற்படும்‌ 


மாற்றம்‌. 


213 


deformed bars : (பொறி. ) உருத்‌ 
திரிபுச்‌ சலாகை : சலாகைகளுக்கும்‌ 
கான்கிரீட்டுக்குமிடையில்‌ மேலும்‌ 
வலுவான பிணைப்பு உண்டாக்கு 
வதற்காக ஒழுங்கற்ற வடிவுகளில்‌ 
செய்யப்படும்‌ வலுவூட்டும்‌ சலா 
கைகள்‌. 


defrosting cycle: (குளி.பத.) 
உறைவுத்‌ தடுப்புச்‌ சுழற்சி : குளிர்ப 
தனச்‌ சாதனத்தில்‌, அது வேலை 
செய்யாதிருக்கும்போது உறையா 
மலிருப்பதற்கான செயல்‌ முறை. 


degeneration : (உயி.) இனச்‌ 
சிதைவு : உயிர்கள்‌ இனப்பண்பு 
அழிந்து கீழ்நோக்கி மடங்கிச்‌ 
செல்லுதல்‌. இது மேல்‌ நோக்கிய 
உருமலர்ச்சிக்கு எதிர்‌ மாறானது, 


degradation: (குழை.) தரங்‌ 


குறைத்தல்‌ : சிக்கலான பொரு 
ளைச்‌ சிதைத்து எளிய பொருளாக 
மாற்றுதல்‌. எடுத்துக்காட்டாக, 
பிளாஸ்டிக்‌ கொதி நிலையை 


அடையும்போது அதன்‌ நீண்ட 
மூலக்‌ கூற்றுச்‌ சங்கிலிகள்‌ சிதை 
வுற்று சங்கிலித்‌ தொடராக இல்‌ 
லாத பல எளிய மூலக்கூறுகளாக 
மாறுகிறது. 

085 : கம்பளப்பசை : கம்பளத்‌ 
தைத்‌ தேய்ப்பதால்‌ கிடைக்கும்‌ 
பசையுள்ள எண்ணெய்ப்‌ பொருள்‌. 
இது உராய்‌ பொருள்களின்‌ குழை 
மத்‌ திட்ப ஆற்றலை அதிகரிப்பதற்‌ 
காகப்‌ பயல்‌ படுத்தப்படுகிறது. 
06008௨: பாகை: ஒருவட்டச்‌ 
சுற்றில்‌ 360இல்‌ ஒரு பங்கு. 
dehumidifying : ஈரரப்பு நீக்குதல்‌: 
காற்றிலுள்ள ஈரப்பதனளவைக்‌ 
குறைத்தல்‌. சில தொழிற்சாலை 
களில்‌ சில உற்பத்திச்‌ செய்முறை 
களில்‌ ஈரப்பதனற்ற காற்று 
தேவைப்படும்‌. 

dehydrator : (தானி.) ஈரமகற்று 
சாதனம்‌ : காற்றிலிருந்து ஈரத்தை 
அகற்றும்‌ ஒரு சாதனம்‌ அல்லது 
உறை குளிரூட்டி. 


214 


06106 : (வானூ.) பனித்தடுப்புச்‌ 
சாதனம்‌ : பனிக்கட்டிகள்‌ விமானச்‌ 
சிறகுகளில்‌ உருவாகாமல்‌ தடுக்கப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ சாதனம. 


0610128110 potential : (மின்‌.) 
அயனி நீக்கத்‌ திறன்‌ : ஒரு வாயு 
நிரப்பிய குழலில்‌ அயனி நீக்கம்‌ 
நிகழ்ந்து, மின்கடத்தல்‌ நின்று 
போகிற மின்னழுத்த நிலை. 
delaminate : (குழை.) அடுக்குப்‌ 
பகுப்பு: மென்‌ தகநிகளாக்கிய 
பிளாஸ்டிக்‌ பொருளை அதன்‌ 
அடுக்குகளிலிருந்து பிரித்தெடுத்தல்‌. 
081616 : நீக்கல்‌/நீக்கல்‌ குறி: அச்‌ 
எப்‌ பார்வைப்‌ படியில்‌ எழுத்தை 
அல்லது எழுத்துக்களை நீக்கி 
விடும்படி பிழைதிருத்துபவர்‌ 
இடும்‌ குறி. 

delineate: வரைவு: உருவப்‌ 
படம்‌ எழுதுதல்‌ அல்லது சித்திரம்‌ 
வரைதல்‌. 

deliquescence : ஈரக்‌ கசிவு : 
காற்று வெளியில்‌ ஈரம்‌ உறிஞ்சி 
உப்புப்‌ போலக்‌ கரிவுறுதல்‌. எடுத்‌ 
துக்காட்டு:கால்சியம்‌ குளோரைடு. 


015: டெல்ட்டா: இரக்க 
நெடுங்கணக்கில்‌ முக்கோண வடி 
வுடைய (1) நான்காவது எழுத்து. 
delta connection: (மின்‌.) முக்‌ 
கோண இணைப்பு :கிரேக்கஎ முத்து 
டெல்ட்டா போன்று முக்கோண 
வடிவிலுள்ள சேர்முனைகளை 
இணைத்து அமைத்த மின்‌ சுற்று 
வழிகள்‌. 

delta metal : (உலோ.) டெல்ட்‌ 
டா உலோகம்‌ : இது ஓர்‌ உலோகக்‌ 
கலவை. இதில்‌ செம்பும்‌, துத்தநாக 
மும்‌, சிறிதளவு இரும்பும்‌ கலந்தி 
ருக்கும்‌. 

021 : நேர்த்திப்‌ பதிப்பு: ஒரு 
நூலின்‌ நேர்த்தியான அல்லது 
அலங்கார வேலைப்பாடுடைய 
பதிப்பு. 


demagnetization : (மின்‌.) காந்‌ 
தம்‌ நீக்குதல்‌ : காந்தமாக்கப்பட்ட. 
பொருளிலிருந்து காந்தத்‌ தன்‌ 
மையை நீக்கும்‌ முறை. 

demand factor : (மின்‌. ) கோரிக்‌ 
கைக்‌ காரணி: ஒரு மின்‌ வழங்‌ 
கட்டு முறையில்‌ பெரும்‌ அளவுக்‌ 
கோரிக்கைக்கும்‌, அந்த முறையின்‌ 
மொத்த இணைப்புப்‌ பளுத்‌ திற 
னுக்கு மிடையிலான விகிதம்‌. 
demarcation line: எல்லைக்‌ 
கோடு : எல்லைப்‌ பிரிவினையாகக்‌ 
குறிக்கப்பட்ட வரம்பு அல்லது 
கோடு. 

demodulation : (மின்‌.) அலைய 
திர்வு மாற்ற நீக்கம்‌; வானொலிப்‌ 
யில்‌ ஊர்தி அலையிலிருந்து அலை 
யகல அதிர்வு மாற்றச்‌ சைகைத்‌ 
திறனை அகற்றிவிடும்‌ முறை. 
demodulator : (மின்‌.) மின்னலை 
உணர்‌ கருவி : வானொலியில்‌ மின்‌ 
னலைகளைத்‌ தடங்கண்டு காட்‌ 


டும்‌ கருவி. 


demountable rim : (தானி) 
இறக்கிடும்‌ சக்கர வளையம்‌ : டயரி 
லிருந்து காற்றை வெளீயேற்றா 
மல்‌ அப்புறப்படுத்தத்தக்க சக்கர 
வளையம்‌. 

demurrage: சுணக்கக்‌ கட்டணம்‌: 
கப்பலிலோ புகை வண்டியிலோ 
லாரியிலோ சரக்கேற்றத்தில்‌ அல்‌ 
லது இறக்கத்தில்‌ ஏற்படும்‌ காலத்‌ 
தாழ்வுக்குரிய கட்டண விகிதம்‌. 
ர: அச்சுத்தாள்‌ : (1)38செ.மீ. 
-க்கு 51செ.மீ.அளவுடைய :படம்‌ 
வரையும்‌ தாள்‌. 
(2)41செ.மீக்கு53செமீதுளவுடைய 
அச்சுத்தாள்‌. இவ்வகைத்தாள்‌ இப்‌ 
போது இந்தியாவில்‌ பயன்‌ படுத்‌ 
தப்படவில்லை. 

denaturants : (வேதி.) இயல்பு 
மாற்றுப்‌ பொருள்‌: பொருளின்‌ 
இயல்பை மாற்றி விளைவற்றதாக்‌ 


கப்‌ பயன்படுத்தப்படும்‌ பிறிதொரு 
பொருள்‌. மதுபானங்களில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஆல்சுகாலின்‌ இயல்‌ 
பை மாற்றுவதற்காகப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ பைரிடின்‌, பென்‌ 
சீன்‌, மண்ணெண்ணேய்‌ போன்ற 
வை இதற்கு எடுத்துக்காட்டுகளா 
கும்‌. 


denatured alcohol: இயல்பு 
திரிந்த ஆல்ககால்‌ : தொழில்களில்‌ 
பயன்படுத்த வதற்காக பைரிடின்‌, 
மெத்தைல்‌ ஆல்ககால்‌ போன்ற 
இயல்பு மாற்றுப்‌ பொருட்களைப்‌ 
பயன்படுத்தி இயல்பு மாற்றப்‌ 
பட்ட அல்ககால்‌, உறையாத கரை 
சல்கள்‌ தயாரிக்க இது பயன்படு 
கிறது. 

ரர: வண்ணச்‌ சாய்வரித்‌ துணி: 
முழு மேலங்கி தைக்கப்‌ பயன்படும்‌ 
சாய்வரி வண்ணப்‌ பருத்தித்‌ துணி 
வகை. இது திரைகளுக்கும்‌ அறை 
கலன்‌ அலங்காரத்‌ துணியாகவும்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 
dஊgபe : (நோயி.) டெங்கு” 
காய்ச்சல்‌: தலை 
வலியும்‌, கண்‌ 
சிவப்பாதலும்‌, 
முதுகிலும்‌ மூட்டு 
களிலும்‌ கடுமை 
யான வலியும்‌ உண்‌ 
டாக்கும்‌ கொள்‌ 
ளைக்‌ காய்ச்சல்‌ 


“டெங்கு? வகை. இந்நோய்‌ 
கா ய்ச்ல்‌ ஓவ்வொரு முறை 
காசு 


தாக்கும்போது3-6 
நாட்கள்‌ நீடிக்கிறது. ஒருவகைக்‌ 
கொசுவினால்‌ இது பரவுகிறது. 
இதே கொசு மஞ்சள்‌ காய்ச்சலை 
யும்‌ உண்டாக்குகிறது. 

density: அடர்த்தி: நெருக்கம்‌: 
செறிமானம்‌. பரும அளவுடன்‌ 
எடைமானத்திற்குள்ள விகிதம்‌. 
density altitude: (வானூ.) 
அடர்த்தி உயரம்‌: ஒரு தர அளவு 
வாயு அழுத்தத்தில்‌ குறிப்பிட்ட 


215 


அடர்த்திக்கு நேரிணையான குத்‌ 
துயரம்‌. 

density, gasoline: (தானி.) கே 
சோலின்‌ அடர்த்தி : 60°(F) ஃபா. 
வெப்ப நிலையில்‌ கன அளவு 
கேசோலின்‌ எடைக்கும்‌ 39 (8) 
பா. வெப்பநிலையில்‌ அதே கன 
அளவு கேரோலின்‌ எடைக்கு 
மிடையிலான விகிதம்‌ அல்லது வீத 
எடைமானம்‌. 


814! : (க.௧,) செவ்வகப்‌ பாளம்‌; 


rr வைய யய வை வகை அவையவை. 


பட்டப்‌ 


செவ்வகப்‌ பாளம்‌ 
தூண்‌ முகட்டு மேல்தட்டின்‌ சூழ்‌ 
வரையில்‌ வரிசைப்படுத்தப்பட்‌ 
டுள்ள செவ்வகப்‌ பாளம்‌. 


dentine: (௬௭.) பல்‌ திசு: பற்‌ 
களில்‌ உண்டாக்கப்பட்டிருக்கும்‌ 
எலும்பு போன்றபல்‌ தச. 


depolarization : (மின்‌.) முனைப்‌ 
பாடு அகற்றுதல்‌: ஒரு மின்னழுத்த 
மின்‌ கலத்தின்‌ மின்‌ காந்த முனைப்‌ 
பியக்கம்‌ அகல்வதைத்‌ தடுத்து 
அதன்‌ வினைத்‌ திறனைப்‌ பாது 
காக்கும்‌ செய்முறை. 


06001௧4112: (மின்‌.) முனைப்‌ 
பாடு அகற்றி : அடிப்படை மின்‌ 
கலத்தில்‌ துத்தநாகத்தினால்‌ அமி 
லம்‌ பகுத்துச்‌ சிதைவதால்‌ உண்‌ 
டாகும்‌ ஹைட்ரஜனை நிலைப்‌ 
படுத்துவதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஆக்சிகரணப்‌ பொருள்‌. 


88௦511 : (தானி.) படிவுப்பொ 
ருள்‌: (1) பணி முடித்த மேற்பரப்பு 
களில்‌ படியும்‌ உள்ளெரிபொருள்‌. 
(2) பல்வேறு தகடாக்கும்‌ செய்‌- 
முறைகளின்போது ஓர்‌ உலோகத்‌ 
தன்‌ முகப்பில்‌ திரளும்‌ திடப்‌ 
பொருள்‌. கொதிகலன்‌ முதலியவற்‌ 


216 


றில்‌ திரளும்‌ கருகிய பொருளை 
யும்‌ குறிக்கும்‌. 

depression : (இயற்‌.) காற்றழுத்‌ 
தத்‌ தாழ்வு : வாயு மண்டலத்தில்‌ 
காற்றழுத்தம்‌ தாழ்வாக இருக்கும்‌ 
பகுதி, பூமியின்‌ வடபகுதி காறற 
முத்தத்‌ தாழ்வு ஏற்படும்போது, 
காற்று ஒரு வட்டத்தில்‌ சுழல்‌ 
கிறது. காற்றழுத்தத்‌ தாழ்வு கார 
ணமாக மோசமான பருவ நிலை 
உண்டாகும்‌. 


depression: (உள.) மனச்சோர்வு: 
நம்பிக்கையிழந்து, சோகம்‌ குடி 
கொண்டு சோர்வு உண்டாகும்‌. 
உணர்வு மிகுந்த மனக்கிளர்ச்சிக்‌ 
கும்‌ ஓர்‌ முழு விரக்திக்குமிடையி 
லான பல்வேறு மனமாறுதல்களை 
உண்டாக்கும்‌ மனக்கோளாறு. 


deposit: (தானி.) படிவு: (1) 
சுண்ணக்‌ கரியகை படிந்த மேற்‌ 
பரப்புகளில்‌ படியும்‌ உள்ளெரி 
பொருள்‌. (2) முலாமிடும்‌ செய்‌ 
முறையில்‌ உலோக மேற்பரப்பில்‌ 
படியும்‌ திடப்பொருள்‌. 


deposition : படியவிடல்‌; படிய 
விடுதல்‌ அல்லது ஒரு பரப்பின்‌ 
மீதும்‌ ஒரு படலம்‌ படியச்செய்தல்‌. 


depreciation : தேய்மானம்‌ : 
காலக்‌ கழிலினாலும்‌, தேய்மானத்‌ 
தினாலும்‌ எந்திரங்களின்மதிப்பில்‌ 
ஏற்படும்‌ குறைவு. 

depth gauge : (எந்‌.) ஆழ அளவி: 
துவாரங்களின்‌ ஆழத்தையும்‌ உள்‌ 


ஆழ அளவி 


ளிடப்‌ பகுதிகளின்‌ ஆழத்தையும்‌ 
உலோக மற்றும்‌ மரவேலை நிபு 
ணர்கள்‌ பயன்படுத்தும்‌ அளவி. 


depth micrometer : (எந்‌.) ஆழ 
நுண்ணளவை மானி: நுண்பொருள்‌ 
கள்‌, தொலைவுகள்‌, கோணங்கள்‌ 
ஆகியவற்றை அளந்து காட்டும்‌ 
கருவி. 

derrick : (பட்‌. வே. ) பாரந்தூக்கும்‌ 
பொறி: பளு நகர்த்துவதற்கும்‌, 
ஏற்றி, இறக்குவதற்கும்‌ உரிய 
வாய்ப்பு வன்மைகளைக்‌ கொண்ட 
அமைவு. 


descaling : (உலேோ.) செதிள்‌ நீக்‌ 
கம்‌ : உலோகங்கள்‌ மிக உயர்ந்த 
வெப்ப நிலைகளில்‌ ஆக்சிகரண 
மாகும்‌ சூழல்களுக்கு உள்ளாகும்‌ 
போது உலோகங்களில்‌ படியும்‌ 
செதில்களை நீக்குதல்‌. 


descender: (அச்சு.) கீழ்நோக்கிய 
எழுத்து : அச்சுத்‌ துறையில்‌ நெடுங்‌ 
கணக்கின்‌ சிற்றெழுத்து வடிவு 
களில்‌, எழுத்தின்‌ உடலிலிருந்து 
கீழ்நோக்கி செல்கின்ற று) 
போன்ற எழுத்துக்கள்‌. 


describe : வரை : வரைந்து காட்‌ 
டு ; வரை வடிவம்‌ கொடு; விரித்‌ 
துரை; குறித்துரை. 

description வருணனை: பொருள்‌ 
எதனையும்‌ சொல்லால்‌ அல்லது 
எழுத்தால்‌ விரித்துரைத்தல்‌. 


desiccate : உலர்த்து : ஈரம்‌ நீங்க 
உலர்த்துதல்‌; உலர்பதனஞ்‌ செய்‌ 
தல்‌; காய்ந்து போகச்‌ செய்தல்‌. 


desiccant : (குளிர்‌.பத.) உலர்த்து 
பொருள்‌ : ஈரப்பதனை அகற்றி 
உலர்த்துவதற்குப்‌ பயன்படும்‌ 
துணைப்‌ பொருள்‌. 
085191 : வடிவமைப்பு : கட்டிடம்‌ 
கட்டுவதற்கு அல்லது எந்திரம்‌ 
தயாரிப்பதற்கு முன்மாதிரியாக 
வகுக்கப்படும்‌ உருவரைப்படம்‌. 
எந்திரவியலில்‌ எந்திர இயக்க 
முறைகளை உருவரைப்படமாகத்‌ 


தீட்டுதல்‌. 


designer or layout man : வடி 
வமைப்பாளர்‌ : தமது நிறுவனம்‌ 
தயாரிக்கும்‌ பொருட்களின்‌ வகை 
பற்றிய வடிவமைப்புகளைத்‌ தயா 
ரிக்கத்‌ தகுதி வாய்ந்த வடிவமைப்‌ 
பாளர்‌. 


designing engineer : வடிவமைப்‌ 
புப்‌ பொறியாளர்‌ : ஒரு குறிப்பிட்ட 
பணிக்குரிய பொறியியல்‌ மற்றும்‌ 
உருவமைப்பு நுட்பங்களைக்‌ கவ 
னிக்கும்‌ வல்லுநர்‌. தம்மிடம்‌ 
அளிக்கப்படும்வடிவமைப்புகளைச்‌ 
சிக்கனமாகவும்‌, திறம்படவும்‌ 
தயாரிக்க வழிவகுத்துக்‌ கொடுக்‌ 
கும்‌ பொறுப்பும்‌ இவருடையது. 


destructive distillation: (வேதி.) 
சிதைத்து வாலைவடித்தல்‌ : ஒரு 
பொருளைக்‌ காற்றுடன்‌ கலக்‌ 
காமல்‌ சூடாக்கிச்‌ சிதையுமாறு 
செய்து, புதிய பயனுள்ள பொருள்‌ 
களை ஆக்குதல்‌. இது சாதாரண 
வாலை வடித்தலிலிருந்து வேறு 
பட்டது. இதில்‌ வேதியியல்‌ மாற்‌ 
றங்கள்‌ ஏற்படுகின்‌ றன. ஆனால்‌. 
சாதாரண வாலை வடித்தலில்‌ 
இயற்பியல்‌ மாற்றங்கள்‌ மட்டுமே 
நிகழும்‌. 

detach : தொடர்பறு : பட்டறை 
நடவடிக்கைகளில்‌ மற்ற செயற்‌ 
பாடுகளுக்கு மாற்றுவதற்காகத்‌ 
தொடர்பறுத்தல்‌ அல்லது இணைப்‌ 
பகற்றுதல்‌. 

detail : தனிக்கூறு : அமைப்பான்‌ 


பகுதிகளின்‌ ஒரு தனிக்கூறு. 
ஏதொன்றிலும்‌ அமைந்துள்ள 
சிறிய ஆனால்‌ இன்றியமையாத 


ஓர்‌ அமைப்புக்கூறு. 
detail drawing : வகை நுணுக்க 
வரைபடம்‌ : ஓர்‌ எந்திரத்தின்‌ அல்‌ 
லது வேறு பொருட்களின்‌ வகை 
ட்பங்கள்‌, பரிமாணங்கள்‌, பயன்‌ 
படும்‌ பொருட்கள்‌, உறுப்புகளின்‌ 
எண்ணிக்கை, செயற்பாடுகள்‌ 
ஆகிய லிவரங்கள்‌ அடங்கிய வரை 
படம்‌. 


217 


detailer : வரைவாளர்‌ : வகை 
நுட்ப வரைபடம்‌ வரைபவர்‌. 
detector: (மின்‌.) ஒலியலை 


மாற்றி : கேட்க முடியாத ஓலியலை 
அதிர்வுச்‌ சைகைகளைக்‌ கேட்கக்‌ 
கூடிய ஒலியலை அதிர்வுச்‌ சைகை 
களாக. மாற்றுவதற்கான ஒரு 
சாதனம்‌. 


detergent : சலவைப்‌ பொருள்‌ : 
அழுக்கு, எண்ணெய்ப்‌ பசை முதலி 
யவற்றைக்‌ கரைத்துத துப்புரவு 
செய்யும்‌ திறமுடைய பொருள்‌. 


detergent ௦0115: (தானி.) சலவை 
எண்ணெய்கள்‌ : துப்புரவுத்‌ திறனை 
அதிகரிக்கும்‌ நோக்குடன்‌ சலவைப்‌ 
பொருள்களுடன்‌ சேர்க்கப்படும்‌ 
எண்ணெய்கள்‌. 

deterioration : அழிகேடு : அழி 
கேடாக்குகிற அல்லது படிப்படி 
யாக தரக்குறைவு உண்டாக்குகிற 
நிலை. 


determine: அறுதியிடல்‌ துல்லிய 
மான அளவீடுகள்‌ மூலம்‌ கணித 
றையில்‌ மதிப்புக்களைக்‌ கணக்‌ 
டுதல்‌. 
detonate : (தானி.) வெடிக்கச்‌ 
செய்‌: வெப்ப மூட்டி அல்லது தீ 
மூட்டி அழுத்தத்திலுள்ள வாயுக்‌ 
களை விரைவாக விரிவடையச்‌ 
செய்தல்‌: 
detonation : (தானி.) வெடிப்பு : 
உள்‌ வெப்பாலை எந்திரங்களில்‌ 
சுத்தி ஓசை போன்ற அதிர்வுடன்‌ 
வெடிப்பு உண்டாதல்‌. 
detonator : வெடிப்புப்‌ பொருள்‌ 
வெடிகுண்டுகளில்‌ பெருத்த விசை 
யுடன்‌ வெடிப்பைத்‌ தூண்டிவிடும்‌ 
வெடிப்புப்‌ பொருள்‌. 
deuterium : (வேதி.) டியூட்டெரி 
யம்‌: இரண்டு புரோட்டான்களும்‌, 
எலெக்ட்ரான்களும்‌ அடங்கியுள்ள 


கனமான ஹைட்ரஜன்‌ அணுக்கள்‌. 


218 


சாதாரண ஹைட்ரஜன்‌ அணுக்‌ 
களில்‌ ஒருபுேரரரட்டானும்‌, 
எலெக்ட்ரானும்‌ மட்டுமே இருக்‌ 
கும்‌. 

deuterium : (மின்‌.) டியூட்டெரி 
யம்‌ : ஹைட்‌ ரஜனின்‌ இருமடித்திரி 
பெடைப்‌ பொருள்‌; கன ஹைட்‌ 
ரஜன்‌. இரு புரோட்டான்களும்‌ 
எலெக்ட்ரான்களும்‌ இந்த ஹைட்‌ 
ரஜன்‌ அணுக்களில்‌ அடங்கியிருக்‌ 
கும்‌. 

deuteron: (மின்‌.) டியூட்டெரான்‌: 
ஒரு புரோட்டானும்‌, ஒரு நியூட்‌ 
ரானும்‌ அடங்கிய வெளிப்படு 
துகள்‌. 


develop : மேம்படுத்து : படிப்படி 
யாக உயர்நிலையடைவித்தல்‌. 


வெளிக்கொணர்‌: உள்ளார்ந்த 
பண்புகளை வெளிக்கொணர்‌. 
உரு விளக்கம்‌ செய்‌ : ஒளிப்படக்‌ 


கலையில்‌ உருவிளக்கம்‌ செய்தல்‌. 


development : உருவிளக்கப்‌ 
படம்‌ : ஒரு தோரணியை அல்லது 
அமைப்பு முறையை விளக்கிக்‌ 
காட்டும்‌ உருவிளக்கப்படம்‌. 


development engineer: விரி 
வாக்கப்‌ பொறியாளர்‌ : இவர்‌ பரி 
சோதனைகள்‌ செய்யும்‌ ஒரு பொறி 
யாளர்‌. இவர்‌ தமது துறையில்‌ 
எல்லா நுட்பங்களையும்‌ நன்கறித்‌ 
தவராக இருப்பார்‌. இவர்‌ தமது 
நிறுவனததின்‌ உற்பத்திப்‌ பொரு 
ளில்‌ செய்ய வேண்டிய மாற்றங்‌ 
கள்‌ குறித்து ஆலோசனைகள்‌ கூறு 
வார்‌. 


deviation : திசை திரும்புதல்‌ : 
திசையறி கருவியின்‌ ஊசி ஒரு புற 
மாகத்‌ திரும்புதல்‌, பிழைபாடு; 
மாறுபாடு. 

deviation ratio: (மின்‌.) கோட்ட 
விகிதம்‌ : அலை சேர்த்தியில்‌ மிக 
உயர்ந்த அளவு அலைவெண்‌ 
கோட்டத்திற்கும்‌ மிக உயர்ந்த 


அளவு அலைமாற்ற அலைவெண்‌ 
ணுக்குமிடையிலான விகிதம்‌. 


deviation sensitivity : (மின்‌. 
கோட்டப்‌ பதிவுத்திறன்‌: பண்பலை 
வானொலியில்‌ மிகக்‌ குறைந்த 
அளவு அலைவெண்‌ கோட்டத்‌ 
தினால்‌, ஒரு குறிப்பிட்ட வெளிப்‌ 
பாட்டு விசை உண்டாதல்‌. 


device : சாதனம்‌ : ஒரு பணியை 
மேலும்‌ சிறந்த முறையில்‌ செய்‌ 
வதற்கு உதவக்கூடிய ஒர்‌ எந்திர 
சாதனம்‌ அல்லது கருவி. 

dextrin : (மர வே.) டெக்ஸ்டிரின்‌: 
இது ஒரு செயற்கைப்‌ பசை வகை. 
இது தாவரங்களிலிருந்து இயற்‌ 
கையாகக்‌ கிடைக்கும்‌ நிறமற்ற 
கூட்டுப்‌ பொருள்‌; நீரில்‌ கரையக்‌ 
கூடியது. இது கோந்துக்குப்‌ பதி 
லாகப்‌ பயன்படுக்கப்படுகிறது. 


018000௦515: (நோயி,) நோய்‌ 
நாடல்‌ : நோயாளியின்‌ புறக்‌ குறி 
களின்‌ உதவியால்‌ அவர்‌ எந்த 
நோயினால்‌ அவதியுறுகிறார்‌ என்‌ 
பதை அறுதியிடுதல்‌. 


diagonal : (கணி.) மூலை விட்‌ 
டம்‌ : ஒரு செவ்வகத்தில்‌ எதிரெ 
திர்‌ மூலைகளை இணைக்கும்‌ நேர்‌ 
கோடு. 

diagonal bond: (க.க) மூலை 
விட்டக்‌ கட்டுமானம்‌ : ஒரு சுவரில்‌ 
மூலைச்‌ சாய்வாகச்‌ செங்கற்களை 
அடுக்கிக்‌ கட்டுதல்‌. 


diagonal parting: (மர.வே.) 
மூலைவிட்டப்‌ பிரிவினை : ஒரு 
செவ்வகக்‌ குறுக்கு வெட்டுத்‌ 
தோரணியை அதன்‌ மூலை விட்ட 
வாக்கில்‌ பிரிவினை செய்தல்‌. 

diagram : விளக்க வரைபடம்‌ : 


ஒரு புனையா ஓவியம்‌ அல்லது சித்‌ 
திர வரையுரு. 

01௮1: வட்ட முகப்பு: அளவை 
மதிப்புகள்‌ குறிக்கப்பட்டுள்ள 


வட்ட வடிவமான அல்லது நீள்‌ 
வட்ட வடிவமுடைய ஒரு முனைப்‌ 
புத்‌ தகடு. 


dial bridge : (மின்‌.) முகப்புடை 
ணைப்பு: சுருள்‌ கம்பிகள்‌ முகப்பு 
வடிவில்‌ அமைக்கப்பட்டுள்ள ஒரு 
தடை இணைப்பு. இதில்‌ செருகி 
களை நுழைப்பதற்குப்‌ பதிலாக 
ஒரு நகரும்‌ புயத்தின்‌ மூலமாகத்‌ 
தொடர்புகள்‌ ஏற்படுத்தப்படுகின்‌ 
றன. 
0181 98006 : முகப்புடை அளவி: 
இது ஒரு வளைந்த விற்‌ சுருளி 
னால்‌ இயக்கப்படும்‌ குறியீட்டு 
முள்‌ கொண்ட ஒரு வட்டமுகப்பு 
ஆகும்‌. இது அழுத்தத்தின்‌ 
அளவை அல்லது வெற்றிடத்தின்‌ 
அளவைக்‌ குறித்துக்‌ காட்டுகிறது. 
இந்த அளவிகள்‌ அனைத்தும்‌ 
போர்டான்‌ விற்சுருள்‌ தத்துவத்‌ 
தின்‌ அடிப்படையில்‌ அமைக்கப்‌ 


படுகின்றன. 


dialysis : கலவைப்‌ பிரிப்பு : 
கரைந்த பொருளிலிருந்து இடைச்‌ 
சவ்வூடாகப்‌ பரவச்‌ செய்து கூழ்ப்‌ 
பொருள்களைப்‌ பிரித்தல்‌. 


diamagnetic : (மின்‌.) குறுக்குக்‌ 
காந்த விசை : காந்த அச்சுக்குக்‌ 
குறுக்காகக்‌ கிழக்கு மேற்குத்‌ திசை 
யில்‌ இயங்கும்‌ இயல்புடைய காந்த 
ஆற்றல்‌. 
பர்கா : விட்டம்‌ ; வட்டத்தின்‌ 
குறுக்களவு. ஒரு வட்டத்தின்‌ 
மையப்‌ புள்ளி வழியாகச்‌ சென்று 
வட்டத்தின்‌ பரிதியில்‌ முனைகள்‌ 
முடியும்‌ ஒரு நேர்கோடு விட்டம்‌ 
கும்‌. கணிதத்தில்‌, விட்டம்‌= 
பரிதி 0.3183. 


diametral pitch உ (பல்லி,) விட்ட 
இடைத்‌ தொலையளவு : ஒரு பல்‌ 
லிணையில்‌ பற்களின்‌ எண்ணிக்‌ 
கைக்கும்‌, அதன்‌ இடைத்தொலை 
யளவு விட்டத்திற்குமிடையிலான 
தொடர்பளவு அல்லது விகிதம்‌. 40 


219 


பற்களைக்‌ கொண்ட ஒரு பல்‌ 
லிணையீல்‌ இடைத்தொலையளவு 
விட்டம்‌ 10 என்றால்‌, லிட்ட 
இடைத்‌ தொலையளவு 4 ஆகும்‌. 


diamond: (வேதி.) வைரம்‌: 
கார்பனின்‌ படிக வடிவம்‌. கனிப்‌ 
பொருள்களிலேயே மிகவும்‌ உறுதி 
வாய்ந்தது. 

ஆங்கில அச்செழுத்தில்‌ 4] 
புள்ளிக்‌ குறிப்‌ பருமனுள்ள சிறு 
எழுத்து வகை. 


diamond-point chisel: (எந்‌) 
வைரமுனைச்‌ சிற்றுளி: இது கொண்‌ 
டைச்‌ சிற்றுளி போன்‌ றதேயாகும்‌. 
இதில்‌ வெட்டுமுனை வைரவடிவில்‌ 
அமைந்திருக்கும்‌. இது கூரிய 
அடிப்பக்கமுடைய வரிப்பள்ளங்‌ 
களை வெட்டுவதற்கு ஏற்றது. 


diamond pint tool : (மர.வே.) 
வைர முனைக்‌ கருவி : இரு வெட்டு 
முனைகள்‌ கொண்ட ஒரு கருவி; 
இந்த முனைகள்‌ ஒன்றுக்கொன்று 
சாய்வாக அமைந்து ஒரு கூர்ங்‌ 
கோணத்தில்‌ சந்திக்கும்‌. இக்கருவி 
யின்‌ ஒருமுகப்பு தட்டையாகவும்‌. 
இன்னொரு முனை சாய்‌ கோணத்‌ 
திலும்‌ இருக்கும்‌. 


diamond wheel dresser: (பட்‌.) 
வைரச்‌ சக்கர செதுக்குளி : அரைப்‌ 
புச்‌ சக்கரத்தை இயைவுறுத்து 
வதற்குப்‌ பயன்படும்‌ தொழில்‌ 


வைரம்‌. 


ப்கறer: சித்திர வேலைப்பாடு : 
கலை வேலைப்பாடுகளிலும்‌ கட்‌ 
டிடக்‌ கலையிலும்‌ மேற்பரப்பினை 
அழகுபடுத்துவதற்காகப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ வடிவகணித வடி 
வமைப்புகளுடைய சித்தீரச்‌ சிற்ப 
வேலைப்பாடு, 


diaper work : செதுக்குச்‌ சித்திர 
வேலை: அறைகலன்களில்‌ செய்யப்‌ 
படும்‌ செதுக்குச்‌ சித்திரச்‌ சிற்ப 
வேலைப்பாடு. 


220 


ஆங்கில அச்செழுத்தில்‌ 4] புள்ளிக்‌ 
குறிப்‌ பருமனுள்ள சிறு எழுத்து 
வகையுடைய உலோகத்‌ தகடு. 
இது ஒளிப்படக்‌ கருவியில்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது, 
diathermy : (மின்‌.) உள்‌ வெப்ப 
மூட்டுதல்‌ : மின்னோட்ட இயக்கத்‌ 
தனால்‌ பொருள்களின்‌ உட்பகுதி 
களுக்கு வெப்ப மூட்டுதல்‌. 
016: (உலோ.) வார்ப்புருப்‌ படிவம்‌: 
உட ஆட்டி உலோகங் 
கணண 


களை வடி 
உக வமைக்கவும்‌, 
வார்க்கவும்‌, 
முத்திரையி 


வார்பபுருப்‌ படிவம டவும்‌ வெட்‌ 


டவும்‌ பயன்படும்‌ கருவி. 


die casting: (எ்‌,) அச்சு வார்ப்பு: 
உருகிய உலோகத்தை அல்லது 
உலோகக்‌ கலவையை அழுத்த 
நிலையில்‌ ஒரு வார்ப்பிளுள்‌ 
ஊற்றித்‌ தயாரிக்கப்பட்ட மிகத்‌ 
துல்லியமானதும்‌ வழவழப்புடை 
யதுமான ஓரு வார்ப்பு. 


die-casting mostal : (உலோ,) 
அச்சு வார்ப்பு உலோகம்‌ : அச்சு 
வார்ப்பு தயாரிப்பதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ உலோகக்‌ கலவை. இதில்‌ 
அலுமினியம்‌, ஈயம்‌, துத்தநாகம்‌, 
செம்பு போன்ற உலோகங்களில்‌ 
ஏதேனும்‌ ஒன்று ஆதாரமாக 
அமைந்திருக்கும்‌. உந்து வண்டி 
களுக்கான கருவிகளுக்கு 90% 
நிக்கலும்‌ 2% சிலிக்கனும்‌ கலத்த 
உலோகக்‌ கலவை பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

die-chaser: (எந்‌. ) அச்சு வார்ப்புப்‌ 
பொதி தகடு : ஒரு திருகு வெட்டு 
அச்சு வார்ப்பிலுள்ள பொதி 
தகடு. 

die clearance: அச்சு வார்ப்பு 
இடைவெளி : வேலைப்பாடு செய்‌ 
யப்பட வேண்டிய உலோகத்தின்‌ 
சனத்திற்கு இடமளிப்பதற்காக 
வார்ப்புருவத்‌ தாய்ப்‌ படிவ அழுத்‌ 


தும்‌ பொறிக்கும்‌ அச்சு வார்ப்புக்கு 
மிடையிலுள்ள இடைவெளி. 

die forging : அடித்துருவாக்குதல்‌: 
அச்சு வார்ப்புகளில்‌ உலோஃகங்‌ 
களை உருக்கிக்‌ காய்ச்சி அடித்து 
உருவாக்குதல்‌. குறைந்த செலவில்‌ 
தரமான வேலைப்பாடுகளுக்கு 
இது உதவுகிறது. 

diehead : (எந்‌.) அச்சு வார்ப்புத்‌ 
தலை: ஒரு திருகு வெட்டு எந்திரத்‌ 
தில்‌ ழைகளைத்‌ தாங்கியுள்ள 
சாதனம்‌. 

dielectric : (மின்‌.) மின்னழுத்தத்‌ 
தாங்கு பொருள்‌ : மின்விசையைக்‌ 
கடத்தாமல்‌ மின்விசை விளைவு 


களை மட்டும்‌ கடத்துகிற 
பொருள்‌. 
dielectric constant: (மின்‌.) 


மின்னழுத்தத்‌ தாங்கு பொருள்‌ நிலை 
வென்‌, ற வியில்‌ நிலையின்‌ 
னியல்‌ தொடருக்கான மின்னழுத்‌ 
தத்‌ தாங்கு பொருளின்‌ கடத்தும்‌ 
ஆற்றலுக்கும்‌ காற்றழுத்தத்திற்கு 
மிடையிலான விகிதம்‌. 

dielectric strength: (மின்‌.) 
மின்னழுத்தத்‌ தாங்கு பொருள்‌ 
வலிமை: இரு மின்வாய்களுக்கிடை 
யில்‌ ஒரு பொருளை வைக்கும்‌ 
போது உண்டாகும்‌ மின்னழுத்த 
அளவுக்கும்‌ அதன்‌ மின்னூட்ட 
அளவு வேறுபாட்டுக்குமிடை 
யிலான மின்னழுத்த மாறுபாட்‌ 
டளவு. 


diesel engine : டீசல்‌ பொறி: 
வெப்பமூட்டிய அழுத்த மிக்க காற்‌ 
றில்‌ எண்ணெய்க்‌ காற்று கலந்து 
செலுத்தப்‌ பெற்று எரியூட்டப்‌ 
பெறும்‌ பொறிவகை, இதனை 
டாக்டர்‌ ஆர்‌. டீசல்‌ என்பார்‌ 
கண்டுபிடித்தார்‌. அவர்‌ பெயரி 
லேயே இப்பொறி அழைக்கப்படு 
கிறது. 

die stamping: (உலோ.வே.) 
அச்சு வார்ப்பு முத்திரை : (1) ஓர்‌ 


அச்சு வார்ப்பில்‌ வெட்டப்பட்ட 
ஓர்‌ உலோகத்‌ துண்டு. 

(2) வண்ணத்துடன்‌ அல்லது 
வண்ணமின்றி எழுத்துகள்‌ புடைப்‌ 
பாக இருக்குமாறு அச்சிடும்‌ 
முறை. 
die stcck : (எந்‌.) அச்சு வார்ப்புக்‌ 
குறடு : இழையட்டு அச்சு வார்ப்பு 
களைக்‌ கையால்‌ இயக்ழும்போது 
பயன்படுத்தப்படும்‌ நெம்புகோல்‌ 
அல்லது திருக்குக்‌ குறடு. 

0121481106 : பத்திய உணவியல்‌; பத்‌ 
திய உணவு பழ்றிய உடல்நல 
இயல்‌. 


differential (எந்‌. பொறி.) வேறு 
பாட்டு நுட்பம்‌: இயக்தம்‌ இரு 
விசைகளன்‌ வேறுபாட்டுக்கு ஒப்‌ 
பான இயக்கமுடைய அமைவு. 
இந்த அமைவு உந்துவண்டிகளில்‌ 
உள்ளது. 


differential block : வேறுபட்ட 
இணைப்புத்‌ தொகுதி : ஒரே இயக்‌ 
கத்தை இருவேறு இயக்கமாகப்‌ 
பிரித்தியக்குவிக்கும்‌ இயக்க 
இணைப்புத்‌ தொகுதி அமைவு. 


differential calculus : (சணி.) 
வகையீட்டுக்‌ கலனம்‌ : இது கலன 
கணிதத்தின்‌ ஒரு பகுதி. இதில்‌ 
சார்பலன்‌ கொடுக்கப்பட்டி 
ருக்கும்‌. அதிலிருந்து அதன்‌ வகை 
யீடு கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்‌ 
தக்‌ கணித முறை, காலம்‌, வீத 
அளவு, முடுக்கம்‌, உச்ச நீச முதலி 
யவை பற்றிய கணக்குகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 
differentia! gearing: (தானி. 
எந்‌.) வகையீட்டுப்‌ பல்லிணைப்பு : 
து பல்லிணைப்பு ஏற்படுத்தும்‌ 
ஒரு வகை முறை, இது ஓர்‌ உத்து 
வண்டியில்‌ ஒரு பின்‌ சக்கரம்‌ மற்ற 
தன்‌ சார்பின்றி தனியாக நகர்வ 
தற்கு அனுமதிக்கிறது. இதனால்‌ 
டயர்‌ அதிக அளவில்‌ தேய்வது 


221 


தடுக்கப்‌ படுகிறது. எந்திரப்‌ பகுதி 
களின்‌ மீதும்‌ இதனால்‌ அழுத்தம்‌ 
குறைகிறது. 


differential heating : (உலோ.) 
வகையீட்டு வெப்ப மூட்டல்‌ : ஒரு 
பொருளின்‌ பல்வேறு பகுதிகளும்‌ 
வெவ்வேறு அளவுகளில்‌ சூடாகு 
மாறு அதற்கு வெப்ப மூட்டுதல்‌, 
இதனால்‌, அந்தப்‌ பொருளைக்‌ 
குளிர்விக்கும்‌ பொழுது வெவ்வேறு 
குண இயல்புகள்‌ உண்டாகின்றன. 


differential Indexing : (எந்‌. 
வகையீட்டுக்‌ குறியீடு : துளையிடு 
எந்திரத்தில்‌ வகையீமி செய்யும்‌ 
போது, குறியீட்டுத்‌ தகடு, 
வேலைப்பாடு செய்யப்படவேண்‌ 
டிய பொருள்‌ ஏற்றப்பட்டுள்ள 
கதிருடன்‌ மாற்றுப்‌ பல்லிணைகள்‌ 


மூலமாக இணைக்கப்பழிகறது. 
இதனால்‌, தகடும்‌ பல்லிணைகளும்‌ 
சுழன்று முறையாகக்‌ குறியீடு 
செய்வதற்கு முடிகிறது. 

differential motor + (மின்‌.) 
வகைமீட்டு மின்னோடி : இந்த 
வகை மின்னோடியில்‌, கூட்டுச்‌ 


சுருணை மின்னோடி அமைந்திருக்‌ 
கும்‌. இதில்‌ தொடர்‌ வரிசைகளும்‌, 
இணைச்‌ சுருள்களும்‌ ஒன்றுக்‌ 
கொன்று எதிர்மறையாக அமைந்‌ 
திருக்கும்‌. 

differential compounding : 
(மின்‌.) எதிர்மறைக்‌ கூட்டு: வரிசை 
யான சுருணைகள்‌ இஷைகச்கப்‌ 
பட்ட ஒரு கூட்டு மவ்னோடி. 
இதல்‌ காந்தப்‌ புலங்கள்‌, இணைச்‌ 
சுருணைகளின்‌ புலங்களுக்கு எதி 
ராக இருக்கும்‌. 


differentiate :  வகைப்படுத்து/ 
வேறுபடுத்து : வகை வேறு பாடு 
காணுதல்‌; வகைப்படுத்திக்‌ கூறு 
குல்‌. 

diffraction : (மின்‌. ) ஒளிக்கதிர்ச்‌ 
சிதைவு : ஒளிக்கதிர்‌ நிறச்சிதைவு 
உண்டுபண்ணுதல்‌. 


222 


வifரீபகச: ஊடு பரவச்செய்‌ : பரந்து 
விரிவுறச்‌ செய்தல்‌: சிதறலுறச்‌ 
செய்தல்‌; விரவிப்‌ பரவச்‌ செய்தல்‌. 


dரரரீபi௦n : (மின்‌. சிதறிப்‌ பரவு 
தல்‌ : ஒரு திரவத்தில்‌ செறிவில்‌ 
லாத ஒரு பொருள்‌ சிதறிப்‌ பரவு 
தல்‌, எடுத்துக்காட்டாக, நீரில்‌ 
மையும்‌, காற்றில்‌ வாயுவும்‌ விர 
லிப்‌ பரவுகிறது. 

digest : (௨ட.) செரிமானம்‌: உண 
வின்‌ சாரத்தை வயிற்றினுள்‌ ஈர 
வெப்ப நிலைகளில்‌, தக்கவாறு 
பக்குவம்‌ செய்து செரிமானம்‌ 
செய்தல்‌. 

019654 : (குழை) பக்குவமாக்கு : 
ஒரு பொருளைச்‌ சூடாக்குதல்‌, ஈர 
மாக்குதல்‌, அழுத்தததிற்குட்படுத்‌ 
துதல்‌ மூலம்‌ மென்மையாக்குதல்‌. 
தாவரப்‌ பொருள்களை அகற்று 
வதற்கு இது பயன்படுகிறது. 
019651 : செரிமானக்கலம்‌ : மரத்‌ 
துண்டுகளை அழுத்தத்தின்‌ கீழ்வே 
தியியற்‌ பொருட்களுடன்‌ சேர்த்‌ 
துச்‌ சூடாக்கிச்‌ செரிமானம்‌ செய்து 
நுண்ணிழைகளாக மாற்றுவதற்‌ 
குரிய ஒரு கொள்கலம்‌. 


01975 : (கணி.) இலக்கம்‌: 0 முதல்‌ 
9 வரையுள்ள எண்களில்‌ ஒன்று. 
இந்த எண்கள்‌, தனியாகவும்‌ 
இணைவாகவும்‌ எண்களைக்‌ குறிக்‌ 
கப்‌ பயன்படுத்தப்‌ படுகின்‌ றன. 
digital computer: (விண்‌.) 
எண்மானக்‌ கணிப்பொறி : அளவு 
கள்‌ இலக்கங்களில்‌ குறிப்பிடப்‌ 
படும்‌ கணிப்பொறி. இது ஏவு 
கனை பறக்கும்‌ பாதை தொடர்‌ 
பான சிக்கலான கணக்குகளைத்‌ 
தீர்ப்பதற்குப்‌ பயன்படுகிறது. 
வiஜital signal; (தானி.) எண்‌ 
மானச்‌ சைகை: கணிப்பதற்கும்‌ 
கட்டுப்பாடுகள்‌ செய்வதற்கும்‌ 
பயன்படும்‌ சைகை, 

dihedral angle: (வானூ.) இரு 
சமதள முக்கோணம்‌: இரு சமதள 


முகங்களிடைப்பட்ட கூர்ங்கோ 
ணம்‌. விமானத்தில்‌ ஓர்‌ இறகுக்கும்‌ 
கிடைமட்டத்திற்கு மிடையிலான 
கோணம்‌.இந்தக்‌ கோணம்‌, குறுக்‌ 
காகக்‌ காற்று வீசும்போது, கிடை 
மட்ட உறுதிப்‌ பாட்டினை அதி 
கரிக்கிறது. 


dilate: விரிவாக்கு: பெரிதாக்கு 
தல்‌; விரிவாக்குதல்‌; அகலமாக்கு 
தல்‌. 

diluent: (மர.வே.) நீர்ப்புப்‌ 
பொருள்‌ : கலவையின்‌ செறிவைத்‌ 
தளர்த்தும்‌ பொருள்‌. சாயங்களில்‌ 
வண்ணமுனைப்புக்‌ குறையச்‌ செய்‌ 
வதற்கு இது பயன்படுகிறது. 
வண்ணச்‌ சாயங்களில்‌ அளிவிதை 
எண்ணெயும்‌, கற்பூரத்‌ தைலமும்‌, 
அவலரக்கில்‌ ஆல்ககாலும்‌, வண்‌ 
ணங்களல்‌ கற்பூரத்‌ தைலமும்‌ நீர்ப்‌ 
புப்‌ பொருளாகப்‌ பயன்படுத்தப்‌ 
கின்‌ றன. 


0101௪: (வேதி.) நீர்த்தல்‌ செய்‌ : 
கலவையில்‌ நீர்கலந்து செறிவு குன்‌ 
றச்‌ செய்தல்‌. 

dimension : பரிமாணம்‌ : நீளம்‌, 
அகலம்‌, உயரம்‌. அல்லது கனம்‌ 
ஆகிய அளவுத்‌ தொகுதிகளைக்‌ 
காட்டும்‌ உருவளவைக்‌ கூறு. 


dimensional stability: (குழை.) 
பரிமாண உறுதிப்பாடு: ஒரு பிளாஸ்‌ 
டிக்‌ பொருள்‌, குறிப்பிட்ட சூழ்‌ 
நிலைகளில்‌ குறிப்பிட்டகால அள 
வுக்குத்‌ தனது துல்லியமான வடி 


வளவைப்‌ பேணிக்‌ காத்துக்‌ 
கொள்ளும்‌ திறன்‌: 
dimensioning : உருவளவைப்‌ 


படுத்துதல்‌ : உருவ வரைபடங்‌ 
களில்‌ பல்வேறு பகுதிகளின்‌ வடி 
வளவுகளைக்‌ குறிப்பிடுதல்‌. 


dimension line: பரிமாணக்‌ 
கோடு : பரிமாணம்‌ எந்தப்‌ பகு 
தியை அல்லது கோட்டினை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டிருக்கிறது 


என்பதை ஒரு வரைபடத்தில்‌ 
காட்டும்‌ கோடு. 


dimension shingles : (க.௧.) 
பரிமாண மரப்பாவோடு : ஒரு 
சீரான வடிவுள்ள மரப்பாவோடு 
களிலிருந்து வேறுபட்டது. 


வ்ங௱er : (தானி.) ஒளி குறைப்‌ 
பான்‌: உந்து வண்டிகளின்‌ வெளிச்ச 
மிக்க முகப்பு விளக்குகளில்‌ கண்‌ 
கூச வைக்கும்‌ ஒளியைக்‌ குறைப்ப 
தற்கான ஒரு சாதனம்‌. இது 
காலடியிலுள்ள விசையின்‌ மூலம்‌ 
முகப்பு ஒளிக்கற்றையினை உயர்த்‌ 
தித்‌ தாழ்த்துவதன்‌ மூலம்‌ செய்யப்‌ 
படுகிறது. 

மின்னியலில்‌ மின்‌ விளக்கின்‌ 
ஒளியைக்‌ கட்டுப்படுத்துவதற்காக 
வரிசையில்‌ வைக்கப்பட்டுள்ள ஒரு 
தடைமாற்றி. 
dimming resistor : (மின்‌.) மங்கு 
தடுப்பான்‌ : முகப்பு விளக்குகளில்‌ 
ஒளியின்‌ செறிவினைக்‌ குறைப்ப 
தற்காக விளக்கின்‌ சுற்றுவழியில்‌ 
செருகப்பட்டுள்ள ஒரு சாதனம்‌. 


பிறழா : குழிகுடைதல்‌ : ஒரு 
குடையாணி தலை பொருந்தும்‌ 
வகையில்‌ ஒரு.மெல்லிய உலோகத்‌ 
தில்‌ ஒரு குழி உண்டாக்கும்‌ முறை. 
dinging hammer: (உலோ,.) 
நெளிவெடுக்கும்‌ சுத்தி : உலோகத்‌ 

தகட்டிலுள்ள பள்‌ 


ளங்களையும்‌, நெளி 
ம்‌ வுகளையும்‌ அகற்று 
வதற்குப்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ ஒரு கைச்‌ 


நெளிவெடுக்கும்‌ சுத்தியல்‌. 


dinking die : (பட்‌.) துளையிடு 
கருவி: துணி, தோல்‌, காகிதம்‌ 
முதலியவற்றில்‌ துவாரமிடுவதற் 
குப்‌ பயன்படுத்தப்படும்‌ ஒரு சிறிய 
துளையிடுங்கருவி அல்லது தமரூசி. 
இதனை ஓர்‌ எந்திரத்திலோ, சுத்தி 
யலால்‌ அடித்துக்‌ கைத்தமரூசியி 
னாலோ இயக்கலாம்‌. 


223 


01௦0௦: இரு முனையம்‌ : ஒரு வெற்‌ 
றிடக்‌ குழாய்‌. 

இரு மின்‌ முனையங்கள்‌ 
கோண்ட மாற்று மின்னோட்‌ 
டத்தை நேர்மின்னோட்டமாக 
மாற்றுங்கருவி. 


diode detector: (மின்‌.) இரு 
முனையக்‌ கண்டறி கருவி: இரு 
முனையத்தின்‌ ஒரு முகக்‌ கடத்துந்‌ 
தன்மையைப்‌ பயன்படுத்தும்‌ கண்‌ 


டறி மின்‌ சுற்றுவழி. 


012: (மின்‌.) காந்த ஊசி இறக்கம்‌: 
அடிவான்‌ வரை கடந்த காந்த 
ஊசியின்‌ கீழ்நோக்கிய இறக்கக்‌ 
கோணம்‌. 

dip angle: இறக்கக்கோணம்‌: மேட்‌ 
டுக்‌ காட்சியில்‌ புறத்தோற்றத்திற்‌ 
காணப்படும்‌ தொடுவான்‌ இறக்கக்‌ 
கோணம்‌. 


dip brazing: (பற்‌.) தோய்வுப்‌ பற்ற 
வைப்பு : இரு பகுதிகளைப்‌ பற்ற 
வைப்பதற்கு, இருபகுதிகளையும்‌ 
ஒன்றாக இணையும்‌ வரையில்‌ 
போதிய அளவு சூடாக்கி உருக்‌ 
திய துத்தநாகத்தில்‌ தோய்த்து 
வைக்கும்‌ முறை. 
diphthorg: இணையுயிர்‌ : ஒரசை 
யாக ஒலிக்கப்படும்‌ இரண்டு உயி 
ரெழுத்தொலிகள்‌. 70601௩ என்‌ 
ம்‌ சொல்லில்‌ *௦6' என்பது ஒரே 


உயிரொலியுடைய ஈரெழுத்து 
இணையுயிர்‌ ஆகும்‌. 
dipole antennas: இரு கம்ப 


விண்ணி: ஒரே நேர்கோட்டில்‌ சம 
நீளமுள்ள இரு மின்‌ கடத்திகளைக்‌ 
கொண்ட விண்ணி. இது உள்‌ 
முனைகளில்‌ இணைக்கப்பட்டுள்ள 
இரு ஈயக்கம்பிகளைக்‌ கொண்டி 
ருக்கும்‌.இது ஈரிணை அல்லது 
நகம்ப விண்ணி என்றும்‌ அழைக்‌ 
கப்படும்‌. சிற்றலைகளுக்கு தானே 
தாங்கிக்‌ கொள்ளும்‌ உலோகச்‌ 
சலாகைகள்‌ அல்லது குழாய்கள்‌ 
பயன்படுத்தப்படுகின்‌ றன. 


௮44 


direct action : (எழ்‌.) நேரடி 
இயக்கம்‌ : எந்திரவியல்‌ இயக்கத்‌ 
தில்‌ இடையீட்டுப்‌ பொருள்‌ இல்‌ 
லாமல்‌ நேரடியான இயக்கம்‌. 


direct current : (மின்‌.; நேர்‌ மின்‌ 
னோட்டம்‌ : ஒரு திசைப்‌ போக்‌ 
குடைய மின்னோட்டம்‌. ஒரு மின்‌ 
னாக்கப்‌ பொறியில்‌ உற்பத்தி 
யாகும்‌ மின்னோட்டம்‌ மாறுமின்‌ 
னோட்டமாக அமைகிறது. ஆயி 
னும்‌, அதனைத்‌ திசைமாற்றியின்‌ 
உதவியால்‌ நேர்‌ மின்னோட்ட 
மாக மாற்றலாம்‌. 


direct current arc welding: 
நேர்மின்னோட்டச்‌ சுடர்‌ பற்றவைப்பு: 
சுடரில்‌ உண்டாகும்‌ மின்விசை 
நேர்‌ மின்னோட்டமாக இருக்கும்‌ 
வகையில்‌ செய்யப்படும்‌ ஒரு சுடர்‌ 
பற்றவைப்பு முறை, 


direct drive. நேரடி இயக்கி : 
சுழல்‌ தண்டுகளையும்‌ வார்ப்பட்‌ 
டைகளளயும்‌ பயன்படுத்துவதைத்‌ 
தவிர்த்து, முதன்மை இயக்கியுடன்‌ 
நேரடியாக இணைப்பதன்‌ மூலம்‌ 
ஒரு மின்னாக்கப்‌ பொறியினை 
இயக்கும்‌ அமைவு. 


direct dyes : நேரடிச்‌ சாயங்கள்‌ : 
நிறம்‌ கேட்டியாக்கும்‌ பொருள்‌ 
எதனையும்‌ பயன்படுத்தாமலேயே 
கெட்டியாக உள்ள சாயங்கள்‌, 


direct indexing: (எந்‌.) நேர்‌ 
பகுப்பு: துளையிடு எந்திரத்தில்‌ 
இந்த நேர்பகுப்பு செய்யப்படு 
கிறது. கதிரும்‌ அதில்‌ ஏற்றப்பட்‌ 
டுள்ள வேலைப்பாட்டுக்குரிய 
பொருளும்‌ பகு தகட்டுடன்‌ ஒத்த 
கோணங்களில்‌ சுழல்வதன்‌ மூலம்‌ 
இவ்வாறு செய்யப்படுகிறது. 

direction : திசை : ஒரு முனையி 
லிருந்து இன்னொரு முனை உள்ள 

லை. 


directional gyro: (வானூ.) 
திசை காட்டும்‌ சுழலாழி : திசை 


‘direction 


யினைக்‌ காட்டக்கூடிய ஒரு சு! 
லாழிக்‌ கருவி, தல்‌ டல 
பொருள்களின்‌ இயக்க விளக்கும்‌ 
ஒரு தங்கு தடையற்ற சுழலாழிக்‌ 
கருவியும்‌அமைந்திருக்கும்‌. இது 
வானுச்சியிலிருந்து அடிவானம்‌ 
அவள்‌ செங்கோண 
வளைவு நிலையிலே : க்கும்‌. 
இதன்‌ கோணம்‌ i 
காட்டுகிறது. 


directional radio: திசைநோக்கு 
வானொலி : லிண்ணியிலிருந்து 
வானொலி ஆற்றலை முன்னரே 
நிர்ண்யிகப்பட்ட ஒரு குறிப்‌ 
பிட்ட திசையில்‌ அனுப்பும்‌ 
வானொலி ஒலிபரப்பு. 


directional stability : (வானூ.) 
திசை நோக்கிய உறுதிப்பாடு : 
வழக்கமான அச்சில்‌ சுழலும்‌ 
உறுதிப்பாடு. ஒரு விமானம்‌ இத்‌ 
தகைய உறுதிப்பாட்டினை பக்கம்‌ 
நோக்கிய நிலையில்‌ எளிய வடிவில்‌ 
உடையதாகும்‌. 


direction of force: (இயற்‌,) 
விசையின்‌ திசை : ஒரு பொருளின்‌ 
மீது செயற்படும்‌ விசை நகர்ந்து 
செல்லும்‌ அல்லது நகர்ந்து செல்ல 
முனையும்‌ திசை. 

direction of magnetic flux: 
(மின்‌.] காந்தப்‌ பெருக்கத்‌ திசை : 
ஒரு காந்தப்புலத்தில்‌ இந்தத்‌ இசை 
எப்போதும்‌ வடக்கிலிருந்து தென்‌ 
துருவத்தை நோக்கியதாக இருக்‌ 
கும்‌. 

519021: (தானி,) 
திசைச்‌ சைகை : உந்துவண்டிகள்‌ 
திரும்பவிருக்கும்‌ திசையிளனை 
ஓட்டுதர்‌ குறித்துக்‌ காட்ட உதவும்‌ 
ஒரு மின்‌ விசைச்‌ சாதனம்‌. 
direct rediation : ( இயற்‌.) நேர 
டிக்‌ கதிர்வீச்சு: ஒர்‌ அறையை 
நீராவியால்‌ அல்லது அறையி 
லுள்ள வென்னீர்க்‌ கதிர்வீசகளால்‌ 
சூடாக்கும்‌ முறை நேரடிக்‌ கதிர்‌ 
வீச்சு எனப்படும்‌, 


direct polarity : (பற்‌. ) நேர்துருவ 
முனைப்பு : நேர்‌ முனையிலிருந்து 
(அடிப்படை உலோகம்‌) எதிர்‌ 
முனைக்கு (மின்முனை) மின்‌ 
னோட்டம்‌ நேரடியாகப்‌ பாய்தல்‌. 
மின்முினை எதிர்முனையாகவும்‌, 
அடிப்படை உலோகம்‌ நேர்‌ முனை 
யாகவும்‌ செயற்படுகிறது. 


dirigible: (வாஜா.) பறவைக்‌ கப்‌ 
பல்‌: வானில்‌ வழிப்படுத்திச்‌ 
செலுத்தப்படக்கூடிய ஒரு வகைக்‌ 
கூண்டு. 


discharge header: (வானூ.) 
வெளியேற்று குழாய்‌ : உந்துகலம்‌, 
விமானம்‌ முதலியவற்றின்‌ 
மீவிசைக்‌ காற்றடைப்புக்‌ குழாயி 
லிருந்து எஞ்சினுக்குக்‌ காற்று 
கொண்டு செல்லப்படும்‌ குழாய்‌ 
வழி. 

dirty proof : (அச்சு.) மட்டமான 
பார்வைப்‌ படி : பல பிழைகளைக்‌ 
கொண்ட திருத்தத்திற்கான 
அச்சுப்‌ பார்வைப்‌ படி. 
discriminator : (மின்‌.) பிரித்‌ 
துணர்‌ கருவி: ஒருவகைப்‌ பண்‌ 
பலை உணர்கருவி. 


discharging or relieving arch : 
வெளியேற்று அல்லது ளர்த்து 
கவான்‌ : வாயில்‌-பலக ஆகிய 
வற்றின்‌ மேற்கட்டையின்‌ பாரத்‌ 
தைத்‌ தளர்த்துவதற்காக ஒரு கத 
வில்‌ அல்லது பலகணியிலுள்ள 
திறப்புக்கு மேல்‌ அமைக்கப்படும்‌ 
கவான்‌. 
discoloration : (குழை.) நிறம்‌ 
வேறாக்குதல்‌ ௦ பிளாஸ்டிக்‌ 
பொருள்‌ முதலில்‌ கொண்டிருக்‌ 
கும்‌ நிறத்தை மாற்றுதல்‌. 
015௦011631: இணைப்பு நீக்கு : 
ணைப்பைப்‌ பிரித்துவீடுதல்‌; 
கழற்றிவிடுதல்‌; பிரித்து வேறாக்கு 
தல்‌. 
disengaging clutch : (எந்‌.) விடு 


15 


220 


விப்பு ஊடிணைப்பி : சக்கரங்களை 
பல்லிணையின்‌ தொடர்பிலிருந்து 
விடுவிக்கக்‌ கூடிய ஓர்‌ 
ஊடிணைப்பி. 


01968 : உட்குழிவு : சீட்டாட்ட 
மேசைகளின்‌ மேற்பரப்பில்‌ பணம்‌ 
போட்டு வைப்பதற்காக உட்குழி 
வாக அமைக்கப்படும்‌ பள்ளம்‌. 


dished wheel: (தானி; எந்‌.) உட்‌ 
குழிவுச்‌ சக்கரம்‌: உட்குழிவாக 
அல்லது குவியாக அமைக்கப்படும்‌ 
ஒரு சக்கரம்‌. 


disinfectant : (வேதி. ) தொற்றுத்‌ 
தடை மருந்து : நச்சுத்தடைக்‌ காப்‌ 
புப்‌ பொருளாகப்‌ பயன்படும்‌ 
வாயு திரவம்‌ அல்லது திடப்‌ 
பொருள்‌. 


disinfection: (வேதி.) தொற்‌ 
றுத்‌ தடைக்காப்பு : தொற்றுத்‌ 
தடைப்‌ பொருட்களாகிய வாயு 
அல்லது திரவத்தைப்‌ பயன்படுத்‌ 
தித்‌ தொற்று நோய்களுக்கு எதி 
ராகத்‌ தடைக்காப்புச்‌ செய்தல்‌. 
disintegration : சிதைவுறுதல்‌ : 
பாறைகள்‌ முதலியவை சிதைவுற்று 
ஆக்கக்‌ கூறுகளாகப்‌ பிரிதல்‌. 
dik : (பட்‌.) வட்டத்‌ தகட்டு : ஒரு 
பட்டறையிலுள்ள வட்டத்‌ தகடு. 
இது ஓர்‌ எந்திரத்தின்‌ அல்லது 
வேலைப்பாட்டின்‌ ஒரு பகுதியாக 
இல்லாதிருக்கலாம்‌. 

disk clutch : (தானி; எந்‌.) வட்‌ 
டத்‌ தகட்டு ஊடிணைப்பி : இது 
ஒற்றையாகவும்‌, பல்லுறுப்புகளா 
கவும்‌ அமைந்திருக்கும்‌. இதில்‌ ஒரு 
வட்டத்தகடு ஒரு தகட்டுப்பாளத்‌ 
இற்கு நேராக விற்சுருள்‌ மூலம்‌ 
மடித்து வைக்கப்படுகிறது. இத 
னால்‌ ஊடிணைப்பி மூலம்‌ 
விசையை அனுப்பும்போது, உறிஞ்‌ 
சப்படுவதில்லை. ஊடிணைப்பிக்‌ 
கால்மிதிகள்‌ மூலம்‌ ஊடிணைப்பி 
களை இணைக்கலாம்‌ அல்லது 
பிரிக்கலாம்‌. 


226 


disk ruling machine : (அச்சு.) 
வட்டத்தகட்டுக்‌ கோடுவரை கருவி: 
எஃகுப்‌ பேனாக்களுக்குப்‌ பதிலாக 
வட்டத்தகடுகள்‌ கொண்டு கோடு 
கள்‌ வரையும்‌ ஒரு பொறியமைவு. 


disk wheel: (தானி.) வட்டத்‌ 
தகட்டுச்‌ சக்கரம்‌ : இது எஃகுப்‌ 
பொறிப்பீடுகளாகச்‌ செய்யப்பட்‌ 
டிருக்கும்‌. சிலவற்றில்‌ பிரித்தெடுக்‌ 
கக்கூடிய வெளிவளையங்கள்‌ 
இருக்கும்‌. மற்றவற்றில்‌ சக்கரமும்‌ 
வெளிவளையமும்‌ ஒரே அலகாக 
அமைந்திருக்கும்‌. டயரை மாற்‌ 
றும்‌ போது சக்கரத்தையும்‌ மாற்றி 
விடுவது வழக்கம்‌, 


dismantle : உறுப்புகளைக்‌ கழற்று 
தல்‌: துணையுறுப்புகளைப்‌ பிரித்‌ 
தெடுத்தல்‌; பூட்டுப்‌ பொருத்துக்‌ 
கழற்றி. 

dispersion : (குழை.) சவ்வூடு 
செல்லாக்‌ கரைசல்‌ நிலை: பிளாஸ்‌ 
டிக்கில்‌ ரான பரப்பீடாகவுள்ள 
மற்றொரு நேர்த்தியான பொரு 
ளின்‌ மிதவல்‌. இது பிசின்‌ துகள்‌ 
ஊடே உடக்கும்‌ பால்மம்‌ போன்‌ 
றது. 


displacement current : (மின்‌.) 
பெயர்ச்சி மின்னோட்டம்‌ : மின்‌ 
அழுத்தத்தைத்‌ தாங்கக்கூடிய ஒரு 
பொருளில்‌ எலெக்ட்ரான்களின்‌ 
பெயர்ச்சி நேர்‌ மின்னேற்றத்தை 
நோக்கி நடைபெறுதல்‌. 

்5றிay : (தானி.) காட்சி : எண்‌ 
வட்டுகள்‌, வரைபடங்கள்‌, எண்‌ 
மானக்‌ குறியீடுகள்‌ மூலமாக எந்‌ 
இர இயக்கு பொறியில்‌ காட்சி 
யாகக்‌ கிடைக்கும்‌ தகவல்கள்‌. 


display type: (அச்சு.) அலங்கார 
அச்செழுத்து : அச்சிடப்படும்‌ லெ 
வாசகங்களை முனைப்பாகக்‌ காட்‌ 
டக்கூடிய அச்செழுத்து வகை. 


0155601 : அறுவைப்‌ பகுப்பாய்வு : 
தாவரத்தின்‌ அல்லது விலங்கின்‌ 


உடல்‌ உறுப்புகளைக்‌ கூறுகளாக 
அறுத்துப்‌ பகுப்பாய்வு செய்தல்‌. 

01551ஐ216 : சிதறடி : நச்சு வாயுக்‌ 
களைச்‌ செலவழிப்பதற்காகச்‌ சித 


றடித்தல்‌, கலைத்தல்‌ அல்லது 
குலைத்தல்‌. 
dissipation of energy:  (எந்‌.) 


ஆற்றல்‌ அழிவு : சக்தியைப்‌ படிப்‌ 
படியாக இழத்தல்‌. 

dissociation: (வேதி. ) சேர்மானச்‌ 
சிதைவு : வெப்பத்தின்‌ மூலமாக 
வேதியியல்‌ வினையை எதிர்‌ 
மாறாக்குதல்‌, எடுத்துக்காட்டாக 
அம்மோனியம்‌ குளோரைடைச்‌ 
சூடாக்கும்போது, அது ஹைட்‌ 
ரஜன்‌ குளோரைடாகவும்‌ அம்மோ 
னியாவாகவும்‌ சிதைந்து, அந்தக்‌ 
கூட்டுப்‌ பொருட்கள்‌ ஒருங்‌ 
இணைந்து அம்மோனியம்‌ குளோ 
ரைடு உண்டாகிறது. 


01550142: கரையச்செய்‌ : ஒரு 
பொருளுடன்‌ வேறொரு பொரு 
ளைச்‌ சேர்த்து, அதனைத்‌ திட 
நிலையிலிருந்து திரவ நிலை 
யடையச்‌ செய்தல்‌. 
தொலைக்காட்சியில்‌ ஒலியை 
அல்லது படத்தைத்‌ தேய்ந்து 
மறையச்‌ செய்தல்‌. 
distemper : பற்றோவியம்‌ : உட்‌ 
சுவர்களில்‌ சுண்ணப்‌ பரப்பின்‌ 
மீதும்‌ நீற்றுப்‌ பரப்பின்‌ மீதும்‌ 
முட்டைக்‌ கருவுடன்‌ கஞ்சிப்பசை 
கலந்து தீட்டப்படும்‌ வண்ண 
ஓவியமுறை. 
it : விரிவாக்கு: விரிவாக்கு 
தல்‌; நீட்டுதல்‌; பரப்பி விரிவுறச்‌ 
செய்தல்‌. 
distillation : (வேதி.) வாலை 
வடித்தல்‌ : சூடேறி ஆவியாகும்‌ 
இயல்புடைய கலவைக்‌ கூற்றினை 
ஆலியாகப்‌ போகவிடுதல்‌. இதன்‌ 
மூலம்‌ அதிக அளவில்‌ ஆலியாகும்‌ 
பொருளைக்‌ குறைந்த அளவில்‌ 


அவியாகும்‌ பொருளிலிருந்து பிரித்‌ 
தெடுக்கலாம்‌. 


distilled water : வாலை வடித்த 
நீர்‌: வாலை வடித்தல்‌ மூலம்‌ மாசு 
கள்‌ அனைத்தும்‌ நீக்கப்பட்ட நீர்‌, 
distortion:உருத்திரிபு:வானொலி, 
தொலைக்காட்சி போன்றவற் 
றில்‌ அலைக்கோட்டங்களால்‌ ஏற்‌ 
படும்‌ திரிபுகள்‌. 

distortion : (மின்‌.) ஒலித்திரிபு: 
வானொலியிலும்‌ தந்தியில்லாக்‌ 
கம்பியிலும்‌ அலைக்கோட்டங்க 
ளால்‌ ஏற்படும்‌ ஒலிக்கோளாறு. 


distribute : (அச்சு.) சிதைத்துப்‌ 
பிரித்திடு : அச்சில்‌ எழுத்துருக்‌ 
களைச்‌ சிதைத்துத்‌ தனித்தனி 
அறைகளில்‌ பிரித்திடுதல்‌. 
distributed load : பரவலாக்கிய 
பாரம்‌ : ஒரு மேற்பரப்பில்‌ பாரம்‌ 
முழுவதும்‌ ஒரே சீராகப்‌ பரவி 
அழுந்துமாறு செய்தல்‌. 
distribution : (அச்சு.] சிதைத்‌ 
துப்‌ பிரித்திடுதல்‌ : அச்சில்‌ எழுத்‌ 
துருக்களைச்‌ சிதைத்து அதனதன்‌ 
தனித்தனி அறைகளில்‌ பிரித்திடு 
தல்‌. 

distribution box: (மின்‌.) பங்‌ 
கீட்டுப்‌ பெட்டி ; மின்விசைப்‌ பங்‌ 
கீட்டு மையத்தில்‌ குழாய்‌ அமைப்‌ 
பாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ ஒரு 
பெரிய உலோகப்‌ பெட்டி. 
distribution line : (மின்‌.) பங்‌ 
கீட்டுக்‌ கம்பி; மின்விசையை பங்‌ 
கீடு செய்யக்‌ கொண்டு செல்லும்‌ 
மின்‌ கம்பி. 

distribution panel: மின்‌.) 
பங்கீட்டு விசைப்‌ பலகை: பிரதான 
மின்லிசை வழங்கீட்டுக்‌ கம்பிகளு 
டன்‌ இணைக்கப்பட்டுள்ள மின்‌ 
விசைப்‌ பலகை. 

distributor ; (தானி.] விசைப்‌ 
பங்கீட்டுப்‌ பொறி : உயர்‌ அழுத்த 


227 


மின்னோட்டத்தைச்‌ சுடர்ப்‌ 
போழறிச்‌ செருககளுக்குக்‌ கோண்டு 
செல்லும்‌ ஒரு சாதனம்‌. 


distributor: (குளி.பத.) பகுப்‌ 
பான்‌: குளீர்பதனப்பெட்டியீல்‌ 
ஆவியாச்கியில்‌ ஒரு போகு பாதை 
களுக்கடையில்‌ திரவம்‌ பாய்வ 
தைப்‌ பகுத்தள்ப்பதந்கான ஒரு 
சாதனம்‌. 


distributor gear: (தானி.) பங்‌ 
கீட்டுப்‌ பல்லிணை; பந்‌ கட்டுச்சுழல்‌ 
தண்டின்‌ கழ்முனையிலுள்ள ஒரு 
பல்லிணை. இது பங்கீட்டுச்‌ சுழல்‌ 
தண்டினை இயக்குகிறது. 


ச: (வானூ.) தலைகுப்புறப்‌ 
பாய்தல்‌: விமானம்‌ தலைகுப்புறப்‌ 
பாய்ந்திறங்குதல்‌. இது விசையுட 
னோ விசையின்றியோ நடைபெற 


லாம்‌. 


divergence: (uவானூ.) திசை 
திரும்புதல்‌: விமான த்தில்‌ சமநிலை 
யிலிருந்து பிறழ்ந்து உடல்‌ வேறு 
திசையில்‌ திரும்புதல்‌. 


diversity reception: (மின்‌.) 
பன்‌ முகஏற்பு: சைகை மங்கல்‌ 
விளைவினைத்‌ தவிர்ப்பதற்காகப்‌ 
பல்வேறு ஒலிவாங்கிகளையும்‌, 
வானலைக்‌ கொடிகளையும்‌ பயன்‌ 
படுத்துகிரவானோலி ஏற்பமைவு. 


diverter : (மின்‌.) திசை திருப்பி : 
ஒரு மின்னாக்கியின்‌ களச்சுருள்‌ 
வரிசைகளக்குக்‌ குறுக்கே இணைக்‌ 
கப்பட்டுள்ள மாறுபாடு இணைத்‌ 
தடை அமைப்பு. 

ச: பகு: கூறுபடுத்துதல்‌; 
இரண்டு அல்லது அவற்றிக்கு 
மேற்பட்ட பகுதிகளாகப்‌ பகுத்தல்‌ 
dividend : (sணி.) வகுபடு எண்‌: 
சரிசமமான பகுதிகளாகப்‌ பகுக்‌ 
கப்பட்ட ஓர்‌ எண்‌ அல்லது அளவு. 


dividers : கவராயம்‌ : நீளங்களை 


228 


அளவிடுவதற்குப்‌ பயன்படும்‌ கவை 
முள்‌ கருவி, 

dividing head: (எந்‌.) 

| பகுப்புச்‌ சாதனம்‌ : ஒரு 

| பொருளின்‌ சுற்றளவை 

சரிசமமான பாகங்‌ 

களாகப்‌ பகுப்பதற்குப்‌ 

பயன்படும்‌ ஓர்‌ எந்திர 


சாதனம்‌. 
divisor : (கணி. ) வகுக்கும்‌ எண்‌: 
வகுக்கப்படும்‌ எண்ணில்‌ மீத 


மின்றி வகுக்கும்‌ எண்‌. 


D layer : ‘D’ அடுக்கு : பூமியின்‌ 
மேற்பரப்பிலிருந்து 30-40 கி.மீ. 
உயரத்தில்‌ உள்ள குறைந்த அயனி 
யாக்கம்‌ உடைய வாயுமண்டல 
அடுக்கு. 
ctor : (பட்‌.) சீர்படுத்து கருவி : 
எந்திரக்‌ கருவிகளைச்‌ சீர்படுத்து 
வதற்கான கருவி. செய்தொழிற்‌ 
கோளாறுகளை அகற்றும்‌ அமைவு 
முறை. 
0௦098 : (அச்சு.) துண்டு வெளி 
யீடு : வீட்டுக்கு வீடு வழங்குவதற்‌ 
குரிய சிறிய அச்சிட்ட சுற்றறிக்கை 
அல்லது துண்டு வெளியீடு. 
0௦651 : மான்‌ தோல்‌ : பக்குவப்‌ 
படுத்தப்பட்ட பெண்மானின்‌ 
தோல்‌. 
(எந்‌.) வளையிருப்பாணி : 
வெட்டு மரங்களை 
இணைத்துப்‌ பிடிக்கும்‌ 
6 


dog: 


பகர வடிவ வளையிருப்‌ 
பாணி. 


00௦0100114: (௧.௧.) சித்திர 

வேலை: சதுரமோட்டுருவ 
நுட்பவேலைப்பாடுள்ள நார்மன்‌ 
கட்டிடக்‌ கலையைச்‌ சார்ந்த சித்‌ 
திர வேலைப்பாடு. 
ily : (எந்‌. திருகுப்பிடி : இரு 
குப்‌ பிடிக்கருவி. 


௦lomite: (கணி.) டோலோமைட்‌: 


சுண்ண வெளிமக்‌ கரியகிகளின்‌ 
கலப்புடைய பாறை வகை, இதில்‌ 
மக்னீசியம்‌ அதிக அளவில்‌ அடங்கி 
யிருக்கும்‌. எஃகுத்‌ தொழிலில்‌ இது 
பயன்படுகிறது. 


domain theory : (மின்‌.) ஆள்‌ 
வரைக்‌ கோட்பாடு : காந்த விசை 
தொடர்பான ஒரு கோட்பாடு. 
கோள்‌ நிலை எலெக்ட்ரான்களின்‌ 
இயக்கத்தினால்‌ மையக்‌ கருவைச்‌ 
சுற்றி உண்டாகும்‌ அணுவியல்‌ 
காந்தங்கள்‌, ஒருங்கிணைந்து குழு 
மங்களாக உருவாகும்‌ வலுவான 
போக்கு உடையவை என்ற அனு 
மானத்தின்‌ அடிப்படைடயில்‌ 
அமைந்தது இந்தக்‌ கோட்பாடு. 
இந்தக்‌ குழுமங்கள்‌ ““ஆள்வரை 
கள்‌'' எனப்படும்‌. 


வ௦௱ச: (க.க.) கவிகை மாடம்‌ , 
கவிதை மாடத்‌ தூபி. 


domed: (குழை.) கவிகை வடி 
வான : பிளாஸ்டிக்‌ பொருளின்‌ 
தட்டையான பகுதியை கவிகை 
யுருவுடையதாகவும்‌ தோன்றச்‌ 
செய்யம்‌ 6ரு சீரான உருத்திரிபு. 


domestic architecture : (௧.க.) 
குடியிருப்புக்‌ கட்டிடக்கலை : வீடு 
கள்‌, தனியார்‌ கட்டிடங்கள்‌ 
தொடர்பான வடிவமைப்பு திட்ட 
மிடுதல்‌, கட்டுமானம்‌ பற்றிய 
கலை. 


dominant colour: (விண்‌.) 
முனைப்பு வண்ணம்‌ : முனைப்பாக 
விஞ்சி நிற்கும்‌ வண்ணம்‌. 


010௦18 : டோங்கோலா : கனிமப்‌ 
பொருட்களையும்‌ தாவரப்‌ 
பொருட்களையும்‌ பயன்படுத்திப்‌ 
பக்குவம்‌ செய்து ஒரு சிறுமரத்‌ 
தொட்டி போன்றவடிவில்‌ அமைக்‌ 
கப்பட்ட கன்றின்‌ தோல்‌, வெள்‌ 
ளாட்டின்‌ தோல்‌ அல்லது செம்‌ 
மறியாட்டின்‌ தோல்‌. 


donkey : உள்‌ இழைப்பு எந்திரம்‌: 


உள்‌ இழைப்பு வேலை செய்வதற்‌ 


கான ஓர்‌ எந்திரம்‌. 


donkey engine : (பொறி,) பாரம்‌ 
இழுப்பு எந்திரம்‌ : கப்பலின்‌ மேல்‌ 


தட்டில்‌ பாரம்‌ இழுப்பதற்கும்‌ 
ஏற்றுவதற்கும்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ நீராவி எந்திரம்‌. 

0௦௦0௨1: (மின்‌.) வாயில்மணி; 
வெளிப்புறம்‌ கைப்பிடி அல்லது 
லிசைக்‌ குமிழின்‌ மூலம்‌ வீட்டிற்‌ 
குள்‌ அடிக்கக்கூடிய மணி. 

door check: (௧.க.) கதவுத்தடை: 
கதவு வேகமாகச்‌ சார்த்திக்‌ கொள்‌ 
வதைத்‌ தடுத்து மெதுவாகச்‌ சார்த்‌ 
திக்‌ கொள்ளுமாறு செய்யும்‌ 
அமைவு. 

door frame: (s.a.) கதவு நிலை: 
கதவினைத்‌ திறக்கவும்‌ மூடவும்‌ 
அதனைச்‌ சுற்றி அமைந்துள்ள 
நிலை. 


door head: (௧.க.}) கதவு நிலை 
மேல்‌ முகடு: கதவு நிலையின்‌ மேற்‌ 
பகுதி. 

0௦08: (கம்‌.) வண்ண மெருகு: புரி, 
யிழையுடைய குழாய்‌ இணைப்பு 
களுக்கு மசகிடுவதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ ஒரு கூட்டுப்‌ பொருள்‌. 
ope: (வானூ.) விமான வண்ண 
மெருகு: விமாளப்‌ பூச்சுக்குரிய ஒரு 
திரவப்‌ பொருள்‌. 

doppler: (விண்‌. )டோப்ளர்‌, கிறிஸ்‌ 
டியன்‌ (1803-1853); ஆஸ்திரிய 
இயற்பியலறிஞர்‌. 

doppler effect: (இயற்‌.) டோப்‌ 
ளர்‌ விளைவு: ஒலி, ஒளி, ராடார்‌ 
போன்றவற்றின்‌ அலை அதிர்வில்‌ 
ஏற்படும்‌ மாற்றம்‌. ஆதாரமும்‌, 
நோக்குபவரும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
நெருங்கி நகரும்போது இந்த மாற்‌ 
றம்‌ ஏற்படுகிறது. நோக்குபவரை 
ஆதாரம்‌ நெருங்கி வரும்போது 
இந்த அலை அதிர்வு அதிகமா 


229 


கிறது; விலகிச்‌ செல்லுங்கால்‌ 
குறைகிறது. இந்தத்‌ தத்துவம்‌. 
தடம்‌ பற்றிச்‌ செல்வதிலும்‌, மீகா 
மத்திலும்‌ பயன்படுறெது. 


doric frieze: (௧.௧.) கிரேக்க ஒப்‌ 
பனைப்‌ பட்டை: கட்டிடத்தில்‌ 
தூணுக்கு மேலுள்ள தளமட்ட 
மான அகன்ற பட்டையுள்ள 
சிற்பம்‌. 


doric order: (s.க.) கிரேக்க 
கட்டிடபாணி: பண்டைய கிரேக்கக்‌ 
கட்டிடக்கலைப்பாணி, 


dormer window: (s௧.க.) பல 
கணி: சாய்‌ கூரையில்‌ செங்குத்தாக 
உந்திக்‌ கொண்டிருக்கும்‌ பலகணி. 


dormitory: (க.க.) துயிற்கூடம்‌: 
பல படுக்கைகள்‌ கொண்ட பெரிய 
துயிற்கூடம்‌. உறங்குவதற்குரிய 
ஒரு தனிக்‌ கட்டிடத்தையும்‌ குறிக்‌ 
கும்‌. 


dosimeter: (இயற்‌.) கதிரியக்க 
அளவுமானி: ஒருவர்‌ பெற்றுள்ள 
கதிரியக்கத்தின்‌ அளவினை அள 
விடுவதற்கான ஒரு கருவி. 

0016: (மர.) இற்றுப்போதல்‌: 
பார்க்க: மட்குறு. 


dot generator : (மின்‌.) வெண்‌ 
புள்ளியாக்கி : தொலைக்காட்சித்‌ 
திசையில்‌ வரிசையான வெண்‌ 
புள்ளிகளை உண்டாக்கும்‌ ஒரு 
தொலைக்காட்சி பழுது பார்க்கும்‌ 
கருவி. வண்ணத்‌ தொலைக்காட்சி 
யில்‌ குவியத்தைச்‌ சரிசெய்வதற்கு 
இது பயன்படுகிறது. 


dot-sequential system : (மின்‌.) 
புள்ளித்‌ தொடர்‌ விளைவு முறை : 
தொலைக்காட்சிப்‌ பட ஒளி-ஓலிக்‌ 
கூறுகளை ஒன்றன்பின்‌ ஒன்றாக 
வரிசையாகத்‌ தனித்தனியாகப்‌ 
பிரித்தெடுத்துத்‌ தொலைக்கனுப்‌ 
பும்‌ முறை. 


230 


double acting hinge: (தச்சு.) 
இருதிசைக்கீல்‌ : இரு திசைகளில்‌ 
இயங்குவதற்கான 8ல்‌. ஊசலாட்‌ 
டக்‌ கதவுகளில்‌ இது பயன்படுத்தப்‌ 
படுகிறது, 


double யம, press : த 
சை இயக்க அச்சு எந்திரம்‌ : 
ர்க்‌ சுழற்சியின்‌ போதும்‌ 
இருவகைச்‌ செயற்பாடுகளைச்‌ 
செய்யக்கூடிய வகையில்‌ அமைந்த 
அச்சு எந்திரம்‌. 
double belting : இரட்டை வார்ப்‌ 
பட்டை : தோலின்‌ மிகுதியான 
கனத்துடன்‌ அல்லது. இருமடங்கு 
கனத்துடன்‌ அமைந்த வாரப்‌ 
பட்டை. 


dcuble bond: (வேதி. ) இரட்டைப்‌ 
பிணைப்பு : எத்திலீன்‌ HC CH, 
கரிம வேதியியலில்‌ ஒரே தனிமத்‌ 
தின்‌ இரு அணுக்களிடையிலான 
இரட்டைப்‌ பிணைப்பில்‌, ஒரு 
பிணைப்பு மற்றதைவிட அதிக 
வலுவுடையதாக இருக்கும்‌. 


double ன ல. இட 

ரட்டை முறிப்பு சை: ஒரே 
இல்‌ இரு கம்பிகளில்‌ மின்‌ 
சுற்றிணை உண்டாக்கவும்‌ முறிக்க 
வும்‌ வல்ல ஒரு விசை. 


double contact lamp : (மின்‌.) 
இரட்டைத்‌ தொடர்பு விளக்கு : இரு 
அடிச்சேர்‌ முனைகள்‌ உடைய 
ஒரு விளக்கு. இதனைக்‌ குதை குழி 
யில்‌ செருகியதும்‌ மின்தொடர்பு 
ஏற்படும்‌. 

double cut:  (பட்‌.) இரட்டை 
வெட்டு அரம்‌ : ஒன்றுக்கொன்று 
45560” கோணத்தில்‌ குறுக்காக 
வெட்டுிற இரு பல்‌ வரிசைகளைக்‌ 
கொண்ட அரம்‌. 

double demy : இரட்டை வரை 


படக்‌ காகிதம்‌: 50 X 76செ.மீ:அளவு 
டைய வரைபடத்திற்கான காகி 


தமி, 


double end bolt: (எந்‌.) இரு 
முனை மரையாணி: இரு முனைகளி 
லும்‌ சுரைகளுக்கான வரிப்பள்ளம்‌ 
உடைய திடமான தலையில்லாத 
மரையாணி. இதனைத்‌ தண்டு 
மரையாணி என்றும்‌ கூறுவர்‌. 


double filament lamp : (மின்‌.) 
ஈரிழை விளக்கு : இரண்டு இழை 
கள்‌ உள்ள விளக்கு, ஒரு சமயத்‌ 
தில்‌ ஒரே இழைமட்டுமே எரியும்‌. 
இந்த இழைகள்‌ ஒரே அளவுத்‌ 
தடைகளை உடையனவாக 
இருக்கலாம்‌. 


double geared: (எந்‌.) இரட்டைப்‌ 
பல்லிணையுள்ள: சாதாரணமாகப்‌ 
பின்புறப்‌ பல்லிணையுள்ள ஒரு 
கடைசல்‌ எந்திரத்தின்‌ அல்லது 
துரப்பண எந்திரத்தின்‌ பல்லிணை 
அமைப்பு. 


douple hung window : (௧.௧.) 
இரட்டைப்‌ பலகணி: மேலும்‌ கீழும்‌ 


சறுக்குக்‌ . கண்ணாடிச்‌ சட்டப்‌ 
பலகையுள்ள ஒரு பலகணி. 

double ionization : (மின்‌.) 
இரட்டை அயனியாக்கம்‌ : வாயு 


நிரப்பிய இருமுனையத்தில்‌ ஒவ்‌ 
வொரு வாயு மூலக்கூற்றிலிருந்தும்‌ 
இரண்டு எலெக்ட்ரான்கள்‌ வெ 
யேற்றப்பட்டுள்ள நிலை. 


double pitch skylight : இருகவர்‌ 
மோட்டுப்‌ பலகணி: இரு திசைகளில்‌ 
சாய்வாக உள்ள ஒரு மேல்தளச்‌ 
சாளரம்‌. 


double point push button: 
(மின்‌.) இரட்டை முனை அழுத்து 
பொத்தான்‌ : ஒரே இயக்கத்தில்‌ 
இரு தனித்தனி மின்சுற்றுகளைச்‌ 
கட்டுப்படுத்த வல்ல அழுத்து 
பொத்தான்‌. இதில்‌ ஒரு கொண்‌ 
டையும்‌ இரு அடித்தொடு நிலை 
களும்‌ இருக்கும்‌. 

double pole: (மின்‌. ) இரட்டை 
முளை : இரட்டை முனை விசை 


போன்று இரு தொடர்புகளை 
அல்லது இணைப்புகளைக்‌ கொண்‌ 
டிருத்தல்‌. 


double roll: (அச்சு.) இரட்டை 
அச்சுருளை: ஒவ்வொரு அச்சுப்பதி 
வினையும்‌ இருமுறை மையொற்றி 
அழுத்தும்‌ உருளை. 
double riveting: இரட்டைக்குடை 
யாணி: தண்‌ 
டவாளம்‌ - 
கம்பம்‌ முத 
லியவற்றில்‌ 
இரு விளீம்பு 
களையும்‌ பரு 
மனில்‌ பாதி 
ய எக்‌ 
இணைத்துப்‌ 
இரட்டைக்‌ பொருத்‌ தும்‌ 
குடையாணி முறை யில்‌ 
இரு வரிகள்‌ அல்லது முனைகளைப்‌ 
பொருத்தும்‌ முறையில்‌ நான்கு வரி 
கள்‌ இரட்டைக்‌ 
இணைப்பானது, 
யான குடையா 
மூலம்‌ ஏற்படுத்தப்படுகிறது. 
double row radial engine : 
(வானூ.) இரட்டை ஆரை எஞ்சின்‌: 
ஒரு பொதுவான திருகு சுழல்‌ தண்‌ 
டினைச்‌ சுற்றி ஆரைகளைப்போல்‌ 
அமைக்கப்பட்டுள்ள  இருவரிசை 
நீள்‌ உருளைகளைக்‌ கொண்ட ஓர்‌ 
எஞ்சின்‌ முன்னும்‌ பின்னுமாக 
உள்ள நேரிணை நீர்‌ உருளைகள்‌ 
வரியிணைக்‌ கொண்டிருக்கவோ, 
கொண்டிராமலோ இருக்கலாம்‌. 


double seaming machine : 
இரட்டை வெட்டுவாய்‌ இணைப்பு 
எந்திரம்‌ : கப்பலின்‌ உடலில்‌ 


வெட்டு வாய்‌ இணைக்கப்பட்ட 
பின்பு எஞ்சியிருக்கும்‌ விளிம்பு 
களைச்‌ சமனப்படுத்துவதற்கான 
எந்திரம்‌. 

double threaded screw : (எற்‌.) 
ஈரிழைத்‌ திருகு: இரு தனித்தனி 
திருகு சுழல்களுைய ஒரு 


திருகு, 


221 


சுழல்கள்‌ உடற்‌ 

பகுதியைச்‌ சுற்றி ஒன்றுக்கொன்று 
இணையாகச்‌ சுழன்றிருக்கும்‌. இது 
செலுத்து வேகத்தை அதிகரிக்க 
உதவுகிறது. 
double throw switch : (மின்‌.) 
இருவழி விசை : இருவேறு திசை 
களில்‌ இிருப்பக்கூடிய ஒரு மின்‌ 
விசை. இது ஒரு மின்சுற்றினை 

ருவேறு மின்சுற்றுகளுடன்‌ 
வெவ்வேறு சமயத்தில்‌ இணைக்‌ 
கிறது. 
௦5 திரவத்‌ தோய்வு : உலோ 
கத்தைக்‌ கெட்டியாக்கும்‌ போது 
சூடாக்கிய உலோகத்‌ துண்டினைக்‌ 
குளிர்விப்பது போன்று ஒரு திர 
வத்தில்‌ நன்கு தோய்த்தல்‌. 
douzieme : டூசியெம்‌ : கடிகாரம்‌ 
தயாரிப்பவர்கள்‌ பயன்படுத்தும்‌ 


இந்தத்‌ திருகு 


ர்‌ அளவீட்டு அலகு. இதன்‌ 
அளவு. .0188செ.மீ. 

dovetail : (மர.வே.) பொருத்‌ 
திணைப்பு : ஒன்றை ஒன்றுடன்‌ 


பொருத்தி இறுக்கிப்‌ பிணைக்கும்‌ 
இணைப்பு. இதில்‌ புறாவின்‌ வால்‌ 
போன்று வடிவுடைய ஒரு 
பொருத்து முளை அதேபோன்று 
வடிவுடைய துளைப்‌ பொருத்துச்‌ 
சட்டத்துடன்‌ பொருந்தி இணை 
கிறது. 
dovetail cutter: (மர.வே.) 
பொருத்திணைப்பு வெட்டு கருவி; 
பொருத்திணைப்பின்‌ உள்முகங்‌ 
களையும்‌, வெளிமுகங்களையும்‌ 
வெட்டுவதற்குப்பயன்படும்‌ கருவி. 
தன்‌ உதவியால்‌ விளிம்புகளை 
வசதியாகச்‌ சமனப்படுத்தலாம்‌. 


dovetail dado: (மர.வே.) 
பொருத்திணைப்புச்‌ ச £ ல்‌ வரி: 
இறப்பு முகத்தைவிட அடிப்புறம்‌ 
அகலமாக இருக்குமாறு அட்டை 
யின்‌ குறுக்கே வெட்டப்படும்‌ வரிப்‌ 
பள்ளம்‌. இந்த வடிவமைப்பு, அட்‌ 
டையின்‌ முகத்திற்குச்‌ செங்குத்‌ 


282 


தாக இழுப்பு விசை ஏற்படு 


வதைத்‌ தடுக்கிறது. 


dovetail halved joint: (மர.வே.) 
அரைப்‌ பொருத்திணைப்பு: இந்த 
அரைப்‌ பொருத்திணைப்பில்‌ இரு 
வெட்டுவாய்களும்‌ புறாவின்‌ வால்‌ 
போன்று பாதத்தில்‌ குறுகியிருக்‌ 
கும்‌. 

dovetailing: பொருத்திணைத்தல்‌ : 
(1) பொருத்திணைப்புகள்‌ மூலம்‌ 
இறுக்கிப்‌ பிணைத்தல்‌. 

(2) அச்சுக்‌ கலையில்‌ ஈய அச்சு 
வரிக்கட்டைகளை இரட்டிப்பாக்‌ 
குதல்‌, இதல்‌ பிளவு இணைப்புகள்‌ 
ஒன்றின்‌ மேல்‌ ஒன்று பொருந்து 
மாறு அமைக்கப்பட்‌ டிருக்கும்‌. 


dovetail saw: (மர.வே.) பொருத்‌ 


மு 


e Xx 
பொருத்திணைப பு ரம்பம்‌ 


திணைப்பு ரம்பம்‌ ; இது தடித்த 
புறமுடைய ரம்பம்‌ போன்றது; 
ஆனால்‌ அதைவிடச்‌ சிறியது. 
இதில்‌ பற்களும்‌ நுண்ணியதாக 
இருக்கும்‌. கைப்பிடியும்‌ வேறு வடி 
வில்‌ அமைந்திருக்கும்‌. 

dowel: இணைப்பாணி : மரத்‌ 
துண்டுகள்‌ கற்கள்‌ முதலியவற்‌ 
றைப்‌ பொருத்துவதற்கான மரம்‌ 
அல்லது உலோகத்தாலான தலைப்‌ 
பில்லாத ஆணி. 


doweling:  இணைப்பாணி 
இணைப்பு : இணைப்பாணிகளின்‌ 
உதவியினால்‌ இணைப்பு களை 
ஏற்படுத்துதல்‌. 

dowel pin : (மர.வே.) இணைப்‌ 
பூசி: உள்ளீடற்ற பெட்டியின்‌ இரு 
பகுதிகளை இணைப்பதற்கு அல்‌ 
லது கெட்டிப்படுத்தும்போது தோ 
ரணியின்‌ பகுதிகளை இணைப்‌ 
பதற்குப்‌ பயன்படும்‌ அல்லது 


உலோகத்தாலான ஊசி. 


dowel screw : இணைப்பாணித்‌ 
திருகு ; இருமுனைகளில்‌ திருகிழை 
அமைக்கப்பட்ட மரத்தாலான 


திருகு. 


downdraft carpuretor. (தானி. ) 
கீழ்வழி எரி-வளி கலப்பி : காற்று 
மேற்பகுதி வழியே உட்புகுந்து கழ்‌ 
நோக்கிச்சென்றுதெளிப்பான்‌ நுனி 
யை அடையும்‌ அமைப்புடைய 
ஓர்‌ எரி-வளி கலப்பி, 


down spout: (௧.க.) கீழ்நோக்கிய 
கெண்டி வாய்க்குழாய்‌ : கூரையிலி 
ருந்து தரைக்கு அல்லது சாக்கடைக்‌ 
குழாய்க்கு மழை நீரைக்‌ கொண்டு 
செல்வதற்கான ஒரு குழாய்‌ அல்‌ 
லது குழாய்க்‌ கால்வாய்‌. 

downwash : (வானூ.) கோட்டக்‌ 
கோணம்‌: விமானத்தை உயர்த்தும்‌ 
மேற்பரப்புகள்‌ காற்றோட்டத்தி 
லிருந்து கோட்டமுறும்‌ கோணம்‌. 


drachm : திராம்‌ : மருந்துத்‌ திர 
வங்களை அளவிடப்‌ பயன்படும்‌ 
“அவுன்ஸ்‌' என்னும்‌ எடுத்தலளவை 
வீசக்கூறு. 


daft : (வார்‌.) வாரிழைப்‌ பட்டை: 
ஒரு தோரணியை மணலிலிருந்து 
எளிதாக அகற்றுவதற்கு உதவுகிற 
அத்தோரணியிலுள்ள வாரிழைப்‌ 
பட்டை. 


drafting : வரைதல்‌ : முன்‌ வடிவ 
வரையும்‌ கலை. 


draftsman: வரைவாளர்‌ : 
வரைப்படங்களை வரைபவர்‌. 


ப்‌ 


draftsmans’ scale : வரைவாளர்‌ 
அளவுக்கோல்‌ : உருவரைப்படங் 
களை வரைபவர்கள்‌ பயன்படுத்‌ 
தும்‌ முக்கோண வடிவ அல்லது 
தட்டையான அளவுகோல்‌. இதன்‌ 
ஒரு விளிம்பு 1, 4: *,% முதலிய 
அளவுகள்‌ வரையறுக்கப்பட்டுள்‌ 
ளன. இன்னொரு விளிம்பு பின்ன 


அளவுகள்‌ வரையறுக்கப்பட்டுள்‌ 
ளன. 


dragft stop on fire stop: (s.க.) 
இழுவை நிறுத்தம்‌ அல்லது நெருப்பு 
றுத்தம்‌ : கட்டிடத்தின்‌ குறுக்கே 
எரிதழல்‌ பாதையினைத்‌ தடுப்பதற்‌ 
காக விமானப்பாதையில்‌ அமைக்‌ 
கப்பட்டுள்ள தடுப்புகள்‌. 


029 : (வாஜா..) இழுவை விசை : 
இயங்கும்‌ ஒரு னின்‌ மீது 
அதன்‌ இயக்கத்‌ திசைக்கு இணை 
யாக ஒரு திரவத்தின்‌ வழிச்‌ செயற்‌ 
படும்‌ ஒரு பின்னோக்கிய விசை. 
இது அந்தப்‌ பொருளின்மீது செயற்‌ 
படும்‌ மொத்தத்‌ திரவ விசையின்‌ 
ஒரு கூறாக இருக்கும்‌. 


drag link: (தானி.) இழுவை 
இணைப்பு: இடது இயக்கக்‌ கை 
பிடிக்கரத்தினை இயக்குக்‌ கருவிக்‌ 
கரத்துடன்‌ இணைக்கும்‌ ஒரு 
கோல்‌. இந்தக்‌ கரங்களின்‌ குண்டு 
முனைகளை இயக்குவதற்காக இரு 
முனைகளிலும்‌ இரு கண்ணங்‌ 
களும்‌ ஒரு விற்சுருளும்‌ இருக்கும்‌. 


dragon’s blood : (வண்‌,) குங்கி 
லியம்‌ : சயாமில்‌ வளரும்‌ ஒருபனை 
வகையிலிருந்து பெறப்படும்‌ ஒரு 
பிசின்‌ பொருள்‌. மணமற்றது; 
சுவையற்றது; நீரில்‌ கரையாதது; 
ஆல்ககாலிலும்‌ ஈதரிலும்‌ கரையக்‌ 
கூடியது, சிவப்புத்‌ திரவ வடிவில்‌ 
உள்ளது. வண்ணச்‌ சாயங்கள்‌ 
தயாரிப்பதிலும்‌, ஒளிச்செதுக்கு 
முறையிலும்‌ பயன்படுகிறது. 


drag rope: (வானூ.) இழுவை 
வடம்‌ : ஒரு பலூனின்‌ மேற்பகுதி 
யிலுள்ள நீண்ட வடம்‌. இது ஒரு 
தடையாகவும்‌, இறங்கும்போது 
மாறுகிற பாரமாகவும்‌ பயன்படு 
கிறது. 

வாகin: வடிகால்‌ : சாக்கடை நீர்‌ 
அல்லது மற்றக்‌ கழிவுத்‌ திரவங்கள்‌ 
வெளியேறுவதற்கான ஓரு குழாய்‌. 


23 


drainage: வடிகால்‌ அமைப்பு : 
சாக்கடையை அப்புறப்படுத்துவ 
தற்கு அமைக்கப்படும்‌ வடிகால்‌ 
களின்‌ அமைப்பு. 


drain cock: (கம்‌,) வடிகால்‌ 
குழாய்‌ முனை : சாக்கடை வடிவ 


தற்கு அனுமதிப்பதற்காக குழாய்த்‌ 
தொடர்பின்‌ த்‌ cabin 


பொருத்தப்பட்டுள்ள ' ஒரு றிய 


முனையில்‌ 


ஓரதர்‌. 
drain tile : வடிதாரை ஓடு : ஈரப்‌ 
பகுதிகளிலிருந்து நீரை வெளி 
யற்றுவதற்காகப்‌ பயன்படும்‌ வடி 
தாரை ஓடு. 
வாக : திராம்‌ : ஓர்‌ அவுன்சின்மீ/ 16 
பகுதி. 
ராஸ: (1) வரைதீட்டு: வரிகளி 
னால்‌ வரைதட்டுதல்‌. 
(2) நெகிழ்விப்பு : எஃகினை மிக 
அதிகமான முடுக்கத்திலிருந்து 
தேவையான அளவுக்கு நெகிழ்‌ 
வித்தல்‌, 
(3) இழுத்தல்‌: கம்பியினை இழுத்து 
மெல்லியதாக்குதல்‌. 
draw bar: இழுவைச்‌ சலாகை 2 
உந்து வண்டியில்‌ இழுத்துச்‌ செல்‌ 
லப்‌ பயன்படும்‌ ஒரு சலாகை. 
இதன்‌ இரு முனைகளிலும்‌ கண்‌ 
இருக்கும்‌. இதே நோக்கத்திற்குப்‌ 
பயன்படும்‌ பிற சாதனங்களையும்‌ 
குறிக்கும்‌. 
draw boit : இழுவை மரையாணி : 
கதவுகளை பிணைப்பதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ மரையாணி, 
draw chisel! : (எந்‌.] இழுவை சிற்‌ 
றுளி : ஒரு கூர்மையான சிற்றுளி. 
துவாரமிடுகையில்‌ மையத்தை 
மாற்றியமைக்கப்‌ பயன்படுகிறது. 
draw chuck : இழுவை ஏந்தமைவு: 
சிறிய துல்லியமான வேலைப்பாடு 
களுக்குப்‌ பயன்படுகிறது. இது ஒரு 
தேய்ந்து செல்கிற தாங்கியில்‌, நீள 
வாக்கில்‌ இயங்குகிறது. 


234 


draw cut shaper: (எந்‌.) இழுவை 
வெட்டு வடிவாக்கி: தட்டுதல்‌ மூலம்‌ 
அல்லாமல்‌ இழுத்தல்‌ மூலம்‌ வடிவு 
களை வெட்டுவதற்குப்‌ பயன்படும்‌ 
ஒரு சாதனம்‌. 


drawing back : (உலோ.) மறு 
சூடாக்கம்‌ : எஃகின்‌ கடினத்‌ தன்‌ 
மையை மாற்றுவதற்காக, எஃகு 
கெட்டியான பின்பு, முட்டுபதன்‌ 
வெப்ப நிலைக்குக்‌ குறைத்த ஒரு 


வெப்ப நிலைக்குக்‌ மீண்டும்‌ 
சூடாக்குதல்‌. 

drawing board: படம்‌ வரை 
சட்டம்‌: படம்‌ வரைவதற்குத்‌ 


தாளைப்‌ பரப்பிக்‌ குத்திவைப்பதற்‌ 
கான பலகைச்‌ சட்டம்‌. இது வெண்‌ 
தேவதாரு, எலுமிச்சை, நெட்டி 
லிங்கம்‌ ஆதிய மரங்களிலிருந்து 
செய்யப்படுகிறது. 


drawing die: (உலோ.வே,) 
வரை படிவ அச்சு : உலோகத்‌ தகட்‌ 
டினை கண்ண வடிவுகளில்‌ அழுத்‌ 
தித்‌ தயாரிப்பதற்கு விசை அழுத்தி 
களில்‌ பயன் படுத்தப்படும்‌ பொறிப்‌ 
புக்‌ கட்டை அல்லது படிவ அச்சு. 


drawing in: நூலிழைத்தல்‌ ; 
வார்ப்பு இழைகளைத்‌ தறியின்‌ 
பாவு வழியாக நூலிழைத்தல்‌. 
drawing of pattern : (வார்‌.) 
தோரணி இழுப்பு : வார்ப்பு மணலி 
லிருந்து ஒரு தோரணியை வெளி 
யில்‌ எடுத்தல்‌. 

drawing of temper எஃகினை 
செம்பதமாகச்‌ சூடாக்கி, அதனை 
மெல்ல மெல்ல குளிர்வித்தல்‌. இது 
கெட்டியாக்கும்‌ அல்லது உறுதி 
யூட்டும்‌ முறைக்கு எதிர்மாறா 
னது. 

drawing out : நீட்டுதல்‌ : உலோ 
கத்தைச்‌ சூடாக்கி சம்மட்டி 
கொண்டு அடித்து நீட்டுதல்‌, இத 
னால்‌ பரப்பளவு வீத அளவுப்படி 
குழையும்‌. 


drawing paper : படம்‌ வரைதாள்‌: 
பென்சில்‌, வண்ணக்கோல்‌, பேனா 
மை இவற்றால்‌ படம்‌ வரைவதற்கு 
ஏற்ற தாள்‌. 

drawing pen : படம்‌ வரை பேனா: 
வரைவாளர்கள்‌ பயன்படுத்தும்‌ 
வரை பேனா. 


draw knife : வரைவுக்‌ கத்தி: இரு 
கை பிடிகள்‌ உடைய மரம்‌ வெட்‌ 


“ட டும்‌ கருவி. இது 
ந்‌ ர குறுகலான நீண்ட 
8 தத்தி முனையை 
வரைவுக்‌ கத்தி உடையது. இரு 
கைபிடிகளும்‌ கத்திக்குச்‌ செங்‌ 


கோணத்தில்‌ அமைந்திருக்கும்‌. 
draw plate: (வார்‌.) தோரணி 
இழுவைத்‌ தட்டம்‌ : ஒரு தோரணி 
யில்‌ வைக்கப்பட்டுள்ள திருகிழைத்‌ 
துவாரமுள்ள ஒரு தட்டம்‌. இதன்‌ 
துவாரத்தில்‌ செருகப்படும்‌ மணலி 
லிருந்து தோரணியை அகற்று 
வதற்கு உதவுகிறது. 

draw screw : (வார்‌.) இழுப்புத்‌ 
திருகு: திருகிழைகள்‌ கொண்ட 
ஒரு சலாகை, இதன்‌ ஒரு முனை 
யில்‌ தோரணியில்‌ தட்டத்தை 
இழுப்பதற்கான திருகிழையிட்ட 
துவாரம்‌ இருக்கும்‌. 

draw sheet: (அச்சு.) சமனத்‌ 
தகடு : அச்சுத்‌ தகட்டுப்பாளத்தின்‌ 
மீதான சமனத்‌ தகட்டின்‌ மேற்‌ 
படலம்‌. இதனுடன்‌ இயக்கு தண்டு 
களும்‌, தடுப்புக்‌ காப்புகளும்‌ 
இணைக்கப்பட்டிருக்கும்‌. 

draw spike: (மர.வே.) இழுவைச்‌ 
சலாகை : வார்ப்பு மணலிலிருந்து 
ஒரு தோரணியை இழுத்தெடுப்‌ 
பதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு கூர்மை 
யான உலோகச்‌ சலாகை, 


0600௦: தூர்வாரி : நீரோடையின்‌ 
படுகையிலிருந்து சேற்றினை அல்‌ 
லது மணலைத்‌ தூரெடுத்து அகற்‌ 
றுவதற்குப்‌ பயன்படும்‌ எந்திரம்‌. 


0855 : (எந்‌. ) செப்பனிடல்‌ : ஒரு 
கருவியைச்‌ சாணைபிடித்து அதன்‌ 
மூல வடிவத்திற்குச்‌ செப்பனிட தல்‌, 
085587: (கம்‌. ) செப்பனிடு கருவி: 
உலோகக்‌ குழாய்களையும்‌ தகடு 
களையும்‌ சீர்மை செய்வதற்கு அல்‌ 
லது நேராக்குவதற்குப்‌ பயன்படும்‌ 
எந்திரம்‌. 


dressing: மெருகுப்‌ பொருள்‌: துணி 
களுக்கு மெருகேற்றுவதற்குப்‌ 
பயன்படும்‌ பொழுள்‌; 

ரர : (வண்‌.) உலர்த்து பொருள்‌ 
கள்‌: வண்ணங்களை உலர்த்து 
வதற்குப்‌ பயன்படும்‌ பல்வேறு 
பொருள்களான ஈயம்‌, மாங்கனீஸ்‌ 
ஆகியவற்றின்‌ உப்புகளும்‌, ஆக்‌ 
சைடுகளும்‌ இவற்றுள்‌ சில, 

ரர: (வானூ.) காற்று விசை 


த யியக்க அழுத்தம்‌: 
TH ௦) விமானத்தின்‌ 
காற்று விசை வெளிப்புறங்களில்‌ 


யியக்க அழுத்தம்‌ செயற்படும்‌ விசை 
யியக்க அழுத்தம்‌. 
drift angle : (வானூ.) திசைமாறு 
கோணம்‌ : ஒரு விமானத்தின்‌ நீள்‌ 
வாக்கு அச்சுக்கும்‌, தரைக்கு மேல்‌ 
அதன்‌ பாதைக்குமிடை யிலான 
கிடைமட்டக்‌ கோணம்‌, 


பெர்ரி bar: (வானூ .) திசைமாற்றக்‌ 
கோல்‌ : விமானத்தின்‌ அச்சுக்கும்‌ 
அதன்‌ இயக்கத்‌ திசைக்குமிடையி 
லான மாற்றத்தைக்‌ காட்டும்‌ திசை 
மாற்ற மானியின்‌ ஒரு பகுதி. 
இதில்‌ இந்த இயக்கத்‌ திசையை 
யொட்டி அமைத்திடத்தக்க ஒரு 
கம்பி அல்லது புயம்‌ அமைந்திருக்‌ 


கும்‌, 
drift meter: (வானூ.) திசை 
மாற்று மானி : ஒரு விமானத்தின்‌ 


நீள்வாக்கு அச்சுக்கும்‌ தரைக்கு 
மேல்‌ அதன்‌ பாதைக்குமிடையி 
லான கிடைமட்டக்‌ கோணம்‌. 


drift றin: (எந்‌.) குடையாணி 


பீ 


முனை : குடையாணித்‌ துவாரங்‌ 
கள்‌ ஒழுங்கு வரிசையில்‌ இல்லாத 
போது அவற்றில்‌ செலுத்தப்படும்‌ 
ஒரு வட்டவடிவக்‌ கூம்பு முனை. 
பல சமயங்களில்‌ குடையாணியைப்‌ 
பொருத்துவதற்கு அனுமதிக்கும்‌ 
அளவுக்கு இந்தத்‌ துவாரங்கள்‌ 
திருத்‌ தியமைக்கப்படும்‌. 


drift plug: (கம்‌.) நீட்சி ஆப்பு : 
இடைமுறுக்கினை நீக்குவதற்காக 
ஓர்‌ ஈயக்‌ குழாயினுள்‌ செலுத்தப்‌ 
படும்‌ ஒரு மரஆப்பு. 


drift punch : (எந்‌.) இணைப்‌ 
பாணி : குடையாணி அல்லது 
மரையாணித்‌ துவாரங்களை அண்‌ 
டைப்பகுதிகளுடன்‌ இணைப்பதற்்‌ 
குப்‌ பயன்படும்‌ ஒரு கருவி. 


சர்‌]: (எந்‌.) துரப்பணம்‌; கல்‌ 


லிலோ, உலோகத்திலோ, பற்களி 
லோ பிற திண்ணிய பொருள்களி 
லோ துளையிடுவதற்கான ஒரு 
கருவி. 

drill bushings: (எந்‌.) துரப்பணச்‌ 
செருகிகள்‌ : துவாரங்களைச்‌ சரி 
யான இடத்தில்‌ நிலைப்படுத்த 
உதவும்‌ இடுக்கிகள்‌, பொருத்திகள்‌ 
ஆகியவற்றின்‌ நுழைவாயில்‌ 
பொருத்துவதற்கான கடினமான 
எலகுச்‌ செருகிகள்‌ . 


drill chuck :  (எந்‌.) துரப்பண 


ஏந்தமைவு: துரப்பணங்களை ஏந்தி 
வாகாகப்‌ பிடித்துக்‌ கொள்ள 
வல்ல அமைவு. 

drilled hole: துரப்பணத்‌ துவாரம்‌: 
துரப்பணத்தால்‌ துளையிடப்‌ 
பட்ட துவாரம்‌. 


226 


drill gauge : (எந்‌.)  துரப்பண 
அளவி : ஒரு துரப்பணத்தின்‌ வடி 
வளவினை எளிதாகத்‌ தீர்மானிக்க 
உதவக்கூடியவாறு முறையாகக்‌ 
குறியிடப்பட்ட வெவ்வேறு வடிவு 
களில்‌ துவாரங்களையுடைய ஒரு 
தட்டையான எல்குத்‌ தகடு, 


drill grinding gaug: (எரந்‌.) 
துரப்பண அரைவை அளவி : துரப்‌ 
பணத்தின்‌ வெட்டு இதழ்களின்‌ 
நீளத்தையும்‌ கோண த்தையும்‌ 
அளவிடப்‌ பயன்படும்‌ கருவி. 


drilling jig: (எந்‌.) துரப்பண 
இடுக்கி : துவாரங்களைத்‌ துல்லிய 
மாகத்‌ துரப்பணம்‌ செய்வதற்கு 
உதவும்‌ வகையில்‌ வார்ப்பிரும்பி 
னால்‌ துல்லியமாக வார்க்கப்பட்ட 
ஒரு சாதனம்‌. 


drill motor: (மர.வே.) துரப்பண 
மின்னோடி : துரப்பஸ வேலை 
களுக்கும்‌, கருவிகளுக்கு மெருகேற் 
றுவதற்கும்‌ பயன்படும்‌ கையால்‌ 
இயக்கப்படும்‌ சிறிய மின்னோடி. 
drill press : (எர்‌.) துரப்பணத்‌ 
துளைப்‌ பொறி: உலோகத்தில்‌ 
துவாரங்களைத்‌ துர ப்பணம்‌ 


செய்வதற்குப்‌ பயன்படும்‌ பல்‌ 
லிணையுள்ள தானியங்கிச்‌ சாத 
னம்‌. 

drill press vise : (எத்‌.) துரப்‌ 


பணத்‌ துளைக்‌ குறடு : துரப்பணம்‌ 
செய்யப்படும்‌ உறுப்புகளைப்‌ 
பற்றிப்‌ பிடித்துக்கொள்வதற்கு 
ஒரு துரப்பணத்‌ துளைப்பொறி 
மேசையில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒரு தனிவகைக்‌ குறடு. 


பொரி rod: (எந்‌.) துரப்பணச்‌ 
சலாகை : 90 முதல்‌ 100 அலகு 
டைய கார்பன்‌ ஆதாரத்துடன்‌ 
0013௪, மீ. வரையில்‌ அளவுடைய 
மெருகேற்றிய எல்குச்‌ சாதனம்‌. 


drill socket : (eஎந்‌.) துரப்பணக்‌ 
குழி | ஒரு துரப்பணத்தின்‌ கூம்புத்‌ 


தண்டினை ஏற்‌ 
றுக்‌ கொள்ளும்‌ 


துரப்பணக்குழி (௫2 

drill spindle : (எந்‌.) துரப்பணக்‌ 
கதிர்ச்‌ சலாக : ஒரு துரப்பண 
எந்திரத்தின்‌ செங்குத்தான கதிர்ச்‌ 
சலாகை, இது துரப்பணத்தை 
ஏந்திக்‌ கொண்டு சுழல்கிறது. 
இதன்‌ செங்குத்தான இயக்கத்தின்‌ 
வழியே ஊட்டமைவு இயங்கு 
கிறது. 

drill vise: (eஎந்‌.) துரப்பணக்‌ 
குறடு: துரப்பணம்‌ செய்ய 
வேண்டிய பொருளைப்‌ பற்றிப்‌ 
பீடித்துக்‌ கொள்வதற்காக ஒரு 
துரப்பணத்‌ துளைப்பொறி மேசை 
யில்‌ பயன்படுத்தப்படும்‌ஒரு குறடு. 


drip line: (எந்‌.பொறி. ) கசிவுக்‌ 
குழாய்‌ : ஒரு சூடாக்கும்‌ அமைப்பு 
முறையில்‌, வெப்பம்‌ பரவுவதன்‌ 
மூலம்‌ ஏற்படும்‌ செறிமானத்தி 
னால்‌ நீர்மம்‌ மீண்டும்‌ கொதி 
கலனில்பாய்வதற்கானகுழாய்கள்‌. 
வர்ற றால்‌! (௧.௧. ) கசிவு வார்ப்பு 
படம்‌ : ஒரு சுவரின்‌ முகப்பின்‌ 
வழியே மழைநீர்‌ கசியாமல்‌ தடுப்ப 
தற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு 
வார்ப்படம்‌. 

drip stone : (௧.க.) கசிவுக்கல்‌ : 
மழை நீரைச்‌ சன்னலுக்கு அப்‌ 
பால்‌ விழச்‌ செய்யப்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ ஒரு மேற்‌ கட்டமைவு. 
இதனைப்‌ “படிமுகக்கல்‌'' என்‌ 
றும்‌ கூறுவர்‌, 

drive chain : (தானி.) இயக்குச்‌ 
சங்கிலி: எந்திரத்தின்‌ பிற உறுப்பு 
களை இயங்கவைக்கும்‌ சக்கரங்‌ 
களுக்கு விசையினை வழங்கப்‌ 
பயன்படும்‌ ஒரு கனமான உருள்‌ 
சங்கிலி. 


driven : (எந்‌.) இயக்குவித்தல்‌ : 
ஓர்‌ இயக்கியினால்‌ இயக்கப்படும்‌ 
சக்ரம்‌, சக்கரங்கள்‌ அல்லது கப்பி 
கன்‌. 


drive pinion : (தானி.) இயக்கு 
சை நுனி: ஒரே இயக்கத்தை 
இருவேறு இயக்கமாகப்‌ பிரிந்தியக்‌ 
குவிக்கும்‌ இணைப்பமைவுடன்‌ 
இணைக்கப்பட்டுள்ள சரிவுப்‌ பல்‌ 
லிணை. 
drive: (எந்‌.) நேர்முக இயக்கச்‌ 
சக்கரம்‌ : இயக்கிக்கு நேர்முகமாக 
விசையைச்‌ செலுத்தும்‌ சக்கரம்‌ 
அல்லது கப்பிகள்‌. 
drive punch : இயக்கத்‌ தமரூசி : 
சம்மட்டியால்‌ அடித்து இயக்கப்‌ 
படும்‌ எஃகுத்‌ தமரூசி, இது கப்பற்‌ 
பாய்‌ முதலியவற்றில்‌ நுண்துளை 
களிடுவதற்குப்‌ பயன்படுகிறது. 
drive screw or screw nail: 
இயக்குத்திருகு அல்லது திருகாணி: 
சம்மடடியா 0. 
அவரு ௮) ட்டது பொருத்‌ 
தப்படும்‌ ஒரு 
திருகாணி வகைத்‌ திருகு, 
இதனை ஒரு மரையாணி முடுக்கி 
யினால்‌ கழற்றிவிடலாம்‌. 
drive shaft: (தானி.) இயக்கு 
சுழல்‌ தண்டு: இணைப்புகள்‌ 
மூலம்‌ சக்கரங்களுடன்‌ விசை ஊடி 
ணைப்பியை இணைக்கின்ற சுழல்‌ 
தண்டு. 
driven pulley: (உலோ.) இயக்கு 
கம்பி: இயக்கு கப்பியிலிருந்து 
விசையினைப்‌ பெறுகிற சப்பி. 
driving mechanism : (பL.வே.) 
இயக்குப்‌ பொறியமைவு : இயக்கத்‌ 
தைப்‌ பரப்பீடு செய்வதற்குப்‌ 
பயன்படும்‌ சக்கரங்கள்‌, கப்பிகள்‌, 
இணைப்பு வார்கள்‌, நெம்புகோல்‌ 
கள்‌ முதலிய தொகுப்பமைவுகள்‌. 


வாச: (வானூ.) ஆளியக்கா 
விமானம்‌ : விமானம்‌ ஓட்டி இன்றி 
இயக்கப்படும்‌ விமானம்‌. இது 
சேய்மையிலிருந்து அல்லது தானி 
யக்க முறையில்‌ இயக்கப்படுகிறது. 
இது பெரும்பாலும்‌ ராணுவத்‌ 
இதில்இல்க்குகளைக்குறிபார்த்துத்‌ 


dorp elbow : 
இயக்க முனை : கட்டிடத்தில்‌ எரி 
வாயு பயன்‌ படுத்தப்படும்‌ இடத்‌ 
இல்‌ பயன்படுத்தப்படும்‌ ஒரு சிறு 
கை முட்டுமுனை. 


247 


தாக்கும்‌ பயிற்சிகளிலும்‌, எதிரி 
களின்‌ 
அழிப்பதிலும்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. 

ற : தொங்கல்‌ மணி : பதக்கம்‌ 
போன்ற தொங்கல்‌ அணிகலன்‌. 


இலக்குகளைத்‌ தாக்கி 


(கம்‌.) 


தொங்கு 


ன. இரு இருபுறங்‌ 
களிலும்‌ சுவரில்‌, முகட்டில்‌ அல்‌ 
லது சட்டகங்களில்‌ பொருத்துவ 
தற்கு ஏற்ப இறகுகளைக்‌ கொண் 
டிருக்கும்‌. 


drop ell : (சம்‌.) தொங்கு முனை; 
பக்கங்களில்‌ பொருத்து முனைகள்‌ 
கொண்ட ஒரு முட்டு முனை. 
இதனை ஓர்‌ ஆதாரத்துடன்‌ 
இணைத்து விடலாம்‌. 


drop-feed oiler: (எந்‌.) மசகு 
கிண்ணி: மசகு எண்ணெய்‌ 
ஊற்றி வைக்கப்படும்‌ கிண்ணி. 
drop front : சாய்வுழுகப்பு : முன்‌ 
புறமாகச்‌ சாய்ந்துள்ள மேசை, 


drop hammer: (பொறி.) விழு 
சம்மட்டி : காய்ச்சி வடித்து வார்ப்‌ 
படம்‌ உருவாக்கப்‌ பயன்படும்‌ ஒரு 
கனமான சம்மட்டி. 


drop handle: தொங்கு கைபிடி : 
பதக்கம்‌ போல்‌ தொங்கும்‌ பல்‌ 
வேறு வடிவிலுள்ள கைபிடிகள்‌ 


drop hanger: (eந்‌,) தூக்குச்‌ 
சங்கிலி ; ஒரு முகட்டுடன்‌ அல்‌ 
லது ஒரு தூலத்தின்‌ உட்பகுதியு 
டன்‌ ணைக்கப்பட்டுள்ள ஊடி 
ணைப்பு ஆதாரம்‌, 


drop ornament: தொங்கு ஆடை: 


தூசாடை போன்ற ஓர்‌ உடுப்பு, 
ஆனால்‌, சட்டத்தின்‌ முழு அகலத்‌ 
தையும்‌ போர்த்தியிருக்காது. 


238 


dropout : (வார்‌.) வார்ப்புச்‌ 
சிதறல்‌! வார்ப்படத்தை மூடும்‌ 
போது மண்‌ தளர்ச்சியுற்றுச்‌ சிதறு 
தல்‌. 

drop siding: ௧.௧.) சாளரப்‌ 
பலகை: கட்டிடங்களின்‌ புறப்‌ 
பரப்பின்‌ மீது பயன்படுத்தப்படும்‌ 
ஒருவகை சாளரப்‌ பலகை. 


drop tee: (sம்‌.) டிராம்‌ டீ: 
தொங்கு இயக்கு முனையைப்‌ 
போலலே இறகுகளைக்‌ கொண்ட 
ஒரு சிறிய முகட்டு முனை. 

drop window : (s.s.) இறக்கு 
பல்க தள்ளு வண்டிகளில்‌ 
உள்ளது போன்று பலகணிப்‌ படிக்‌ 
கல்லுக்குக்‌ கீழுள்ள ஒரு குழியி 
னுள்‌ இறக்கக்‌ கூடிய ஒரு பலகணி 
0058 : (வார்‌.) கசடு : உருக்கிய 
உலோகங்களின்‌ மேற்பரப்பில்‌ 
மிதக்கும்‌ பொடுகுகள்‌, ஆக்சைடு 
கள்‌ போன்ற கழிவுப்‌ பொருள்‌ 
கள்‌. 

பாயா : (பட்‌.வே.) : வட்டுருளை : 
ஒரு சுழல்‌ தண்டின்‌ மீது ஏற்றப்‌ 
பட்டிருக்கும்‌ உட்புழையுள்ள நீள்‌ 
உருளை. விசையினை வார்ப்பட்‌ 
டைகள்‌ அல்லது கம்பி வடங்கள்‌ 
மூலம்‌ கொண்டு செல்வதற்குப்‌ 
பயன்படுகிறது. 

drum armature:  (மின்‌.) 
உருளை மின்னகம்‌ : இயங்கும்‌ மின்‌ 
னகங்கொண்ட ஒரு நேர்‌ மின்‌ 
னாக்கி. இதில்‌ கம்பிச்‌ சுருள்கள்‌ 
நீளவாக்கில்‌ அல்லது அதன்‌ 
அச்சுக்கு இணையாகச்‌ சுற்றப்பட்‌ 
டிருக்கும்‌. 

drum switch: (மின்‌.) சுழல்‌ 
விசை : நீள்‌ உருளை வடிவிலான 
சுழலும்‌ விசை, 

drum winding: (மின்‌.) சுழல்‌ 
சுருணை : மின்னாக்கியின்‌ மின்ன 
கத்தில்‌ சுருணை செய்யும்‌ ஒரு 
முறை. இதில்‌, மின்‌ கடத்திகள்‌ 


மின்னகத்தின்‌ மேற்பரப்பின்‌ 
அருகே இயைவடுப்பள்‌ எங்களில்‌ 
அமைந்திருக்கும்‌. 

ரொ கரா: (குளி.பத.) வறள்‌ காற்று: 
நீராவி இல்லாத வெறுங்‌ காற்று. 


dry battery : (மின்‌.) பசை மின்‌ 
கலத்‌ தொகுதி: உலர்ந்த வேதி மின்‌ 
கலத்‌ தொகுதியினைக்‌ கொண்ட 
ஒரு மின்கல அடுக்கு.இச்சொல்‌ சில 
சமயம்‌ ஒற்றை உலர்‌ மின்கலத்‌ 
தைக்‌ குறிக்க தவறுதலாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

ர சே! : (மின்‌. ) பசை மின்கலம்‌: 
திரவ மின்‌ பகுப்பான்‌ பயன்படுத்‌ 
தப்படாத ஓர்‌ அடிப்படை மின்‌ 
கலம்‌. இதில்‌ திரவம்‌ இல்லாதிருப்‌ 
பதால்‌ இதனை எந்த நிலையிலும்‌ 
பயன்படுத்தலாம்‌. 

dry disk clutch : (தானி. உலர்‌ 
வட்டு ஊடிணைப்பி: இதில்‌ இயக்கு 
வட்டுகள்‌ இரு புறங்களிலும்‌ ஓர்‌ 
உராய்வுப்‌ பொருளால்‌ மூடப்பட்‌ 
டிருக்கும்‌. எஞ்சினின்‌ சமனுருள்‌ 
சக்கரத்துடன்‌ பொருத்தப்பட்டி 
ருக்கும்‌ ஊடிணைப்பி வளையத்தி 
லுள்ள விசைகள்‌ மூலம்‌ இவை 
இயக்கப்படுகின்‌ றன . இதில்‌ ஊடி 
ணைப்பி முகப்புகளில்‌ எண்ணை 
யோ பசையோ படக்‌ கூடாது என்‌ 
பதால்‌ “*உலர்‌'' என்னும்‌ அடை 
மொழி சேர்க்கப்பட்டுள்ளது. 
dry friction: தானி.) வறள்‌: 
உராய்வு: மசகிடப்படாத 
வறண்ட மேற்பரப்புகளுக்கிடையி 
லான இயக்கத்திற்கு ஏற்படும்‌ 
தடை. 


dry fuel rocket: (விண்‌.) உலர்‌ 
எரிபொருள்‌ ராக்கெட்டு: விரை 
வாசு எரியும்‌ தாள்‌ கலவையைப்‌ 
பயன்படுத்தும்‌ ஒரு ராக்கெட்டு, 
dry grinding: உலர்‌ மாவரைத்‌ 
தல்‌ : நீர்‌ அல்லது பிற குளிர்‌ திரவ 
மின்றி மாவரைத்தல்‌. 


Cry 106: (குளிர்‌. பத.) உலர்‌ 
பனிக்கட்டி : குளிர்பதன முறை 
யிலும்‌, பொறியாண்மையிலும்‌ 


பனிக்கட்‌டிக்குப்‌ பதிலாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ திட கார்பன்டை 
யாக்சைடு. 


dry indicator: (ஒளி.) உலர்‌ 
வளவி: ஈரப்பதனைக்‌ கண்டறிந்து 
காட்டும்‌ ஒரு தூள்‌. இதில்‌ 
குருணை வடிவச்‌ சர்க்கரையின்‌ 
10 பகுதிகள்‌, மெத்தில்‌ கலவையின்‌ 
ஆபகுதியுடன்கலக்கப்பட்டிருக்கும்‌. 


dry kiln : (மர.) உலர்‌ உலை: 
மரத்தை விரைவாகப்‌ பதப்படுத்‌ 
தப்‌ பயன்படும்‌ ஒரு சூளை. 

dry measure: முகத்தலளவை : 
கூலம்‌ முதலிய பண்டங்களை 
அளப்பதற்கான முகத்தலளவை 


முறை. 
2 பிண்ட்‌  1குவார்ட்‌ 
ஓ. குவார்ட்‌ = 1 பெக்‌ 
க பெக்‌ ௪ ] புஷல்‌ 
105 குவார்ட்‌ = 1 பேரல்‌ 
dry rot: உளுப்பு: காளான்‌ 


வகைகளினால்‌ வெட்டு மரத்திற்‌ 
குப்‌ புறந்தோன்‌ றாமல்‌ உள்ளீடா 
கச்‌ சிதைவு ஏற்படுத்தும்‌ நோய்‌ 
வகை. 

dry rubble: உலர்‌ கட்டுமானக்‌ 
கல்‌ : சுவரில்‌ காரையின்றி கொத்‌ 
தாத கட்டுமானக்‌ கற்களை 
அடுக்கி வைத்தல்‌. 

dy பா; வெற்று ஒத்திகை: ஒளிப்‌ 
படக்‌ கருவிகள்‌ அல்லது பிற சாத 
னங்கள்‌ இன்றி நடைபெறும்‌ 
ஒத்திகை. 

dry sand : (வார்‌.) உலர்‌ மணல்‌ : 
மணற்‌ கலவைகள்‌, இது உலர்ந்த 
வுடன்‌ உருகிய உலோகத்தினால்‌ 
ஏற்படும்‌ அழுத்தத்தினைத்‌ தாங்‌ 
கும்‌ ஆற்றலுடையது. 

dry sand 006: (வார்‌.) உலர்‌ 


209 


மணல்‌ வார்ப்படம்‌ : அடுப்பில்‌ முழு 
வதுமாக வதக்கிய அல்லது உலர்த்‌ 
திய வார்ப்பட உருச்செறிவு. 


dry spot : (குழை.) உலர்‌ பரப்பு : 
தகடாக்கிய பிளாஸ்டிக்குகள்‌, 
கண்ணாடி ஆகியவற்றில்‌, உள்‌ 
,படுகையும்‌ கண்ணாடியும்‌ ஒன்‌ 
றோடொன்று ஒட்டிக்‌ கொள்ளா 
திருக்கிற பரப்பிடம்‌. 

dry steam : உலர்‌ நீராவி: ஈரப்‌ 


பதம்‌ ல்லாமல்‌ ரிதமாகிய 
நீராவி. இ டு 
dry weight: (விண்‌.) உலர்‌ 


எடை : எரிபொருள்‌ இல்லாத ராக்‌ 
கெட்டு ஊர்தியின்‌ எடை. 


dry weight of an engine: 
(வானூ.) உலர்‌ எடைமானம்‌ : ஓர்‌ 
எஞ்சினின்‌ எடைமானம்‌. இதில்‌ 
எரி-வளி கலப்பி, முழு மூட்ட 
அமைப்பு, முற்செலுத்தி, குறைப்‌ 
புப்‌ பல்லிணை ஆகியவை உள்ள 
டங்கும்‌. ஆனால்‌, வெளியேற்றுப்‌ 
பெருங்குழாய்கள்‌ , எண்ணெய்‌, நீர்‌ 
ஆகியவை உள்ளடங்காது. எஞ்சி 
னின்‌ ஒரு பகுதியாக முடுக்கு கருவி 
யும்‌ அமைக்கப்பட்டிருக்குமாயின்‌ 
அதனையும்‌ உள்ளடக்கும்‌. 

dry well: (கம்‌.) உலர்‌ குழி: 
தரையில்‌ கல்பாவிய ஒரு பள்ளம்‌; 
அதில்‌ சுற்றுப்புற மண்ணில்‌ பாயும்‌ 
கழிவு நீர்‌ அல்லது சாக்கடைத்‌ திர 
வங்கள்‌ கசிந்து தேங்கும்‌. 

dry wood: உலர்‌ மரம்‌: பதப்‌ 
படுத்துவதன்‌ மூலம்‌ சாறு அகற்‌ 
றப்பட்ட வெட்டு மரம்‌. 


dryer: உலர்த்தி: மென்பூச்சு 
மானத்திலிருந்து ஈரப்பதனை 
அகற்றுவதற்குப்‌ பயன்‌ படும்‌ 


உலர்த்து எந்திர வகை. 
dரரiறஏ : (வார்‌.) உலர்த்தல்‌ : ஒரு 


வார்ப்படத்தில்‌ டான காற்‌ 
றினை உட்செலுத்‌ ஈரப்பதத்தை 
ஆவியாகச்‌ செய்து உலர்த்தும்‌ 


செய்முறை. 


240 


drying oil: (தழை.) உலரும்‌ 
எண்ணெய்‌ : காற்றுப்பட்டே எளி 
தில்‌ கெட்டியாகக்‌ கூடிய மரப்பூச்‌ 
செண்ணெய்‌ அல்லது பெரில்லா 
போன்ற தனிவகை எண்ணெய்‌. 


drying rack : (அச்சு.) உலர்த்து 


அடுக்கு : அச்சிட்ட காகிதங்களை ' 


உலர்த்துவதற்குப்‌ பயன்படும்‌ ஓர்‌ 
அடுக்கு அல்லது சட்டகம்‌. 

dual ignition : இரட்டை மூட்டம்‌ : 
இரு ஆதாரங்களிலிருந்து மின்‌ 
னோட்டத்தைக்‌ கொண்டிருக்கிற, 
ஒரே தொகுதி. பொறிவினை 
முனைகளைப்‌ பயன்படுத்துகிற 
ஓர்‌ மூட்ட அமைப்பு. ஒவ்வொரு 
நீள்‌ உருளையிலும்‌ ஒரே சமயத்‌ 
தில்‌ இ மூட்டுகிற இரட்டைப்‌ 
பொறிலினை முனைகளைக்‌ 
கொண்ட ஒரு மூட்ட அமைப்பை 
யும்‌ குறிக்கும்‌. 

வபbbing : (மின்‌.) ஒலி இணைப்பு: 
திரைப்படத்திற்கு வேறு மொழி 
யில்‌ புதிய ஒலிப்பதிவை இணைத்‌ 
தல்‌; இயக்கத்‌ திரைப்படத்துடன்‌ 
ஒலிப்பதிவு இணை த்தல்‌. 

விய : (களி; பத.) கம்பி வடக்‌ 
குழாய்‌: காற்றைக்‌ கொண்டு 
செல்வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
உலோகக்கம்பிவடக்‌ குழாய்‌ 
tile : (உலோ:) நெகிழ்‌ திறன்‌: 
உலோகங்களில்‌ எளிதில்‌ கம்பியாக 
இழுத்து நீட்டுவதற்கான நெகிழ்‌ 
வுத்‌ திறன்‌. 

ductless glands : (உட.] நாள 
மில்லாச்‌ சுரப்பிகள்‌: இழைநாள 
மில்லாமலேயே நேரடியாகக்‌ குரு 
திக்குள்‌ கசிவுநீர்‌ பரப்பும்‌ சுரப்பி 
கள்‌. 

வயctility : ஒசிவுத்திறன்‌ : உலோ 
கங்களின்‌ வகையில்‌ வேலைப்பாடு 
களில்‌ அடித்துருவாக்குவதற்கு 
ஏற்ற தன்மை, உலோகத்தைக்‌ 
கம்பியாக நீட்டுவது இதற்கு எடுத்‌ 
துக்காட்டு. 


dull coated paper: (அச்சு.) 
மழுங்கல்‌ மெருகுத்தாள்‌ : மெரு 
கேற்றாத வளவளப்பான எனா 
மல்‌ காகிதம்‌. 


dull finish paper : (அச்சு.) 
மெருகற்ற தாள்‌ : பளபளப்பாக 
மெருகேற்றாத பரப்புடைய காகி 
தம்‌. 

dull iron : (வார்‌.) மழுங்கல்‌ 
இரும்பு : ஊற்றுவதற்கு மிகவும்‌ 
உகந்ததாக இருக்கும்‌ அளவுக்கு 
நன்கு சூடாகாத இரும்பு. 


dumb waiter : (க.க.) சுழல்‌ 
நிலை மேடை : பரிமாறுபவரின்‌ 
தேவையில்லா மல்‌ உணவு முதலிய 
வற்றைப்‌ படைக்க உதவும்‌ நகரக்‌ 
கூடிய சுழலுசசி மேடையை 
யுடைய ஒரு நிலைதாங்கி, 


பாற: (அச்சு.) அச்சிடாப்‌ 
போலி வெள்ளேடு : அச்சுப்‌ பார்‌ 
வைப்‌ படிகளிலிருந்து துணுக்கு 
களை ஓட்‌ டி அச்சிடுவதற்காக உரு 
வாக்கிய 'போலிவெள்ளேட்டு உரு 
வமைப்பு. 

அச்‌ டொத கவற்றுக்‌ காகிதங்‌ 
களைத்‌ தைத்துப்‌ புத்தகத்தின்‌ உரு 
மாதிரியில்‌ வடிவமைத்த நூல்‌ 
படிவம்‌. 


dumpy level: (எல்‌.) காட்சித்‌ தள 
மட்டம்‌: தொலைநோக்கியுடன்‌ 
மட்டத்‌ தொடர்பில்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ள அளவாய்வாளரின்காட்‌ 
சித்‌ தளமட்டம்‌. 

duplex cable: (மின்‌.) இருமடிக்‌ 
கம்பிவடம்‌: ஒரு மின்காப்பு உறை 
யினுள்‌, ஒன்றையொன்று தொ 
டாதவாறு மிள்காப்பிடப்பட்டு 
வைக்கப்பட்டிருக்கும்‌ இரட்டைக்‌ 
கம்பிகள்‌. 

duplex gas-burner: , இரட்டை 
வாயு விளக்கு: இரு பீற்றின்‌ ஒரு 
சுடரான வாயு விளக்கு. 

dபற!exX lamp: இரு திரி விளக்கு: 


duplex telegraphy: இரட்டைத்‌ 
தந்தி முறை: இருபுறமும்‌ ஒரு கம்பி 
யின்‌ மூலம்‌ செய்தி அனுப்பப்‌ 
பெறும்‌ தந்தி அமைப்பு. 

duodecimo: பன்னிரு மடிப்புத்‌ 
தாள்‌: பன்னிரண்டாக மடிக்கப்‌ 
பட்ட (13% 19செ.மீ)தாள்‌ மடிப்பு 


எப௦ஓraph: (அச்சு.) இரட்டை நுண்‌ 
படப்‌ பதிவு: ஒரே படியிலிருந்து 
தயாரிக்கப்பட்ட இரு நுண்‌ பதி 
வுப்படத்‌ தகடுகள்‌. இதில்‌ ஒன்று 
கருமையாகவும்‌, இன்னொன்று 
மெல்வரிப்‌ பின்னணி வண்ணச்‌ 
சாயலுடனும்‌ அச்சடிக்கப்பட்டி 
ருக்கும்‌. வெவ்வேறு திரைக்‌ கோ 


ணங்களுடன்‌ தயாரிக்கப்படும்‌ 
இரு தகடுகள்‌. 
001006: (அச்சு) இரட்டை 


வண்ண நுண்பதிவு: ஒரு வண்ணத்‌ 
தில்‌ அச்சடித்த காதிதத்தில்‌ மை 
உலர்ந்தவுடன்‌ ருவேறு வண்‌ 
ணங்களில்‌ அச்சடித்ததுபோல்‌ 
தோற்றமளிக்கும்‌ ஒருவகை மை. 


duotype : (அச்சு.) இரட்டை 
அச்செழுத்து : ஒரே படியிலிருந்து 
தயாரிக்கப்பட்ட இரு நுண்பதிவுப்‌ 
படத்‌ தகடுகள்‌. இவற்றில்‌ வெவ்‌ 
வேறு விதமாக செதுக்குருச்‌ செய்‌ 
யப்பட்டிருக்கும்‌: 

duplex carburetor: (தானி.) 
இரட்டைஎரி-வளி கலப்பி: கலவைப்‌ 
பகிர்மானத்திற்காக இரட்டை 
அமைவுடைய எரி-வளி கலப்பி. 
duplex printing. இரட்டை அச்‌ 
சடிப்பு : ஒரு துணியின்‌ இருபக்கங்‌ 
களிலும்‌ ஒரு துணியின்‌ இருபக்‌ 
கங்களிலும்‌ ஒரு தோரணியை அச்‌ 
சடிக்கும்‌ முறை. 

duplex steel : (உலோ.) இருமடி 
எஃகு : காய்ச்சி உருகு நிலை 
லுள்ள கட்டிரும்பூடாகக்‌ காற்‌ 
றோட்டக்‌ தீற்றுகளைப்‌ பாய 
விட்டு அதிலுள்ள கரி-கன்மம்‌ 
ஆகியவற்றை நீக்குகின்ற பெஸ்‌ 


16 


241 


ஸமர்‌ முறைப்படித்‌ தயாரித்த 
எஃகினை மேலும்‌ அடிப்படைத்‌ 
திறந்த உலையில்‌ சுத்திகரித்துத்‌ 
தயாரிக்கப்படும்‌ மலிவான 
குறைந்த அளவு கார்பன்‌ கொண்ட 
எஃகு. இரண்டாம்‌ சுத்திகரிப்‌ 
பானது, ஒரு மின்‌ உலையில்‌ செய்‌ 
யப்படுமாயின்‌ கிடைக்கும்‌ இரும்பு 
அதிகத்‌ தரமுடையதாக இருக்கும்‌, 
duplicate:  இருமடிப்‌ பகர்ப்பு : 
மூலப்படியை அப்படியே பகர்த்‌ 
துப்‌ படியெடுத்தல்‌. 


duplicate part: நிகரொத்த 
உறுப்பு: ஓர்‌ உறுப்புக்கு நிகரொத்த 
மற்றொரு உறுப்பு, 


durability : (௧.௧.) உழைப்புத்‌ 
திறன்‌ : நெடிய கடினமான பயன்‌ 
பாட்டிற்குத்‌ தாக்குப்‌ பிடிக்கும்‌ 
திறன்‌. 


கனீசும்‌, 


dur iron : (உலோ..) டூர்‌ இரும்பு * 
சிலிக்கன்‌ செறிவு மிகுதியாகவுள்ள 
இரும்பின்‌ வாணிகப்‌ பெயர்‌. இது 
அமிலத்தை எதிர்க்கும்‌ தன்மை 
யுடையது. எனவே, ஆய்வுக்‌ 
கூடங்களுக்கு வடிகுழாய்கள்‌ தயா 
ரிக்கப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
dust bottom : தூசுப்படிவு அடித்‌ 
தளம்‌ : இரு இமுவறைகளிடையே 
மெல்லிய மரப்பலகை. 
dutch earch: டச்சுக்‌ கவான்‌ : 
உச்சியிலும்‌ அடித்தளத்திலும்‌ 


242 


தட்டையாக இருக்கும்‌. ஒரு 
பிணைப்புக்‌ கவான்‌ இதில்‌ செங்‌ 
கற்கள்‌ ஒரு பெரதுவான மையத்தி 
லிருந்து சாய்வாக அடுக்கப்பட்‌ 
டிருக்கும்‌. 

Dutch bond, or English cross 
ஸond : டச்சுப்‌ பிணைப்பு அல்லது 
ஆங்கிலக்‌ குறுக்குப்‌ பிணைப்பு : 
செங்குத்துச்‌ செங்கற்களும்‌, நீள 
வாட்டுக்‌ கடைச்‌ செங்கற்களும்‌ 


மாற்றிமாற்றி அமைக்கப்பட்‌ 
டுள்ள ஒருவகைக்‌ கவிகைப்‌ 
பிணைப்பு. 


Dutch றத்‌ டச்சு பகர்‌ $ 
மிகுந்த நெகிழ்திறறுடைய உலோ 
கக்‌ கலவை. இதில்‌ 11 பகுதி செம்‌ 
பும்‌, இரு பகுதி துத்தநாகமும்‌ கலந்‌ 
திருக்கும்‌. 

மெலி! (தானி.) தொடர்பறு 
காலம்‌ : இருமுனைகளின்‌ தொடர்‌ 
பினைத்‌ துண்டிக்கும்‌ கால அளவு. 
இது வளைகோல்‌ வடிலின்‌ மூலம்‌ 
கட்டுப்படுத்தப்படுகிறது. 
dwelling: (௧.௧,) குடியிருப்பு : 
குடியிருக்கும்‌ வீட்டினை அல்லது 
உறைவிடத்தைக்‌ குறிக்கும்‌ ஒரு 
விரிவான பொருள்கொண்ட 
சொல்‌. 


ரக: (1) சாயந்தோய்த்தல்‌. 
(2) வண்ணக்‌ கறைப்படுத்துதல்‌. 


(3) சாயப்‌ பொருள்‌; சாயந்‌ 
தோய்க்கப்‌ பயன்படும்‌ சாயப்‌ 
பொருள்‌. 

dye wood: சாயமரம்‌ : சாயந்‌ 
தோய்ப்பதற்கான வண்ணப்‌ 
பொருள்‌ தரும்‌ ஒருவகை மரம்‌. 
dyna-flow transmission 6 


(தானி.எந்‌.) இயங்கு பாய்வுச்‌ 
செலுத்தீடு : இதில்‌ ஒரு நீரியல்‌ ஒரு 
போக்கியும்‌, நிலை திறப்புப்‌ பல்‌ 
லிணைத்‌ தொகுதியும்‌ அமைந்திருக்‌ 
கும்‌. இதனால்‌, ஒட்டுநர்‌, நேரடி 
யாக ஒட்டவும்‌, நெருக்கடி நிலை 
யில்‌ மெதுவாக ஓட்டவும்‌, பின்‌ 


னோக்கி ஒட்டவும்‌, இயங்கா 
நிலையில்‌ நிறுத்தவும்‌ முடிகிறது. 


dynamic balance: (sதானி.) 
இயக்கச்‌ சமநிலை: உறுப்புகள்‌ 
எந்த வேகத்தில்‌ சுழல்வதற்கெனச்‌ 
சமநிலைப்‌ படுத்தப்பட்டுள்ளன 
வோ அந்த வேகத்தில்‌ அதிர்வு 
இன்றிச்‌ சுழல்வதற்கு அனுமதிக்‌ 
கும்‌ சமநிலை அமைப்பு. 
dynamic factor:  (uவானூ.) 
இயக்க காரணி : ஒரு விமானம்‌ 
வேகம்‌ எடுக்கும்போது, அதன்‌ 
உறுப்பு எதுவும்‌ தாங்கும்‌ பளு 
விற்கும்‌, அதற்கு நேரிணையான 
அடிப்படைப்‌ பளுவிற்குமிடை 
யிலான விகிதம்‌. 


dynamic lift: (வாஜா.) இயக்க 
எழுச்சி : விமானம்‌ பறக்கும்போது 
அதன்மீது செயற்படும்‌ நான்கு 
விசைகளில்‌ ஒன்று. இந்த எழுச்சி 
விசை விமானத்தை உயரத்தில்‌ 
நிலைத்து நிற்கச்‌ செய்றெது. 
dynamic load : (வாஜூ,) இயக்‌ 
கப்‌ பளு; .விமானத்தின்‌ வேக 
முடுக்கம்‌ காரணமாக உண்டாகும்‌ 
பளு. இந்த இயக்கப்‌ பளுவானது. 
விமானத்தின்‌ பொருண்மைக்கு 
வீத அளவில்‌ அமைந்திருக்கும்‌. 


dynamic pressure ட (வானூ.) 
இயக்க அழுத்தம்‌: $PV? என்ற 
த்திரத்தின்‌ பெருக்குபலன்‌. 
இதல்‌ £ஃ காற்றின்‌ அடர்த்தி, 
Yசகாற்றின்‌ ஒப்புவேகம்‌. 
dyறamnic$ : விசையியக்கவியல்‌ ; 
இயக்க ஆற்றல்‌. இயக்கத்‌ தாக்கு 
ஆற்றல்‌ ஆகியவற்றையும்‌ ஆரா 
யும்‌ இயற்பியலின்‌ இயக்கவியல்‌ 
சார்ந்த துறை. 
dynamic spesker : இயக்க ஒலி 
பெருக்கி: ஒலி அதிர்வு ஓட்டங்‌ 
களை ஒலியலைகளாக மாற்றக்‌ 
கூடிய ஒரு கருவி. இதில்‌ ஒரு மின்‌ 
காந்தப்‌ புலம்‌ அமைந்திருக்கும்‌. 


அதில்‌, ஒரு பிரிசுவருடன்‌ இணைக்‌ 
கப்பட்டுள்ள நகரும்‌ ஒலிச்சுருள்‌ 
வைக்கப்பட்‌ டிருக்கும்‌. 

dynamic. stability et (வாஜாூ.) 
இயக்க உறுதி நிலை: ஒரு விமானம்‌ 
பறக்கும்போது அதன்‌ சீராக 
இயக்கம்‌ £ர்குலையுமானால்‌ 
அதனை உறுதி நிலைக்குக்‌ 
கொண்டு வருவதற்கான உறுதிப்‌ 
பாட்டு நிலை. 


dynamite : சுரங்க வெடி : நைட்‌ 
ரோ கிளிசரின்‌ என்னும்‌ வெடி 
மருந்து வகை. 

dynamiting : (மன்‌.) பளுவேற்று 
தல்‌ : பட்டுத்‌ துணிகளுக்கு கனிம 
உப்புகள்‌ மூலம்‌ பளுவேற்றுதல்‌. 
yam: (மின்‌. ) நேர்‌ மின்னாக்கி: 
காந்தச்‌ சூழுறவில்‌ செப்புக்‌ கம்பி 
களைச்‌ சுழற்றுவதன்மூலம்‌ இயக்க 
ஆற்றலை மின்‌ ஆற்றலாக மாற்‌ 
றும்‌ எந்திரக்‌ கருவி. ்‌ 
dynamometer: (மின்‌.) திறன்‌ 
மானி : பணியில்‌ செலவிடப்படும்‌ 
ஆற்றலின்‌ அளவினை அளவிடு 
வதற்கான ஒரு கருவி அல்லது 
எந்திரம்‌. 


243 


dynamometer: (குளி,பத.) திறன்‌ 
மானி : ஒரு மின்னோடியின்‌ அல்‌ 
லது எஞ்சினின்‌ திறனை அளந்து 
கணிக்கும்‌ கருவி. 

dynamotor : (மின்‌.) விசையியக்க 
மின்னோடி : ஒரே மின்னகத்தில்‌ 
இரு சுருணைகளாய்‌ பயன்படுத்‌ 
தும்‌ ஒரு மின்னோடி-மின்னாக்கி 
இணைப்பு. இது மாற்று மின்‌ 
னோட்டத்தை நேர்மின்னோட்ட 
மாக மாற்றுவதற்குப்‌ பயன்படு 
கிறது. 

6 : (இயற்‌.) நொடி விசையழுத்‌ 
தம்‌ : ஒரு கிராம்‌ எடைமானத்தை 
ஒரு நொடியில்‌ நொடிக்கு ஒரு 
சென்டிமீட்டர்‌ விழுக்காடு 
செலுத்தவல்ல அளவுடைய விசை 
யாற்றல்‌ அலகு, 

dynode : (மின்‌.) வெற்றிடக்‌ குழல்‌ 
மின்‌ முனை: ஒரு வெற்றிடக்‌ குழலி 
லுள்ள மின்முனை. இது எதிர்மின்‌ 
உமிழ்வினைச்‌ செய்வதன்‌ மூலம்‌ 
ஒரு பயனுள்ள பணியைச்‌ செய்‌ 
திறது. 

dysentery : (நோயி,) சீதபேதி : 
சீழும்‌ இரத்தமுமாக மலம்‌ போகும்‌ 
வயிற்று அளைச்சல்‌ நோய்‌. 


244 


E 


e6.m.f. (electro-motive force) 
(மின்‌.) மின்னியக்கு விசை : ஒரு 
மின்‌ கடத்தியின்‌ வழியாக மின்‌ 
னோட்டத்தைத்‌ தொடங்கி 
நிலைப்‌ படுத்துகிற விசை; இத 
னைப்‌ பொதுவாக “ஓல்ட்‌” என்‌ 
னும்மின்னலகுகளில்‌ கணக்கிடுவர்‌. 


ear : காதுப்புறம்‌: காது வடிவ 
விளிம்புப்‌ பகுதியைக்‌ குறிக்கும்‌ 


மெத்தை - திண்டு ஓப்பனைச்‌ 
சொல்‌. 
early warning radar : (விண்‌.) 


முன்னெச்சரிக்கை ராடார்‌ : ஒரு 
பாதுகாப்புப்‌ பகுதியை ஒரு விமா 
னம்‌ அணுகும்போது, அது பற்றி 
எச்சரிப்பதற்காக அப்பகுதியின்‌ 
புறவிளிம்பு அருகே நிறுவப்பட்டி 
ருக்கும்‌ ஒரு ராடார்‌ அமைப்பு. 


ar ரா ட அடையாளக்‌ குறி: 
ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்குப்‌ 
பயன்படுத்துவதற்கு ஒதுக்கி வைக்‌ 
கப்பட்டதெனத்‌ தனிப்பட ந 
அடையாளக்‌ குறி. 

ear piece : (மின்‌.) செவிக்‌ கருவி: 
தொலைபேசியில்‌ கேட்போர்‌ 
காதுப்புறமாக வைத்துக்‌ கேட்ப 
தற்குரிய செவிக்‌ கருவி. 

ear phones ; (மின்‌.) காதொலிக்‌ 
கருவி: தொலை பேசியில்‌ செலி 
யுடன்‌ பொருந்தத்தக்க ஒலிவாங்‌ 
கும்‌ கருவி. 

earth inductor compass: 
(வானூ .) நிலைக்கிளர்‌ மின்னோட்ட 
மானி : பூமியின்‌ காந்தப்‌ புலத்தில்‌ 
சுழலும்‌ ஒரு கம்பிச்சுருளில்‌ 
உற்பத்தியான மின்னோட்டத்தின்‌ 
அளவினைக்‌ குறித்துக்‌ காட்டும்‌ 
கருவி. : 


earth oxides: மின்‌.) மண்‌ 
ஆக்சைடுகள்‌: எலெக்ட்ரான்‌களை 
வெளிப்படுத்தும்‌ பொருட்களாகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ பேரியம்‌, ஸ்டி 
ரான்ஷியம்‌ போன்‌ ற பொருள்கள்‌. 


earth pigment s (விண்‌.) மண்‌ 
நிறமிகள்‌ : மண்ணில்‌ படிவு 
களாகக்‌ கிடைக்கும்‌ நிறமிகள்‌. 
இவற்றைச்‌ சுரங்கம்‌ தோண்டி 
எடுக்கிறார்கள்‌. 

earth satellite : (விண்‌.) பூமி 
செயற்கைக்‌ கோள்‌ : பூமியை ஒரு 
சுற்றுப்பாதையில்‌ சுற்றி வரும்‌ ஒரு 
கலம்‌. 

easel : நிலைச்சட்டம்‌ : ஒவியர்‌ 
பயன்படுத்தும்‌ நிலைச்‌ சட்டம்‌. 
gasement : (.க.) துணை விரி 
வுக்‌ கட்டுமானம்‌ ; கைபிடிக்‌ ரொதி 
யின்‌ அல்லது அடிப்பலகையின்‌ 
வளைந்த பகுதி. படிக்கட்டுக்‌ 
கட்டுமானத்தில்‌, சுவரின்‌ உட்புற 
நிலைக்கட்டும்‌ சுவரின்‌ அடித்தள 
மும்‌ படிக்கட்டின்‌ அடிப்புறத்தில்‌ 
சந்திக்கும்‌ இடத்திலுள்ள பளுக்‌ 
குறைவான அல்லது முக்கோணப்‌ 
பகுதி. 


eaves : (௧.௧.) இறவாரம்‌: கூரை 
யின்‌ பிதுக்க விளம்பு. 

eaves trough: (௧.ச.) இறவாறத்‌ 
தொட்டி : மழைத்தண்ணீர்‌ வடிவ 
வதற்குரிய ஒரு வாய்க்கால்‌ அல்‌ 
லது தொட்டி. 

ebonite : வன்‌ கந்தகம்‌ : கருநிறத்‌ 


தொய்வகம்‌ கலந்த கந்தகக்‌ 
கலவை அல்லது கடினமான 
ரப்பர்‌, 


ebonize: கருங்காலிக்‌ கருமெருகு: 
கருங்காலி மரம்‌ போன்று கருநிற 
மெருகேற்றுதல்‌, 


ebony : கருங்காலி மரம்‌ : கடின 
மான, நெடுநாள்‌ உழைக்ககூடிய 
கருநிறமான மரம்‌. இது வெப்ப 
மண்டலத்தில்‌ வளரக்கூடியது. 
இது செதுக்கு வேலைகளுக்கும்‌, 
பெட்டிகள்‌ தயாரிக்கவும்‌ பயன்படு 
கிறது. 

ebulator : (குளி.பத.) குளிர்திரவ 
இயக்கத்‌ தடுப்பான்‌ : ஒரு குளிர்‌ 
பதனச்‌ சாதனத்தில்‌, குளிர்விக்கும்‌ 
திரவமானது அதன்‌ கொதி நிலை 
யில்‌ அல்லாமல்‌ குறைந்த அழுத்தத்‌ 
தில்‌ இயங்காமல்‌ இருப்பதைத்‌ 
தடுப்பதற்காக அந்தச்‌ சாதனத்‌ 
தின்‌ ஆவியாக்கக்‌ குழாய்களில்‌ 
செருகப்படும்‌ ஒரு சாதனம்‌. 


ebullition : பொங்கழற்சி : நுரை 
பொங்கும்‌ வகையில்‌ கொதித்‌ 
தெழுதல்‌. 

eccentric: (பொறி. ) பிறழ்மையம்‌ 
சுழலியக்கத்தை முன்‌ 
ல பின அல்லது மேல்‌ 
ட] கீழான நேர்‌ வரை 
29 இயக்கமாக மாற்றும்‌ 
எந்திர அமைவு. 
eccentric adjust- 
ment: (தானி,) 
பிறழ்‌ மையச்‌ சீரமைவு: பிறழ்‌ மைய 
மாகத்‌ துளையிடப்பட்ட செருகு 
வகைக்‌ கப்பியினைத்‌ திருப்பு 
வதன்‌ மூலம்‌ தொடர்புடைய 
உறுப்புகளைச்‌ சீரான அமைப்பு 
நிலைக்குக்‌ கொண்டுவருதல்‌. 


பிறழ்‌ மையம்‌ 


eccentric clamp : (உலோ.வே.) 
பிறழ்மையப்‌ பற்றிரும்பு: பிறழ்‌ 
மையத்‌ தத்துவத்தின்‌ அடிப்படை 
யில்‌ துரிதமாகச்‌ செயற்படும்‌ இறு 
கப்‌ பற்றிக்கொள்ளும்‌ ஒரு 
சாதனம்‌. 

eccentric fitting : (கம்‌) பிறழ்‌ 


245 


மையப்‌ பொருத்தி : மையக்‌ கோடு 
எதிரீடாக இருக்கக்‌ கூடிய ஒரு 
பொருத்தி. 
eccentric fluted மது (தி 
மையத்‌ துளைச்சீர்மி: உட்‌ 
வான செல்வழிகளில்‌ அலம்பல்ஓலி 
கேட்காதவாறு ஓரே சீரான 
இடைவெளி கொண்ட ஒரு 
துளைச்‌ சர்மி. ஆனால்‌, இது விட்‌ 
டத்தை ஒரு நுண்ணளவியினால்‌, 
அளப்பதற்கு வசதியாக அமைக்‌ 
கப்பட்டிருக்கும்‌. 
eccentricity: பிறழ்மையத்‌ திறன்‌: 
இரு வட்டங்களின்‌ மையங்கள்‌, 
ஒன்றுக்கொன்று பிறழ்ந்திருக்கும்‌ 
தன்மை. 
eccentric rod: (யொறி,) பிறழ்‌ 
மையச்‌ சலாகை : ஓரதர்‌ எந்திர 
அமைவுடன்‌ பிறழ்மையத்தை 
இணைக்கிற சலாகை, 


eccentric starp : (பொறி,) பிறழ்‌ 
மையப்‌ பட்டை: பிறழ்‌ மையப்‌ பள்‌ 
ளத்தைச்‌ சுற்றியுள்ள உலோக 
வளையம்‌ அல்லது கலம்‌. இது, 
நீராவி எஞ்சினிலுள்ள சலாகை 
களுக்கு ஓரதர்‌ பல்லிணைக்கும்‌ 
இயக்கத்தைக்‌ கொண்டு செல்‌ 
கிறது. 

eccentric turning ; (எந்‌.) பிறழ்‌ 
மையச்‌ சுழற்சி : அச்சுடன்‌ பொது 
மையங்‌ கொண்டிராத கடைசல்‌ 
சுழற்சிப்‌ பணி. 

echinus : (க.க.) புறங்கவி 
ஆதாரம்‌ : தூண்‌ தலைப்பின்‌ மேல்‌ 
மட்டத்தைத்‌ தாங்கும்‌ புறங்கவி 
வான முட்டை வடிவ அடிப்பகுதி. 
echo : (மின்‌.) எதிரொலி: ஒலி 
பரப்பீட்டின்போது ஒரு குறுகிய 
இடை, வெளியில்‌ அந்த அலை 
எதிரொலியாக மீண்டு வந்து 
ஒலித்தல்‌. 

echo box: (மின்‌.) எதிரொலிப்‌ 
பெட்டி: ஓலிபரப்புவதில்‌ 


246 


செயற்கை எதிரொலிகளை உண்‌ 
டாக்குவதற்குப்‌ பயன்படும்‌ உட்‌ 
குழிவான அல்லது குழாய்‌ 
போன்ற சாதனம்‌. 

ecliptic: (விண்‌.) கோள வீதி : 
சூரியனைச்‌ சுற்றி பூமிக்கோளம்‌ 
வலம்‌ வரும்‌ தளப்பரப்பு. இதனை 
அடிப்படையாகக்‌ கொண்டே மற்‌ 
றக்‌ கோளங்களுக்கு இடையிலான 
சுற்றுப்பாதைகள்‌ கணக்கிடப்படு 
கின்றன. 


economic : பொருளியல்‌: நிதியி 
யல்‌ அல்லது செல்வம்‌, வளமான 
வாழ்க்கை வழிமுறைகள்‌ தொடர்‌ 
பான்வை. 


economic speed : '(வாஜா,) சிக்‌ 
கன வேகம்‌ : எரிபொருள்‌ மிகக்‌ 
குறைவாகச்‌ செலவழிகிற வேக 
அளவு. 

economizer : (பொறி. ) சிக்கனக்‌ 
கருவி : வெப்பம்‌-எரிபொருள்‌ முத 
லியவற்றை மிச்சப்படுத்துவதற்‌ 
கான எந்திர அமைவு. 


deonomy coil: (மின்‌.) சிக்கனக்‌ 
கம்பிச்‌ சுருள்‌: தாண்டு சுருளும்‌ 
மின்மாற்றியும்‌ ஒருங்கிணைந்த 
அமைப்பு. இது மாற்று மின்‌ 
னோட்டத்துடன்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

eddy currents : (மின்‌.) சுழல்‌ 
மின்னோட்டம்‌”: ஒரு காந்தப்‌ புலத்‌ 
தில்‌ ஒரு திடமான உலோகப்‌ 
பொருளைச்சுழற்றும்போது உண்‌ 
டாகும்‌ தூண்டு மின்னோட்டம்‌. 
இதற்குப்‌ பெருமளவு எரியாற்றல்‌ 
தேவைப்படும்‌. பல சமயங்கள்‌ 
தங்கு விளைக்கும்‌ வெப்ப உயர்வு 
ஏற்படும்‌. 

eddy current loss: (மின்‌.) 
சுழல்மின்னோட்ட இழப்பீடு: உள்‌ 
ளீட்டுத்‌ தடையின்‌ வழியே பாயும்‌ 
சுழல்‌ மின்னோட்டத்தினால்‌ உண்‌ 
டாகும்‌ வெப்ப இழப்பு. 


80960 10018: வெட்டுக்‌ கருவிகள்‌: 
கூர்‌ விளிம்புடைய வெட்டுக்‌ கருவி 
கள்‌. 

6096 fare: விளிம்புச்‌ சுடர்‌ : 
தொலைக்‌ காட்சியில்‌ படத்தின்‌ 
விளிம்பினைச்‌ சுற்றி மின்னிடும்‌ 
சுடரொளி. 


edging machine: (உலோ.) 
விளிம்பமைப்புக்‌ கருவி : உலோகத்‌ 
தகடுகளின்‌ விளீம்புகளை மடக்கு 
வதற்குப்‌ பயன்படும்‌ கருவி. 


edging trowel : விளிம்புச்‌ சட்டு 
வம்‌; ஒரு செவ்வக வடிவச்‌ சட்டு 
வக்‌ கரண்டி. ல்‌ புற 
விளிம்பு ந்த்‌ கருப்பி 
யிருக்கும்‌. இது மேடைகளின்‌ 
விளிம்புகளையும்‌ வளைவுகளை 
யும்‌ அமைக்க உதவுகிறது. 
edifice : (௧.௧.) மாளிகை : ஒரு 
பெரிய கட்டிடம்‌. சிறப்பான கட்‌ 
டிடக்‌ கலை வேலைப்பாடுகளுள்ள 
ஒரு பெருஞ்‌ செயற்‌ கட்டமைவு. 


Edison cel! (மின்‌.) எடிசன்‌ மின்‌ 
கலம்‌ : நிக்கல்‌ ஆக்சைடை நேர்‌ 
மின்‌ முனையாசவும்‌, இரும்புத்‌ 
தூளை எதிர்மின்‌ முனையாகவும்‌ 
பயன்படுத்தும்‌ மின்கலம்‌. இதில்‌ 
மின்பகுப்புக்‌ கரைசலாக நீர்த்த 
சோடியம்‌ ஹைடிராக்சைடுக்‌ கரை 
சல்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


Edison effect : (மின்‌.) எடிசன்‌ 
விளைவு : ஒரு வெற்றிடக்‌ குழா 
யில்‌ ஒரு நேர்மின்‌ தகட்டை 
நோக்கி எலெக்ட்ரான்கள்‌ ஈர்க்கப்‌ 
படும்‌ விளைவு. இந்த விளை 
வினை முதன்முதலில்‌ கண்டறிந்த 
வர்‌ தாமஸ்‌ எடிசன்‌. 

Edison socket : (மின்‌.) எடிசன்‌ 
குதை குழி : திருகு வகை ஆதார 
முடைய ஓர்‌ ஒளிக்குழலை ஏற்கிற 
குதை குழி. 

Edison storage battery: (மின்‌. ) 
எடிசன்‌ மின்சேமக்கலம்‌ : உந்து 


வண்டிகளில்‌ பயன்படுத்துவதற்‌ 
காக எடிசன்‌ தயாரித்த ஒர்‌ இரு 
உலோக மின்கலம்‌. இதில்‌ நேர்‌ 
மின்‌ தகடு நிக்கல்‌ பெராக்சைடி 
னாலும்‌, எதிர்மின்‌ தகடு இரும்‌ 
பினாலும்‌ அமைந்திருக்கும்‌. 
effective area : (வாஜூ.) பயன்‌ 
முனைப்புப்‌ பரப்பிடம்‌ : ஒரு திருகு 
அலகின்‌ பயன்‌ முனைப்புப்‌ பரப்‌ 
பிடம்‌ என்பது, அந்த அலகினைச்‌ 
சம தளத்தில்‌ அதன்‌ அச்சுக்குச்‌ 
செங்கோணத்தில்‌ உருவரை செய்‌ 
வதால்‌ உண்டாகும்‌ பரப்பிடம்‌ 
ஆகும. 
effective conductance : (மின்‌.) 
பயனுறு கடத்துத்‌ ன்‌: 
மாற்று மில்்ட்ட மின்ச ற்றில 
மொத்த மின்னியக்க விசைக்கும்‌, 
அதன்‌ விசையாற்றல்‌ பகுதிக்‌ 
மிடையிலான விகிதம்‌. கதிக்கு 
effective current : (மின்‌.) பய 
னுறு மின்னோட்டம்‌ : அம்மீட்டரில்‌ 
குறிக்கப்படும்‌ மின்னோட்ட 
வலிமை. 
effective helix angle: (வாஜா.) 
விளைவுறு திருகு சுழல்‌ கோணம்‌ : 
மானம்‌ காற்றினூடே முன்‌ 
னோக்கிச்‌ செல்லும்போது அதன்‌ 
முற்செலுத்து அலகிலுள்ள ஒரு 
குறிப்பிட்ட புள்ளியில்‌ ஏற்படும்‌ 


திருகுசுழல்‌ கோணம்‌. 

effective horse - power : 
(பொறி,) விளைவுறு குதிரைத்‌ 
திறன்‌ : ஓர்‌ எஞ்சின்‌ அளிக்கக்‌ 


கூடிய பயனுறு ஆற்றலின்‌ அளவு. 
effective landing area: 


(வானூ.) பயனுறு தரையிறங்கு 
பரப்பிடம்‌ : விமானம்‌ தரையிறங்‌ 
கும்‌ போதும்‌, தரையிலிருந்து 


மேலேறும்போதும்‌ அதன்‌ ஏற்ற, 
இறக்கக்‌ கோணங்களுக்குப்‌ பாது 
காப்பான அளவுக்குக்‌ கிடைக்கக்‌ 
கூடிய தரைப்‌ பரப்பின்‌ பகுதி. 


effective propeller pitch: 


247 


(வாஜூ.) பயனுறு முற்செலுத்து 
வீச்சு: முற்செலுத்தி ஒரு முறை 
சுழலும்போது விமானம்‌ முன்செல்‌ 
இம்‌ தூரத்தின்‌ அளவு. 

effective propeller - thrust 2 
(வானூ.) பயனுறு முற்செலுத்து 
அழுத்தம்‌ : விமானத்தின்‌ முற 
செலுத்தியினால்‌ உண்டாகும்‌ 
நிகர இயக்க விசை. 


effective resistance : (மின்‌.) 
பயனுறு தடை: ஒரு மின்சுற்று வழி 
யில்‌, உள்ளபடி ஈர்த்துக்‌ கொள்‌ 
ளப்படும்‌ விசைக்கும்‌, அதில்‌ 
பாயும்‌ பயனுறு மின்னோட்டத்‌ 
தின்‌ வர்க்கத்திற்குமிடையிலான 
விகிதம்‌. 
effective value: (மின்‌.) பய 
னுறு மதிப்பு: ஒரு மாற்று மின்‌ 
னோட்டத்தின்‌ மதிப்பு அல்லது 
மின்னழுத்த அளவு. இது மின்சுற்‌ 
றில்‌ இணைக்கப்பட்டுள்ள அம்‌ 
மீட்டரில்‌ குறித்துக்‌ காட்டப்படும்‌. 
effer-vescence: நுரைத்தெழுச்சி: 
ஒரு திரவம்‌ கொதிக்கும்‌ போது 
அல்லாமல்‌ பிறவாறு அதிலிருந்து 
வாயு குமிழியிட்டுப்‌ பொங்கி எழு 
தல்‌ 
efficiency : திறம்பாடு : எந்திரத்‌ 
தில்‌ இயக்காற்றல்‌ து ளை 
வாற்றலுக்குரிய விழுக்காடு. 
efflorescence : (வேதி.) பொடி 
யார்ந்த மேற்படலம்‌: இறந்த வளிக்‌ 
காட்டுப்‌ பொருட்களின்‌ மீது 
பொடிப்‌ பொடியாகக்கூடிய மேற்‌ 
படலம்‌ உருவாதல்‌. 

நிலஞ்சுவர்ப்‌ பரப்புகள்‌ வகை 
யில்‌ உப்புப்‌ பொலிவுறுதல்‌. 
eggshell! finish : வெண்மெருகு: 

ட்டையின்‌ வெண்தோட்டினைப்‌ 
போன்ற காகித மேற்பரப்பில்‌ 
மெருகேற்றுதல்‌. 
ejector pin : (கழை. ) வெளியேற்‌ 
றுமுனை : ஒரு வார்ப்படத்திலி 


248 


ருந்து பணி முற்றிய ஒருபொருளை 
வெளியில்‌ எடுப்பதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ ஒரு சாதனம்‌. 

elastic : (பொறி. ) மீட்சிம நிலை: 
ஒரு பொருளின்‌ மீது விசையினைப்‌ 
பயன்படுத்தும்போது அப்பொருள்‌ 
உருத்திரிபடைந்து, அந்த விசை 
யினை அகற்றி அப்பொருள்‌ தனது 
மூல வடிவத்திற்கு மீண்டும்‌ வருவ 
தற்கு அனுமதிக்கும்‌ நிலை. 
elastic axis : (வானூ.) மீட்சிம 
அச்சு : ஒரு கட்டமைப்பில்‌, திருகு 
விலக்கம்‌ ஏற்படாமல்‌ விசை 
யினைச்‌ செலுத்துவதற்கரிய 
அனைத்துப்‌ புள்ளிகளின்‌ நிலை 
யிடம்‌. 


elastic deformation : (குழை.) 
மீட்சிம உருத்திரிபு: ஒரு பொரு 
ளின்‌ மீது செலுத்திய தகைவினை 
விடுவித்த பிறகு அந்தப்‌ பொருள்‌ 
தனது மூலப்‌ பரிமாணங்களுக்குத்‌ 
திரும்பும்போது வடிவம்‌ மாறுபட்‌ 
டிருத்தல்‌. 


elasticity : (பொறி) மீட்சிமத்‌ 
திறன்‌ : ஒரு சலாகையில்‌ அல்லது 
கட்டமைவில்‌ விறைப்பாற்றல்‌ 
விசையினைச்‌ செலுத்தி, அதில்‌ 
நிரந்தரக்‌ கோட்டம்‌ ஏற்படுத்தா 
மல்‌ அதனை நீட்சியுடையதாக்கும்‌ 
திறன்‌. 

elastic limit: (பொறி.) மீட்சிம 
வரம்பு : ஒரு பொருளை அதற்கு 
நிரந்தர உருத்திரிபு ஏற்படாமல்‌ 
எவ்வளவு நீளத்திற்கு நீட்ட முடி 
யுமோ அந்த வரம்பு. 

elastic strength : (பொறி,) 
மீட்சிம வலிமை : மீட்சிம வரம்புக்‌ 
குள்‌ ஒரு சலாகையின்‌ அல்லது 
கட்டமைவின்‌ மீது மிக அதிக 


அளவு செலுத்தப்படும்‌ தகைவின்‌. 


அளவு. 
elaterite : எலாட்டரைட்‌ : எளி 
தில்‌ தீப்பற்றக்கூடிய நிலக்கீல்‌ என்‌ 


னும்‌ கனிமப்பொருள்களுள்‌ ஒன்று. 
இதில்‌ கந்தகம்‌ கணிசமான அளவு 
அடங்கியிருக்கிறது. இது அமெரிக்‌ 
காவில்‌ கொலொரோடோ, அட்‌ 
டா மாநிலங்களில்‌ கிடைக்கிறது. 
இது கூரையிடுவதற்குப்‌ பயன்படு 
கிறது. 


elbow : (கம்‌.) இணைப்பான்‌: 
இரு குழாய்களை ஒரு கோணத்‌ 
தில்‌ இணைப்பதற்குரிய ஒரு 
பொருத்தி. 


electrical capacity altimeter : 
(வானூ.) மின்திறன்‌ உயரமானி : 
பூமியின்‌ மேற்பரப்பிலிருந்து உய 
ரத்தை மதிப்பிடும்‌ கருவி. இதில்‌ 
மின்திறன்‌ மாற்றத்தின்‌ மூலம்‌ 
உயரத்தின்‌ அளவு குறித்துக்‌ காட்‌ 
டப்படுகிறது. 

electrical conductivity: மின்‌ 
கடத்து திறன்‌: பல்வேறு பொருள்‌ 
களில்‌ மின்விசையைக்‌ கடத்து 
வதற்கு உரிய திறம்பாடு. தூய 
செம்பின்‌ கடத்து திறனை ஒரு 
திட்ட அளவாகக்‌ கொண்டு 


இந்தத்‌ திறன்‌ அளவிடப்படுகிறது. 


electrical engineer: மின்‌ பொறி 
யாளர்‌: மின்விசை உற்பத்தி, பயன்‌ 
பாடு பற்றிய கோட்பாடுகளிலும்‌, 
நடைமுறைகளிலும்‌ தேர்ச்சியும்‌ 
பயிற்சியும்‌ பெற்ற பொறியாளர்‌. 


electric brazing: மின்‌ பற்றாசு: 
மின்னோட்டத்தின்‌ மூலம்‌ வெப்‌ 
பம்‌ உண்டாக்கும்‌ ஒரு வகைப்‌ 
பற்றாசு முறை. 


electric drill: மின்‌ துரப்பணம்‌: 
மின்‌ விசையால்‌ இயங்கும்‌ துரப்‌ 
பணக்‌ கருவி. 


electrical height: (மின்‌.) மின்‌ 
னியல்‌ உயரம்‌: செயற்படும்‌ அலை 
நீளத்தின்‌ பின்னமாகக்‌ குறிப்‌ 
பிடப்படும்‌ வானலை வாங்கியின்‌ 
உயரம்‌. 


வரன்‌ படல்‌ மின்‌ 
குதிரையாற்றல்‌ : இது 746 வாட்‌ 
மின்விசைத்‌ திறனாகும்‌. 
electrician: மின்னியல்‌ நுட்பாளர்‌: 
மின்விசைப்‌ பயன்பாடு குறித்த 
கோட்பாடுகளிலும்‌ நடைமுறை 
களிலும்‌ தேர்ச்சி பெற்ற ஒரு 
நிபுணர்‌. 

electricity (மின்‌.) மின்விசை : 
ஓட்ட மின்விசை என்பது இயங்‌ 
கும்‌ எலெக்ட்ரான்கள்‌ ஆகும்‌. 
நிலை மின்விசை என்பது நிலை 
யாகவுள்ள எலெக்ட்ரான்கள்‌. 


electric motor: : (மின்‌.) மின்‌ 
னோடி : மின்னாற்றலை எந்திர 
ஆற்றலாக மாற்றுவதற்குரிய ஓர்‌ 
எந்திரம்‌, 

electric potential : 
காற்றல்‌. 

electric power: (எந்‌.பொறி.) 
மின்னாற்றல்‌ : மின்விசை கொண்டு 
பணியாற்றும்‌ வேகவீதம்‌. இதனை 
வாட்‌ அல்லது கிலோவாட்‌ அளவு 
களில்‌ கணக்கிடுவர்‌. 


மின்னியக்‌ 


electric pyrometer : மின்‌ உயர்‌ 
வெப்பமானி ௨ வெப்பநிலையைத்‌ 
துல்லியமாக அளவிடுவதற்கான 


ஒரு நுட்பமான உயர்‌ வெப்ப 
மானி. சூடாக்கும்போது பிளாட்‌ 
டினத்தின்‌ மின்தடை காரணமாக 
ஏற்படும்‌ மாறுதல்களை இது 
பயன்படுத்திக்‌ கொள்கிறது. 
electric steel : (உலோ.) மின்‌ 
எஃகு ஒரு மின்‌ உலையில்‌ தயாரிக்‌ 
கப்படும்‌ உயர்தரமான எஃகு. 
இந்த முறையில்‌ கந்தகமும்‌ பாஸ்‌ 
வரமும்‌ பெரும்பாலும்‌ நீக்கப்பட்டு 
விடும்‌. மிகக்‌ குறைந்த குறைபாடு 
களுடன்‌ தூய எஃகினைத்‌ தயாரிப்‌ 
பதற்கு மற்ற முறைகளைவிட இது 
மிகவும்‌ சிறந்தது. 
electrification: (மின்‌.) மின்னூட்‌ 
டம்‌ : ஒரு பொருளுக்கு நிலைமின்‌ 


249 


னூட்டம்‌ அளித்தல்‌. 
electroacoustic : (மின்‌.) மின்‌ 
ஒலியியல்‌ : ஒலியியல்‌ மற்றும்‌ மின்‌ 
னியல்‌ பண் பியல்புகளைக்‌ 
கொண்ட சாதனங்கள்‌. 

electro cardiograph : (மின்‌.) 
மின்னணு இதயத்‌ துடிப்புப்‌ பதிவு 
கருவி: இதயத்‌ துடிப்பினை அள 
விட்டு. பதிவு செய்கிற மின்னணு 
வியல்‌ சாதனம்‌. 


electro-chemical action : மின்‌ 
வேதியியல்‌ வினை: மின்னோட்டத்‌ 
தைப்‌ பயன்படுத்தி வேதியியல்‌ 
வினையை உண்டாக்குதல்‌ அல்லது 
அத்தகைய வினையை நிலைபெறச்‌ 
செய்தல்‌. 

electrode : (மின்‌.) மின்முனை : 
வெற்றுக்கல மின்னோட்டத்தில்‌ 
இருகோடி முனைசளில்‌ ஒன்று. 
electro-forming : (குழை.) மின்‌ 
உருவாக்கம்‌ : இரும்பினால்‌ மின்‌ 
முலாமிடுவதன்‌ மூலம்‌ ஒரு வார்ப்‌ 
படப்‌ பள்ளத்தை உருவாக்கும்‌ 
முறை. 


electro-lier:  (மின்‌.) மின்‌ 
விளக்குத்‌ தொகுதி: முகட்டில்‌ 
தொங்க விடுவதற்கான. கொத்‌ 


தான மின்‌ விளக்குகளின்‌ தொகுதி. 


electrolysis: (மின்‌. பொரி.) 
மின்னாற்‌ பகுத்தல்‌ : ஒரு பொருளி 
னுள்‌ மின்னோட்டத்தைச்‌ செலு 
த்தி அதனை அதன்‌ ஆக்கக்கூறு 
களாகப்‌ பகுத்தல்‌. 

electrolyte : (மின்‌.) மின்பகுப்‌ 
பான்‌ : மின்னாற்‌ பகுப்பதற்குப்‌ 
பயன்படும்‌ நீர்மப்‌ பொருள்‌, ௮ 
லங்கள்‌ , உப்பு மூலங்கள்‌, உப்புகள்‌ 
ஆகிய அனைத்தும்‌ மின்பகுப்பான்‌ 
களேயாகும்‌. 


electrolyte level : (தானி.) மின்‌ 
பகுப்பான்‌ அளவு : சேம மின்கலத்தி 
லுள்ள தகடுகளிலுள்ள மின்பகுப்‌ 
பானின்‌ முறையான அளவு. 


250 


electro:ytic condenser : (மின்‌ .) 
கொண்மி மின்பகுப்பான்‌. 


electrolytic copper : (உலோ.) 
மின்பகுப்பான்‌ செம்பு: மின்பகுப்‌ 
பான்‌ செய்முறைகளின்‌ மூலம்‌ சல்‌ 
பைடு தாதுக்களிலிருந்து முக்கிய 
மாகத்‌ தயாரிக்கப்படும்‌ செம்பு. 


electrolytic corrosion : (மின்‌. 
மின்பகுப்பான்‌ அரிமானம்‌ : நீருடன்‌ 
தொடர்புடைய உலோகப்‌ 
பொருள்கள்‌ மின்னோட்டங்‌ 
களுக்கு அருகில்‌ இருக்கும்போது 
மின்னாற்‌ பகுத்தல்‌ மூலம்‌ ஏற்படும்‌ 
அரிமானம்‌. 

electrolytic iron: (உலோ.) 
மின்பகுப்பு இரும்பு: மின்பகுப்பான்‌ 
செய்முறை மூலம்‌ தயாரிக்கப்படும்‌ 
மிகத்‌ தூய்மையான இரும்பு, இதில்‌ 
மிகச்‌ சிறந்த காந்தப்‌ பண்புகள்‌ 
உள்ளன. எனவே இது காந்த 
மையச்‌ சலாகையாகப்‌ பயன்படுத்‌ 
தப்படுகிறது. 

electrolytic rectifier : (மின்‌.) 
மின்பகுப்பான்‌ திருத்தி : மின்‌-வேதி 
யியல்‌ தத்துவத்தினைப்‌ பயன்‌ 
படுத்தி மாற்று மின்னோட்டத்தை 
நேர்மின்னோட்டமாக மாற்றுக்‌ 
கருவி. 


electrolytic refining , மின்பகுப்‌ 
பான்‌ சுத்திகரிப்பு: மின்னாற்‌ 
பகுத்தல்‌ மூலம்‌ உலோகங்களைச்‌ 
சுத்திகரித்தல்‌. 

electro magnet : மின்காந்தம்‌ : 
சுற்றி வரியப்பட்ட மின்னோட்ட 
முடைய கம்பிச்‌ சுழலால்‌ காந்த 
மாக்கப்பட்ட தேனிரும்புப்பிழம்பு. 


electro magnetic 
மின்காந்தப்‌ புலம்‌ : ன்‌ காழ்‌ 
தத்தின்‌ இரு தருவ்ங்களுக்லை டி 
லான அல்லது காந்த விளை 
வுள்ள பகுதி. இந்த புலத்தனூடே 
காந்தவிசைக்கோடுகள்‌ பயணஞ்‌ 
செய்யும்‌. 


electromagnetic ©~induction: 
(மின்‌.) மின்காந்தத்‌ தூண்டல்‌ : 
ஒரு காந்தப்‌ புலத்தின்‌ காந்த 
விசைக்‌ கோடுகளைக்‌ குறுக்கே 
வெட்டும்‌ ஒரு கம்பியில்‌ அமைந்‌ 
திருக்கும்‌ தூண்டப்பட்ட மின்‌ 
இயக்க விசை. 


electricmagnetic waves : 
(மின்‌.) மின்‌ காந்த அலை: 
வானொலி அலைகள்‌, ஒளி அலை 
கள்‌, எக்ஸ்‌-கதிர்கள்‌ போன்ற வற்‌ 
றில்‌ உள்ள இடப்பரப்பு வழியே 
பயணம்‌ செய்யும்‌ மின்னியல்‌ 
விசை. 


electromagnetism : (மின்‌.) மின்‌ 
காந்த விசை : மின்‌ விசையினால்‌ 
உண்டு பண்ணப்படும்‌ காந்த 
ஆற்றல்‌. 

electro motive : மின்‌ இயக்கம்‌ : 
ஒரு மின்‌ கடத்தியின்‌ வழியே மின்‌ 
னோட்டத்தைச்‌ செலுத்தி, அம்‌ 
மின்னோட்டத்தை நிலை பெறச்‌ 
செய்யும்‌ விசை. இது ஓல்ட்டு 
களில்‌ அளவிடப்படும்‌. 


electromotive force of self- 
induction : (மின்‌.) தற்‌ தூண்டல்‌ 
மின்னியக்க விசை : தனியொரு 
கம்பிச்‌ சுருளில்‌, அதன்‌ சுற்றுகளுக்‌ 
திடையிலான தூண்டு விளைவு 


காரணமாக ஏற்படும்‌ மின்னி 
யக்க விசை. 
electrode: (விண்‌.) மின்வாய்‌: 


வெற்று மின்‌ கல மின்னோட்டத்‌ 
தில்‌ இரு கோடி முனைகளில்‌ 
ஒன்று. 

electrodynamic ; (மின்‌.) மின்‌ 
னியக்கவியல்‌ : இயக்க நிலையி 
லுள்ள மின்‌ விசை தொடர்பான 
ஆய்வு. 

electro jet : (விண்‌. ) மின்னியக்‌ 
கத்‌ தாரை : ஒரு கோளத்தில்‌ மேல்‌ 
வாயு மண்டலத்திலுள்ள அயனி 
யாக்கிய படுகையில்‌ ஒட்டிக்‌ 


கொண்டிருக்கும்‌ மின்னோட்ட 
இயக்கம்‌. 
electro luminescence : (மின்‌) 


மின்னியக்க ஒளிர்வு: ஒளி உண்‌ 
டாக்குவதற்கு அண்மையில்‌ கண்டு 
பிடிக்கப்பட்டுள்ள ஒரு முறை:இதில்‌ 
ஒரு பரஸ்பர வெண்களிமண்‌ படு 
கை, ஒளியை உண்டாக்குவதற்‌ 

மின்விசை விளைவு கடத்தியாகச்‌ 
செயற்படுகிறது. நேர்மின்‌ 
னோட்ட அழுத்தத்தைக்‌ கொடுக்‌ 
கும்போது, எலெட்ரான்கள்‌ விடு 
பட்டு, பரஸ்பர அணுக்களைத்‌ 
தாக்கி ஒளி உண்டாக்குகின்றன. 


electrolytic capacitor : (மின்‌.) 
மின்‌ பகுப்பான்‌ கொண்மி: ஓர்‌ அலு 
மினிய நேர்‌ மின்‌ தகட்டினை 
உடைய கொண்மி. இதில்‌ ஓர்‌ 
உலர்ந்த பசை அல்லது திரவம்‌ 
எதிர்‌ மின்‌ தகடாக அமைகிறது. 
மின்‌ விளைவு கடத்தியாக ஒரு 
மெல்லிய ஆக்சைடு படலம்‌ அலு 
மினியம்‌ தகட்டில்‌ படிறெது. 


electrometallurgy : (மின்‌.) மின்‌ 
உலோகத்‌ தொழில்‌ : உலோகங்‌ 
களைச்‌ சுத்திகரிப்பதற்கும்‌, பற்ற 
வைப்பதற்கும்‌, குளிர்வித்துப்‌ 
பதனப்படுத்துவதற்கும்‌, பகுப்ப 
தற்கும்‌, படியவைப்பதற்கும்‌ பயன்‌ 
படும்‌ மின்னியல்‌ செயல்முறை. 
electro meter : (மின்‌.) மின்‌ 
மானி : மின்னேற்றத்தை அளவிடு 
வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
கருவி. 

electron: (மின்னி. எலெக்ட்ரான்‌: 
மிகச்சிறிய மின்னியக்க அணுத்‌ 
துகள்‌. இது இயற்கையில்‌ காணப்‌ 
படும்‌ சிறிதளவு எதிர்மின்னேற்றத்‌ 
தைக்‌ கொண்டிருக்கிறது, 
electron beam: (மின்னி.) 
எலெக்ட்ரான்‌ கற்றை : புற நிலை 
மின்னியல்‌ காந்தப்‌ புலங்களின்‌ 
மூலமாக ஒரு கற்றை வடிவில்‌ ஒரு 
முகப்படுத்தப்படும்‌ எலெக்ட்ரான்‌ 


231 


களின்‌ தொகுதி. இதனை “எதிர்‌ 
மின்‌ கதிர்க்‌ கற்றை' என்றும்‌ 
அழைப்பர்‌. 

electron gun : (மின்‌.) எலெக்ட்‌ 
ரான்‌ பீற்று: தொலைக்காட்சியில்‌ 
ஒளிப்படக்‌ கருவியிலும்‌ படக்‌ 
குழாய்களிலுமுள்ள குறுகிய இரு 
முனைகளிலும்‌ அடுக்கி வைக்கப்‌ 
படும்‌ உலோகத்தாலான நீள்‌ 
உருளைத்‌ தொகுதிகள்‌. இதில்‌ 
தொலைக்காட்சி ஒளிப்படக்‌ கருவி 
யின்‌ முன்பு உருவங்களை நுண்‌ 
ணாய்வு செய்வதற்கும்‌, தொலைக்‌ 
காட்சித்‌ திரையில்‌ அந்த உருவம்‌ 
மறுபடியும்‌ உண்டாவதற்கும்‌ 
பயன்படும்‌ எலெக்ட்ரான்‌ கற்றை 
ஏற்படுகிறது. 


electronics : (மின்னி.) மின்னணு 
வியல்‌: மின்மங்கள்‌ (எலெக்ட்ரான்‌ 
கள்‌) போன்ற அணுத்‌ துகள்‌ 
களைப்‌ பற்றிக்‌ கூறும்‌ இயற்பியல்‌ 
பிரிவு. இது சுதந்திரமான எலெக்ட்‌ 
ரான்களையும்‌ அவற்றை விடுவிக்‌ 
கும்‌ வழிமுறைகளையும்‌. சுதந்திர 
மாக இருக்கும்போது அவை ஏற்‌ 
படுத்தும்‌ விளைவுகளையும்‌ ஆராய்‌ 
கிறது. வானொலி, தொலைக்‌ 
காட்சி, ஒளியியல்‌ மின்கலங்கள்‌ 
போன்ற சாதனங்களில்‌ பயன்‌ 
படும்‌ எலெக்ட்ரான்‌ தத்துவங்கள்‌ 
பற்றிய ஆராய்ச்சியும்‌ இதில்‌ அடங்‌ 
கும்‌. 

electron lens: எலெக்ட்ரான்‌ ஆடி: 
ஒரு கண்ணாடி வில்லை ஓளிக்கற்‌ 
தையை ஒரு முகப்படுத்தும்‌ ஒரு 
காந்தப்புலம்‌. 

electron microscope : எலெக்ட்‌ 
ரான்‌ நுண்ணோக்காடி : சாதாரண 
நுண்ணோக்காடியில்‌ பொருள்‌ 
களைப்‌ பார்க்கும்போது, ஒளியின்‌ 
ஒரு பகுதியை அந்தப்‌ பொருள்கள்‌ 
பிரதிபலிப்பதால்‌ அப்பொருள்‌ 
களைப்‌ பார்க்கிறோம்‌. ஆனால்‌, 
பார்க்கப்படும்‌ பொருள்‌ ஒளியின்‌ 
அலை நீளத்தில்‌ $ பகுதிக்குக்‌ குறை 


252 


வாக இருக்குமானால்‌, ஒளி 
அதனைச்சுற்றிப்பாயும்‌. அதனால்‌ 
அப்பொருளைப்‌ பார்க்கஇயலாது. 
எதிர்‌ முனையிலிருந்துவரும்‌ 


ஓர்‌ 

எலெக்ட்ரான்‌ கற்றை, ஓர்‌ ஒளிக்‌ 
கற்றைபோல்‌ செயற்படுகிறது: 
எலெஃட்ரான்‌ ஒளிக்கற்றையின்‌ 


அலை நீளம்‌ ஒளியைவிடப்‌ பல்லா 
யிரம்‌ மடங்கு குறைவாக இருப்ப 
தால்‌, 100-300-க்குக்‌ குறைவில்‌ 
லாத அணுக்களின்‌ மூலக்‌ கூறு 
களைக்‌ காட்டக்‌ கூடியவை. 

electron tube: (மின்னி.) 
எலெக்ட்ரான்‌ குழாய்‌: இது ஓர்‌ 
எலெக்ட்ரான்‌ சாதனம்‌. இதனுள்‌, 
உட்புகாத ஒரு கொள்கலத்தில்‌ 
உள்ள ஒரு வெற்றிட த்தில்‌ அல்லது 
வாயு ஊடகத்தின்‌ வழியே 
எலெக்ட்ரான்கள்‌ மூலமாக மின்‌ 
கடத்தல்‌ நடைபேறுகிறது. 


electron metal: (உலோ,) 
எலெக்ட்ரான்‌ உலோகம்‌ : இது ஒரு 
மக்னீசிய உலோகக்‌ கலவை. இதில்‌ 
5% துத்தநாகமும்‌, 5% செம்பும்‌ 
கலந்திருக்கும்‌. இது உந்துவண்டி 
களின்‌ உந்துதண்டு தயாரிக்கப்‌ 
பயன்படுகிறது. 

electroplating : மின்முலாம்‌ பூசு 
தல்‌ : மின்பகுப்பு முறையின்‌ மூலம்‌ 
உலோக முலாமிடும்‌ செய்முறை 


electroscope: (மின்‌.) மின்காட்சி; 
ஒரு பொருளில்‌ மின்னாற்றல்‌ 
இருப்பதையும்‌, அதன்‌ இயல்பினை 
யும்‌ காட்டும்‌ கருவி. 
electrophorous: (மின்‌.) அணுக்க 
நிலை மின்னாக்கி : அணுக்கத்தால்‌ 
நிலை மின்‌ ஆற்றலை உண்டு பண்‌ 
ணும்‌ பொறி அமைவு. 
electropism : (மின்‌.) தாவர மின்‌ 
னியல்‌ : தாவரங்களின்‌ வளர்ச்சி 
யும்‌ மின்விசையும்‌ தொடர்பான 
அறிவியல்‌. 


electrostatic corona: (மின்‌.) 
நிலைமின்னியல்‌ ஒளிர்வு: ஒரு நிலை 


மின்விசை போதிய அளவு ஆற்ற 
லுடன்‌ உருவாகும்போது மின்‌ 
முனைகளைச்‌ சுற்றி உண்டாகும்‌ 
மின்‌ மயத்‌ துகள்‌. 
electrostatic discharge: (மின்‌ ) 
நிலைமின்னியல்‌ மின்னோட்டம்‌ : 
நிலைமின்னியல்‌ பொருட்களுக்‌ 
கிடையிலான ஆற்றலின்‌ வேறு 
பாட்டினால்‌ உண்டாகும்‌ சுடர்‌. 
electrostatic field: (மின்‌.) 
நிலைமின்னியல்‌ புலம்‌ : நிலைமின்‌ 
னூட்டம்‌ பெற்ற ஒரு பரப்பிடம்‌. 
electrostatistic focus : (மின்‌.) 
நிலைமின்னியல்‌ குவிமையம்‌: சரிசம 
இல்லாத நிலைமின்னியல்‌ புலங்‌ 
களைக்‌ கொண்ட நேர்முனை வழி 
யாகப்‌ பாயும்‌ ஒர்‌ எலெக்ட்ரான்‌ 
கற்றையைக்‌ குவி மையப்படுத்து 
தல்‌. 
electro-statics : (மின்‌.) நிலை 
mr நிலையான மின்விசை 
கழ்வுகளைப்பர்‌ ராயும்‌ மின்‌ 
அறிவியல்‌ Na ம்‌ 
electrotheraphv : (மின்‌.) மின்‌ 
னியல்‌ நோய்ச்‌ சிகிச்சை : மின்னாற்‌ 
றலைச்‌ செலுத்தி நோய்‌ தீர்க்கும்‌ 
முறை. 
electro-type: (அச்சு.) மின்‌அச்சு: 
மின்னாற்‌ பகுக்கும்‌ முறையின்‌ 
மூலம்‌ அச்சுருவின்‌ மீது செம்பு 
பூசிச்‌ செய்யப்படும்‌ அச்சுத்‌ தகடு. 
electrum : (வேதி. ) பொன்‌ வெள்‌ 
ளிக்‌ கலவை : பொன்னும்‌ வெள்ளி 
யும்‌ இயல்பாகக்‌ கலந்த ஓர்‌ 
உலோகக்‌ கலவை. இதில்‌ ஏறத்‌ 
தாழ 40% வெள்ளி கலந்திருக்கும்‌. 


element : (வேதி. ) தனிமம்‌ : அறி 
வியல்‌ அறிந்த வழிமுறைகளில்‌ 
எதனாலும்‌ பகுக்க முடியாத ஒரு 
பொருளின்‌ அடிப்படைக்‌ கூறு. 


elementary: தனிமஞ்சார்ந்த: ஒரு 
தனிமத்தை அல்லது தனிமங்‌ 
களைச்‌ சார்ந்த. 


elementary particle: (இயற்‌.) 
மூலத்‌ துகள்‌ : தானே ஓர்‌ அணு 
வாக இல்லாமல்‌, அணுக்களைப்‌ 
பிரிப்பதால்‌ உண்டாகும்‌ ஒரு 
துகளின்‌ பொதுப்‌ பெயர்‌. எடுத்‌ 
துக்காட்டு: புரோட்டான்‌; 
எலெக்ட்ரான்‌; நியூட்ரான்‌. இவை 
அனைத்தும்‌ ஒரு புரோட்டானின்‌ 
எடையைவிட இரு மடங்கு குறை 
வாக இருக்கும்‌; சில இன்னும்‌ 
இலேசானவை, 

elements of a storage battery 
(மின்‌.) சேமக்கலத்‌ தனிமங்கள்‌ : 
ஒரு சேமக்கலத்தின்‌ எதிர்மின்‌ மற்‌ 
றும்‌ நேர்மின்‌ உலோகத்‌ தகடுகள்‌. 
இவற்றில்‌ மின்னோட்டத்தின்‌ 
போது வேதியியல்‌ மாற்றங்கள்‌ 
ஏற்படும்‌. 


elephantiasis : [நோய்‌,) 
யானைக்‌ கால்‌ நோய்‌: கால்கள்‌ 
மிகப்பெரிய அளவில்‌ வீங்கிக்‌ 


கொள்ளும்‌ ஒரு வகை நோய்‌. 
““ஃபிலியாரிசிஸ்‌'' என்னும்‌ நுண்‌ 
ணிய புழுக்கள்‌ நிண நீர்‌ நாளங்‌ 
களை அடைத்துக்‌ கொள்வதால்‌ 
இந்நோய்‌ உண்டாகிறது. 
elevation : ஏறுசரிவு : எந்திரவி 
யல்‌ வரைபடங்களில்‌ செங்குத்துச்‌ 
சாய்‌ தளத்தின்‌ மீதான வடிவியல்‌ 
எறிவுப்‌ படிவம்‌. 

elevator : (வானூ.) உயர்த்தி : 


விமானத்தின்‌ பின்புற ஏற்ற இறக்‌ 
கத்‌ தட்டு. 

elevator angle : (வானூ.) ஏறு 
கோணம்‌ : விமானம்‌ நடு நிலையி 
லிருந்து உயர்ந்து ஏறுமுகமாகச்‌ 
செல்லும்‌ கோணம்‌. உயர்த்தியின்‌ 
இழுவை முனை நடுநிலைக்கு கழே 


233 


இருப்பின்‌ இந்தக்‌ கோணம்‌ நேர்‌ 
எண்‌ ஆகும்‌. 


elevator rope: (பொறி,) 
உயர்த்திவடம்‌ : சணல்‌ நார்‌ சுற்‌ 
றப்‌ பட்ட கம்பி வடம்‌, இதனைச்‌ 
சுற்றி, ஒவ்வொன்றும்‌ 19 கம்பி 
கள்‌ கொண்ட 6 சரங்கள்‌ அமைந்‌ 
திருக்கும்‌. 

eliminating: அகற்றீடு : விட்‌ 
டொழித்தல்‌; விலக்கீடு; முக்கிய 
மில்லாதது அல்லது பயனற்றது 
என நீக்கிவிடுதல்‌. 

eliminating : பிரித்தகற்றி : மின்‌ 
னாற்றல்‌ பயன்படுத்தும்‌ கம்பியில்‌ 
லாத தந்திக்குரிய கருவி. 

elixir of life : (வேதி.) கற்பம்‌ : 
வாழ்நாளை நீடிக்கவல்ல மருந்து. 
Elizabethan : (க.க.) எலிசபெத்‌ 


காலத்திய: இங்கிலாந்து அரசி 
முதலாம்‌ எலிசபெத்‌ ஆட்சிக்‌ 
காலத்துக்குரிய. 


elk hide : மரைமான்‌ தோல்‌: மரை 
மான்‌ எனப்படும்‌ காட்டுமான்‌ 
இனப்‌ பெருவிலங்கின்‌ தோல்‌. இது 
கனமானது; இது செருப்பு, 
காலணிகள்‌ தயாரிக்க ஏற்றது. 


611: (௧.க.) “எல்‌” அலகு : ஏறத்‌ 
தாழ 114செ.மீ.குச்‌ சரியான 
நீட்டலளவைக்‌ கூறு. 


ellipse : (வடி. ) நீள்‌ வட்டம்‌ : ஒரு 
தள மட்ட வளைவு.' இந்த வளை 
வின்‌ புள்ளி எதிலுமிருந்து இரு 
நிலைத்த புள்ளிகளுக்குள்ள 
தொலைவுகளின்‌ கூட்டுத்தொகை 
ஒரு நிலை எண்ணாக இருக்கும்‌. 
பரப்பளவு - நீள விட்டம்‌ % 
குறுகியவிட்டம்‌ % 
0.7854 


ellipsoid: (வடி.) ஓரைவட்ட உரு: 
குறுக்கு வெட்டுகள்‌ ஒர்‌ ஊடச்சு 
நெடுக நீள்‌ வட்டமாகவும்‌, வட்ட 
மாகவும்‌ அமைகின்‌ ற உரு. 


2௦4 


elliptical arch : (௧க.௧.) நீள்‌ வட்‌ 
டக்‌ கவான்‌ : மூன்று மையங்களை 
அளாவி அமைக்கப்படும்‌ நீள்‌ 
வட்ட வடிவ ஒரு வில்‌ வளைவு. 


elliptical or eccentric. gears: 
(பட்‌.) நீள்‌ வட்ட அல்லது பிறழ்‌ 
மையப்‌ பல்லிணை : இந்தப்‌ பல்‌ 
லிணையில்‌ சுழல்‌ தண்டு மையத்‌ 
தில்‌ இருக்காது. முட்டை வடிவம்‌, 
இதய வடிவம்‌ போன்ற எந்த வடி 
விலும்‌ இது அமைந்திருக்கும்‌. 
அச்சு எந்திரங்கள்‌ இந்த வகைக்குச்‌ 
சிறந்த எடுத்துக்காட்டு. 

ற: (மர.) எல்ம்‌ மரம்‌: இரட்டை 
ரம்பப்‌ பல்‌ விளிம்புடைய இலை 
களும்‌ சிறு மலர்க்கொத்துகளும்‌ 
உள்ள மரம்‌. 


elongation : (எந்‌.பொரி.) நீட்சி: 
தகடாகக்கூடிய இரும்பும்‌, எஃகும்‌ 
விறைப்பாக்க அழுத்தத்திற்கு உட்‌ 
படுத்தப்படும்போது முறிகின்ற 
வரையில்‌ நீட்சியடையும்‌. இத 
னால்‌ பரப்பளவு குறையும்‌. நீட்சி 
யளவும்‌ பரப்பளவுக்‌ குறையும்‌ 
அதன்‌ தரத்திற்குச்‌ சோதனை 
யாகும்‌. 

குழைமப்‌ பொருட்களில்‌, அழுத்‌ 
கத்திற்கள்ளான பொருளின்‌ 
நீளத்தில்‌ ஏற்படும்‌ அதிகரிப்பு. 
ஸா: (அச்சு.) 'எம்‌' அலகு: அச்சு 
வரி நீளத்திற்குரிய அலகுகளில்‌ 
பெரும்படி அலகுக்கூறு. 
embellish : ஒப்பனை : ஒப்பனை 
செய்தல்‌ அல்லது அழகுபடுத்துதல்‌. 
அலங்கார வேலைப்பாடுகள்‌ 
செய்து நுணுக்க நயமுடையதாக்கு 
தல்‌. 
emblazon : மரபுருவ ஒப்பனை : 
மரபுரிமைச்‌ சின்ன உருவங்களால்‌ 
ஒப்பனை செய்தல்‌. 
ஊமblom : இலச்சினை : மரபுச்‌ 
சின்னமாகப்‌ பயன்படும்‌ சிறப்பு 
அடையாளக்‌ குறி, 


embossed: (பட்‌.) புடைப்புச்‌ 
சித்திர வேலைப்பாடு : மேல்‌ வந்து 
முனைப்பாக இருக்கும்படி புடைப்‌ 
புருப்படச்‌ செதுக்கிச்‌ செய்யப்‌ 
படும்‌ சித்திர வேலைப்பாடு. 


embossing : புடைப்புச்‌ சித்திரக்‌ 
கலை: புடைப்பு உருப்படச்‌ 
செதுக்கிச்‌ செய்யப்படும்‌ சித்திரக்‌ 
கலை. 


embossing hammer ; புடைப்புச்‌ 
சித்திரச்‌ சுத்தி: உட்புழைவான 
பொருள்களீன்‌ உட்பரப்பில்‌ 
வேலைப்பாடு செய்வதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ சுத்தி. 

embossing plate: (அச்சு.) 
புடைப்புச்‌ சித்திரத்‌ தகடு : ஒரு 
தகட்டின்‌ பரப்புக்குக்‌ கீழே செதுக்‌ 
கப்‌ பட்டுள்ள பகுதிக்குள்‌ காகி 
தத்தை துழைத்து அச்சுப்‌ பக்கத்‌ 
தின்‌ உருவத்தை புடைப்பாக்கம்‌ 
செய்யலாம்‌. 


emergency brake. (sானி.) 
அவசரத்‌ தடுப்புக்‌ கருவி : உந்து 
வண்டியீல்‌ கையினால்‌ இயக்கப்‌ 
படும்‌ தடுப்புக்‌ கருவி. இதனைப்‌ 
பொதுவாக நிறுத்தும்‌ தடுப்புக்‌ 
கருவி என்பர்‌. இதனை உந்து 
வண்டி ஏற்றத்தில்‌ ஏறும்போது 
மட்டுமே க அரிதாகப்‌ பயன்‌ 
படுத்துவர்‌. நிறுத்திவைக்கப்பட்டி 
ருக்கும்‌ உத்து வண்டி நகராமல்‌ 
தடுப்பதே இதன்‌ பணி. 


emergency floatation gear: 
(வானூ.) அவசர மிதவைப்‌ பல்‌ 
லிணை : விமானம்‌ அவசரமாக 
நீரில்‌ இறங்க வேண்டியிருக்கும்‌ 
நேர்வில்‌ மிதப்பாற்றல்‌ அளிப்ப 
தற்காகத்‌ தரைத்‌ தளத்தில்‌ 
இணைக்கப்பட்டுள்ள ஒரு சாத 
னம்‌. 

emergency switch: : (மின்‌) 
அவசர இணைப்பு விசை ₹ ஒர்‌ அவ 
சர நிலையின்போது அல்லது தீ 
விபத்தின்போது ஒரு கட்டிடத்‌ 


இன்‌ எல்லாப்‌ பகுதிகளிலிருந்து 
மின்னோட்டத்தை துண்டிப்பதற் 
காக மின்‌ நிறுவனத்தின்‌ 
மானிக்குமேலாக இணைக்கப்பட்‌ 
டுள்ள ஒர்‌ இணைப்பு விசை. 


ர : குருந்தக்கல்‌: சானை 
பிடிப்பதற்குப்‌ பயன்படும்‌ மிகக்‌ 
கடினமான கனிமம்‌. இது அலு 
மினியர இரும்பு, சிலிக்கா, சுண்‌ 
ணாம்பு ஆகியவற்றின்‌ ஆக்சைடு 
னாலானது. இது உராய்வுப்‌ 
பொருளாகப்‌ பயன்படுகிறது. 

emery cloth: தேய்ப்புத்‌ துணி : 
உலோகப்‌ பரப்புகளைத்‌ தேய்த்து 
மெருகேற்றுவதற்குப்‌ பயன்படும்‌ 
குருந்தக்கல்‌ தூள்‌ பூசிய துணி. 

emery paper: (௧.க.) தேய்ப்புத்‌ 


தாள்‌; உப்புத்தாள்‌ : உலோகங்‌ 
களுக்கு மருகேற்றுவதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ குருந்தக்கல்‌ 
தூள்‌ பூசிய தாள்‌. 


emery wheel : (எந்‌.) சாணைக்‌ 
கல்‌: சாணை பிடிப்பதற்காகக்‌ 
குருந்தக்கல்‌ ஒட்டப்பட்ட சக்கரம்‌. 
இதனை வேகமாகச்‌ சுற்றிச்‌ 
சாணை பீடிக்கப்பயன்படுத்துவர்‌. 
emission : (மின்‌.) ஒளி வெளிப்‌ 
பாடு: ஒரு பரப்பிலிருந்து எலெக்ட்‌ 
ரான்கள்‌ வெளிப்படுதல்‌. 
emission theory : ஒளி வெளிப்‌ 
பாட்டுக்‌ கோட்பாடு ; '“ஒளிவிடு 
பொருள்களின்‌ நுண்ணிய பகுதி 
களிலிருந்து ஒளிவெளிப்படுகிறது" 
என்னும்‌ கோட்பாடு. 
emissivity:(கsளி.பத.)ஒளிவெளிப்‌ 
பாட்டுத்‌ திறன்‌: ஒரு பரப்பிலி 
ருந்து கதிரியக்கம்‌ மூலம்‌ வெப்பம்‌ 
வெளிப்படுத்தப்படும்‌ திறன்‌. 
empennage : (வாஜூ.), வால்‌ 
பரப்பு : விமானத்தின்‌ வால்‌ பகுதி 
யின்‌ பரப்புகள்‌. 

empirical rule : (பொறி.) அறு 


255 


பவ விதிமுறை : முற்றிலும்‌ கணித 
அல்லது இயற்பியல்‌ வழியில்‌ அல்‌ 
லாமல்‌, செயலறிவின்‌ அல்லது 
அனுபவத்தின்‌ அடிப்படையில 
மைந்த ஒரு விதி முறை அல்லது 
சமன்பாடு. 

6.௱ ய. : (மின்‌. ) மின்காந்த அல்கு 
(இ.எம்‌.யூ.) : மின்காந்த அலகு 
களைக்‌ குறிப்பிடும்‌ பன்னாட்டு 
அடிப்படை அளவு. 


emulsification : (களி.பத.) திர 
வக்‌ குழம்பு ; ஒன்‌ றில்‌ ஒன்று கரை 
யாத இரண்டு அல்லது அவற்றுக்கு 
மேற்பட்ட திரவங்களின்‌ கலவை. 


emulsify : (குழை.) குழம்பாக்கு? 
ஒரு திரவத்தில்‌ நேர்த்தியாகக்‌ 
குழம்பாக்கய நிலையில்‌ ஒரு 
பொருளை மிதக்கவிடுதல்‌. 


emulsion: (ஒளி.) பசைக்‌ குழம்பு: 
ஒளிப்படத்‌ தகடுகளுக்கும்‌ படச்‌ 
சுருளுக்கும்‌ பயன்படும்‌ வெள்ளி 
உப்புக்‌ கலவை. 

en : (கம்‌.) “என்‌** அலகு : அச்சுக்‌ 
கோப்பதில்‌ உள்ள ஓர்‌ அகல 
அளவு. இது “எம்‌”' அலகில்‌ ஒரு 
பாதி. 

ஊவா. எனாமல்‌ : வண்ணமா 
திப்‌ பூசப்படும்‌ ஒரு பொருள்‌. 
இந்தப்‌ பூச்சு காய்ந்தவுடன்‌ கடின 
மாகவும்‌ பளபளப்பாகவும்‌ இருக்‌ 
கும்‌. 

enameled : காகித மெருகு : காகி 
தத்திற்கு மிக நேர்த்தியாகப்‌ பள 
பளப்பு மெருகேற்றுதல்‌. 
enameled brick : (௧.க.) மெரு 
கேற்றி செங்கல்‌ : எனாமல்‌ 
போன்று நன்கு பளப்பளப்பாக 
மெருகேற்றிய செங்கல்‌. 
enameled wire: (மின்‌.) மெரு 
கேற்றிய மின்கம்பி : மின்காப்பு 
எனாமல்‌ மூலம்‌ மெருகு பூசப்‌ 
பட்ட கம்பி. இது பெரும்பாலும்‌ 


2௦6 


பஞ்சு அல்லது பட்டுத்துணியால்‌ 
பொதியப்பட்டிருக்கும்‌. 


enargite: (உலோ.) எனார்கிட்‌: 


யே, A55,. இது ஒரு செம்புத்‌ 
தாது. (செம்பு ஆர்சனிக்‌ சல்‌ 
பைடு). 


encircle: வளை(தல்‌) : வட்ட 
வடிவமாகச்‌ சூழ்ந்து கொள்ளுதல்‌; 
வட்டவடிவமாகக்‌ கோடு வரை 
தல்‌. 

enclosed arc lamp : (மின்‌.) 
அடைப்புச்‌ சுடர்விளக்கு: ஒரு சுடர்‌ 
விளக்கில்‌, சுடரினை ஒரு கோள 
வடிவம்‌ அடைத்துக்‌ கொண்டிருக்‌ 
குமாறு அமைத்தல்‌. இதனால்‌ சிறி 
தளவு காற்று மட்டுமே உட்புக 
முடியும்‌. அதனால்‌ கார்பன்‌ செல 
வழிவு குறையும்‌. 

enclosed fuse: (மின்‌.] அடைப்பு 
உருகி : காற்றுப்‌ புகாத காப்புறை 
அண்டையிடத்து வைக்கப்பட்‌ 
டுள்ள ஓர்‌ உருகி இது, வாயு அல்‌ 
லது தூசு தீப்பற்றி விடாமல்‌ 
தடுக்கிறது. 

endive scroll: சுருள்‌ இலை 
வடிவு : சுருள்‌ இலைபோல்‌ செதுக்‌ 


கப்பட்ட வடிவமைப்பு. 


end-lap ‘joint: முனை கவி 
ணைப்பு: இணை 
க்கப்படும்‌ இரு 


துண்டு களையும்‌ 
அவற்றின்‌ அகலங்‌ 
களின்‌ அளவுக்‌ 
இரு ககன கப்‌ 
பகுத்து அமைக்கப்‌ 
படும்‌ முனை 
இணைப்பு. 
endless saw : 
முனையிலா ரம்பம்‌: 
சுற்றுவரிப்பட்டை 
யிட்ட ஈர்வாள்‌. 


end mill : (எந்‌.) முனை வெட்டு 
எந்திரம்‌ : கதிர்களுடன்‌ அல்லது 


பொருத்து குழியுடன்‌ நேரடியா 
கப்‌ பொருத்துவதற்கான, கூம்பு 
வடிவத்‌ தண்டு கொண்ட வெட்டு 
எந்திரம்‌. 

endogen : (தாவ.) தண்டக 
வளர்ச்சித்‌ தாவரம்‌ : தண்டில்‌ அக 
வளர்ச்சியுடைய தாவர வகை. 
end றaper : இறுதிக்‌ காகிதம்‌ : 
கட்டுமானம்‌ செய்த புத்தகங்களில்‌ 
முன்புறமும்‌ பின்புறமும்‌ வைத்துத்‌ 
தைக்கப்படும்‌ காகிதம்‌. 


end play : (மின்‌.) இறுதி முனை 
இயக்கம்‌ : ஒரு சுழலும்‌ உறுப்பின்‌ 
இறுதி முனைகளிலுள்ள இயக்கம்‌: 
அதாவது, நீளப்பாங்கான திசையி 
லுள்ள இயக்கம்‌. 

end thrust: (பொறி.) முனை 
உதைப்பு : செங்குத்தான அல்லது 
கிடைமட்டமான ஒரு சுழலும்‌ 
தண்டினால்‌ ஏற்படும்‌ முனை 
இயக்க அல்லது நீளப்பாங்கான 
அழுத்தம்‌. இது பெரும்பாலும்‌ 
ஓர்‌ உதைப்புத்‌ தாங்கியினால்‌ உண்‌ 
டாகும்‌. 


endurance’ (வாஜா.) இசை 
தகைவு : ஒரு விமானம்‌, வானத்‌ 
தில்‌ ஒரு குறிப்பிட்ட உயரத்தில்‌, 
குறிப்பிட்ட வேகத்தில்‌ நிலைத்து 
நிற்கக்‌ கூடிய உயர்ந்த அளவு 
நேரம்‌. 


endurance limit: (உலோ.) 
இசைதகைவு வரம்பு : ஒரு பொருள்‌ 
நலிவுறாமல்‌ எவ்வளவு அதிக அள 
வுத்‌ தகைவுக்கு உட்படுத்தப்பட 
லாமோ அந்த அளவு. 

energy : (இயற்‌.) விசையாற்றல்‌: 
ஒரு பொருள்‌ தடையினைச்‌ சமா 
ளித்து செயலுறுவதற்குத்‌ திறனு 
டையதாக இருக்குமாயின்‌, அது 
விசையாற்றல்‌ உடையதெனக்‌ 
கூறப்படும்‌. இந்த விசையாற்றல்‌ 
(1) விசையாற்றல்‌ (2) உள்நிலை 
யாற்றல்‌ என இருவகைப்படும்‌. 


engage : (எந்‌.) பிணைப்பு: எந்‌ 

ர உறுப்புகளை, இயக்கத்தை 
அல்லது விசையை அனுப்பீடு 
செய்வதற்காக ஒன்றாக இணைத்‌ 
தல்‌ அல்லது தொடர்புபடுத்துதல்‌. 
அதாவது, பல்லிணை மாற்று 
நெம்புகோல்‌ உந்து வண்டியின்‌ 
வேகமாற்றப்‌ பல்லிணைகளை 
பிணைக்கவோ, விடுக்கவோ செய்‌ 
கின்றன. 


engine : (இயற்‌. ) எந்திரம்‌/பொறி: 
பல்வேறு உறுப்புகளுள்ள எந்திர 
அமைப்பு. நீராவி, எரிவாயு, பெட்‌ 
ரோல்‌ போன்றவற்றினால்‌ இயக்‌ 
கக்‌ கூடிய பலவகை எந்திரங்கள்‌ 
உள்ளன. 


engine altimeter : (வானூ.) 
எந்திர உயரமானி : அளவுக்கு மீறி 
அழுத்தம்‌ நிரம்பிய. எந்திர அறை 
யில்‌ ஏற்படும்‌ அழுத்தத்திற்கு நேரி 
ணையான உயரத்தைக்‌ குறித்துக்‌ 
காட்டும்‌ உயரமானி. 


engine control (வானூ.) 
எந்திரக்‌ கட்டுப்பாடு : எந்திரத்தின்‌ 
விசை வெளிப்பாட்டினைக்‌ கட்‌ 
டுப்படுத்தப்‌ பயன்படும்‌ சாதனம்‌. 
காற்றுக்‌ கட்டுப்பாடு அல்லது எந்‌ 
திரக்‌ கட்டுப்பாடு மூலம்‌ வேகத்‌ 
தைக்‌ கட்டுப்படுத்தலாம்‌. 

engine cowling : (வாஜூ.) எந்‌ 
திர மூடி : விமானத்தின்‌ எந்திர 
அமைப்பில்‌ குளிர்காற்றுப்‌ பாய்‌ 
வதை நெறிப்படுத்தி முறைப்படுத்‌ 
துவதற்காக அந்த எந்திரத்தைச்‌ 
சுற்றி வைக்கப்படும்‌ ஒரு மூடி. 


engine displacement: (வாஜூ.) 
எந்திர இடப்பெயர்ச்சி : ஒவ்வொரு 
உந்து தண்டின்‌ ஒரு முழு உகைப்‌ 
பின்போது நீள்‌ உருளைகள்‌ 
அனைத்தின்‌ உந்து தண்டுகளினா 
௮ம்‌ இடம்‌ பெயரச்‌ செய்யப்படும்‌ 
மொத்தக்‌ கன அளவு. 


809188 : பொறியாளர்‌ : மின்னி 
யல்‌, சுரங்கவியல்‌, எந்திரவியல்‌, 


17 


257 


கட்டிடவியல்‌ முதலிய துறைகளில்‌ 
வடிவமைப்பு, கட்டுமானம்‌, மேம்‌ 
பாடு ஆகியவற்றில்‌ நிபுணத்துவம்‌ 
பெற்றுள்ளவர்‌. 

engineering : பொறியியல்‌ : 
தொழில்‌ துறையின்‌ பல்வேறு 
துறைகளில்‌ திறமையாகத்‌ திட்ட 
மிட்டு கட்டுமானம்‌ செய்யும்‌ கலை 
யும்‌ அறிவியலும்‌. 

engineer’s chain; (எல்‌.) பொறி 
யாளர்‌ சங்கிலி: இதில்‌ ஒவ்வொன்‌ 
றும்‌30செ.மீ.நீளமுள்‌ ள100கண்ணி 
கள்‌ இருக்கும்‌. நில அளவையில்‌ 
முன்னர்‌ பெருமளவில்‌ பயன்படுத்‌ 
தப்பட்ட குன்டர்‌ சங்கிலி 20மீ. 
நீளமுடையது. இதில்‌ ஒவ்வொன்‌ 
றும்‌18-&34செ.மீ.நீள'00 கண்ணி 
கள்‌ இருக்கும்‌. 

engine lathe: (எந்‌.) எந்திரக்‌ 
கடைசல்‌ பொறி: ஒரு குறுக்குச்‌ 
செருக்குழைவும்‌, கூட்டு ஆதார 
மும்‌, முன்னீட்டுத்‌ இருகு, விசை 
யூட்டம்‌ உடைய ஒரு கடைசல்‌ எந்‌ 
ரம்‌. . இதில்‌ மாற்றப்‌ பல்லிணை 
களும்‌ அமைந்திருக்கும்‌. 

engine weight per horse 
power: ஒரு குதிரை ஆற்றலுக்கு 
எந்திர எடை: ஓர்‌ எந்திரத்தின்‌ 
உலர்‌ எடையை அதன்‌ குதிரை 
ஆற்றலினால்‌ வகுத்துப்‌ பெறும்‌ 
ஈவு. 


engraving : (அச்சு.) செதுக்கு 
வேலைப்பாடு : (1) ஒரு தகட்டில்‌ 
உட்செதுக்கு வேலைப்பாடுகள்‌ 
செய்தல்‌. 


(2) செதுக்கு வேலைப்பாடு செய்‌ 
யப்பட்ட வடிவமைப்பு. 

(3) செதுக்கு வேலைப்பாடு செய்த 
ஒரு தகட்டிலிருந்து அச்சிடப்பட்ட 
படம்‌, 

enrichment : நுண்‌ நய ஒப்பனை : 
சாதாரண வேலைப்பாட்டில்‌ 
நுண்‌ நய ஒப்பனை சேர்த்து அழகு 
டையதாக்குதல்‌. 


258 


ensemble : பொதுத்‌ தோற்றம்‌: 
ஒரு வேலைப்பாட்டின்‌ பகுதியல்‌ 
லாமல்‌, முழுமையான மொத்தத்‌ 
தோற்றம்‌. 


entablature: (a.க.) தூண்‌ 
தலைப்பு: பண்டைய பாணிக்‌ 
கட்டிடங்களில்‌ ஒரு தூணுக்கு 


மேலுள்ள தலைப்பு அமைவு. 


entasis of a column : தூண்‌ 
மையப்‌ புடைப்பு: ஒரு தூணின்‌ 
மிகச்‌ சிறிதளவான மையப்‌ 
புடைப்பு முறை. இது உட்புழை 
வுத்‌ தோற்றம்‌ ஏற்படாமல்‌ செய்ய 
உதவுகிறது. 

entrance 816110: (மின்‌. ) நுழைவு 
விசை : ஒரு கட்டிடத்திற்குள்‌ 
நுழையும்‌ கம்பிகள்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ள விசை. 


entropy : (இயற்‌, ) அகவெப்பம்‌: 
வெப்ப இயக்கவியல்‌ செயற்பணி; 
இயற்பியல்‌-வேதியியல்‌ அமைப்பு 
முறையில்‌ பெற முடியாதிருக்கும்‌ 
ஆற்றலின்‌ அளவு. 

enumerated: கணக்கீடு : ஒன்‌ 
றன்பின்‌ ஒன்றாக எண்ணிடுதல்‌; 
தனித்தனியே குறித்துரைத்தல்‌. 
envelope corner card: (அச்சு.) 
கடித உறை முகவரி : கடித உறை 
களில்‌ இடது மேல்‌ முனையில்‌ அச்‌ 
சடிக்கப்பட்டுள்ள முகவரி. 


eosin : (வேதி.) சாயப்‌ பொருள்‌ : 
சிவப்பூதா நிறச்‌ சாயப்‌ பொருள்‌, 
கரி எண்ணெயிலிருந்து எடுக்கப்‌ 
படுகிறது. பருத்தி, பட்டு, கம்பளித்‌ 
துணிகளுக்குச்‌ சாயமிடுவதற்கும்‌, 
சிவப்பு மை, அரக்கு ஆகியவை 
தயாரிக்கவும்‌ பயன்படுகிறது. 
epicycioid : (வடி.) வளைவரி : 
ட கா்‌ வட்டத்தின்‌ வளை 
வரி. 


epoxy resins: (குழை.) இப்போக்‌ 
சிப்‌ பிசின்‌: இன்றியமையாத 


பிளாஸ்டிக்பொருள்‌. பிஸ்பினால்‌, 
எபிகுளோரோஹைட்ரின்‌ ஆகிய 
வை வினைபுரிவதால்‌ தயாரிக்கப்‌ 
படுகிறது. தொழில்துறையில்‌ காப்‌ 
புப்‌ பூச்சுப்‌ பொருட்களாகப்‌ 


பயன்படுகிறது. 


epsom salt: (வேதி.) வெளிமக்‌ 
கந்தகி: இதன்‌ வேதியியற்‌ பெயர்‌ 
மக்னீசியம்‌ சல்பேட்‌, நிறமற்ற 
படிக உப்பு, பேதிமருந்தாகவும்‌, 
பருத்தித்‌ துணிகளுக்கு மெருகேற்ற 
வும்‌ பயன்படுகிறது. 

equal forces : (இயற்‌.) சமநிலை 
விசைகள்‌ : எதிர்மாறான தசை 
களில்‌ செயல்புரிந்து சமநிலையை 
உண்டு பண்ணும்‌ விசைகள்‌. 


equalizer: (மின்‌.) சமன்படுத்தி: 
குறைந்த அளவுத்‌ தடையுள்ள மின்‌ 
கம்பிகள்‌ அல்லது சலாகைகள்‌. 
இவை, இணையாக இயங்கும்‌ 
கூட்டு மின்னாக்கிகள்‌ அனைத்தி 
திலும்‌ மின்னகம்‌, தொடர்புலங்‌ 
கள்‌, இணைப்புலம்‌ ஆகியவை 
சேரும்‌ முனைகளை இணைக்கின்‌ 
றன. 

equalizer brake: (தானி.எந்‌.) 
சமன்படுத்தித்‌ தடை: உந்து வண்டி 
யில்‌ நெம்புகோல்களையும்‌, சலா 
கைகளையும்‌ சீரமைத்து வைத்‌ 
திருக்கும்‌ முறை. இதில்‌, தடைமிதி 
கட்டையில்‌ அல்லது தடை நெம்பு 
கோலில்‌ அழுத்தம்‌ செலுத்தப்படும்‌ 
போது, சலாகை வழியாக, சக்கரங்‌ 
களுக்குத்‌ தடையமுத்தம்‌ அளிக்கும்‌ 


முறையில்‌ இரண்டு அல்லது 
அதற்கு மேற்பட்ட சலாகை 
களுக்கு அழுத்தத்தை அனுப்பு 


வதற்கென வடிவமைப்பு செய்யப்‌ 
பட்டிருக்கும்‌. 

equalizer wire: (மின்‌.) சமன்‌ 
படுத்திக்‌ கம்பி: சமநிலை மின்‌ 
னோட்டம்‌ பாய்கிறவாறு இணை 
யாக இணைக்கப்பட்டுள்ள இரு 
கூட்டு மின்னாக்கிகளை இணைச்‌ 
கும்‌ கம்பி. 


equalizing current: (மின்‌.) 
சமன்படுத்தி மின்னோட்டம்‌ : மின்‌ 
உற்பத்தியைச்‌ சமன்படுத்துவதற்கு 
இணையாக இணைக்கப்பட்டுள்ள 
இரு கூட்டு மின்னாக்கிகளுக்கிடை 
யில்‌ ஒடும்‌ மின்னோட்டம்‌. 
(கணி.) சமன்பாடு : 
இரு அளவுகளின்‌ 
குறிக்கும்‌ சமன்‌ 


equation ; 
கணிதத்தில்‌, 
சமன்மையைக்‌ 
பாடு. 
வேதியியலில்‌ வேதியியல்‌ வினை 
களைக்‌ குறியீடுகளாகக்‌ குறித்தல்‌, 


equilibrator : சமநிலைப்படுத்தி : 
சமநிலையை ஏற்படுத்தும்‌ ஒரு 
சாதனம்‌. 


equilibrium : (இயற்‌.) சமநிலை : 
சரியமைதி நிலை. 


equivalent : சம மதிப்புகள்‌ : 
எண்ணிக்கையில்‌ ஒன்றுக்கொன்று 
சரிசமமாகவுள்ள, ஆனால்‌ வெவ்‌ 
வேறு வகையில்‌ குறிக்கப்படும்‌ 
எண்கள்‌ அல்லது அளவுகள்‌. 


equivalent evaporation : 
(பொறி.) சரிநிகர்‌ ஆவியாதல்‌ : ஒரு 
கொதிகலனுக்கு212₹ஃபா. சூடான 
நீர்‌ வந்து, அது அதனை அதே 
வெப்ப நிலையிலும்‌, வாயுமண்டல 
அழுத்தத்திலும்‌ ஆவியாக்குமா 
னால்‌, ஒரு மணிநேரத்தில்‌ ஆவி 
யாகக்‌ கூடிய நீரின்‌ அளவு. 
equivalent monoplane:(வானூ .) 
சரிநிகர்‌ ஒற்றைத்‌ தட்டு விமானம்‌ : 
இரண்டு அல்லது அதற்கு மேற்‌ 
பட்ட சிறகுகளின்‌, எத்ற்கும்‌ 
பொருட்களைத்‌ தூக்குவதற்குச்‌ 
சரிநிகரான ஒற்றைத்‌ தொகுதிச்‌ 
சிறகுகளையுடைய விமானம்‌. 
equivalent weights of paper : 
(அச்சு.) சரிநிகர்‌ எடைமானங்கள்‌ : 
ஓரே அடிப்படையான எடையுள்ள 
ஆனால்‌, வேறுபட்ட வடிவளவு 
காரணமாக வேறுபட்ட . கட்டு 
(ரீம்‌) எடை கொண்ட பல்வேறு 
வகைக்‌ காகிதங்களின்‌ எடை 


259 


மானங்கள்‌, 


erecting: நிறுவுதல்‌ : எந்திரங்‌ 
களின்‌ பல்வேறு உறுப்புகளை 
ஒருங்கிணைத்துப்‌ பொருத்தி 
இறுதியாக நிறுவுதல்‌. 


erosion: (மண்‌.) அரிமானம்‌ : 
மழை, வெப்பம்‌, குளிர்காற்று 
முதலிய இயற்கையாற்றல்களால்‌ 
பாறைகள்‌ அடையும்‌ அரிப்புத்‌ 
தேய்மான அழிவு. 

errata: (அச்சு.) அச்சுப்பிழைகள்‌ : 
அச்சுப்பிழைத்‌ தொகுப்புப்‌ பட்டி 
யல்‌. 


escalator : இயங்கு படிக்கட்டு : 
பண்டக சாலைகள்‌, ரயில்‌ 
நிலையங்கள்‌ முதலியவற்றில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ இயங்கும்‌ படிக்‌ 
கட்டு. 

escalop shell : சிப்பியணிகலன்‌ : 
ஈரிதழ்த்‌ தோடுடைய நத்தைச்‌ 
சிப்பியினாலான அணிகலன்‌, 
escapement: இயக்க மாற்றி : கடி 
காரங்களில்‌ செங்குத்து இயக்கத்‌ 
தை எதிரீட்டு இயக்கமாக மாற்று 
கிற ஒரு சாதனம்‌. இது கடிகாரங்‌ 
களில்‌ ஒரு சீரான இயக்கம்‌ நடை 
பெற வழிசெய்கிறது, 


escape velocity: (விண்‌.) வெளிச்‌ 
செல்‌ வேகம்‌ : ஒரு பொருள்‌ பூமி 
யின்‌ ஈர்ப்புப்‌ புலத்திலிருந்து விடு 
பட்டு விண்வெளிக்குச்‌ செல்வ 
தற்குத்‌ தேவையான வேக அளவு. 
escritoire ௨ சாய்வு மேசை : தாள்‌ 
எழுதுகோல்‌ முதலிய பொருள்‌ 
களை வைக்க உதவும்‌ இழுப்பு 
அறைகளுள்ள சாய்வான எழுது 
மேசை. 

esparto paper: எஸ்பார்ட்டோ 
தாள்‌: ஸ்பெயின்‌, ஆஃப்ரிக்கா 
ஆகிய பகுதிகளிலிருந்து இறக்கு 
மதி செய்யப்படும்‌ 'எஸ்பார்ட்‌ 
டோ? என்னும்‌ புல்வகையிலிருந்து 
தயாரிக்கப்படும்‌ தாள்‌. 


260 


espognolette: பலகணித்‌ தாழ்ப்‌ 
பாள்‌: கா்‌ நாட்டு அலங்‌ 
காரப்‌ பலகணித்‌ தாழ்ப்பாள்‌. 


ester: (வேதி.) ஈஸ்டர்‌: ஒரு கரியக 
உப்பு மூலப்‌ பொருளும்‌ அமிலமும்‌ 
வினைபுரிவதால்‌ கிடைக்கும்‌ ஒரு 
கலவை. (உ-ம்‌) (CH;C,H;03) = 
மெத்தில்‌ சாலிசைக்ளேட்‌. 


ester gum: (வேதி.) ஈஸ்டர்‌ 
கோந்து: படிக வண்ண மெருகு 
தயாரிக்கப்படும்‌ பொருள்‌. பிசின்‌, 
கிளிசரின்‌ ஆகியவற்றிலிருந்து 
தயாரிக்கப்படுகிறது. 


estimating: (௧க.க.) மதிப்பீடு 
செய்தல்‌: ஒரு வேலைப்பாட்டுக்‌ 
குத்‌ தேவைப்படும்‌ பொருளின்‌ 
அளவு, உழைப்பின்‌ அளவு, முடி 
வுற்ற பொருளின்‌ மதிப்பு ஆகிய 
வற்றைக்‌ கணக்கிடுதல்‌. 

etching: செதுக்கு வேலைப்பாடு: 
மெழுகு பூசிய தகட்டுப்‌ பரப்பில்‌ 
ஊதசியினால்‌ செதுக்கு வேலை 
செய்து, செதுக்கப்பட்ட பகுதி 
களை அமிலத்தில்‌ வினைபுரியச்‌ 
செய்து உருவம்‌ அமைத்தல்‌. 


ethane : (வேதி.) ஈத்தேன்‌ : 
வெள்ளிய நிறமாக எரிசுடர்‌ லீசு 
இற, நீரில்‌ கரையாத, நிறவாடை 
யர்‌ நீர்க்கரியகக்‌ கூட்டுப்‌ 
பொருள்‌ (CH) 


ethanol : (வேதி.) எத்தனால்‌ : 
எத்தில்‌ அல்ககால்‌ (C0௮): 


ether : (வேதி,) ஈதர்‌ : (C¢H;)20 
மயக்க மருந்தாகப்‌ பயன்படுகிற, 
எளிதில்‌ ஆவியாகக்‌ கூடிய சேர்ம 
நீர்ம வகை. கந்தக அமிலத்துடன்‌ 
ஆல்ககால்‌ கலந்து தயாரிக்கப்படு 
திறது. 


ரு! : (வேதி.) எத்தில்‌ : ஜெ] 
வெறியம்‌ (ஆல்கசால்‌) முதலிய 
வற்றிலடங்கிய அடிப்படை நீர்க்‌ 
கரியகப்‌ பொருள்‌. ஈத்தேனிலி 
ருந்து ஒரு ஹைட்ரஜன்‌ அணுவை 


விலக்கி விடுவதன்‌ மூலம்‌ இது 
கிடைக்கிறது. 


ethyl cellulose : (வேதி.குழை.) 
எத்தில்‌ செல்லுலோஸ்‌ : மரக்கூழ்‌ 
அல்லது பருத்திக்‌ கந்தல்கள்‌ 
ஆகியவற்றிலிருந்து தயாரிக்கப்படு 
திறது. இது வலுவான வெப்பந்‌ 
தாங்கக்‌ கூடியது; எளிதில்‌ தீப்‌ 
பிடிக்காதது. இது வார்ப்படங்‌ 
கள்‌ தயாரிக்கவும்‌, காப்புப்‌ பூச்சு 
சளுக்கும்‌, மின்காப்புக்கும்‌ பயன்‌ 
படுகிறது. 


ethylene : (வேதி.) எத்திலீன்‌ : 
நிறமற்ற, எளிதில்‌ தீப்பிடிக்கக்‌ 
கூடிய, பூரிதமாகாத, வாயு வடி 
வக்‌ கூட்டுப்‌ பொருள்‌ (CH): 
இது ஒளிரும்‌ வாயுக்களில்‌ அடங்கி 
யுள்ளது. 

60௦௦11௦105 ௨ (வேதி.குழை.) ஈக்‌ 
கோலாய்டுகள்‌: ஆயிரத்திற்கு மேற்‌ 
பட்ட மீச்சேர்மங்கள்‌. அதாவது 
இதில்‌, ஒவ்வொரு மூலக்கூறும்‌, 
தனிப்பொருளின்‌ 1000 அலகு 
களைக்‌ கொண்டிருக்கும்‌. இதன்‌ 
கரைசல்கள்‌ மிகுந்த பசைத்‌ தன்‌ 
மையுடனிருக்கும்‌. திட நிலையில்‌ 
இவை மிகவும்‌ கடினமானவை. 


eutectic : (இயற்‌;உலோ,;வேதி.) 
கூறு நிலையமைவுடைய : கலவை 
களில்‌ ஒரே வெப்ப நிலையில்‌ 
ஒருங்கே திட்ப உருப்பெறும்படி 
யான அளவுத்‌ தொடர்பமைதியில்‌ 
எல்லாக்‌ கலப்புக்‌ கூறுகளையும்‌ 
உடைய. 


eutectic alloys : (உலோ.) கூறு 
நிலையமைதி உலோகக்‌ கலவைகள்‌ : 
அலுமினியம்‌, சிலிக்கன்‌, காட்‌ 
மியம்‌, பிஸ்மத்‌ போன்ற உலோகக்‌ 
கலவைகள்‌ இந்த வகையைச்‌ 
சேர்ந்தவை. ஒன்றில்‌ மற்றொன்று 
முற்றிலுமாகக்‌ கரைந்து விடக்‌ 
கூடிய இரு உலோகங்களின்‌ 
கலவை. 


evaporate: (வேதி.) ஆவியாக்கு: 


தல்‌ 

evaporation : ஆவியாக்குதல்‌ : 
ஈர நயப்பு நீக்கி ஆவியாக்குதல்‌; 
வேதியியற்‌ பொருட்களை உலர்த்‌ 
திச்‌ செறிமங்களாக்குதல்‌; திர 
வத்தை ஆவியாக மாற்றுதல்‌. 
evolution ; (உ௰ி,) உயிர்மலர்ச்சி/ 
பரிணாமம்‌ : உயிரினங்களும்‌ இன 
வகைகளும்‌ படிமுறை வளர்ச்சி 
யடைந்தே தொகை வளமும்‌ வகை 
வளமும்‌ வளர்ச்சி மாறுபாடுகளும்‌ 
உயர்வும்‌ பெற்றன என்னும்‌ உயிரி 
யல்‌ கோட்பாடு. 


excavation : (க.க.) அகழ்வு : 
பொறியியல்‌ பணிகளுக்காக 
நிலத்தை அகழ்தல்‌ ; அகழ்வு 
செய்த பள்ளம்‌. 

excelsior ; உட்திணிவு மரச்சீவல்‌: 
உட்திணித்து இடம்‌ நிரப்பப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ மரச்சீவல்‌. 


ஈர நயப்பு நீக்கி ஆவியாக மாற்று 


exchange : பரிமாற்றம்‌ : பணத்‌ 
திற்காக பணிபுரிதல்‌ அல்லது 
சரக்குகளை விற்பனை செய்தல்‌; 
சரக்குகளுக்குப்‌ பணம்‌ கொடுத்‌ 
தல்‌; வாணிகத்தில்‌ பண்டங்‌ 
களைப்‌ பரிமாற்றிக்‌ கொள்ளுதல்‌; 
நாணயப்‌ பரிமாற்றம்‌. 


excitation of field: (மின்‌. ) 
புலக்கிளர்ச்சி : ஒர்‌ இயக்கியின்‌ 
அல்லது மின்னாக்கியின்‌ புலங்களி 
லுள்ள கம்பிச்‌ சுருள்களின்‌ 
வழியே மின்னோட்டத்தைச்‌ 
செலுத்தி காந்த இயக்கம்‌ உண்டு 
பண்ணுதல்‌. 


excited molecule : (இயற்‌. ) 

கிளர்வுறு மூலக்கூறு : ஒரு மின்னி 

யல்‌ வெளி ய ற்றத்‌ லிருந்து ஆற்‌ 

றலை ஈர்த்துக்‌ கொள்ளும்‌ ஒரு 
லக்கூறு. அவ்வாறு ஈர்த்துக்‌ 
காள்ளும்‌ மின்‌ ஆற்றலை அந்த 
லக்கூறு ஒளியாக வெளியிடு 
து. 


261 


exciter : (மின்‌.) கிளர்ப்பி: மாறு 
மின்னாக்கிப்‌ புலத்திற்கு மின்‌ 
விசையளிப்பதற்குப்‌ பயன்படும்‌ 
ஒரு சிறிய நேர்மின்னாக்கி. 


exciter current: (மின்‌. ) 
கிளர்ப்பி மின்னோட்டம்‌ ; ஒரு 
பெரிய மாறு மின்னாக்கிக்கு அல்‌ 
லது மின்னாக்கிக்குப்‌ புல மின்‌ 
னோட்டமளிப்பதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ ஒரு சிறிய மாறு மின்னாக்கி 
உற்பத்தி செய்யும்மின்னோட்டம்‌. 


exciiter generator: (மின்‌.) 
கிளர்ப்பி மின்னாக்கி : ஒரு மாறு 
மின்னாக்கிக்குப்‌ புலமின்னோட்ட 
மளிப்பதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு 
நேர்‌ மின்னாக்கி, 


exhaust: (எந்‌.) புறம்‌ போக்கி : 
ஓர்‌ எஞ்சினின்‌ நீள்‌ உருளையிலி 
ருந்து பயன்படுத்தப்பட்ட நீரா 
வியை வெளியேற்றுவதற்கான எந்‌ 
திரப்‌ பொறியமைவு. 


exhaust collector ring: 
(வானூ.) உள்‌ வெப்பாலை வெளி 
யேற்றமைவு : எஞ்சினின்‌ நீள்‌ 
உருளைகளிலிருந்து வெளியேறும்‌ 
வாயுக்களைப்‌ புறம்போக்குவதற் 
கான வட்ட வடிவச்‌ செல்வழி. 


exhaust fan: (மின்‌.) புறஞ்‌ செல்‌ 

காற்றோட்ட விசிறி : தூசு, புகை 
தலியவற்றை உறிஞ்சி வெளி 
யற்றுவதற்கான சுழல்‌ விசிறி. 


exhaust manifold: (தானி,) 
வெளியேற்றுப்‌ பல்புழை : பல்வேறு 
நீள்‌ உருளைகளிலிருந்து வெளி 
யேற்றுக்‌ குழாய்க்கு வாயுக்களைக்‌ 
கொண்டு செல்வதற்கான பல்‌ 
புழைவாய்‌. 


exhaust pipe : (தானி.) வெளி 
யேற்றுக்‌ குழாய்‌ : நீள்‌ உருளைகளி 
லிருந்து வெளியேறும்‌ நீராவியை 
அல்லது வாயுக்களை வெளியே 
கொண்டு செல்லும்‌ குழாய்‌. 


262 


exhaust valve: வெளியேற்று 
ஓரதர்‌ : எஞ்சினிலிருந்து வாயு 
அல்லது நீராவி வெளியேறுவதற்கு 
மட்டுமே அனுமதிக்கும்‌ ஒரதர்‌. 
exlibris: (அச்சு. ) முகப்புச்‌ சீட்டு: 
புத்தக உடைமை உரிமையாளரின்‌ 
பெயர்‌, சின்னம்‌ முதலிய விவரங்க 
ளடங்கிய முகப்புப்‌ பொறிப்புச்‌ 
சீட்டு. 


exophthalmic goitre : (நோயி.) 
ன கழுத்துக்‌ கழலை: தை 
ராய்டுச்‌ சுரப்பிகளில்‌ 
உண்டாகும்‌ ஒரு வகை 
நோய்‌.இது கண்களைப்‌ 
புறந்தள்ளி, கழுத்தை 
வீங்கச்‌ செய்கிறது. 


கழுத்துக்‌ 
கழலை 

exosphere : (விண்‌.) புறக்கோடி 
வாயு மண்டலம்‌ : வாயு மண்டலத்‌ 


இன்‌ புறக்கோடி விளிம்பு அல்லது" 


படுகை. 


exotic fuel : (விண்‌. ) அயற்பண்பு 
எரிபொருள்‌ : விமானங்களுக்கும்‌, 
ராக்கெட்டுகளுக்கும்‌ பயன்படும்‌ 
பல்வேறு வாயுக்கள்‌ கலந்த எரி 
பொருள்‌. 


expanded metal: (~வோ.) 
விரிவாக்கிய உலோகம்‌ : வெட்டிக்‌ 
காரைக்‌ கட்டுமான உள்ளீடாகப்‌ 
பயன்படும்‌, பின்னால்‌ சட்ட. மாக 
விரிவாக்கப்படுகிற உலோகத்‌ 
தகடு. 

expanding mandrel: (எந்‌.) 
விரிவாக்கிய நடுவச்சு : விரிவாக்‌ 
கிச்‌ கொள்ளக்கூடிய வகையில்‌ 


அமைந்த கடைசல்‌ பிடிக்கும்‌ 
பொறியின்‌ நடுவச்சு. 
expandig universe 1 (விண்‌.) 


அகல்‌ விரிவு அண்டம்‌ : நாம்‌ கண்‌ 
ணால்‌ காணும்‌ சூரியனும்‌, விண்‌ 
மீன்களும்‌ஒருவகைப்பால்‌ வீதுமண்‌ 
டலத்தின்‌ ஒரு பகுதி. இது தவிர, 
வேறு வகைப்‌ பால்‌ வீதிமண்டலங்‌ 
களும்‌ உள்ளன. இவற்றின்‌ ஒளி, 


ஒர்‌ ஊடகத்தின்‌ ஒளிச்‌ சிதறலால்‌ 
உண்டாகும்‌ நிறமாலையில்‌ நீண்ட 
அலை நீளங்கள்‌ கொண்ட சிவப்பு 
நிறமுடையவை. இதனாலேயே, 
இவை நம்மிடமிருந்து தூர வில 
கிச்‌ செல்வது போல்‌ தோன்றி, 
அண்டம்‌ அகன்று விரிந்து செல்வ 
தாகத்‌ தோன்றுகிறது. 

expansion: ( இயற்‌.) விரிவாக்கம்‌: 
பரவுதல்‌; விரிவடைதல்‌; வடிவள 
வில்‌ பெருக்கமடை தல்‌, 


expansion bit: (மர.வே.) விரி 
வாக்க வெட்டிரும்பு : ஒரு துளை 
யிடும்‌ வெட்டிரும்பு, இதில்‌ வெட்‌ 
டுக்கத்திகள்‌ ஆரைபோல்‌ அமைக்‌ 
கப்பட்டிருக்கும்‌. இதனால்‌, ஒரே 
கருவியினால்‌, பல்வேறு விட்டங்‌ 
களுடைய துளைகளைச்‌ செய்ய 
லாம்‌. 

expansion bolt : விரிவாக்க மரை 
யாணிகள்‌ : 


விரிவாக்க மரையாணி 


படும்‌ பிரிப்புப்‌ பெட்டியுள்ள மரை 
யாணி, இது செங்கலுடன்‌ அல்‌ 
லது கான்கிரீட்டுடன்‌ இணைக்கப்‌ 
பயன்படும்‌. 


expansion fit: (உலோ.வே.) 
விரிவாக்க இணைப்பு: உலோக 
உறுப்புகளை ஒன்றோடொன்று 
இறுகப்‌ பொருத்தி இணைத்தல்‌. 
உட்பகுதி பனிக்கட்டி மூலம்‌ சுருக்‌ 
கவோ உறைவிக்கவோ செய்யப்‌ 
பட்டு, சுருங்கும்‌ ணைப்புக்‌ 
எதிரான நிலையில்‌ க்கப்ப 
கிறது. 

expansion joint : (பொறி.) விரி 
வாக்க மூட்டு ; குழாய்களில்‌ விரி 
வாக்கத்தாலும்‌ சுருக்கத்தாலும்‌ 
ஏற்படும்‌ இயக்கத்தைச்‌ சமாளிப்‌ 
பதற்குரிய சாதனம்‌. ஒரு நீராவி 
மற்றும்‌ வென்னீர்‌ சூடாக்கும்‌ 


அமைப்புகளில்‌ விரிவாக்க மூட்டு 
கள்‌ இருவகைப்படும்‌: (1) நடுவு 
குழல்‌ வகை. 
குறைந்த அழுத்தத்தில்‌ துருத்தி 
வகை சிறந்தது. 

expansion reamer : (எந்‌.) விரி 
வாக்கத்‌ துளைச்சீர்மி : வடிவளவுக்‌ 
கேற்ப குறிப்பிட்ட அளவு நேரமை 
வுக்கு அனுமதிக்கும்‌ ஒரு துளைச்‌ 
சீர்மி. இத்தகைய நேரமைவு, திருகி 
மூலம்‌ கட்டுப்படுத்தப்படும்‌ ஆப்பு 
வினை வாயிலாக நடைபெறும்‌, 
experiment : பரிசோதனை : அறி 
ந்து கொண்ட சூழ்நிலைகளில்‌ 
முடிவுகளைத்‌ தீர்மானிக்கும்‌ நோக்‌ 
கத்திற்காக நடத்தப்படும்‌ சோ 
தனை அல்லது செய்முறை. 


experiment: (வாஜூ.) பரிசோ 
தனை (அல்லது சோதனை) அறை : 
விமானங்களின்‌ மாதிரிகளும்‌ மற்‌ 
றப்‌ பொருட்களும்‌ சோதனை 
செய்யப்படுவதற்குரிய ஒரு காற்‌ 
றுப்‌ புழைவாயின்‌ மையப்பகுதி, 


explosive : வெடி பொருள்‌ : ஒரு 
விசையினால்‌ உரக்க வெடிக்கக்‌ 
கூடிய ஒரு பொருள்‌. 
exponent : (தானி.) விசைக்‌ குறி 
எண்‌ : ஓர்‌ எண்ணில்‌ எத்தனை 
தள்‌ உள்ளன அன்பதைக்‌ 
குறிக்க ஒரு கணித அளவில்‌ வலது 
தலைப்பகுதியில்‌ இடப்படும்‌ சிறிய 
இலக்கம்‌ அல்லது குறியீடு, எடுத்‌ 
துக்காட்டாக: ௮4 என்பது ௨,2, ௮,2 
என்னும்‌ நான்கு காரணிகளைக்‌ 
கொண்டது. 
exposure: (ஒளி.) ஒளிபடர்‌ நேரம்‌: 
ஒளிப்படக்‌ சுருளில்‌ ஒளி படரும்‌ 
மாத்த நேரத்தின்‌ அளவு. இது 
ஒளித்திரையின்‌ ஊடுருவும்‌ திறன்‌, 
கால நீட்சி, வடிவளவு ஆகியவற்‌ 
றைப்‌ பொறுத்து தீர்மானிக்கப்படு 
கிறது. 


exposure meter: (ஒளி.) ஒளி 
படர்‌ நேரமானி: ஒளிப்படச்‌ சுருளில்‌ 


(2) துருத்திவகை.. 


264 


சரியான அளவு ஒளிபடர்‌ நேரத்‌ 
தைக்‌ காட்டுகின்ற ஒரு சாதனம்‌. 


extended type : (அச்சு.) நீட்சி 
அச்செழுத்துரு : கூடுதலான அகல 
முடைய அச்செழுத்துரு. 
extension bit: (மின்‌.) நீட்சி 
வெட்டிரும்பு : சற்று நீண்ட தண்டு 
டைய ஒரு வெட்டிரும்பு. வழக்க 
மான வெட்டிரும்பினைப்‌ பயன்‌ 
படுத்த முடியாத இடங்களில்‌ 
இதனைப்‌ பயன்படுத்தலாம்‌. 
extension cord: (மின்‌.) நீட்சி 
வடம்‌ : தேவையான இடத்திற்கு 
மிக அருகில்‌ விளக்கினை அல்லது 
மின்விசையினைக்‌ .கொண்டு வரு 
வதற்கு ஒரு செருகியை அல்லது 
குதை குழியை உடைய ஓரு கம்பி 
அல்லது விளக்கு வடம்‌. 


extension tap: (எந்‌.) :நீட்சிக்‌ 
குழாய்‌: எட்டுவதற்குக்‌ கடினமான 
இடங்களில்‌ குழாய்‌ அமைப்பதற்கு 
அனுமதிக்கும்‌ வகையில்‌ சற்று 
நீண்ட தண்டுடைய ஒரு குழாய்‌. 
extensometer : நீட்சிமானி : (1) 
உடலின்‌ விரிவாக்கத்தை அளவிடு 
வதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு நுட்பக்‌ 
கருவி. 

(2) உலோகங்களைச்‌ சோதனை 
செய்வதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு 
சாதனம்‌. 


exterior : (௧.க.) புறத்தோற்றம்‌ : 
ஒரு கட்டிடத்தின்‌ முழுமையான 
அல்லது பகுதியான வெளிப்புறத்‌ 
தோற்றம்‌; புறச்சுவர்‌. 

exterier finish: (வண்‌.) புற 
அலங்காரம்‌; புறத்தோ ற்றத்திற்குப்‌ 
பொருத்தமான அலங்கார 
வேலைப்பாடு. 


external aileron : (வாஜூ.) புற 
ர மடக்கு: ஒரு விமானத்தின்‌ 
இறகுப்‌ பரப்புகளுக்குப்‌ புறத்தே, 
ஆனால்‌ பக்கவாட்டில்‌ திருப்பு 


264 


வதற்காக அவற்றுடன்‌ இணைக்‌ 
கப்பட்டுள்ள ஒரு தனி காற்றழுத்‌ 
தத்‌ தளம்‌. 

external circuit : (மின்‌.) புறமின்‌ 
சுற்று: மின்னோட்ட ஆதாரத்‌ 
திற்கு வெளியேயுள்ள ஒரு மின்சுற்‌ 
றின்‌ பகுதி. 

external drag wire : (வானூ. ) 
புற இழுவைக்‌ கம்பி : விமானத்தின்‌ 
கட்டுமானச்‌ சட்டத்திற்கு அல்லது 
பிற உறுப்புகளுக்குச்‌ சிறகிலிருந்து 
செல்லும்‌ ஓர்‌ இழுவைக்‌ கம்பி. 
external thread: (எந்‌.) புற 
இழை : ஒரு திருகின்‌ அல்லது மரை 
யாணியின்‌ வெளியேயுள்ள இழை. 
extra condensed : (அச்சு.) அதி 
கம்‌ குறுகிய: சராசரி அளவை 
விடச்‌ சற்றுக்‌ குறுகிய முகப்பினை 
யுடைய அச்செழுத்து. 

extrados : (௧.க.) வெளி வளைவு: 
வளை முகட்டின்‌ வெளிப்புற 
வளைவு. 

extrusion : (குழை.) புற உந்துப்‌ 
பொருள்‌ : வெப்பமூட்டி, அழுத்த 
மூட்டுவதன்‌ மூலம்‌ குருணை வடி 


வக்‌ ௯ட்டுப்‌ பொருளைத்‌ திரவ 
மாக்கி, ஒரு துவாரத்தின்‌ வழி 
யாகச்‌ செலுத்தி, குழாய்‌, தகடு, 
சலாகை போன்றவற்றின்‌ வடிவில்‌ 
உருவாக்கம்‌ செய்தல்‌. 


extrusion of metal : (உலோ. 
வே.) உலோகப்‌ புற உந்து : உலோ 
கத்தைத்‌ தேவையான வடிவத்‌ 
திற்கு உருவாக்கம்‌ செய்வதற்காக 
ஒரு துவாரத்தின்‌ வழியாக அதிக 
அழுத்தத்தில்‌ சூடான அல்லது 
குளிரான உலோகத்தைச்‌ செலுத்‌ 
தும்‌ செய்முறை. 


eyebolt : (எர்‌.) கண்‌ மரையாணி: 
ஒரு முனையில்‌ வழக்கமான 


வ 


கண்‌ மரையாணி 


கொண்டைக்குப்‌ பதிலாக, ஒரு 
துவாரத்தை அல்லது கண்ணை 
உடைய ஒரு மரையாணி. இந்தக்‌ 
கண்ணில்‌ மரையாணியின்‌ இழு 
விசையினைத்‌ தாங்கும்‌ ஒரு 
பிணைப்பூசி, குமிழ்முனை 
பொருத்தப்பட்‌ டிருக்கும்‌. 


F 


fabricate : (குழை,) உருவாக்கம்‌ : 
ஏதேனும்‌ உற்பத்தி முறையின்‌ 
மூலம்‌ அல்லது பல உற்பத்தி 
முறைகளை ஒருங்கிணைத்து 
பிளாஸ்டிக்கைப்‌ பொருட்களாக 
உருவாக்குதல்‌. 

fabrication: (பொறி. ) உருவாக்‌ 
கம்‌ செய்தல்‌ : பல பொருட்களை 
ஒன்றாக இணைத்து உருவாக்கம்‌ 
செய்தல்‌. உதாரணமாக, ஒரு 
கப்பலை அல்லது ஒரு பாலத்தை 
உருவாக்குதல்‌. 

fabric universal joint: (தானி, ) 
பொதுமுறைக்‌ கட்டிணைப்பு மூட்டு : 
இது குறுகிய சுழல்‌ தண்டுகளுக்‌ 
கும்‌, நெருக்கமான கண்டங்களின்‌ 
இணைப்புக்கும்‌ மிகவும்‌ ஏற்புடை 
யது. எனினும்‌, சிலசமயம்‌ இது 
அனுப்பீட்டு அச்சுக்கும்‌ மின்‌ 
அச்சுக்குமிடையிலும்‌ பயன்படுத்‌ 
தப்படுகிறது. 

facade : (௧.௧.) கட்டிட முகப்பு : 
ஒரு கட்டிடத்தின்‌ முகப்புத்‌ தோற்‌ 
றம்‌ அல்லது புறத்‌ தோற்றம்‌. 
face : (எந்‌.) முகப்பு: (1) மெரு 
கேற்றப்படும்‌ வார்ப்படத்தின்‌ 
முகப்பு. 

(2) பல்லிணைச்‌ சக்கரத்தின்‌ 
முகப்பு, அதன்‌ பல்லின்‌ அகலத்‌ 
தைக்‌ காட்டும்‌; (3) கப்பி வார்ப்‌ 
பட்டையின்‌ முகப்பு; (4) வெளி 
விளிம்பின்‌ அகலம்‌; (5) அச்சுரு 
வின்‌ எழுத்து வடிவப்‌ பாணி; (6) 
கடைசல்‌ மையங்களுக்கிடையி 
லான முகப்பு முனை. 

facebrick : (௧.க.) முகப்புச்‌ செங்‌ 
கல்‌ : சுவர்களின்‌ எடுப்பான பகுதி 
களுக்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ உயர்‌ 
தரமான செங்கல்‌. 


265 


face hammer: (௧.க,) முகப்புச்‌ 
சுத்தி: கரடுமுரடான கற்செதுக்கு 
வேலைகளுக்குப்‌ பயன்படும்‌ சுத்தி. 
இதில்‌ ஒரு முனை மொட்டையாக 
வும்‌, இன்னொரு முனை வெட்டு 
முனையாகவும்‌ இருக்கும்‌. 


face lathe உ (எந்‌.) முகப்புக்‌ கடை 
சல்‌ எந்திரம்‌: பெரிய, தட்டையான 
மேற்பரப்புகளை எந்திரத்தால்‌ 
உருவாக்குவதற்காக வடிவமைக்‌ 
கப்பட்டுள்ள குறுகிய படுகையுள்ள 
ஆழ்ந்த. இடைவெளியுள்ள எந்‌ 
திரம்‌. 

face mark : (மர.வே.) முகப்புக்‌ 
குறி : வேலைப்பாடு செய்யப்படும்‌ 
மரதிதுண்டின்‌ ஒரு பரப்பின்‌ மீது 
பொறிக்கப்படும்‌ குறி. இந்த அடை 
யாளக்‌ குறியினைக்‌ கொண்டு, 
அதனை முகப்பு என அறிந்து. 
அதிலிருந்து மற்ற முகப்புகள்‌ ௨௫ 
வாக்கப்படும்‌. 

aCe mod (க.க. ) முகப்பு வார்ப்‌ 
படம்‌: சாய்ந்து செல்லும கைபிடிக்‌ 
இராதியின்‌ மேற்பகுதியின்‌ உண்‌ 
மையான பரிமாணத்தைக்‌ காட்‌ 
டும்‌. 

face plate or face chuck : 


முகப்பு ஏந்தமைவு 


முகப்புத்‌ தகடு அல்லது முகப்பு ஏந்‌ 
தமைவு : ஒரு கடைசல்‌ எந்திரத்‌ 


266 


தின்‌ உருளையிலுள்ள கதிருடன்‌ 
இணைக்கப்பட்‌ டிருக்கும்‌ ஒரு 
வட்ட வடிவத்‌ தகடு. வேலைப்‌ 
பாடு செய்ய வேண்டிய பொருளை 
இதனுடன்‌ இணைத்துக்‌ கொள்ள 
லாம்‌. 


78081 : : பட்டை தீட்டிய முகப்பு : 
நவமணிகளில்‌ பட்டையிட்ட பரப்‌ 
பின்‌ ஒரு முகப்புக்‌ கூறு. 
7801114816 : எளிதாக்கு : எளிதாக 
அல்லது முழுமையாக இயங்கு 
வதற்கு உதவி புரிதல்‌. 

ரீகing : (வார்‌. ) முகப்பமைத்தல்‌ ௦ 
வார்ப்படத்திலிருந்து ஒரு தோர 
ணியை அகற்றிய பின்பு காரீயம்‌, 
அப்பிரகம்‌ போன்ற முகப்புப்‌ 
பொருளைக்‌ கொண்டு சிறிய வழு 
வழுப்பான வார்ப்பு வேலைகளைச்‌ 
செய்தல்‌. 

facsimile: உருவ நேர்ப்படி:எழுத்து 
மட்டுமின்றி வரி வடிவின்‌ கோலம்‌ 
மும்‌ நிழற்படுத்திக்‌ காட்டும்‌ நேர்‌ 
படி உருப்பகர்ப்பு. 

facsimile transmission : (மின்‌. 
உருவ நேரர்ப்படி அனுப்பீடு : 
தொலைக்காட்சியில்‌ தொலைக்‌ 
கனுப்பும்படி படத்தின்‌ நிழல்‌ 
ஒளிக்கூறுகளைத்‌ தனித்தனியே 
பகுத்து, திரையில்‌ தோன்றும்‌ 
வகையில்‌ நிழல்‌ கூறுகளை மின்னி 
யல்‌ தூண்டுதல்களாக மாற்றுதல்‌. 


factor of safety ॥ காப்புக்‌ கரணி; 
உறுதிப்பாட்டுக்கும்‌ உயர்வெல்‌ 
லைப்‌ பாரத்துக்கும்‌ இடையே 
யுள்ள வீத அளவு. 

fade in: உருத்தோற்றம்‌; தொலைக்‌ 
காட்சியில்‌ மின்னணுவியல்‌. முறை 
யில்‌ உருவங்களை படிப்படியாக 
உருவாகுமாறு செய்தல்‌. 

fade out: உருவ மறைவு : 
தொலைக்காட்சியில்‌ மின்னணு 
வியல்‌ த்‌ த்‌ உருவங்கள்‌ படிப்‌ 
படியாக தேய்ந்து மறையுமாறு 
செய்தல்‌. 


fading: மின்‌.) குன்றல்‌ : 
வானொலியில்‌, வாயுமண்டலச்‌ 
சூழ்நிலைகளினால்‌ சைகை வலிமை 
தற்காலிகமாக மாற்றமடைதல்‌. 


ரசர01: எஃகுக்‌ கம்பிக்கற்றை: 
சூடாக்கி, கத்தியால்‌ அடித்து, 
வேறொரு சலாகையாக மாற்று 
வதற்காக ஒன்று சேர்த்துக்‌ கூட்‌ 


டப்படும்‌ எஃகுக்‌ கம்பிகளின்‌ 
கற்றை. 

fahlum metal : (உலோ.) ஃபாஹ்‌ 
லம்‌ உலோகம்‌ : மலிவான அணி 


கலன்கள்‌ தயாரிக்கப்‌ பயன்படும்‌ 
ஒரு வெண்ணிற உலோகக்‌ கலவை. 


இதில்‌ 40% வெள்ளீயமும்‌, 60%, 
ஈயமும்‌ கலந்திருக்கும்‌. 

fahrenheit : ‘பாரன்ஹீட்‌: தெர்‌ 
மன்‌ இயற்பியலறிஞர்‌ கேப்ரியல்‌ 


பாரன்ஹீட்‌. உறை நிலை 32° 
ஆகவும்‌, கொதிநிலை 212° அகவும்‌ 
கொண்ட வெப்பமானி இவரு 
டைய பெயரில்‌ அழைக்கப்படு 
கிறது. 
781606 : ஒப்பனை மண்பாண்டம்‌: 
சித்திர வேலைப்பாடுகளுடன்‌ ஒப்‌ 
பனை செய்யப்பட்ட பீங்கான்‌ 
மண்பாண்டங்கள்‌, 
failure ; தளர்வு ; பொருட்களும்‌, 
கட்டமைவுகளும்‌ எந்தப்‌ ப 
உ வடிவமைக்கப்பட்ட 
னவோ அந்தப்‌ பணிகளுக்குத்‌ தாக்‌ 
குப்பிடிக்க முடியாமல்‌ தளர்வுறு 
தல்‌. 
சீகரரறஏ: (வானூ.) நேரொழுங்‌ 
கமைப்பு : விமானத்திற்குரிய மேற்‌ 
பரப்பில்‌ நேரொழுங்கமைதிப்‌ 
படுத்த இணைக்கப்பட்டுள்ள பளு 
வற்ற மழமழப்பான புறக்கட்ட 
மைப்புப்‌ பகுதி, 
ald stool: சாய்வு மேசை : முழங்‌ 
காற்‌ படியிடுவதற்குரிய அசை 
வியக்கமுள்ள சாய்வு மேசை. 
மடிக்கக்கூடிய கையில்லா நாற்‌ 
காலியையும்‌ குறிக்கும்‌. 


false key: போலி இருசாணி : 

ஒரு பாதி ஒரு கதி 

ரின்‌ முனையிலும்‌ 

இன்னொரு பாதி 

குமிழாகவும்‌ துரப்‌ 

பணம்‌ செய்யப்‌ 

பட்டுள்ள ஒரு 

இருசாணி துவாரத்தினுள்‌ 

செலுத்தப்படும்‌ ஒரு வட்ட வடிவ 
முளை. 


false rafter: (௧.௪.) 
இறை வாரக்‌ கை : ஒர்‌ எழுதகத்‌ 
தின்‌ மேலுள்ள பிரதான இறை 
வாறக்‌ கையுடன்‌ இணைக்கப்பட்‌ 


டுள்ள ஒரு குறுகிய விரிவாக்கம்‌. 


falsh wing rib : (uானூ.) போலி 
இறக்கைக்‌ குறுக்குக்‌ கை: முழுமை 
யற்ற குறுக்குக்கை. இது, விமா 
னத்தின்‌ காற்றழுத்தத்‌ தளத்தின்‌ 
வளைவு கூர்மையாக இருக்கும்‌ 
இடத்தில்‌ சிறகின்‌ வடிவத்தைப்‌ 
பராமரித்து வருவதற்கு உதவப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ முன்புறக்‌ 
குழிக்கு முனைப்பு முனையிலிருந்து 
நீண்டு செல்லும்‌ மரத்துண்டினை 
மட்டும்‌ கொண்டுள்ளதாக இருக்‌ 
கும்‌. 

false work : (பாறி.) போலிச்‌ 
சட்டகம்‌ : கட்டுமானத்தை முடிவு 
றுத்துவதற்குப்‌ பயன்படும்‌ தற்‌ 
காலிகச்‌ சட்டகம்‌ அல்லது ஆதா 
ரம்‌. 

ரகா 2 (அச்சு.) அச்செழுத்துக்‌ 
குடும்பம்‌: பல்வேறு வடிவளவு 
களிலுள்ள முகப்புகள்‌ கொண்ட 
தொடர்புடைய அச்செழுத்துக்‌ 
களை வகைப்படுத்துதல்‌. 


fan belt: (தானி.) விசிறி வாரப்‌ 
பட்டை : குளிர்விக்கும்‌ விசிறி, மின்‌ 
னாக்கி, நீரேற்றும்‌ எந்திரம்‌ ஆகிய 
வற்றை இயக்குவதற்கான வார்ப்‌ 
பட்டை. 

fan blower : ஊது விசிறி: காற்‌. 
றோட்டத்தை ௨ண்டாக்குவதற் 


போலி 


267 


கான சுழல்‌ விசிறி. வேதியியற்‌ 
பொருட்களிலிருந்து வெளிப்படும்‌ 
நச்சுப்‌ புகைகளை வெளியேற்று 
வதற்கும்‌ இது பயன்படுகிறது. 


fancy rule: (அச்சு.) சித்திர 
இடைவரித்‌ தகடு : பல்வேறு சித்‌ 
திர வேலைப்பாடுகளுடன்‌ வடி 
வமைக்கப்பட்டுள்ள பித்தளை 
இடைவரித்‌ தகடு. 


fan dango : கட்டுமான அட்டை: 
புத்தகங்களைக்‌ கட்டுமானம்‌ செய்‌ 
வதற்குப்‌ பயன்படும்‌ அட்டையின்‌ 
யின்‌ வாணிகப்‌ பெயர்‌, 
ரீ bolt : (பொறி, ) விசிறி மரை 
யாணி: வெட்டு மரத்துடன்‌ 
இரும்பு வேலைப்பாட்டினை 
இணைத்திடப்‌ பயன்படும்‌ மரை 
யாணி. இந்த மரையாணி, மரத்‌ 
தைக்‌ கவ்விக்‌ கொள்வதற்கேற்பப்‌ 
பற்களைக்‌ கொண்டிருக்கும்‌. 
fan out: (அச்சு.) விசிறிப்‌ பிரிப்பு: 
அச்சு எந்திரத்தினுள்‌ செலுத்து 
வதற்காகத்‌ தாள்களைத்‌ தனித்‌ 
தனியாகப்‌ பிரித்திடும்‌ முறை. 
fீகn றப11ல/: (தானி.) விசிறிக்கப்பி: 
சிறியை இயக்கும்‌ வார்ப்பட்‌ 
டையை முடுக்கிவிடுவதற்காக, 
விசிறியுடன்‌ இணைக்கப்பட்டுள்ள 
ஒரு கப்பி. உந்து வண்டிகளில்‌ 
காற்றோட்டம்‌ உண்டாக்குவதற் 


கும்‌, மின்னாக்கியைக்‌ குளிர்விப்‌ 
பதற்கும்‌ பயன்படுகிறது. 
fகrad: (மின்‌.) பாரட்‌ : மின்‌ 


திறனை அளவிடுவதற்கான ஓர்‌ 
அலகு. ஒரு ஃபாரட்‌ திறனுள்ள 
கொண்மியில்‌, ஒரு கூலோம்‌ அள 
வின்‌ மூலம்‌ ஒரு ஓல்ட்‌ மின்னமழுத்‌ 
தத்‌ திறன்‌ ஏற்றப்படும்‌. நடை 
முறைப்‌ பணிகளில்‌ இது மிகப்‌ 
பெரிய அலகு. இது 'நுண்‌ஃபாரட்‌” 
அளவுகளில்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. 

faraday, michael: பாரடே, 
மைக்கேல்‌, (1791-1867); ஆங்கி 


268 


லேய விஞ்ஞானி; மின்மாற்றி 
களைக்‌ கண்டுபிடிப்பதில்‌ முதல்‌ 
ஆராய்ச்சிகள்‌ செய்தவர்‌. 


faraday’s laws of electrolysis: 
ஃபாரடேயின்‌ மின்பகுப்பாய்வு விதி 
கள்‌: (1) மின்பகுப்பாய்வுப்‌ 
பொருட்களின்‌ எடையானது, மின்‌ 
பகுப்பான்‌ வழியாகச்‌ செலுத்தப்‌ 
படும்‌ மின்விசையின்‌ அளவின்‌ வீத 
அளவில்‌ இருக்கும்‌. 

(2) ஒரு குறிப்பிட்ட அளவு மின்‌ 
விசையைப்‌ பொறுத்தவரையில்‌, 
மின்பகுப்பாய்வுப்‌ பொருட்களின்‌ 
எடையானது, அப்பொருட்களின்‌ 
மின்‌-எந்திரவியல்‌ நிகர்‌ எண்‌ 
களின்‌ வீத அளவில்‌ இருக்கும்‌. 
farmers’ drill: (உலோ;வே,) 
உழவர்‌ துரப்பணம்‌: நேர்மட்ட்‌ 
மான, புல்லாங்குழல்‌ வடிவான 
திருகு துரப்பணம்‌. இது மென்மை 
யான உலோகங்களில்‌ பயன்படுத்த 
உதவுகிறது. 

fasces: சலாகைக்காட்டுச்‌ சின்னம்‌: 
கோடரி நடுவே வைத்த சலாகைக்‌ 
கட்டுச்‌ சின்னம்‌. இது பண்டைய 


ரோமாபுரியில்‌ உயர்‌ நடுவரின்‌ 
அதிகாரச்‌ சின்னம்‌. 
fascia: (௧.௧.) மதிற்சிற்பம்‌ : 


மதில்‌ உச்சியிலுள்ள பட்டைச்‌ 
சிற்பத்‌ தொகுதி. 

fீகscicle: தொகுதி: தனியாக 
வெளியிடப்படும்‌, ஒரு நூலின்‌ பல 
பகுதிகளில்‌ ஒன்று, 

fast charger : (தானி.) விரைவு 
மின்னேற்றம்‌ : உந்து வண்டியில்‌ 
சேம மின்கலத்தில்‌ அரைமணி 
நேரத்திற்குள்ளாக விரைவாக 
மின்னேற்றுவதற்கான ஒரு மின்‌ 
சாதனம்‌. 

fast pulley: விரைவுக்‌ கப்பி: சுழல்‌ 
தண்டுடன்‌ ஒரு சாய்வுத்‌ திருகு 
மூலம்‌ இணைக்கப்படும்‌ ஒருகம்பி. 
இது இயக்கத்தை அனுப்பீடு 
செய்ய உதவுகிறது. 


fastening : (எந்‌.) கட்டிறுக்குதல்‌: 
மரையாணிகள்‌, திருகாணிகள்‌ 
போன்ற இறுகப்பற்றி இறுக்கக்‌ 
கூடிய சாதனங்கள்‌. 

ர்க : (1) பசைக்களிமண்‌ : பசை 
மிக்க களிமண்‌ வகை. 

(2) கொழுப்புப்‌ பசை : கொழுப்பு 
நிறைந்த வேதியியற்‌ பொருள்‌. 
இது பெரும்பாலும்‌ ஓலயிக்‌, ஸ்டி 
யரிக்‌, பால்மிட்டிக்‌ போன்ற அமி 
லத்‌ தன்மை வாய்ந்தது. 

(3) திண்‌அச்சுரு : இிண்ணியதான 
அச்சுரு, படங்கள்‌ வெற்றுக்கோடு 
கள்‌, இடைவெளியிடங்கள்‌ உடை 
யது. 


fathom : கடல்‌ ஆழ அளவு : கட 
லின்‌ ஆழத்தைக்‌ கணக்கிடுவதற் 
குப்‌ பயன்படும்‌ அலகு. இந்த 


அலகு ஆறு அடி அளவு அல்லது 
1.828 மீட்டர்‌ அளவுடையது. 
fatigue of meterial: பொருள 
யர்ச்சி : பொருள்களை அடிக்கடிப்‌ 
பயன்படுத்துவதால்‌ அந்தப்‌ 
பொருளில்‌ ஏற்படும்‌ நலிவு. இவ்‌ 
வாறு நலிவுறுவதால்‌ அப்பொருள்‌ 
முன்பு பாதுகாப்பாகத்‌ தாங்கிய 
பளுவினை ஏற்றும்போது 
முறிந்து போகும்‌. 

fat spark: (தானி. ) தடித்த அனற்‌ 
பொறி : குள்ளமாகவும்‌ தடிமனாக 
வும்‌ உள்ள மூட்ட அனற்பொறி, 
faucet : (கம்‌.) திறப்படைப்புக்‌ 
குழாய்‌ : திரவங்கள்‌ பாய்வதைக்‌ 
கட்‌டுப்படுத்துவதற்குரிய திறப்பும்‌ 
அடைப்பும்‌ உடைய குழாய்‌. 
fீீபற : (௧.௧.) ஆடு-மனித உரு 
வம்‌: பாதி ஆட்டின்‌ உடலும்‌, 
பாதி மனித உடலும்‌ கொண்ட 
பண்டைய ரோமாபுரிச்‌ சிறு தெய்‌ 
வத்தின்‌ உருவம்‌. இது அலங்கார 
வேலைப்பாடுகளுக்குப்‌ பயன்படுத்‌ 
தப்பட்டது. 

faபteuil : கைநாற்காலி : 18ஆம்‌ 
நூற்றாண்டு பாணியில்‌ அமைந்த 


நாடக அரங்குகளில்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ நாற்காலி. 


favus : (௧.க.) சித்திர வேலை: 
தேன்கூடு போன்று செய்யப்படும்‌ 
வண்ணப்‌ பின்னல்‌ சித்திர 
வேலைப்பாடு. 


feather : [வாஜா.) சுழல்‌ இறகு : 
விமானத்தில்‌ சுழலும்‌ நல்‌ இ: 
அமைந்த இறகு அமைப்பு. விமா 
னத்தில்‌ இறக்கை முனையிலிருந்து 
இறக்கை முனையளவான இடை 
யகலச்‌ சுருணையைச்‌ சுற்றி இறகு 
அலகினை ஊசலாடச்‌ செய்வதன்‌ 
மூலம்‌ அந்த அலகின்‌ வீழ்‌ தக 
வினைக்‌ குறைக்கவும்‌ கூட்டவும்‌ 


செய்ய இது உதவுகிறது. 


feather or sunk key: (எந்‌.) 
வரி இருசாணி: எந்திரச்‌ சுழல்‌ 
தண்டின்‌ ஓர்‌ அங்கமாக அமைந்‌ 
திருக்குமாறு அச்‌ சுழல்‌ தண்டின்‌ 
உட்புழையில்‌ ஒரு பகுதி புதைந்‌ 
துள்ள ஓர்‌ இணையான இரு 
சாணி. சுழல்‌ தண்டின்மீது இந்த 
இருசாணி நீளவாக்கில்‌ செல்லும்‌ 
வகையில்‌ சுழல்‌ தண்டில்‌ வழி 
அமைக்கப்பட்‌ டிருக்கும்‌. 

feather edge: ஆப்புமுனை:ஆப்பு 
வடிவில்‌ அமைந்துள்ள கூர்முனை. 


feed: (அச்சு. ) ஊட்டு: (1) அச்சு 
எந்திரத்தனுள்‌ செலுத்துவதற்‌ 
காக ஆயத்தமாக ஒழுங்கு நிலை 
யுடன்‌ வைத்துள்ள தாள்‌. 

(2) எந்திரங்களுக்கு எரிபொரு 
ளூட்டுதல்‌. 


feed-back coil: பின்னூட்டச்‌ 
சுருள்‌: ஒரு வெற்றிடக்‌ குழாயின்‌ 
தகட்டு மின்‌ சுற்றில்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ள கம்பிச்சுருள்‌ . இது அந்த 
மின்சுற்றிலிருந்து அதே குழாயின்‌ 
இணைப்பு மின்சுற்றுக்கு மின்‌ 
விசையை மீண்டும்‌ செலுத்து 
வதற்கு அல்லது பின்னூட்டம்‌ 
செய்வதற்குப்‌ பயன்படுகிறது. 


269 


1 7660 back: (தானி.) யின்னூட்டம்‌: 


ஒர்‌ எந்திரத்தின்‌ வெளிப்பாட்டி 
லிருந்து அதன்‌ உட்பாட்டிற்குத்‌ 
திரும்பிவரும்‌ அளவீடுகள்‌ போன்ற 
தகவல்கள்‌. 


feed edge: (அச்சு.] ஊட்டு 
முனை: அச்சு எந்திரத்தினுள்‌ 
செலுத்துவதற்கு ஆயத்தமாக 


ஒழுங்கு நிலையுடன்‌ அடுக்கி வைக்‌ 
கப்பட்டுள்ள தாளின்‌ முன்‌ பகுதி 
முனை. . 
feeder: (மின்‌.) (1) ஊட்டுகருவி: 
கிளை மின்சுற்றுகளுக்கு மின்விசை 
யைக்‌ கொண்டு செல்லும்‌ கருவி. 
2) ஊட்டுவோர்‌; அச்சு எந்திரத்‌ 
னுள்‌ தாள்களைச்‌ சீராகச்‌ 
செலுத்துபவர்‌. 
(3) ஊட்டி; அச்சு எந்திரத்தினுள்‌ 
தாளினை ஒரே சீராகச்‌ செலுத்‌ 
தும்‌ சாதனம்‌. 
feed gears: (எந்‌.) ஊட்டுப்‌ பல்‌ 
லிணை: ஊட்டுச்‌ சலாகையினை 
இயக்கி, ஊட்டும்‌ வேகத்தைக்‌ கட்‌ 
டுப்படுத்தும்‌ பல்லிணைகள்‌ . 
feed guides; (அச்சு. ஊட்டு 
நிலைப்படுத்தி: அச்சு எந்திரத்தி 
னுள்‌ செலுத்தப்படும்‌ தாளினை 
அச்சிடுவதற்கேற்ற நிலைக்குக்‌ 
கொண்டுவரும்‌ சாதனங்கள்‌. 
feeding: (அச்சு.) ஊட்டுதல்‌: 
அச்சு எந்திரத்தினுள்‌ தாள்களை 
ஓழுங்கு நிலையுடன்‌ செலுத்தல்‌. 
feed mechanism: (எந்‌.) ஊட்டுப்‌ 


பொறியமைவு:  எந்திரத்திற்குள்‌ 
தேவையான பொருட்களைச்‌ 
செலுத்துவதற்குப்‌ பயன்படும்‌ 
பொறியமைவு. 


feed pipe: (சம்‌.) ஊட்டக்‌ குழாய்‌: 
பிரதானக்‌ குழாயிலிருந்து பயன்‌ 
படுத்தப்படும்‌ இடத்திற்குப்‌ பொ 
ருட்களை நேரடியாகக்‌ கொண்டு 
செல்லும்‌ குழாய்‌. 

feed 50: ஊட்டுத்‌ திகுகு: ஒர்‌ 
எந்திரத்தின்‌ வெட்டுக்‌ கருவிக்கு 


270 


ஊட்டுப்‌ 'பொருளைச்‌ செலுத்து 
வதைக்‌ கட்டுப்படுத்தும்‌ திருகு. 
feed water heater: ஊட்டுரீர்‌ 


அடுப்பு: ஒரு நீராலிக்‌ கொதிகல 
னுக்குள்‌ செலுத்தப்படும்‌ நீரினைச்‌ 


சூடாக்குவதற்கான ஒரு கொதி | 


கலன்‌. 


feeler: உணர்லிக்கடிகை:வேலைப்‌ 
பாடு செய்யவேண்டிய ஒரு பொரு 
ளின்‌ வடிவளவைக்‌ கண்டறிவதற் 
கான ஒரு கருவி. தொடு உணர்‌ 
வின்‌ தன்மையைப்‌ பொறுத்து 
இந்தச்‌ சோதனையின்‌ துல்லியம்‌ 
அமையும்‌. 


feeler: (உலோ.) உணரிழை: அள 
விடுவதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
துல்லியமாக அமைக்கப்பட்ட 


நுண்ணிய உலோக இழை. 


feet: (அச்சு) ஆதாரப்‌ பகுதி: 
அச்சு எழுத்தினைத்‌ தாங்குவதற்‌ 


காக அதன்‌ உடற்பகுதியின்‌ அடி 
யிலுள்ள இருபகுதிகள்‌. 
feldspar: (வேதி. ) களிமம்‌: 


பொட்டாசியம்‌, சோடியம்‌, கால்‌ 
சியம்‌ ஆகியவற்றுடன்‌ அலுமினி 
யம்‌ சிலிக்கேட்டுகள்‌ கொண்ட 
பாறையின்‌ பெரும்பான்மைக்கூறு. 


761106 or felly: புறவட்டம்‌: ஆரை 
களால்‌ இணைக்கப்பட்ட சக்கரத்‌ 
தின்‌ புறச்சுற்று வட்டப்பகுதி, 


felt papers: (.௧,) ஒட்டுக்‌ காகி 
தங்கள்‌: ஈரம்‌, வெப்பம்‌, குளிர்‌ 
ஆயைவற்றிலிருந்து பாதுகாப்‌ 
பதற்காக முகடுகளிலும்‌, பக்கச்‌ 
சுவர்களிலும்‌ ஒட்டப்படும்‌ கவசத்‌ 
தாள்கள்‌. 

felt side of paper: காகித 
ஒட்டுப்‌ பக்கம்‌: காகிதத்தின்‌ ஒரு 
பக்கத்தில்‌ கம்பியின்‌ அல்லது 
திரையின்‌ கரைபடாமலிருப்பதற் 
காக அக்காகிதத்தில்‌ செய்யப்படும்‌ 
மெருகு வேலை. 


fale: புழை: கருலியின்‌ புற 


| முனைப்பான பகுதிக்கு ஏற்பிசை 


வாக உட்குழிவாக அமைந்துள்ள 
புழை. 

famale screw: புரியாணி மரை; 
திருகாணி செல்வதற்கிசைவான 
புழையுள்ள மரை. 


famale thread: உட்புழைத்‌ திரு 
கிழை: ஒரு துவாரத்தினுள்‌ அல்‌ 
லது உட்புழையுள்ள பரப்பில்‌ 
வெட்டப்படும்‌ திருகிழை. 


fence: (மர.வே.) எந்திரக்‌ காப்பு: 
வாள்கொண்டு அறுக்கும்‌ வட்ட 
வடிவ எந்திரத்தில்‌ தற்காப்புக்‌ 
காக அமைக்கப்படும்‌ உலோகச்‌ 
சலாகை அல்லது பட்டை. 


fender: தடுப்புக்காப்பு: (!) திறந்த 
தீமூட்ட த்திலிருந்து தரையினைப்‌ 
பாதுகாப்பதற்காக அலங்கார 
மாக அமைந்த உலோகச்‌ சலாகை. 


(2) உந்து வண்டிகளில்‌ சக்கரங்‌ 


கள்‌ நீரை அல்லது சேற்றை 
இறைக்காமல்‌ தடுப்பதற்கான 
காப்பு. 


(3) அச்சு எந்திரத்தில்‌, ஊட்டும்‌ 
தாள்கள்‌ நழுவி விழுந்து விடாமல்‌ 
சமணத்‌ தகட்டுடன்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ள தடுப்பு அட்டை. 


fenestral: (s.க.) காப்புச்‌ சட்ட 
கம்‌: பண்டைக்‌ காலத்தில்‌ பல 
கணிக்‌ கண்ணாடிகள்‌ இல்லா 
திருந்தபோது,  காற்றிலிருந்தும்‌ 
மழையிலிருந்தும்‌ பாதுகாப்பதற் 
காக பசைக்‌ காகிதம்‌ அல்லது 
மெல்லிய துணி ஒட்டப்பட்ட ஒரு 


சட்டகம்‌. 


fenestration: (௧.க.) சாளர வரி 
சை: ஒரு கட்டிடத்தின்‌ சாளரங்‌ 
களின்‌ ஒழுங்கு வரிசை. 


feretory: (௧.க.} பள்ளிப்படை: 
திருத்தொண்டர்களின்‌ நினைவுச்‌ 
சின்னங்களுக்கான கோயில்‌. 


fermentation: (வேதி.) நொதித்‌ 


தல்‌: உயிரிகள்‌ அல்லது வேதியியல்‌ 
காரணிகள்‌ மூலமாக ஒரு கரிமக்‌ 


கூட்டுப்‌ பொருளை வேதியியல்‌ 
முறைப்படி சிதைவுறச்‌ செய்தல்‌. 
fermi, enrico : (மின்‌. 
ஃபெர்மி, என்ரிக்கோ (1901-1954): 
இத்தாலிய அமெரிக்க விஞ்ஞானி; 


1942இல்‌ முதலாவது அணுவியல்‌ 


தொடர்‌ விளைவினை உண்டாக்கு 
வதில்‌ முக்கிய பங்கு கொண்டவர்‌; 
1938இல்‌ நோபல்‌ பரிசு பெற்றவர்‌. 


75௦1: (வேதி. ) ஃபெரோன்‌: (77) 2) 
குளிரால்‌ உறை பதனம்‌ ஊட்டும்‌ 
பொருளாகப்‌ பயன்படும்‌ டைக்‌ 
ளோடைஃபுளூரோமீத்தேன்‌. 


ferric oxide: (மின்‌.) அய ஆக்‌ 
சைடு: ஒலிப்பதிவு நாடாக்களில்‌ 
பூசுவதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
காந்தத்‌ தன்மையுடைய அய ஆக்‌ 


சைடு. 
ferrite: (மின்‌.) ஃபொர்ரைட்‌; 
இரும்பு மற்றும்‌ நிக்கல்‌, துத்த 


நாகம்‌, மாங்கனீஸ்‌ போன்ற பிற 
உலோககங்களிலிருந்து தயாரிக்கப்‌ 
படும்‌ காந்தத்‌ தன்மை வாய்ந்த 
பொருள்‌. கம்பிச்‌ சுருள்களுக்கான 
ஃபெர்ரைட்‌ உட்புரி தயாரிக்கப்‌ 
பயன்படுகிறது. 

ferrite core: (மின்‌.) ஃபெர்ரைட்‌ 
உட்புரி: பெர்ரைட்லிருந்து தயா 
ரிக்கப்படும்‌ காந்த உட்புரி. 
ferrochromium: (உலோ.) அயக்‌ 
குரோமியம்‌: இது குரோமியமும்‌ 
இரும்பும்‌ கலந்த உலோகக்கலவை. 
எல்குகளைத்‌ தயாரிப்பதற்கு இது 
பயல்‌ படுத்தப்படுகிறது. இதில்‌ 5% 
கார்பன்‌ கலந்திருக்கிறது. இது 


கருவிகளும்‌, உந்து வண்டிகளுக்‌ 
கான எல்கும்‌ தயாரிக்கப்‌ பயன்படு 


கிறது. 


ferromanganese: (உலோ.) அய 
மாங்கனீஸ்‌: 20% முதல்‌ 80% வரை 


271 


யிலான மாங்கனீசும்‌, 5% முதல்‌ 
7% வரையிலான கார்பனும்‌ கல 
நீது தயாரிக்கப்படும்‌ உலோகக்‌ 
கலவை. இது ஆக்சிகரணத்தை 
நீக்கும்‌ காரணியாகச்‌ செயற்பட்டு, 
மிகையான கந்தகத்தின்‌ பாதிப்‌ 
யை நீக்குகிறது. 
ferro-magnetic: (மின்‌. ) நேர்‌ காக்‌ 
தத்‌ திறம்‌: ஒன்றுக்குமேல்‌ கணிச 
மான அளவு ஊடுருவும்‌ திறன்‌ 
பெற்ற ஒரு பொருளின்‌ பண்பு. 
கோபால்ட்‌, இரும்பு, நிக்கல்‌, 
எஃகு போன்ற உலோகங்களும்‌, 
இவற்றின்‌ உலோகக்‌ கலவைகளும்‌ 
இந்தப்‌ பண்பு உடையவை. 


ferro-nickel: (உலோ.) அய நிக்‌ 
கல்‌: இது நிக்கலும்‌ எஃகும்‌ கலந்த 
உலோகக்‌ கலவை. இது தடை 
மாற்றிகளும்‌, மின்‌ கம்பிச்‌ சுருள்‌ 
களும்‌ தயாரிக்கப்‌ பயன்படுகிறது. 


ferro-phosphorous: (உலோ.) 
அய ஃபாஸ்வரம்‌: அதிக அளவு 
பாஸ்வரம்‌ கலந்துள்ள ஒருவகை 
இரும்பு. தகரத்‌ தகடுகளுக்கான 
எஃகு 'தயாரிக்கப்படுகிறது. 
ferro-silicon: (~வோ.) அய 
சிலிக்கன்‌: கடினமான எல்கு. 
இதில்‌ 97.6% இரும்பும்‌, 2% சிலிக்‌ 
கனும்‌, 0.4%, கார்பனும்‌ அடங்கி 
யிருக்கும்‌. 
ferro-typing: (ஒளி.) அய ஒளிப்‌ 
பட முறை: மெல்லிய இரும்புத்‌ 
தகட்டின்மீது நேர்படியாக எடுக்‌ 
கப்படும்‌ முற்கால ஒளிப்படமுறை, 
72008: (வேதி. ) அயக: இரும்புக்‌ 
கூட்டுப்‌ பொருட்கள்‌ அடங்கிய 
பொருட்கள்‌. 
fசரரயிe: (எந்‌.) உலோகப்‌ பூண்‌: 
மரக்கருவிகளின்‌ முளை உடைந்து 
விடாமல்‌ காப்பதற்கெனப்‌ பொரு 
த்தப்படும்‌ வளைய வடிவ உலோ 
கப்‌ பூண்‌. 

ஒரு குழாயின்‌ உட்பகுதியைச்‌ 


272 


சுத்தம்‌ செய்வதற்காக அமைக்கப்‌ 
படும்‌ முகப்புப்‌ பூண்‌. 

fertilizer: (வேதி.) உரம்‌: மண்‌ 
வளத்தைப்‌ பெருக்குவதற்காகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ வேதியியற்‌ 
பொருட்களின்‌ கலவை. 


festoon: (௧.க.) தோரணம்‌: 

மலர்‌ மாலைகள்‌, மலர்‌ வளையங்‌ 

கள்‌, பசும்‌ இலைகள்‌ இவற்றைக்‌ 

கொண்டு அலங்காரமாகக்‌ கட்டப்‌ 
படும்‌ தோரணங்கள்‌. 

f-head engine: (தானி.) எஃப்‌- 

1 முகப்பு எஞ்சின்‌: எல்‌- 

ரட்‌ ஐ-முகப்‌, 

பும்‌ இணைந்த எஞ்‌ 

1" சின்‌, இதில்‌ உள்ளி 


முப்பு ஒரதர்கள்மேற்‌ 

| பகுதியிலும்‌, வெளி 
7 யேற்று ஓரதர்கள்‌ 
ப நீள்‌ உருளைத்‌ தொகு 
எஞ்சின்‌ தியிலும்‌ அமைந்‌ 


இருக்கும்‌.இந்த வகை 
எஞ்சின்கள்‌ இப்போதுஅதிகமாகப்‌ 
பயன்படுத்தப்படுவ தில்லை. 


1162: இழை/இழைமம்‌: நூற்பதற்‌ 
கும்‌ நெசவு செய்வதற்கும்‌ ஏற்ற 
கடினமான இமை. 


fiber-glass: (குழை.) கண்ணாடி 
இழை: கண்ணாடி நுண்ணிழையா 
லான இழைமப்‌ பொருள்‌. 


ஈீரறbrou5: இழைமத்‌ தன்மையதான: 
உலோகங்களுக்குள்ள இழைமைத்‌ 
தன்மை; இது குருணை இயல்பி 
லிருந்து மாறுபட்டது. 

fibrous tissue : (உயி.) நார்ப்‌ 
பொருள்‌ திசு : உடலின்‌ தசைகளை 
ஒன்று சேர்த்து, எலும்புகளுடன்‌ 
தசைகளை இணைத்திடும்‌ 
வெள்ளை நிற நாரியற்‌ பொருள்‌. 
இது தோலின்‌ அடிப்‌ படலமாக 
அமைந்துள்ளது. தசையில்‌ காயம்‌ 
பட்டால்‌, சேதமுற்ற தசையைச்‌ 
சீர்படுத்திக்‌ காயத்தை ஆற்றுவ 


தும்‌, காயம்பட்ட இடத்தில்‌ வடு 
ஏற்படுவதற்கும்‌ இதுவேகா ரணம்‌. 
மஞ்சள்‌ நார்ப்‌ பொருள்‌ திசுவும்‌ 
இது போன்றதே; ஆனால்‌ இது 
மிகுந்த நெகிழ்திறனுடையது; 
இரத்த நாளங்களின்‌ தமனி சுவர்‌ 
களில்‌ இது உள்ளது. 


fiddle beck : பிடில்‌ முதுகு நாற்‌ 
காலி: வாத்தியக்‌ கருவியின்‌ வடிவில்‌ 
முதுகுப்‌ பகுதியைக்‌ கொண்ட ஒரு 
வகை நாற்காலி. 


ரீiபசlity : (மின்‌.) முற்றுருப்‌ படி 
வாக்கம்‌: மின்‌ சைகைகளை சற்றும்‌ 
திரிபடையாமல்‌ அப்படியே மீண்‌ 
டும்‌ உருப்படிவாக்கம்‌ செய்து 
அனுப்பீடு செய்தல்‌. 

ரீiசld : (மின்‌.) புலம்‌: (1) மின்‌ 
காந்த ஆற்றல்‌ களம்‌. 

(2) தொலைக்காட்சியில்‌, இறு 
இப்படத்தின்‌ ஒரு பகுதியாக 
அமையும்‌ நுண்ணாய்வு வரிகளின 
ஒரு தொகுதி. இப்போதையத்‌ 
தர அளவுகளின்படி, மாற்று வரி 
களைக்கொண்ட இரு புலங்களில்‌ 
படங்கள்‌ அனுப்பப்படுகின்றன. 
வினாடிக்கு 30 முழுமையான 
படங்கள்‌ உருவாகும்‌ வகையில்‌ 


525 வரிகள்‌ கொண்ட படம்‌ 
அமைகிறது. 

field book: (மின்‌.) களப்புத்தகம்‌: 
பொறியாளர்களும்‌, மற்றவர்‌ 
களும்‌ பணிபற்றிய குறிப்புகள்‌ 
எழுதுவதற்குப்‌ பயன்படுத்தும்‌ 
ஒரு புத்தகம்‌. 


ரீiசld coil: (மின்‌.) புலச்‌ சுருள்‌ : 
ஓர்‌ இயக்கத்தின்‌ அல்லது மின்‌ 
னாக்கியின்‌ புலக்காந்தங்களை 
அல்லது துருவத்‌ துண்டுகளைச்‌ 
சுற்றி அமைந்துள்ள சுருள்‌ அல்‌ 
லது சுற்றுச்சுருள்‌. 

field core : (மின்‌.) புல்‌ மையம்‌ : 
ஒரு மின்னாக்கியின்‌ அல்லது இயக்‌ 
கியின்‌ புலச்சுருள்‌ சுற்றப்படுகிற 
இரும்பு நீட்சி. 


field density: (மின்‌.) புல 
அடர்த்தி : காந்தப்‌ புலத்தின்‌ அல்‌ 
லது காந்தப்‌ பெருக்கின்‌ அடர்த்தி. 
இது ஓர்‌ அலகுப்பரப்பிடத்தி 
லுள்ள ஆற்றல்‌ வரிகளின்‌ எண்‌ 
றத ௮ கொண்டு அளவிடப்‌ 
படுகிறது. இந்த அடர்த்தி, புலத்‌ 
தனிமத்தின்‌ ப்‌ யி 
லுள்ள திருப்பங்களின்‌ எண்ணிக்‌ 
கை, துருவத்துண்டுகளின்‌ வடி 
வளவு, பண்பியல்புகள்‌ ஆகிய 
வற்றைப்‌ பொறுத்திருக்கும்‌. 
field distortion : (மின்‌.) புலத்‌ 
திரிபு : ஒரு மின்னாக்கியில்‌, மின்‌ 
காந்த வடதுருவத்திற்கும்‌ தென்‌ 
துருவத்திற்குமிடையில்‌ மின்னகச்‌ 
சுருணைகளில்‌ உண்டாகும்‌ எதிர்‌ 
மின்னியக்க விசையின்‌ காரணமாக 
சாதாரணப்‌ புலத்தில்‌ ஏற்படும்‌ 
திரிபு. 

field excitation : (மின்‌.) புலக்‌ 
கிளர்ச்சி: ஒரு மின்‌ காந்தத்தில்‌ 
சுருணையின்‌ வழியாக ஓர்‌ இரும்‌ 
புத்துண்டினைச்‌ செலுத்தி மின்‌ 
னோட்டம்‌ பாயும்போது ஏற்படும்‌ 
காந்த விளைவு. 


field frequency : புல்‌ அலை 
வெண்‌ : காந்தப்புலத்தில்‌ அடுக்கு 
நிகழ்வு வேகம்‌. இப்போதுள்ள 
தொலைக்காட்சி அமைப்பு முறை 
யில்‌, இது வினாடிக்கு 6 புலங்கள்‌ 
என்ற வேகத்தில்‌ அமைந்திருக்கும்‌. 
field magnets: (மின்‌.) புலக்‌ காந்‌ 
தம்‌: ஒரு நேர்மின்னாக்கியில்‌ காந்‌ 
தப்புல விசையை உண்டாக்கப்‌ 
பயன்படும்‌ மின்காந்தம்‌. 

field resistance : (மின்‌) புலத்‌ 
தடை : புலச்சுருணைகளின்‌ வழி 
யாகப்‌ பாயும்‌ மின்னோட்டத்தின்‌ 
அளவினைக்‌ கட்டுப்படுத்துவதற் 
காக புலச்‌ சுருள்களுடன்‌ வரிசை 
யாக இணைக்கப்பட்டுள்ள தடை. 


field rheostat : (மின்‌.) புலத்‌ 
தடை மாற்றி : ஒரு மின்னாக்கியின்‌ 


18 


273 


உற்பத்தி அளவினைக்‌ கட்டுப்‌ 
படுத்துவதற்காக புலமின்‌ சுற்றில்‌ 
செருசப்பட்டுள்ள குறைந்த மின்‌ 
னோட்டத்‌ திறன்‌ கொண்ட மாறு 
நிலை மிகைத்‌ தடை. 


field strength : (மின்‌.) புல 
வலிமை: ஒரு குறிப்பிட்ட 
தொலைவிலும்‌, திசையிலும்‌ ஒரு 
மின்புலத்தின்‌ வலிமையை அள 
விடுதல்‌. இது ஒரு மீட்டருக்கு 
இதனை ஓல்ட்ஸ்‌ என்று கணக்‌ 
திடப்படும்‌. ்‌ 


field voltage control ௨ (தானி. 
மின்‌ .)புலமின்னழுத்தக்‌ கட்டுப்பாடு: 
ஒரு மின்னாக்கியின்‌ புலச்சுருணை 
யில்‌ செலுத்தப்படும்‌ மின்னழுத்த 
தனைக்‌ கட்டுப்படுத்தும்‌ முறை, 
பொதுவாக, இது அதிர்வு மின்‌ 
னழுத்தத்தா லும்‌, தடையினா லும்‌ 
செய்யப்படுகிறது. இதனால்‌, மின்‌ 
னாக்கியின்‌  உற்பத்தியளவினை 
ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்‌ வைத்‌ 
திருக்கலாம்‌. 
field winding : புச்‌ சுருணை : 
மின்காந்தப்புலம்‌ ஏ ற்படுத்துவதற் 
காக இயக்கிகள்‌, மின்னாக்கிகள்‌ 
போன்றவற்றில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ மின்காந்தங்கள்‌ 
fifth wheel : ஐந்தாம்‌ சக்கரம்‌ : 

ர வாகனில்‌ அல்லது அது 
போனற ஊர்தியிலுள்ள கிடை 
மட்டத்‌ தட்டையானதாங்கி திருப்‌ 
பங்களில்‌ திரும்பும்போது உந்து 
வண்டியின்‌ உடற்பகு ன்‌ 
நிலைக்கேற்ப அச்சின்‌ நிலையைக்‌ 
கொண்டு வருவதற்கு இது அனு 
மதிக்கிறது. 
ரிக? : இழை: மெல்லிய கம்பி 
அல்லது இழை. 

பிளாஸ்டிக்‌ தொழில்‌, பிசினி 
லான அல்லது கண்ணாடியாலான 
ஓர்‌ இழை. 
filament transformer : இழை 
மின்மாற்றி: வானொலியில்‌, 


274 


வானொலிக்‌ குழாய்களின்‌ இழை 
களுக்கு அல்லது சூடே ற்றிகளுக்குச்‌ 
ரான அளவு மின்னமுத்தத்தைச்‌ 
செலுத்துவதற்கு மின்னழுத்த அள 
வைக்‌ குறைப்பதற்குப்‌ பயன்படும்‌ 
மின்மாற்றி. 


filament voltage: (மின்‌.) இழை 
மின்னழுத்தம்‌ : ஒர்‌ எலெக்ட்ரான்‌ 
குழலின்‌ வெப்ப மூட்டிகளுக்கு 
அல்லது இழைகளுக்குத்‌ தேவைப்‌ 
படும்‌ மின்னழுத்தம்‌. இதன்‌ மதிப்‌ 
பளவு, முதல்‌ எண்‌ மூலம்‌ குறிக்கப்‌ 
படுகிறது. எடுத்துக்காட்டாக, 
6986 என்பதற்கு 6. 3 ஓல்ட்‌ 
இமை மின்னழுத்தம்‌ தேவை. 


filament winding : (மின்‌.) 
இழைச்‌ சுருளை: வெற்றிடக்‌ குழல்‌ 
களுக்குத்‌ துல்லியமான இழை 
மின்னழுத்தங்களை வழங்கு 
வதற்கு ஒரு மின்‌ மாற்றியிலுள்ள 
சுருணை. 


fle: அரம்‌: அராவுவதற்காகப்‌ 
அரம்‌ 


பல்வேறு வடிவளவுகளில்‌ அமைந்த 
கடினமான எஸல்குக்‌ கருவி. இத 
னைக்‌ கொண்டு மரத்தை அல்லது 
உலோகத்தை அராவி மழமழப்‌ 
பாக்கலாம்‌. 

அரத்தைக்‌ கொண்டு அராவுதல்‌ 
பளபளப்பாக்குதல்‌, சமனப்படுத்‌ 
துதல்‌ ஆகியவற்றையும்‌ குறிக்கும்‌. 
ரீ card: அராவு சிக்குவாரி : 
குறுகிய நுண்ணிய கம்பிகள்‌ 
பொருத்தப்பட்ட ஒருவகைத்‌ 
தூரிகை. இது அரங்களைச்‌ சுத்தம்‌ 
செய்யப்‌ பயன்படுகிறது. 
fie hard : (உலோ.) அராவ இய 
லாக்‌ கடினம்‌ : அராவ இயலாத 
அளவுக்குக்‌ கடினமாகவுள்ள ஓர்‌ 
உலோகம்‌, *“அராவ இயலாக்‌ கடி 
னத்தன்மை'' வாய்ந்ததாகக்‌ ௧௬ 
தப்படுகிறது. 


files, kinds of : (உலோ.) அரங்‌ 
களின்‌ வகை : அரங்கள்‌, அவை 
பயன்படுத்தப்படும்‌ நோக்கங்களுக்‌ 
காகத்‌ தனிவகையில்‌ தயாரிக்கப்‌ 
படுகின்றன; அவை அந்த நோக்‌ 
கங்களின்‌ பெயராலேயே அழைக்‌ 
கப்படுகன்‌ றன . பொதுவாக சமன 
அரம்‌, மழிப்பு அரம்‌, இரண்டாம்‌ 
வெட்டு அரம்‌, மழமழப்பாக்கு 
அரம்‌ என்று அழைக்கப்படுகின்‌ 
றன, 


ஈீligree : சரிகை சித்திரவேலை : 
தங்கத்திலும்‌, வெள்ளீயிலும்‌ செய்‌ 
யப்படும்‌ நுட்பமான அலங்கார 
வேலைப்பாடு. 


111119: (உலோ.வே.) அராவு 

வேலைப்பாடு: அரத்தினைப்‌ பயன்‌ 

படுத்திப்‌ பொருள்களை அகற்று 

வதற்கோ, மெருகேற்றுவதற்கோ, 

பொருத்துவதற்கோ செய்யப்படும்‌ 
வலை. 


ர11: (பொறி.) நிரப்பு வேலைப்‌ 
பொருள்‌ : பொறியியல்‌ தாழ்வான 
பகுதியை தேவையான நிலைக்குக்‌ 
கொண்டுவருவதற்குப்‌ பயன்படும்‌ 
பொருள்‌. 


ர்‌!1எ : திண்பொருள்‌ : (1) காகி 
தம்‌ தயாரிப்பதில்‌ காகிதத்திற்கு 
உடற்பகுதியும்‌ கனமும்‌ அளித்தல்‌. 
அச்சிடும்‌ பரப்பளவைச்‌ செம்மைப்‌ 
படுத்துவதற்காகப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ களிமண்‌ அல்லது கனிமநீர்‌, 

(2) பிளாஸ்டிக்‌ தொழிலில்‌, 
கடினத்தன்மையும்‌, வலிமையும்‌, 
விறைப்பும்‌ அளிப்பதற்காகக்‌ 
குழைமப்‌ பொருளுடன்‌ கலக்கப்‌ 
படும்‌ சீனக்‌ களிமண்‌, மரத்தூள்‌, 
கல்நார்‌, முதலியவை. 

(3) மரவேலைப்பாட்டில்‌ ஓவி 
யம்‌ தீட்டுவதற்கு அல்லது வண்ண 
மடிப்பதற்கு முன்பு அதிலுள்ள 
பள்ளங்களையும்‌ துவாரங்களை 
யும்‌ அடைப்பதற்குப்‌ பயன்படும்‌ 
கலவைப்‌ பொருள்‌, 


fers: (பொறி.) அடைப்புப்‌ 
பொருள்‌ : பொறியியலில்‌ வலிவுத்‌ 
தட்டு பயன்படுத்தப்படாதபோது 
இரு உறுப்புகளைப்‌ பிணைப்பதற் 
குப்‌ பயன்படும்‌ இடைவெளி 
அடைப்புப்‌ பொருள்கள்‌. 


filler specks : (குழை.) அடையப்‌ 
புக்‌ கறைகள்‌: பிளாஸ்டிக்‌ பிணைப்‌ 
புகளில்‌ பலவித வண்ணங்களில்‌ 
காணப்படும்‌ மரத்தூள்‌, கல்நார்‌ 
போன்ற அடைப்புப்‌ பொருள்களி 
னால்‌ உண்டாகும்‌ மாறுபட்ட 
வண்ணப்புள்ளிகள்‌ . 

711121: கட்டுமான வளைவிணைப்பு: 
ஒரு கோணத்தில்‌ சந்திக்கும்‌ இரு 
பரப்புகளை இணைக்கின்ற கு 
வான வளைவு. இதில்‌, கூர்மை 
யான கோணம்‌ தவிர்க்கப்படுவ 
தால்‌, வடிவமைப்புக்கு வலிவும்‌ 
அழகும்‌ கூடுகிறது. 

ரீர/ing : நிரவுப்‌ பொருள்‌ : பருத்‌ 
தித்‌ துணிகளில்‌ இடைப்பிறிதிட்டு 
நிரப்பிக்‌ கலவை செய்யும்‌ களிமண்‌ 
அல்லது மாப்பொருள்‌. இது 
துணிக்கு எடையும்‌ விறைப்பும்‌ 
அளிக்கப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
filling in : (s.க.) இடைநிரப்பி : 
கட்டிடங்களில்‌ முகப்புக்கும்‌ பின்‌ 
புறத்திற்குமிடையிலான சுவரின்‌ 
மையத்தில்‌ இட்டு நிரப்புவதற்‌ 
கான அமைவு. 


ரஸ : சறுக்கு வழி: (1) பல 
கணிக்‌ கண்ணாடியின்‌ சறுக்குச்‌ 
சட்டம்‌. 


(2) ஒரு கொண்டைத்‌ திருகின்‌ 
நீள்‌ உருளை வடித்தலைப்‌ பகுதி 
யில்‌ திருப்புளி செல்வதற்கான 
வரிப்‌ பள்ளம்‌. 
ரரற: (குழை.) மென்படலம்‌ : 
மெல்லிய பிளாஸ்டிக்‌ படலம்‌. 
ஈச: (மின்‌.) வடிப்பான்‌ : 
தூண்டுச்‌ சுருள்களும்‌ கொண்மி 
களும்‌ உடைய ஒரு சாதனம்‌. இது 


279 


பல்வேறு மின்னோட்டங்களைச்‌ 
சீராக அமைக்கவும்‌, ஒரு சில 
மாற்று மின்னோட்ட அலைவெண்‌ 
களை அகற்றவோ செல்வதற்கு 
அனுமதிக்கவோ செய்கிறது. 


filter element : (தானி.) வடி 
கட்டும்‌ பொருள்‌ : உந்து வண்டி 
களில்‌ எண்ணெய்‌ வடிப்பானி 
லுள்ள துணி போன்ற வடிகட்டும்‌ 
பொருள்‌. உந்துவண்டி எரிபொரு 
ளிலிருந்து தூசு, கசடு போன்ற 
அயற்பொருள்களை வடிகட்டி நீக்‌ 
குவதற்குப்‌ பயன்படுகிறது. 


filter paper : வடிகட்டு தாள்‌: வடி 
கட்டும்‌ நோக்கங்களுக்காகப்‌ 
பயன்படும்‌ முற்றிலும்‌ இழைகளி 
னாலான காகிதம்‌. 


filtration of water : 8ீர்‌ வடிகட்‌ 
டும்‌ முறை: குடிநீரை மணற்படுகை 
களில்‌ செலுத்தி மாசுப்‌ பொருள்‌ 
களை நீரிலிருந்து வடித்தெடுக்கும்‌ 
முறை. 
fiற : செதில்‌: (1) ஒரு பெரிய 
உலோகப்‌ பகுதியில்‌ பக்கத்தில்‌ 
அல்லது விளிம்பில்‌ ஏற்படுகின்ற 
நீர்‌ போன்ற மெல்லிய விரிவாக்கப்‌ 
படலம்‌. 

(2) வானூர்திப்‌ பின்புறத்தின்‌ 
நிமிர்நேர்‌ விளிம்பு. 

(3) நிமிர்‌ நேர்‌ விளிம்புடைய 
தகடு. 
fe arts : நுண்கலைகள்‌ : கட்டி 
டக்‌ கலை, ஓவியக்‌ கலை, சிற்பக்‌ 
கலை போன்ற கவின்‌ கலைகள்‌. 
fine feed : (எந்‌.) நுண்ணூட்டு $ 
செப்பமற்ற ஊட்டுக்கு எதிர்மா 
றானது. அளவில்‌ மிக நுண்ணிய 
ஊட்டு. 
fineness ratio:  (வாஜூ.) 
நுண்மை விகிதம்‌ : விண்வெளிக்‌ 
கலத்தின்‌ உடற்பகுதி போன்ற ஓர்‌ 
இழைவரி உடற்பகுதியின்‌ பெரு 


276 


மளவு விட்டத்திற்கும்‌ நீளத்திற்கு 
மிடையிலான விகிதம்‌. 

fine pitch: நுண்‌ இடைவெளி 
யளவு: சிறிய பற்களைக்‌ கொண்ட 
ஒரு பல்லிணை அல்லது ஓர்‌ அங்கு 
லத்தில்‌ மிக அதிக அளவில்‌ இழை 
கள்‌ கொண்ட திருகு. 

fines : (கழை) நுண்துகள்கள்‌ : 
நுண்படிகளில்‌ சிறுகச்‌ சிறுக மாந்‌ 
றியமைத்த பொருள்‌. 


ராச: (எந்‌.) விரற்குறி : ஒரு பற்‌ 
சக்கரத்‌ தடைக்கான அடைதாழா 
கப்‌ பயன்படும்‌ ஒரு குறுகிய நீண்ட 
விரல்‌ வடிவத்‌ துண்டு. 


ஈiறial : (௧.௧.) முகட்டு ஒப்பனை: 
கூரை முகட்டு ஒப்பனை; தூபி 
வேலைப்பாடு, 


fiறராஏ : நேர்த்தியாக்குதல்‌ : விலை 
யுயர்ந்த உலோகங்களைத்‌ தூய்‌ 
மையாக்குதல்‌. 


ரீறih : மெருகேற்றுதல்‌ : துணி, 
காகிதம்‌, தோல்‌ போன்ற புத்தகக்‌ 
கட்டுமானப்‌ பொருள்களுக்கும்‌ 
மெருகும்‌ பளபளப்பும்‌ ஏற்றுதல்‌. 
finish all over : (எந்‌) முழுமை 
மெருகு : எல்லாப்‌ பரப்புகளும்‌ 
மெருகேற்றி முடிக்கப்பட வேண்‌ 
டும்‌ என்பதைக்‌ குறிக்கச்‌ செயல்‌ 


முறை வரைபடத்திலுள்ள ஒரு 
குறியீடு. 
finish allowance: மெருகு 


விளிம்பு : மெருகு வேலைப்பாடு 
செய்வதற்காக ஒரு தோரணியில்‌ 
சேர்க்கப்படும்‌ விளிம்பளவு. 


* 0 : இறுதியாக்கம்‌ : முடி 
வுறுத்துதல்‌; இறுதியாக முற்றுலித்‌ 
தல்‌. 

பிளாஸ்டிக்‌ தொழிலில்‌, மண 
லால்‌ மெருகிட்டு, அழல்‌ நீக்கி, 
அச்சிட்டு, அலங்கரித்து, மூலா 
மிட்டு, செதுக்கு வேலை செய்தல்‌. 


finishing cut : (எந்‌.] இறுதிப்‌ 
பட்டை தீட்டல்‌ : இறுதியாகச்‌ செப்‌ 
னிட்டு மெருகேற்றிப்‌ பட்டை தீட்‌ 
டுதல்‌. 

finishing too! : மெருகு வேலைக்‌ 
கருவி : உலோகத்தில்‌ நுட்பமான 
மெருகு வேலைப்பாடுகள்‌ செய்வ 
தற்கான கருவிகள்‌. 


finneck bolt : ஏந்து மரையாணி: 


(கெ 


ஏந்து மரையசணி 


மரத்திலும்‌உலோகத்திலும்‌ துளை 
யிட்டுய்‌ பிணைக்கப்‌ பயன்படும்‌ 
மரையாணி. தலைப்பகுதிக்கு அடி 
யிலுள்ள இரு செதில்கள்‌, மரை 
யாணியை இறுக்கும்போது அல்‌ 
லது கழற்றும்போது திரும்பாமல்‌ 
தடுக்கிறது. 

fire brick: தீக்காப்புச்‌ செங்கல்‌: 
திக்காப்புடைய செங்கல்‌. இது 
பெருமளவு வெப்பத்தைத்‌ தாங்கக்‌ 
கூடியது. 

fire clay : சுடுகளிமண்‌ : சுடு 
செங்கலுக்குரிய களிமண்‌. இது 
அதிக அளவு வெப்பத்தைத்‌ தாங்க 
வல்லது. இதில்‌ பெருமளவு மண்‌ 
ணும்‌ சிறிதளவு உருகும்‌ பொருட்‌ 
களும்‌ கலந்திருப்பதே இதற்குக்‌ 
காரணம்‌. இது, தீக்காப்புச்‌ செங்‌ 
கல்‌, ஊதுலைச்‌ சுவர்ப்‌ பூச்சுப்‌ 
பொருட்கள்‌ தயாரிக்கப்‌ பயன்படு 
கிறது, 

fire damp : (சரங்‌ ) சுரங்க எரி 
யாவி : நிலக்கரிச்‌ சுரங்கத்தில்‌ காந்‌ 
றுடன்‌ கலக்கும்‌ சமயம்‌ வெளி 
விபத்து விளைவிக்கும்‌ கரிய நீரகை 
வாயு. 

fire irons அடுப்படிக்‌ கருவிகள்‌: 
அடுப்படி இரும்புக்‌ கருவிகள்‌. 


fireproof: தீத்தடைக்‌ காப்பு: 
நெருப்பினால்‌ பாதிக்கப்படாம 
லிருக்கச்‌ செய்யப்படும்‌ தீத்தடைக்‌ 
காப்பு. 


fire screen: 
தீயின்‌ 
திரை. 


ஈீரரe wall: (வானூ.) தீத்தடுப்புச்‌ 
சுவர்‌ : எஞ்சின்‌ அறையில்‌ தீயைத்‌ 
தடுப்பதற்கான தடுப்புச்‌ சுவர்‌. 


ரீரரறஏ : வெப்பூட்டுதல்‌ : மண்‌ 
பாண்டங்களை சூளையிலிட்டுச்‌ 
சூடாக்கி வலிமையூட்டுதல்‌. 


firing chamber: (விண்‌.) எரி 
யூட்டு அறை : ஒரு ராக்கெட்‌ 
எஞ்சினில்‌ அல்லது மின்னோடி 
யில்‌, எரிபொருளும்‌, ஆக்சிகரணி 
யும்‌ எரியூட்டப்பட்டு, போதிய 
அளவு உந்து ஆற்றலை அளிக்கும்‌ 
அளவுக்கு வாயுவின்‌ அழுத்தத்தைப்‌ 
பெருக்குவதற்குரிய ஓர்‌ அறை. 
firing order: (தானி.) வெடிப்பு 
வரிசை: பன்முக நீள்‌ உருளை வாயு 
எஞ்சின்களில்‌ வெடிப்புத்‌ தொடர்‌ 
வரிசை. 


|, தீத்தடைத்திரை : 
வெப்பத்தைத்‌ தடுக்கும்‌ 


firm joint caliper: (எந்‌.] அசை 
யா இணைப்பு இடுக்கியளவி: இரு 
கால்களும்‌ அசையாத பெரிய 
இணைப்புமூலம்‌ பிணைக்கப்பட்‌ 
டுள்ள சாதாரண இடுக்கியளவி. 


first class lever: (எந்‌. ) முதல்‌ தர 
நெம்புகோல்‌: விசைக்கும்‌ எடைக்கு 
நடுவில்‌ ஆதாரம்‌ உள்ள ஒரு 
நெம்புகோல்‌. 


சீர்‌ 9621: (தானி.) முதற்‌ பல்லி 
ணை: மிகக்‌ குறைந்த வேகத்தில்‌ 
செல்லப்‌ பயன்படும்‌ பல்லிணை 
இணைப்பு. இதனைத்‌ தாழ்‌ பல்‌ 
லிணை என்றும்‌ கூறுவர்‌. 

fished joint: (மர.வே.) கொக்கிப்‌ 
பிணைப்பு: கொண்டை ஆணி 
போன்ற உறுப்புகளை நீட்சியுறச்‌ 


277 


செய்வதற்காக அதன்‌ நெடுக்கு 
வாக்கிற்கு எதிராக ஓர்‌ உபரித்‌ 
துண்டு பிணைக்கப்படுகிறது. இவ்‌ 
விரு துண்டுகளும்‌ ஒருங்கிணைந்த 
பிணைப்பு. எதிர்ப்‌ பக்கங்களில்‌ 
ஆணி அடித்திறுக்கப்படுகிறது. 
அல்லது மரையாணியால்‌ முறுக்கப்‌ 
படுகிறது. 

fish eye: (குழை.) மீன்‌ கண்‌: ஒளி 
புகும்‌ அல்லது ஒளியுருவலான 
பிளாஸ்டிக்கில்‌, பொதிந்துள்ள 
பொருளுடன்முழுமையாக இணை 
யாத காரணத்தினால்‌ உள்ள 
சிறிய கோள வடிவ உருண்டை. 


fish ஏய: மீன்‌ பசை: மீன்‌ வகை 
களினின்றும்‌ கிடைக்கிற பசை 
செய்ய உதவும்‌ வெண்மையான 
நுங்கு போன்ற பொருள்‌. 


ரகர: (மின்‌.) கொக்கிழுப்பு: 
மின்‌ கடத்திகளை வெளியில்‌ எடுப்‌ 
பதற்காக ஒரு வடிகாலிலிருந்து 
இன்னொரு வடிகாலுக்கு தனி 
யொரு கம்பிவட ம்‌ முதலியவற்றை 
இழுப்பதற்குப்‌ பயன்படும்‌ முறை. 
fh ௦115: மீன்‌ எண்ணெய்கள்‌: 
உலராத, வெறுப்பூட்டும்‌ நெடியு 
டைய எண்ணெய்‌ வகைகள்‌. 
இவை, மீன்‌ வகைகளிலிருந்து தயா 
ரிக்கப்படுகின்றன. இந்த எண்‌ 
ெய்கள்‌ வெப்பந்தாங்கும்‌ 
பொருளாகவும்‌, மசகுப்‌ பொருளா 
கவும்‌ பயன்படுகின்‌ றன. 


fish plate: (எந்‌.) இணைப்புக்‌ கட்‌ 


டை: தண்டவா 
DLE 


ளங்களை இணைக்‌ 
இணைப்புக்‌ கட்டை டை. 


கும்‌ இருப்புக்‌ கட்‌ 
ரீ கர: (வானூ.) மீன்‌ வால்‌ 
துடுப்பு: விமானத்தில்‌ மீன்‌ வால்‌ 
போன்ற வடிவுடைய துடுப்பு 
அமைப்பு. விமானம்‌ தரையிறங்கு 
வதற்கு தரையை அணுகும்போது 
வேகத்தைக்‌ குறைப்பதற்குப்‌ பயன்‌ 
படுகிறது. 


278 


fishtail cutter: (எந்‌.) மீன்‌ வால்‌ 
வெட்டுளி: வரிப்பள்ளங்கள்‌ அல்‌ 


லது சுழல்‌ 

தண்டு களில்‌ 

கால்கள்‌ வெ 

ட்டு வதற்குட்‌ 

மீன்வால்‌ பயன்‌ படும்‌ 
வெட்டுளி கருவி 

fish wire: (மின்‌.) இழு கம்பி: 


சுவர்‌ முகடு, ஊடு கடத்தி இவற்றி 
லிருந்து மின்கம்பிகளை இழுப்ப 
தற்குப்‌ பயன்படும்‌ தட்டையான 
எல்குக்‌ கம்பி. 

fish paper: (மின்‌.) மின்‌ கரப்புத்‌ 
தாள்‌: மின்‌ சடத்திகளையும்‌ மின்‌ 
மாற்றிச்‌ சுருணைகளையும்‌ 
பொதிவ செய்வதற்குப்‌ பயன்படும்‌ 
வலுவான மின்காப்புத்‌ தாள்‌. 


715510: ( இயற்‌.) அணுப்‌ பிளப்பு: 
ஓர்‌ அணுவின்‌ உட்கருவைப்‌ பிளப்‌ 
பதன்‌ விளைவாகக்‌ சுதிரியக்கமும்‌, 
வெப்பமும்‌ உண்டாகும்‌. 

சீயா: பிளவு: பிளவினாலும்‌ 
பாகங்களின்‌ பிரிவினாலும்‌ ஏற்‌ 
படும்‌ இடைச்‌ சந்து பிளப்பு. 


ரானார்‌: தட்டுமுட்டுப்பொருட்கள்‌: 
ஒரு சுவரில்‌ அல்லது அறையில்‌ 
பொருத்தப்படும்‌ சன்னல்‌ கதவு 
கள்‌, புகைபோக்கிகள்‌ , அறைகலன்‌ 
கள்‌ போன்ற பொருட்கள்‌. 


ர்‌1111102: (வானூ.) (1) தள வாடங்‌ 
கள்‌: விமானங்கள்‌ தயாரிப்பதில்‌ 
பயன்படும்‌ சிறுசிறு உறுப்புகள்‌ . 
(2) பொருத்துதல்‌: எந்திரவியலில்‌ 
எஞ்சின்கள்‌, பொறிகள்‌ முதலிய 
பல்வேறு பகுதிகளை ஒருங்கிணை 
வாகப்‌ பொருத்துதல்‌. 

fittings: (கம்‌.) துணைக்கருவி 
கள்‌: இணைப்‌ பொருத்துவதற்குப்‌ 
பயன்‌ படும்‌ கருவிகள்‌. 

fiative: சாய நிலைப்பாட்டுப்‌ 
பொருள்‌: சாயங்கள்‌ நிலையாக 


இருக்கும்படி செய்யும்‌ பொருள்‌. 


fixed landing gear: (uவானூ.) 
தரையிறங்கு நிலைப்பல்லிணை : 
விமானத்தில்‌ பொருத்தப்பட்டிருக்‌ 
கும்‌ தரையிறங்கு பல்லிணை. 
இதனை இணைக்கமற்ற தரையி 
றங்கு பல்லிணை என்றும்‌ கூறுவர்‌. 


fixed light : (வானூ.) நிலைப்‌ 
பாட்டு விளக்கு: இருளில்‌ நிலை 
யாக ஓளி வீசுகின்ற விளக்கு. இது 
விமான நிலையங்களில்‌ பயன்படு 
கிறது. 
fixed pitch propeller: (வானூ.) 
நிலை அலகு முற்செலுத்தி: அலகின்‌ 
கோணம்‌ மாற்றப்படாதிருக்கிற 
விமான முற்செலுத்தி. 
ரபா: (மின்‌.) நிலைப்பொருத்தி: 
விளக்குத்‌ தண்டு அல்லது கொத்‌ 
தான விளக்குகளின்‌ தொகுதி. 
எந்திர சாதனங்களில்‌ ஒன்றுக்‌ 
கொன்று மாந்றக்கூடிய உறுப்பு 
களைத்‌ தயாரிப்பதில்‌ பயன்படும்‌ 
சாதனம்‌. 


fixture splice : (மின்‌.) பொருத்‌ 


பொருத்துப்‌ பெசதியிணைவு 

துப்‌ பொறியிணைவு : முதன்மை 
மின்‌ கடத்தியைச்‌ சுற்றி நெருக்க 
மாகச்‌ சுற்றப்பட்டுள்ள பொருத்து 
கம்பி. இந்த முதன்மை மின்‌ கடத்‌ 
தியின்‌ முடிவில்‌, பொருத்துக்‌ கம்பி 
யின்‌ சுருணைகளுக்குப்‌ பின்‌ புற 
மாக இறுக வளைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌ 

fixture wire : (மின்‌.) பொருத்‌ 
கம்பி: இது பொதுவாக 6-13 
வரையளவுடையது; திடமானது; 
ரபி அடல ௮: ன்‌ பின்க்‌ 
பிடப்பட்டது. து மின்‌ 
பொருத்து கருவிகளில்‌ மின்கம்பி 
இணைப்பதற்குப்‌ பயன்படுகிறது. 


ர்‌1299119: கல்பாவுதல்‌ : தட்டை 
யான தளவரிசைக்‌ கற்களால்‌ 
தளம்‌ பாவுதல்‌, 
flagstones : பாவுகற்கள்‌: தள 
வரிசைக்கான தட்டையான தள 
வரிசைக்‌ சுற்கள்‌. 


flam-boyant: (s.க.) அழல்‌ 
வண்ண ஒப்பனை : அலைத்தெழும்‌ 
தழல்‌ போன்ற தோற்றம்‌ வாய்ந்த 
ஓப்பனை வேலைப்பாடு. 

flame hardening: (உலோ.) 
அனல்‌ வழிக்‌ கெட்டியாக்கம்‌ : 
ஆக்சி அசிட்டிலீன்‌ சுடர்‌ மூலமாக 
எஃகைச்‌ சூடாக்கிக்‌ குளிர்விப்ப 
தன்‌ மூலம்‌ எஃகைக்‌ கெட்டிப்‌ 
படுத்தும்‌ முறை. 
ரீaming arc: (மின்‌.) எரிசுடர்‌: 
உள்ளீடகற்றிய கனிமக்‌ கார்பன்‌ 
கள்‌ பயன்படுத்தப்படும்‌ சுடர்‌ 
விளக்கு. இது அதிக அளவுச்‌ சட 


ரொளியை உண்டாக்க வல்லது. 


flaming of arc : (மின்‌.) சுடர்ப்‌ 
பிழம்பு: தொலைவில்‌ வைக்கப்பட்‌ 
டுள்ள இரு கார்பன்களுக்கிடை 
யில்‌ உள்ள அனற்பிழம்பு வீசும்‌ 
சுடர்‌. 

flange : (எந்‌.) விலா விளிம்பு: 
ஒரு வார்ப்படத்தில்‌ விலாப்பக்க 
முள்ள தட்டையான விளிம்பு. 
இது வளைவின்‌ அழுத்தத்தைத்‌ 
குடுக்க உதவும்‌. 

flanged pulley : (எந்‌) விளிம்புக்‌ 
கப்பி : ஒரு விலா விளிம்புள்ள ஒரு 
கப்பி. இதில்‌ முகத்தின்‌ ஒரு விளிம்‌ 
பின்‌ விட்டம்‌ அதிகமாக இருக்க 
லாம்‌. இது ஒரு விலாவினளிம்புக்‌ 
கப்பி எனப்படும்‌. இரு விளிம்பு 
களின்‌ விட்டமும்‌ அதிகமாக இருந்‌ 
தால்‌ அது இரு விலாவினளிம்புக்‌ 
கப்பி எனப்படும்‌. 

flange nut : (எந்‌.) விளிம்பு மரை: 
அகன்ற லிளிம்புடைய ஒரு மரை. 
இது தனி வளையத்திற்குப்‌ பதி 


279 


லாகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


flange pipe: (சம்‌.) விளிம்புக்‌ 
குழாய்‌ : மற்றக்‌ குழாய்‌ இணைப்பு 
களுடன்‌ இணைப்பதற்காக முனை 
களில்‌ விளிம்புகளுடைய நீராவி 
அல்லது நீர்க்குழாய்‌, வார்ப்பிரும்‌ 
புக்‌ குழாய்களில்‌, இந்த விளிம்பு 
கள்‌ வார்ப்படத்தின்‌ ஒரு பகுதி 
யாக இருக்கும்‌. 
flange union : (கம்‌.) விளிம்பு 
இணைப்பு: இணை 
க்கப்படவேண் டிய 
குழாய்களின்‌ 
மூனைகளுடன்‌ 
இழைவரி மூலம்‌ 
்‌ ்‌ ணை க்கப்‌ படுவ 
தற்குரிய ஓர்‌ இணைவிளிம்புகள்‌ 
குழாய்களை இணைக்கும்போது 
இந்த விளிம்புகள்‌ மரையாணி 
யால்‌ இறுக்கப்படும்‌. 
flange wheel : (எந்‌.) விளிம்புச்‌ 
சக்கரம்‌ : தண்டவாளத்திலிருந்து 
சக்கரம்‌ இறங்கிவிடாமல்‌ தடுப்ப 
தற்காக விளிம்புகளுள்ள ஊர்திச்‌ 
சக்கரம்‌. 
ரிகnk : (௧.க.) புடைச்சிறை : ஒரு 
கவானின்‌ பக்கப்‌ பகுதி. 
எந்திரத்தில்‌, இடைவெளிக்‌ 
கோட்டிற்குக்‌ கீழேயுள்ள பல்‌ 
லிணையின்‌ பக்கப்‌ பகுதி. 


ரிகற : (வானூ.) ஆடல்‌ விளிம்பு : 
விமானத்தின்‌ காற்றழுத்தத்‌ தளத்‌ 
தின்‌ பின்பகுதியாக அமைந்துள்ள 
கீலுள்ள அல்லது திருகு குடுமி 
யுள்ள தளம்‌. இது மேல்‌ வளை 
வினை மாற்றுவதற்கு உதவுகிறது. 
flapping angle : (வாஜா.) ஊச 
லாட்டக்‌ கோணிம்‌ : விமானத்தில்‌ 
சுழல்‌ அச்சுக்குச்‌ செங்குத்தாக 
வுள்ள தளத்திற்குத்‌ தொடர்பான 
சுழலும்‌ சிறகு அமைப்பின்‌ ஓர்‌ 
அலகின்‌ வீச்சளவு. அச்சின்‌ படு 
கோணத்திற்கும்‌ திரும்பு கோணத்‌ 
திற்குமிடையிலான வேறுபாடு. 


280 


11816 : கதிரொளி: உருவ நோக்‌ 
காடியில்‌ நுண்ணாய்வு முனை 


களில்‌ ஒளி குறைவாக இருக்கும்‌ 
போது உண்டாகும்‌ வெண்ணிறச்‌ 
சைகை. அதிக ஒளியும்‌ இகுளும்‌ 


நிறைந்த பொருட்கள்‌ அருகருகே 
இருக்கும்போது வரம்பிற்கு அப்‌ 
பால்‌ உண்டாகும்‌ ஒளி. 


718511): (குழை.) அழற்பாய்ச்சல்‌ : 
(1) கண்ணாடி வார்ப்பில்‌ உருக்‌ 
கிய குழம்பை மெல்லிய தகடாகப்‌ 
பரப்பிப்‌ பாய்ச்சுதல்‌. 

(27 வார்ப்படத்தில்‌ வேகமாகப்‌ 
பாய்ந்து பெருகும்‌ மிகுதியான 
வார்ப்படப்‌ பொருள்‌. 

(3) தடைப்‌ பற்றவைப்பில்‌ 
இணைப்பிலிருந்து வெளியேற்றப்‌ 


படும்‌ உலோகமும்‌ ஆக்சைடும்‌. 


flash butt welding : கடர்முறை 
முட்டுப்‌ பற்றவைப்பு : இது தடை 
மூட்டுப்‌ பற்றவைப்பு முறையா 
கும்‌. இதில்‌, உறுப்புகள்‌ ஒன்றை 
யொன்று தொடுவதற்கு முன்னர்‌ 
மின்னழுத்த நிலை உண்டாக்கப்‌ 
படுகிறது. அப்போது, பற்றவைக்‌ 
கப்படும்‌ உறுப்புகளுக்கிடையி 
லான தொடர்வரிசைச்‌ சுடர்களி 
லிருந்து வெப்பம்‌ உண்டாகிறது. 


flash-dry ink: (அச்சு.) சுடர்‌ 
முறை உலர்‌ மை:செயழ்கை வண்‌ 
ணங்களிலிருந்தும்‌ கோந்துகளி 
லிருந்தும்‌ தயாரிக்கப்படும்‌ மை, 
உருளைகளிலிருந்து வெளிவரும்‌ 
அச்சிட்ட தாளில்‌ உள்ள மை 
இவிர வெப்பம்‌ காரணமாக உட 
னடியாக உலர்ந்து படிகிறது. 
flasher : (மின்‌.) மின்னொளிர்‌ 
வான்‌ : சில மின்‌ சைகைகளில்‌ உள்‌ 
ளது போன்று விளக்குகளில்‌ ஒளி 
தோன்றித்‌ தோன்றி மறையச்‌ 
செய்வதற்கான அமைவு. 

flash tube : (மின்‌.) சுடரொளி 
குழல்விளக்கு : மிகவும்‌ பிரகாச 
மான சுடரொளியை உண்டாக்‌ 
கும்‌ மின்னியல்‌ விளக்கு. 


flashing : (௧.க.) கூடல்‌ தகடு : 
மழைநீர்‌ உள்ளே கசியாமல்‌ விலக்‌ 


குவதற்காக மோட்டின்‌ கூடல்‌ 
வாய்களிற்‌ பொருத்தப்படும்‌ 
உலோகத்‌ தகடு. 


flashing light: (வானூ.) ஒளிர்‌ 


விளக்கு : சையிலிருந்து 
பார்க்குமியோ தும்‌ த்‌ விட்டுவிட்டு 
ஒளிரும்‌ விளக்கு. 


flashing over; (மின்‌.) பாய்ச்சல்‌ 
மின்னோட்டம்‌: ஒர்‌ எந்திரம்‌ இயங்‌ 
கும்போது ஒரு திசைமாற்றியின்‌ 
ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு 
பகுதிக்கு மின்னோட்டம்‌ பாய்‌ 
வதைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. இது, 
திசைமாற்றியின்‌ தவறான மின்‌ 
காப்பு காரணமாக, குதித்து 
குதித்துச்‌ செல்லும்‌ நெருப்பு 
வளையம்‌ போல்‌ இருக்கும்‌. 

flash light : (மின்‌. ) மின்பொறிக்‌ 
கை விளக்கு : பசை மின்கலங்கள்‌ 
மூலம்‌ இயங்கும்‌ கையில்‌ எடுத்துச்‌ 


செல்லக்கூடிய மின்பொறி 
விளக்கு. 

flash light powder: (வேதி.) 
மின்னொளித்‌ தூள்‌ : மெக்னீசியத்‌ 


தூள்‌ இரு பங்கும்‌, பொட்டாசியம்‌ 
குளோரைடுத்தாள்‌ ஒரு பங்கும்‌ 
கலந்த ஒரு கலவைத்தூள்‌. 

flash lines : (குழை.) சிதறுவரிக்‌ 
குறிகள்‌: வார்ப்படத்திலிருந்து 
மிகையான வார்ப்படப்பொருள்‌ 
வழிந்து வடிந்த வரிக்குறிகள்‌. 
flash mould: (குழை.) சிதறல்‌ 
வார்ப்படம்‌ : இறுதி அடைப்பின்‌ 
போது மிகையான வார்ப்படப்‌ 
பொருள்‌ வழிந்தோடுவதற்கு அனு 
மதிக்கும்‌ வகையில்‌ வடிவமைக்கப்‌ 
பட்ட வார்ப்படம்‌. 

flash point : தீப்பற்று நிலை: 
தீயை அருகில்‌ கொண்டு சென்‌ 
றால்‌ உடனே தீப்பற்றிக்‌ கொள்‌ 
ளக்கூடிய நீர்மத்தின்‌ வெப்ப 
நிலை. 


fiashpots ௨ மின்னொளிக்‌ கலங்‌ 
கள்‌ : மின்னொளித்தூள்‌ நிரப்பிய 


கொள்கலங்கள்‌. இவை குறுக்கு 
வெட்டு மின்னோட்டம்‌ மூலம்‌ 
மின்னியல்‌ முறையில்‌ இயக்கி 
வைக்கப்படும்‌. 


ர185% : (வார்‌.) வார்ப்புச்‌ சட்டகம்‌. 


வார்ப்புச்‌ சட்டகம்‌ 


வார்ப்படச்‌ சாலையில்‌ வார்ப்‌ 
படம்‌ திணித்து அடைக்கப்படும்‌ 
மரத்தினாலான அல்லது உலோ 
கத்தினாலான சட்டகம்‌. 


ர்‌(21 : (அச்சு.) நீளத்தாள்‌ : மடிக்‌ 
கப்படாத தாள்‌. பொதுவாக 
43 X-71செ.மி. அளவு வரையிலான 
தாள்கள்‌ இப்பெயரில்‌ அழைக்கப்‌ 
படுகின்‌ றன. 


flat arch or jack arch : சமதளக்‌ 
கவான்‌ : வளைவடிச்‌ செதுக்கு 
மானம்‌. வளை முகட்டின்‌ வெளிப்‌ 
புற வளைவு இரண்டும்‌ சமதள 
மாக இருக்கும்‌ ஒரு கட்டுமானம்‌. 


7181 bed : (அச்சு. ) சமதள அச்சுப்‌ 
படிவம்‌ : அச்சு எந்திரத்தில்‌ அச்‌ 


அச்சுருளை 


தாள 


3 1 எழுத்துரு 


EE TE] 
சமதளப்‌ 
ட படுக்கை 


சடிப்பதற்கான சமதள 
படிவம்‌; 


சமதள 
அச்சுப்‌ 


பதிவம 
அச்சுப்‌ 


281 


flat carving: (மர.வே.) சமதள 
செதுக்கு வேலைப்பாடு : பின்னணி 
மட்டும்‌ செதுக்கப்பட்டு, வடி 
வமைப்புச்‌ சமதளமாக இருக்கு 
மாறு அமைக்கப்படும்‌ செதுக்கு 
வேலைப்பாடு. 


flat chisel: (உலோ.வே.) சம 
தள உளி: உலோகத்தில்‌ சிராய்ப்பு 
மூலம்‌ சமதளமான மேற்பரப்பை 
உண்டாக்குவதற்குப்‌ பயன்படும்‌ 
உலோகத்தாலான உளி. 


fat drill : (எந்‌. ) சமதளத்‌ துரப்‌ 
பணம்‌ : ஒரு வகைத்‌ துரப்பணக்‌ 
கருவி. இதில்‌ வெட்டும்‌ அலகு. 
இணையான, சாய்வான முனை 
களைக்‌ கொண்டிருக்கும்‌. இது 
உட்புழையுள்ள துவாரங்களை 
வெட்டுவதற்குப்‌ பயன்படுகிறது. 
flat mouiding:சமதள வார்ப்படம்‌: 
மரவேலைப்பாட்டுப்‌ பொருட்‌ 
களில்‌ இறுதி மெருகு வேலை செய்‌ 
வதற்குப்‌ பயன்படும்‌ மெல்லிய, 
சமதளமான பட்டைகள்‌. 


ரீatplate: (அச்சு.) தட்டை 
அச்சுத்‌ தகடு: வேறுபாட்டு 
முனைப்பு அதிகமின்றி, செதுக்கு 
வேலை செய்யப்பட்ட அச்சுத்‌ 
தகடு. 

ரகர pull : (அச்சு.) சமதளப்‌ பார்‌ 
வைப்‌ படி: அச்சு வசையில்‌ அடிப்‌ 
பதிவு அல்லது மேற்பதிவு செய்து 
எடுக்கப்பட்ட பார்வைப்‌ படி. 
flat roof : (க.க) சமதள முகடு: 
மழைநீர்‌ வடிவதற்குப்‌ போதிய 
பள்ளமுடைய ஒரு முகடு. 


flat skylight: (a.க.) சமதள 
மேல்‌ சாளரம்‌ : நீரை வடித்துக்‌ 
கொண்டு செல்வதற்குப்‌ போதிய 


அளவு மட்டுமே பள்ளமுடைய சம 


தள மேற்பரப்பு கொண்ட 
சாளரம்‌. 
flat spin: (வாஜூ.) சமதளத்‌ 


திருகியக்கம்‌ : விமானத்தில்‌, நீள 


282 


வாக்கு அச்சு, கிடைமட்ட அச்சி 
லிருந்து 45”க்குக்‌ குறைவாக இருக்‌ 
கும்‌ திருகியக்கம்‌. 

flat spots : (வண்‌.) சமதளப்‌ 
புள்ளிகள்‌ : வேலைப்பாடு முடி 
வுற்ற மேற்பரப்பில்‌ உள்ள பள 
பளப்பில்லாத புள்ளிகள்‌. இப்புள்‌ 
ளிகள்‌, சீரற்ற மேற்பரப்புப்‌ பூச்சு 
மானம்‌ காரணமாக எஏற்படிம்‌ 
நுண்துளைகளாகும்‌. 


718112 : தட்டையாக்குச்‌ சம்மட்டி: 
கொல்லர்கள்‌ தட்டையாக அடிப்‌ 
பதற்குப்‌ பயன்படுத்தும்‌ ஒரு 
வகைச்‌ சம்மட்டி. 

flat-tube radiator: (தானி.) 
சமதளக்‌ குழாய்க்‌ கதிர்வீசி: தட்‌ 
டையான குழாய்களினாலான 
கதிர்வீசி. இதில்‌ வெப்பம்‌ குலத்‌ 
இற்குக்‌ கலம்‌ நேரடியாகப்‌ பாய்வ 
தற்குப்‌ பதிலாக, இரண்டு மூன்று 
மடங்கு நீளமாக இருக்கும்‌ வகை 
யில்‌ குழாய்கள்‌ வளைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌. இந்த வளைவு நீரை இருத்தி 
வைத்துக்‌ கொண்டு அதிகக்‌ 
குளிர்ப்‌ பரப்பினை உண்டாக்கு 
கிறது. இதனைப்‌ பொதுவாகத்‌ 
தேன்கூட்டுக்‌ கதிர்வீசி என்பர்‌, 
ஆனால்‌, உண்மையில்‌ இது தேன்‌ 
கூட்டின்‌ அமைப்புடையதன்று. 


ரஸ : வெடிப்பு; பிளவு: வார்ப்‌ 
படத்தில்‌ ஏற்படும்‌ வெடிப்பு அல்‌ 
லது பிளவு. 

பொதுவாக, செயற்படுவதைத்‌ 
தடை செய்யும்‌ பழுது, 


flax: (தாவ.)ஆளிவிதைச்செடி:பல 
நாடுகளில்‌ வளரும்‌ செடி. இது 
2.5-10செ.மீ.வளரும்‌.இதன்‌ விதை 
யிலிருந்து ஆளிவிதை எண்ணெய்‌ 
தயாரிக்கப்படுகிறது. இதன்‌ நாரி 
லிருந்து இழைகள்‌ தயாரிக்கப்படு 
ன்றன. 
fiaxseed:(தாவ.)ஆளிவிதை:ஆளி 
விதைச்‌ செடியிலிருந்து கிடைக்‌ 
கும்‌ விதை. இந்த விதையிலிருந்து 


ஆளிவிதை எண்ணெய்‌ தயாரிக்‌ 
கப்படுகிறது. 


flax twine : ஆளிச்‌ சரடு: ஆளி 
விதைச்‌ செடியின்‌ நாரிலிருந்து 
தயாரிக்கப்படும்‌ சரடு, இது 
முனைகளையும்‌ பாய்களையும்‌ 
தைப்பதற்குப்‌ பயன்படுகிறது. 


fleming, john ambrose : ஃபிளெ 
மிங்‌, ஜான்‌ அம்புரோஸ்‌ (1849 
1945) : மின்மாற்றிகள்‌, உயர்‌ 
அழுத்த மின்லிசை அனுப்பீடு 
பற்றிய ஆய்வுகள்‌ நடத்திய ஆங்‌ 
ஒய்‌ மின்னியல்‌ ொறியயலறி 
ஞர்‌. “பிளெமிங்‌ ஓரதர்‌' எனப்‌ 
படும்‌ “வானொலிக்‌ குழல்‌' கண்டு 
பிடித்துப்‌ புகழ்‌ பெற்றவர்‌. இவர்‌ 
லண்டனிலுள்ள பல்கலைக்கழ 
சுக்‌ கல்லூரியில்‌ பேராசிரியராக 
இருந்தார்‌, 

fleming’s rule: (மின்‌.) ஃபிளெமிங்‌ 
விதி,” வலக்கை விதி: ஆட்காட்டி 
விரல்‌ இயக்கத்‌ திசையினையும்‌, 
கட்டை விரல்‌ கடத்தியின்‌ இயக்‌ 
கத்‌ திசையினையும்‌ காட்டுமா 
யின்‌, நடுவிரல்‌ மின்னியக்க விசை 
யினைக்‌ காட்டும்‌. 


இடக்கை விதி: ஆட்காட்டி 
விரலை இயக்கத்‌ திசையை நோக்‌ 
கியும்‌, நடுவிரலை கடத்தியில்‌ மின்‌ 
னோட்டத்தின்‌ திசையிலும்‌ காட்‌ 
டும்போது, கட்டை விரல்‌ கடத்தி 
இயங்கத்‌ தொடங்கும்‌ திசையைக்‌ 
காட்டும்‌. 

இந்த விதிகள்‌, ஒரு மின்னாக்கி 
சுழலும்‌ திசையினை அல்லது ஒரு 
மின்னாக்கியின்‌ பொது மின்‌ 
னோட்டத்தின்‌ முனைமையைத்‌ 
தீர்மானிக்க உதவுகின்றன. 


flemish bond : (க.க.) பிளெமிஷ்‌ 
பாணிக்‌ கவிகைப்பிணைப்பு ; பிளெ 
மிஷ்‌ பாணியில்‌ அமைந்த கட்டி 
டச்‌ செங்கல்‌ அல்லது கல்லின்‌ பற்‌ 
றுமானக்‌ கவிகைப்‌ பிணைப்பு. 
fiemish bond double : (s,a.) 


இரட்டைக்‌ கவிகைப்‌ பிணைப்பு: 
வெளிப்புறச்‌ சுவரின்‌ உட்புற 
வெளிப்புறப்‌ பரப்புகள்‌ ஃபிளெ 
மிஷ்‌ பாணியில்‌ பற்றுமானமாக 
அமைக்கப்படும்போது, முன்புறச்‌ 
செங்கற்கள்‌ அல்லது கற்கள்‌ 
அனைத்தும்‌ முழுமையானவை 
யாக இருக்கும்‌. இவற்றை “'இரட்‌ 
டைக்‌ கவிகைப்‌ பிணைப்பு'' 
என்பர்‌. 


flemish garden bond : (௧.௧.௦) 
ஃபிளெமிஷ்‌ தோட்டக்‌ கவிகைப்‌ 
பிணைப்பு : இதில்‌ ஒல்வொரு வரி 
சையிலும்‌ சுவர்‌ முகப்பு நீளவாட்‌ 
டுக்‌ கடைச்‌ செங்கற்கள்‌ மூன்று 
அமைந்திருக்கும்‌. அவற்றைத்‌ 
தொடர்ந்து முகப்புச்‌ செங்கற்கள்‌ 
அமைந்திருக்கும்‌. ஒவ்வொரு வரி 
சையிலுள்ள முகப்புச்‌ செங்கல்‌ 
மேலும்‌ கீழுமுள்ள இடைச்‌ செங்‌ 
களுக்கிடையில்‌ அமைந்திருக்கும்‌. 


*[சபா-06-115 : பிரெஞ்சு அரசுச்‌ 
சின்னம்‌ ஃபிரா 
ன்ஸ்‌ நாட்டர 
சரின்‌ அரசுச்‌ சின்‌ 
னம்‌. இது அலங்‌ 
கார வேலைப்பாடு 
களில்‌ பயன்படுத்‌ 
தப்படுகிறது. 
flexible conduit: 
(மின்‌.) துவள்‌ காப்‌ 

புக்‌ குழாய்‌ : மின்‌ கடத்திகள்‌ பாது 

காப்பாக வைக்கப்படும்‌ துவள்‌ 
உலோகக்‌ குழாய்‌. 


flexible coupling: , துவள்‌ 
இணைப்பி : துவள்‌ கின்ற 
உருண்டை இணைப்பி, _ இதில்‌ 


டையில்‌ சுழலும்‌ வண்ணம்‌ அம்‌ 
முகப்புகளில்‌ புழை செய்யப்பட்டி 
ருக்கும்‌. 


283 


flexible mould: (sழை.) துவள்‌ 
வார்ப்புப்படம்‌ : திரவ பிளாஸ்‌ 
டிக்குகளை வார்ப்படம்‌ செய்‌ 
வதற்குப்‌ பயன்படும்‌ ரப்பர்‌ மரப்‌ 
பாலினாலான அல்லது நெகிழ்திற 
னுள்ள பிசினிலான வார்ப்படம்‌. 


flexible shaft: (எந்‌.) துவள்‌ 
சுழல்‌ தண்டு: துவள்‌ காப்புக்‌ 
குழாயினுள்‌ அடைத்து வைக்கப்‌ 
பட்டுள்ள சங்கிலித்தொடர்‌ 
இணைப்புச்‌ சுழல்தண்டு பயன்‌ 
படுத்த இயலாத இடங்களில்‌ 
விசையினைச்‌ செலுத்துவதற்குப்‌ 
பயன்படுகிறது. 


flexure formula : (பொறி.) 
வளைவுச்‌ சூத்திரம்‌: உத்தரங்களில்‌ 


திடைமட்ட விறைப்பு, அழுத்த 
றுக்கவிசைகளைத்‌ தொடர்பு 
படுத்திம்‌ சூத்திரம்‌. 
SI Mc 


_——— 


I 
இதில்‌, “$' என்பது, உத்தரத்தின்‌ 
புற இழை எதிலும்‌ வளைத்திறன்‌ 
காரணமாக அழுத்தும்‌ இறுக்க 
லிசையின்‌ அலகு; 'C' என்பது 
அந்த இழையிலிருந்து மையப்பரப்‌ 
பிற்குள்ள தூரம்‌; '14' என்பது 
தடைத்திறன்‌ அளவு; 1' அந்தப்‌ 
பகுதியுள்ள இயக்கத்திறன்‌ அளவு. 
flexure linkage:(sணிப்‌.) வளைவு 
இணைப்பு: 

flicker : (மின்‌.) சுடர்‌ நடுக்கம்‌ : 
தொலைக்காட்சியில்‌ படம்‌ தாறு 
மாறாசு அசைவுறுதல்‌ அல்லது 
நடுங்குதல்‌; ஒளித்‌ தெளிவில்‌ ஏற்‌ 
படும்‌ ஏற்றத்‌ தாழ்வு. 

ரசா : (௧.க.) தாவுபடி : படிக்கட்‌ 
டின்‌ நாற்கட்டான ஒரு படி. 


* ௭5: (அச்சு.) முன்னறிவிப்பு 
விளம்பரம்‌ : எதிர்வரும்‌ ஒரு நிகழ்ச்‌ 
சியை அறிவிப்பதற்கான, கவர்ச்சி 
யான வடிவமைப்பிலுள்ள ஒரு 
இறிய விளம்பரம்‌. 


M= --- அல்லது $- 
Cc 


284 


flight indicator : (வானூ. ) பறக்‌ 
கும்‌ தூரங்காட்டுங்‌ கருவி: விமா 
னம்‌ பறக்கும்‌ தூர அளவினைக்‌ 
காட்டும்‌ கருவி. 


flight bird : (விண்‌.) சோதனை 
ஏவுகணை : சோதனைக்காகப்‌ 
பறக்க விடுவதற்குக்‌ காத்திருக்கும்‌ 
ஓர்‌ ஏவுகணை. 

floating anchor : மிதவைச்‌ சட்‌ 
டம்‌: மிதந்து செல்லும்‌ நிலையில்‌ 
கப்பலின்‌ காற்றுவாட்ட வேகம்‌ 
தடுக்கும்‌ மிதவைச்‌ சட்டம்‌. 
flight of stairs : (௧.க.) படிக்‌ 
கட்டு வரிசை : “தளங்களுக்கிடையி 
லான படிக்கட்டு வரிசைகள்‌. இரு 


வரிசைப்‌ படிக்கட்டுகளுக்கிடை 
யில்‌ ஒரு தளம்‌ அமைந்திருக்க 
லாம்‌. 


flight path : ‘வானூ.) பறக்கும்‌ 
பாதை: விமானம்‌ பறக்கும்‌ பாதை. 
அதன்‌ புவியீர்ப்பு மையம்‌ செல்லு 
கின்ற பாதை. 


fiight path angle: (uவானூ.) 
பறக்கும்‌ பாதைக்‌ கோணம்‌ : விமா 
னம்‌ பறக்கும்‌ பாதைக்கும்‌ 
அதன்‌ கிடைமட்ட த்திற்குமிடையி 
லான கோணம்‌. 

flight recorder : (வானூ.) 
விமான இயக்கப்‌ பதிவுக்‌ கருவி : 
விமானம்‌ இயங்குவது பற்றிய சில 
குறிப்புகளைப்‌ பதிவு செய்வதற்‌ 
கான கருவி. 

ரீ: (கணி.) சக்கிமுக்கிக்கல்‌ : 
மங்கலான நிறமுடைய படிகக்‌ 
கல்‌ வகையைச்‌ சேர்ந்த பளிங்குச்‌ 
கல்‌. 

flip titles: (தொலை, )சொடுக்குப்‌ 
பெயர்ப்‌ பட்டிகள்‌ : வளையப்‌ 
பிணைப்புச்‌ சட்டத்துடன்‌ இணை 
க்கப்பட்டுள்ள பெயர்‌ அட்டைகள்‌. 
இவை தனியாகவோ ஒன்றன்பின்‌ 
ஒன்‌ றாகவோஒளிப்பட க்கருவியின்‌ 
முன்புள்ள இடத்தில்‌ திடீரெனத்‌ 


தோன்றுகிறது. 

flitch beam : துண்டு உத்தரம்‌ : 
மையத்திலுள்ள ஒர்‌ இரும்பு உத்த 
ரததைச்‌ சூழ்ந்துள்ள புற உத்தரத 
துண்டுகள்‌ , மரையாணிகள்‌ மூலம்‌ 
பிணைக்கப்பட்டிருக்கும்‌ உத்தரங்‌ 
களின்‌ ஒருங்கிணைப்பு. 


ிoat: (வானூ,) மிதவை: (1) 


மிதவை 
விமானம்‌ நீரில்‌ மிதப்பதற்கு அனு 
மதிப்பதற்கு அந்த விமானத்தில்‌ 
இணைக்கப்பட்டுள்ள நீர்‌ புகா 
அமைப்பு. 

(2) எந்திரத்தில்‌ அரம்‌ போன்ற 

வடிவுடைய ஒரு கருவி. இதில்‌ ரம்‌ 
பத்தில்‌ உள்ளது போன்ற பற்கள்‌ 
அமைந்திருக்கும்‌. 
(9) சுவர்களின்‌ பரப்பில்‌ பூச்சுப்‌ 
பொருட்களைப்‌ பூசுவதற்குப்‌ 
பயன்படும்‌ அகலமான இமைப்புக்‌ 
கரண்டி. 

(4) ஊடிழையுடன்‌ பின்னிச்‌ 
செல்லும்‌ பாவிழைப்‌ பகுதி, 


float carburetor : (தானி.) 
மிதவை எரி-வளி கலப்பி: உந்து 
வண்டியில்‌ எரிபொருளின்‌ உயரத்‌ 
தைக்‌ கட்டுப்படுத்துவதற்குற்ற 
தக்கையினாலான அல்லது உட்‌ 
புழையுள்ள உலோகத்தினாலான 
தவையுள்ள எரி-வளி கலப்பி. 


lating : சாந்துப்பூச்சு: சாந்து, 
சிமெண்டு முதலியவற்றைச்‌ சம 
தளமாகப்பூசுதல்‌. இதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ சாதனம்‌ ''மிதவை?” எனப்‌ 
படும்‌. 


floating axle : மிதவை அச்சு : 
பாரங்கள்‌ அல்லது அழுத்தங்கள்‌ 


அனைத்திலிருந்தும்‌ விடுபட்டுள்ள 
சுழல்‌ தண்டுடைய அச்சு, 
floating power: (தானி.) 
மிதவை விசை: எஞ்சினின்‌ அதிர்‌ 
வினை ரப்பர்‌ திண்டுகள்‌ தாங்கிக்‌ 
கொள்ளும்‌ வகையில்‌ சட்டகத்தில்‌ 
எஞ்சினை ஏற்றியமைக்கும்‌ முறை. 
floating ribs: (உட...) நிலை 
பெயர்வு விலா எலும்பு 
கள்‌ : நெஞ்சு எலும்பு 
டனோ மற்ற விலா 
எலும்பு களுடனோ 
இணையாமலிருக்கிற 
11ஆவது, 12ஆவது 
விலா எலும்புகள்‌. 


floating tool: (எந்‌.) மிதவை 
கருவி: வேலைப்பாடு செய்வதற்‌ 
குப்‌ பயன்படும்‌ கருவியானது, 
வேலைப்பாடு செய்யப்படும்‌ 
பொருளின்‌ மீது மிதந்தவாறே 
இயங்கிச்‌ செல்லும்‌ அமைப்புடைய 
கருவி. 

float switch : (மின்‌.) மிதை மின்‌ 
விசை: ஒரு மிதவை மூலம்‌ தொடுக்‌ 
கவும்‌ விடுக்கவும்‌ பயன்படும்‌ ஒரு 
மின்விசை. இது கொட்டியில்‌ 
திரவத்தின்‌ மட்டத்திற்கேற்ப ஏறி 
இறங்கும்‌. 

float system: (வானூ.) மிதவை 
யமைப்பு: கடல்‌ விமானத்திற்கு 
அல்லது ஒரு பறக்கும்‌ படகிற்கு 
அது மிதப்புத்‌ தன்மையினையும்‌, 
உறுதிப்பாட்‌ டினையும்‌ அளிக்க 
வும்‌, உயரே எழும்போது நீரியல்‌ 
இயக்க ஏந்துவிசையளிக்கவும்‌ 
பயன்படும்‌ நிரந்தரமான மிதவை 
களின்‌ அமைப்புமுறை. 


float trap : மிதவைப்‌ பொறி 
யமைப்பு : வடிவாலையில்‌ காற்று 
உள்ளே செல்லவும்‌ நீராவியை 
இறுத்தி வைத்துக்கொள்ளவும்‌ 
வசதியாக அமைக்கப்பட்டுள்ள 
உட்புழையுள்ள உலோக மிதவை 
யினால்‌ இயங்கும்‌ ஓரதர்‌. 


283 


float valve: (sம்‌.) மிதவை 
ஓரதர்‌ : கழிப்பிடத்‌ தொட்டியில்‌ 
பயன்படுத்தப்படுவது போன்ற 
ஓர்‌ ஓரதர்‌. மேற்பரப்பில்‌ மிதக்‌ 
கும்‌ ஓர்‌ உட்புழையுள்ள உருண்‌ 
டை நீர்‌ உட்புகுந்ததும்‌ அடைத்‌ 
துக்‌ கொள்கிறது. 
flock: (நாற்பு. ) குஞ்சம்‌ : கம்பளி 
மயிர்க்‌ கழிவு அல்லது கிழிந்த 
துணிகளினாலான ஞ்ஞ்சம்‌. 
ரிபற9: (அச்சு.) பதிவச்சுத்‌ தாள்‌: 
பதிவுத்‌ தகட்டினால்‌ அச்சடிப்‌ 
பதற்குச்‌ செப்பனிட்ட தாள்‌. 
இந்தத்‌ தாள்‌ படிவத்தில்‌ உருசிய 
உலோகம்‌ குளிர்ந்த அச்சுப்படிவப்‌ 
பக்கங்கள்‌ கிடைக்கின்‌ றன. 
flooding: (தானி.) மிகை எரி 
பொருள்‌: கலவையை அதிக அள 
லில்‌ எஞ்சினுள்‌ செலுத்துதல்‌. இத 
னால்‌ எஞ்சினை இயக்குவதில்‌ 
சிரமம்‌ ஏற்படும்‌. 
flood light: (மின்‌,) பேரொளி: 
நிழல்‌ விழாதபடி பல இசைகளி 
லிருந்து லீசப்படும்‌ பேரொளிப்‌ 
பெருக்கு. 
floor : (க.க.) (1) தளம்‌: ஒரு 
கட்டுமானத்தில்‌ அல்லது கட்டிடத்‌ 
தில்‌ ஒருவர்‌ நடப்பதற்குரிய பகுதி. 
(2) தள அடுக்கு : வீட்டின்‌ அல்‌ 
லது கட்டிடத்தின்‌ தள அடுக்கு 
களில்‌ ஒன்று. இவற்றை கீழ்த்‌ 
தளம்‌, முதல்‌ தளம்‌, இரண்டாம்‌ 
தளம்‌ என அழைப்பர்‌. 
floor chisel: (மர;வே.) தள உளி: 


தள அட்டைகள்‌ முதலியவற்றை 
அகற்றுவதற்குப்‌ பயன்‌ படும்‌ 


5-7.5செ.மீ, அகல விளிம்புள்ள 
௭௦௦௫ உளி, 


286 


floor drain: (s.க; கம்‌.) தள 
வடிகால்‌ : தளங்களிலிருந்து வடி 
கால்களுக்குள்‌ மழைநீர்‌ வடிவ 
தற்கு அமைக்கப்படும்‌ அமைப்பு. 


floor molding: (வார்‌.) தள 
வார்ப்படம்‌ : தளத்தில்‌ வார்ப்படங்‌ 
கள்‌ செய்வதற்கான முறை, இது 
மேசை வார்ப்படத்திலிருந்து 
வேறுபட்டது. இது பெரிய அளவு 
வார்ப்பட வேலைகளுக்குப்‌ பயன்‌ 
படுகிறது. 


floor plan : (௧.க.) தள அமைப்‌ 
புப்‌ படம்‌ : ஒரு கட்டிடத்தின்‌ நீள 
அகலங்களையும்‌, அவற்றில்‌ அடங்‌ 
கும்‌ அறைகளின்‌ நீள அகலங்களை 
யும்‌ காட்டும்‌ வரைபடம்‌. ஒவ்‌ 
வொரு தளத்திற்கும்‌ தனித்தனி 
அமைப்புப்‌ படம்‌ வரையப்படும்‌. 


flore lated : மலர்‌ உரு ஒப்பனை : 
மலர்‌ உருவரைகளால்‌ ஒப்பனை 
செய்தல்‌. 


1152121100 gear :(வானூ.) மித 
வைப்‌ பல்லிணை : தரை விமானம்‌ 
நீரில்‌ இறங்குவதற்கும்‌, நீரின்‌ 
மேற்பரப்பின்‌ மீது மிதக்கச்‌ செய்‌ 
வதற்கும்‌ அனுமதிக்கும்‌ நெருக்கடி 
நிலைப்‌ பல்லிணை. 


flowering dogwood : (தாவ,) 
மலர்‌ மரம்‌ : இலையுதிர்‌ பருவத்‌ 
தில்‌ தண்டும்‌ இலைகளும்‌ சிவப்‌ 
பாக மாறவல்ல ஓரு மரவகை. 
இந்த மரம்‌ மிகக்‌ கடினமானது. 
குளிர்ப்‌ பந்தாட்டக்‌ கோல்‌, கருவி 
கைபிடிகள்‌ முதலியன தயாரிக்கப்‌ 
பயன்படுகிறது. 


fluctuation: ஏற்ற இறக்கம்‌ : 
அலையலையாக எழுந்து தளர்ந்து 
ஊசலாடுகல்‌. 


fluctuating current: (மின்‌.) 
நிலையிலி மின்னோட்டம்‌ சீற்ற 
இடைவெளிகளில்‌ அளவு மாற்ற 
மடையும்‌ மின்னோட்ட. 

ரி1ய6 : புகை போக்குக்‌ குழல்‌ : 


வெப்பக்காற்று, புகை முதலிய 
வற்றை வெளிக்கொண்டு செல்வ 
தற்கான குழாய்‌. 


ரீபர : நீர்மம்‌: கன அளவு மாறா 
மல்‌ வடிவத்தை எளிதில்‌ மாற்றி 
விடக்கூடிய நெகிழ்ச்சிப்‌ பொருள்‌. 
இதிலுள்ள துகள்கள்‌ இடம்‌ 
பெயர்ந்து வடிவத்தில்‌ மாறுமே 
யொழிய, தனியாகப்‌ பிரிந்து விடு 
வதில்லை. 


fluid drive : (தானி.) நீர்ம வழி 
இயக்கம்‌ : அரை நீர்மங்களின்‌ வழி 
ஆற்றல்‌ இயங்கச்‌ செய்யும்‌ முறை. 
உந்து வண்டியின்‌ சமனுருள்‌ சக்‌ 
கரத்தில்‌ இது பயன்படுகிறது. 


fluid friction: (எந்‌.) நீர்ம 
உராய்வு : ஒரு நீர்மத்தின்‌ துகள்‌ 
கள்‌ இயங்கி நீர்மத்தின்‌ புறப்பரப்‌ 
புகள்‌ திடப்பரப்பினைத்‌ தொட்‌ 
டுக்‌ கொண்டிருக்கும்போது, நீர்‌ 
மத்‌ தொகுதி தனக்குள்‌ பல்வேறு 
அடுக்குகளாகப்‌ பீரிகிறது. இந்த 
அடுக்குகள்‌ ஒன்றன்மீது ஒன்று 
நகரும்‌ போதும்‌ ஏற்படும்‌ உராய்வு 
மூலம்‌ ஏற்படும்‌ உரசல்‌ விளைவு 
“நீர்ம உராய்வு' எனப்படும்‌. 


சபidity : (குழை.) நீர்மத்‌ திறன்‌: 
இதனைக்‌ குழைமத்‌ திறன்‌ என்றும்‌ 
கூறுவர்‌. 


fiuid pressure : நீர்ம அழுத்தம்‌ : 
நீர்மத்தில்‌ அழுத்தமானது, எல்‌ 
லாத்‌ திசைகளிலும்‌ செலுத்தப்படு 
கிறது. இவ்வாறு செலுத்தப்படும்‌ 
அழுத்தம்‌, அனைத்துத்‌ திசைகளி 
லும் சம அளவிலும்‌, மேற்பரப்‌ 
பின்‌ பரப்பளவிற்கு நேர்விகித 
அளவிலும்‌ இருக்கும்‌. 


fluorescent lamp : (மின்‌.) உமி 
ழொளி விளக்கு : மின்‌ ஆற்றலின்‌ 
அளவு மிகாமல்‌ நிறை ஒளி தரும்‌ 
விளக்கமைவு. இது பாதரசச்‌ 
சுடர்த்‌ தத்துவ ந்தின்படி. செயற்படு 
கிறது. பாதரசச்‌ சுடர்‌ உமிழும்‌ 


புறவூதாக்கதிர்கள்‌ உமிழொளிர்‌ 
வுப்‌ பொருளைத்‌ தூண்டி ஒளி 
யூட்டுகிறது. 


fluorescent paint: (வண்‌,) 
ஒளிர்வுறு வண்ணம்‌: புறவூதா 
அல்லது :*கறுப்பு'” ஒளியில்‌ செய 
லூக்கம்‌ பெற்று ஒளிவிடும்‌ 


வண்ணம்‌. 


fluorescent substances : ஒளிர்‌ 
வுறு பொருள்கள்‌ : ஊடுகதிர்‌ 
(எக்ஸ்‌-ரே) அல்லது புறவூதா ஒளி 
யிலிருந்து ஆற்றலை எடுத்துக்‌ 
கொண்டு, அந்த ஆற்றலை மிகக்‌ 
குறுகிய (ஒரு வினாடிக்கும்‌ 
குறைவான) காலத்திற்கு இருத்தி 
வைத்திருந்து, பின்னர்‌ கண்ணுக்‌ 
குப்‌ புலனாகும்‌ ஒளியின்‌ வடிவத்‌ 
தில்‌ ஆற்றலை வெளியிடும்‌ 
பாருள்‌. எடுத்துக்காட்டு: 
தொலைக்காட்சித்‌ திறை. 


flourine : (வேதி.) ஃபுளோரின்‌ 
நிறமற்ற, அரிக்கும்‌ தன்மையுள்ள 
நச்சு வாயு. நீர்‌ நீக்கப்பட்ட 
ஹைட்ரோபுளோரிக்‌ அமிலத்தை 
மின்னால்‌ சிதைத்து வடித்தல்‌ 
மூலம்‌ இது பெறப்படுகிறது. 


fluorite or flour spar : ஃபுளோ 
ரைட்‌ அல்லது மணியுருப்படிகம்‌ : 
மணியுருப்‌ படிக வடிவத்தில்‌ 
கிடைக்கும்‌ கால்சியம்‌ ஃபுளோ 
ரைடு என்னும்‌ கனிமப்‌ பொருள்‌. 
அமெரிக்காவில்‌ கென்டக்க, 
இலினாய்ஸ்‌ மாநிலங்களில்‌ கணிச 
மாகக்‌ இடைக்கிறது. உராய்வுச்‌ 
சக்கரங்கள்‌ தயாரிப்பில்‌ எளிதில்‌ 
உருகும்‌ பொருளாகவும்‌ பயன்‌ 


படுத்தப்படுகிறது. 

fluoro carbons: (குழை...) 
கபுளோரோ கார்பன்‌ : பிளாஸ்டிக்‌ 
அணுக்கள்‌. இதில்‌ கார்பனும்‌, 


ஃபுளோரினும்‌ அடங்கிய மூலக்‌ 
கூற்றுக்‌ கட்டமைவு அமைந்திருக்‌ 
கும்‌. இது வேதியியல்‌ பொருட்‌ 
களின்‌ தாக்குதலைத்‌ தடுக்கும்‌ திற 


287 


னும்‌, உயர்ந்த வெப்பநிலைப்பாட்‌. 
டுத்‌ திறனும்‌, மின்னழுத்தத்தைத்‌ 
தாங்கும்‌ திறனும்‌ உடையது. 
எனினும்‌, இதன்‌ பசையற்ற தன்‌ 
மைக்கும்‌, குறைந்த உராய்வுத்‌ 
திறனுக்குமே இது முக்கியமாகப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. தாங்கி 
கள்‌, வளையங்கள்‌, மின்சாதனங்‌ 
கள்‌, நாடாக்கள்‌ முதலியன தயா 


ரிக்க இது பயன்படுகிறது. 


fluoroscopy : (மின்‌.) உமிழொளி 
கணிப்பு : ஒளி ஊடுருவிச்‌ செல்‌ 
லாத பொருள்களை ஊடுகதிர்‌ 
(எக்ஸ்‌-கதிர்‌) மூலம்‌ ஆராய்வதற்‌ 
குப்‌ பயன்படும்‌ நுட்பம்‌. பொரு 
ளின்‌ வழியாக ஊடுகதிர்‌ சென்று 
ஒரு வண்ண ஒளிகாலுகிற திரை 


யில்‌ உடனடியாகப்‌ பிம்பத்தை 
உண்டாக்குகிறது. 
சிப: (பட்‌,) நேர்தள பரப்பு: 


தடைபடாத சரிசமமான நேர்‌ 
தளப்‌ பரப்புடைய உறுப்புகள்‌ 
எனப்படும்‌. 


flush bolt : நேர்தள மரையாணி : 
எதிர்‌ துளையிட்ட துவாரத்தினுள்‌ 
நுழைவதற்கேற்ப தலை அமைந்‌ 
துள்ள ஒரு மரையாணி. இதன்‌ 
தலைப்பகுதி அது செருகப்படும்‌ 
தட்டின்‌ முகப்புக்குச்‌ சமதளத்தில்‌ 
இருக்கும்‌. 


flush head rivet:  நேர்தளத்‌ 
தலைத்‌ தரையாணி : செலுத்தப்‌ 
படும்‌ தட்டின்‌ தளப்பரப்புக்குமேல்‌ 
நீட்டிக்கொண்டிராதவாறு தலைப்‌ 
பகுதி அமைந்துள்ள ஒரு தரை 
யாணி, 

flush receptacle : (மின்‌.) நேர்‌ 
தளக்‌ கொள்கலம்‌ : சுவரில்‌ உள்ள 
மைவாகப்‌ பொருத்தப்பட்டிருக்‌ 
கும்‌ காப்பிட்ட பிணைப்பூசி அல்‌ 
லது திருகு வகையான கொள்‌ 
கலம்‌. இதில்‌, தகடு மட்டுமே மேற்‌ 
பரப்புக்கு மேல்‌ நீட்டிக்கொண்‌ 
டிருக்கும்‌. 


288 


fியsh switch: (மின்‌.) நேர்தளமின்‌ 
விசை : சுவரில்‌ உள்ளமைவாசுப்‌ 
பொருத்தப்பட்டிருக்கும்‌ மின்‌ 
விலை. இதில்‌ இயங்கும்‌ எந்திரப்‌ 
பொறியமைவு மட்டுமே வெளியே 
நீட்டிக்கொண்டிருக்கும்‌. 

flush valve: (sம்‌.) நேர்தள 
ஓரதர்‌ : விசைநீர்‌ கொட்டுவதன்‌ 
மூலம்‌ துப்புரவு செய்வதற்குப்‌ 
பயன்படும்‌ ஒரதர்‌, இதில்‌, நீர்‌ 
வழங்கும்‌ குழாய்களிலிருந்து நீர்‌ 
விசையுடன்‌ பாய்ந்து தொட்டி 
களைத்‌ துப்புரவு செய்யும்‌. 

flute : (௧.ச.) (1) வரிப்பள்ள 
ஒப்பனை : தூணில்‌ செங்குத்தான 
வரிப்பள்ளங்களைச்‌ சதுக்கிச்‌ 
செய்யப்படும்‌ ஒப்பனை. 

(2) நெசவுத்தறியின்‌ ஓடம்‌. 
fluted reamer: வரிப்பள்ளத்‌ 
துளைச்‌ சீர்மி : நீளவாக்கில்‌ வரிப்‌ 
பள்ளங்கள்‌ இடப்பட்ட ஒரு 
துளைச்‌ சீர்மி. இது பக்கங்களை 
வெட்டிச்‌ சீர்படுத்த உதவும்‌. 
fluting cutter : (எந்‌.) வரிப்பள்ள 
வெட்டி : நீர்வரிப்பள்ளம்‌ இட்டு 
வேலைப்பாடு செய்வதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ வெட்டுக்‌ கருவி. 
ரீப£சr : (வானூ.) ஒழுங்கிலா 
அதிர்வு : விமானத்தின்‌ எந்த ஒரு 
பகுதியிலும்‌ ஒரு குறிப்பிட்ட தரு 
ணத்தில்‌ ஏற்படும்‌ தடுமாற்றம்‌ 
காரணமாக ஓரு குறிப்பிட்ட கால 
அளவுக்கு உண்டாகும்‌ ஒழுங்கில்‌ 
லாத அதிர்வு. இது அந்த உறுப்‌ 
பின்‌ மற்றப்‌ பண்புகள்‌ காரண 
மாகச்‌ சரடைகிறது. 


ரிய : (வேதி.) உருகு பொருள்‌ : 
உலோகங்களை அல்லது கனிமங்‌ 
களை எளிதில்‌ உருகச்‌ செய்வதற்கு 
அவற்றுடன்‌ சேர்க்கப்படும்‌ காரங்‌ 
கள்‌, போரக்ஸ்‌, சுண்ணாம்பு 
ஃபுளோரைட்‌ போன்றகலவைப்‌ 
பொருள்கள்‌. 


flux density ட (மின்‌.) பெருக்‌ 


கடர்த்தி : மின்‌ தரண்டலில்‌, ஓர்‌ 
அலகு பரப்பளவில்‌ தாண்டலுக்‌ 
குச்‌ செங்குத்தாகச்‌ செயற்படும்‌ 
விசை அல்லது தூண்டல்‌ விசைக்‌ 
கோடுகளின்‌ எண்ணிக்கை. தங்கு 
தடையற்ற இடப்பரப்பில்‌ பெருக்‌ 
கடர்த்தியும்‌, புலச்செறிவும்‌ எண்‌ 
ணிக்கையில்‌ சமமாக இருக்கும்‌. 
ஆனால்‌ காந்தப்‌ பொருளினுள்‌ 
இல்லிரண்டும்‌ முற்றிலும்‌ வேறு 
பட்டிருக்கும்‌. 

flux leakage : (மின்‌.) பெருக்‌ 
கிக்‌ கசிவு : பிணைப்பு மின்சுற்று 
வழியை இணைக்காத பெருக்கி 
யின்‌ ஒரு பகுதி. 

fluxometer : பெருக்களவி : 
எளிதில்‌ உருகுவதற்காக உலோகத்‌ 
துடன்‌ சேர்க்கப்படும்‌ கலவைப்‌ 


பொருள்‌ கசிவை அளவிடும்‌ கருவி, 


ர: (வாஜா.) (1) பறத்தல்‌ : 
விமானத்தை நெறிப்படுத்தி ஒட்டி 
வானில்‌ பறந்து செல்லுதல்‌, 
(2) பயணிகளை வான்வழியில்‌ 
விமானத்தில்‌ இட்டுச்‌ செல்லுதல்‌, 
(3) நீர்‌ உருளை அச்சு எந்திரத்‌ 
ல்‌ தாள்களை ஊட்டுவதைக்‌ 
கட்டுப்படுத்தும்‌ கருவி. 


fly boat: மிதவை விமானம்‌ : 
கடலில்‌ படகு போல்‌ மிதக்கக்‌ 
கூடிய விமானம்‌. 


ரி ௦ப11275:(எந்‌.)விரைவு வெட்டுக்‌ 
கருவி : கடைசல்‌ எந்திரத்திலும்‌, 
பிற எந்திரங்களிலும்‌ தொகுதி 
யாக அல்லது ஏந்தமைவாகவுள்ள 
வெட்டுக்கருவிகள்‌. உலோகச்‌ சலா 
கைகளின்‌ முனைகளில்‌ வேலைப்‌ 
பாடுகள்‌ செய்வதற்கு உதவுகிறது. 
flying boat : (வாஜா.) கடல்‌ 

மானம்‌ : கடலில்‌ படகு போல்‌ 


மிதக்கவல்ல விமானம்‌. இதன்‌ 
உடற்பகுதிநீரில்‌ மிதக்க ஏற்றவாறு 
அமைக்கப்பட டிருக்கும்‌. அது 


விமானத்தின்‌ கட்டுமானச்‌ சட்ட 
மாகவும்‌ இயங்கும்‌. இதற்குப்‌ பக்க 


வாட்டில்‌ உறுதிப்பாடு அளிப்‌ 


பதற்கு இறகுகளின்‌ முனைகளில்‌ 


9ிதவைகள்‌ அமைக்கப்பட்டிருக்‌ 

கும்‌. 

flying bomb : பறக்கும்‌ குண்டு : 
ளில்லாமல்‌ இயக்கப்படும்‌ தரை 
மான வடிவிலான வான்செல்‌ 

வெடிகுண்டு. 


flying buttress : (a.க.) உதை 
கால்‌ வளைவு : உயர்‌ கட்டுமானங்‌ 
களுக்குச்‌ சுவரின்‌ 3மேற்பகுதியிலி 
ருந்து ஆதாரம்‌ கொண்டு செல்‌ 
லும்‌ அடிவளைவுடன்‌ கூடிய உதை 
கட்டுமானம்‌. பண்டைய ஜெொர்‌ 


மானியப்‌ பாணிக்‌ கட்டிடக்‌ கலை 
யில்‌ இந்த அமைப்பு பெருமளவில்‌ 


இடம்‌ பெற்றிருக்கும்‌. 

flying saucer : பறக்கும்‌ தட்டு : 
வானில்‌ அவ்வப்போது மிகுந்த 
உயரத்திலும்‌ பெருவேகத்திலும்‌ 
பறந்து செல்வதாகத்‌ தெரியவரும்‌ 
தட்டுப்‌ போன்ற ஒளி வடிவம்‌. 


ரீ) leaf: (அச்சு.) திறவுப்‌ பக்கம்‌: 
கட்டுமானம்‌ செய்த புத்தகங்களில்‌ 
முன்புறம்‌ அல்லது பின்புறம்‌ 
உள்ள வெற்றுத்‌ தாள்‌. 

சீ[ர ௦v௫ா : மேம்பாலம்‌: போக்கு 
வரத்து நெருக்கடியுள்ள இடங்‌ 
"களில்‌ பெரும்‌ பாதைக்கு மேலாகக்‌ 
கிளைப்பாதையைக்‌ கொண்டு 
செல்லும்‌ பாலம்‌. 


ரர ite : திறவுத்‌ தலைப்பு : உண்‌ 
மையான தலைப்புப்‌ பக்கத்திற்கு 
முன்புள்ள பக்கத்திலுள்ள புத்தகத்‌ 
தலைப்பு. இதனைக்‌ குறுந்‌ 
தலைப்பு என்றும்‌ கூறுவர்‌, 

fly wheel : (எந்‌.) சமனுருள்‌ சக்‌ 
கரம்‌: எந்திரத்தில்‌ ஒரே சீரான 
இயக்கம்‌ ஏற்படுவதற்காக எதி 
ரீட்டு இயக்கத்தினை சுழல்‌ இயக்க 
மாக மாற்றுவதற்குப்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ ஒரு கனமான சக்கரம்‌, 


fly wheel marking  (தானி.) 


19 


289 


சமனுருள்‌ சக்கரக்‌ குறியீடு : ஒரு 
சமனுருள்‌ சக்கரத்தின்‌ மேற்பரப்‌ 
பிலுள்ள அளவுக்குறிகள்‌. 
எஞ்சினில்‌ ஒரதரின்‌ இயக்கம்‌ சரி 
யான நேரத்தில்‌ நடைபெறச்‌ செய்‌ 
வதற்கான வழிகாட்டியாகப்‌ பயன்‌ 


இது 


படுகிறது. 


F.numbers : (ஒளி.) F எண்கள்‌: 
ஒளிப்படக்‌ கருவிகளில்‌ இடை 
மீட்டுத்‌ திரையின்‌ திறப்பு வடி 
வளவுகளைக்‌ குறிக்கும்‌ எண்கள்‌. 
எடுத்துக்காட்டு; F-4,5; F-5-6; 
முதலியன. 


foamed plastics : (குழை.) கடற்‌ 
பஞ்சுப்‌ பிளாஸ்டிக்குகள்‌ : திண்ம 
மாகவோ நெகிழ்வாகவோ கடற்‌ 
பஞ்சு போன்று உருவாக்கப்பட்ட 
பிசின்கள்‌. பல்வேறு வகையான 
பிளாஸ்டிக்குகளில்‌ கட ற்பஞ்சுகள்‌ 
தயாரிக்கப்படுகிறது. மின்‌ காப்பி 
வேதற்கு திண்மக்‌ கட ற்பஞ்சுகள்‌ 
பயன்படுத்தப்படுகின்‌ றன; மிதவை 
களில்‌ இது பயன்படுகிறது. 
மெத்தை-திண்டு வேலைப்பாடு 
களில்‌ நெகிழ்வுக்‌ கடற்பஞ்சு பயன்‌ 
படுகிறது. யூரித்தேன்‌ கடற்பஞ்சு, 
பிளாஸ்டிக்‌ கடற்பஞ்சுக்கு ௨ தார 
ணம்‌ (பார்க்க: ஐசோ சைய 
னேட்‌.) 


்‌.0.8:கலத்தில்‌ ஒப்புவிப்பு : சரக்கு 
களைக்‌ கட்டணமின்றி கப்பல்‌ 
தளம்‌ வரையில்‌ அல்லது பிற 
ஊர்திகள்‌ வரையில்‌ கொண்டு 
வந்து ஒப்புவிப்பது குறித்த 
ஒப்பந்தம்‌. 

7௦௦1 : குவிமையங்கள்‌ : ஒரு நீள்‌ 
உருளை வடிவின்‌ முனை வளைவு 
கள்‌ இந்த மையங்களிலிருந்து 


வரையப்படும்‌. 


7௦11: (௧.க.) பலகணி வளைவு : 
பலகணி விளிம்புகளிடைப்பட்‌ ட 
பள்ள வளைவு. இது விளீம்பிடை 
வளைவுப்‌ பள்ளம்‌ உருவாக்கி 
ஒப்பனை செய்யும்‌ ஒரு முறை, 


290 


folders: (அச்சு.) பது 
அச்சடித்த தாள்களின்‌ மடிக்கப்‌ 
பட்ட பக்கங்கள்‌. பொதுவாக 
ஒரு தாள்‌ ஒரு முறை மடிக்கப்‌ 
பட்டு நான்கு பக்கங்களாகச்‌ செய்‌ 
யப்படும்‌. ட்‌ 
folding machine: (அச்சு,) 
மடிக்கும்‌ எந்திரம்‌: அச்சடித்த தாள்‌ 
களைத்‌ தானே மடிக்கும்‌ எந்திரம்‌. 
நூல்கள்‌, செய்தியிதழ்கள்‌ முதலிய 
வற்றின்‌ பக்கங்களை மடிப்பதற்கு 
இது பயன்படுகிறது. 

folding rule: மடக்கு அளவுகோல்‌: 
அளவிடுவதற்குப்‌ பயன்படும்‌ மடக்‌ 
கக்‌ கூடிய ஒரு கருலி. 

7௦118%64: இலை வேலைப்பாடு : 
இலைகள்‌ போன்ற வடிவமைப்‌ 
புடன்‌ செய்யப்படும்‌ அலங்கார 
வேலைப்பாடு. 


f௦lio: (1) இருமடி : ஒரு தடவை 
மடித்த தாள்‌. அவ்வாறு மடித்துக்‌ 
கட்டுமானம்‌ செய்த புத்தகத்தை 
யும்‌ குறிக்கும்‌. 

(8) பக்க எண்‌ : அச்சடித்த புத்த 
கத்‌ தாள்‌ எண்‌. 
follow board : (வார்‌.) உண்மை 
வார்ப்படப்‌ பலகை: உள்ளமைவாக 
வுள்ள அல்லது வெட்டியெடுக்கப்‌ 
பட்ட வார்ப்படப்‌ பலகை. இதில்‌, 
பயன்படுத்தப்பட விருக்கும்‌ 
தோரணி பிரிவுக்‌ கோட்டுடன்‌ 
பொருந்தியிருக்குமாறு அமைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. இதனைப்‌ பயன்‌ 
படுத்தும்போது மணல்‌ மூலம்‌ 
பகுப்பீடு செய்ய வேண்டிய 
தில்லை. 


follower ; (aஎந்‌.) (1) இயக்கு 
எந்திரம்‌: மற்றொரு சக்கரத்தி 
னால்‌ இயக்கப்படும்‌ ஒரு சக்கரம்‌. 
(2) இயக்கு சக்கரத்தின்‌ சுற்று 
வட்டம்‌ கடந்த முனைப்புப்‌ 
பகுதிக்கு எதிராக இயங்கும்‌ 
உருளை அல்லது அதனுடன்‌ 
இணைக்கட்பட்டுள்ள உருளையும்‌ 


மடிதாள்‌ : 


புயமும்‌. 

follower rest : தொடர்‌ ஆதாரம்‌: 
கடைசல்‌ வேலைப்பாட்டுக்காக 
ஊர்தியுடன்‌ இணைக்கப்பட்‌ 
டுள்ள ஒர்‌ ஆதாரம்‌. இதுவெட்டுக்‌ 
கருவியைத்‌ தொடர்ந்து அல்லது 
அதற்கு எதிராக இயங்கி வேலைப்‌ 
பாடு செய்யப்படும்‌ பொருள்‌ கருவி 
யிலிருந்து துள்ளிச்‌ சென்று விடா 
மல்‌ தடுக்கிறது. 

ரீம்‌ : தீக்கைக்‌ கலம்‌ : (1) தீக்கைக்‌ 
குரிய நீர்‌ வைக்கும்‌ கலம்‌. 

(2) அச்செழுத்து முகப்பு: அச்‌ 
செழுத்தின்‌ முகப்பு வடிவளவு. 


fontanelles: (உட.) உச்சி 
மையம்‌: குழந்தை 
யின்‌ தலையில்‌ 
ஜு எலும்பு வளரா 
Cy ௭3 மல்‌ மென்தோல்‌ 
. மட்டும்‌ உள்ள 

உச்சி. உச்சி மையம்‌. 

மையம்‌ 

foolscap : முழு அளவுத்‌ தாள்‌ : 


எழுதுவதற்குத்‌ தட்டச்சு செய்வ 
தற்கும்‌ பயன்படும்‌ 33. 47செ-மீ. 
வுள்ள தாள்‌. 


f௦௦t: காலடி: தட்டுமுட்டுப்‌ 
பொருட்களின்‌ ஆதாரக்‌ காலடிப்‌ 
பாதம்‌. 

foot and mouth  ™disease : 
(நோயி.) கால்‌-வாய்‌ நோய்‌: : செம்‌ 
மறி ஆடு, பன்றி, வெள்ளாடு 
போன்ற கால்நடைகளுக்கு ஏற்‌ 
படும்‌ ஒரு கொடிய தொற்று 
நோய்‌. ஒரு வகை நோய்க்கிருமி 
யினால்‌ உண்டாகும்‌ இந்நோய்‌ 
பீடித்த கால்நடைகளின்‌ வா 
லும்‌, பாதங்களிலும்‌, பால்மடியி 
லும்‌ கொப்புளங்கள்‌ ஏற்படும்‌. 
foot brake : (தானி.) கால்தடை: 
உந்து வண்டிகளில்‌ காலினால்‌ 
இயச்கப்படும்‌ தடை. இது கையி 
னால்‌ இயக்கப்படும்‌ தடையி 
லிருந்து வேறுபட்டது. 


foot candle: (மின்‌.) ஓரடி 
மெழுகுவர்த்தித்‌ திறன்‌: தரத்‌ திட்ட 
அளவுடைய ஒரு மெழுகுவர்த்தி 
ஒரடி . தூரத்திலிருந்து உண்டாக்‌ 
கும்‌ ஒளியின்‌ அளவு. 

footing: (க.௧.) காலடி ஆதாரம்‌: 
தூணுக்கு உள்ளது போன்ற அடித்‌ 


தளம்‌. 


foot lever : அடியாதார நெம்பு 
கோல்‌ : காலடி ஆதாரத்தின்‌ 
அழுத்தத்தினால்‌ மட்டுமே செயற்‌ 
படும்‌ ஒரு நெம்புகோல்‌. 


foot note : (அச்சு.) அடிக்குறிப்பு! 
புத்தகத்தின்‌ ஒரு பக்கத்தில்‌ அடிப்‌ 
புறத்தில்‌ அச்சிடப்படும்‌ விளக்கச்‌ 
குறிப்பு. 

foot pound : (இயற்‌.) வேலை 
அலகு: ஒரு கல்‌ எடையுள்ள 
பொருளை ஓரடி உயர்த்துவதற் 
குத்‌ தேவையான ஆற்றல்‌ அலகு. 


foot selector switch : (தானி. ) 
காலடித்‌ தெரிவு விசை: முகப்பு 
வெளிச்சத்தின்‌ அளவினை கூட்ட 
வும்‌ குறைக்கவும்‌ பயன்படும்‌' கால 
டியிலுள்ள விசை. 


footstep or footstep bearing: 
(எந்‌.) காலடித்‌ தாங்கி ஒரு செங்‌ 
தான சுழல்‌ தண்டின்‌ அல்ல 

கதிரின்‌ சீழ்முனையில்‌ இறுதி 
அழுத்தத்தைக்‌ கொண்டு செல்‌ 
வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ ஒரு 
தாங்கி. 

foot switch : (தானி;மின்‌.) 
காலடி விசை: காலழுத்தத்தின்‌ 
மூலம்‌ இயக்கப்படும்‌ ஒரு மின்‌ 
விசை. உந்து வண்டியில்‌ தளப்‌ 
பலகைகளில்‌ பொருத்தப்பட்டுள்ள 
முகப்பு விளக்கினைக்‌ கட்டுப்படுத்‌ 
தும்‌ விசை இதற்குச்‌ சான்று. 


forbidden region : (மின்‌.) தடை 
மண்டலம்‌ : ஒர்‌ அணுவின்‌ இணை 
திறனுக்கும்‌, கடப்புப்‌ பட்டைக்‌ 


கும்‌ இடையிலான ஒரு பகுதி, 


291 


70706 : (எந்‌;இயற்‌.) விசையாற்‌ 
றல்‌ : ஒரு பொருள்‌ நிலையாக 
இருக்கும்போது அல்லது இயங்கும்‌ 
போது அதன்மீது செயற்பட்டு 
அதன்‌ நிலையை மாற்றுகிற அல்‌ 
லது மாற்ற முனைகிற ஆற்றல்‌. 
இதற்குத்‌ திசை, பயன்படுத்தப்‌ 
படும்‌ இடம்‌, பரிமாணம்‌ என 
மூன்று பண்பியல்புகள்‌ உண்டு. 
force feed lubricators: (தானி; 
எந்‌.) விசையூட்டு உயவிடுவான்‌ 
கள்‌: மூழ்குவது போன்‌ ற இயக்கத்‌ 
துடன்‌ செயற்படும்‌ எந்திர உறுப்‌ 
புகளின்‌ அமைப்பு முறை. இந்த 
உறுப்புகள்‌, இயக்கும்‌ சக்கரத்தின்‌ 
சுற்றுவட்டம்‌ கடந்த முனைப்‌ 
புடைய சுழல்தண்டில்‌ மேலும்‌ 
கீழும்‌ சென்று இயங்கும்‌. 

force feed of oil: (தானி; எந்‌) 
எண்ணெய்‌ விசையூட்டல்‌ : விசை 
யூட்டு என்பது ஒரு வகை உயவிடு 
அமைப்பு முறை. இதில்‌ பிரதான 
தாங்கிகள்‌, சலாகைத்‌ தாங்கிகள்‌, 
உந்துதண்டுத்‌ தாங்கிகள்‌ போன்ற 
வற்றுக்கு விசையூட்டு மூலம்‌ எண்‌ 
ணெயைச்‌ செலுத்துகிறது. இந்த 
மூன்றுக்கும்‌ எண்ணெய்‌ செலுத்‌ 
தப்படும்போது முழு விசையூட்டு 
முறை எனப்படும்‌. 

force fit: (எந்‌.) விசைப்‌ 
பொருத்தி : விசை மூலம்‌ செய்யப்‌ 
படும்‌ பொருத்திணைப்பு. இதன்‌ 
விளைவாக உறுப்புகள்‌ ஒரு தனி 
அலகு போல்‌ தோன்றுமாறு 
பொருந்த இணைக்கப்படுகின்‌ 
றன. 


force plate : (குழை.) விசைத்‌ 
தட்டம்‌ : வார்ப்படத்தின்‌ மூழ்கு 
அல்லது விசை முளை, செலுத்துச்‌ 
செருகிகள்‌, அல்லது செருகு காப்பி 
கள்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டுள்ள 
தட்டம்‌. பெரும்பாலும்‌ 
நீராவி அல்லது நீர்க்‌ குழாய்களுக்‌ 
காகத்‌ துரப்பணம்‌ செய்யப்படு 
வதால்‌, இதனை நீராலித்‌ தட்‌ 
டம்‌” என்றும்‌ அழைப்பர்‌. 


292 


force plug : (குழை) விசைச்‌ 
செருகி : வார்ப்படக்‌ குழி அச்சி 
னுள்‌ நுழைந்து வார்ப்புப்‌ பொரு 
ளுக்கு அழுத்தம்‌ கொடுக்கும்‌ 
வார்ப்படத்தின்‌ பகுதி. இதனை 
மூழ்குதண்டு அல்லது உந்து தண்டு 
என்றும்‌ கூறுவர்‌. 

force pump: (எந்‌.) விசை 
இறைப்பி : ஒரு வெற்றிடத்திற்கு 
எதிராக வாயு மண்டல அழுத்தம்‌ 
செயற்படுவதன்‌ காரணமாக ஏற்‌ 
படும்‌ விசையினால்‌ நீர்‌ இறைக்கும்‌ 
சாதனம்‌. 


forecooler : (குளி;பத.) முன்‌ 
குளிர்விப்பான்‌ : குளிர்பதன சாத 
னத்தில்‌ பயன்படுத்துவதற்கு முன்‌ 
னர்‌ நீரைக்‌ குளிர்விப்பதற்கான 
ஒரு சாதனம்‌. 

forging : (உலோ.) உலோக வடி 
வாக்கம்‌: உலோகங்களைக்‌ காய்ச்சி 
அடித்து, வளைத்து, இழுத்து தக 
டாக்கிக்‌ குறிப்பிட்ட வடிவத்தில்‌ 
உருவாக்குதல்‌. 


foreign matter : (குழை.) புறப்‌ 
பொருள்‌ : ஒரு பிளாஸ்டிக்‌ பொரு 
ளில்‌, அதன்‌ சராசரி அமைப்பான்‌ 
களிலிருந்து வேறுபட்டதாகத்‌ 
தோன்றும்‌ பொருளின்‌ துகள்கள்‌. 


foreman : மேன்முறையாள்‌ : 
வேலை செய்து கொண்டே பிற 
தொழிலாளர்களைக்‌ சண்காணிக்‌ 
கும்‌ பொறுப்புடைய ஒரு குழுமத்‌ 
தின்‌ பொறுப்பாளர்‌. 


fore plane : (மர;வே. ) முதற்படி 
இழைப்புளி: வெட்டியபின்‌ அல்லது 
அறுத்தபின்‌ முதல்தள மட்டம்‌ 
செய்யப்‌ பயன்படும்‌ கருவி. 

fore shortened: தொலைக்‌ 
குறுக்க நோக்குப்பட வரைவு: 
தொலைக்‌ காட்சியினால்‌ குறுக்கப்‌ 
பட்டது போன்று தோற்றுவிக்கும்‌ 
வகையில்‌ வரையப்பட்ட படம்‌. 


forge : (1) கொல்லுவேலை ; 


கொல்லுலையில்‌ உலோகங்களைக்‌ 
காய்ச்சி அடித்து உருவாக்குதல்‌. 

(2) உலைக்களம்‌ : கொல்லரின்‌ 
உலைக்களத்தில்‌ £ மூட்டும்‌ துருத்‌ 
தியுள்ள இரும்பினாலான அல்லது 
செங்கல்லினாலான கொல்லுலை. 


forge welding: உலைப்‌ பற்ற 
வைப்பு : பற்ற வைக்க வேண்டிய 
உறுப்புகளை உலையில்‌ தகுந்த 
வெப்பறிலைக்குச்‌ சூடாக்கி அழுத்‌ 
தம்‌ செலுத்தி அல்லது அடித்துப்‌ 
பற்றவைக்கும்‌ முறை. 

forging brass : (உலோ.) உருக்‌ 
குப்‌ பித்தளை: செம்பு, துத்தநாகத்‌ 
துடன்‌ சிறிதளவு வெள்ளீயமும்‌, 
ஈயமும்‌ கலந்த உலோகக்‌ கலவை. 
இது வார்ப்பட உலைகளில்‌ பயன்‌ 
படுகிறது. 


forging press : (எந்‌.) உலை 
யழுத்தக்‌ கருவி : வார்ப்பட உலை 


யில்‌ தேவைப்படும்‌ அழுத்தம்‌ 
செலுத்துவதற்குப்‌ பயன்படும்‌ 
எந்திரம்‌. 


forgings : உலை வார்ப்புகள்‌ : சுத்‌ 
தியால்‌ அடித்து வடிவாக்கம்‌ செய்‌ 
யப்பட்ட உலோகத்‌ துண்டுகள்‌. 


forked center: (எந்‌.) 


கவர்‌ மையம்‌ 

மையம்‌ : கூம்புடைய அல்லது 
நீண்ட பிடியுடைய கரண்டி. இது 
“4” வடிவத்‌ தலையும்‌ உடையது. 
இது துரப்பணம்‌ போன்ற நட 
வடிக்கைகளில்‌ நீள்‌ உருளை வடி 
வப்‌ பொருட்களை நிலையில்‌ 
பிடித்துக்‌ கொள்ளப்‌ பயன்படு 
கிறது, 

ரா:  உருப்படிவம்‌/அச்சுருப்படி 
வம்‌: (1) வார்ப்படம்‌ தயாரிப்‌ 
பதற்காக ஒரு தோரணியில்‌ சாந்து 
ஊற்றுவதற்கான ஒரு கலம்‌. 


கவர்‌ 


(2) காங்கிரீட்‌ ஊற்றி தேவை 
யான வடிவத்தைத்‌ தயாரிப்பதற்‌ 
கான கலம்‌. 

(3) அச்சிடுவதற்காகத்‌ தளைச்‌ 
சட்டத்தில்‌ முறையாக வைத்து 
இறுக்கப்பட்ட அச்சுருப்‌ படிவம்‌. 
form factor : (மின்‌.) வடிவக்‌ 
காரணி: ஓர்‌ மாற்று மின்னோட்ட 
அலையின்‌ சராசரி அளவில்‌ உள்ள 
படியான அளவின்‌ வீத அளவு. 
அனைத்து நெடுக்கை அலைகளும்‌ 
1:11 என்ற வடிவக்காரணியை 
உடையவை. 


formaldehyde : (வேதி) ஃபார்‌ 
பால்டிஹைடு (HCHO) : நிறமற்ற, 
நச்சுவாயு. சூடாக்கிய செப்புக்‌ 
குழாயின்‌ வழியே மெத்தில்‌ ஆல்க 
ஹால்‌ ஆவியைச்‌ செலுத்த இந்த 
வாயு பெறப்படுகிறது. இது நீரில்‌ 
எளிதில்‌ கரையக்கூடியது. திரவ 
வடிவில்‌ இது ஃபார்மாலின்‌ எனப்‌ 
படும்‌ தொற்று நீக்கு மருந்து 
களில்‌ மிகச்‌ சிறந்தது. சாயப்‌ 
பொருட்கள்‌, மைகள்‌, தோல்‌ பத 


னிடுதல்‌ ஆகியவற்றிலும்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 
*௦ா௱க$ : நூல்‌ வடிவளவு: அச்‌ 


சிட்டு, கட்டுமானம்‌ செய்யப்பட்ட 
ஒரு நூலின்‌ வடிவம்‌, அளவு, அச்‌ 
செழுத்து முகப்பு, பக்க ஓர இடம்‌, 
பொதுவான பாணி ஆகிய 
வற்றைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. 

formed plate : (மின்‌.) வடிவாக்‌ 
கத்‌ தகடு : ஒரு தனிவகைச்‌ சேமக்‌ 
கலத்திலுள்ள தகடு.இது மின்னே ற்‌ 
றமும்‌ மின்னிறக்கமும்‌ செய்யும்‌ 
முறையின்‌ மூலமாக உருவாகிறது. 


forming process : (மின்‌.) வடி 
வாக்கச்‌ செய்முறை : சேமக்கலங்‌ 
களில்‌, கந்தக அமிலத்திலும்‌ நீரி 
லும்‌ ஈயத்தகடுகளை மூழ்கச்‌ 
செய்து, அவை ஈய ஆக்சைடாக 

ம்‌ ஈயமாக ஆகும்‌ வரையில்‌ மின்‌ 
னேற்றமும்‌, மின்னிறக்கமும்‌ 


293 


செய்து சேமக்கலம்‌ உண்டாக்கும்‌ 
செய்முறை. 


forming rolls: (உலோ; வே.) 
வடிவாக்கச்‌ சுருள்கள்‌ : பல்வேறு 
அளவு கனமுள்ள தகட்டு உலோ 
கத்திற்குத்‌ தக்கவாறு அமைத்துக்‌ 
கொள்ளக்கூடிய மூன்று தொடர்‌ 
சுருள்கள்‌. இவை தேவையான 
விட்டத்துடன்‌ நீர்‌ உருளைகள்‌ 
தயாரிக்கப்‌ பயன்படுகின்‌ றன. 


forming tools: வடிவாக்கக்‌ 
கருவிகள்‌ : வேலைப்பாடு செய்யப்‌ 
படும்‌ பொருளில்‌ எந்த வடிவத்தை 
உருவாக்க வேண்டுமோ அந்த 
வடிவத்தில்‌ வெட்டுமுனைகள்‌ 
அமைந்துள்ள கருவிகள்‌. 

form truck : (அச்சு.) அச்சுருப்‌ 
படிவ ஊர்தி : கனமான அச்சுருப்‌ 
படிவங்களை இடம்‌ விட்டு இடம்‌ 
எடுத்துச்‌ செல்வதற்குப்‌ பயன்படும்‌ 
இரு சக்கர ஊர்தி. 

fீடரறயிகa: (கணி.) சூத்திரம்‌: கணி 
தத்தில்‌, அல்லது இயற்கணிதத்‌ 
தில்‌, ஒரு கணக்கிற்குத்‌ தீர்வு காண்‌ 
பதற்குத்‌ தேவையான கணிதச்‌ 
செய்முறைகளைக்‌ குறிப்பதற்கு 
முறைபட அமைக்கப்பட்ட இலக்‌ 
கங்கள்‌, எழுத்துக்கள்‌, சைகைகள்‌ 
குறியீடுகள்‌ அடங்கிய வாய்ப்பாடு ' 
form wound coil : (மின்‌.) வடி 
வச்‌ சுற்றுச்சுருள்‌ : ஒரு: மரச்சட்‌ 
டத்தில்‌ அமைக்கப்படும்‌ அல்லது 
வடிவாக்கம்‌ செய்யப்படும்‌ மின்ன 
கச்‌ சுருள்‌ அல்லது சுருள்‌. பின்னர்‌ 
இந்தச்‌ சுருள்‌ மின்னகத்தில்‌ முழு 
மையாக வைக்கப்படுறெது. 
forward welding: (பற்ற. ) 
முனைப்‌ பற்றவைப்பு : சுடர்பிழம்பு 
சுட்டிக்‌ காட்டுறெ அதே திசையில்‌ 
உலோகத்தை உருக்குதல்‌. 
forwarding : (அச்சு.] முந்துறு 
கட்டுமானம்‌ ௦ புத்தகத்‌ , தாள்களை 
ஒன்று சேர்த்துத்‌ தைத்த பிறகு, 
கட்டுமானம்‌ செய்யும்‌ முறை. 


294 


fouling: அடைப்‌ ல்‌: நீராவிக்‌ 
கொடுத்கலண்களிலும்‌. நீராவி 
நீளக்‌ குழாய்களிலும்‌ மேலேடு 
படிந்து அடைப்புறுதல்‌. இதனால்‌ 
எந்திரங்களிலும்‌, உறுப்புகளிலும்‌ 
பொதுவாக இயக்கம்‌ பாதிக்கப்‌ 
படும்‌. 


foundation : (௧.௧.) அடித்தளம்‌: 
கட்டிட த்திற்கு அல்லது சுவருக்குக்‌ 
கீழே தரைமட்டத்திற்குக்‌ ஒழே 
போடப்படும்‌ அடிப்படை ஆதா 
ரம்‌. இந்த அடித்தளத்தின்‌ மீது 


மேற்கட்டுமானம்‌ கட்டப்படுகி 
றது. 

foundation bolts: அடித்தள 
மரையாணி : எந்திரங்களை அல்‌ 
லது கட்டமைவு உறுப்புகளை 
அவற்றின்‌ அடித்தளத்துடன்‌ 
இறுக்கிப்‌ பொருத்துவதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ மரையா 
கள்‌. 

foundation plate : (பொறி.) 
அடித்தளத்‌ தட்டம்‌ : (1) ஓர்‌ 


இறைப்பி, ஓர்‌ எஞ்சின்‌ அல்லது 
ஓர்‌ இயக்கி இணைத்துப்‌ பிணைக்‌ 
கப்படும்‌ ஒரு தட்டம்‌. 

(2) வார்ப்படத்‌ தொழிலில்‌: 
வீச்சளவினை நிலைப்படுத்துவதற்‌ 
காகக்‌ கதிரைத்‌ தாங்குவதற்கென 


வார்ப்படத்தின்‌ அடிப்பகுதியில்‌ 
வைக்கப்படும்‌ வார்ப்பிரும்புத்‌ 
தட்டம்‌. 

foundry : வார்ப்படச்‌ சாலை : 


வார்ப்படத்‌ தொழில்‌ நடை 
பெறும்‌ கட்டிடம்‌ அல்லது இடம்‌. 


foundry sand : வார்ப்பட மணல்‌ : 
வார்ப்படங்களில்‌ தேவையான 
வடிவங்களைப்‌ பெறுவதற்கு உரு 
கிய உலோகத்தை ஊற்றுவதற்குப்‌ 
பயனபடும்‌ மணல்‌. 

fourdrinier : பூர்டிரினியர்‌ எந்‌ 
திரம்‌: காகிதம்‌ தயாரிப்பதற்காகப்‌ 
பயன்படும்‌ எந்திரம்‌. இந்த எந்‌ 


தரத்தின்‌ உதவியால்‌ முதன்‌ 
முதலில்‌ அச்சுத்‌ தயாரிக்கப்பட்‌ 
டது. இந்த எந்திரத்தை முதலில்‌ 
கண்டுபிடித்தவர்‌ லூயி ராபர்ட்‌. 
இதனை 19ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
தொடக்கத்தில்‌ ஹென்றி மற்றும்‌ 
சீலி ஃபூர்டிரினியர்‌ என்பார்‌ பிரி 
யான்‌ டேடோங்கின்‌ உதவியுடன்‌ 
சீரமைத்தார்‌. 


fournier : (அச்சு.) ஃபூர்னியர்‌: 
அச்செழுத்தில்‌ அலகு முறையைக்‌ 
கண்டுபிடித்த ஃபிரெஞ்சு நாட்‌ 
டைச்‌ சேர்ந்த பியர்‌ சைமன்‌ ஃபூர்‌ 
னியர்‌. 


ரீ௦பா 001௨: நாற்துருவம்‌ : ஒரு 
விசையில்‌ உள்ளது போன்று 
நான்கு தொடர்புகளை உடைய) 
ஒரு மின்னாக்கியில்‌ உள்ளது 
போன்று நான்கு துருவங்களை 
உடைய. 


four-pole design: (தாணி.) 
நாற்கோல்‌ வடிவமைப்பு: நான்கு 
களக்‌ கோல்களைக்‌ கொண்ட மின்‌ 
னாக்கி அல்லது தொடக்க இயக்கி. 


four-stroke cycle: (தாணி.) 
நான்கடிச்‌ சுழற்சி: எஞ்சினின்‌ 
நான்கடிகளில்‌ முடிவுறும்‌ ஒரு 
விசைச்‌ சுழற்சி உந்து வண்டியின்‌ 
எஞ்சினில்‌, கீழ்நோக்கிய முதல்‌ 
அடி உள்ளிழுப்பாகவும்‌, அடுத்த 
மேல்நோக்கிய அடி, அழுத்தத்தை 
அனுமதிப்பதாகவும்‌, மூன்றாவது 
அடி எரியூட்டுதலாகவும்‌ விரிவாக்‌ 
கமாகவும்‌, நான்காவது அடி 
வெளியேற்றமாகவும்‌ அமையும்‌. 


fourway switch : (மின்‌.) 
நான்குவழி விசை: மூன்று அல்லது 
அதற்கு மேற்பட்ட இடங்களி 
லிருந்து மின்விசையைக்‌ கட்டுப்‌ 
படுத்துவதற்குப்‌ பயன்படும்‌ 
விசை. இதற்கு மூவழி விசைகள்‌ 


இரண்டும்‌, மற்ற அனைத்தும்‌ 
நான்குவழி: விசைகளாகவும்‌ 
அமைந்திருக்கும்‌. 


four-wheel drive: (தானி.) 
நான்கு சக்கர இயக்கி : முன்னும்‌ 
பின்னும்‌ விசையியக்கம்‌ தூண்டு 
கிற இருசுகளையுடைய ஓர்‌ 
இயக்கி, இது நான்கு சக்கரங்க 
ளுக்கும்‌ இயக்க விசையையச்‌ 
செலுத்தும்‌. 

f௦xed: (தாள்‌.) உருவழிந்த: பூஞ்ச 
ணம்பற்றுவதால்‌ காகிதம்‌ உருவழி 
தல்‌ அல்லது அதில்‌ புள்ளிகள்‌ விழு 
தல்‌. 


fox lathe : (எந்‌.) நரி கடைசல்‌ 
எந்திரம்‌ : திருகிழை வெட்டுவதற் 
கான செதுக்குச்‌ சலாகை அல்லது 
“நரி'* உள்ள பித்தளை வேலைப்‌ 
பாட்டுக்கான கடைசல்‌ எந்திரம்‌. 


fraction: பின்னம்‌: (1) ஒரு பொரு 
ளின்‌ சிறு கூறு. 
(2) கீழ்வாய்‌ எண்‌. 


fractional distillation : (வேதி. ) 
வடித்துப்‌ பிரித்தல்‌: படிப்படியாகச்‌ 
சூடேற்றுவதன்‌ மூலமாக வெவ்‌ 
வேறு கொதிநிலைகளையுடைய 
திரவங்களைப்‌ பிரித்தெடுத்தல்‌. 


fractional horizantal spacing: 
( கணிப்‌.) பகுமுறைக்‌ கிடை நிலை 
இடைவெளி அமைப்பு. 


fractional  ™verticle paper 
spacing: (கணிப்‌.) பகுமுறை 
செங்குத்துக்‌ காகித இடைவெளி 
அமைப்பு. 


fracture : (உலோ. எந்‌.) முறிவு : 

உலோகங்கள்‌ திடீர்‌ அதிர்ச்சி 

யினால்‌ அல்லது அளவுக்கு மீறிய 

அழுத்தத்தினால்‌ உடைந்து முறி 

தல்‌. 

ரகச: (௧.௪.) (1) நிலைச்சட்டம்‌: 

சன்னல்கள்‌, கதவுகள்‌ முதலியவற் 

றின்‌ மரநிலைச்‌ சட்டம்‌. 

(2) மரச்சட்டம்‌ : தளங்களையும்‌ 
கூரைகளையும்‌ தாங்கும்மரச்‌ 
சட்டம்‌. 


295 


(3) சித்திர வேலைத்‌ துணை 
வரிச்சட்டம்‌. 

(4) அச்சுப்பக்க உருப்படிவச்‌ 
சட்டம்‌. 


(5) தொலைக்காட்சியில்‌ ஒரே 
உருப்படிவத்திற்குரிய வரைத்‌ 


தொகுதி. 
(6) திரைப்படத்தில்‌, 35 மி.மீ. 
அல்லது 16 மி.மீ. சுருளி 


லுள்ள முழுப்படம்‌. 


frame high : (s.க.) நிலைச்சட்ட 
உயரம்‌ : சன்னல்‌ அல்லது கதவுச்‌ 
சட்டங்களின்‌ மேல்நிலை உயரம்‌. 

வாயில்‌-பலகணி அல்லது மேல்‌ 
விதானம்‌ அமைக்கப்பட வேண்‌ 
டிய உயரம்‌. 


frame of a house: (s.a.) 
சட்டக வீடு: பலகைகளிட்டு 
அடைக்கத்தக்க மரச்‌ சட்டங்‌ 
களால்‌ அமைந்த வீடு. 


frame work: வரைச்‌ சட்டம்‌ : 
கட்டுமானம்‌ செய்யப்படவிருக்கும்‌ 
கட்டமைப்பின்‌ புனையா வரைச்‌ 
சட்டம்‌. 


ரீக௱ராஏ:(தகிஉருவரைச்சட்டம்‌:ஒரு 
கட்டுமானத்தின்‌ உருவரைச்‌ சட்‌ 
டம்‌. அதனைக்கட்டுகின்‌ ற செயல்‌. 


framing contro! : உருப்படிவக்‌ 
கட்டுப்படுத்தி: தொலைக்காட்சி 
யில்‌ படத்தின்‌ மறுபகர்ப்பு வீதத்‌ 
தை அனுப்பீட்டுக்‌ கருவிக்கு இயை 
பாக நேரமைவு செய்வதற்கு அனு 
மதிப்பதற்கு ஒளிவாங்கிப்‌ பெட்டி 
யிலுள்ள கட்டுப்பாட்டுச்‌ சாதனம்‌. 


ரீரaying:(தா .க.) புரியவிழ்த்தல்‌:ஒரு 
நூலுக்கு நுனிமுனை அமைப்‌ 
பதற்கு ஆயத்தமாக மூட்டு நூல்‌ 
இழைகளை அல்லது கட்டுத்‌ தளை 
களைப்‌ பரவலாக்குதல்‌. 

fee: (தாள்‌. )) நீர்க்கட்டிலாக்‌ காகி 
தம்‌: நீரிலிருந்து எளிதாகப்‌ பிரித்‌ 
தெடுக்கப்படும்‌ காகிதப்‌ பொருள்‌. 


296 


free balloon: (வானூ.) தடை 
யிலாப்‌ பலூன்‌ : ஒரு கோள்‌ வடிவப்‌ 
பலூன்‌. இதன்‌ ஏற்றமும்‌ இறக்க 
மும்‌ அடிச்சுமை அல்லது வாயு 
மூலம்‌ கட்டுப்படுத்தப்படுறெது. 
இந்தப்‌ பலூன்‌ பறக்கும்‌ திசை 
காற்றினால்‌ தீர்மானிக்கப்படு 
கிறது. 

free burning coal: எளிதில்‌ எரியும்‌ 
நிலக்கரி : இந்த நிலக்கரி எரிந்தா 
லும்‌, ஒன்றாக இணைந்து இளகு 
வதில்லை; மாறாகச்‌ சூடாகும்‌ 
போது ஒரு பசைத்‌ திரள்‌ உண்டா 
கிறது. 

free burning mixture : (தானி,) 
எளிதில்‌ எரியும்‌ கலவை : எடையில்‌ 
காற்றைப்‌ போல்‌ பெட்ரோலின்‌ 
/2--16 மடங்கு அல்லது கன அள 
வில்‌ காற்றைப்போல்‌ 9,000மடங்கு 
கொண்ட ஒரு கலவை; அதன்‌ 
பொருள்‌ திரட்சியில்‌ எங்கு தீப்‌ 
பற்றினாலும்‌ அந்தத்‌ திரள்‌ முழு 
வதிலும்‌ ஒரே சமயத்தில்‌ தீப்பற்றி 
எரியக்கூடியது. 


free end : தனி இயக்க முனை: 
ஒற்றைத்‌ தாங்கியில்‌, எதனுடனும்‌ 


பொருத்தப்படாமல்‌ தனித்து இயங்‌ 
சுக்கூடிய முனை, 
fரe fit: (எந்‌.) தன்னியக்கப்‌ 


பொருத்திகள்‌ : எந்திர உறுப்புகள்‌ 
தங்குதடையின்றி இயங்குவதற்கு 
அனுமதிக்கும்‌ பொருத்திகள்‌. 

free flight rocket: (விண்‌.) 
தன்னியக்க ராக்கெட்‌ : மின்னணு 
லியல்‌ கட்டுப்பாடு அல்லது வழிச்‌ 
செலுத்தம்‌ இல்லாமல்‌ பறக்கும்‌ 
ராக்கெட்‌. 

freehand : கை வரைவு: கருவி 
களின்றி இயல்பாகக்‌ கையினால்‌ 
வரைதல்‌. 

freestone : (௧.க.) மாக்கல்‌ : 
பாளம்‌ பாளமாகப்‌ பிளவுறாத 
வாள்‌ அறுப்பு வேலைப்பாட்டுக்‌ 
கு ரிய கல்‌ வகை. 


free wheeling: (கானி.) இயல்புச்‌ 
சக்கர இயக்கம்‌ : இரண்டாவது 
உயர்‌ பல்லிணை ஒருங்கிணைப்பில்‌ 
பொருத்தப்பட்டுள்ள விஞ்சியோ 
டும்‌ ஊ்டிணைப்பி. இது, எஞ்சின்‌ 
வேகம்‌ எவ்வாறிருப்பினும்‌, எளி 
தாக இயங்குவதற்கு அனுமதிக்‌ 
கிறது. 

freezer : (குளி.பத,) உறைவுச்‌ 
சாதனம்‌ : அழுகும்‌ பொருள்களை 
உறையலைக்கும்‌ ஒரு சாதனம்‌. 
இது பொதுவாக 30°F வெப்ப 
நிலைக்குக்‌ குறைவாக வெப்ப 
முள்ள ஒரு குளிர்‌ சேம அறையாக 
இருக்கும்‌. 

freezing-mixture : உறைவுக்‌ கல 
வை : பொருட்களை உறையும்படி 
செய்யும்‌ கலவைப்‌ பொருள்‌. 


freezing point: (குளி.பத.) 
உறைநிலை : ஒரு திரவம்‌ உறைந்து 
திடப்பொருளாகும்‌ வெப்பநிலை. 
french curve ; வளைகோடு வரை 
வான்‌ : கவான்கள்‌ அல்லாத வளை 
கோடுகளை வரைவதற்கு வரை 
வாளர்கள்‌ பயன்படுத்தும்‌ ஒரு 
கருவி. இதனைப்‌ பொதுமுறை 
வரைகோடு வரைவான்‌ அல்லது 
சீரற்ற வளைகோடு வரைவான்‌ 
என்றும்‌ கூறுவர்‌. 

french fold : (அச்சு. ) ஃபிரெஞ்சு 
மடிப்பு : செங்குத்தாகவும்‌ கிடை 
மட்டத்திலும்‌ காகிதத்தை மடித்‌ 
தல்‌. 

french folio : (அச்சு) ஃபிரெஞ்சு 
மென்தாள்‌ : பார்வைப்‌ படிகள்‌ 
எடுப்பதற்குப்‌ பயன்படும்‌ இலே 
சான எடையுடைய மெல்லிய 
தாள்‌. 

french seam: ஃபிரெஞ்சுத்‌ தையல்‌ 


விளிம்பு : நிமிர்‌ நேர்வான தையல்‌ 
மூட்டுவாய்‌. 

french window : (௧.க.) 
ஃ பிரெஞ்சுப்‌ பலகணி : இரட்டைப்‌ 


பலகணிச்‌ சட்டம்‌. இது தளம்‌ 
வரையீலும்‌ நீண்டிருக்கும்‌. இது 
புகுமுக மண்டபத்திற்கு அல்லது 
மேல்‌ தளத்திற்கு வாயிலாகவும்‌ 
பயன்படும்‌. 


frequency: (மின்‌.) அலைவெண்‌ : 
(2) ஒரு மாறு மின்னோட்டத்தி 
னால்‌ ஒரு வினாடியில்‌ ஏற்படும்‌ 
இரட்டை அதிர்வுகளின்‌ எண்‌ 
ணிக்கை, 

(2) தொலைக்காட்சியில்‌ ஓர்‌ 
அலகு நேரத்தில்‌ அதிர்வுகளின்‌ 
அல்லது சுழற்சிகளின்‌ எண்ணிக்‌ 
கை. வானொலி அலைகள்‌ 
குறைந்த அலைவெண்களும்‌ நுண்‌ 
ணலைகளும்‌ உடையவை. 


frequency departure: (மின்‌.) 
அலைவெண்‌ மாற்றம்‌: அலைவெண்‌ 
மாற்றத்தில்‌ அலைவெண்‌ மாற்றம்‌ 
காரணமாக மைய அலைவெண்ணி 
லிருந்து உடனடியாக ஏற்படும்‌ 
மாறுதல்‌, 


frequency deviation : (மின்‌. 
அலைவெண்‌ விலக்கம்‌: அலை 
வெண்‌ மாற்றச்‌ சைகையின்‌ உச்சி 
நிலையின்போது மைய அலை 
வெண்ணிலிருந்து மிக அதிக அள 
வில்‌ ஏற்படும்‌ விலகல்‌. 


frequency meter : (மின்‌.] அலை 
வெண்‌ அளவி : ஒரு மாறு மின்‌ 
னோட்ட மானி, இதனுடன்‌ 
இணைக்கப்பட்டுள்ள மின்‌ சுற்றின்‌ 
அலைவெண்ணை இது நேரடி 
யாகக்‌ குறித்துக்‌ காட்டும்‌. 
frequency ௦ 0ப121100(கொலை) 
அலைவெண்‌ மாறுபாடு: பேச்சுக்‌ 
கும்‌ பாட்டுக்கும்‌ இசைந்த வா 
னொலி அனல்‌ அதிர்வின்‌ மாறு 
பாடு. 


frequency response : (மின்‌.) 
அலைவெண்‌ உடன்‌ விளைவு : ஒரு 
குறிப்பிட்ட அலைவெண்‌ வீச்சின்‌ 
போது செயற்படும்‌ திறனைக்‌ 
காட்டும்‌ கருவியின்‌ திறனளவு. 


297 


frequency swing : (மின்‌) அலை 
வெண்‌ ஊசல்‌ : மிக அதிக அளவி 
லிருந்து மிகக்‌ குறைந்த அளவுக்கு 
அலைவெண்ணின்‌ மொத்த ஊச 
லாட்டம்‌. இது அலைவெண்‌ விலக்‌ 
கத்தைப்போல்‌ இருமடங்குக்குச்‌ 
சமம்‌. 


frequency tripler: (மின்‌.) அலை 
வெண்‌ முப்பெருக்கி: தகட்டு மின்‌ 
சுற்று வழியில்‌ அலைவெண்‌ மும்‌ 
மடங்காகப்‌ பெருக்கப்பட்டுள்ள 
மின்‌ மிகைப்பு நிலை. 
fresco: (s.க,) சுவர்க்கோல ஓவி 
யம்‌: ஈரச்சாந்தினைத்‌ கொண்டு 
ஒலியந்‌ தீட்டும்‌ முறை. இதனைத்‌ 
தவறுதலாக, உலர்ந்த சுவரில்‌ ஓவி 
யம்‌ வரைவதைக்‌ குறிக்கப்‌ பயன்‌ 
படுத்துகின்‌ றனர்‌. 
fresh air inlet: (கம்‌.) காற்‌ 
றோட்ட வாயில்‌: வீட்டின்‌ வடிகாலி 
லிருந்து மேல்‌ நோக்கி மாசுற்ற 
காற்றைக்‌ கொண்டு செல்லும்‌ 
இணைப்புக்‌ குழாய்‌. 
fet: அரிவரிச்‌ சித்திரவேலைப்பாடு: 
நர்வரைச்‌ செங்கோணத்தொடர்‌ 
புக்‌ கோல்மான செதுக்கு வேலைப்‌ 
பாடு. 


fரet saw: சித்திர வேலை இழை 
வாள்‌: சித்திரச்‌ செதுக்கு வேலை 
யில்‌ மென்பலகை அட்டை களை 
அறுக்கப்‌ பயன்‌ படுத்தப்படும்‌ ஓடுங்‌ 
கிய இழைவாள்‌. 

friable:  தகர்வுறு: 
தகர்ந்து விழக்கூடியது. 
friction: (இயற்‌.) உராய்வு: ஒரு 
பொருள்‌ மற்றொரு பொருளின்‌ 
மீது நழுவிச்‌ செல்வதைத்‌ தடுக்க 
முயலும்‌ ஆற்றல்‌. உராய்வு விசை 
யைவிட ஒரு விசை அதிகமாக 
இருந்தால்‌, அது உராய்வினை 
விஞ்சி, பொருளை நகரும்படி 
செய்யும்‌, இயக்கத்தடையாற்றலா 
னது, மேற்பரப்புகளுக்கிடையி 
லான விசையினை உராய்வுக்‌ குண 


எளிதில்‌ 


298 


கம்‌ என்ற இலக்கத்தினால்‌ பெருக்‌ 
திய விசைக்குச்‌ சமம்‌. உராய்வுக்‌ 
குணகம்‌ வெவ்வேறு பொருள்‌ 
களுக்கும்‌, வெவ்வேறு மேற்பரப்பு 
களுக்கும்‌ வெவ்வேறு அளவில்‌ 
இருக்கும்‌. 

friction calender: (sாள்‌.) உரா 
ய்வு உருளை: காகிதத்தை மழமழப்‌ 
பாக்குவதற்கு வெவ்வேறு வடி 
வளவுகளில்‌ உருளைகளைக்‌ 
கொண்ட ஓர்‌ எந்திரம்‌. 


friction catch: (௮௪. ) உராய்வுப்‌ 
பற்றுக்கொளுவி: அறைகலன்களின்‌ 
சிறிய கதவுகளைப்‌ பூட்டாமல்‌ 
இறுக மூடிவைப்பதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ சாதனம்‌. இதில்‌ 
ஒரு வில்‌ சுருளும்‌ நுழைவு குண்ட 
லமும்‌ அமைந்திருக்கும்‌. 

friction coupling: (எந்‌. ) உராய்வு 
இணைப்பி: உராய்வுத்‌ தொடர்பு 
மூலம்‌ செயற்படும்‌ இணைப்பி 
களின்‌ வகையைச்‌ சேர்ந்த ஒன்று. 
friction disk: 
உராய்வு இயக்கமுடைய 
வட்டு. 


உராய்வு வட்டு: 
ஒரு 


friction drive: (எந்‌.) உராய்வு 
இயக்கி: உராய்வுத்தொடர்புமூலம்‌ 
விசையை அனுப்பீடு செய்தல்‌. 


friction feed: (கணிப்‌.) உராய்வு 
ஊட்டுமுறை. 


friction of motion: (எந்‌. )இயக்க 
உராய்வு: ஒரு சமதளப்‌ பரப்பில்‌, 
திட, கோள அல்லது நீள்‌ உருளைப்‌ 
பொருள்‌ எதனையும்‌ இயங்கச்‌ 
செய்தபின்‌ அது தொடர்ந்து 
இயங்கும்படி செய்வதற்காக 
விசையினால்‌ கட்டுப்படுத்தவேண்‌ 
டிய உராய்வு. 


friction of rest: (எர்‌.) ஆதார 
உராய்வு: திட, கோள அல்லது நீள்‌ 
உருளை வடிவப்பொருள்‌ எதனை 
யும்‌ ஒரு சமதளப்‌ பரப்பில்‌ சறுக்கி 
அல்லது உருண்டு செல்லும்படி 


செய்வதற்கு விசையினால்‌ கட்டுப்‌ 
படுத்தவேண்டிய உராய்வு. 


friction tape: (மின்‌.) உராய்வு 
நாடா: மின்‌ கடத்திகளில்‌ புரி 
யிணைவினைப்பாதுகாப்பதற்குத்‌ 
தேவைப்படும்‌ ரப்பர்‌ நாடாவைக்‌ 
காப்பிட்டு வைப்பதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ செறிவூட்டிய பஞ்சினாலான 
மின்காப்பு நாடா. 


friction wheel:  உராய்வுச்‌ சக்‌ 
கரம்‌: உராய்வு மூலம்‌ இயக்கப்‌ 
படும்‌ சக்கரம்‌. இதில்‌, வழுவழுப்‌ 
பான அல்லது வரிப்பள்ளமிட்ட 
பரப்புகளிடையில்‌ மட்டுமே தொ 
டர்பு ஏற்படும்போது இயக்கம்‌ 
உண்டாகிறது. 


friesland design: ஃபிரீஸ்லாந்து 
வடிவமைப்பு: ஆலந்து நாட்டி 
லுள்ள ஃபிரீஸ்லாந்து பகுதியில்‌ 
தட்டையான செதுக்குப்‌ பரப்பில்‌ 
செய்யப்படும்‌ கோண மற்றும்‌ 
வட்ட வடிவமைப்பு, 


fரieze: (௧.சு.) ஒப்பனைப்‌ பட்டை: 
கட்டிடத்தில்‌ தூணுக்கு மேலுள்ள 
சிற்ப வேலைப்பாடுள்ள பகுதி. 
ஒரு சுவருக்குச்‌ செங்குத்தாக 
அமைக்கப்பட்டுள்ள எழுதகத்தின்‌ 
கிடைமட்ட உறுப்பு. 


frise aileron: (வானூ.) மிகு இழு 
வைச்‌ சிறகு: அச்சுக்கு முன்னதாக 
மூக்குப்பகுதியையும்‌, சிறகின்‌ கீழ்ப்‌ 
பரப்புக்குச்சமநிலையில்‌ கழ்ப்பரப்‌ 
பினையும்‌ கொண்டுள்ள விமானச்‌ 
சிறகின்‌ ஓரமடக்கு. இதனை இழுத்‌ 
துச்‌ செல்கிற முனை உயர்த்தப்‌ 
படும்போது, மூக்குப்பகுதி, சிற 
தன்‌ 8ழ்ப்பரப்புக்குக்‌ கீழே நீண்டு 
சென்று இழுவையை அதிகரிக்‌ 
கிறது. 


fரisket: (அச்சு.) குறுக்குச்‌ சட்‌ 
டம்‌: அச்சுக்கலையில்‌ தாள்‌ நிலைத்‌ 
திருக்க உதவும்‌ குறுக்குப்‌ பட்டை 
கள்‌ வாய்ந்த மெல்லிய இரும்புச்‌ 
சட்டம்‌. 


frithstool:( அ.ச. கூம்பு முக்காலி: 


ஆங்கிலோ-சாக்சன்‌ காலத்தில்‌ 
பயன்படுத்தப்பட்ட வட்டமான 
முக்காலி. 


fரted:(மட்‌.) கண்ணாடிக்‌ கலவை 
யாக்கிய: கண்ணாடி செய்வதற்‌ 
குரிய மணலும்‌ சுண்ணமுமுள்ள 
நீரியல்‌ கலவைப்‌ பொருளாக்குதல்‌. 
தூளாக்கிய பொருளை உருக்கித்‌ 
திடீரெனக்‌ குளிரவைப்பதன்மூலம்‌ 
இந்தக்‌ கலவை கிடைக்கிறது. 


frontispiece : (நூ.க.) முகப்புப்‌ 
படம்‌:ஒரு நூலின்‌ பெயர்‌ முகப்புப்‌ 
பக்கத்திற்கு எதிர்ப்பு றத்திலுள்ள 
படம்‌. 

front-wheel drive: (தானி,) 
முன்சக்கர இயக்கம்‌ : இயங்கும்‌ 
செலுத்து அச்சுகள்‌ முன்புற முனை 
யிலுள்ளவாறு அமைத்தல்‌. இதில்‌ 


பின்புற அச்சுகள்‌ இயங்குவ 
தில்லை. 
frosting : (குழை.) உறைபனி 


உருவாக்கம்‌ : ஒரு பிளாஸ்டிக்கின்‌ 
பரப்பில்‌ உறைபனி போன்ற 
படிகத்‌ தோரணித்‌ தோற்றம்‌ 
அமைத்தல்‌. 


frozen batteries: (தானி) 
உறை மின்கலத்‌ தொகுதி: ஒரு மின்‌ 
கலத்‌ தொகுதி முழுமையாக மின்‌ 
னிறக்கம்‌ செய்யப்படும்போது 
வெப்பநிலை பூச்சியத்திற்கு மேல்‌ 
கணிசமாக இருக்குங்கால்‌ அது 
உறைந்துலிடும்‌. குளிர்காலத்தில்‌, 
உந்துவண்டியினை உடனடியாக 
ஓட்டுவதாக இருந்தாலன்றி 
அதன்‌ மின்கலத்‌ தொகுதியில்‌ நீர்‌ 
படக்கூடாது. அப்படிப்‌ படுமா 
யின்‌, நீர்‌ மேற்பகுதியில்‌ தேங்கி 
உறைந்துவிடும்‌. 


frozen iron: (வார்‌.) உறை 
இரும்பு : திண்மமா கிய இரும்பு. 
இது ஊற்ற முடியாத அளவுக்குக்‌ 
குளிர்ச்சியாக இருக்கும்‌. 


299 


frustum: (வடிக.) அடிக்கண்டம்‌ : 
அடித்தளத்திற்கு இணையான 
ஒரு சமதளப்‌ பரப்பினை மேற்‌ 
பகுதியிலிருந்து வெட்டியெடுத்த 
பிறகு ஒரு திடப்பொருளில்‌ எஞ்சி 
யுள்ள, கூம்பு வடிவ அல்லது பிர 
மிடு வடிவப்‌ பகுதி கூம்பு அல்லது 
பிரமிடு வடிவில்‌, குவி பரப்பு - 
மேல்‌ அல்லது அடி ஆதாரங்‌ 
களின்‌ சுற்றளவுகளின்‌ கூட்டுத்‌ 
தொகை ம்‌ சாய்வு உயரம்‌.முழுப்‌ 
பரப்பு-குவி பரப்பு 4 மேல்‌ 
ஆதாரப்‌ பரப்பு 4 கழ்‌ ஆதாரப்‌ 
பரப்பு. கன அளவு &ழ்‌ -- மல்‌ 
ஆதாரங்களின்‌ பரப்பளவுகளின்‌ 
கூட்டுத்‌ தொகை 4 கழ்‌ -- மேல்‌ 
ஆதாரங்களின்‌ பரப்புக ளின்‌ 
பெருக்குத்‌ தொகையின்‌ வர்க்க 
மூலம்‌ % அடிக்கண்டத்தின்‌ செங்‌ 
குத்து உயரத்தின்‌ $ பகுதி. 


₹ப6 : எரி பொருள்‌ : விறகு, நிலக்‌ 
கரி, வாயு, எண்ணெய்‌ போன்ற 
எரிபொருட்கள்‌. இவை, தீமூட்டு 


வதற்கு அல்லது எஞ்சினை இயக்‌ 
குவதற்குப்‌ பயன்படுத்தப்படு 
கின்‌ றன. 


fuel by-pass ॥60ப18௦01:(வாஜா.) 
எரிபொருள்‌ பக்கவழி ஒழுங்கியக்கி: 
அதிமின்னே ற்றிய எஞ்சினில்‌, எரி- 
வளி கலப்பி அறையில்‌ அதிலுள்ள 
காற்றழுத்தத்திற்குமேல்‌ ஒரு குறிப்‌ 
ட்ட அளவுக்கு எரிபொருள்‌ 
அழுத்தத்தினைக்‌ கட்டுப்படுத்தி 
வைப்பதற்கான ஒரு சாதனம்‌. 


fuel consumption : (வானூ.) 
எரிபொருள்‌ நுகர்வு: ஒரு தடை 
குதிரைத்‌ திறன்‌ மணியின்போது 
நுகரப்படும்‌ எரிபொருளின்‌ அல்‌ 
லது எண்ணெயின்‌ எடையளவு. 


fuel dope ; (வாஜூ.) எரிபொருள்‌ 
மசகு: விமானத்தில்‌ வெடிப்பினை 
மட்டுப்படுத்துவதற்காக எரி 
பொருளுடன்‌ சிறிதளவில்‌ கலக்கப்‌ 
படும்‌ பொருள்‌. 


300 


fuel level indicator: (தானி.) 
எரிபொருள்‌ மட்டமானி: எரி 
பொருள்‌ கலத்திலுள்ள எரி 


பொருள்‌ அளவினைச்‌ சுட்டிக்காட்‌ 
டும்‌ சாதனம்‌. 


fபel lock : (தானி.) எரிபொருள்‌ 
அடைப்பு : பார்க்க ஆலியடைப்பு. 


fuel பார : (தானி. ) எரிபொருள்‌ 
இறைப்பி: எரி-வளி கலப்பி 
அறைக்குள்‌ எரிபொருளைச்‌ 
செலுத்துவதற்கு வெற்றிடம்‌ ஏற்‌ 
படுத்துவதற்கு உந்துதண்டு அல்‌ 
லது இடையீட்டுத்‌ தகடு மூலம்‌ 
இயக்கப்படும்‌ ஒரு சாதனம்‌. 


fuel-tank vent: /uவானூ.) எரி 
பொருள்‌ கலப்புழை : விமானத்தில்‌ 
எரிபொருள்‌ கலத்திலிருந்து உபரி 
எரிபொருளை வெளியேற்றி அழுத்‌ 
தத்தைச்‌ சமநிலையில்‌ வைத்திடப்‌ 
பயன்படும்‌ ஒரு சிறிய குழாய்‌. 
fugitive colours : நிலையற்ற 
வண்ணம்‌: ஒளிபட்டால்‌ நிலைத்து 
நிற்காத வண்ணங்கள்‌. 

ீபlcrum: (எந்‌.) ஆதாரம்‌: நெம்பு 
கோலின்‌ தாங்குநிலை இயக்க 
ஆதாரம்‌. 

full annealing: முழுமையான 
பதப்படுத்தல்‌ : இரும்பை ஆதார 
மாகக்‌ கொண்ட உலோகக்‌ கல 
வைகளை முட்டுபதன்‌ வெப்ப 
நிலைக்கு அதிகமாகச்‌ சூடாக்கி, 
ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்‌ 
திற்கு அதே வெப்பநிலையில்‌ 
வைத்திருந்து, பின்னர்‌ மெல்ல 
மெல்ல ஆறவைத்தல்‌ மூலம்‌ பதப்‌ 
படுத்துதல்‌. 

சீப!சr: இரும்புப்‌ பள்ளம்‌: இரும்பை 
உருவாக்கும்‌ கொல்லுலைபப்‌ 
பள்ளம்‌. 

fuller faucet : (கம்‌.) மிடாக்‌ 
குழாய்‌ : ஒரு மிடாவில்‌ திறப்புக்‌ 
காக ரப்பர்‌ பந்து உள்ள ஒரு 
குழாய்‌. 


fuller’s earth: வண்ணான்‌ காரம்‌: 
துணிகளை வெளுப்பதற்குச்‌ 
சலவையாளர்கள்‌ பயன்படுத்தும்‌ 
ஒருவகைக்‌ களிமண்‌. 


full floating axle:  (தானி.) 
முழு மிதவை அச்சு : இந்தவகை 
யான அச்சில்‌ உந்து வண்டியின்‌ 
முழுப்பாரம்‌ அடைப்புத்துளையா 
லேயே தாங்கிக்‌ கொள்ளப்படு 
இறது. ஒருங்கிணைக்கப்பட்டதும்‌ 
அச்சினை இயக்கும்‌ சுழல்தண்டு, 
சக்கரக்‌ குடத்தின்‌ மூடியினால்‌ 
அதற்குரிய இடத்தில்‌ பொருத்தி 
வைக்கப்படுகிறது. சுழல்‌ தண்டு 
அகற்றப்பட்டு, சுழல்‌ தண்டு 
வெளியே இழுத்து எடுக்கப்படு 
கிறது. சில உந்து வண்டிகளில்‌ 
ஒரு வில்வளையும்‌ சக்கரக்குடத்‌ 
தின்‌ காடியினுள்ளும்‌, சுழல்‌ தண்‌ 
டின்‌ கொளுவியினுள்ளும்‌ பொருத்‌ 
தப்படுறெது. இதனால்‌ குடத்து 
மூடியில்‌ அச்சு உராய்ந்துவிடாமல்‌ 
தடுக்கப்படுகிறது. 


1ப]1 911420: முழு மெருகேற்றிய 
நூல்‌ : மூன்று விளிம்புகளும்‌ மெரு 
கேற்றப்பட்டிருக்கும்‌ நூல்‌. 
fulling or milling: கம்பளி 
வெளுப்பாலை : கம்பளித்‌ துணி 
களை வெளுக்கும்‌ ஆலை. 


சீப।! [௦d : (வானூ .) முழுச்சுமை: 
லிமானம்‌ காலியாக இருக்கும்‌ 
போது எடையுடன்‌ சேர்த்து பய 
னுறும்‌ எடை, இதனை 'மொத்த 


எடை'' என்றும்‌ கூறுவர்‌. 


ful! point: (அச்சு.) முற்றுப்‌ 
புள்ளி : அச்சுக்கலையில்‌ ஒரு நிறுத்‌ 
தற்‌ குறியீடு. 

*ய/॥ size : முழு வடிவளவு ஓவியம்‌: 
முழு உருவத்தின்‌ அளவுக்கு வரை 
யப்படும்‌ ஒவியங்கள்‌ . 


full thread : (எந்‌) முழுத்திரு 
கிழை: வேண்டிய ஆழத்திற்குத்‌ 
துல்லியமாகவும்‌ கூர்மையாகவும்‌ 


வெட்டப்பட்டுள்ள மரையாணி 
யின்‌ திருகிமை. 

fully , formed characters: 
(கணிப்‌.) முழு வடிவாக்கிய வரி 


வடிவங்கள்‌. 


fully formed character serial : 


ற்ற: (கணிப்‌.) முழு வடிவாக்‌ 
கிய வரிவடிவத்‌ தொடர்‌ வரிசை 
அச்சடிப்பான்‌. 
fuming:(மர.வே.)மர முதுமையாக்‌ 
கம்‌: வேதியியல்‌ இயைபால்‌ புகை 
யெயமுப்பி வெட்டுமரத்திற்கு 
முதிர்‌ ச்சியூட்டுதல்‌. 

fuming sulphuric acid : (வேதி) 
புகையும்‌ கந்தக அமிலம்‌: பெட்‌ 
ரோலியத்தைச்‌ சுத்திகரிப்பதற்குப்‌ 


பயன்படும்‌, எண்ணெய்‌ போன்ற 
தோற்றமுடைய பசைத்திரவம்‌. 
இது வெடிபொருட்கள்‌, சாயப்‌ 
பொருட்கள்‌, காலணி மெருகு 
முதலியன தயாரிக்கப்‌ பயன்படு 
கிறது. 

fீபnction : (தானி.) சார்பலன்‌ : 


ஓர்‌ எந்திரத்தின்‌ சார்பலன்‌ என்‌ 
பது அதன்‌ தனித்தனிச்‌ செயற்‌ 
பாடுகளின்‌ கூட்டுத்‌ தொகை 
யாகும்‌. 


functional disorder: (2...) 
உறுப்பியக்கக கோளாறு : உடலின்‌ 
ஓர்‌ உறுப்பு இயங்கத்‌ தவறுவதால்‌ 
ஏற்படும்‌ நோய்‌. எடுத்துக்காட்டு; 
அஜீரணம்‌. 

functional view point: (தானி. ] 
செயல்‌ முறை நோக்கு : ஒரு பொரு 
ளின அல்லது சாதனத்தின்‌ ஒரு 
செயல்‌ முறையின்‌ குறிக்கோள்‌. 
fundamental frequency : 
( இயற்‌.) அடிப்படை அலைவெண்‌ : 
ஒரு சுரத்தின்‌ ஒலி அலை என்பது 
முக்கியமாக ஓர்‌  அலைவெண்‌ 
(அடிப்படை அலைவெண்‌ ) ஆகும்‌. 
அதே சமயம்‌, அந்தச்‌ சுரம்‌, அடிப்‌ 
படை அலைவெண்ணின்‌ இரண்டு, 


301 


மூன்று மடங்கு அலைவெண்களை 
யும்‌ கொண்டிருக்கும்‌. அதே 
போன்று, ஒரு மாற்று மின்னோட்‌ 
டம்‌ அல்லது மின்னியல்‌ அலையும்‌ 
முக்கியமாக அடிப்படை அலை 
வெண்ணாக இருக்கும்‌. எனினும்‌, 
உயர்ந்த அலைவெண்களின்‌ பகுதி 
களைக்‌ கொண்டிருக்கும்‌. 
ரீபாஏப5:(தாவ.) காளான்‌: மட்கிய 
உயிர்ப்பொருள்‌ மீது வரும்‌ நாய்க்‌ 
குடை,பூஞ்சணம்‌, பூஞ்சக்காளான்‌ 
புள்ளிப்‌ பூஞ்சை, கருங்காளான்‌ 
முதலியவை. இவை விதைகளி 
னால்‌ அல்லாமல்‌, நுண்துகள் கள்‌ 
மூலம்‌ முளைக்கின்றன. இவற்றில்‌ 
பச்சையம்‌ இருப்பதில்லை. 

fீபாறel : (பொறி.) (1) புனல்‌: 
ஒரு கொள்கலத்திலிருந்து இன்‌ 
னொரு கொள்கலத்திற்கு திரவங்‌ 
களை எளிதாக ஊற்றுவதற்குப்‌ 
பயன்படும்‌ ஒரு முனையில்‌ கூம்பு 
வடிவ ஊற்று வாயுடைய புனல்‌. 
(2) புகை வாயில்‌: நீராவிக்‌ கப்பல்‌ 
களில்‌ பயன்படுவது போன்ற புகை 
வாயில்‌. 

fயாlong : பர்லாங்‌ : ஒரு மைல்‌ 
தொலைவில்‌ எட்டில்‌ ஒரு பகுதி; 
220 கஜ நீளம்‌; 660 அடி. 201மீ, 
face: (பொறி.) உலை: நீரைச்‌ 
சூடாக்குவதற்கும்‌, உலோகங்‌ 
களையும்‌ மற்றப்‌ பொருட்களை 
யும்‌ உருக்குவதற்கும்‌, பல்வேறு 
பொருட்களையும்‌ சூடாக்குவதற் 
கும்‌, உலர்த்துவதற்கும்‌, வதக்கு 


வதற்கும்‌ எரிபொருள்‌ எரிக்கப்‌ 
படும்‌ கணப்பு அடுப்பு உள்ள 
இடம்‌. 

furnace brazing: உலை 


இணைப்பு : உலையிலிருந்து வரும்‌ 
வெப்பத்தினால்‌ பொடி வைத்து 
இணைத்திடும்‌ ஒரு செய்முறை. 
ரீமாார்க்மாச : அறைகலன்‌ : ஒரு கட்‌ 
படத்திலுள்ள மேசை, நாற்காலி 
போன்ற அலங்காரத்‌ தட்டுமுட்‌ 
டுப்‌ பொருள்கள்‌. 


302 


அச்சுக்கலையில்‌ அச்சுப்‌ படிவங்‌ 
களைத்‌ தயாரிப்பதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ மரத்துண்டு அல்லது உலோ 
கத்துண்டு. 
furniture fenders : அறைகலன்‌ 
நீள்‌ தாங்கி : அறைகலன்களுடன்‌ 
இணைப்பதற்கு அனுமதிக்கும்‌ 
வகையில்‌ நீட்டிக்‌ கொண்டிருக்கும்‌ 
ஆணி அல்லது திருகுழுனையுடன்‌ 
கூடிய அரைவட்ட வடிவ ரப்பர்‌ 
தாங்கிகள்‌. 


furniture glides: (௮அ.க.) அறை 
கலன்‌ சறுக்கு: மேசை, நாற்கா 
போன்‌ றவற்றின்‌ கால்களில்‌ பொரு 
த்தப்பட்டுள்ள சிறிய கிண்ணம்‌ 
போன்ற உலோகத்துண்டுகள்‌. 
இவற்றின்‌ குவிவான பக்கம்‌ தரை 
யைத்‌ தொட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ 
போது அறைகலன்களைச்‌ சத்த 
மின்றி எளிதாக இடம்‌ விட்டு 
நகர்த்தலாம்‌. 

furring : (க.க.) தளச்சமனம்‌ : 
நிலத்தளப்‌ பிளவுகளில்‌ மரத்‌ 
துண்டுகளைச்‌ செருகித்‌ தளத்தைச்‌ 
சமப்படுத்ததுல்‌. 

furring strips: (s.க.) சமனப்‌ 
பட்டைகள்‌ : கடைசல்‌ எந்திரத்தில்‌ 
உள்ளது போன்று ஒரு பரப்‌ 
புடன்‌ இணைக்கப்பட்டுள்ள மரத்‌ 
துண்டுகள்‌. 

7056 : (மின்‌.) மின்காப்பு உருகி : 
எல்லை மீறிய மின்‌ வலியில்‌ உருகி 
இடர்‌ தடுக்கும்‌ மின்‌ இடை 
யிணைப்பான உருகு சம்பி. 


use block :  (மின்‌.) மின்காப்பு 
உருகிப்பெட்டி : மின்காப்பு உருகி 
களைப்‌ பற்றி வைத்துக்‌ கொள்வ 
உருகி ஊக்குகளைப்‌ 


தற்காக - 
பிணைப்பதற்கான ஆதாரப்‌ 
பெட்டி. 


fீப5ச clips: (மின்‌.) மின்காப்பு 
உருகி ஊக்குகள்‌ : வெடியுறை 
உருகியின்‌ உலோகப்‌ பூண்களைக்‌ 


கொண்டிருக்கும்‌ விசையின்‌ விற்‌ 
சுருள்‌ பகுதி. 

fuselage : (வானூ.) விமானச்‌ சட்‌ 
டம்‌ : விமானத்தின்‌ கட்டுமானச்‌ 
சட்டம்‌. இதனுடன்‌ சிறகுகளும்‌ 
வால்பகுதியும்‌ இணைக்கப்படு 
கிறது. 

fuse link: (மின்‌.) உருகி 
இணைப்பு : வெடியுறை உருகியி 
லுள்ள உருகக்கூடிய பகுதி. 

பச plug: (மின்‌.) உருகிச்செருகி: 
பார்க்க: செருகி உருகி, 


fuse wire: (மின்‌.) உருகிக்‌ கம்பி: 
குறைந்த வெப்பநிலையில்‌ உருகக்‌ 
கூடிய ஒர்‌ உலோகக்‌ கலவையினா 
லான கம்பி. 


fusibility : உருகுதிறன்‌: ஓர்‌ 
உலோகம்‌ இட்‌ நிலையிலிருந்து 
உருகித்‌ திரவ நிலை அடையுந்‌ 
திறன்‌. 

fusible alloys : (வேதி. ) உருகும்‌ 
உலோகக்‌ கலவைகள்‌ : ஒரு குறிப்‌ 
பிட்ட குறைந்த அளவு வெப்ப 
நிலையில்‌ உருகக்கூடிய உலோகக்‌ 
கலவைகள்‌. 


fusible plug: உருகும்‌ செருகி : 
எளிதில்‌ உருகக்கூடிய மென்மை 
யான உலோகத்தினால்‌ அல்லது 
உலோகக்‌ கலவையினாலான ஒரு 
செருகி. இது பித்தளை வார்ப்‌ 
படத்தில்‌ நுழைக்கப்பட்டிருக்கும்‌. 
இது நீராவிக்‌ கொதிகலத்தின்‌ 
உலைமுகட்டில்‌ பொருத்தப்பட்ட 
ருக்கும்‌. உலை முகட்டின்‌ அளவுக்கு 
மட்டம்‌ தாழ்வுறும்போது இது 
உருகும்‌. இதனால்‌ வெளியேறும்‌ 
நீரும்‌ நீராவியும்‌ தீயை அணைத்து 
விடும்‌. 


fusing point: உருகுநிலை: உலோ 
கங்களும்‌, உலோகக்‌ கலவைகளும்‌ 
உருகித்‌ திரவமாகும்‌ வெப்பநிலை, 
*ப510ஈ : (இயற்‌.) உருகிணைப்பு : 
மிகப்‌ பெருமளவு வெப்பத்தின்‌ 


மூலம்‌ அணுவின்‌ உட்கருக்களைச்‌ 
சிதைத்து ஒருங்கிணைத்தல்‌. 
fusion : (விண்‌,) கூட்டிணைவு ; 
ஆற்றலை வெளியிடுவதற்காக 
அணுக்கள்‌ ஒன்றாகக்‌ கூடி இணை 
தல்‌. 

fusion bomb : நீர்‌ வாயுக்‌ குண்டு : 
அணுவின்‌ கரு உட்சிதைவினால்‌ 
ஆறறல்‌ பெறும்‌ குண்டு வகைகளில்‌ 
ஒன்று. 

fீப௦ற : (பற்ற. ) உருகிய பிழம்பு : 


303 


உருக இளகிய உலோகங்களின்‌ 
கூட்டுக்‌ கலவை. 


fபstic: (தாவ.) மஞ்சள்‌ மரம்‌: மஞ்‌ 
சள்‌ சாயமாகப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ வெப்ப மண்டலத்து மர 
வகை. 


ரீப22:(தாள்‌)காகிதப்பஞ்சுப்‌ படலம்‌: 
காகிதங்களில்‌ பஞ்சு போன்ற தலை 
முடிபோல்‌ தோன்றும்‌ ஒரு படலப்‌ 
பொருள்‌. இது தனித்தனி இழை 
களினால்‌ உண்டாகிறது. 


304 


G 


gable : (க.க.) மஞ்சடைப்பு இறை 
வாரங்களுக்கு மேலுள்ள புறச்சுவ 
ரின்‌ முக்கோணக்‌ கோடி. 

gable moulding; (௧.௧.) மஞ்‌ 
சடைப்பு வார்ப்படம்‌: ஒரு மஞ்‌ 
சடைப்பினை முடிவுறுத்துவதற்‌ 
குப்‌ பயன்படும்‌ வார்ப்படம்‌, 
gable roof : (s.க.) மஞ்சடைப்பு 
முகடு : ஒரு மஞ்சடைப்பில்‌ முடி 
வடைகின்ற நீள்வரைக்‌ கூறுகளா 
யமைந்த கூரை. 

080901: (பொறி.) சிறு பொறி: 
சிறிய, கையடக்கமான கருவி ௮ல்‌ 
லது சாதனம்‌. 


ஏagஏers : (வார்‌,) மேற்கட்டி ஆதா 
ரங்கள்‌ : மேற்கட்டியிலுள்ள மண 
அக்கு வலுவூட்டுவதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ உலோக ஆதாரங்‌ 
கள்‌. தரையில்‌ வார்ப்படங்கள்‌ 
செய்யத்‌ தொங்கிக்‌ கொண்டிருக்‌ 
கும்‌மணற்பொருள்களுக்கு ஆதார 
மாகப்‌ பயன்‌ படுத்தப்படுகிறது. 
gain: (மர.வே.) துளைப்‌ 
பொருத்து : உத்தரத்தின்‌ முனை 
யைப்‌ பொருத்துவதற்கு மரத்தில்‌ 
வெட்டப்படும்‌ துளைப்பொருத்து. 
galaxy : (விண்‌.) வான்கங்கை : 
கோடிக்கணக்கான சூரியன்களும்‌, 
விண்மீன்கள்‌, விண்மீன்‌ கூட்டங்‌ 
களும்‌, ஓண்மீன்‌ படலங்களும்‌ 
அடங்கிய வான்கங்கை. பூமியின்‌ 
ரியன்‌ இதனைச்‌ சார்ந்தது. 
தகை பால்வீதி மண்டலம்‌ என்‌ 
றும்‌ அழைப்பர்‌. 
9818௪ : (கனி. ) கேலினா : ஈயத்‌ 
தின்‌ மிக முக்கியமான தாதுப்‌ 
பொருள்‌. இது ஒரு சல்பைடு. இது 
சயமும்‌ கந்தகமும்‌ கலந்த 
கலவை இதில்‌ 8.5% ஈயம்‌ ர்‌ 
திருக்கும்‌, 


gali-bladder : (உடலி.) பித்தப்‌ 


பை: நுரையீரலில்‌ 
சுரந்து, இரைப்பை 
கொழுப்புப்‌ 


பொருள்களைச்‌ சீர 
ணிப்பதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ பசும்பழுப்பு 
நிறமுடைய பித்தநீர்‌ 
என்ற திரவத்தன்‌ கொள்கலன்‌. 


gallery : (௧.௧.) (1) படியடுக்கு 
மேடை: இருபுறமும்‌ கட்டிட அறை 


பித்தப்பை 


வாயில்‌ பலகணிகளையுடைய 
இருக்கைப்‌ படியடுக்கு வரிசை 
மேடை. 


(2) கலைக்கூடம்‌ : கலைப்பொருட்‌. 
கள்‌ காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌ கலைக்‌ காட்சிக்கூடம்‌. 


galley: (அச்சு.) அச்செழுத்துத்‌ 
தட்டு: அச்செழுத்துக்கள்‌ அடுக்கும்‌ 
நீண்ட தட்டு.இது மரத்தினாலோ 
உலோகத்தினாலோ செய்யப்பட்‌ 
டிருக்கும்‌. 

galley lock: (அச்சு.) அச்செழுத்‌ 
துப்‌ பிடிப்பான்‌: அச்செழுத்துத்‌ தட்‌ 
டிலிருந்து பார்வைப்படிகள்‌ எடுக்‌ 
கப்படும்போது, அச்செழுத்துக்‌ 
களை இறுகப்‌ பிடித்துக்‌ கொள்‌ 
ளும்‌ ஒரு சாதனம்‌. 

galley press: (அச்சு. ) பார்வைப்‌ 
படி அச்சு எந்திரம்‌: பக்கங்கட்டாத 
அச்சுப்‌ பார்வைப்படிகள்‌ எடுப்ப 
தற்குப்‌ பயன்படும்‌ ஓர்‌ அச்சு எந்தி 
ரம்‌. இதில்‌, ஒர்‌ ஆதாரமும்‌, தடத்‌ 
தில்‌ ஓடும்‌ கனத்த உருளையும்‌ 
இருக்கும்‌. 

gailey proof: (அச்சு.) அச்சுப்‌ 
பார்வைப்படி: பக்கங்‌ கட்டாத அச்‌ 
சுப்‌ பார்வைப்படி. 


galley rack: (அச்சு.) அச்செழுத்‌ 
துத்‌ தட்டடுக்கு: அச்செழுத்துத்‌ 


தட்டுகளை வைப்பதற்குப்‌ பகுதி 
பகுதியாக பிரிக்கப்பட்ட அடுக்கு. 


98111௦ acid: (வேதி. ) காலிக்‌ அமி 
லம்‌/காழகிக்‌ காரம்‌: [C,H, (01% 
COOH]: மரவகைக்‌ கரணை 
லிருந்து எடுக்கப்படும்‌ மணிக்கார 
வகை. இது நிறமற்றதாக அல்லது 
இலேசான மஞ்சள்‌ நிறத்தில்‌ இருக்‌ 
கும்‌. படிக ஊசிகளாக அல்லது 
பட்டகைகளாக அமைந்திருக்கும்‌. 
இதன்‌ வீத எடைமான 1.694: 
உருகுநிலை 228°: முதல்‌ 2405௦ 
வரை. ஒளிப்படக்‌ கலையிலும்‌, 
மை, சாயம்‌, மருந்து முதலியன 
தயாரிக்கவும்‌ பயன்படுகிறது. 


9௮410: (உலோ.) ஒட்டுதல்‌: 
உலோகங்கள்‌ ஒன்றோடொன்று 
நெருங்கிய தொடர்பு கொள்ளும்‌ 
போது அவை ஒன்றையொன்று 
பற்றிக்கொள்ளுவது உலோகங்‌ 
களின்‌ இயல்பு. உராய்வுப்பொருள்‌ 
இன்றி அழுத்தத்தின்‌8ீழ்‌ இவ்வாறு 
ஒன்றையொன்று பற்றிக்கொள்‌ 
ளும்‌ தன்மையுடைய பொருள்‌ ஒட்‌ 
டுப்‌ பொருள்‌ எனப்படும்‌. 
galli-pot: சாடி: தைலம்‌ வைக்கப்‌ 
பயன்படும்‌ சிறு பளபளப்பான 
மட்‌ பாண்டம்‌. 

gallon: காலன்‌: நீர்மப்‌ பொருள்‌ 
களை, அளவிடுவதற்குரிய முகத்‌ 
தலளவை அலகு. 4 குவார்ட்ஸ்‌, 8 


பிண்டுகள்‌, 231 கன அங்குலம்‌ 
அளவுடையது. 
galloon: கட்டு இழைக்கச்சு : 


ஆடை விளிம்பில்‌ இணைக்கப்‌ 
படும்‌ சசவாலான இழைக்கச்சு. 


galvanic action : (வேதி.) மின்‌ 
னியக்க வினை : நேர்மின்‌ உலோ 
கங்களுக்கும்‌, எதிர்மின்‌ உலோகங்‌ 
களுக்குமிடை யிலான இயக்க 
வினை. இதன்‌ காரணமாக நேர்‌ 
மின்‌ உலோகம்‌ லீணாகிறது. 
குறிப்பாக இரும்பும்‌, செம்பும்‌, 
அல்லது பித்தளையும்‌ இரும்பும்‌ 


20 


305 


அமிலங்‌ கலந்த நீரில்‌ ஒன்றாக 
இருக்கும்போது இந்த வினை 
நடைபெறுகிறது. 


galvanic corrosion : (உலோ.) 
மின்னியக்க அரிமானம்‌ : அதிகம்‌ 
துருப்பிடிக்காத உலோகங்களுடன்‌ 
இணைக்கப்பட்டிருக்கும்‌ போது 
இன்னொரு உலோகம்‌ விரைவாக 
அரித்தழிக்கப்படுதல்‌. எடுத்துக்‌ 
காட்டாக எஃகும்‌ செம்பும்‌ கடல்‌ 
நீரில்‌ ஒன்றாக இணைக்கப்பட்டி 
ருக்குமாயின்‌, எஃகு விரைவாக 
அரிமானத்திற்குள்ளாகும்‌; செம்பு 
பாதுகாப்பாக இருக்கும்‌. 


galvanize : நாகப்பூச்சு : இரும்‌ 
புக்கு துத்த நாகத்தால்‌ மேற்‌ பூச்சி 
டுதல்‌. இது மின்னியல்‌ செய்முறை 
யால்‌ செய்யப்படுவதில்லை. உரு 
திய துத்தநாகத்தில்‌ இரும்பை 
அமிழ்த்து எடுத்தாலே இரும்பில்‌ 
துத்தநாகப்பூச்சு ஏற்பட்டுவிடும்‌. 
galvanized iron: நாகப்பூச்சு 
இரும்பு: துருப்பிடிக்கா மலிருப்பதற் 
காக துத்தநாகத்தால்‌ மேற்பூச்சு 
பூசப்பட்ட இரும்பு. இதில்‌, இரும்‌ 
பினைச்‌ சுத்தம்‌ செய்து உருகிய 
துத்தநாகத்தில்‌ அமிழ்த்து எடுக்‌ 
கப்படுகிறது. இது மின்னியல்‌ 
செய்முறையால்‌ நடைபெறுவ 
தில்லை. 


galvanized sheets : sாகப்பூச்சுத்‌ 
தகடுகள்‌ : துத்தநாகத்தால்‌ மேற்‌ 
பூச்சு பூசப்பட்ட இரும்புத்தகடு 
கள்‌. இது 51செ-மீ.முதல்‌76செ. மீ. 
அகலமும்‌ 344செ.மீ.நீளமும்‌ உடை 
யதாக இருக்கும்‌. 

galvanizing :  நாகப்பூச்சிடுதல்‌ ௦ 
இரும்பு துருப்பிடிக்காமல்‌ துத்த 
நாகத்தால்‌ மேற்பூச்சு பூசுதல்‌. 


galvanometer : (மின்‌. மின்‌ 
னோட்டமானி : சிறிதளவு மின்‌ 
னோட்டத்தையும்‌ காட்டுவதற்‌ 
கான ஒரு கருவி, 


306 


gambrel roof: (ss) விரி 
கோணச்‌ சாய்வுமுகடு. விரிகோ 
ணத்தில்‌ சாய்வுடைய ஒரு கூரை, 


ணொ: (மின்‌.) காமா: ஒரு 
பொதுச்‌ சேமிப்பான்‌ இணைக்கப்‌ 
பட்ட டிரான்சிஸ்டரில்‌ கிடைக்கும்‌ 
மின்னோட்டத்தின்‌ அளவைக்குறிக்‌ 
கும்‌ குறியீடு. இது, சேமிப்பான்‌ 
அழுத்தம்‌ நிலையாக இருக்கும்‌ 
போது ஆதாரமின்னோட்டத்தில்‌ 
ஏற்படும்‌ ஒரு வீத அளவுக்குச்‌ சம 
மாகும்‌. 

வாறாக rays: (இயற்‌.) காமாக்‌ 
கதிர்கள்‌; காமாக்கதிரியக்கம்‌: மிகக்‌ 
குறுகிய ஒளிக்கதிரலையுள்ள ஊடு 
ருவு கதிர்கள்‌. 

gang drilling machine : கூட்டுத்‌ 
துரப்பண எந்திரம்‌; பல கதிர்‌ 
களைக்‌ கொண்ட துரப்பண எந்‌ 
திரம்‌. இதனால்‌ ஒரே சமயத்தில்‌ 
பல துளைகளைத்‌ துரப்பணம்‌ 
செய்யலாம்‌. பெருமளவு உற்பத்‌ 
திப்‌ பணிகளுக்கு இது முக்கிய 
மாகப்‌ பயன்படுகிறது. 


ஏகnஏ dl! : (உலோ.) கூட்டுத்‌ 
துரப்பணம்‌ : ஒரு பொதுவான 
ஆதாரத்துடன்‌ செயற்படும்‌ பல 
துரப்பணங்களின்‌ தொகுதி, 


9௨9 ஈர : கூட்டு எந்திரங்கள்‌ ; 
வேலைத்‌ திறனை அதிகரிப்பதற் 
காகக்‌ கடைசல்‌ எந்திரத்தின்‌ ஒரே 
நடுவச்சில்‌ அமைக்கப்பட்டுள்ள 
வரிசையான வெட்டுக்‌ கருவிகள்‌. 
ஒரே சமயத்தில்‌ இரண்டு அல்லது 
அதற்கு மேற்பட்ட பரப்புகளில்‌ 
வேலைப்பாடு செய்யப்‌ பயன்படு 
கிறது. 

gangway : ஊடுவழி : 
ஏற்ற இறக்க இடைவெளி. 
ஏகாftry : (விண்‌.) நிலைத்தாங்கி: 
ஏவுகணைகளைச்‌ செலுத்துவதற்‌ 
கான இடங்களில்‌ பேரளவு ஏவு 
கணைகலை நிறுவவும்‌, ஒருங்‌ 
இணைக்கவும்‌, பழுதுபார்க்கவும்‌ 


கப்பல்‌ 


பயன்படும்‌, பல்வேறு மட்டங்‌ 
களில்‌ மேடைகளைக்‌ கொண்ட, 
நகரக்‌ கூடிய பாரந்தூக்கி போன்ற 
அமைப்பு, 


98 : (வானூ.) (1) இடைவெளி : 
இருதள விமானத்தில்‌ இறகு 
களுக்கு இடையிலான தொலைவு. 
(2) பொறிவினைச்‌ செருகி. 

(3) திறந்திருக்கும்போது இரு 
தொடர்பு முனைகளுக்கிடையி 
லான தூரம்‌. 

(4) ஒரு மின்‌ சுற்றுவழியில்‌ உள்ள 
ஒரு வளிஇடை து 


98 bed : (எந்‌.) சந்துப்படுகை : 
கடைசல்‌ எந்திரத்தில்‌ அமைந்‌ 
துள்ள அளவைவிட அதிக அளவு 
விட்டமுடைய பொருளைப்‌ 
பொருத்துவதற்காக, தலைமுனை த்‌ 
தாங்கிக்குக்‌ தீமே முன்புறம்‌ பின்‌ 
னொதுக்குப்‌ பகுதியைக்‌ கொண்ட 
ஒரு கடைசல்‌ எந்திரப்‌ படுகை. 
இந்தப்‌ படுகை. சந்துக்குக்‌ 
கீழே வலுப்படுத்தப்பட்டிருக்கும்‌. 
இந்தச்‌ சந்து பயன்படுத்தப்படாத 
போது இடைவெளிப்‌ பாலத்தி 
னால்‌ மூடப்பட்டிருக்கும்‌. 

gap shears: (உலோ.வே.) இடை 
வெளித்‌ துணிப்பான்கள்‌ : சதுர 
வெட்டுத்துணிப்பான்‌ போன்ற 
ஒரு கத்திரிப்புக்‌ கருவி, அடைப்புத்‌ 
துளைகளுக்குள்‌ உள்ள இடை 
வெளியில்‌, நீளவாக்கிலோ குறுக்கு 
வாக்கிலோ உலோகத்‌ தகடு 
செருகப்பட்டிருக்கும்‌. இடைவெளி 
குறைவாக இருக்குமிடத்து நீளத்‌ 


துணிப்புகள்‌ செருகப்பட்டடிருக்‌ 
கும்‌. 

garbage : (விண்‌.) சிதைவுப்‌ 
பொருள்கள்‌ . வட்டப்பாதையில்‌, 
சுற்றுப்பாதையில்‌ சுற்றி வரும்‌ 
பிற செயற்கைக்‌ கோள்களின்‌ 
சிதைவுகள்‌ உட்பட பல்வேறு 


பொருள்கள்‌. 
garden bond ; (க.க.) தோட்டப்‌ 
பிணைப்பு: இது ஒவ்வொரு வரிசை 


யிலும்‌ மூன்று நீளவாட்டுக்‌ கடைச்‌ 
செங்கற்களைக்‌ கொண்டிருக்கும்‌. 
இதைத்‌ தொடர்ந்து ஒரு முகப்புச்‌ 
செங்கல்‌ அமைந்திருக்கும்‌. சில 
சமயம்‌ இந்தப்‌ பிணைப்பு,முகப்புச்‌ 
செங்கற்களிடையே 2-5 நீள 
வாட்டுக்‌ கடைச்‌ செங்கற்களைக்‌ 
கொண்டிருப்பதுமுண்டு. 


garderobe : (மர.வே.) ஆடை 
அலமாரி : துணிமணி நிலையடுக்கு. 


gargoyle : (a.க.) நீர்த்‌ தாரை 
தூம்பு : விலங்கு, மனித வடிவுகளு 
டன்‌ கூடிய பழைய சிற்பப்‌ பாணி 
யில்‌ அமைந்த நீர்த்தாரைத்‌ தூம்பு, 
சார்‌ : செம்மணிக்கல்‌ : பளிங்கு 
போன்று ஒளிரும்‌ செந்நிற மணிக்‌ 
கல்‌. இது உராய்வுப்‌ பொருளாக 
வும்‌ சைக்கடிகாரங்களில்‌ தாங்கி 
களாகவும்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
garnet paper: மணிக்காகிதம்‌ ௦ 
நுண்மணிகள்‌ பூசிய காகிதம்‌. இது 


பட்டைச்சலைபோல்‌ பயன்படு 
கிறது. 
garnierite : (உலோ. ) கார்னிய 


ரைட்டு : நிக்கல்‌ உலோகத்தின்‌ 
முக்கியத்‌ தாதுப்பொருள்‌, இதில்‌ 
5% நிக்கல்‌ அடங்கியிருக்கும்‌. 

gas brazing : வாயுப்‌ பற்றவைப்பு: 
வாயு எரிவதால்‌ உண்டாகும்‌ வெப்‌ 
பத்தின்‌ மூலம்‌ பற்றவைக்கும்‌ ஒரு 
முறை. 

985 engine : வாயு எஞ்சின்‌: வாயு 
வும்‌ காற்றும்‌ "கலந்த எரிபொருள்‌ 
கலவையில்‌ இயங்கும்‌ வகையில்‌ 
வடிவமைக்கப்பட்ட ஓர்‌ உள்ளெரி 
எஞ்சின்‌. 

gaseous fuel, or ‘“‘producer 
985:”' ‘““வாயு எரிபொருள்‌” அல்‌ 
லது **விளைவு எரிபொருள்‌:'* நிலக்‌ 
கீலார்ந்த நிலக்கரியிலிருந்து 
வாயுத்‌ தயாரிப்பாளில்‌ தயாரிக்கப்‌ 
படும்‌ ஒரு வாயு. சூடான காற்று 
டன்‌ கலக்கும்போது. ஒரே சீரான 


07 


வெப்பத்தை உண்டாக்குகிறது. 
கண்ணாடித்‌ தொழிற்சாலைகளில்‌ 
கண்ணாடி உருக்கப்படும்‌ தொட்‌ 
டிகளில்‌ இது பயன்படுத்தப்படு 
கிறது. 

gas-filled lamp : (மின்‌.) வாயு 
நிறை விளக்கு : காற்று வெளியேற்‌ 
ப்பட்டு, பின்னர்‌ அதில்‌ நைட்‌ 
ரஜனும்‌ ஆர்கானும்‌ கலந்த மந்த 
வாயுக்‌ கலவை நிரப்பப்பட்ட ஒரு 
விளக்கு. 

gas-filled tube : (மின்‌.) வாயுக்‌ 
குழல்‌: காற்றுக்குப்‌ பதிலாக, நைட்‌ 
ரஜன்‌, நியோன்‌, ஆர்கோன்‌, பாத 
ரச ஆவி ஆகியவற்றில்‌ ஏதேனு 
மொரு குறிப்பிட்ட வாயுவைக்‌ 
கொண்டுள்ள குழல்கள்‌. 


gashing : (எந்‌.) ஆழ்ந்த வெட்டு: 
எந்திர உறுப்புகளைக்‌ கரடு முர 
டாக வெட்டுதல்‌. குறிப்பாக, 


சாய்வுப்பலலிணைகளின்‌ பற்களை 
வெட்டுதல்‌. 
தடுப்பதற்காகநீள்‌ 
உருளையிலுள்ள 
ஆவித்‌ னாலான தடுப்‌ 
தடுபபான்‌ பான்‌. 
துடன்‌ இணைத்துக்‌ கட்டுவதற்‌ 
கான சிறு கயிறு, 
ரோலியத்திலிருந்து வடித்தெடுக்‌ 
கக்‌ கூடிய நீர்மம்‌. முக்கியமாக 


ஏasket: (எந்‌. ) ஆவித்‌ தடுப்பான்‌: 
காகிதம்‌, உலோ 

(2) சுருட்டப்பட்ட கப்பல்‌ பாய்‌ 
gasoline : கேசோலின்‌: எளிதில்‌ 
உள்ளெரி எஞ்சின்களில்‌ எரிபொரு 


(1)ஆவி கசிவதைத்‌ 
கம்‌, அல்லதுரப்பரி 
மரத்‌ துணியைக்‌ குறுக்குச்‌ சட்டத்‌ 
ஆலியாகித்‌ தீப்பற்றக்கூடிய, பெட்‌ 
ளாகப்‌ பயன்படுகிறது. 


gasoline engine: (தானி.) 
கேசோலின்‌ எஞ்சின்‌: கேசோலி 
லும்‌ காற்றும்‌ கலந்த ஒரு கலவை 
எரிபொருளாகப்‌ பயன்படுத்தப்‌ 


208 


படும்‌ வகையில்‌ வடிவமைக்கப்‌ 
டட்ட உள்ளெரி எஞ்சின்‌. 


gas pliers : (கம்‌.) வாயுச்‌ சாம 
ணம்‌: சிறிய குழாய்களை அல்லது 
வட்ட வடிவப்‌ பொருள்களைப்‌ 
பற்றி எடுப்பதற்குப்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ இடுக்கிக்‌ குறடு. 


gas producer: வாயு தயாரிப்‌ 
பான்‌ : வாயு தயாரிக்கும்‌ உலை. 
இதில்‌, எரிபொருளை வடித்திறக்கு 
வதன்‌ மூலம்‌ நிலக்கரிவாயு தயா 
ரிக்கப்படுகிறது. 
gas refrigerator : (குளி. பத.) 
வாயு குளிர்பதனச்‌ சாதனம்‌ : வாயு 
எரிவதால்‌ உண்டாகும்‌ வெப்ப 
ஆற்றல்‌ மூலம்‌ இயங்கும்‌ குளிர்‌ 
பதனச்‌ சாதனம்‌. 
985519 : (மின்‌.) வாயுக்‌ குமிழ்‌ : 
மின்னேற்றிய சேமக்‌ கலத்தில்‌, 
மின்வேதியியல்‌ வினை காரண 
மாக வெளிவரும்‌ வாயுக்‌ குமிழ்‌ 
கள்‌, 
நெசவுத்தொழிலில்‌, 
மெருகேற்றுவதற்காக 
பஞ்சுக்‌ குஞ்சங்களை 
விடுதல்‌. 
gas turbine : 
விசையுருளை : 


துணிக்கு 
துணியின்‌ 
எரித்து 


(வானூ.) வாயு 
பீற்றுவளி விசைப்‌ 
பொறியுருளையில்‌ உள்ள து 
போன்று, விரிவடையும்‌ வாயுக்‌ 
களினால்‌ சுழலும்‌ ஒரு விசை 
யுருளை. 


gas welding: வாயுப்‌ பற்றவைப்பு: 
வாயுப்‌ பிழம்பிலிருந்து கிடைக்கும்‌ 
வெப்பத்தின்‌ மூலம்‌ பற்ற வைக்‌ 
கும்‌ ஒரு முறை. 

gate : (வார்‌.) வார்ப்பட வாயில்‌ ு 
ஒரு வார்ப்பட வடிவத்தை ௨௫ 
வாக்குவதற்காக உலோகத்தை 
ஊற்றுவதற்குள்ள வாயில்‌... 
gated pattern : (வார்‌.) வாயில்‌ 
தோரணி : ஒருங்கிணைக்கப்பட்ட 
பல்வேறு உலோகத்‌ தோரணிகள்‌ 


கொண்ட ஒழு தொகுதித்தோரணி. 
இதனைக்‌ கொண்டு ஒரே சமயத்‌ 
தில்‌ பல வார்ப்படப்‌ படிசளை 
எடுக்கலாம்‌. சிறு உறுப்புகளைத்‌ 
தயாரிப்பதற்கு மிகவும்‌ ஏற்றது. 


9816-1689 table: (மர.வே.) மடிப்‌ 
புக்கால்‌ மேசை : மேசை வகையில்‌ 
மேற்புறத்தின்‌ பகுதிகள்‌ மடிந்து 
விழுவதந்கு வசதியாகக்‌ கதவுச்‌ 
சட்டம்‌ போன்ற அமைப்புடைய 
கால்களைக்கொண்ட மேசை, 


gate valve: (பொறி.) வாயில்‌ 
ஓரதர்‌: உள்வமி, புறவெளித்‌ 
திறப்புகளிடையிலுள்ள ஆப்பு 
வடிவ வாயிலின்‌ இயக்கத்தைப்‌ 
பொறுத்து இயங்கும்‌ ஓரதர்‌. 


gathering : (அச்சு.) ஒன்றி 
ணைப்பு: புத்தக அச்சிட்ட முழு 
மடித்‌ தாள்களைக்‌ கட்டுமானம்‌ 
செய்வதற்கு வரிசை முறையில்‌ 
அடுக்கி ஒன்று சேர்த்தல்‌, 


08006: (உவலோ.) அளவி: (1) 
உலோக உறுப்புகளின்‌ வடிவள 
வைக்‌ கணக்கிடுவதற்கான ஒரு 
கருவி அல்லது சாதனம்‌. பல்வேறு 
நோக்கங்களுக்கான அளவிகளுக் 


குக்‌ குறிப்பிட்ட பெயர்கள்‌ 
உண்டு. 

(2) சாந்துக்‌ கலவை : விரைவாக 
இறுகுவதற்காகச்‌ சாதாரணச்‌ 
சாந்துடன்‌ பாரிஸ்‌ சாந்தினைக்‌ 
கலத்தல்‌. 


(3) மட்டப்‌ பலகை : கள மட்டத்‌ 
தைக்‌ கணிப்பதற்குக்‌ கொத்தனார்‌ 


கள்‌ பயன்படுத்தும்‌ சாதனம்‌. 


gauge : (குளி.பத.) அளவை 
கருவி: வாயுவின்‌ அழுத்தத்தை 
அல்லது திரவத்தின்‌ மட்டத்தை 
அளவிடுவதற்கான ஒரு கருவி. 

gauge pins: (அச்சு) அச்சுச்‌ 
சறுக்குச்‌ சட்ட பிணைப்பூசிகள்‌ : 
ஓர்‌ அச்சு எந்திரத்தின்‌ சமனத்‌ 
தகட்டின்‌ மீது வழிகாட்டியாகப்‌ 


பயன்படுத்தப்படும்‌ உலோகத்‌ 
தகட்டுத்‌ துண்டுகள்‌. 
980010 : அளவிடுதல்‌ : (1) ஒரு 
பொருளின்‌ வடிவளவு, ஒரு கலத்‌ 
தின்‌ கொள்ளளவு போன்ற 
வற்றை அளவிடுதல்‌. 

(2) செங்கற்களை அல்லது கற்‌ 
களை ஒரே வடிவளலில்‌ வெட்டி 
யமைத்தல்‌. 


gauss, karl friedrich: (1777- 
1855) (மின்‌.) காஸ்‌, கார்ல்‌ பிரிட்‌ 
ரிக்‌! ஜெர்மானியக்‌ கணித மேதை. 
இவர்‌ தமது வாழ்நாளின்‌ பெரும்‌ 
பகுதியை கோட்டிங்கன்‌ பல்கலைக்‌ 
கழக வானியல்‌ ஆய்வுக்கூடத்தின்‌ 
இயக்குநராகக்‌ கழித்தார்‌. கணி 
தம்‌, வானியல்‌, இயற்பியல்‌ ஆகிய 
துறைகளில்‌ துறை போகியவர்‌. 


9681 : (எந்‌.) பல்லிணை : பற்கள்‌ 
முதலியவற்றால்‌ ஒன்றையொன்று 
இயக்கும்‌ சக்கரங்கள்‌, எந்திரத்‌ 
தையும்‌ அதன்‌ துணைப்‌ பொறி 
களையும்‌ இணைக்கும்‌ சாதனம்‌. 


gear case : (எந்‌.) பல்லிணைப்‌ 
பெட்டி : பல்லிணைகள்‌ இயங்கு 
வதற்குரிய ஒர்‌ உலோகப்‌ பெட்டி. 
பொதுவாக, பல்லிணைப்‌ பெட்டி 
யில்‌ மசகுப்‌ பொருள்‌ நிரப்பப்பட்‌ 
டிருக்கும்‌. 

gear cutters: பல்லிணை வெட்டுக்‌ 
கருவி. கடினமாக்கிய எஃகினா 
லான வட்டவடிவ வெட்டுக்கருவி. 
இது வெட்டும்‌ பல்லிடைவெளி 
கள்‌, இதன்‌ வெட்டுவாயின்‌ அளவி 
னதாக இருக்கும்‌. 

gear driven super charger 8 
(வானூ.) பல்லிணை இயக்க 
உகைப்பான்‌ : உந்துகலம்‌, விமா 
னம்‌ முதலியவற்றில்‌ பல்லிணை 
களினால்‌ இயங்கும்‌ மீவிசை 
அழுத்தமூட்டுவதற்கான அமைவு: 
geared chuck : பல்லிஷை ஏந்‌ 
தமைவு : எல்லாவற்றிற்கும்‌ 


309 


பொருந்துறெ ஏந்தமைவு வடிவம்‌. 
geared head : பல்லிணைத்‌ தலை 


முனை : பின்‌ பல்லிணை பொருத்‌ 
தப்பட்ட தலை முனை. 

geared propeller: (வாஜா.) 
பல்லிணை முன்செலுத்தி: பல்‌ 


லிணை மூலம்‌ இயக்கப்படும்‌ ஒரு 
முன்செலுத்தி, பொதுவாக இது 
எஞ்சின்‌ வேகத்தைவிடச்‌ சற்று 
அதிக வேகத்தில்‌ இயங்கும்‌. 
geared pump: பல்லிணை இறைப்‌ 
பான்‌ : பல்லிணையைப்‌ பயன்படுத்‌ 
துவதன்‌ மூலம்‌ ஓர்‌ எஞ்சினால்‌ 
இயக்கப்படும்‌ ஒர்‌ இறைப்பான்‌. 


geared shaper : (எந்‌.) பல்லிணை 
வார்ப்புப்‌ பொறி: ஒரு பற்சட்டமும்‌ 
இறக்கைப்‌ பகுதியும்‌, மெதுவாக 
வெட்டும்‌ ஒரு திமிசினை விரை 
வாக இயக்கி வார்ப்புருவங்களை 
உண்டாக்குகிறது. 


962119 : பல்லிணைப்பு : பற்கள்‌ 
மட்டும்‌ சாய்வாக இணைந்து 
ஒன்றையொன்று இயக்கும்படி 
அமைக்கப்பட்ட வேறுவேறு தளத்‌ 
திற்‌ சுழலும்‌ சக்கர அமைவு, 


gearing down: வேகங்குறைத்தல்‌: 
பல்லிணைச்‌ சக்கரங்கள்‌ இயக்கும்‌ 
உறுப்பின்‌ வேகத்தைவிட இயக்கப்‌ 
பெறும்‌ உறுப்பின்‌ வேகத்தை 
மிகுதிப்படுத்துதல்‌. 

gear ratio: (தானி.) பல்லிணை 
விகிதம்‌ : இயங்கும்‌ பல்லின்‌ எண்‌ 
ணிக்கைக்கும்‌, இயக்கப்படும்‌ பல்‌ 
லிணை களின்‌ எண்ணிக்கைக்கு 
மிடையிலான விகிதம்‌. 


gear shifting: (தானி, பல்லிணை 
மாற்றுதல்‌ : எஞ்சினுக்கும்‌ ன்‌ 
அச்சுக்குமிடை யிலான வேக விகி 
தத்தையும்‌, விசையையும்‌ மாற்று 
வதற்காக மாற்றுவேகப்‌ பல்‌ 
லிணைகளின்‌ பல்வேறு தொகுதி 
களைக்‌ கொளுவியிணை த்தல்‌. 


310 


gear-shift lever : (தானி.) பல்‌ 
லிணை மாற்று நெம்புகோல்‌: மாற்று 
வேகப்‌ பல்லிணைகளை மாற்று 
வதற்கான ஒரு நெம்புகோல்‌. 


gear stocking cutter : ( பல்லி.) 
பல்லிணை வெட்டி : விரைவான 
உற்பத்திக்கும்‌, துல்லியமான 
வெட்டுதலுக்கும்‌ இயல்விக்கக்‌ 
கூடிய பல்லிணைப்‌ பற்களை 
வெட்டுவதற்கான கருவி. 


gear-tooth caliper : (எந்‌.) பல்‌ 
லிணை திட்பமானி : பல்லிணைப்‌ 
பல்லின்‌ கனத்தையும்‌ ஆழத்தை 
அளவிடுவதற்குப்‌ பயன்படும்‌ வெர்‌ 
னியர்‌ வகைத்‌ திட்பமானி. 


gear train: (எந்‌.] பல்லிணைத்‌ 
தொகுதி : இயங்கும்‌ உறுப்புகளை 
யும்‌ இயக்கப்படும்‌ உறுப்புகளை 
யும்‌ இணைக்கின்ற ஒன்று, அதற்கு 
மேற்பட்ட பல்லிணைகளின்‌ 
தொகுதி. 

geiger counter : ( இயற்‌.) கதிரி 
யக்கக்‌ கண்டுபிடிப்புக்‌ கருவி : கதிரி 
யக்கத்தைக்‌ கண்டுபிடிப்பதற்கான 
ஒருவகை வாயு நிரப்பப்பட்ட ஒரு 
மின்னியல்‌ சாதனம்‌ :! 


ge! : (வேதி. குழை.) அரைத்‌ திண்‌ 
மக்‌ கரைசல்‌ : கூழ்ப்‌ போலியான 
அரைத்திண்மக்‌ கரைசல்‌. இது ஒளி 
ஊடுருவக்‌ கூடியது. 

gelatin: (வேதி.) ஊன்பசை : 
எலும்பு தோல்களிலிருந்துஎடுக்கப்‌ 
பட்டு, உணவுப்‌ பொருள்‌ துறை 
மிலும்‌, ஒளிப்படத்‌ தகடுகளிலும்‌, 
பசைகளிலும்‌ பயன்படுத்தப்படும்‌ 
கூழ்போன்ற பொருள்‌. 

gelation : (குழை.) கெட்டியாக்கு 
தல்‌ : திரவ பிளாஸ்டிக்கை உறைய 
வைத்துக்‌ கெட்டியாக்கும்‌ முறை. 
இதில்‌ திரவ நிலையிலுள்ள பிசி 
னில்‌ மூலக்கூறுகள்‌ ஊன்பசையாகி 
பின்‌ கெட்டியாகிறது. 

geltime : (குழை.) அரைத்திண்ம 


நேரம்‌ : பிசினின்‌ இயைபூக்கத்திற்‌ 
கும்‌, தொடக்க நிலைக்‌ கெட்டிமத்‌ 
திற்குமிடையிலான இடைவெளி 
நேரம்‌. 


genelite: (உலோ.) ஜெனலைட்டு: 
வெண்கல உலோகக்‌ கலவை. 
இதில்‌ 40% கன அளவுக்கு காரீ 
யகக்‌ கனிமப்‌ பொருள்‌ கலந்திருக்‌ 
கும்‌. இது எண்ணெயை ஈர்த்துக்‌ 
கொள்ளும்‌ தன்மையுடையது. 


general drawing: பொது வரை 
படம்‌ : எந்திரத்தின்‌ அல்லது பிற 
பொருள்களின்‌ அமைப்பினைக்‌ 
காட்டும்‌ வரைபடத்தை வீத அள 
வுப்டடி வரைதல்‌. இதில்‌ எந்திரத்‌ 
தில்‌ உறுப்புகள்‌ ஒன்றோடொன்று 
கொண்டுள்ள தொடர்பும்‌, அவை 
அமைந்திருக்கும்‌ இடமும்‌ குறிக்‌ 
கப்பட்டிருக்கும்‌. இதனை ஒருங்‌ 
திணைப்பு வரைபடம்‌ என்றும்‌ 
கூறுவர்‌. 


generator : (மின்‌.) மின்னாக்கி : 
எந்திர ஆற்றலை மின்னாற்றலாக 
மாற்றுவதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ எந்திரங்களைக்‌ குறிக்கும்‌ 
சொல்‌. அதாவது மின்விசையை 
உண்டாக்கும்‌ பொறியமைவு. 
generator bus bars: (மின்‌.) 
மின்னாக்கி மின்வாய்க்‌ கட்டை: மின்‌ 
னாக்கியிலிருந்து மின்விசையைக்‌ 
கொண்டு செல்லும்‌ மின்விசைப்‌ 
பலகையின்‌ பின்புறம்‌ பொருத்தப்‌ 
பட்டுள்ள செப்பு மின்வாய்க்‌ 
கட்டைகளிலிருந்து பங்கீட்டு மின்‌ 
சுற்‌ வழிகளுக்கு மின்விசை 
செலுத்தப்படுகிறது. 

geneva motion : (பட்‌,) ஜெனீவா 


© 


ஜெனீவா இயக்கம்‌ 


இயக்கம்‌ : இயக்கப்படும்‌ சக்கரந்‌ 


களுக்‌ உறுதியான, னால்‌ 
படையே இயக்கத்தைக்‌ 
கொடுக்கிற ஒரு சாதனம்‌. ஆனால்‌ 
இது, இயக்கி இல்லாமல்‌ இரு 
திசைகளிலும்‌ சக்கரம்‌ இயங்கு 
வதைத்‌ தடுக்கிறது. இந்த இயக்கி 
யில்‌ ஒரு பல்‌ அல்லது தேவைக்‌ 
கேற்ப பல பற்கள்‌ அமைந்திருக்‌ 
கும்‌. இயக்கப்படும்‌ சக்கரம்‌ முழு 
மையாகச்‌ சுழன்று விடாமலும்‌ 
இது தடுக்கிறது. 


geocentric: (விண்‌. ) புவிமையம்‌: 
பூமியை மையமாகக்‌ கொண்ட 
தாகக்‌ கருதப்படுபவை. 


geodetic surveying : புவிப்பரப்பு 
அளவாய்வு : பூமியின்‌ மேற்பரப்‌ 
பின்‌ கோளவடிவைக்‌ கவனத்திற்‌ 
கொண்டு, மிகத்‌ துல்லியமாக அள 
வாய்வு செய்வதற்கான ஒருமுறை, 
இந்த முறை புவியமைப்பியல்‌, 
நீரியல்‌ ஆய்வுகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 


geology : புவியமைப்பியல்‌ : நில 
வுலக மேல்‌ தோட்டின்‌ அடுக்கு 
வளர்ச்சி மாறுபாடுகள்‌ குறித்துப்‌ 
பாறைகளைக்‌ கொண்டு ஆராய்ந்‌ 
தறியும்‌ அறிலியல்‌ துறை. 
geometrical : வடிவியல்‌ சார்ந்த : 
வடி.வியலுக்கு இணங்கிய உருவு 
டைய; வடிவியல்‌ விதிகளுக்கு 
இணங்க அமைந்த; கோணங்கள்‌ 
போன்ற வடிவியல்‌ கூறுகளை 
அமைத்தல்‌ அல்லது கொண்டிருத்‌ 
தல்‌. 

geometrical mean: பெருக்க 
மூலம்‌ : இரு எண்களைப்‌ பெருக்கி 
அந்தப்‌ பெருக்குத்‌ தொகையின்‌ 
வர்க்கமூலம்‌ காண்பதால்‌ கிடைக்‌ 
கும்‌ எண்‌. 

geometrical pitch of a pro- 
peller: (வானூ.) விமான முன்‌ 
செலுத்தி வடிவியல்‌ இடைமுகம்‌ : 
ஒரு விமானத்தின்‌ முன்‌ செலுத்தி 
யானது, அதன்‌ அலகுக்‌ கோணத்‌ 


911 


திற்குச்‌ சமமான ஒரு கோணத்‌ 
தைக்‌ கொண்ட ஒரு திருகுசுழல்‌ 
வட்டத்தின்‌ வழியே நகருமாயின்‌ 
அந்த முன்‌ செலுத்தியின்‌ ஒரு கூறு 


ஒரு சுழற்சியில்‌ முன்செல்லும்‌ 
தூரம்‌. 
geometrical progression : 


(கணி.) பெருக்க ஏற்றத்‌ தொடர்பு : 
ஒரே வீதத்தில்‌ ஏறிச்செல்லும்‌ 
எண்‌ தொடர்பு, இத்தொடர்பின்‌ 
ஒவ்வொரு எண்ணும்‌ முந்திய எண்‌ 
ணின்‌ ஒரு காரணியால்‌ பெருக்கப்‌ 
பட்டுக்‌ கிடைக்கும்‌ தொகையாக 
இருக்கும்‌. (உதாரணம்‌:) 2, 4, 8, 
16,32 ஆகிய எண்கள்‌ பெருக்க ஏற்‌ 
றத்‌ தொடர்பில்‌ அமைந்துள்ளன, 
இதில்‌ பெருக்கக்‌ காரணி 2. 


geometrical stair : (.க.) வடி 
வியல்‌ படிக்கட்டு : குறுகிய கிணறு 
களில்‌ திருகுமுறுகாக அமைக்கப்‌ 
படும்‌ படிக்கட்டு. இதனை சுழல்‌ 
படிக்கட்டு என்றும்‌ அழைப்பர்‌. 


geometry: வடிவகணிதம்‌ : கோடு 
கள்‌, மேற்பரப்புகள்‌, திடப்‌ 
பொருள்கள்‌ ஆகியவற்றின்‌ பண்‌ 
பியல்புகள்‌ பற்றி ஆராயும்‌ கணித 
அறிவியல்‌. 


georgia pine: (மர.) ஜார்ஜியா 
தேவதாரு: கரணைகளைக்‌ 
கொண்ட கருநிறமரம்‌. இது இறுதி 
மெருகுப்‌ பொருளாகப்‌ பயன்படும்‌. 
இந்த மரம்‌ சடினமானது; கன, 
மானது; வலுவானது. ஆனால்‌ 
ஈரமான இடங்களில்‌ எளிதில்‌ 
மட்கிவிடக்‌ கூடியது. இது பிசின்‌ 
தன்மை கொண்டிருப்பதால்‌ இதில்‌ 
வண்ணங்கள்‌ ஒட்டுவதில்லை. 

geophysics : (இயற்‌.) புவி இயற்‌ 
பியல்‌ : பூமியின்‌ இயற்பியல்‌ பண்பு 
களை ஆராயும்‌ அறிவியல்‌. எடுத்‌ 
துக்‌ காட்டாக, பூமியின்‌ காந்தத்‌ 
தன்மை, அதன்‌ மின்கடத்தும்‌ 
தன்மை, அதன்‌ அடர்த்தி, நில 
அதிர்ச்சிகள்‌, மாகடல்கள்‌, வாயு 


212 


மண்டலம்‌ போன்‌ றவற்றை ஆராய்‌ 
தல்‌. 

germanium : (வேதி.) ஜெர்மானி 
யம்‌ : எளிதில்‌ முறிவுறும்‌ வெண்‌ 
ணிற உலோகத்‌ தனிமம்‌. மிகுந்த 
பளபளப்புடையது. இதன்‌ உருகு 
நிலை 15620. 

german silver: ஜெர்மன்‌ வெள்ளி: 
செம்பு, துத்தநாகம்‌, நிக்கல்‌ 
ஆகிய உலோகங்கள்‌ கலந்த ஓர்‌ 
உலோகக்‌ கலவை. வெள்ளி 
போல்‌ வெண்ணிறமானது. நுண்‌ 
கருவிகள்‌ செய்வதற்குப்‌ பயன்படு 
கிறது. 

96550 : ஓவிய உறைகள்‌ : வண்‌ 
ணந்தீட்டுவதிலும்‌, சிற்பக்கலை 
யிலும்‌ பயன்படுத்தப்படும்‌ உறை 
கள்‌. 

get away speed: (வானூ.) பறக்‌ 
கும்‌ வேகம்‌ : ஒரு கடல்‌ விமானம்‌ 
முற்றிலுமாக வானில்‌ பறப்பதற்‌ 
கான வேகம்‌. 

9௦51: இரட்டைத்‌ தோற்றம்‌ : 
தொலைக்காட்சியில்‌ காலந்‌ 
தாழ்த்து அனுப்பப்பட்ட இரட்‌ 
டைத்‌ தோற்றக்‌ குளறுபடி. ஓளி 
வாங்கி அருகில்‌ இருக்கும்‌ உயர்ந்த 
கட்டிடங்கள்‌, குன்றுகள்‌ முதலி 
யவை சைகைகளைப்‌ பிரதிபலிப்ப 
தால்‌ இந்தக்‌ குளறுபடி ஏற்படு 
கிறது. 

91 : (எந்‌.) உலோக ஆப்பு: எந்‌ 
திர உறுப்புகளை இறுக்கமாகப்‌ 
பொருத்துவதற்குப்‌ பயன்படும்‌ 
ஒரு மெல்லிய எஃகுத்துண்டு.கடை. 
சல்‌ எந்திரத்தில்‌ குறுக்கு நழுவு 
சட்டத்தில்‌ இது பயன்படுகிறது. 
gib headed key : ஆப்புத்தலை 


திறவுகோல்‌ : 
2. 
முனைக்கு 

ஆப்புத்தலை செங்‌ கோண 
திறவுகோல்‌ த்தி லு ள்ள 


ஒரு கவர்‌ முள்‌ உடைய ஒரு திறவு 


கோல்‌. இது /அதனைத்‌ திரும்ப 
எடுப்பதை எளிதாக்குகிறது. 
ஏர[bert: (மின்‌.) கில்பெர்ட்‌ : 
காந்த இயக்க ஆற்றல்‌ அலகு. 
gilbert,william : (மின்‌.) கில்‌ 
பெர்ட்‌, வில்லியம்‌ (1540-1603) : 
முதலாம்‌ எலிசபெத்‌ அரசி காலத்‌ 
தில்‌ வாழ்ந்த ஆங்கில மருத்துவர்‌, 
இவர்‌ முதன்‌ முதலில்‌ திசைகாட்டி. 
யின்‌ செயல்‌ முறையைக்‌ கண்டு 
பிடித்தார்‌. பூகோளக்‌ காந்த 
விசை ஆய்வியலின்‌ தந்‌ைத எனப்‌ 
போற்றப்படுவர்‌. 


gli: பொன்முலாமிடுதல்‌: மின்‌ 
முலாம்‌ பூசுதல்‌ மூலம்‌ தங்க முலா 
மிடுதல்‌ அல்லது தங்கத்‌ தகட்டி 
னால்‌ கையால்‌ பூச்சுவேலை செய்‌ 
தல்‌. இந்தச்‌ சொல்‌ பெரும்பாலும்‌ 
வெண்கலத்‌ தூளினால்‌ அல்லது 
திரவத்தினால்‌ பூச்சுவேலை செய்‌ 
வதைக்‌ குறிக்கும்‌. 

gilt : பொன்பூச்சுமானம்‌ : பொன்‌ 
முலாமிடுதல்‌ மூலம்‌ இறுதியாகக்‌ 
திடைக்கும்‌ மெருகு. 


ஏmbals: (உலோ.) எந்திரக்‌ 
குழையச்சு : கடலில்‌ திசைகாட்டி 
முதலிய கருவிகளைத்‌ தளமட்ட 
மாக வைத்திருப்பதற்கான எந்தி 
ரக்‌ குழையச்சு அமைவு. 

ஏரறet : துரப்பணம்‌: மரவேலைத்‌ 
துளைப்புக்‌ 


கருவி. 
| எட தணி 
ஏர்றற: கெட்டி 
துறப்பணம்‌ இழை: க்‌ 
மவலைலப்‌ 
பாடுகளில்‌ சித்திர விளிம்புக்‌ 
கெட்டி இழை. இது 33மீட்டர்‌ 


கொண்ட துண்டுகளாக விற்கப்‌ 
படுகின்றன. உயர்த்திய மேற்‌ 
பரப்புடைய கனத்த கெட்டி இழை 
கட்டு இமைக்கச்சு'' எனப்படும்‌, 
இது ஆடை விளிம்புகளில்‌ 
இணைக்கப்படும்‌. 


ஏறாத: கெட்டி இழை: பூ 
வேலைப்பாட்டில்‌ சித்திர விளிம்‌ 
புக்‌ செட்டி இழை அமைத்தல்‌. 


91 : விதை நீக்குதல்‌ : பருத்தியி 
லிருந்து விதைகளை எந்திரத்தி 
னால்‌ நீக்குதல்‌. 

ginger-bread work: : (s.க.) 
குமிழ்மாட்டி வேலைப்பாடு : வீடு 
களில்‌ உள்ளது போன்ற, அலங்‌ 
கார அல்லது நுட்பமான செவ்‌ 
வொழுங்கு வேலைப்பாடு. 


911 pole : (பொறி. ) பாரந்தூக்கிக்‌ 
கம்பம்‌ : மரத்தால்‌ அல்லது எஃகி 
னாலான செங்குத்தான 
கம்பம்‌. இதில்‌ கயிறு கப்பிக்‌ கல 
னும்‌, கட்டைகளும்‌ கயிற்று வடம்‌ 
அல்லது எல்கே வடத்துடன்‌ 
பொருத்தப்பட்டிருக்கும்‌. இத 
னைக்‌ கொண்டு கனமான 
பொருள்களை எந்திரவிசையி 
னால்‌ வேண்டிய உயரத்திற்கு 
ஏற்றலாம்‌. இது பளுதூக்கி 
போன்று பயன்படுகிறது, 

giran dole: மெழுகுதிரிக்‌ கொத்து 
விளக்கு: ஒரு மையத்‌ தண்டினைச்‌ 
சுற்றியுள்ள வட்டத்தில்‌ பொருத்‌ 


தப்படும்‌ மெழுகுதிரிக்‌ கொத்து 
விளக்கு. 
ஏரரவசr : (௧.க.) தூலம்‌: தள 


ஆதாரமாகப்‌ பயன்படும்‌. மரத்தா 
லான அல்லது எஃகினாலான 
பெரிய உத்தரம்‌. 

ஏரா: முரண்‌ கணிப்பீட்டளவை : 
(1) தட்டையாக இராத பரப்பு 
களில்‌ மேடுபள்ளக்‌ கணிப்புகளு 
டன்‌ குறுக்காகவும்‌, சுற்றியும்‌ 
எடுக்கப்படும்‌ அளவை. 

(2) நீள்‌ உருளை ஒத்த அளவு 
டையவற்றின்‌ சுற்றுப்‌ பட்டை 
அளவு. 
glair: ( நா.க.)முட்டைப்பசை: முட்‌ 
டை வெண்‌ கருவிலிருந்து செய்யப்‌ 
படும்‌ மெருகுப்‌ பூச்சுக்கான பசைப்‌ 
பொருள்‌. 


313 


9181ம்‌ : (எந்‌.) உள்திகைப்பு வாய்‌ 
அ தாங்கி: காற்று முதலிய 


டக வை உட்புகாதவாறு 
ஜி இயங்கவல்லஉள்‌ திணிப்‌ 
வாய்‌ புப்‌ பெொறியமைவின்‌ 


தாங்கி வாயை அடைத்துக்‌ 
கொண்டு உந்துதண்டின்‌ தேய்மா 
னத்தைத்‌ தடுக்கும்‌ சிறிய தாங்கி. 
ஏிland : (உடலி.) சுரப்பி: உட 
லின்‌ இயக்கத்திற்குத்‌ தேவையான 
பொருள்களைச்‌ சுரக்கும்‌ உடலின்‌ 
பகுதி. வியர்வைச்‌ சுரப்பி, பால்‌ 
சுரப்பி, நிணநீர்ச்சுரப்பி, சரணத்‌ 
இற்கு உதவும்‌ திரவங்களைச்‌ சுரக்‌ 
கும்‌ கணையம்‌ போன்றவை இவ்‌ 
வகையைச்‌ சேர்ந்தவை. 
91816: (தாள்‌.) காகிதப்‌ படரொளி: 
பளபளப்பான கர்கிதத்திலிருந்து 
பிரதிபலிக்கும்‌ ஒளி. 
01855 : கண்ணாடி : மணல்‌ அல்‌ 
லது சிலிக்காவை சுண்ணாம்பு, 


பொட்டாஷ்‌, சோடா அல்லது 
ஈய ஆக்சைடு இவற்றுடன்‌ 
சேர்த்து உருக்குவதால்‌ கிடைக்கும்‌ 
கடினமான, ஆனால்‌ எளிதில்‌ 


உடையும்‌ தன்மையுள்ள பொருள்‌. 


glass cloth : (குழை,) கண்ணா 
டித்‌ துணி : கண்ணாடி இழை 
களைக்‌ கொண்டு நெய்யப்பட்ட 
துணி. இது பிசின்‌ தகடுகளில்‌ 
பயன்படுகிறது. இது-ஒரு பொரு 
ளுக்கு வலிமையும்‌, எஃகு போன்ற 
உறுதியும்‌ அளிக்கிறது. கட்டு 
மானத்திற்குப்‌ பலவகைப்‌ பிசின்‌ 
கள்‌ பயன்படுகின்றன. பாலியஸ்‌ 
டர்‌ அவற்றில்‌ ஒன்று. 

glass cutter: கண்ணாடி வெட்டி: 
கண்ணாடியை வேண்டிய அளவு 


கணகட 


கண்ணாடி வெட்டி 
களில்‌ அறுப்பதற்கு உதவும்‌ ஒரு 
சாதனம்‌. இது பெரும்பாலும்‌, 
கைப்பிடி கொண்ட ஒரு சுழல்‌ சக்‌ 


314 


கரத்தில்‌ பொருத்தப்பட்ட ஒரு 
வைரமாக இருக்கும்‌. 

glass hard: (உலோ.) கண்ணா 
டிக்‌ கடினம்‌: கண்ணாடியில்‌ கீறல்‌ 
உண்டாக்கும்‌ அளவுக்குக்‌ கடின 
மாகவுள்ள பொருள்‌. 

glass ine: (தாள்‌.) பளிங்குத்தாள்‌: 
பளிங்கு போன்ற தாள்‌. செலோ 
போன்‌ காகிதம்‌ போன்று ஒளி 


ஊடுருவக்‌ கூடியது. துப்புரவு 
நோக்கங்களுக்காகப்‌ பயன்படு 
திறது. சல்‌ஃபைட்‌ கூழிலிருந்து 
தயாரிக்கப்படுகிறது. 


glass insulator:( மின்‌ கண்ணாடி 
மின்காப்பான்‌: மின்கம்பக்‌ கம்‌ 
அமைப்பதில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
மின்விசை பாயாமல்‌ காப்பிடுவ 
தற்கான காப்புப்‌ பொருள்‌. இது 
குறுக்குப்புயங்களில்‌ ஊசிகொண்டு 
பிணைக்கப்படுகிறது. தொடர்‌ 
கம்பிகள்‌ இந்த மின்காப்பானுடன்‌ 
இணைக்கப்பட்டிருக்கும்‌. 
18260: மெருகூட்டிய: மெருகிட்டு 
பளபளப்பான பரப்பினை உண்‌ 
டாக்குதல்‌. 

கட்டிடங்களில்‌ கண்ணாடிப்‌ 
பலகணிகள்‌ அமைத்தல்‌. 


glazed brick (௧.௪.) மெருகுச்‌ 
செங்கல்‌: மெருகிட்ட பளபளப்‌ 
பான பரப்புடைய செங்கல்‌. மெரு 
குப்‌ பொருள்களை ஒன்‌ றாகக்‌ 
கலந்து இது தயாரிக்கப்படுகிறது. 


giazed doors: (அ.க.) மெருகுக்‌ 
கதவுகள்‌: கண்ணாடி போன்ற பள 
பளப்பான தோற்றமுடைய கதவு 
கள்‌. இதில்‌ பெரும்பாலும்‌ கண்‌ 
ணாடிச்சில்‌லுகளிடையேவேலைப்‌ 
பாடுடைய மரத்தினாலான தோ 
ரணிகள்‌ அல்லது பின்னல்‌ வேலை 
அமைந்திருக்கும்‌. 

glazed tile: (க.க.)மெருகு ஓடு: 
மெருகிட்ட பளபளப்பான தோற்‌ 
றமுடைய கண்ணாடி போன்ற 
மேற்பரப்புடைய ஒடு. 


glazing: (1) கண்ணாடி பொருத்‌ 
தும்‌ கலை: பலகணிகளுக்குக்‌ கண்‌ 
ணாடி பொருத்தும்‌ கலை. 

(2) மெருகுப்‌ பூச்சுக்கலை: மாவ 
ரைக்கும்‌ எந்திரத்தின்‌ அல்லது 
சாணைச்‌ சக்கரத்தின்‌ மேற்பரப்‌ 
பின்‌ இடைவெளிகளை நுண்துகள்‌ 
களைக்‌ கொண்டு நிரப்புதல்‌. 


9119௦: (வானூ.) சறுக்கு: விமா 
னம்‌ இயங்குபொறி இல்லாமலே 
யே சறுக்கிச்‌ செல்லுதல்‌. 


glide landing: (வானூ.) சறுக்‌ 
கித்‌ தரையிறங்குதல்‌: விமானம்‌ 
இயங்கு பொறியின்றி சறுக்கிப்‌ 
பறந்து தரையிறங்குதல்‌. 


glider: (வானூ . ) சறுக்குவிமானம்‌ : 
இயங்கு பொறியமைப்பில்லா மல்‌ 
பறக்கும்‌ சறுக்கு விமானம்‌. 


gliding angle: (வானூ.) சறுக்குக்‌ 
கோணம்‌: ஒரு சறுக்கு விமானத்‌ 
தின்‌ பறக்கும்‌ பாதைக்கும்‌, இடை 
மட்ட அச்சுக்குமிடையிலான 
கோணம்‌. 


globe valve: (கம்‌.) கோள வடிவ 
ஓரதர்‌: ஒருவகை ஓரதர்‌. இதில்‌ 
ஒரு வட்டத்தகடு ஒரு திருகு மூலம்‌ 
செயற்படுகிறது. ஒரு வட்ட 
வாயின்‌ மீது கைச்சக்கரம்‌ அமைந்‌ 
திருக்கும்‌. இதன்‌ கழ்ப்புறத்தி 
லிருந்து அழுத்தம்‌ மேல்நோக்கி 
மோதுகிறது. 

gloss: மேல்‌ மினுக்கு: மேற்பரப்பு 
பளபளப்புடன்‌ இருக்கும்‌ மினு 
மினுப்பான தோற்றம்‌. 

glost: (மட்‌.க.) மெருகு மட்பாண்‌ 
டம்‌:சூளையில்‌ இடப்படலிருக்கும்‌, 
வழுவழுப்பும்‌ பளபளப்பும்‌ வாய்‌ 
ந்த மட்பாண்டம்‌. 

glowcoil: (மின்‌.) ஒளிர்‌ சுருள்‌: 
ஒரு கூம்பு வடிவத்தில்‌ சுற்றப்பட்‌ 
டுள்ள தடைக்கம்பி. இது சூடாக்கு 
வதற்குப்‌ பயன்படுத்தப்படுகிறது , 


glow-tயbe: (மின்‌) ஒளிர்‌ குழல்‌: 
மின்னழுத்தத்தை , முறைப்படுத்து 
கிற நியான்‌ ஒளிர்‌ குழல்‌ போன்ற 
ஒளி வெளியிடும்‌ குழல்‌. 


glucose : (வேதி. ) பழ வெல்லம்‌ ௦ 
மரச்சத்திலிருந்து வெப்பழும்‌ அமி 
லங்களும்‌ வினைபுரிவதன்‌ மூலம்‌ 
உண்டாக்கப்படும்‌ மணமற்ற 
இனிப்பான பாகுப்பொருள்‌. கற்‌ 
கண்டு, பழச்சத்துகள்‌, வடிசாறு 
கள்‌ முதலியவை தயாரிப்பதற்கு 
க்கியமாகத்‌ தேவைப்படும்‌ 
பாருள்‌. 


9106 : வச்சிரப்பசை : விலங்கின்‌ 
தோல்‌, எலும்பு முதலியவற்றை 
உரிய அளவுச்குக்‌ கொதிக்க வைத்‌ 
துப்‌ பெறப்படும்‌ திண்ணிய பசைப்‌ 
பொருள்‌. இது தகடாகவும்‌, பட்‌ 
டைகளாகவும்‌, மென்படலங்களா 
வும்‌, குருணையாசவும்‌ விற்கப்படு 
கின்றது. வெள்ளை, மஞ்சள்‌, 
பழுப்பு முதலிய பல வண்ணங்களி 
லும்‌ கிடைக்கிறது. 

glue injector : (மர.வே,) வச்சிர 
ஊசி : மிக நுண்ணிய துவாரங்‌ 
களுக்குள்‌ வச்சிரப்பசையினைச்‌ 
செலுத்துவதற்குப்‌ பயன்படும்‌ 
சிறிய கூரிய முனை கொண்ட ஓர்‌ 
உலோகப்‌ பீற்றுக்‌ குழல்‌. 

914024 : (வேதி.) கிளிசரைன்‌/ 
கர நீர்ப்பாகு : கொழுப்பிலிருந்து 
காரம்‌ சேர்ப்பதால்‌ விளைவிக்கப்‌ 
பட்டு, மருந்துக்கும்‌, பூச்சுநெய்க்‌ 
களிம்புகளுக்கும்‌, வெடிமருந்துக்‌ 
கும்‌ பயன்படுத்தப்படும்‌ நீர்மப்‌ 
பொருள்‌. சோப்பு, மெழுகுவர்த்தி 
தயாரிப்பதற்கும்‌, ரொட்டித்‌ 
தொழிற்சாலைகளிலும்‌ அச்சக 
உருளைகளிலும்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. நிறமற்ற, திண்மமான 
திரவம்‌. 

இறந்‌: (க*க.) ஒப்பனைச்‌ சால்வரி: 
சிற்ப வேலைப்பாட்டுக்கு அடை 
யாளமாகவுள்ள குறுகிய செங்குத்‌ 
தான ஒப்பனைச்‌ சால்வரி, 


315 


gneiss : (கனிம.) நிஸ்‌: படிகம்‌ 
களிமம்‌, அப்பிரகம்‌ போன்ற கனி 
மப்‌ பொருள்கள்‌ கலந்த அடுக்குப்‌ 
பாறை, 


9௦ bo: ஒளித்திரை : மேடையில்‌ 
தேவையில்லாத இடங்களில்‌ ஒளி 
படாமல்‌ மூடிமறைக்கப்‌ பயன்‌ 
படும்‌ ஒரு திரை. 
ஏ௦ஏஏles: காப்புக்‌ கண்ணாடி : 
பற்றவைப்பவர்களும்‌, சாணை 
பிடிப்பவர்களும்‌ கண்ணுக்குப்‌ 
பாதுகாப்பாக அணிந்து கொள்‌ 
ளும்‌ கண்ணாடி. 
9௦010 : பொன்‌/தங்கம்‌ : உலோகங்‌ 
களில்‌ விலைமதிப்பு வாய்ந்த 
உலோகங்களில்‌ ஒன்று. உலோகங்‌ 
கள்‌ அனைத்திலும்‌ மிகவும்‌ நெகிழ்‌ 
விணக்கமுள்ள உலோகம்‌; கம்பி 
யாக இழுத்து நீட்டக்‌ கூடியது. 
9௦14 ball: (சணிப்‌.) குழிப்பந்து. 
gonio photo meter : படரொளி 
மானி : வண்ணப்‌ பொருள்களின்‌ 
படரொளியை அளவீடும்‌ சாத 
னம்‌. 
go or no-go gauge : (எந்‌.) இரு 
முனை அளவி : அளவிடுவதற்கான 
இருமுனைகளைக்‌ கொண்ட 
அளவி. ஒரு முனையில்‌ அளவிடப்‌ 
படவேண்டிய பொருள்‌ நுட்ப 
மாகப்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌. 
மற்றொரு முனை, வெளிப்புற விட்‌ 
டத்திற்கு மிகச்சிறியதாகவும்‌, உட்‌ 
புற விட்டத்திற்கு மிகப்பெரியதாக 
வும்‌ இருக்கும்‌. 
goose neck : வாத்துக்‌ கழுத்து : 
வாத்தின்‌ கழுத்தினைப்‌ போல்‌ 
வளைந்திருக்கும்‌ கொக்கி, குழல்‌, 
தாங்கி முதலியவை, 
கட்டிடங்களில்‌ வாத்துக்‌ கழுத்‌ 
துப்‌ போன்று வளைந்துள்ள படிக்‌ 
கட்டின்‌ கைபிடி, 


gordon press: (அச்சு.) கோர்‌ 
டோன்‌ அச்சு எந்திரம்‌: அச்சுத்தாள்‌ 


~ 


316 


அழுத்தும்‌ தகட்டுப்பான அச்சு 
எந்திரத்தில்‌ மிகப்‌ பழைய வகை. 


90144௦: (௧.க.) கூர்மாடப்‌ பாணி : 
(1) இடைநிலைக்‌ காலத்து ழெக்கு 
ஜெர்மனியின்‌ கூர்மாட.ச்‌ சிற்பப்‌ 
பாணியில்‌ அமைந்த கட்டிடம்‌. 
(2) அச்சுருப்‌ படிவ வகையில்‌ 
அமைந்துள்ள அச்சுரு. 


gothic arch : (ச.க.) கூர்மாடக்‌ 
கவான்‌: உயர்ந்து, குறுகிக்‌ கூர்மை 
யாகச்‌ செல்லும்‌ வில்வளைவு. 


90096 : நகவுனி : தச்சு வேலையி 


தகவுளி 
லும்‌, அறுவை மருத்துவத்திலும்‌ 
பயன்படுத்தப்படும்‌ உட்குழிவான 
அலகுடைய உளி. 


governor : (எந்‌.) ஆள்வான்‌ : 
எஞ்சின்களிலும்‌, எந்திரங்களிலும்‌ 
வேகத்தைச்‌ சீராக்கிடும்‌ விசை 
அமைவு, 

9180 : (எந்‌.) இறுகுப்பிடிப்பான்‌ : 
வலித்திழுப்பதற்காகவும்‌, உயரத்‌ 
தூக்குவதற்காகவும்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு சாதனம்‌. 


86 hook : (வார்‌.) இறுகுப்பிடிப்‌ 
புக்‌ கொக்கி: பாரந்தூக்கிக்‌ கொக்‌ 
கியுடன்‌ பாரங்களை இணைப்ப 
தற்கான குறுகிய சங்கிலிகள்‌ அல்‌ 
லது சலாகைகளுடன்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ள கொக்கிகள்‌. 

0806 : (௧.க.) தரைமட்டம்‌ : ஒரு 
கட்டிடத்தைச்‌ சுற்றியுள்ள தரை 
மட்டம்‌. 


980110 : சாய்தள அமைப்பு: 
(1) ஒரு மனையில்‌ தேவையான 
கோணத்திற்கு சாய்தளம்‌ ஏற்‌ 
படுத்துதல்‌. 

(2) பக்க நடைபாதையை மழை 
நீர்‌ சீராக வடியும்‌ வகையில்‌ சாய்‌ 


வாக அமைத்தல்‌. 


gral 1௦90: படிப்படியானபாரம்‌: 
ஒரு கட்டமைப்பில்‌ படிப்படியாக 
ஏற்றப்படும்‌ பாரம்‌. இது அழுத்‌ 
தத்திற்கு மிகவும்‌ சாதகமான 
சூழலை ஏற்படுத்தும்‌. 


9120ய216 : நுண்படியளவீடு: நுண்‌ 
கூறுகளாக அளலின்‌ அடையாள 
மிழிதல்‌. 


graduation : படியளவுக்‌ குறியீடு : 
நுண்‌ படியளவிட்டுப்‌ படியளவுக்‌ 


குறியிடுதல்‌. 


gain : (1) மயிர்‌ களைதல்‌: தோல்‌ 
பதனிடுவதில்‌ தோலிலிருந்து மயிர்‌ 
களைதல்‌, 
(2) மயிர்‌ களைவுக்‌ கத்தி : தோல்‌ 
பதனிடுவதில்‌ மயிர்‌ ர ச 
பயன்படுத்தும்‌ கத்தி. 
(3) அடுக்குவரி அமைவு : காகித 
எந்திரத்தில்‌ இயக்கத்‌ இசைக்கு 
நரிணையாகக்‌ காகிதத்தில்‌ நீள 
வாக்கில்‌ அடுக்கு வரி அமைவுறச்‌ 
செய்தல்‌. 
(4) நெல்‌ மணி எடை: மிகச்‌ சிறிய 
எடை அளவு. 7,000 மணி எடை = 
1 அவுன்ஸ்‌-பவுண்டு. 
grained cowhide: மயிர்‌ களைந்த 
தோல்‌ : தோலில்‌ மயிர்களைந்து, 
பல்வேறு மேற்கரண்‌ பரப்புடைய 
தோல்‌. இது பல வண்ணங்களி 
லும்‌ இருக்கும்‌, இதனால்‌ பை 
களும்‌, பெட்டிகளும்‌ செய்யப்படு 
கிறது. 
921119: அகவரி வண்ணமிடுதல்‌ : 
கருவாலி, வாதுமை போன்ற உயர்‌ 
தர மரங்களைப்‌ போன்று தோற்ற 
மளிக்கும்‌ வகையில்‌ அகவரி வண்‌ 
ணம்‌ கொடுக்கும்‌ முறை. 
graining comb : (மர;வே..) கரண்‌ 
சீப்பு: மரப்பலகைகளில்‌ கரண்‌ 


போன்ற , தோற்றம்‌ ஏற்படுமாறு 
செய்வதற்குரிய எஃகினாலான 


அல்லது தோலினாலான ஓரு சீப்பு 
போன்ற கருவி. 


ஏாகam : கிராம்‌ : மெட்ரிக்‌ சரெடை 
அளவு முறையில்‌ பொதுநிலை 
எடையலகு 1 கிராம்‌ - 15.432 
நெல்மணி. 


gramme ring winding : (மின்‌. 
சீரெடை வளையச்‌ சுருணை: இது 
ஒரு மின்னகச்‌ சுருணை. இந்த 
முறை இப்பொழுது மிகுந்த தனி 
வகைப்‌ பயன்பாடுகளைத்‌ 
தவிர்த்து, மற்றப்படி நடைமுறை 
யில்‌ பயன்படுத்தப்படுவதில்லை. 

gram molecular ©™~weight: 
(வேதி. ) அணுக்கட்டு நிறை : தனி 
மத்தின்‌ அணு எடை அளவின்‌ 
பரும அளவெண்‌. ஒரு வாயுவின்‌ 
அணுக்கட்டு நிறையானது, இயல்‌ 


பான சூழல்களில்‌ 22.4 லிட்டர்‌ 
அளவாக இருக்கும்‌. 
granite: (௪.க.) கருங்கல்‌ : 


வெள்ளை அப்பிரகம்‌ கலந்த கருங்‌ 
கல்‌. இது மிகவும்‌ கடினமானது; 
மிகுந்த பளப்பளப்புடையது. கட்‌ 
டிடங்கள்‌, நினைவுச்‌ சின்னங்கள்‌ 
கட்டுவதற்குப்‌ பயன்படுகிறது. 


ராயா : மணியடர்த்தியுள்ள : 
இழையாக அமைந்திராமல்‌ சிறு 
மணி போன்ற செறிவுள்ளது. 


granular carbon : (மின்‌.) அக 
வரிக்‌ கார்பன்‌ : சிறுமணிகள்‌ 
போன்ற அகவரிச்‌ செறிவுள்ள 
சொரசொரப்பான மேற்பரப்‌ 
புள்ள கார்பன்‌. தொலைபேசி ஒலி 
யனுப்பீட்டுக்‌ கருவிகளிலும்‌, மாற்‌ 
றுத்‌ தடைகளிலும்‌ பயன்படுகிறது. 


granular structure: (குழை.) 
அகவரிக்‌ கட்டமைவு: அமைப்பான்‌ 
கள்‌ முழுமையாக ஒருங்கிணை 
யாததன்‌ காரணமாக பணிமுடி 
வுற்ற பிளாஸ்டிக்‌ பொருட்கள்‌, 
சொர சொரப்பான மேற்பரப்‌ 
பினைக்‌ கொண்டிருத்தல்‌. 


317 


grape sugar : (வேதி.) பழச்‌ சர்க்‌ 
கரை: இது அங்காடிகளில்‌ கடின 
மான, மெழுகு போன்ற திடப்‌ 
பொருளாகக்‌ கிடைக்கும்‌. தயா 
ரான புதிதில்‌ இது செறிமான 
முறாத பழவெல்லமாக அல்லது 
குளுக்கோசாக இருக்கும்‌. ஒயின்‌, 
ரொட்டி தயாரிப்பதிலும்‌, புகை 
யிலையைப்‌ பக்குவப்படுத்துவதி 
லம்‌, குரும உப்பு மூலம்‌ தோல்‌ 
பதனிடுவதிலும்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. 

graphic: வரையுரு: கருத்துக்‌ 
களைப்‌ படங்களாகவும்‌, வரையுரு 
வங்களாகவும்‌ சித்தரித்தல்‌. 
graphic arts : வரைகலை : ஓவி 
யம்‌, படம்‌ வரைதல்‌, இத்திரம்‌- 
செதுக்குதல்‌ போன்ற வரையுருக்‌ 
கலைகள்‌. 


graphic building blocks : வரை 
கலைக்‌ கட்டுமானத்‌ தொகுதிகள்‌. 
graphic forms : வரைகலை வடி 
வங்கள்‌. 

graphic methods : வரைகலை 
முறைகள்‌ : வரையுருவங்கள்‌ வாயி 
லாகக்‌ கட்டிடங்கள்‌ மீதான 
அழுத்தம்‌, வேகவீதம்‌ முதலியவற்‌ 
றைக்‌ கணக்கிடுவதற்கான முறை 
கள்‌. 

graphic lines : வரைகலைக்‌ கோ 
டுகள்‌. 

graphic plotting: 
வரைதல்‌. 

graphic shapes: வரைகலை வடிவு 
கள்‌. 

gாapறhite : (வார்‌;பொறி,) காரீய 
கம்‌: செயற்கையான அல்லது 
இயற்கையான கனிப்பொருள்‌ 
வகை. இதில்‌ 90% கார்பன்‌ அடங்‌ 
இயிருக்கும்‌. இது வெள்ளி போல்‌ 
மினுமினுப்புடையது. இது ஈயப்‌ 
பென்சில்கள்‌ தயாரிக்கவும்‌, உராய்‌ 
பொருளாகவும்‌, வார்ப்படத்‌ 


வரைகலை 


318 


தொழிற்சாலைகளில்‌ வார்ப்புப்‌ 
பூச்சுப்‌ பொருளாகவும்‌ பயன்படு 
கிறது. 

graphite paint : (வண்‌.) காரீயக 
வண்ணம்‌ : காரீயகமும்‌, கொதிக்க 
வைத்த ஆளிவிதை எண்ணெயை 
யும்‌, சிறிதளவு உலர்த்து பொரு 
ளையும்‌ கலந்த கலவை. இரும்பு 
வேலைகளில்‌ வண்ணம்‌ பூசுவதற்கு 
மிகவும்‌ உகந்தது. 


graphitizing : (உலோ.) த 
மாக்குதல்‌ : சாம்பல்‌ ற 
வார்ப்ஙகும்பிலல்‌ ன கார்பனின்‌ 
பெரும்‌ பகுதியை ஒரு பதப்படுத்‌ 
தும்‌ முறையின்‌ மூலம்‌ காரீயக 
நிலைக்கு மாற்றுதல்‌. 

grate area or grate surface: 
ஒரு கொதிகலனில்‌ கணப்புக்‌ கம்பி 
கள்‌ அமைந்த பரப்பளவு. இது 
சதுர அடிக்கணக்கில்‌ கணக்கிடப்‌ 
படும்‌. 'இது முழுமையான உள்ளெ 
ரிதல்‌ நடைபெறும்‌ பரப்புக்குச்‌ சம 
மானதாகும்‌. 

gravel: சரளைக்கல்‌: மணலும்‌ 
கூழாங்கற்களும்‌ கலந்த சரளைக்‌ 
கலவை. 


ரா : செதுக்கு உளி : சித்திரம்‌ 
செதுக்குவதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு 
கருவி, 

gravisphere: (விண்‌.) ஈர்ப்பு மண்‌ 
டலம்‌ : விண்மண்டலக்‌ கோளங்க 
ளில்‌ மற்றக்‌ கோளங்களை ஈர்ப்ப 
தற்கான ஈர்ப்பாற்றல்‌ முனைப்‌ 
பாக உள்ள கோளப்பரப்பு 


gravity : ஈர்ப்புவிசை : பூமியின்‌ 
மையத்தை நோக்கி அல்லது அதன்‌ 
மேற்பரப்பை நோக்கி பொருள்‌ 
கள்‌ அனைத்தும்‌ ஈர்க்கப்படும்‌ 
விசை, 

gravity cell : (மின்‌.) ஈர்ப்பு மின்‌ 
கலம்‌ : டேனியல்‌ மின்கலத்தின்‌ 
மாற்றியமைத்த வடிவம்‌. இதில்‌ 
இரு மின்பகுப்பான்கள்‌ ஈர்ப்பு 


விசை மூலம்‌ பிரிக்கப்பட்டிருக்கும்‌. 
gravity - drop ~‘annunciator : 
(மின்‌.) ஈர்ப்புவிசை அறிவிப்பான்‌: 
மின்காந்தங்கள்‌ மூலம்‌ இயங்கும்‌ 
ஒரு சைகைச்‌ சாதனம்‌. இதில்‌ 
காந்தத்திலிருந்து ஒரு கீல்‌ உறுப்பு 
விடுபட்டு கழே விழும்‌ போது 
எண்‌, பெயர்‌ முதலியன வெளித்‌ 
தெரியும்‌. 

gravity lubrication system : 
(தானி.எந்‌. ) ஈர்ப்புவிசை உராய்வுத்‌ 
தடையமைப்பு: உயரத்திலுள்ள 
கொள்கலத்திலிருந்து ஈர்ப்புவிசை 
மூலம்‌ உராய்வுத்தடைக்காக உறுப்‌ 
புகளுக்கு எண்ணெய்‌ பாயவிடுதல்‌. 
இந்த அமைப்பு முறையில்‌, 
எண்ணெய்‌ ஓர்‌ இறைப்பான்‌ 
மூலம்‌ அது முதற்கண்‌ இருந்த 
கொள்கலத்திற்கே கொண்டு வரப்‌ 
படுகிறது. 

gravity water system: ஈர்ப்பு 
விசைரீர்‌ அமைப்பு : ஈர்ப்பு விசை 
மூலம்‌ அழுத்தம்‌ பெறப்படும்‌ ஒரு 
நீர்‌ அமைப்பு முறை. 

gravity well: (விண்‌,) ஈர்ப்புக்‌ 
கேணி ; ஈர்ப்புப்புலம்‌ ஒர்‌ ஆழ 
மான கேணியாகக்‌ கருதப்படும்‌ 
பகுதி. ஒரு வான்‌ கோளிடமிருந்து 
தப்புவதற்கு ஒரு விண்வெளி 
ஊர்தி இந்தக்‌ கேணிக்குள்ளிருந்து 
ஏறி வெளியே வர வேண்டும்‌. 
ராவு 10 : சாம்பல்‌ வார்ப்பிரும்பு: 
தேனிரும்பு அல்லது வார்ப்பிரும்பு. 
இதில்‌ முறிவு ஏற்படுமாயின்‌, சாம்‌ 
பல்‌ நிறப்படிகக்‌ கட்டமைவு உண்‌ 
டாகும்‌. 

01685௦ : (தானி. ) மெழுகுப்‌ பசை: 
தாவர எண்ணெய்களின்‌ குழம்‌ 
பும்‌, சோடா அல்லது எலுமிச்சை 
சோப்பும்‌ அடங்கிய ஒரு மசகு 
எண்ணெய்ப்‌ பொருள்‌. 

grease gun : (தானி,) மசகு பீச்‌ 
சாங்‌ குழல்‌ : உயவுப்‌ பொருளை 
தாங்கியினுள்‌ பீச்சிச்‌ செலுத்துவ 
தற்கான ஒரு சாதனம்‌. 


grease lubricants : மசகு உயவுப்‌ 
பொருள்கள்‌ : இவை ஆறுவகைப்‌ 
படும்‌: (1) கொழுப்பு மசகு: இது 
விலங்கின்‌ கொழுப்பும்‌, பனை 
எண்ணெயும்‌ சில கனிம - எண்‌ 
ணெய்களுடன்‌ கலந்த கலவை. 
(2) சோப்பு போன்று கெட்டி 
யான கனிம எண்ணெய்‌ வகை, 
(3) முதலாவது அல்லது இரண்டா 
வது வகைக்‌ காரீயகம்‌, வெளிமக்‌ 
கன்மசி, அல்லது அப்பிரகத்துடன்‌ 
கலந்த கலவை; (4) கற்பூரத்‌ தைல 
வகை. (5) நீர்மமல்லாத எண்‌ 
ணெய்கள்‌; (6) தனிவகை வடிப்‌ 
பான்கள்‌ உள்ள தனிவகை மசகு 
கள்‌. 

grease trap: (கம்‌.) மசகுப்‌ 
பொறி: வீட்டுக்‌ கழிவுப்பொருள்‌ 
களிலிருந்து மசகினைப்‌ பிரித்துத்‌ 
திடப்பொருளாக்கி, அகற்றுவதற் 
கான ஒரு முறை. கழிவு நீர்க்‌ 
குழாய்களில்‌ அடைப்பு ஏற்படா 
மல்‌ தடுப்பதற்கு இது பயன்படு 
கிறது. 


ஏரeen : பசுமை நிறம்‌ : ஒளிக்கதிர்‌ 


நிறப்பாட்டையில்‌ நீலத்திற்கும்‌ 
மஞ்சளுக்குமிடைப்பட்ட வண்‌ 
ணம்‌. 


காகிதத்திலும்‌, அச்சு உருளை 
களிலும்‌, முழுமையாசப்‌ பக்குவப்‌ 
படுத்தப்படாத நிலையைக்‌ குறிக்‌ 
கும்‌ சொல்‌. 
green core: (வார்‌. ) பக்குவமடை 
யா உள்ளீடு: வார்ப்படத்தில்‌ முற்‌ 
றிலும்‌ எரிந்து பக்குவப்படாத 
உள்ளீடு. 


green field: (மின்‌.) பசும்புலம்‌: 
துவள்‌ குழாய்க்கு முதற்கண்ணி 


ருந்த வாணிகப்‌ பெயர்‌. 
green gold: (வேதி.) பசும்‌ 
பொன்‌ : 25% வெள்ளியும்‌ 75% 


தங்கமும்‌ கலந்த உலோகக்‌ கலவை. 
green sand : (வார்‌.) பசுமணல்‌: 


319 


பச்சை நிறங்கொடுக்கும்‌ கனிப்‌ 
பொருள்‌ நிறைந்த மணற்கல்‌, 
இதனை உலர்த்தாமல்‌, நீருடன்‌ 
கலந்து ஈரமாக்கி வார்ப்படத்‌ 
தொழிற்சாலைகளில்‌ பயன்படுத்து 
கிறார்கள்‌. 

grand sand core : (வார்‌) பசு 
மணல்‌ உள்ளீடு : ஈரமான பசுமண 
லினாலான ஓர்‌ உள்ளீடு. 


green vitriol or copper as: 
(வேதி,) பசுங்கந்தகத்‌ திராவகம்‌ 
அல்லது இரும்புக்‌ கந்தகை : எஃகி 
னை ஊற வைப்பதால்‌ கடைக்கும்‌ 
துணைப்பொருள்‌. இதனை அய 
சல்‌ஃபேட்டு என்றும்‌ கூறுவர்‌. 
தொற்றுத்‌ தடைமருந்தாகப்‌ பயன்‌ 
படுகிறது. மை, ஆழ்ந்த நீலவண்‌ 
ணப்பொடி, சிவப்பு ஆக்சைடு 
ஆகியவை தயாரிக்கவும்‌ பயன்படு 
கின்றது. 

green wood: பசுமரம்‌ : ஒருவகை 
வெட்டுமரம்‌. இதில்‌ சாறு அகற்‌ 
றப்பட்டு, உலர்த்தப்படுவதில்லை. 
ரர்‌: (மின்‌.) (1) மின்வாய்‌: 
எலெக்ட்ரான்கள்‌ அல்லது அயனி 
கள்‌ செல்வதற்கு ஒன்று அல்லது 
அதற்கு மேற்பட்ட துறப்புகள்‌ 
கொண்ட ஓரு மின்வாய்‌. 

(2) இணைப்பு வரைச்சட்டம்‌ : மின்‌ 
னாக்கிகளின்‌ இணைப்பு வரைச்‌ 
சட்டம்‌. 

(3) சேமக்கல அடித்தளம்‌ : சேம 
மின்‌ கலங்களில்‌ தகடுகள்‌ அமைக்‌ 
கப்படுவதற்கான அடித்தளம்‌. 

(4) வார்ப்பிரும்புச்‌ சட்டம்‌ : அச்ச 
கத்தில்‌ அச்சுத்தாள்‌ அழுத்தும்‌ 
தகட்டுப்பாளங்களிலிருந்து நீரா 
வித்‌ தகடுகளை புறத்தே பிடித்து 
வைத்துக்‌ கொள்வதற்கான வார்ப்‌ 
பிரும்புச்‌ சட்டம்‌. 

(5) வானொலிக்‌ குழாய்‌ : வானொ 
லியில்‌ உருகாது அழலொளிவிடும்‌ 
மின்குமிழ்‌ இழைக்கும்‌ தகட்டிற்கு 
மிடையேயுள்ள வானொலிக்‌ 
குழாய்ப்‌ பகுதி. 


920 


grid condenser : கம்பிக்‌ 

கொண்மி: கம்‌.பிவலை மின்சுற்று 

வழியின்‌ ஒரு பகுதியாகவுள்ள 
ரர மி 


கொண்டி. 


grid current : (மின்‌.) இணைப்பு 
மின்னோட்டம்‌: ஓர்‌ எலெக்ட்ரான்‌ 
குழலின்‌ இணைப்பு மின்‌ சுற்று 
வழியில்‌ பாயும்‌ மின்னோட்டம்‌. 


grid dip meter : (மின்‌.) 
இணைப்பு மின்‌ இறக்க அளவுமானி: 
ஒத்திசைவு அலைவெண்களை 
அளவிடுவதற்கான ஒரு கருவி. 


ரர்‌ 188 : கம்பிக்‌ கசிவு: ஒரு 
மின்னணுக்குழாயின்‌ கம்பிவலை 
மின்‌ சுற்றுவழியில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ மின்தடை. 


grid leak detector: (மின்‌.) 
இணைப்புமின்கசிவு காட்டும்‌ பொறி: 
ஒரு மூன்று மின்முனை காட்டும்‌ 
பொறியாகவும்‌, மின்‌ மிகைப்பியா 
கவும்‌ செயற்படும்‌ வகையில்‌ 
இணைக்கப்பட்டுள்ள ஒரு மூன்று 
மின்முனை மிகைப்பி இணைப்பு 
மின்‌ சுற்றுவழியில்‌ இந்தக்‌ கண்டு 
பிடிப்பு நடைபெறுகிறது. 

grid modulation : (மின்‌.) 
இணைப்பு அலை மாற்றம்‌ : 
ஓர்‌ அலை மாற்ற மின்‌ சுற்றுவழி. 
இதில்‌ அலைமாற்றச்‌ சைகையா 
னது, இணைப்பினுள்‌ அலை 
மாற்ற நிலையில்‌ செலுத்தப்படு 
கிறது. 


grid resistance : (மின்‌.) வலை 
மின்தடை : மிகப்பெரிய அளவி 
லான மின்னோட்ட இயக்கிகளுக்‌ 
கான தொடக்க மின்தடை. இது 
வார்ப்பிரும்பிலிருந்து கம்பி வலை 
கள்‌ வடிவில்‌ தயாரிக்கப்படுகிறது 


gi ஈ௭5151400 : வலைமின்‌ தடுப்‌ 
பான்‌ : ஒரு வானொலிக்‌ குழாயின்‌ 
கம்‌ பிவலை மின்சு ற்றுவழியில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ அதிக அளவுத்‌ 
தடையுள்ள மின்‌ தடுப்பான்‌. 


grid voltage : (மின்‌.) இணைப்பு 
மின்னழுத்தம்‌: ஒரு வெற்றிடக்‌ 
குழலின்‌ இணைப்பில்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ சார்பு மின்னழுத்தம்‌. 

grill (க.ச.) வலைத்தட்டி : 
திறந்த வாயில்களுக்கு அல்லது 
கதவில்‌ அல்லது பலகணியிலுள்ள 
கண்ணாடிகளுக்குப்‌ பாதுகாப்‌ 
பாக உலோகத்தால்‌ அல்ல மரத்‌ 


தால்‌ அமைக்கப்படும்‌ வலைத்‌ 
தட்டி அமைப்பு. 
ராம்‌: சாணையிடல்‌ : சுழலும்‌ 


சாணைச்‌ சக்கரத்தில்‌ சாணை 
யிட்டுத்‌ தீட்டுவதன்‌ மூலம்‌ ஒரு 
பொருளைக்‌ கூர்மையாக்குதல்‌: 
வேண்டிய வடிவளவுக்கு அராவிக்‌ 
குறைத்தல்‌; அல்லது அகற்றிவிடு 
தல்‌. 

ர்ச்‌: ( பட்‌.) அரைவை எந்திரம்‌: 
அரைவைப்‌ பணிக்குப்‌ பயன்படும்‌ 
கருவி அல்லது சாதனம்‌. 

grind finish : (எந்‌.] சாணை 
தீட்டுதல்‌ : சாணைச்‌ சக்கரத்தில்‌ 
அராவித்தீட்டி மெருகேற்றுதல்‌. 
முன்னர்‌ கருவிகளில்‌ மெருடெப்‌ 
பட்ட பல வேலைகள்‌ இன்று 
சாணை தட்டுதல்‌ மூலம்‌ நடை 
பெறுகின்‌ றன. 


grinding allowance : சாணைக்‌ 
கழிவு: வேலைப்பாடு செய்யப்‌ 
படும்‌ பொருளில்‌ சாணை தீட்டுவ 
தால்‌ ஏற்படும்‌ கழிவுக்காக விட்டு 
வைக்கப்படும்‌ அளவு. நேர்த்தி 
யான வேலைப்பாட்டில்‌ .0076..... 
-0177செ.மீ. போதுமானது. கன 
மான பொருள்களின்‌ வேலைப்‌ 
பாடுகளில்‌ 14%, அல்லது 1/,,,, 
அளவு தேவைப்படும்‌. 

gridding compound : (தானி.) 
சாணை இணைப்பு: சாணை தீட்டு 
வதன்‌ மூலம்‌ நுட்பமாக மெரு 
கூட்டி உறுப்புகளை முற்றிலுமா 
கப்‌ பொருந்துமாறு இணைத்தல்‌ 
இதனைக்‌ கையினாலோ, எந்திரச 
னாலோ செய்யலாம்‌. 


grinding machine: (உலோ.) 
சாணை எந்திரம்‌ : ஒர்‌ உராய்வுச்‌ 
சக்கரத்தைச்‌ சுழற்றி சாணை 
தீட்டுவதற்கான எந்திரம்‌. 


grindstone : சாணைக்கல்‌ : இது 
சாணை தீட்டுவதற்கான ஒரு 


கருவி. இது இயற்கையாகக்‌ 
கிடைக்கும்‌ மணற்பாறையினா 
லானது. சுழலும்‌ இக்கல்லில்‌ 


பொருள்களை உராய்ந்து சாணை 
தீட்டப்படுகிறது. 

சார்‌ : (எந்‌.) பிடிப்பாணி : பொது 
வாக, எந்திரத்தில்‌ இறுகப்பிடிக்‌ 
கும்‌ பகுதியைக்‌ குறிக்கும்‌. 
grippers: (அச்சு. ) பிடிப்பான்கள்‌: 
அச்சு எந்திரத்தில்‌ அச்சிடும்போது 
காகிதத்தை உரியநிலையில்‌ இறு 
கப்‌ பற்றிப்பிடித்துக்கொள்வதற்‌ 
குப்‌ பயன்‌ படும்‌ உலோகத்தாலான 
சிறிய விரல்கள்‌ போன்‌ றஅமைப்பு. 


9ர்‌-581116 : புடைப்போவியம்‌: ஒரு 
வண்ணத்திறமாகச்‌ சாம்பல்நிறச்‌ 
சாயல்களில்‌ அமைவுறும்‌ புடைப்‌ 
பியல்‌ திற ஓவிய ஒப்பனை. 


ஏரா: பருமணல்‌: சாணைச்‌ சக்க 
ரங்கள்‌ செய்வதற்குப்‌ பயன்படும்‌ 
பொடிக்கற்கள்‌. இந்தப்‌ பொடிக்‌ 
கற்களின்‌ வடிவளவினைப்‌ பரு 
மணல்‌ எண்மூலம்‌ குறிக்கின்றனர்‌. 


9701௩ : (௧.௧.) கட்டுமான இடைக்‌ 
கோணம்‌ : கட்டிடக்கலையில்‌ இரு 
வளைவு மாடங்கள்‌ சேரும்‌ கட்டு 
மான இடைக்கோணம்‌. 


groined  ™vaulting : (க.க.) 
இடைக்கோணக்‌ கவிகை மாடம்‌ : 
கவிகை மேோடுகள்‌ ஒன்றை 
யொன்று குறுக்கே வெட்டிச்‌ செல்‌ 
லும்‌ வண்ணம்‌ கட்டிடங்களுக்கும்‌ 
நடைபாதைகளுக்கும்‌ மோட்டுக்‌ 
கவிகை அமைக்கும்‌ முறை. 


gரom௱me!: வட்டுவளையம்‌: பந்தல்‌ 
களிலும்‌, கொடிகளிலும்‌ முக்யெ 


21 


321 


மாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ ஓர்‌ 
உலோகக்‌ கயிற்றுத்‌ துளை. 

மரையாணிகள்‌, பெருந்தலை 
யாணிகள்‌ ஆகியவற்றைச்சுற்றி, 
நீர்‌ புகாதவாறு இறுக்கமான தடுப்‌ 
பானாக அல்லது வளையமாகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ மெழுகுவர்த்‌ 
இத்‌ திரி வளையம்‌. 

கப்பல்களில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
கயிற்று வட்டு அல்லது வளையம்‌. 
groove: (௧.க.) வரிப்பள்ளம்‌/ 
சால்வரி: நீண்ட வரிப்பள்ளம்‌; 
தவாளிப்பு; வரித்தடம்‌, 


grooving: (க.க.) வரிப்பள்ள 
மிடுதல்‌ : வரிப்பள்ளமிடும்‌ கருவி 
கொண்டு நீண்டபள்ளத்‌ தடமிடு 
தல்‌ அல்லது சால்வரி அகழ்தல்‌. 


grooving machine : தவாளிப்புக்‌ 
கருவி : செல்தடப்பள்ளம்‌ அமைக்‌ 
கப்‌ பயன்படுத்தப்படும்‌ ஒரு கருவி. 


grooving stake:  தவாளிப்பு 
முளை : பல்வேறு வடிவளவுகளில்‌ 
வரிப்பள்ளங்கள்‌ வெட்டப்பட்‌ 
டுள்ள ஒரு சலாகை, கையால்‌ 
வரிப்பள்ளமிடும்‌ சருவியைப்‌ பயன்‌ 
படுத்தாமல்‌, கொட்டாப்புளியி 
னால்‌ பூட்டு விளிம்புகளை மூடுவ 
வதற்கு இது பயன்படுகிறது. 
இதில்‌ பட்டறைப்‌ பிடிப்புக்‌ குறட்‌ 
டில்சலாகை இறுகப்பற்றிக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


01088 : குரோஸ்‌ : பன்னிரண்டு 
உருப்படிகளடங்யெ தொகுதி 


களின்‌ பன்னிரண்டு. எண்ணிக்‌ 
கையில்‌ 144, 
grotesque : விசித்திர பாணி : 


விசித்திரக்‌ கற்பனைக்‌ கதம்பமாக 
அமைந்த அலங்காரப்‌ பாணி. 


ground : (௧.௧.) (1) ஆதார மரத்‌ 
துண்டு : செங்கல்‌ அல்லது கற்‌ சுவ 
ருடன்‌ இணைக்கப்பட்டுள்ள ஆணி 
அடிப்பதற்குரிய மரத்துண்டு. 


322 


(2) மின்விசை நிலத்தொடர்பு: மின்‌ 
சுற்று வழியை முற்றுவிப்பதற்காக 
மின்னாக்கி. மின்னியக்கி, மின்‌ 
விளக்கு முதலியவற்றுக்கு நிலத்‌ 
தொடர்பு உண்டுபண்ணுதல்‌. 

(3) நிலத்தில்‌ மின்கசிவு: மின்‌ 
னோட்டம்‌ தேவையான 
வேலைக்கு மாறாக, நிலத்தில்‌ 
கசிந்துவிடுதல்‌. 

ground circuit : (மின்‌. ) நிலமின்‌ 
சுற்றுவழி: இரண்டு அல்லது 
மூன்று கம்பி மின்‌ சுற்று வழியில்‌, 
நிலத்தை ஒரு கம்பியாகப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ ஒரு சுற்று வழி. 

ground clamp : மின்‌.) நிலப்பற்‌ 
றுக்‌ கட்டை: மின்தொடர்புகளைச்‌ 
சிறந்தமுறையில்‌ ஏற்படுத்துவதற்‌ 
காக ஒரு குழாயுடன்‌ ஒரு கம்பியை 
அல்லது பிற மின்கடத்தியைப்‌ 
பிணைப்பதற்குப்‌ பயன்படும்‌ பற்‌ 
றுக்‌ கட்டை. 


ground detector : (மின்‌.) நிலத்‌ 
தொடர்பு நுண்கருவி : ஒரு மின்‌ 
விசைப்‌ பலகையில்‌, ஒரு மின்‌ சுற்று 
வழிக்கம்பியில்‌ மண்தொடர்பு ஏற்‌ 
படும்போது அதனைக்காட்டுவதற் 
காக அமைக்கப்பட்டுள்ள விளக்கு. 
ground gear : (வாஜூ.) தரைப்‌ 
பல்லிணை : ஒரு பறவைக்‌ கப்‌ 
பலைத்‌ தரையிறங்கச்‌ செய்வதற்‌ 
கும்‌, அதனைத்‌ தரையில்‌ இயக்கு 
வதற்கும்‌ தேவைப்படும்‌ பல்லிணை 
அல்லது சாதனம்‌. 

ground : (மின்‌.) மின்விசை 
நிலத்தொடர்பு : மூன்று மின்கம்பி 
கள்‌ கொண்ட இணைப்பில்‌ நடு 
நிலைக்கம்பியில்‌ உள்ளவாறு ஒரு 
மின்‌ சுற்றுவழிக்கம்பியை நிலத்‌ 
துடன்‌ பிணைத்தல்‌; அல்லது மின்‌ 
கம்பிக்‌ காப்புக்‌ குழாய்களையும்‌ 
நீர்க்‌ குழாய்களையும்‌ மின்னியல்‌ 
முறையில்‌ ஒன்றாக இணைத்தல்‌. 
grounding conductor : (மின்‌.) 
நிலமின்‌ கடத்தி : நிலத்தொடர்பு 


மின்‌ முனைனய அல்லது மின்‌ 
முனைகளை கம்பியிணைப்புடன்‌ 
பிணைப்பதற்குப்‌ பயன்படும்‌ மின்‌ 
கடத்தி. 

grounding out: பின்னணியை 
அகற்றுதல்‌ : செதுக்கு வேலைப்‌ 
பாட்டில்‌ வடிவமைப்பின்‌ பின்ன 
ணியை அகற்றுதல்‌. 


ground joint: 
மூட்டு: உறுப்புகளை 
பொருள்‌ பசையுடன்‌ சேர்த்துத்‌ 
தேய்த்து அல்லது உராய்‌ 
பொருளை எண்ணையுடனோ 
நீருடனோ சேர்த்துப்‌ பொருத்து 
தல்‌- (உ.ம்‌) உந்துவ்ண்டிகளின்‌ 
ஓரதர்களைத்‌ தேய்த்தல்‌. 


ground joist: (s.க.) நிலத்‌ 
துலாக்கட்டை:நிலத்திலிருந்து மேல்‌ 
நோக்கி எழுப்பப்படும்‌ துலாக்‌ 
கட்டை. 


(கணி. ) தேய்ப்பு 
உராய்‌ 


ground loop : (வாஜா.) தரைக்‌ 
கரண வளைவு : விமானம்‌ நிலத்‌ 
தில்‌ இயங்கும்போது ' அல்லது 
தரையிறங்கும்‌ போதோ உயரே 
ஏறும்‌ போதோ தரையில்‌ ஒடும்‌ 
போதோ கட்டுப்படுத்த மு.1யா 
மல்‌ திடீரெனக்‌ திரும்புதல்‌. 


ground re-turn: (தானி,ட்ன்‌.) 
நிலமீட்சி : உந்து வண்டியில்‌ மின்‌ 
னியல்‌ சாதனங்கள்‌ அனைத்தும்‌ 
முழுமையான மின்‌ சுற்றுவழி 
அமையும்‌ வகையில்‌ அந்த வண்டி 
யின்‌ அடிச்சட்டத்துடன்‌ மின்னி 
யல்‌ சாதனங்களை இணைத்தல்‌, 


ground speed : (வானூ.) தரை 
யோட்ட வேகம்‌ : ஒரு விமானம்‌ 
தரைக்கு மேலே ஓடும்‌ வேகம்‌. 
எடுத்துக்காட்டாக, மணிக்கு 98 
கி.மீ. வேகத்தில்‌ வீசும்‌ காற்றுக்கு 
எதிராக மணிக்கு 13225, மீ. 
வேகத்தில்‌ ஓடும்‌ விமானத்தின்‌ 
தரையோட்ட வேகம்‌ மணிக்கு 
2908.மீ. ஆகும்‌. 


ground speed: (வாரா.) தரை 
வேகம்‌: விமானம்‌ தரையையொட்‌ 
டிக்‌ கிடைமட்டமாகச்‌ செல்லும்‌ 
வேகவீதம்‌. 


ground speed meter : (வாஜா.) 
தரை வேகமானி: விமானம்‌ தரை 
யையொட்டிக்‌ கிடைமட்டமாகச்‌ 
செல்லும்‌ வேகலீதத்தை அளவிடும்‌ 
கருவி. 


ground strap: (தானி.) இணைப்‌ 
புக்‌ பட்டை : காரின்‌ சட்டத்துடன்‌ 
யின்கலத்தை அல்லது ரப்பர்‌ மீது 
எஞ்சின்‌ ஏற்றப்பட்டிருக்கும்‌ 
போது எஞ்சினைச்‌ சட்டத்துடன்‌ 
இணைப்பதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ செப்புக்கம்பி வடம்‌ அல்லது 
பின்னல்‌ செப்புட்பட்டை. 

ground water : (கம்‌,) தரையடி 
நீர்‌: தரையடியில்‌ தேங்கி நிற்கும்‌ 
அல்லது நீரோட்ட மாக ஓடும்‌ நீர்‌. 


ground waves: (விண்‌.) நில 
அலை : ஒரு வெடிப்பு காரணமாக 
நிலத்தில்‌ உண்டாகும்‌ அலை. 


ground wire: (மின்‌.) தரையடிக்‌ 
கம்பி : தரையடியீல்‌ இரு மின்னி 
யல்‌ சாதனங்களை இணைக்கும்‌ 
கம்பி. 


ground wood: தோப்பு மரம்‌: இது 
எந்திர வெட்டு மரம்‌ என்றும்‌ 
அழைக்கப்பெறும்‌. மரத்தடிகளை 
அராலித்‌ தேய்த்து இந்த மரம்‌ 
பெறப்படுகிறது. 

group of dots : (கணிப்‌. ) புள்ளிக்‌ 
குறிகளின்‌ குழுமம்‌. 

௦4: அரைசாந்து: கட்டிட 
இடைவெளிகளை நிரப்புவதற்‌ 
கான நீளமான அரைசாந்து. 


growler:  (மின்‌.) உறுமின்‌ 
மாற்றி: மின்னகங்களில்‌ குறுக்கீடு 
கள்‌, திறப்புகள்‌, மண்தொடர்பு 
கள்‌ ஆகியவற்றைக்‌ கண்டறியப்‌ 
பயன்படும்‌ சிறிய மின்மாற்றி. 


323 


9௦4811: (மின்‌,) வளர்ச்சி நிலை, 
மின்னோட்டம்‌, மின்னழுத்தம்‌ 
ஆகியவற்றின்‌ அளவுகளில்‌ படிப்‌ 
படியாக ஏற்படும்‌ அதிகரிப்பைக்‌ 
குறிக்கும்‌ சொல்‌. 

ஏபதா : இடர்காப்பமைவு : ( எந்‌.) 
எந்திரத்தை இயக்குபவருக்கு 
உட ற்காயம்‌ எதுவும்‌ ஏற்படாமல்‌ 
காப்பதற்காக அமைக்கப்பட்‌ 
டுள்ள காப்புச்‌ சாதனம்‌. 


பசார்‌ ban: (மின்‌.) காப்புப்‌ 
பட்டை: அலைவரிசைகளிடையே 
இடையீடு ஏற்படாமல்‌ தடுப்பதற்‌ 
காக ஒவ்வொரு தொலைக்காட்சி 
அனை வரிசையின்‌ மேல்‌ முனையி 
லுள்ள ஒரு குறுகிய அலைவெண்‌் 
பட்டை. 


gudgeon pin : (தானி.) உந்து 
தண்டு முனை : இது இருசுக்கடை 
யாணி அல்லது உந்துதண்டு 
பிணைப்பாணி போன்றதாகும்‌. 


gudgeons : (அச்சு.) சுழல்‌ சக்‌ 
கரங்கள்‌: அச்சு எந்திரங்களில்‌ 
உருளையின்‌ முனைகளுடன்‌ 
இணைக்கப்பட்டுள்ள உலோகச்‌ 
சக்கரங்கள்‌. இவை சுழல்நெறிப்‌ 
பட்டைகளில்‌ உருண்டு உருளை 
களைச்‌ சுழலச்‌ செய்கின்‌ றன. 


guide bearings : (எந்‌.) சால்‌ 
வரித்‌ தாங்கிகள்‌: உறுப்புகள்‌ 
நழுவிச்‌ செல்லக்கூடிய சால்வரி 
அல்லது வரிப்பள்ளம்‌ உடைய 
தாங்கிகள்‌, 

guided aircyaft missile. 
(விண்‌.) ஏவு, விமானக்‌ ௧ 3 
வானத்தில்‌ பறக்கும்போது இலக்கு 
களைத்‌ தாக்குவதற்காக விமானத்‌, 


தில்‌ கொண்டு செல்லப்படும்‌ ஒரு 
வகைத்‌ தானியங்கி ஏவுகணை. 
இதனை வானில்‌ செலுத்திய பிறகு 
இலக்கை நோக்கி ஏவலாம்‌. 


guided missile : (விண்‌.) ஏவு 


| கணை: வ: னொலி போன்ற கருவி 


324 


களைக்‌ கொண்டு தொலைவி 


லிருந்தே வேண்டிய நெறியில்‌ 
செலுத்தப்படத்‌ தக்க படைக்‌ 
கலம்‌, 

guide pins : (குழை.) ஆற்றுப்‌ 


படையாணிகள்‌: வார்ப்படம்‌ மூடிக்‌ 
கொள்கிறபோது அழுத்தச்‌ செருகி 
யும்‌, பள்ளமும்‌ முறையாக ஒருங்‌ 
கிணைவதற்கு உதவும்‌ சாதனம்‌. 


90186௨ ai! : ஆற்றுப்படைத்‌ தண்ட 
வாளம்‌ : இருப்பூர்தியின்‌ சக்கர 
விளிம்புகளை ஆற்றுப்படுத்திச்‌ 
செல்வதற்காக இருப்புப்பாதை 
யின்‌ பிரதான தண்டவாளத்தின்‌ 
உட்புறம்‌ அமைக்கப்பட்டுள்ள 
ஒரு மிகைத்‌ தண்டவாளம்‌. இந்தத்‌ 
தண்டவாளம்‌ வளைவிலே வண்டி 
கள்‌ ' தண்டவாளங்களிலிருந்து வில 
கிச்‌ செல்லாமல்‌ தடுக்கின்‌ றன. 


ஏப்ப : (அச்௬.) இயக்கு தண்டு 
கள்‌: ஒவ்வொரு தாளிலும்‌ ஒரே 
இடத்தில்‌ அச்சிடுதல்‌ நடைபெறு 
மாறு செய்வதற்காகத்‌ தாளில்‌ 
வைத்து வழிப்படுத்துவதற்கு உத 
வும்‌ சாதனம்‌. இந்தச்‌ சாதனத்தை 
தேவையான நிலையில்‌ சீரமைத்‌ 
துக்‌ கொள்ளலாம்‌. 


guilloche: (௪.ச.) பின்னற்சடை 
ஒப்பனை: கட்டிடங்களில்‌ பின்ன ற்‌ 
சடை போன்று செய்யப்படும்‌ சிற்‌ 
பக்கலை ஒப்பனை. 


guillotine cut : தலைத்‌ தறிப்பு 
வெட்டு : தலையை வெட்வெதற் 
காகப்‌ பயன்பட்ட வெட்டுப்பொறி 
யின்‌ கத்தி அலகு போன்ற வெட்டு 
வதற்கான எந்தாக்‌ ஃ நவி, 


gum bloom : (வண்‌.) பிசின்‌ 
அரக்கு : இயல்பான பளபளப்‌ 
புள்ள, ஒளி ஊடுிருவ்க் டய பிசின்‌ 
குழம்பு. 

gumming test for oils: பிசின்‌ 
சோதனை: எண்ணெய்கள்‌ பிசி 


சோதனை. வாயு எஞ்சின்‌ நீள்‌ 
உருளைகளில்‌ எண்ணெய்கள்‌ எந்த 
அளவுக்கு கார்பனாக மாறும்‌ என்‌ 
பதை அளவிடுவதற்கு இச்‌ 
சோதனை பயன்படுகிறது. எண்‌ 
ணெயை அமிலத்துடன்‌ சேர்ப்ப 
தால்‌ ஏற்படும்‌ மாறுதல்களைக்‌ 
கொண்டு இது அறியப்படுகிறது. 


ஏப௱$: (வேதி;குழை.) கோந்து 
கள்‌: தாவரங்களிலிருந்து எடுக்கப்‌ 
படும்‌ பசை வகைகள்‌, பிசின்கள்‌ 
போலன்றி, இவை தண்ணீரில்‌ 
கரையக்கூடியவை. வண்ணத்‌ 
தொழிலில்‌ குங்கிலியம்‌ போன்ற 
இயற்கைப்‌ பிசின்களை இப்பெயர்‌ 
குறிக்கிறது. 

ஏப௱ ௩௦௦0: குங்கிலிய மரம்‌: நடுத்‌ 
தர அளவு கனமான, கருநிறமான, 
வாதுமை மரத்தில்‌ உள்ளது 
போன்று மணிக்கரணைகள்‌ 
உள்ள மரம்‌, அறைகலன்கள்‌ செய்‌ 
யவும்‌, கட்டிடங்களில்‌ உட்புற 
அலங்கார வேலைகளுக்கும்‌ முக்கி 
யமாகப்‌ பயன்படுகிறது. 


gun cotton: (வேதி.) வெடிப்‌ 
பஞ்சு : வெடிப்பாற்றலுள்ள நைட்‌ 
ரிக்‌ அமிலம்‌, கந்தக அமிலம்‌ ஆகிய 
வற்றில்‌ தோய்ந்த மிகுந்த வெடிப்‌ 
புத்‌ திறனுடைய பஞ்சு. 


gun lathe: (எந்‌.) பீரங்கிக்‌ கடை 
சல்‌ எந்திரம்‌: பீரங்கிகளில்‌ கடைசல்‌ 
வேலை செய்வதற்கும்‌, அவற்றில்‌ 
துளையிடுவதற்கும்‌ பயன்படும்‌ 
பெரிய அளவிலான கடைசல்‌ எந்தி 
ரம்‌. 

ஏபா etal: கருங்கலம்‌: துப்பாக்கி 
செய்யப்‌ பயன்படும்‌ செம்பு,.துத்த 
நாகம்‌, வெள்ளீயம்‌ கலந்த உலோ 
கக்‌ கலவை. ஒரு காலத்தில்‌ பீரங்கி 
கள்‌ செய்ய மிகுஇயும்‌ பயன்படுத்‌ 
பட்டது. 

ரர : (வாஜா.) முழு வேக 
இயக்கம்‌ : விமான எஞ்சினை முழு 


னாக மர்றுற்திறனைச்‌ சோதிக்கும்‌ ௪ லேகத்தில்‌ இயநுகும்படி செய்தல்‌. 


gun powder : (வேதி.) வெடி 
மருந்து : துப்பாக்கி மருந்தாகப்‌ 
பயன்படும்‌ வெடி மருந்துக்கலவை. 
வெடியுப்பு, மரக்கரி, கந்தகம்‌ 
கலந்து செய்யப்படு 
கருநிறமாகவோ 
சிவப்பு நிறமாகவோ இருக்கும்‌. 


Gunters chain : நில அளவைச்‌ 
சங்கிலி : நில அளவையாளர்கள்‌ 
பயன்படுத்தும்‌20மீ.நீளமுள்ள நில 
அளவைச்‌ சங்கிலி இதில்‌, ஓவ்‌ 
வொன்றும்‌ 20செமீநீளமுள்ள 100 
கண்ணிகள்‌ இருக்கும்‌. 

(பொறி,) வலிவுக்‌ 
கொண்டி: வேலை 
ப்பாடு செய்யப்‌ 
படும்‌ பொருளின்‌ 
ஒரு முனைக்கு அல்‌ 
லது கோணப்‌ 
பகுதி வலுவூட்டு 
வதற்காகப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ இரும்பு வளையக்‌ 
கொண்டி. 


gusset :. 


வலிவுக்‌ கொண்டி 


Gutenberg, johann; (அச்சு.)கூட்‌ 
டன்பர்க்‌, ஜோகான்‌ (1398-1468): 
நகர்த்தக்கூடிய அச்செழுத்து 
முறையைக்‌ கண்டுபிடித்த ஜெர்‌ 
மானிய அச்சுக்‌ கலைஞர்‌. 

gutta-percha: (மின்‌.) மரப்பால்‌ 
பிசின்‌: பல்வேறு மரங்களிலிருந்து 
எடுக்கப்படும்‌ மரப்பாலினால்செய்‌ 
யப்படும்‌ கட்டிறுக்கமான சாம்பல்‌ 
நிறப்‌ பிசின்‌. இது பலவகைகளில்‌ 
பயன்படுகிறது. முக்கியமாக மின்‌ 
காப்பிடுவதற்குப்‌ பயனாகின்றது. 


904196 : (௧.க.) துளி ஒப்பனை : 
கிரேக்கச்‌ சிற்ப வகையில்‌ துளி 
போன்‌ ற அணி ஒப்பனைகள்‌. 


90114௪: (௧.௧,) (1) வடிநீர்க்கால்‌: 
சாக்கடை நீர்‌ வழிந்தோடுவதற்‌ 
காக தெருவோரமாக அமைக்கப்‌ 
பட்டுள்ள கால்வாய்‌. 

(2) வாரி நீரோடை: தெருவில்‌ 
நடைபாதையினையொட்டி செங்‌ 


325 


கல்‌ அல்லது கல்பாலிய வடிகால்‌. 
(3) வரிப்பள்ளப்‌ பட்டிகை: அச்சுத்‌ 
துறையில்‌ வரிச்சட்டத்தில்‌ பக்கங்‌ 
களை இடைப்பிரிக்கும்‌ வெட்டு 
வரிப்பள்ளமிட்ட பட்டிகை, 


ஏபர: (பொரி. ) சமநிலைப்‌ பிணிப்‌ 
பான்‌: பாரந்தூக்கி, கூடாரம்‌ 
முதலியவற்றைச்‌ சமநிலைப்பட 
இழுத்து நிறுத்தும்‌ கயிறு அல்லது 
சங்கிலி முதலியவற்றாலான 
பிணைப்பு. 


guy rope: (பொறி.) சமநிலைப்‌ 
பிணிப்பு வட்டம்‌ : துத்தநாகத்தால்‌ 
மேற்பூச்சு பூசப்பட்ட வடம்‌. இது 
ஒவ்வொன்றும்‌ 7 கம்பிகள்‌ 
கொண்ட 6 சரங்களையும்‌, சணல்‌ 
நார்‌ உட்புரியினையும்‌ கொண்‌ 
டது. 

gypsப௱m: (௧.௧.) கனிக்கல்‌: கால்‌ 
சியத்தின்‌ ஹெட்ஸ்‌ சல்‌ஃபேட்டு 
(CasSO,2H,0). தூய்மையாக 
இருக்கும்போது நிறமற்றது, 
மெல்ல மெல்ல சூடாக்கப்படும்‌ 
போது இதிலுள்ள நீரின்‌ ஒரு பகுதி 
நீக்கப்பட்டு, எஞ்சிய பொருள்‌ 
“பாரிஸ்‌ சாந்து'' என அழைக்கப்‌ 
படுகிறது. இதனை மருத்துவர்கள்‌ 
கட்டுப்போடுவதற்கான காரைப்‌ 
பொருளாகப்‌ பயன்படுத்துகின்‌ ற 
னர்‌, 

212: திருகு சுருள்‌ : சுழல்‌ அச்‌ 
சினை திருகு சுருளாகச்‌ சுற்றிச்‌ 
செல்லச்‌ செய்தல்‌. 


gyro horizon ட (வாஜூ.) திருகு 
சுருள்‌ விளிம்பு: இது திருகு சுழல்‌ 
கருவி. இது இயல்பான அடிவான 
விளிம்பினை ஓத்து விமானத்தின்‌ 
பக்கவாட்டு உயரத்தையும்‌ நீள 
வாட்டு உயரத்தையும்‌ குறித்துக்‌ 
காட்டுகிறது. 

gyro-pilot: (வானூ.) திருகு 
சுழல்‌ செலுத்தி : விமானத்தைத்‌ 
தானாகவே திருகு சுழலாகச்‌ சுற்‌ 
றிச்‌ செல்லச்‌ செய்யக்கூடிய திருகு 


326 


சுருளாகச்‌ சுழலும்‌ எந்திர 
சாதனம்‌. குறுக்கு வழியில்‌ வழக்க 
மாகச்‌ செல்லும்‌ விமானத்தின்‌ 
செலுத்திகள்‌ சோர்வடையாமல்‌ 
இது தடுக்கிறது. 

gyro-plane : (வானூ.) நிமிர்‌ 
விமானம்‌ : தலைக்கு மேலே விரை 
வாகச்‌ சுழலும்‌ காற்றாடிப்‌ 
பொறிகளின்‌ இயக்கத்தால்‌ செங்‌ 
குத்தாக மேலெழுந்து செல்லும்‌ 


விமானம்‌. 


gyro scope : (இயற்‌.) திருகு சு 
லாழி : சுழல்‌ வேகமானியால்‌ சம 


நிலைப்படுத்தப்பட்டு எந்தத்‌ திசை 
யிலும்‌ திருப்பு வளையங்களின்‌ 
உட்புறம்‌ அமைந்த சமனுருள்‌. 
இது கப்பல்களை நிலைப்படுத்து 
வதற்கும்‌, விமானங்களைச்‌ 
செலுத்துவதற்கும்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

gyro-scopic turn indicator : 
(வானூ.) திருகு சுழல்மானி: திருகு 
சுழல்‌ இயக்கத்தைப்‌ பொறுத்து 
இயங்கித்‌ திசைகாட்டும்‌ அளவு 
கருவி, 


H beam:(s.க.)H வடிவ உத்தரம்‌: 
ஆங்கில எழுத்து £॥H' போன்ற வடி 
விலுள்ள எஃகு 
உத்‌ தரம்‌, ஒரு 
குறிப்பிட்ட ஆழத்‌ 
திற்கு விளிம்பு ௮௪ 
லங்களை பலவித 
மாக இருக்கும்‌ 
வகையில்‌ அமைக்‌ 
கப்படும்‌ கட்டுமான வடிவம்‌. 
இதில்‌ விளிம்புகளின்‌ உட்புறம்‌ 
பெரும்பாலும்‌ வெளிப்புறத்திற்கு 
இணையாக இருக்கும்‌. இந்த வகை 
வடிவமைப்புகள்‌, முக்கியமாகத்‌ 
தூண்களின்‌ வரிசை அமைப்பதற் 
குப்‌ பயன்‌ படுத்தப்படுகிறது. 

hackling textile:(நரற்‌)சிக்கெடுத்‌ 
தல்‌:நீண்ட சணல்‌ இழைகளின்‌ சக்‌ 


கலை எலஃகுச்‌  சீப்புக்கொண்டு 
சீவிச்‌ சிக்கறுத்துத்‌ துப்புரவு 
செய்தல்‌, 

hack saw 2 உலோக ரம்பம்‌ : 


வண ட்‌ 


உலோக ரம்பம்‌ 


உலோகப்‌ பொருட்களை வெட்டு 
வதற்கான ரம்பம்‌, இதனை மின்‌ 
விசையினாலோ, கையினாலோ 
இயக்கலாம்‌. 


haemoglobin : (உடலி. ) செங்கு 
தியணு :: இரத்தத்திலுள்ள செந்‌ 
றப்‌ பொருள்‌. இதில்‌ *குளோ 
பின்‌' என்ற புரதமும்‌, “ஷேம்‌” 
என்ற இரத்தச்‌ சிவப்பு வண்ணப்‌ 
பொருளும்‌ அடங்கியிருக்கும்‌. 
heemophilia: (நோயி.) குருதிப்‌ 
பெருக்குநோய்‌:சறுகாயத்திலிருந்து 


327 


H 


இரத்தம்‌ உறையாது பெருகிடும்‌ 
ஒரு பரம்பரை நோய்‌. 


haermorrhage (உடலி.) இரத்தப்‌ 
போக்கு : குருதிக்‌ குழாய்களிலி 
ருந்து இரத்தம்‌ வெளிப்படுதல்‌. 
haft: கைப்பிடி: குத்துவாள்‌, கத்தி, 
தமரூசி போன்றவற்றீல்‌ உள்ளது 
போன்ற கைப்பிடி. 


hair: (குழை.) மயிர்க்குச்சு : கால்‌ 
நடைகளின்முடியிலிருந்து செய்யப்‌ 
படும்‌ மயிர்க்குச்சு, இது முடிச்‌ திக்‌ 
கல்‌ எடுக்க உதவுகிறது. இப்போது 
முடிக்குப்‌ பதிலாக கல்நார்‌, மண 
லாச்‌ சணல்‌ நார்‌ இழைகளும்‌ 
பயன்படுத்தப்படுகின்‌ றன. 


hair hook: (குழை.) மயிர்க்‌ 
கொக்கி: இரண்டு அல்லது மூன்று 
கவர்‌ முட்கள்‌ கொண்ட ஒருகருவி. 
இந்தக்‌ கவர்‌ முட்கள்‌ ஒரு நீண்ட 
கைப்பிடியில்‌ செங்குத்துக்‌ 
கோணங்களில்‌ பொருத்தப்பட்டி 
ருக்கும்‌. சுண்ணாம்புச்‌ சாந்துடன்‌ 
முடியினை இணைப்பதற்குப்‌ 
பயன்படுகிறது. 


hair line: (அச்சு.) நுண்வரிக்‌ 
கோடு : எழுத்து, அச்சு முதலிய 


வற்றில்‌ மிக நுட்பமான வரித்‌ 
கோடு. 
hair spring : (எந்‌. கடிகாரச்‌ 


சுருள்வில்‌ : கடிகாரத்தில்‌ துடிப்‌ 
பியக்கச்‌ சக்கரத்தை முதலில்‌ ஒரு 
பக்கமும்‌, பிறகு மறுபக்கமும்‌ 
ஊசலாடச்‌ செய்யும்‌ ஒரு நுண்‌ 
ணிய சுருள்‌ வில்‌. 


half bearings: (எந்‌.) அரைத்‌ 
தாங்கிகள்‌ : பாரம்‌ எப்போதும்‌ 


328 


ஒரே திசையில்‌ இருக்கக்‌ கூடிய 
ரயில்வேக்‌ கார்களில்‌ பயன்படுத்‌ 
தப்படுவது போன்ற தாங்கிகள்‌. 
இது இருசுக்‌ கட்டைகளைத்‌ தாங்‌ 
திக்கு எதிராகத்‌ தாங்கிப்பிடித்துக்‌ 
கொள்ளும்‌ அளவுக்குப்‌ போது 
மான கனமுடையதாக இருக்கும்‌. 


half binding : அரைக்கட்டு 
மானம்‌ : புத்தக மூலையும்‌, முது 
குப்‌ புறமும்‌ தோலால்‌ அமைந்த 
கட்டுமானம்‌. 


half - diamond ©indention : 
(அச்சு. ) அரை வைர வடிவ ஓரம்‌ : 
அச்சிடும்போது பக்கங்களில்‌ அரை 
வைர வடிவத்தில்‌ ஓரப்பகுதியில்‌ 
இடம்விட்டு அமைத்தல்‌. 


holf-lap joint: (மர.வே.) சம 
நிலைப்பிணைப்பு : இணைக்கப்பட 
வேண்டிய இரு துண்டுகளின்‌ 
கனத்தைப்‌ பாதியளவுக்குக்‌ 
குறைத்துப்‌ பொருத்துதல்‌, 
half-life: (மின்ன.) பாதிக்கால்‌ 
அளவு: அணு ஆற்றல்‌ சக்திப்‌ 
பொருள்‌ இயல்பாக வானிலிருந்து 
விழும்‌ அளவில்‌ அரைப்பகுதி 
விழும்‌ கால அளவு. 

half moon stake: (உலோ.) 
அரைவட்ட முளை : மேற்புறம்‌ சந்‌ 
திரனின்‌ பாதிப்பிறை போன்று 
வளைந்து ஒரு புறம்‌ சாய்ந்துள்ள 
ஒரு முளை. வட்டவடிவ விளிம்பு 
இயக்கங்களில்‌ இது முக்கியமாகப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 

half nut: (பட்‌.) அரைச்‌ சுரை 
யாணி : நீளவாக்கில்‌ பிளக்கப்பட்‌ 
டுள்ள ஒரு சுரையாணி. சிலசமயம்‌ 
ஒருபாதி ஒரு திருகின்மீது இயங்‌ 
கும்‌. சிலசமயம்‌, ஒரு கடைசல்‌ 
ஊர்‌ தியிலுள்ள அரைச்சுரையாணி 
போன்று ஒரு திருகாணியைச்‌ 
சுற்றி இயங்கும்‌. 

half-pack bench saw: (மர.வே.) 
இரட்டை நைவாள்‌ : வெட்டப்பட 
வேண்டிய பொருள்‌ முழுவதையும்‌ 


வெட்டுவதற்கு வேண்டிய விறைப்‌ 
பான வெட்டு முனைகளையும்‌, 
திறனையும்‌ கொண்ட இரம்பம்‌. 
இது பெரும்பாலும்‌ 35-50செ.மீ. 
நீளத்தில்‌ செய்யப்படுகிறது. 
விறைப்பான தண்டுப்பகுதி அல 
சின்‌ நீளத்தில்‌ ஒரு பகுதி வரையில்‌ 
மட்டுமே நீண்டிருக்கும்‌. இதன்‌, 
மூலம்‌ கைவாள்‌, நைவாள்‌ ஆகிய 
இரண்டின்‌ செயல்‌ முறையும்‌ 
இதில்‌ இணைந்திருக்கும்‌. 

half pattern : அரைத்தோரணி : 
ஒரு தோரணியின்‌ ஒரு பாதி. இது 
வார்ப்படத்தின்‌ வசதிக்காக 
மையத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்‌ 
கும்‌. 

half-round file: அரைவட்ட அரம்‌: 
ஒரு புறம்‌ தட்டையாகவும்‌, மறு 
புறம்‌ வளைவாகவும்‌ உள்ள ஓர்‌ 
அரம்‌, இதிலுள்ள புறங்குவியின்‌ 
அளவு ஒருபோது அரைவட்டத்‌ 
திற்குச்‌ சமமாக இருக்காது. 


half section : அரைக்‌ குறுக்கு 
வெட்டுப்‌ பகுதி: எந்திரவியல்‌ 
வரைபடத்தில்‌, மையக்கோட்டில்‌ 
முடிவுறும்‌ குறுக்குவெட்டுத்‌ தோற்‌ 
றம்‌. இதனால்‌, ஒரு பகுதி புறத்‌ 
தோற்றத்தையும்‌, மறுபகுதி உட்‌ 
புறத்தோற்றத்தையும்‌ காணலாம்‌. 
half-step-increments: (கணிப்‌. ) 
அரைப்‌ படிமுறை ஏறுமுகப்படிகள்‌ : 
half story: (௧.க.) அரைக்கூரை : 
கூரைக்கு நேர்‌ கீழே வேயப்பட்‌ 
டுள்ள கூரைக்கட்டமைவின்‌ ஒரு 
பகுதி. இது முடிவுற்ற முகட்டினை 
யும்‌, தளத்தினையும்‌, பக்கச்‌ சுவ 
ரையும்‌ கொண்டிருக்கும்‌. 

half title: (அச்சு.) குறுந்‌ 
தலைப்பு : புத்தகத்‌ தலைப்பும்‌ பக்‌ 
கத்திற்கு அல்லது புத்தகப்‌ பிரி 
வுக்கு முன்னுள்ள சிறு தலைப்பு. 
half tone : ( அச்சு.) நுண்பதிவுப்‌ 
படம்‌ : ஒளிப்படத்தில்‌ ஒளி நிழல்‌ 


மாறுபாட்டளவுப்‌ புள்ளிகளைக்‌ 
காட்டுகின்ற படம்‌. இது ஒரு தகட்‌ 
டில்‌ ஒர்‌ அங்குலப்பகுதியில்‌ 55-- 
200 வரிகள்‌ வரை நேர்த்தியாக 
வரியிடப்பட்ட கண்ணாடித்திரை 
யில்‌ ஒளிப்படம்‌ செ துக்குருவாக்கம்‌ 
செய்யப்பட்டிருக்கும்‌. 


halftone paper : (அச்சு.) நுண்‌ 
பதிவுப்‌ படத்தாள்‌ : நுண்பதிவுப்‌ 
படங்கள்‌ எடுப்பதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ பளபளப்பான அச்‌ 
சுத்தாள்‌. 

half-wave rectifier: (மின்‌,) 
பாதி அலை மின்னோட்ட மாற்று 
கருவி : (வேதி. ) ஒரு மாற்று மின்‌ 
னோட்டச்‌ சுழற்சியின்‌ ஒரு பகுதி 
மட்டும்‌ செல்வதற்கு அனுமதித்து 
எதிர்‌ மின்னோட்டத்தை அனு 
மதிக்காதிருக்கிற ஒருமின்னோட்ட 
மாற்று கருவி. 

halogen : (வேதி.) உப்பீனி 
ஃபுளோரின்‌, குளோரின்‌, புரோ 
மின்‌, அயோடின்‌ ஆகியவை அடங்‌ 
கிய தனிமங்களின்‌ குடும்பத்தைக்‌ 
குறிக்கும்‌. இவை "உப்பு உண்‌ 
டாக்குபவை' ' எனப்படும்‌. 
halved pattern: பாதியாக்கிய 
தோரணி : இரு சம பகுதிகளாக 
உருவாக்கப்பட்ட வார்ப்படத்‌ 
தோரணி. இவ்வாறு செய்வதால்‌ 
வார்ப்படம்‌ செய்யும்போது எளி 
தில்‌ வெளியில்‌ எடுக்க முடியும்‌. 


halving : செம்பாக இணைப்பு : 
ஒரு பகுதியை ஓர்‌ உறுப்பின்‌ முகப்‌ 
லிருந்தும்‌, இன்னொரு பகுதியை 
அதனுடன்‌  இணைக்கபடவிருக்‌ 
கும்‌உறுப்பின்‌ பின்பகுப்பிலிருந்தும்‌ 
வெட்டியெடுத்துஒன்‌்றாகஇணைத்‌ 
தல்‌. இவ்வாறு செய்வதன்மூலம்‌ 
இணைக்கப்படும்‌ இரு உறுப்பு 
களின்‌ புறப்பகுதிகள்‌ தடைபடா 
நேர்தளப்பரப்புடன்‌ இருக்கும்‌. 
ham: (மின்‌.) பயில்‌ முறை 
வானொலி (ஹேம்‌) : பயில்‌ முறை 


9209 


அல்லது பரிசோதனை வானொலி 
யைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. 


hammer : சம்மட்டி / சுத்தி : 
உலோக வேலையில்‌ ஆணி "த்தி 
தல்‌ போன்றவற்றில்‌ அடித்து 
இறுக்குவதற்குப்‌ பயன்படும்‌ சாத 
னம்‌ அல்லது கருலி. இது பல 
வகைப்படும்‌. ஒவ்வொன்றும்‌ அத 
னதன்‌ பயனுக்கேற்பப்‌ பெயருடை 
யவை. 


hammer movement : (கணிப்‌.) 
சுத்தியல்‌ இயக்கம்‌. 

hammer toe: (உடலி.)கால்விரல்‌ 
கோணல்‌: கால்‌ விரல்‌ 
களில்‌ ஒன்று நிலை 
யாக மேல்‌ நோக்கி 
வளைந்து மடிந்திருக்‌ 
கும்‌ அங்கக்‌ கோணல்‌ 


கால்விரல்‌ 
கோணல்‌ 


hams language : (மின்‌.) பயில்‌ 
முறை வானொலி குறியீட்டு மொழி : 
பயில்முறை வானொலி இயக்கு 
பவர்கள்‌ பயன்படுத்தும்‌ ஒரு 
வகைக்‌ குறியீட்டு மொழி. 

handbill: (அச்சு.) துண்டறிக்கை: 
கையினால்‌ வழங்குவதற்கான 
கறிய அச்சிட்ட விளம்பர வெளி 

டு. 


hand blocking : கைப்பட அச்சு : 
மெத்தை-திண்டு வேலையில்‌ ஒரு 
வடிவமைப்பின்‌ அச்சுருவை கையி 
னால்‌ எடுக்கும்‌ முறை, 


handbook ்‌ தை யடு ்‌ மனா 
எடுத்துச்‌ சல்லக்கூடிய வ 
காட்டு நூல்‌. பொறியியல்‌ முதலிய 
ஓவ்வொரு தொழிலுக்கும்‌ தேவை 
யான தகவல்கள்‌, சூத்திரங்கள்‌ 
அடங்கிய தனித்தனிக்‌ கையேடுகள்‌ 
உண்டு. 

hand brake: (தானி.) கைத்‌ 
தடை : உந்து வண்டிகளில்‌ கையி 
னால்‌ இயக்கப்படும்‌ தடை. இது 


330 


முக்கியமாக நிறுத்துத்‌ தடையாகப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. இந்தத்‌ 
தடையை போட்டுவிட்டால்‌, மீண்‌ 
டும்‌ கையினால்‌ அத்தடை நீக்கப்‌ 
படும்வரை அது அப்படியே 
இருந்து வரும்‌. 

hand dolly: (உலோ. வே.) கைத்‌ 
துடுப்பு: செவ்வக வடிவ எல்குப்‌ 
பாளம்‌. இதன்‌ அடிப்புறத்தில்‌ ஒரு 
கைப்பிடி பொருத்தப்பட் டிருக்கும்‌. 
பெரும்பா லும்‌ 13 15 ௬3செ.மீ.அள 
லில்‌ அமைந்திருக்கும்‌. தீத்தாங்கி 
களிலும்‌,தொட்டிகளிலும்‌ பொருத்‌ 
துவதற்கேற்ப இதன்‌ செயல்‌ 
முகப்பு வளைவாக இருக்கும்‌. 


hand மயி: (பட்‌.) கைத்‌ துரப்‌ 


பணம்‌ ; கையினால்‌ 
இயக்கப்படும்‌ ஒரு 
துரப்பணம்‌. 


handed: (எந்‌.)கையு 
டைய: ஒரே மாதிரி 
யான இரு உறுப்பு 
களை, ஒன்றினை 
இடப்‌ புறமாகவும்‌, 
மற்றொன்றினை 
வலப்‌ புறமாகவும்‌ 
பயன்படுத்தும்போது அல்லது 
வேறேதேனும்‌ உறுப்புடன்‌ அவ்‌ 
வாறு இணைக்கப்பட்டிருக்கும்‌ 
போது அது வலக்கையுடையதென 
அல்லது இடக்கையுடையதெனக்‌ 
கூறப்படும்‌. கருவிகள்‌, அவை 
இடப்புறமாக அல்லது வலப்புற 
மாகப்‌ பயன்படுத்தப்படுவதைப்‌ 
பொறுத்து வடிவமைக்கப்படுகின்‌ 
றன. 


hand 1260: கையால்‌ ஊட்டுதல்‌ : 
எந்திரங்களில்‌ மூலப்பொருள்‌ 
களைக்‌ கையால்‌ செலுத்துதல்‌. 


hand file; (பட்‌.) கை அரம்‌: 
இந்த அரத்தில்‌ இணையான இரு 
பக்கங்கள்‌ இருக்கும்‌. ஆனால்‌ 
கனம்‌ கூம்பு வடிவில்‌ குறைந்திருக்‌ 
கும்‌. தட்டையான பரப்புகளில்‌ 
வேலைப்பாடு செய்வதற்கு இது 


கைத்‌ 
துரபபணம்‌ 


பயன்படுகிறது. 


hand hook or hook wrench : 
(எந்‌.) கைக்கொக்கி அல்லது 
கொக்கித்‌ திருக்குக்குறடு : ஒரு 
கொக்கியுள்ள நீண்ட சலாகை, 
இருசுகள்‌ போன்ற வளைந்த 
உறுப்புகளை நேராக நிமிர்த்து 
வதற்குப்‌ பயன்படுகிறது. 


handiwork : - கைவினை : கையி 
னால்‌ நுட்பமாகச்‌ செய்யப்படும்‌ 
வேலைப்பாடு. 


handmade finish: கைமெருகு : 
சிலவகைக்‌ காகிதங்களில்‌ கையி 
னால்‌ செய்யப்பட்ட மெருகின்‌ 
தோற்றத்தை உண்டாக்குதல்‌, 
ஆனால்‌ உண்மையில்‌ இத்தோற்‌ 
றம்‌ கையினால்‌ உண்டாக்கப்படுவ 
தில்லை. 


hand miiler: எந்‌.) கையியக்க 
வெட்டுப்பொறி: கையினால்‌ 
இயக்கி உலோகங்களில்‌ வேலைப்‌ 
பாடுகள்‌ செய்வதற்கான சிறிய 
பொறியமைவு. 


handrail: (க.க.)கைபிடிக்‌ கிராதி: 
கையினால்‌ பிடித்துக்கொள்வதற்கு 
வசதியாகப்‌ படிக்கட்டுகளில்‌ அல்‌ 
லது ஒரு மாடத்தின்‌ விளிம்பில்‌ 
அமைக்கப்படும்‌ கைபிடி. 


handrail wreath: (௧.க.) கைபிடி. 
வளையம்‌ : படிக்கட்டுக்‌ கைபிடிக்‌ 
கிராதியின்‌ வளைவான பகுதி, 


hand rule: (மின்‌.) கைவிதி : 
மின்னோட்டத்தைக்‌ கொண்டு 
செல்லும்‌ ஒரு மின்‌ கடத்தியினை, 
மின்னோட்டம்‌ பாயும்‌ திசையை 
நோக்கி ஆள்காட்டி விரலை நீட்டி 
வலதுகையால்‌ பிடிக்குங்கால்‌, மின்‌ 
விசையின்‌ விளைவுறு வரிகளின்‌ 
திசையினை விரல்கள்‌ குறிக்கும்‌. 

handsaw : (பட்‌.) கை ரம்பம்‌: 
மரம்‌ வெட்டும்‌ தொழிலாளர்கள்‌ 
பயன்படுத்தும்‌ ரம்பம்‌. இது 
சாதாரணமாக ஒரு கைபிடி 


யுடையதாகவும்‌, நீளவாட்டில்‌ 


கை ரம்பம்‌ 


பிளப்பு அல்லது குறுக்கு வெட்டு 
உடையதாகவும்‌ இருக்கும்‌. 


hand screw : கைத்திருகாணி : 
இரு இணையான அலகுகளும்‌ இரு 
திருகாணிகளும்‌ உடைய, மரத்‌ 
தொழிலாளர்கள்‌ பயன்படுத்தும்‌ 
பற்றிரும்பு. இரு இருகாணிகளும்‌ 
ஒவ்வொரு அலகின்‌ வழியாகவும்‌ 
இயங்குவதன்மூலம்‌ பற்றும்‌ பிடிப்‌ 
பும்‌ ஏற்படுகிறது. 

hand tools : (பட்‌.) கைக்‌ கருவி 
கள்‌ : கையினால்‌ செலுத்தப்படும்‌ 
அல்லது இயக்கப்படும்‌ கருவிகள்‌. 
hand turning : (பட்‌.) கைக்கடை 
சல்‌: கையால்‌ இயக்கப்படும்‌ கருவி 
கள்‌ வாயிலாகக்‌ கடைசல்‌ வேலைப்‌ 
பாடுகள்‌ செய்தல்‌. 

hand vise : (பட்‌.) கைப்பற்றுக்‌ 
குறடு : இலேசான வேலைப்பாடு 
கள்‌ செய்யும்போது கையால்‌ பற்‌ 
றிக்‌ கொள்வதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ சிறிய பட்டறைப்‌ பற்றுக்‌ 
குறடு. 

hand wheel: (எந்‌.) கைச்சக்கரம்‌: 
கையினால்‌ இயக்கப்படும்‌ ஒரு 
சக்கரம்‌. இது பெரும்பாலும்‌ சீர 
மைவு செய்வதற்காகப்‌ பயன்படுத்‌ 
தப்படுகிறது. 

hangar : விமானக்‌ கூடாரம்‌: விமா 
னத்தை நிறுத்திவைப்பதற்கான 
கட்டிடம்‌ அல்லது கொட்டகை. 
hanger : (க.க...) ஆதாரப்‌ பட்டை : 
(1) ஓர்‌ உத்தரத்துடன்‌ அல்லது 
காலத்துடன்‌ இணைக்கப்பட்டு 
இன்னொரு உத்தரத்திற்கு அல்‌ 
லது காலத்திற்கு முட்டு ஆகார 


331 


மாகப்‌ பயன்படக்கூடிய இரும்பு 
அல்லது எஃகுப்பட்டை. 

(2) எந்திரங்களில்‌ சுழல்‌ தண்‌ 
டுக்கு ஆதாரமாகத்‌ தளத்திலி 
ருந்தோ பக்கச்‌ சுவரிலிருந்தோ, 
மேலிருந்தோ அமைச்கப்பட்டுள்ள 
ஒரு சட்டம்‌. 
hanger bearing : (எந்‌.) ஆதாரப்‌ 
பட்டைத்‌ தாங்கி: ஓர்‌ ஆதாரப்‌ 
பட்டையினால்‌ தாங்கப்படும்‌ 
சுழல்‌ தண்டுத்‌ தாங்கி. 
hanger bolt ; (எந்‌.) தாங்குமரை 


ம ல 


தாங்கு மரை 


யாணி : ஒரு முளையில்‌ நீண்ட திரு 
காணியும்‌ மற்றொரு முனையில்‌ 
எந்திர மரையாணி இழையும்‌ சுரை 
களும்‌ உடைய மரையாணி. 
hanging core ; (வார்‌.) தொங்கு 
உள்ளகம்‌: உள்ளகத்துடன்‌ 
பிணைக்கப்பட்டுள்ள கம்பித்‌ 
தொங்கலை ஆதாரமாகக்‌ 
கொண்ட உள்ளகம்‌. ஆழத்திற்குச்‌ 
சென்று விடாமலிருப்பதற்காக 
இந்தத்‌ தொங்கு உள்ளகங்கள்‌ 
பயன்படுத்தப்படுகின்‌ றன. 
hanging indention: (வண்‌.) 
வெளி ஓர வெட்டீடு: ஒரு பத்தியின்‌ 
முதல்‌ வரி, வாசகத்தின்‌ இடப்புறம்‌ 
நீட்டியிருத்தல்‌. 

hanging stile : (௧.க.) தொங்கு 
நிலை வரிச்சட்டம்‌ : கதவு, சுவர்‌, 
வேலி முதலியவற்றின்‌ பாவு கூற்‌ 
றில்‌ நிலைக்கம்ப உறுப்பு. 

hard: கடினப்‌ பொருள்‌ : பற்ற 
வைக்கவோ உருக்கவோ முடியாத 
பொருள்‌. 

hard copy : (கணிப்‌.) திண்மைப்‌ 
பகர்ப்புப்‌ படி 

hard brass: கடினப்‌ பித்தளை : 
நீட்டப்பட்ட பின்பு அல்லது உருட்‌ 


332 


டப்பட்ட பின்பு பதப்படுத்தப்‌ 


படாத பித்தளை. விற்சுருள்கள்‌ 
முதலியவற்றிற்குப்‌ பயன்படு 
கிறது. 


hard drawn copper wire: 
(மின்‌. ) கடினச்‌ செம்புக்‌ கம்பி : பல்‌ 
வேறு வடிவளவுகளுள்ள பொறிப்‌ 
புக்‌ கட்டைகளின்‌ வழியே உட்‌ 
செலுத்தி நீட்டும்போது கடினத்‌ 
தன்மை பெறுகிறது. இந்தக்‌ கடின 
மான கம்பி, தொலைபேசிக்‌ கம்பி 
யாகவும்‌, தந்திக்‌ கம்பிகளாகவும்‌ 


பயன்படுத்தப்படுகிறது. 
hardeing : கெட்டியாக்குதல்‌ : 
எஃதினைக்‌ கெட்டியாக்குதல்‌. 


எஃகினை உயர்ந்த வெப்பநிலைக்‌ 
குச்‌ சூடாக்கி, பின்னர்‌ அதனை 
எண்ணெய்‌, நீர்‌ அல்லது வேறு 
பொருத்தமான கரைசல்களில்‌ திடீ 
ரென அமிழ்த்திக்‌ குளிர்விப்பதன்‌ 
மூலம்‌ கெட்டியாக்கப்படுகிறது. 
தனிவகை எஃகுகளைக்‌ கெட்டி 
யாக்குவதற்கு வெவ்வேறு முறை 
கள்‌ உள்ளன. 


harden : (உலோ. ) கடினமாக்கல்‌' 
முன்னதாகத்‌ தீர்மானித்த வீதங்‌ 
களில்‌ உலோகங்களை சூடாக்கிக்‌ 
குளிர்‌ வித்து கெட்டியாக்குதல்‌. 
கருவிகள்‌ செய்வதற்கான எல்கு 
தயாரிப்பதற்கு உலோகத்தை 
1400-1500 வரைச்சூடாக்கி, 
நீர்‌ அல்லது எண்ணெய்‌ மூலம்‌ 
விரைவாகக்‌ குளிர்விக்கிறார்கள்‌. 


hard iron: கெட்டியிரும்பு: 
அடர்த்தியாகவும்‌, சொரசொரப்‌ 
பாகவும்‌ உள்ள வார்ப்பிரும்பு. 
இது தேனிரும்பைவிட மங்கலான 
நிறமுடையது. 


hardness: (இயற்‌.) கடினத்‌ 
தன்மை: ஒரு பொருள்‌, மற்றொரு 
பொருளினால்‌ சுரண்டப்படுவதை 
எதிர்க்கும்‌ தன்மை.இந்தக்‌ கடினத்‌ 
தன்மை, மோஹ்ஸ்‌ அளவுப்படி 
ஏறுவரிசைத்‌ தனிமங்களாகக்‌ 


குறிக்கப்படும்‌. 
வெளிமக்‌ கன்மக; 

2. கனிக்கல்‌. 
3. சுண்ணகம்‌, 
4. புரோரைட்‌. 
3. அப்பைட்டைட்‌ 
6. களிமம்‌. 
7. படிகுக்கல்‌. 
8. புட்பராகம்‌ 
9. நீலமணி, 

10. வைரம்‌. 


hardpan : புறணிப்படலம்‌ : மேலீ 
டான மண்ணுக்கு அடிப்படை 
யாகவுள்ள கெட்டியான நிலப்பட 
லம்‌. 


hard rubber:  (மின்‌.) கடின 
ரப்பர்‌: கந்தகம்‌ கலந்து வலுவூட்‌ 
டியரப்பர்‌. இது மின்காப்புப்‌ 
பொருளாகப்‌ பயன்படுகிறது. 


hard-sized : கெட்டியளவு : ஈரம்‌, 
மை ஊடுருவுவதைத்‌ தடுக்கும்‌ 
வகையில்‌ அமைந்த காகித வடி 
வளவு. 


hard solder: (பட்‌,) கடினப்‌ பற்‌ 
றாசு :. செம்பும்‌, துத்தநாகமும்‌ 
அமைந்த ஒரு பற்றாசு. இதனைத்‌ 
துத்தநாகப்‌ பற்றாசு என்றும்‌ 
கூறுவர்‌, பற்றாசு வைத்தல்‌, ஓட்ட 
வைத்தல்‌ இரண்டும்‌ ஒரே பொரு 
ளில்‌ பயன்படுத்தப்‌படுகின்றன. 


hard top : (தாணி.எந்‌.) உலோக 
முகடு : இரண்டு அல்லது நான்கு 
கதவுகளுள்ள பயணிகள்‌ செல்லும்‌ 
உந்து வண்டி. இதன்‌ மேற்பகுதி 
உலோசத்தால்‌ மூடப்பட்டிருக்கும்‌ 
hardware: (௧.க.) உலோகப்‌ 
பொருட்கள்‌ : பூட்டுகள்‌, கதவுக்‌ 
கீல்கள்‌, ஆணிகள்‌ போன்ற வீடு 
களுக்குத்‌ தேவையான உலோக 
உறுப்புகள்‌. 


hardware: (sணிப்‌,) வன்‌ கலம்‌/ 
வன்பொருள்‌. 


hard water: கடினநீர்‌: கால்சியம்‌, 
கூட்டுப்பொருட்கள்‌ 


மக்னீசியம்‌ 
பெருமளவு கரைந்துள்ள நீர்‌. 


hardwood : 


பாய்ந்த கட்டை, கருவாலி 
வாதுமை, அசோகு,புங்கம்‌ போன்‌ 
றவை வயிரம்‌ பாய்ந்த மரங்கள்‌. 


hardy: கொல்லன்‌ பட்டடை : 
உலோகத்தை வெட்டும்போது 
கீழே ஆதாரமாக வைத்துக்கொள்‌ 
வதற்கான கெட்டியான இரும்புத்‌ 
தடை. 

hardy hole : பட்டடைத்‌ துவாரம்‌: 
பட்டடைக்‌ கல்லிலுள்ள சதுரத்‌ 
துவாரம்‌. இது பட்டையின்‌ தண்‌ 


டுப்பகுதியைத்‌ தாங்கிக்கொள்‌ 
கிறது. 
harmonic analysis: மின்‌.) 


கிளையலைப்‌ பகுப்பாய்வு : இக்க 
லான கிளையலைகளைப்‌ பகுப்‌ 
பாய்வு செய்தல்‌, 


harmonic frequency : (மின்‌.) 
கிளையலை அலைவெண்‌ : ஓர்‌ 
அடிப்படை அலைவெண்ணின்‌ ஒரு 
மடங்காகவுள்ள எடுத்துக்காட்டு: 
அடிப்படை அலைவெண்‌ 10001௦ 
என்றால்‌, இரண்டாவது கிளை 
யலை 2X 1000KC அல்லது 2000௦ 
ஆகும்‌; மூன்றாவது கிளையலை 
Xx 1000Kc அல்லது 3000௦. 


harmonize : இணக்குவிப்பு : பல்‌ 
வேறு உறுப்புகளை இணக்கமாக 
பொருத்துதல்‌. 

harness : (மின்‌.) காப்புக்‌ கவசக்‌ 
கம்பி இணைப்பு: கம்பிகள்‌ அல்லது 
மின்‌ கம்பிவடங்கள்‌ ஒரே கட்‌ 
டாகக்‌ கட்டப்பட்டு, குழுமங்க 
ளாக இணைக்கப்பட்ட ஓர்‌ 
இணைப்புக்‌ குழுமம்‌. 


hasp: கொண்டி: கதவில்‌ கொளுவி 
பூட்டுவதற்குரிய 


மாட்டிப்‌ 


கொளுவி. 


74௦௦ வயிரமரம்‌ :: இலை 
யுதிர்க்கும்‌ மரவகைகளின்‌ வயிரம்‌ 


வெள்ளீயத்‌ தகடுகளை 


333 


hatchet copper: (உலோ.வே.) 
கோடரிச்‌ செம்பு: கைப்பிடிக்குச்‌ 
செங்குத்துக்கோணத்தில்‌ பொருத்‌ 
தப்பட்டுள்ள தலையுடைய, ஒரு 


கோடரி போன்ற வடிவமைந்த 
பற்றாசுச்‌ செம்பு. 
hatchet iron: (கம்‌.) கோடரி 


இரும்பு: ஒரு தனிவகையான பற்‌ 
றாசு இரும்பு. 
hatchet stake: கோடரிமுளை : 
வளைப்‌ 
பதற்குக்‌ கொல்லர்கள்‌ பயன்படுத்‌ 
தும்‌ ஒரு கருவி. 
840105 : நிழல்‌ 
நேர்த்தியான கோடுகள்‌ மூலம்‌ 
நிழல்‌ வண்ணங்காட்டுதல்‌. “இதில்‌ 
45“ கோணத்தில்‌ இணைகாடு 
கள்‌ அல்லது குறுக்குக்‌ கோடுகள்‌ 
பயன்‌,படுத்தப்படும்‌. 

hatch way: (௧.க.)  தளப்புழை 
வாய்‌: சரக்குகளை இறக்குவதற் 
காகத்‌ தளத்திலுள்ள புழை; நிலத்‌ 
தளத்திலுள்ள புகுவாயில்‌; சிவரி 
லுள்ள திட்டிவாயில்‌. 

haunch : உட்சரிவு: வளைவு 
மாடத்தின்‌ உட்பக்கச்‌ சரிவு. 


வண்ணம்‌ £ 


haunched mortise and tenon : 
(மர.வே.) உட்சரிவுத்‌ துளைச்‌ சட்‌ 
டம்‌: துளைச்சட்டத்தின்‌ அகலம்‌, 
அதன்‌ நீளத்தின்‌. பகுதிக்குப்‌ பதி 
லாகக்‌ குறைக்கப்பட்டு, துளைப்‌ 
பொருத்து வெட்டப்பட்டுச்‌ செய்‌ 
யப்படும்‌ இணைப்பு. 

hawk: (குழை.) பூசுதட்டு 3: காரை 
பூசுபவரின்‌ சைப்பிடியுள்ள சதுரப்‌ 
பலகை. 

hawser-laid rope: நங்கூரக்கம்பி 
வடம்‌ : மூன்று புரிகள்‌ ஒன்றாகத்‌ 
திரிக்கப்பட்ட வடம்‌. 

haze: (குழை.) மங்கல்‌ படலம்‌ ; 
ஒளி ஊடுருவக்கூடிய பிளாஸ்டி 
திலுள்ள மங்கலான தோற்றம்‌. 


394 


இதனை ::௮௧'' அல்லது “புற 
மங்கல்‌ என்பர்‌. 

head : (அச்சு.] தலைப்பு: ஒரு 
செய்திக்குரிய தலைப்பு. ஒரு பக்கத்‌ 
தின்‌ தலைப்பகுதியையும்குறிக்கும்‌. 
headband : (அச்சு.) தலைப்பட்டி' 
ஒரு அச்சுப்புத்தகத்தின்‌ ஒரு பக்கத்‌ 
தின்‌ அல்லது அத்தியாயத்தின்‌ 
தலைப்பில்‌ அமைக்கப்பட்டுள்ள 
அலங்காரப்‌ பட்டை. 

header : முகப்புக்கல்‌ : சுவரின்‌ 
முன்பகுதிக்குச்‌ செங்கோணத்தில்‌ 


பொருத்தப்பட்ட கல்‌ அல்லது 
செங்கல்‌. 

header joist : (s.க.) முகப்புத்‌ 
துலாக்கட்டை : படிக்கட்டுகள்‌, 


புகைபோக்கிகள்‌ போன்றவற்றுக்‌ 
கான திறப்புகளைச்‌ சுற்றி அமைக்‌ 
கப்படும்‌ பொதுத்‌ துலாக்கட்டை 
களைச்‌ செருகுவதற்குரிய துலாக்‌ 
கட்டை. 

heading tool: கொண்டைக்‌ 
கருவி: மரையாணிகளின்‌ கொண் 
டைகளை வடிவமைப்பதற்குப்‌ 
பயன்படும்‌ ஒரு சுருவி. மரையாணி 
யின்‌ உடற்பகுதியை ஒரு தகட்டி 
லுள்ள துவாரத்தினுள்‌ நுழைத்து, 
மரையாணியின்‌ முனையை அடித்‌ 
துத்தட்டையாக்கித்‌ தலைப்பகுதி 
யாக்கப்படுகிறது. 

headless set screw: (எந்‌.) 
தலையிலாநிலைத்‌ திருகாணி : 
கொண்டைக்கும்‌ பதிலாகத்‌ திருப்‌ 
புளியினால்‌ சீரமைப்பதற்கு இட 
மளிக்கும்‌ தடம்‌ அமைந்துள்ள 
நிலைத்திருகாணி. 

head of water : (இயற்‌.] நீர்த்‌ 
தலைமட்டம்‌ : நீரின்‌ மிக உயர்ந்த 
மட்ட த்திற்கும்‌ நீர்த்தலைமட்டத்‌ 
திலிருந்து ஒரு புள்ளியின்‌ தூரத்‌ 
இற்குமிடை.யிலான செங்குத்துத்‌ 
தொலைவு. எடுத்துக்காட்டாக, 
ஒரு நிலைக்குத்துக்‌ குழாயிலுள்ள 
நீர்மவடத்திற்கும்‌, நீர்‌ வெளியேற்‌ 


றப்படும்‌ திறப்படைப்புக்‌ குழாய்க்‌ 
குமிடையிலானது செங்குத்துத்‌ 
தூரம்‌ 


head piece (அச்சு.) ஒப்பனைத்‌ 
தலைப்பு: அச்சுத்துறையில்‌ நூலின்‌ 
அல்லது அதிகாரத்தின்‌ தலைப்பில்‌ 
அழகுக்குரிய செதுக்கு ஒப்பனைப்‌ 
பகுதி, 


head room : (௧.க.) தலைப்பிடம்‌: 
(1) படிக்கட்டுக்கும்‌ அதற்கு 
மேலேயுள்ள முகட்டுக்குமிடையி 
லான செங்குத்தான இடம்‌. 

(2) தொலைக்காட்சியில்‌ திரை 
யில்‌ தோன்றும்‌ உருவத்தின்‌ உச்சிக்‌ 
கும்‌ தொலைக்காட்சிப்‌ பெட்டி 
யின்‌ மேற்பகுதிக்குமிடையிலான 
இடம்‌. 
head set: தலைமுனை ஒலிவாங்கி: 
(மின்‌.) தொலைபேசியில்‌ செவியு 
டன்‌ பொருந்த வைத்து ஒலிவாங்‌ 
கும்‌ கருவி. 
head stock : (எந்‌.) தலைமுனைத்‌ 
தாங்கி: கடைசல்‌ கருவியில்‌ முகப்‌ 
புத்‌ தகட்டினை அல்லது சுழல்‌ 
கொளுவு வாரினைத்‌ தாங்கிச்‌ 
செல்லும்‌ நிலையான தலைமுனை. 


heart cam: (எந்‌) இதய 
முனைப்பு : இயக்கும்‌ சக்கரத்தின 
சுற்றுவட்டம்‌ கடந்த முனைப்பு. 
இது இதய வடிவில்‌ அமைந்திருக்‌ 
கும்‌. இது சுழல்‌ இயக்கத்தை மறு 
தலை இயக்கமாக மாற்றுவதற்குப்‌ 
பயன்படுகிறது. 


hearth : (க.க.) கணப்படுப்பு : 
ஒரு கணப்பறையிலுள்ள கணப்‌ 
படுப்பு. 


heart-lung machine : (உடலி; 
எந்‌.) இதயம்‌-நுரையீரல்‌ எந்திரம்‌ : 
இதய அறுவைச்‌ இச்சையின்‌ 
போது இரத்தத்தைச்‌ செலுத்தி, 
அதற்கு ஆக்சிஜன்‌ கொடுத்து 
இறைப்பதற்குப்‌ பயன்படும்‌ எந்‌ 
திரம்‌. 


heart wood : (மர.) மரவைரம்‌ 
ஒரு மரத்தின்‌ மையப்பகுதி, 
இதனைமென்மரம்‌ சூழ்ந்திருக்கும்‌. 
இதில்‌ உயிருள்ள உயிரணுக்கள்‌ 
இரா. 
heat: (வார்‌.) நண்பனை. 3 
ரும்பு வார்ப்படத்‌ தாழிற்‌ 
இரும்‌, அடுப்பின்‌ வெப்பச்‌ செறி 
வினை நீர்மநிலைக்குக்‌ குறைத்தல்‌, 


heat-affected zone : (பற்ற.) 
வெப்பம்‌ பாதிக்கும்‌ பகுதி: உலோ 
கங்களைப்‌ பற்றவைக்கும்போது 
வெப்பத்தினால்‌ நிலைமாற்றம்‌ 
பெறுகிற உலோகத்தின்‌ பகுதி. 


heat conductivity : (பற்‌.) 
வெப்பங்கடத்துத்‌ திறன்‌: ஒரு 
பொருளின்‌ வழியாக வெப்ப ஆற்‌ 


றல்‌ பாய்ந்து செல்லும்‌ வேகம்‌ மற்‌ 
றும்‌ திறம்பாடு. 

heat distortion point : (குழை.) 
வெப்பத்‌ திரிபு நிலை : தரமான 
தொரு பிளாஸ்டிக்‌ பொருளின்‌ 
ஒரு சலாகையை..0254செமீதுளவு 
வளைப்பதற்கேற்ற வெப்பநிலை 


heat engine : (மின்‌.) வெப்ப எஞ்‌ 
சின்‌ : வெப்ப ஆற்றலை நீராவி 
உள்ளெரிவு போன்ற எந்திர அல்‌ 
ல யங்‌ ற்றலாக மாற்று 
இற்‌. இர்‌ ிசைப்பொறி 
உருளை எஞ்சின்கள்‌, ராக்கெட்‌ 
எஞ்சின்கள்‌. போன்றவை இவ்‌ 
வகையைச்‌ சேர்ந்தவை. 


heater : (மின்‌.) சூடேற்றி: ஒரு 
வெற்றிடக்‌ குழலில்‌ எதிர்முனை 
யைச்‌ சூடேற்றுவதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ தடையுள்ள சூடேற்றும்‌ 
கருவி.. 


heater tube: (மின்‌.) வெப்பூட்டுக்‌ 
குழாய்‌ : மின்தடைக்கம்பியை அல்‌ 
லது வேறு பொருள்களைக்‌ 
கொண்ட ஒரு பெரிய, குழாய்‌ 
வடிவ, கார்பன்‌ இழை விளக்கு 
அல்லது குழாய்‌. 


335 


heating: வெப்ப மூட்டுதல்‌ : 
உலைக்களத்தின்‌ உலையில்‌ இரும்‌ 
புத்‌ துண்டினை உரிய வடிவில்‌ 
வடிப்பதற்கு ஏற்ற வெப்ப நிலைக்‌ 
குச்‌ சூடாக்குதல்‌. 


heat exchange: (sளி.பத.) 
வெப்பப்‌ பரிமாற்றம்‌: வெப்பத்தை 
ஒர்‌ அமைப்பிலிருந்து மற்றொரு 
அமைப்புக்கு மாற்றுகிற ஒரு சாத 
னம்‌ அல்லது பன்முக அமைப்பு. 


heating effect of current: 
(மின்‌.) மின்னோட்ட வெப்ப 
விளைவு: மின்னோட்டத்தின்‌ 


வெப்ப விளைவு. பாயும்‌ மின்‌ 
விகிதத்தில்‌ அமைந்திருக்கும்‌. 


heating of bearings: தாங்கிகள்‌ 
சூடாதல்‌: தவறான உயர்வுகாரண 
மாக, தாங்கிகளின்‌ வெப்பநிலை 
உயர்தல்‌. இதனால்‌ இருசும்‌ தாங்‌ 
கியும்‌ ஒட்டிக்கொள்ளும்‌. அவை 
விரைவாக இற்று விடவும்‌ காரண 
மாகும்‌. 


heating of dynamos: (மின்‌.) 
மின்னாக்கப்பொறி சூடாதல்‌: மின்‌ 
னாக்கப்‌ பொறிகள்‌ மூன்று கார 
ணங்களால்‌ சூடாகின்றன: (1) 
தாங்கிகளில்‌ எந்திர உராய்வு; 
(2) சுழல்‌ மின்னோட்டங்கள்‌, காந்‌ 
தத்‌ தயக்கம்‌ காரணமாக உள்‌ 
ளீட்டு இழப்புகள்‌; (3) சுருணை 
களில்‌ இழப்புகள்‌. 


heating surface: சூடாக்கும்‌ 
பரப்பு: ஒருபுறம்‌ சூடான வாயுக்‌ 
களையும்‌, மறுபுறம்‌ நீராவி அல்‌ 
லது நீரையும்‌ கொண்டுள்ளகொதி 
கலனின்‌ அனைத்துப்‌ பரப்புகளும்‌. 
heating unit: (மின்‌.) சூடாக்கும்‌ 
அலகு: மின்னியல்‌ முறையில்‌ 
சூடாக்கும்‌ சாதனத்தில்‌, மின்‌ 
விசை உண்டாக்கப்படும்‌ பகுதி. 


heat mark: (குழை.) வெப்பக்குறி: 
பிளாஸ்டிக்‌ பரப்பில்‌ காணப்படும்‌ 


226 


மிக ட்டமான வரிப்பள்ளம்‌. 
கூரியவிளிம்பு அல்லது கரடுமுர 
டான பரப்பு காரணமாக இது 
தோன்றுகிறது. 

heat latent : (குளி.பத.) மறை 
நிலை வெப்பம்‌ : ஒரு பொருளின்‌ 
நிலை மாற்றத்துடன்‌ தொடர்‌ 
புடைய வெப்பம்‌.எடுத்துக்காட்டு: 
ஆலியாக்க வெப்பம்‌. 


heat loss : (மின்‌.) வெப்ப இழப்‌ 
பீடு: தடை காரணமாக ஏற்படும்‌ 
ஆற்றல்‌ இழப்பீடு. 

heat of condensation : (குளி. 
பத.) உறைமான வெப்பம்‌ : ஒரு 
வாயு ஒரு திரவமாக மாறும்‌ 
போது வெளியாகும்‌ மறைநிலை 
வெப்பத்தினால்‌ உண்டாகும்‌ 
வெப்பம்‌. 

heat seal: (தமை. வெப்ப 
முத்திரை : ஒருபொருளை அத 
னுடனோ, வோறொரு பொரு 


ஞடனோ வெப்பத்தினால்‌ 
மட்டுமே பிணைத்தல்‌ அல்லது 
பற்றவைத்தல்‌. 


heat sensible: (குளி. பத.) நுண்‌ 
ணுணர்வு வெப்பம்‌: வெப்பநிலை 
மாற்றத்துடன்‌ தொடர்புடைய 
வெப்பம்‌. 

heat sensitive dye: (sணிப்‌,) 
அனல்‌ ஏற்புச்‌ சாயம்‌. 

heat specific: குளி. பத.) வெப்ப 
அலகு எண்‌: பொருளின்‌ பரும 
அலகின்‌ வெப்பநிலையை ஒரு 
பாகை உயர்த்துவதற்குத்‌ தேவைப்‌ 
படும்‌ வெப்ப அலகு எண்‌. 

heat time: (பற்‌.) வெப்ப நேரம்‌: 
அதிர்வுப்‌ பற்றவைப்பு முறையில்‌ 
ஓவ்வொரு மின்னோட்டத்‌ துடிப்‌ 
பின்‌ காலநீட்சி. 

heat transmission : (குளி.பத.) 
வெப்ப அனுப்பீடு : வெப்பத்தைக்‌ 
கடத்துதல்‌, பரப்புதல்‌ மற்றும்‌ 
வெப்ப அலை. பரப்புதல்‌, 


heat treating furnace: (உலோ ) 
வெப்ப உலை : உலோக உறுப்பு 
களை வெப்பத்தின்‌ மூலம்‌ பதப்‌ 
படுத்தும்‌ வாயுவினால்‌ எரியும்‌ 
உலை. 


heat treatment: (உலோ.) 
வெப்பப்‌ பதனம்‌ : எஃகினை மிகக்‌ 
கவனமாகக்‌ கட்டுப்படுத்தி வெப்ப 
மூட்டி, மீண்டும்‌ குளிரவைப்பதன்‌ 
மூலம்‌ மிக உயர்ந்த உழைப்புத்‌ 
திறன்‌ கொண்ட தாக்குதல்‌. வெவ்‌ 
வேறு எஃகுக்கு வெவ்வேறு பதன 
முறை கையாளப்படுகிறது. ஒரு 
குறிப்பிட்ட எஃகுக்குக்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ள பதனமுறையையே கை 
யாள வேண்டும்‌. 


heat wave : (மின்‌.)வெப்ப அலை: 
ஊடகத்தின்‌ அகச்வெப்பு மண்ட 
டலத்திலுள்ள்‌ மின்‌ காந்த அலை. 


heavy joist: (மர.வே.) களத்‌ 
துலாக்‌ கட்டை 12-15செமீகனமும்‌, 
800௫மீஅல்லது அதற்கு அதிகமான 
அகலமும்‌ உடைய வெட்டுமரம்‌. 

16010 graph: கைப்‌ படி பெருக்கி: 
கையெழுத்துப்படி எடுக்கும்‌ கருவி. 


heel: (௧.க.) உத்தர முனை: இறை 
வாரக்‌ கையின்‌ அல்லது உத்தரத்‌ 
தின்‌ முனை. இது சுவர்‌ முகட்டு 
உத்தரத்தை ஆதாரமாகக்‌ கொண் 
டிருக்கும்‌. 

height: (sக.க.) கவான்‌ உச்சி: 
ஒரு கவானின்‌ நாணின்‌ மையக்‌ 
கோட்டிலிருந்து அதன்‌ வளை 
முகட்டின்‌ உட்புற வளைவுக்குள்ள 
தாரம்‌. 

hetfical angle : (எந்‌.) திருகுசுழல்‌ 
கோணம்‌ : ஒரு திருகு சுழலின்‌ அச்‌ 
சுக்குச்‌ செங்கோணத்தில்‌ வரையப்‌ 
படும்‌ ஒரு கோட்டுடன்‌ ஒரு திருகு 
சுழலின்‌ அல்லது திருகின்‌ பகுதி 
எதுவும்‌ ஏற்படுத்தும்‌ கோணம்‌. 
helical gaar: (எந்‌. ) ஏழுசுருள்‌ பல்‌ 
லிணை : .இந்தப்‌ பல்லிணையில்‌ 


சக்கரப்பல்‌. அதன்‌ முகப்புகளுக்குச்‌ 
செங்கோணங்களில்‌ த்‌ இருப்பதம்சுப்‌ 


கோணத்‌ 


பதிலாக, ஏே தனுமொரு 
தில்‌ அமைக்கப்பட்டிருக்கும்‌. 


இதனை திருகு பல்லிணை என்று 
ர இணைச்‌ 
சுழல்‌ தண்டுகள்‌, குறுக்கு வெட்டா 
மல்‌, ஏதேனும்‌ கோணத்தில்‌ சாய்‌ 
வாகவுள்ள சுழல்‌ தண்டுகள்‌ ஆகிய 


தவறாக அழைப்பர்‌. 


வற்றிடையே விசையை அனுப்பு 


வதற்கு இது பயன்படுத்தப்படு 


மது. 
helical groove : (பட்‌.) திருகு 
சுழல்‌ வரிப்பள்ளம்‌ : ஒரே சீராக 
முன்னேறுவதற்கென அமைந்‌ 
துள்ள வரிப்பள்ளம்‌ தனியொரு 
திருகு சுழல்‌ வரிபள்ளத்தில்‌ ஒரு 
சுழற்சியில்‌ முன்னேறும்‌ அளவினை 
““இடைத்தொலையளவு'' என்பர்‌. 
இருவரிப்‌ பள்ளம்‌, மூவரிப்‌ பள்ளம்‌ 
போன்ற பலவரிப்‌ பள்ளங்களில்‌: 
ஒரு சுழற்சியில்‌ ஏற்படும்‌ முன்‌ 
னேற்றத்தின்‌ அளவு, “முந்து 
நிலை அளவு'' எனப்படும்‌. 
helical spring : (எந்‌.) திருகுசுழல்‌ 
விற்சுருள்‌ : ஒரு கூம்பின்‌ ஒகு அடிக்‌ 
கண்டம்‌ போன்று வடிவுடைய 
அழுத்தும்‌ வகை விற்சுருள்‌. 
helicoid : திருகுசுருள்‌: ஒரு திருகு 
சுழலை ஒத்திருக்கும்‌ வகையில்‌ சு௬ 
ளாக்கப்பட்ட சுருள்‌. 
helicopter : (வாறூ.) உலங்‌ 
வானூர்தி : ள்‌ தெல்குக்தாக மேலெ 
மும்பி இறங்கவல்ல விமானம்‌. 
இது உலங்குபோன்று முன்னேயும்‌, 
பின்னேயும்‌, பக்கவாட்டிலும்‌ பறக்‌ 
கக்கூடியது. அத்துடன்‌ இது 
அந்தரத்தில்‌ நகராமல்‌ பறக்கக்‌ 
கூடியது. ஐகோர்‌ சகோர்ஸ்தி 
முதலாவது உலங்கு வானூர்தி 
யைச்‌ தயாரித்தார்‌. 
heliport or helipad : (வானூ.) 
உலங்கு வானூர்தித்‌ தளம்‌ : உலங்கு 
வானூர்திகள்‌ தரையிறங்கவும்‌, 
உயரே எழுந்து பறக்கவீம்‌ பயன்‌ 
படும்‌ பரப்பு. 


22 


337 


helium : பரிதியம்‌/ஹீலியம்‌ : மிக 
அரிதான தனிமங்களுள்‌ ஒன்று. 
இது சிலவகை யுரேனியம்‌ தாதுக்‌ 
களிலும்‌, சிறிதளவு காற்றிலும்‌ 
கலந்துள்ளது. அமெரிக்காவின்‌ 
தென்மேற்குப்‌ பகுதியில்‌ கிடைக்‌ 
கும்‌ இயற்கை வாயுவிலிருந்துதான்‌ 
இது முக்கியமாகக்‌ கிடைக்கிறது. 


helix: திருகுசுழல்‌: ஒரு நீள்‌ 
உருளையைச்‌ சுற்றியுள்ள புரி 
யிழையைச்‌ சுழற்றுவதன்‌ மூலம்‌ 
உண்டாகும்‌ வளைவு. இதில்‌ ஒவ்‌ 
வொரு சுழற்சியின்போது ஓரே 
அளவான முன்னேற்றம்‌ ஏற்படும்‌. 


helix angle : (எந்‌.) திருகு வட்டக்‌ 
கோணம்‌: அச்சுக்கும்‌ செங்குத்தாக 


வுள்ள ஒரு தளத்துடன்‌ இடைத்‌ 
தொலையளவு விட்டத்தில்‌ புரி 
யிழையின்‌ திருகுசுழல்‌ ஏற்படுத்‌ 


தும்‌ கோணம்‌. 


hellbox : (அச்சு.) கூளப்பெட்டி : 
அச்சுத்துறையில்‌ உடைந்துபோன 
அச்செழுத்துக்களும்‌, மற்ற பய 
னற்ற அச்சுப்‌ பொருட்களும்‌ 
போட்டு வைக்கப்படும்‌ பெட்டி. 
helper: உதவியாளர்‌ : தேர்ந்த 
பணியாளர்‌ ஒருவருக்கு உதவியாக 
வும்‌, அவருடைய பணிப்புரையின்‌ 
படியும்‌ பணிபுரியும்‌ உதலியாளர்‌. 
helve: கோடரிக்காம்பு : ஒரு 
கோடரியின்‌ அல்லது கைக்கோடரி 
கைப்பிடி. 

hematite ; ஹேமட்டைட்‌ : முக்கிய 
மான இரும்புத்‌ தாது. 


hemecolloids: (வேதி.குழை.) 
ஹெம்கோலாய்டுகள்‌ : 20—000 
மோனோமெரிக்‌ அலகுகளுக்குச்‌ 


சமமான ல்‌ மீச்சேோர்ம 
இணைவுக்கு நரிணையாக, 
10,000வரை அணுஎடை கொண்ட 
மீச்சேர்மங்கள்‌, குறைநித குழைம 
நிலையுடைய கரைசல்களில்‌ இவை 
பொங்குதலின்றிக்‌ கரையும்‌. கரை 


338 


சலிலிருந்துதான்‌ வீழ்படிவு, தூள்‌ 
வடிவில்‌ கிடைக்கிறது. 
hemisphere : அரைக்கோளம்‌ : 
அரையுருண்டை வடிவம்‌. 


homlock : தேவதாரு : தேவதாரு 
மரக்குடும்பத்தைச்‌ சேர்ந்த ஒரு 
மரம்‌. இதன்‌ வெட்டுமரம்‌ தோற்‌ 
றத்தில்‌ ஊசியிலை மரம்‌ போன்றி 
ருக்கும்‌. சட்டங்கள்‌ செய்வதற்கு 
மிகுதியாகப்‌ பயன்படுகிறது. 

hempseed oil : (வண்‌.) சணல்‌ 
விதை எண்ணெய்‌ : சணல்‌ செடியி 
லிருந்து பெறப்படும்‌ எண்ணெய்‌. 
இந்த எண்ணெய்‌ இறக்கியவுடன்‌ 
இளம்பச்சை நிறத்தில்‌ இருக்கும்‌. 
பின்னர்‌, பழுப்பு மஞ்சள்‌ வண்ணத்‌ 
திற்கு மாறிவிடும்‌. வண்ணச்சாயங்‌ 
கள்‌, சோப்புகள்‌ தயாரிக்கப்‌ பயன்‌ 


படுகிறது. 


henry : (மின்‌.) ஹென்றி : தூண்‌ 
டத்தின்‌ மின்னியல்‌ அலகு. ஒரு 
மின்சுற்றுவழியில்‌, மின்னோட்டம்‌ 
வினாடிக்கு ஓர்‌ ஆம்பியர்‌ என்ற 
வீதத்தில்‌ மாறும்போது, அந்த 
மின்‌ சுற்றுவழியில்‌ ஒரு ஒல்ட்‌ 
மின்னியக்கவிசை உண்டாகிறது. ' 
அப்போது அந்த மின்சுற்று வழி 
யில்‌ ஒரு ஹென்றிதூண்டம்‌ இருக்‌ 
கிறது. 


henry, joseph : (மின்‌.) ஹென்றி, 
ஜோசஃப்‌ (1797-1878): காந்தத்‌ 
தூண்டல்‌ தத்துவத்தைக்‌ கண்டு 
பிடித்த அமெரிக்க விஞ்ஞானி. 
எனினும்‌, இத்‌ தத்துவத்தைப்‌ பின்‌ 
னர்‌ பாரடே கண்டுபிடித்த 
பிறகே இவரது பணி வெளியிடப்‌ 
பட்டு, புகழ்பெற்றது. பிரின்ஸ்டன்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ பேராசிரிய 
ராக இருந்தார்‌. அமெரிக்க வானி 
யல்‌ கழகத்தை நிறுவியவர்‌. 


hepplewhite : ஹெப்பிள்‌ ஒயிட்‌ 
பாணி ,லண்டனைச்‌ சேர்ந்த ஹெப்‌ 
பிள்‌ஓயிட்‌ என்பவர்‌ தயாரித்த 
அறைகலன்களின்‌ பாணியில்‌ 


அமைந்த அறைகலன்கள்‌. கேடய. 

தய வடிவ நீள்‌ வட்டம்‌ போன்ற 
வடிவங்களில்‌, இந்த அறைகலன்‌ 
கள்‌ அமைந்திருக்கும்‌. 


heptagon : எழுகோணக்‌ கட்டம்‌ : 
ஏழுபக்கங்களும்‌, ஏழு கோணங்‌ 
களும்‌ உடைய ஓர்‌ உருவடிவம்‌. 


heptode : ( மின்‌.) எழுமுனையம்‌ : 

ஏழுமுனையங்களைக்‌ கொண்ட 

ஓர்‌ எலெக்ட்ரான்‌.இதில்‌ ஒர்‌ எதிர்‌ 

முனைத்‌ தகடும்‌, ஐந்து இணைப்பு 
வரைச்சட்டங்களும்‌ இருக்கும்‌. 

hermer phrodite caliper: (எந்‌. ) 

முரண்‌ இடுக்கியளவி: இதில்‌ ஒரு 

கால்‌, கவராயத்தில்உள்‌ 

ளது போன்று கூர்மை 

யாக இருக்கும்‌; மற்‌ 

[ றொருகால்‌, சாதாரண 

வெளிப்புற இடுக்கியள 

வில்‌ உள்ளது போன்று 

சற்றேவளைந்திருக்கும்‌. 


hernia: (உடலி.) குட 

லிறக்கம்‌: குடலின்‌ ஒரு 
பகுதி, உடலின்‌ முன்புறமுள்ள 
தசைச்‌ சுவரின்‌ வலுக்குறைந்த 
பகுதி வழியாக வெளித்தள்ளப்படு 
தல்‌. 
herringbone bond : (௧.க.) மீன்‌ 
எலும்புப்‌ பிணைப்பு : தையலிலும்‌, 
கல்‌ செங்கல்‌ ஓடு பாவுதலிலும்‌” 
தச்சுக்‌ குறுக்குக்‌ கை இணைப்பு 
களிலும்‌ மீன்வகையின்‌ எலும்பு 
போல எதிரெதிர்ச்‌ சாய்வான வரி 
சைப்பட அமைந்த பிணைப்பு. 


herringbone gear : மீன்‌ எலும்புப்‌ 
பல்லிணை : பல்லிணை முகப்பின்‌ 
மையக்கோட்டிலிருந்து இருபுற 
மும்‌ சாய்வாக இருக்கும்‌ பற்களைக்‌ 
கொண்ட ஒரு பல்லிணை. இதில்‌ 
இரு அகச்சுருள்‌ பல்லிணைகளில்‌ 
இருப்பதுபோன்று, ஒன்று இடப்‌ 
புறமும்‌, ஒன்று வலப்புறமாகப்‌ 
பற்கள்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌. 
சுரங்கங்களில்‌ பயன்படும்‌ கனரக 


எத்திரங்களில்‌ இது பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 


herring boning(s..)எதிரெதிர்ச்‌ 
சாய்வு படிவ அமைப்பு: தச்சுக்‌ 
குறுக்குக்‌ கை இணைப்புகளில்‌ மீன்‌ 
வகையின்‌ எலும்புகள்‌ போல எதி 
ரெதிர்ச்‌ சாய்வாக வரிசைப்பட 
அமைத்தல்‌. 

hertz antenna : (மின்‌.) கம்பி 
யில்லா வானலை வாங்கி : தனது 
இயக்கத்திற்குத்‌ தரையைச்‌ சார்ந்‌ 
திராமல்‌ கம்பியில்லாத்‌ தந்தி மின்‌ 
அலைகளைப்‌ பயன்படுத்தும்‌ 
வானலை வாங்கி, 


heterodyne : (வuவானொலி.) ஒலி 
யலைமாற்றி:. தந்தியில்லாக்‌ கம்பி 
வகையில்‌,கேளா உயர்விசைஅலை 
மற்றோர்‌ அலையில்‌ மோதுவித்து, 
அதிர்வூட்டிக்‌ கேட்கும்‌ ஒலி அலை 
யாக மாற்றுவதற்குரிய கருவி 
யமைப்பு. 


hewing : வெட்டி உருவாககுதல்‌ : 
கோடரி, வாள்‌ போன்ற வெட்டுக்‌ 
கருவிகளினால்‌ மரத்தை வெட்டி 
வேண்டிய வடிவத்திற்கு ௨௫ 
வாக்குதல்‌. 

hexagon : அறுகோணக்‌ கட்டம்‌ : 
ஆறுபக்கங்களையும்‌ ஆறு 
கோணங்களையுமுடைய உருவடி 
வம்‌. இதில்‌ எல்லாக்‌ கோணங்‌ 
களும்‌ சமமானவை; கோணங்கள்‌ 
அனைத்தின்‌ கூட்டுத்தொகை 720° 


hexagon nut: அறுகோணச்‌ சுரை 
யாணி : ஆறு பக்கங்கள்‌ கொண்ட 
சுரையாணி. 


hex head: (எந்‌.) அறுகோணக்‌ 
ககொண்டையாணிகள்‌: அறு 
கோணக்கொண்டைகளையுடைய 


திருகாணிகளும்‌ மரையாணிகளும்‌. 


hexode : (மின்‌.) அறு முனையம்‌: 
ஆறு மின்முனைகளைக்‌ கொண்ட 
ஓர்‌ எலெக்ட்ரான்‌ குழல்‌. இது 
பொதுவாக ஓர்‌ எதிர்முனை தகடு 


999 


நான்கு வரைச்சட்டங்களைக்‌ 
கொண்டிருக்கும்‌. 


hickey : (மின்‌.) குழாய்‌ வளைப்‌ 
பான்‌ : (1) ஓரிடத்தில்‌ பொருத்‌ 
பட்டுள்ளபொருளின்‌ இணைப்பில்‌ 
நடுத்தண்டிற்கும்‌ ஆதாரத்திற்குமி 
டையில்‌ பொருத்தப்பட்டுள்ள திரு 
கிழையுடைய, சிறிய பித்தளை 
அல்லது இரும்புச்‌ சாதனம்‌. இது 
அந்தப்‌ பொருளின்‌ நடுத்தண்டி 
லிருந்து வெளிவரும்‌ கம்பிகளுக்குப்‌ 
புற வழியை உண்டாக்குகின்றன. 
(2) மின்கம்பிக்‌ காப்புக்‌ 
குழாயை அல்லது வேறு குழா 
யினை தேவையான வடிவத்தில்‌ 
வளைப்பதற்குப்‌ பயன்படும்‌ 
குழாய்‌ வளைப்புச்‌ சாதனம்‌. 


hichory : வாதுமை மரம்‌ : திண்‌ 
ணிய பளுவான  வெட்டுமரம்‌. 
வாதுமை போன்ற கொட்டையும்‌ 
தரும்‌ மரவகை. இதன்‌ வெட்டு 
மரம்‌ கடினமானது; திண்மை 
வாய்ந்தது; இதில்‌ வேலைப்பாடு 
செய்வது கடினம்‌. வளைப்பு 
வேலைப்பாடு செய்வது கடினம்‌. 
வளைப்பு வேலைகளில்‌ மிகுதியும்‌ 
பயன்படுகிறது. 


hidden surface line: (எர்‌,) 
மறைபரப்புக்கோடு : எந்திர வரை 
படத்தில்‌ மறைந்திருக்கும்‌ உறுப்‌ 
பின்‌ பரப்பினைக்‌ குறிக்கும்‌ குறு 
கிய இடைக்கோடுகளான கோடு. 
highboy : உயர்பேழை : கால்கள்‌ 
மீது நிற்கும்‌, இழுவைப்‌ பெட்டி 
கள்‌ உடைய உயரமான பேழை. 

high brass : (உலோ.) உயர்தரப்‌ 
பித்தளை : வாணிக முறையில்‌ 
தகடுகளாகவும்‌ துண்டுகளாகவும்‌ 
கிடைக்கும்‌ பித்தளை. இதில்‌ 65% 
பித்தளையும்‌ 35% துத்தநாகமும்‌ 


கலந்திருக்கும்‌. நெசவுக்காகவும்‌, 
சுரைதலுக்காகவும்‌, வடிவமைப்‌ 
புக்காகவும்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. 


340 


high carbon steel: (உலோ.) 
உயர்‌ கார்பன்‌ எஃகு 0.50%க்கு 
அதிகமான கார்பனும்‌. நல்ல 


தெகிழ்வுப்‌ பண்பும்‌ உடைய எஃகு 
வசை. இது வெட்டுக்‌ கருவிகள்‌ 
செய்வதற்கு ஏற்புடையது. 


high commutator bars : (மின்‌) 
உயர்‌ திசை மாற்றுச்‌ சலாகைகள்‌ : 
எந்திரக்‌ கோளாறுகள்‌ காரண 
மாக, சுழலும்‌ மின்னகத்தினால்‌ 
உண்டாகும்‌ மையம்‌ விலகும்‌ விசை 
யின்‌ மூலம்‌ அடுத்துள்ள சலாகை 
களுக்கு மேலே எழுகின்ற இசை 
மாற்றுச்‌ சலாகைகள்‌. 


high compression: (தானி எந்‌.) 
உயர்‌ அமுக்க இயக்கம்‌ : உள்ளெரி 
அறையில்‌ வாயுக்கள்‌ அழுத்தப்‌ 
பட்டுள்ள நிலை. அந்த அறையின்‌ 
மேல்பகுதியில்‌ சிறிதளவான 
அழுத்த இடத்தினால்‌ இந்நிலை 
உண்டாகிறது. 

high discharge : (மின்‌.) உயர்‌ 
மின்னிறக்கம்‌ சேமக்கலத்திலிருந்து 
பெருமளவில்‌ மின்னோட்டம்‌ 
பாய்தல்‌, 

high fidelity radio: உயர்‌ ஒலி 
வானொலி: (வானொலி.) சுதிக்‌ 
கருவிஒலிபெருக்கிஅமைப்புகளை ச்‌ 
சமநிலையில்‌ ஒருங்கிணைப்பதன்‌ 
மூலம்‌ ஒலியினை மிகத்‌ துல்லிய 
மாகக்‌ கேட்கும்படி செய்யும்‌ 
வகையில்‌ வடிவமைக்கப்பட்ட 
வானொலி. உயர்‌ அலை அதிர்‌ 
வெண்‌ துலக்கம்‌, குறைந்த அலை 
அதிர்வெண்‌ துலக்கம்‌, திரிபு 
ஆகியவற்றின்‌ மூலம்‌ ஒலித்‌ துல்லி 
யத்தை அளவிடலாம்‌. 

high flashing point: தீப்பற்று 
வெப்பநிலை : தீயை அருகில்‌ 
கொண்டு சென்றால்‌ உடனே தீப்‌ 
பற்றிக்‌ கொள்ளக்கூடிய நீர்மத்‌ 
தின்‌ வெப்பநிலை. 

high frequency : (மின்‌.) உயர்‌ 
அலை அதிர்வெண்‌ : ஒரு வினாடி 


யில்‌ பல்லாயிரம்‌ மாற்றங்களை 
அல்லது சுழற்சிகளை உடைய 
மாறுமின்னோட்டம்‌. 


high gloss: (வண்‌.) உயர்‌ மெருகு 
வண்ணம்‌ : உலர்ந்ததும்‌ இனாமல்‌ 


போன்று பளபப்பாக இருக்கச்‌ 
கூடிய வண்ணம்‌. 
high lead bronze: (உலோ.) 


உயரளவு ஈயக்கலவை வெண்கலம்‌ : 
75% அளவுக்குச்‌ செம்பும்‌, வெள்‌ 
யமும்‌, ஈயமும்‌ மாறுபட்ட 
விழுக்காடுகளிலும்‌ சொண்ட 
உலோகக்‌ கலவை. மிக வேகமாக 
இயங்கக்‌ கூடிய தாங்கிகள்‌ தயா 
ரிக்க இது பயன்படுகிறது, 
high level modulation : (மின்‌.) 
உயர்நிலை அலைமாற்றம்‌ : இறுதி 
மின்‌ பெருக்கியில்‌ தகட்டு மின்ன 
முத்தத்தின்‌ உயர்ந்த நிலையில்‌ ஏற்‌ 
படும்‌ அலைமாற்றம்‌. 
high fight: முனைப்பு மெருகு: 
அறைகலன்களுச்கு முனைப்பான 
பகுதிகள்‌ விளக்கமாகத்‌ தெரியும்‌ 
படி மெருகேற்றுதல்‌. 
high maintanance : 
மிகுந்த பராமரிப்பு. 
high mica: (மின்‌.) மிகை அப்பிர 
கம்‌: மெதுவாகத்‌ தளர்ச்சியுறும்‌ 
தன்மையினால்‌ மின்னகத்தின்‌ 
செப்புத்‌ திசைமாற்றிச்‌ சலாகை 
களை லிட அதிகத்‌ திறனுடைய 
அப்பிரகம்‌. 
high potential : (மின்‌.) உயர்‌ 
மின்னழுத்தம்‌ : அறுநூறு அல்லது 
அதற்கு மேற்பட்ட ஓல்ட்‌ உள்ள 
உயர்‌ மின்னழுத்தம்‌. 
high potential testing trans- 
former: உயர்‌ மின்னழுத்தச்‌ 
சோதனை மின்மாற்றி : மின்கட த்தி 
கள்‌ முதலியவற்றை சோதனை 
செய்வதற்காகத்‌ தேவையான அள 
வுக்கு மிக அதிச:/மநான மின்னழுத்‌ 
தங்களைக்‌ கூடியவாறு வடி 
வமைக்கப்பட்ட. தனிவகை மின்‌ 


மாற்றி, 


(கணிப்‌.) 


high pressure cylinder: உயர்‌ 
அழுத்த நீள்‌ உருளை : கொதிகலனி 
லிருந்து நீராவியை நேரடியாகப்‌ 
பெறுகிற ஒரு கூட்டு எஞ்சினின்‌ 
மிசச்சிறிய நீள்‌ உருளை, இந்த 
நீள்‌ உருளையில்‌, நீராவி முதலில்‌ 
விரிவாக்கப்பட்ட, பின்பு அடுத்‌ 
துள்ள குறைந்த அழுத்த நீர்‌ 
உருளைகளுக்குள்‌ செலுத்தப்படு 
கிறது. 

high relief : வன்புடைப்பு: மெய்‌ 
வழு.வத்திலிருந்து மிகுதி அடுத்‌ 
துள்ள அளவான புடைடப்புச்‌ 
செதுக்கம்‌. 

higher resistance: (மின்‌.) 
உயர்‌ மின்தடை: வழக்கமான 
அழுத்த அளவுடைய மின்னோட்‌ 
டத்தில்‌ முழு அளவு மின்னோட்‌ 
டம்‌ பாய்வதைத்‌ தடையுறுத்தும்‌ 


துரு, அரிமானம்‌ போன்ற வினை 
கள்‌. 

high speed: (தானி.) மிகை 
வேகம்‌: சாலையில்‌ இயல்பான 
வேகத்தில்‌ ஓடுவதற்கான வேக 
மாற்றப்‌ பல்லிணைகள்‌ உள்ள 


நிலைக்கும்‌ வேகமாகச்‌ செல்வதற் 
காக வணரிச்‌ சுழல்தண்டிலிருந்து 
இயக்கச்சுழல்‌ தண்டுக்கு மாறும்‌ 
நிலைக்கும்‌ உள்ள விகிதம்‌. 

high speed line printer : 
(கணிப்‌.) அதிவேக வரி வாரி அச்‌ 
சடிப்பான்‌. 

high speed print: (sணிப்‌.) அதி 
வேக அச்சடிப்பு 

high speed skipping : (sணரிப்‌,) 
அதி வேகத்தில்‌ தாவிச்‌ செல்லுதல்‌. 


high speed steel: மிகை வேக 
எஃகு: எஃகின்‌ வெட்டுந்திறனை 
அதிகரிப்பதற்காக டங்க்ஸ்டன்‌ 


அல்லது மாலிப்டினம்‌ சேர்க்கப்‌ 
பட்ட ௭ஸகு. இந்த எஃகினால்‌ 
செய்த கருவிகளை, சாதாரண 
கார்பன்‌ எஃனொலான கருவி 


களைவிட. மிகுதியான வேகத்தில்‌ 


341 


சேதம்‌ ஏதுமின்றி இயக்கலாம்‌. 


high spots : (எந்‌.) மிகைக்‌ கறை 
கள்‌ : (1) சமதளப்‌ பரப்புகளி 
லுள்ள களங்கக்‌ கறைகள்‌. அப்‌ 
பரப்புகளை முற்றிலுமாகச்‌ சம 
தளப்படுத்துவதற்காக இக்கறை 
களைச்‌ சுரண்டி அல்லது தேய்த்து 
அப்புறப்படுத்தப்படுகின்‌ றன. 

(2) உண்மையான சமதளத்தி 
லிருந்து நீட்சியாகவுள்ள இடத்‌ 
தின்‌ பரப்பளவு. 


high technology printers : 
(கணிப்‌. உயர்நுட்ப முறை அச்சடிப்‌ 
பான்கள்‌. 

hiph tension : (மின்‌.) உயர்மின்‌ 
அழுத்தம்‌ ௨ உயர்ந்த அளவு மின்‌ 
னழுத்தம்‌ அல்லது மின்னியக்கு 

சை, 

high test fuel : (தானி.) மிகைச்‌ 
சோதனை எரிபொருள்‌: 75-க்கு அல்‌ 
லது அதற்கு அதிகமான ஆக்டேன்‌ 
வீத அறுதிப்பாடுடைய கேசோ 
லின்‌ எரிபொருள்‌. 

high voltage: (தானி.எர்‌.) மிகை 
மின்னழுத்தம்‌ : (1) உந்து ஊர்தி 
மின்சுற்று வழியிலுள்ள மின்ன 
முத்தத்தின்‌ அளவு. இது தவறான 
மின்னாக்க உணர்த்தி அல்லது 


மின்சுற்று வழியிலுள்ள மிகை 
யான தடைகாரணமாக இயல்‌ 
மல்‌ 


பான 6 ஓல்ட்‌ அளவுக்கு 
உயரும்‌. 

(2) சுடர்‌ மூட்டக்‌ கம்பிச்‌ ௬௫௬ 
ளின்‌ துணைச்‌ சுருணையில்‌ தூண்‌ 


டப்பட்ட மின்னழுத்தம்‌. 5 இந்த 
மின்னழுத்தம்‌ பகிர்ந்தளிப்பான்‌ 
வழியாகப்‌ பொறிவினைச்‌ செரு 
கிக்கு அனுப்பப்படுகிறது. 

highway engineer: நெடுஞ்‌ 
சாரைப்‌ பொறியாளர்‌; நவீன 


நெடுஞ்சாலைகளின்‌ பொ றியியல்‌ 
பணி, வடிவமைப்பு, கட்டுமானம்‌ 
ஆமயெவற்றைத்‌ திட்டமிடும்‌ வல்லு 
நர்‌. 


948 


high volume printing: (கணிப்‌.) 
அதிகப்‌ பக்கங்கள்‌ அச்சடிப்பு. 
high-wing monoplane: (வானூ.) 
உயர்நிலைச்‌ சிறகு ஒற்றைத்‌ தட்டு 
விமானம்‌ : கட்டுமானத்தின்‌ மேல்‌ 
நேரடியாகவோ, அதற்கு மேலே 
யோ சிறகு பொருத்தப்பட்டுள்ள 
ஓற்றைத்தட்டு விமானம்‌. 

hinge : கீல்‌: கதவினைத்‌ திறக்க 
வும்‌ அடைக்கவும்‌ 
இயல்லிக்கும்‌ வகை 
யில்‌ ஒரு குடுமிமீது 
ர அமைப்புடைய 


சுழல்‌ திருகு. 
மோட்டு இணைப்பு 


(க.க.) | 
வாரி: ஒன்றுக்கொன்று கோண த்தி 
தில்‌ அமைந்துள்ள ஒரு சாய்வான 
கூரையின்‌ இரு பகுதிகளுக்குமிடை 
யில்‌ இறவாரங்களிலிருந்து கூடல்‌ 


hip : 


வாய்வரையுள்ள புற இணைப்பு; 
இந்தச்‌ சொல்‌ கூடல்‌ வாயைக்‌ 
குறிப்பதில்லை. இது உட்கோண 
முடைய “மோட்டு உள்மடி” வுக்கு 
எதிர்மாறானது. 

hip rafters: கீழ்விளிம்பு: இற 
வாரக்கை: கூரையின்‌ இணைப்பு 
வாரியாக அமைந்துள்ள இறவாரக்‌ 
கைகள்‌. இது கூரைக்கூடல்‌ வாயி 
லிருந்து வேறுபட்டது. 

hip roof : இணைப்பு வரி மோடு : 
கீழ்விளிம்பும்‌, பக்கங்களும்‌ சாய்‌ 
வாக அமைந்த கூரை. 


hob: (எந்‌.) (1) சக்கரப்பல்வெட்டு: 
புழப்பற்‌ சக்கரப்‌ பற்களையும்‌, 
முள்‌ பல்லிணைகளையும்‌ வெட்டு 
வதற்கான கருவி. 


(2) முதன்மை வார்ப்பு ட கெட்டி 
யான எஃகினாலான முதன்மை 
வார்ப்பு. இது மென்மையான 
எல்குப்‌ பாளத்தில்‌ வார்ப்படத்தின்‌ 
வடிவினை பதிப்பதற்குப்‌ பயன்படு 
கிறது. 


(3) கணப்புத்‌ தட்பம்‌ : அடுப்பருகி 
லுள்ள கணப்புத்‌ தட்பம்‌. 


hobbing : பல்வெட்டுதல்‌ : புழுப்‌ 
பற்‌ சக்கரங்களின்‌ பற்களையும்‌, 
வார்ப்புநப்‌ படிம இழைகளையும்‌. 
செதுக்குக்‌ கருவிகளையும்‌ சக்கரப்‌ 
பல்வெட்டி கொண்டு வெட்டுதல்‌. 


hock leg: வளைகால்‌ பாணி: 
முடக்கு வளைவின்‌ கீழ்ப்பகுஇயின்‌ 
மீது ஒரு வளைவும்‌ கோணமும்‌ 
உடைய வளைசால்‌ பாணி. 


hod ; சாந்துத்‌ தட்டு: கொத்து 
வேலைச்‌ சாந்து எடுத்துச்செல்லும்‌ 
தட்டு. 


hoffman apparatus : (வேதி. ) 
ஹாஃப்மேன்‌ கருவி: நீரைப்‌ பகுப்‌ 
பாய்வு செய்வதற்குப்‌ பயன்படும்‌ 
ஒரு கருவி. 

hogging: (எந்‌.) பெருவெட்டு 
மானம்‌ : பட்டறைகளில்‌ எந்திரக்‌ 
கருவிகளில்‌ மிகக்‌ கனமாக வெட்டு 
வேலைகள்‌ செய்வதைக்‌ குறிக்கும்‌ 
சொல்‌. 


hoke blocks : ஹோக்‌ அளவிகள்‌ : 
பட்டறை அளவிகளைச்‌ சரி பார்ப்‌ 
பதற்குப்‌ பயன்படும்‌ அளலிப்‌ 
பாளங்கள்‌. இதனை மேஜர்‌ 
ஷோக்‌ என்பவர்‌ வடிவமைத்தார்‌, 


hold control : (மின்‌.) நிறுத்தக்‌ 
கட்டுப்பாடு: தொலைக்காட்சிப்‌ 
பெட்டியில்‌ கிடைமட்ட மற்றும்‌ 
செங்குத்து வீச்சு அலைவெண்‌ 
களைத்‌ தக்கவாறு அமைப்பதற்‌ 
காகக்‌ கையால்‌ இயக்கப்படும்‌ 
கட்டுப்பாட்டுச்‌ சாதனம்‌. 


hold-down clamp : (பட்‌.) பிடிப்‌ 
புப்‌ பற்றிரும்பு: வேலைப்பாடு 
செய்ய வேண்டிய பொருளை 
உரிய இடத்தில்‌ இறுகப்பிடித்து 
வைத்துக்‌ கொள்வதற்கென ஒரு 
சமதளத்தில்‌ பொருத்தப்பட்டுள்ள 
பற்றிரும்பு. 


hold time : (பற்‌) நிலைப்பாட்டுக்‌ 
கால அளவு: பற்றவைப்பு மின்‌ 
னோட்டம்‌ நின்ற பிறகு மின்‌ 
முனைகளில்‌ அழுத்தம்‌ நிலைத்‌ 
திருக்கும்‌ கால அளவு. 

hole gauge : (உலோ.) துளை 
அளவி : ஒரு சுறிய துவாரத்தை 
அளவிடுவதற்குப்‌ பயன்படும்‌ 
கருவி. துவாரத்தினுள்‌ ஒரு சிறிய 
விற்சுருள்‌ கொண்ட அளவைக்‌ ௧௬ 
வியைப்‌ பொருத்தி அந்த விற்‌ 
சுருள்‌ துவாரத்தினுள்‌ மிக அதிக 
அளவு விரிவடைவதற்கு அனுமதிக்‌ 
கப்படுகிறது. பின்னர்‌ அந்த விற்‌ 


சுருளைத்‌ துவாரத்திலிருந்து 
எடுத்து நுண்ணளவைமா 
மூலம்‌ அளவிடப்படுகிறது. 


hole injection : (மின்‌.) மின்‌ 
துளையிடல்‌ : மின்கடத்தாத்‌ திண்‌ 
மப்‌ பொருளிலிருந்து, ஒரு வலு 
வான மின்னியல்‌ புலத்தின்‌ மூலம்‌ 
எலெக்ட்ரான்களை அப்புறப்படுத்‌ 
துவதன்‌ மூலம்‌ அதில்‌ துவாரங்கள்‌ 
உண்டாக்குதல்‌. 

hole saw: (உலோ. )துளை ரம்பம்‌: 
உலோகம்‌, மரம்‌, இழை போன்ற 


துளை ரம்பம்‌ 
வற்றில்‌ பெரிய துளைகள்‌ இடுவ 
தற்குப்‌ பயன்படும்‌ வட்டவடிவ 
ரம்பம்‌. 
hollow plane : உட்புழைச்‌ சம 


தளம்‌; மணிகள்‌, வார்ப்படங்கள்‌ 
உருண்டையான மேற்பரப்புகளை 
உருவாக்குவதற்காகப்‌ பயன்படும்‌ 
உட்புழையுள்ள சமதளப்பரப்பு. 
hollow punch : (உலோ.) உட்‌ 
புழைத்‌ தமரூசி: உட்புழையான 
தலைப்புடைய கெட்டியான எலஃகி 
னாலான தமரூசி. உலோகங்கள்‌, 


343 


அட்டைகள்‌, துணிகள்‌ முதலிய 
வற்றில்‌ 
துளையிடு 
வதற்கு இது 
ஒரு கைச்சுத்‌ 
யுடன்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. மென்மை 
யான பொருள்களைவிட உலோகங்‌ 
களில்‌ பயன்படுத்துவதற்கான 
தமரூசிகள்‌ அதிக மழுங்கலாக 
இருக்கும்‌. 
hollow tile: உட்புழை ஓடு? 
புறச்‌ சுவர்களுக்கும்‌, தடுப்புச்‌ 
சுவர்களுக்கும்‌ மிகுதியாகப்படும்‌ 
கட்டுமானப்‌ பொருள்‌. இது பல்‌ 
வேறு வடிவங்களிலும்‌, வடிவளவு 
களிலும்‌ தயாரிக்கப்படுகிறது.பு.றச்‌ 
சுவருக்குப்‌ பயன்படுத்தும்போது, 
இது பெரும்பாலும்‌ சிற்ப ஓப்‌ 
பனைக்குரிய குழைகாரை பூசி 
மூடப்படும்‌. 
holly : இலையுதிரா மரம்‌ : முன்‌ 
இலைகளையும்‌, பசிய சிறு மலர்‌ 
களையும்‌, செங்கனிகளையும்‌ 
உடைய, மெதுவாக வளரும்‌ ஒரு 
சிறிய மரம்‌. இதன்‌ வெட்டு மரம்‌ 
வெண்மையானது; கடினமானது; 
நெருக்கமான கரணைகளையுடை 
யது. பியானோவிரற்கட்டைகள்‌, 
உட்பூச்சு வேலைகள்‌, உட்புற 
அலங்காரங்கள்‌ ஆகியவற்றிற்குப்‌ 
பயன்படுகிறது. 


home : (விண்‌.) இலக்கு நோக்கிச்‌ 
செலுத்துதல்‌: ஏவுகணையை 
வெப்ப அலைகள்‌, ராடார்‌, எதி 
ரொலிகள்‌, வானொலி அலைகள்‌ 
போன்றவற்றை வழிச்செலுத்து 
வதன்மூலம்‌ ஓர்‌ இலக்கை நோக்‌ 
கிச்‌ செலுத்துதல்‌. 

homeopathy: (மருந்‌.) இன 
முறை மருத்துவம்‌ (ஓமியோபதி) 
நோயினால்‌ உண்டாகும்‌ அதே 
அறிகுறிகளை உண்டாக்கும்‌ மரு 
ந்துகளை நோயாளிகளுக்குச்‌ சிறி 
தளவு கொடுத்து அதன்‌ மூலம்‌ 


உட்புழைத்‌ தமரூசி 


44 


நோய்‌ நீக்கும்‌ மருத்துவமுறை, 
எடுத்துக்காட்டாக, வேனற்கட்‌ 
டியை உண்டாக்கும்‌ ஒரு மருந்‌ 
தினை உடலில்‌ செலுத்துவதன்‌ 
மூலம்‌ வேனற்கட்டியைக்‌ குண 
மாக்குதல்‌, 


homogeneous : ஒருபடித்தான : 
ஒரே இனம்‌ அல்லது வகையைச்‌ 
சேர்ந்த உறுப்புகள்‌ அனைத்தும்‌ 
ஒரே மாதிரியாக உடைய; எங்க 
ணும்‌ ஒரே மாதிரியான ,தன்மை 
கொண்ட. 


homosexual: (பாலின. ஒரு 
பாலின விருப்பு: தன்னொத்த பாலி 
னத்தவர்‌ மீதே பாலின விருப்பு 
உடையவராக இருத்தல்‌. 


hone: (உலோ.) சாணைக்கல்‌: 
சவரக்கத்தி முதலியன தீட்டுவதற் 
கான தீட்டுகல்‌. 


hone or oilstone: சாணைக்கல்‌: 
கூர்ங்‌ கருவிகளுக்கு வெட்டுவதற்‌ 
குத்‌ தேவையான கூரிய முனையை 
உண்டாக்குவதற்கு சாணை தீட்டு 
வதற்குப்‌ பயன்படும்‌ கல்‌. 


honey-comb: (குழை. ) தேனடை 
பாணிப்பொருள்‌:தேன்கூடு போன்ற 
அறுகோண அமைமப்புடைய 
உலோகத்தினாலான அல்லது பிசி 
னால்‌ செறிவாக்கம்‌ செய்த காதி 
தத்தினாலான உள்மையப்‌ பகுதி, 
சில விமானக்‌ கட்டமைப்புகளுக்கு 
மிக இலேசான, ஆனால்‌ மிகவும்‌ 
வலுவான சேணங்களைத்‌ தயா 
ரிக்க இது பயன்படுகிறது. இவ்‌ 
வகைப்‌ பொருட்களில்‌ சில, தனது 
எடையைவிட இரண்டுகோடி 
மடங்கு பாரத்தை கொண்டு செல்‌ 
லக்கூடி யவை. 


honey-comb radiator: (தானி. ) 
தேன்கூட்டு கதிர்வீசி : இது முன்‌ 
னும்‌ பின்னுமாகவும்‌, ஒன்றன்‌ 
மேல்‌ ஒன்றாகவும்‌ அமையுமாறு 
ஓட்டவைக்கப்பட்ட ஏராளமான 
சிறிய அறைகளினாலானது, இந்த 


அறைகளைச்‌ சுற்றி நுண்படல 
மாகத்‌ தண்ணீர்‌ பாய்ந்து, அவற்‌ 
றில்‌ பாய்ந்து செல்லும்‌ காற்‌ 
நினைக்‌ குளிர்விக்கிறது. 

honey locust:( wr. )தேன்‌ இலவங்‌ 
கம்‌;நடுத்தர வடிவளவுடையமரம்‌. 
பூவும்‌ நெற்றும்‌ அளிக்கக்கூடியது. 
இதன்‌ வெட்டுமரம்‌ கடினமானது; 
வலுவானது; மண்தொடர்புடன்‌ 
நீண்டநாள்‌ உழைக்க வல்லது. 
வேலிக்கம்பங்கள்‌, கைப்பிடிகள்‌, 
சக்கரக்‌ குடங்கள்‌ ஆகியவற்றிற்‌ 
குப்‌ பயன்படுகிறது. 


honinட : (தானி.) சாணை தீட்டு 
தல்‌ : எஞ்சின்‌ நீள்‌ உருளைகளை 
சாணைக்‌ கற்களிலிருந்து தீட்டி. 
வேண்டிய வடிவங்களாக உர 
வாக்குதல்‌; அல்லது மெருகேற்று 
தல்‌. 

hood : ஊர்தி முகடு: (தாணி.) (1) 
உந்து ஊர்தியின்‌ இயக்கியை மூடி, 
கதிர்‌ வீதியிலிருந்து தடுப்பு உந்து 
கட்டை வரையில்‌ நீண்டிருக்கும்‌ 
மடிப்பு முகடு. 

(2) கணப்படுப்பு, கொல்லுலை 
முதலியவற்றில்‌ நீண்டிருக்கும்‌ மூடி. 
hook bolt : (எந்‌.) கொக்கி மரை 
யாணி : மரையில்லாத முனை ப- 
வடிவில்‌ வளைந்து அல்லது மரை 
யாணியின்‌ உடற்பகுதிக்குச்‌ செங்‌ 
குத்துக்‌ கோணங்களில்‌ நேராக 
உள்ள ஒரு மரையாணி. 


hooked scale : (உலோ.] கொக்‌ 
கித்‌ தராசு : ஒரு முனையில்‌ ஒரு 
சிறு கொக்கியும்‌ மறுமுனையில்‌ 
எடையைக்‌ காட்டுவதற்கான முள்‌ 
ளும்‌ உடைய ஒருவகைத்‌ தராசு. 
hooke's law : (பொறி.) ஹூக்ஸ்‌ 
விதி : '“மீட்சிம வரம்பினுள்‌ உண்‌ 
டாகும்‌ உருத்திரிபு, தகைவுக்கு வீத 
அளவில்‌ அமைந்திருக்கும்‌'' என்‌ 
னும்‌ விதி. 

hook joint: கொக்கி மூட்டு: காட்‌ 


சிப்‌ பெட்டிகளின்‌ கதவுகளுக்கான 
தூசி புகாதபடிக்கான மூட்டு. 


hook rule: (பட்‌.) கொக்கிச்‌ 
சட்டம்‌ : அலகுக்குச்‌ செங்கோணங் 
களில்‌ ஒரு முனையில்‌ புறந்துருத்‌ 
திய , ரு துண்டினையுடைய 
சட்டம்‌. 


hook spanner : (எந்‌.) கொக்கிப்‌ 
புரி முடுக்கி : புறப்பரப்பின்‌ மீது 
வெட்டுத்தடமுடைய சுரையாணி 
களில்‌ பயன்படுத்துவதற்கான 
முடுக்குக்‌ கருவி, 

hook up : (மின்‌. ) மின்‌ இணைவு : 
ஒரு மின்சுற்றுவழியில்‌ அல்லது 
சாதனத்தில்‌ உள்ள உறுப்புகளுக்‌ 
கிடையிலான இனணப்புகள்‌. 
hoop iron: இரும்புப்‌ பட்டை: 
மிடாக்களை வரிந்திறுக்கும்‌ இருப்‌ 
புப்‌ பட்டை. 

hopper ; பெய்‌ குடுவை : எந்திரங்‌ 
களுக்கு அல்லது ஊதுலைகளுக்குப்‌ 


பொருள்களை ஊட்டுவதற்குப்‌ 
பயன்படும்‌ ஒரு கொள்கலம்‌. 
horizontal : கிடைநிலை : அடி 


வானத்திற்கு ஒரு போகாக அல்லது 
இணையாக உள்ள நிலை. 
horizontal exis : (கணிப்‌.) கிடை 
நிலை அச்சு. 

horizontal boiler : கிடைநிலைக்‌ 
கொதிகலன்‌ : செங்குத்தாகவும்‌, 
நீளவாக்கிலும்‌ தக்கவாறு அமைத்‌ 
துக்‌ கொள்ளத்தக்க இடைநிலைக்‌ 
கதிர்ச்‌ சலாகையுடைய கொதி 
கனை. 


horizantal centre movement : 
(கணிப்‌. ) கிடைநிலைத்‌ துப்புரவுச்‌ 
சீப்பு இயக்கம்‌. 

horizontal boring machine: 
(எந்‌.) கிடைநிலைத்‌ துளையிடு எந்‌ 
திரம்‌ : துளையிடுவதற்கான கிடை 
மட்டக்‌ கதிர்‌ உள்ள ஒரு கருவி. 
இதனைக்‌ கிடைநிலையிலும்‌, 


345 


செங்குத்து நிலையிலம்‌ அமைத்‌ 


துக்‌ கொள்ளலாம்‌. 


horizontal centering : கிடை 
நிலை மையக்‌ குவிப்பு: தொலைக்‌ 
காட்சியில்‌ எதிர்மின்‌ கதிர்க்‌ குழா 
யின்‌ அச்சினைப்‌ பொறுத்து படத்‌ 
தின்‌ அமைவுநிலை. ஓஒளிவாங்கிப்‌ 
பெட்டியிலுள்ள ஒரு கட்டுப்பாட்‌ 
டுக்கருவி மூலம்‌ இதனை ௨௫ 
வாக்க முடிகிறது. 

horizontal drill press : (எந்‌.) 
கிடைநிலைத்‌ துரப்பண அழுத்தப்‌ 
பொறி : செங்குத்தாக அல்லாமல்‌ 
இடை நிலையில்‌ இயங்குகிற துரப்‌ 
பண அச்சுப்பொறி. 


horizontal hold control : கிடை 
நிலைப்‌ பிடிக்கட்டுப்பாடு: தொலைக்‌ 
காட்சி ஒளிவாங்கிப்‌ பெட்டியில்‌ 
கிடை நிலை அலைவீச்சு அலைப்‌ 
பான்‌, வாங்கும்‌ படச்சைகையுடன்‌ 
ஒருங்கிணைப்புச்‌ சைகைகள்‌ இயை 
பாக இருக்கும்‌ வகையில்‌ நேர 


மைவு செய்வதற்கான கட்டுப்‌ 
பாட்டுக்‌ கருவி. 
horizontal matrix printing : 


(சணிப்‌.) கிடைநிலை அச்சுவார்ப்பு 
அச்சடிப்பு, 

horizontal milling machine : 
கிடைநிலைத்‌ துளையிடு எந்திரம்‌ : 
கிடை நிலையான கதிரும்‌, சுழலும்‌ 
வெட்டுச்‌ சக்கரமும்‌ உடைய 
துளையிடும்‌ எந்திரம்‌. இது உலோ 
கங்களில்‌ இவெரிசைத்‌ துளைகள்‌ 
இடுவதற்குப்‌ பயன்படுகிறது. 
இதில்‌ சமதளப்‌ பலசையை வேண்‌ 
டிய நிலைக்கு உயர்த்திக்‌ கொள்‌ 
ளவோ தாழ்த்திக்‌ கொள்ளவோ 
முடியும்‌. 

horizontal polarization: (மின்‌.) 
கிடைநிலை முனைப்பாடு: ஒரு 
வானலை வாங்கியின்‌ மின்னியல்‌ 
புலமானது, பூமியின்‌ மேற்‌ 
பரப்புக்கு இணையாக இருக்கு 
மாறு அமைக்கப்பட்ட வானலை 
வங்கி. 


446 


horizontal return «tubular 
boiler: கிடைநிலை மீட்சிக்‌ குழாய்க்‌ 
கொதிகலன்‌ : இது ஒருவகை 
எஃகுக்‌ கொதிகலன்‌. இதில்‌, 
நெருப்புக்‌ குழாய்கள்‌ உடைய நீள்‌ 
உருளை வடிவ நுண்ணறைகள்‌ 
இருக்கும்‌, இவை செங்கற்‌ கட்டு 
மானத்தால்‌ மூடப்பட்டு, ஊதுலை 
யாகவும்‌, உள்ளெரி அறையாக 
வும்‌ அமைக்கப்பட்டிருக்கும்‌. 
horn : (வானூ.) கொம்பு நெம்பு 
கோல்‌ : விமானத்தின்‌ கட்டுப்‌ 
பாட்டுப்‌ பரப்புடன்‌ பொருத்தப்‌ 
பட்டுள்ள ஒரு குறுகிய நெம்பு 
கோல்‌. இதனுடன்‌ இயங்கு கம்பி 
அல்லது சலாகை இணைக்கப்பட்டி 
ருக்கும்‌. 

hornblende: பச்சைத்‌ துத்தம்‌: 
திண்பழுப்பு அல்லது கருமை அல்‌ 
லது பச்சை நிறமுடைய கனிப்‌ 
பொருள்‌. இதில்‌, இரும்பு, மக்னீரி 


யம்‌, கால்சியம்‌, அலுமினியம்‌ 
ஆகியவற்றின்‌ சிலிக்கேட்டுகள்‌ 
அடங்கியிருக்கும்‌. 


horn center : கொம்பு மையம்‌ ; 
வரைவாளர்கள்‌ பயன்படுத்தும்‌ 
ஒரு சிறிய, வட்டவடிவான, ஒளி 
ஊடுருவக்கூடிய வட்டு. காகிதத்‌ 
தில்‌ வட்டங்கள்‌ வரையும்போது 
காகிதம்‌ கிழிந்துபோகாமல்‌ 
இருப்பதற்காக, காகிதத்தின்‌ மேல்‌ 
இதனை வைத்துக்‌ கவராயங்‌ 
களைச்‌ சுழற்றி வட்டம்‌ வரைவார்‌ 
கள்‌. 
horning press : (எந்‌.) கொம்பு 
அழுத்தப்‌ பொறி: வாளிகள்‌ 
பான்ற உலோகத்‌ தகட்டினா 
லான கொள்கலங்களின்‌ விளிம்பு 
களை மழுங்க மடக்குவதற்குப்‌ 
பயன்படும்‌ கருவி. 
horn relay : (தானி.எந்‌. ) கொம்பு 
உணர்த்தி : கொம்பு வடிவ மின்‌ 
சுற்றுவழியில்‌ செலுத்தப்படும்‌ ஒரு 
காந்தக்‌ கட்டுப்பாட்டுச்‌ சாதனம்‌. 
இதில்‌, கொம்புப்‌ பொத்தானை 


அழுத்துவதால்‌ அது ஒரு மின்னகத்‌ 
தை நகரச்‌ செய்து தொடர்பு 
முனைகளுக்கு மிக நெருக்கமாகக்‌ 
கொணர்கிறது இதனால்‌ மின்‌ 
னோட்டத்தின்‌ முழு விளைவும்‌ 
கொம்புக்கு அல்லது கொம்புகளுக்‌ 
கும்‌ நேரடியாகப்‌ பாய்கிறது. 


horology : கடிகாரக்‌ கலை : கடி 
காரங்கள்‌, கைக்‌ கடிகாரங்கள்‌ 
முதலியவற்றைத்‌ தயாரித்தல்‌, 
அவற்றைப்‌ பழுதுபார்த்தல்‌,மணிப்‌ 
பொறிக்கலை, காலமளப்பது 
பற்றிய அறிவியல்‌ துறையினையும்‌ 
குறிக்கும்‌. 
horse : (௧.௧.) 
(1) சால்கால்‌. 
(2) மிதிகட்டைகளும்‌, படியின்‌ 
நிலைக்‌ குத்துப்பா திகளும்‌இணைக்‌ 
கப்பட்டுள்ள படித்தொகுதிகளை 
தாங்குகிற ஒரு சாய்வான 
ஆதாரம்‌. 


horse hair : குதிரை முடித்திண்டு: 
குதிரை முடியினை உள்‌ திணித்து 
நிரட்பிச்‌ செய்யப்பட்ட ஒரு 
horse power . குதிரைத்‌ திறன்‌ : 
எந்திரலியலில்‌, ஒரு குதிரை வலி 
மைக்கு ஈடாகக்‌ கணிக்கப்படும்‌ 
ஆற்றல்‌ அலகு. 

33,000 பவுண்டு எடையை, ஒரு 
நிமிட நேரத்தில்‌ ஓர்‌ அடி உயரத்‌ 
திற்குத்‌ தூக்குவதற்குத்‌ தேவை 
யான ஆற்றல்‌ ஒரு குதிரைத்திறன்‌ 
எனப்படும்‌. 


தாங்கு சட்டம்‌ : 


horse power rating : (தானி.) 

குதிரைத்‌ திறன்‌ வீத அறுதிப்பாடு £ 

குதிரைத்திறன்‌. 

அங்குலத்தில்‌ துளை% நீள்‌ உருளை 
எண்ணிக்கை 


horse shoe magnet: (மின்‌.] 
குதிரை லாடக்காந்தம்‌ : குதிரை 
லாட வடிவில்‌ அல்லது ப-வடிவில்‌ 
உள்ள ஒரு காந்தம்‌. 


hose clamp : நெகிழ்வுப்‌ பற்றுக்‌ 
கட்டை: ஒரு 
நெகிழ்வுக்‌ குழா 
ய்க்கும்‌, அதன்‌ 
முனை பொருத்‌ 
தப்பட்டுள்ள 
நெகிழ்வுத்‌ 
திறன்‌ குறை 
வான பொருளுக்குமிடையில்‌ 
இறுக்கமான பிணைப்பு ஏற்‌ 
படுத்துவதற்கான ஒரு பற்றுக்‌ 
கட்டை. 


பற்றுக்‌ கட்டை 


hose coupling: நெகிழ்வு இணைப்‌ 
பான்‌: நீண்ட நெகிழ்வுக்‌ குழாய்‌ 
களின்‌ முனைகளை ஒன்றாக 
இணைப்பதற்காகப்‌ பயன்படும்‌ 
ஓர்‌ இணைப்புச்‌ சாதனம்‌. 


hot: மிகை ஒளிப்பரப்பு: தொலைக்‌ 
காட்சியில்‌ அளவுக்கு மிகுதியான 
ஒளியையுடைய அல்லது ஒளியைப்‌ 
பிரதிபலிக்கிற பரப்பு. 


hot box: (எந்‌.) கடுவெப்பப்‌ 
பெட்டி : தவறாகப்‌ பொருத்திய 
தன்‌ காரணமாக அல்லது குறைந்த 
மசகிடுதல்‌ காரணமாக அளவுக்கு 
அதிகமாகச்‌ சூடாகக்‌ கூடிய 
தாங்கி. 


hot-die steel : வெப்ப வார்ப்பட 
எஃகு : பழுக்கக்‌ காய்ச்சிய உலோ 
கத்துடன்‌ தொடர்புறுத்தி, வார்ப்‌ 
புருக்களை அடித்து உருவாக்கு 
வதற்குப்‌ பயன்படும்‌ எஃகு. 
hot dipping : வெப்பத்‌ தோய்ப்பு ௦ 
டான கரைசலில்‌ தோய்த்துத்‌ 
தூய்மையாக்கும்‌ அல்லது முலாம்‌ 
பூசும்‌ முறை. 
hot embossing : (அச்சு.) வெப்‌ 
பப்‌ புடைப்பகழ்வு வேலை : சூடாக்‌ 
இய வார்ப்புருக்களைப்‌ பயன்‌ 
படுத்தி புடைப்பகழ்வுச்‌ சித்திர 


347 


வேலைப்பாடு செய்தல்‌. 


hot metal: (வார்‌.) உருகிய 
உலோகம்‌ : மிக உயர்ந்த வெப்ப 
நிலையில்‌ உருகிய நிலையிலுள்ள 
இரும்பு அல்லது பித்தளை, 

hot plug: (தானி. ) சுடர்ப்‌ பொறிச்‌ 
செருகி: நீண்ட பீங்கான்‌ தொடர்‌ 
அடுக்குகள்‌ கொண்ட ஓரு சுடர்ப்‌ 
பொறிச்‌ செருகி. இது குறுகிய 
பீங்கான்‌ தொடர்‌ அடுக்குகளை 
விட அதிகச்‌ சூடானது. எனவே, 
இதனை “வெப்பச்‌ செருகி” என்றும்‌ 
கூறுவர்‌. 


hot rolled: (உலோ.) வெப்ப 
உருட்டு: எஃகினைச்‌ சூடாக இருக்‌ 
கும்போதே வணிகப்‌ பயன்பாட்‌ 
டிற்கான வடிவங்களில்‌ உருட்டி 
உருவாக்குதல்‌. 


hot short: நொறுங்கு இரும்பு : 
சூடானபோது எளிதில்‌ நொறுங்‌ 
கத்தக்கதாகவுள்ள தேனிருமபு. 
கந்தகம்‌ கலந்திருப்பதால்‌ தேனிரும்‌ 
புக்கு இந்நிலை உண்டாகிறது. 
இதனால்‌ இதனை இரும்பு மிகவும்‌ 
கடினமாகவே பற்றவைக்க முடி 
கிறது; அல்லது பற்றவைக்க முடி 
யாமல்‌ போகிறது. 


hot wire ammeter : (மின்‌.) சுடு 
கம்பி மின்னோட்ட மானி: மின்‌ 
னோட்டத்தின்‌ வெப்ப விளை 
வினைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளும்‌ 
மின்னோட்டமானி, இதில்‌ வெப்‌ 


, பத்தினால்‌ ஒரு கம்பி நீட்சி 
யடைந்து, ஒரு துலாத்தட்டின்‌ 
முள்ளை நகர்த்துகிறது. இவ்வகை 


மின்னோட்ட மானியில்‌ அடிக்கடி 
நேரமைவு செய்யவேண்டும்‌. இத 
னால்‌, இது இப்போது புழக்கத்தில்‌ 
இல்லை. 

hot working steels : (உலோ.) 
வெப்ப வேலை எஃகு: 515% 
டங்க்ஸ்டன்‌; சிறிதளவு குரோமி 
யம்‌, மிதமான அளவு கார்பன்‌ 
அடங்கிய எஃகு சூடான நிலையில்‌ 


348 


வேலைப்பாடு செய்வதற்குரிய 
கருவிகளுக்கு இது பயன்படுகிறது. 


hourglass worm: (தானி.) 
மணல்‌ வட்டில்‌ இயக்காழி : மணல்‌ 
சொறிந்து காலங்காட்டுங்கருவி 
போன்று புழுப்போல்‌ வளைந்த 
உந்துகல இயக்காழி, 


house drain : (கம்‌.) வீட்டுவடி 
கால்‌ : சாக்கடை நீரை ஏற்று, வடி 
காலில்‌ கொண்டுபோய்ச்‌ சேர்ப்ப 
தற்காகக்‌ கட்டிடத்தில்‌ அமைக்கப்‌ 
பட்டுள்ள குழாய்‌ அமைப்பு. 


housed string : (க.க.) அடைப்பு 
ஏணிப்படி : இரண்டு படிகளின்‌ 
மேற்பரப்புகளை இணைக்கும்‌ 
செங்குத்துப்‌ பகுதிகளையும்‌, ஏறு 
படிக்காலின்‌ மிதிகட்டை களையும்‌ 
ஏற்பதற்கென உட்புறத்தில்‌ செங்‌ 
குத்தாகவும்‌ கிடைநிலையாகவும்‌ 
வரிப்பள்ளங்கள்‌ வெட்டப்பட்‌ 
டுள்ள ஏணிப்படி. 


house organ: (அச்சு.) அகச்‌ 
செய்தியேடு : ஒரு நிறுவனம்‌ தனது 
வாடிக்கையாளர்‌ களுக்காகவும்‌, 
பணியாளர்களுக்காகவும்‌ கால 
இடைவெளிகளில்‌ வெளியிடும்‌ 
செய்தியேடு. இதில்‌ ஒரு பகுதியில்‌ 
பொதுவான செய்திகளும்‌, ஒரு 
பகுதியில்‌ அந்த நிறுவனத்தின்‌ 
பொருட்கள்‌ பற்றிய விளம்பரங்‌ 


களும்‌ இடம்பெற்றிருக்கும்‌. 


house slant: (கம்‌. ) வீட்டுச்சாய்வு 
நிலை வடிகுழாய்‌ : வீட்டுக்கழிவு 
நீர்க்குமாய்‌ இணைப்பை ஏழ்பதற்‌ 
கென ஓரு கழிவுநீர்க்காலில்‌ உள்ள 
1 அல்லது Y வடிவ இணைப்பு. 


housing : (எந்‌.) உள்ளிடம்‌ : ௨௫ 
வார்ப்படம்‌, முதன்மை உறுப்பு, 
கொள்கலன்‌, மேலுறை, பிற 
உறுப்புகளுக்கான ஆதாரம்‌ 
போன்றவற்றைக்‌ குறிக்கும்‌ 
சொல்‌. 


howe truss: விதானத்‌ தூலக்‌ 


கட்டு : கூரைகளையும்‌, பாலங்‌ 
களையும்‌ அமைப்பதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ ஒருவகைத்‌ தூலக்கட்டு. இது 
மரம்‌, எஃகு இவற்றீனாலான 
கட்டுமானத்திற்கு மிகவும்‌ ஏற்பு 
டையது. 

பம்‌ : சக்கரக்குடம்‌ : வண்டிச்‌ சக்‌ 
கரத்தின்‌ குடம்‌. இதன்‌ வழியே 
சக்கரத்தின்‌ ௮ச்சு செல்லும்‌. இது 
பெரும்பாலும்‌ நீள்‌ உருளை வடி 
லில்‌ அமைந்திருக்கும்‌. 


hubbing : (பட்‌.) மென்‌ எஃகு உரு 
வாக்கம்‌ : வார்ப்புப்‌ படிவத்தை 
அல்லது வார்ப்படத்தைச்‌ செய்வ 
தற்கான கடினமான வார்ப்புப்‌ 
படிவத்தை அல்லது “*குடத்தை'* 
ஒரு குளிர்ந்த, மென்மையான 
எஃகுப்‌ பாளமாக ஆக்குதல்‌. இது 
பொதுவாகா].27கெஃமீ! கனம்‌ 
இருக்கும்‌. இது சராசரியாக ஒரு 
சதுர அங்குலத்தில்‌ 100டன்‌ அழுத்‌ 
தத்தைத்‌ தாங்க வல்லது. 


hub dynamometer : (வானூ.) 
குடத்‌ திறன்மானி : விமானத்தில்‌ 
எஞ்சின்‌ அழுத்தம்‌, சுழற்சித்திறன்‌ 
போன்ற உறுப்பாற்றல்களைக்‌ 
கணிக்கும்‌ கருவி. இது விமானத்‌ 
தின்‌ முற்செலுத்தியின்‌ குடத்தி 
னுள்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌. 


hue: (வண்‌.) வண்ணச்‌ சாயல்‌ : 
ஒரு வண்ணத்துடன்‌ பிறிதொன்‌ 
றைச்‌ சேர்ப்பதால்‌ ஏற்படும்‌ 


வேறொரு வண்ணச்‌ சாயல்‌. 


யி: (வானூ.) கப்பல்‌ உடற்பகுதி: 
ஒரு பறக்கும்‌ படகின்‌ உடற்‌ பகுதி, 
படகு நீரில்‌ மிதக்கும்‌ போது 
இந்தப்பகுதி மிதவையாகப்‌ பயன்‌ 
படும்‌. இப்பகுதியில்‌ மாலுமியும்‌, 
பயணிகளும்‌ அமர்ந்திருக்கலாம்‌. 
மிதவையாகவும்‌, உடற்பகுதியாக 
வும்‌ ஒரே சமயத்தில்‌ செயலுறு 
கிறது. 

பா : (மின்‌.) முரற்சி: ஒரு மின்‌ 
பெருக்கியில்‌ சிதறலான இன்னா 


தப்புலத்துடன்‌ அல்லது நிலை 
மின்னியல்‌ புலங்களுடன்‌ இணைக்‌ 
கப்பட்டதன்‌ விளைவாக ஏற்‌ 
படும்‌ ஒருவகைத்‌ திரிபு. 


humidifier : (குளி.பத. ) ஈரப்ப 
தனாக்கி : காற்றில்‌ ஈரப்பதனை 
அதிகமாக்கும்‌ ஒரு சாதனம்‌. 

humidify : (sSளி.பச.) ஈரப்பத 
னாக்கம்‌ : காற்றில்‌ அல்லது பிற 
பொருள்களில்‌ நீராவியைச்‌ சேர்த்‌ 


திடும்‌ செய்முறை. 
humidity: ஈரப்பதம்‌: காற்றி 
லுள்ள ஈரத்தின்‌ அளவு. காற்‌ 


றோடடத்திற்கான காற்றில்‌ ஈர 
நயப்பூட்டுவதற்காக, அக்காற்‌ 
றினை ஒரு  நீர்ப்படலத்தின்‌ 
வழியே செலுத்தி ஈரப்பதமாக்கு 
வர்‌. 


humidity relative: (குளி.பத.) 
ஒப்பீட்டு ஈரப்பதன்‌ : ஒரு குறிப்‌ 
பிட்ட வெப்ப நிலையில்‌, காற்றில்‌ 
எந்த அளவுக்கு எரப்பதன்‌ அடங்‌ 
கியிருக்கலாகுமோ அந்த அளவு 


டன்‌ ஓஒப்பிடத்தக்க வகையில்‌ 
உள்ள ஈரப்பதன்‌ அளவு. 
humus : மட்கிய மண்‌: இலை 


தழை முதலிய தாவரப்‌ பொருட்‌ 
கள்‌ ஃல்லது விலங்குப்‌ பொருட்‌ 
கள்‌ மடகிய தோட்ட மண்‌. 


hunting link : தோனி.) துருவ 
கண்ணி : ஒரு சங்கிலியில்‌ ஒரு 
கண்ணியை எடுத்தோ, சேர்த்தோ 
நீளத்தைத்‌ தக்கவாறு அமைப்‌ 
தற்கு வசதியாகக்‌ காலத்திட்டச்‌ 
சங்கிலியைப்‌ பிரிப்பதற்குரிய 
கண்ணி. 

hutch : (1) சிற்றறை : ஒரு சிறிய 
இருண்ட அறை, 

(2) பெட்டி : குழிமுயல்களுக்கான 
பெட்டி. 

(9) அளவை. 

(4) சேமத்தட்டம்‌ 

hyரant : நெடுரீர்க்‌ குழாய்‌ : நீள்‌ 


349 


குழாயை இணைத்து நீர்‌ கொண்டு 
செல்லும்படி பெருங்குழாயுடன்‌ 
பொருத்தும்‌ இணைப்பு வாயினை 
யுடைய நீர்க்குழாய்‌. இது தீய 
ணைப்புக்குப்‌ பயன்படுகிறது. 
hydrate : (வேதி.) சேர்மப்‌ 
பொருள்‌: (1) தனிமத்துடன்‌ அல்‌ 
லது மற்றொரு சேசர்மத்து 
டன்‌ நீர்‌ இணைந்த சேர்ப்‌ 
பொருள்‌. 

(2) தனிமம்‌ அல்லது சேர்மம்‌ 
வகையில்‌ நீருடன்‌ இணைத்தல்‌. 


hydrate : காகிதக்கூழ்‌: நீர்த்‌ 
தடுப்புக்‌ காகிதமாகச்‌ செய்வதற்‌ 
குரிய ஊன்‌ பசையாக்கிய கூழ்‌. 


hydrated lime ௨ (௧.௧. நீற்றிய 
சுண்ணாம்பு: கட்டுமானத்திற்குப்‌ 
பயன்படும்‌ சுண்ணாம்புத்‌ தூள்‌, 
இது பெரும்பாலும்‌ 50-ராத்தல்‌ 
கொண்ட பைகளில்‌ கிடைக்கும்‌. 
இது தேவையான திண்மைக்‌ 
கேற்ப நீருடன்‌ கலந்து பயன்படுத்‌ 
தப்படும்‌. . 
brake:  (தானி.) 
நீரழுத்தத்‌ தடை: நீர்‌ அழுத்தத்தின்‌ 
மூலம்‌ ஏற்படும்‌ விசையீனால்‌ 
இயங்கும்‌ எந்திரத்‌ தடை யமைப்பு 
கள்‌. கால்‌ மிதியை அழுத்தும்‌ 
போது, ஒரு சுழல்தண்டு ஒரு நீள்‌ 
உருளைக்குள்‌ அழுந்தி, அதிலுள்ள 
நீர்மத்தை (இயல்பு திரிந்த ஆல்க 
காலும்‌ லிளக்கெண்ணையும்‌ 
கலவை) செப்புக்‌ குழாய்களின்‌ 
வழியாகப்‌ பல்வேறு உறுப்புகளுக்‌ 
கும்‌ பாய்ச்சப்படுகிறது. 
hydraulic bronze: (உலோ.) 
கீரியல்‌ வெண்கலம்‌ : ஓரதர்கள்‌ நீர்‌ 
இறைப்பான்‌ உறுப்புகள்‌ முத 
யவை செய்வதற்குப்‌ பயன்படும்‌ 
வெண்கலத்தை அல்லத பித்தளை 
யைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. 
hydraulic drive: (தானி. ) நீரியல்‌ 
இயக்கம்‌ : (பார்க்க; நீர்ம இயக்‌ 
கம்‌.) 


hydrauiic 


350 


hydraulic engineer: நீரியல்‌ 
பொறியாளர்‌ : வடிகால்‌ அமைப்பு 
கள்‌, நீரியல்‌ பணிமானங்கள்‌, 
அணைகள்‌, நீரியக்க மின்விசை 
எந்திரங்கள்‌ முதலியற்றை வடிவ 
மைத்தல்‌, நிறுவுதல்‌, கட்டுமானம்‌ 
செய்வித்தல்‌ ஆகிய பணிகளில்‌ 
தேர்ந்த வல்லுதர்‌. 


hydraulic glue : நீரியல்‌ வச்சிரம்‌: 
ஈரப்பதத்தின்‌ வினையைத்‌ தடை 
யுறுத்தும்‌ இயல்புள்ள வச்சிரப்‌ 
பசை. 


hydraulic jack : நீரியல்‌ பாரந்‌ 
தூக்கி : ஒரு சிறிய நீர்‌ இறைப்‌ 
பான்‌ விசையால்‌ இயங்கும்‌ ஒரு 
பாரந்தூக்கி. இது வெளிப்புறத்‌ 
தில்‌ ஒரு நெம்பு கோலால்‌ இயக்கப்‌ 


ப்படும்‌, 


hydraulic lime : (க.க) நீரியல்‌ 
சுண்ணாம்பு : கொண்ட பறையி 
லிருந்து இயற்கைச்‌ சிமெண்டு 
தயாரிக்கப்படுவதுபோல்‌ தயாரிக்‌ 
கப்படும்‌ ஒரு சுண்ணாம்புக்‌ கிளிஞ்‌ 
சல்‌ போன்று நீற்றுவதற்குரியது. 
இது நீரியல்‌ சிமென்ட்‌ போன்று 
எளிதில்‌ கெட்டியாகிவிடக்‌ கூடி 
யது. 


hydraulic press : (எந்‌.) நீரழுத்த 
எந்திரம்‌: நீர்விசை மூலம்‌ இயங்கக்‌ 
கூடிய ஓர்‌ எந்திரம்‌. 

hydraulic ram : fீரியல்‌ உயர்த்தி: 
இயங்கு நீரின்‌ தடையாற்றல்‌ 
மூலம்‌ அதன்‌ பகுதியை உயர்த்தும்‌ 
அமைவு. 

hydraulics: நீரியல்‌: திரவங்‌ 
களின்‌ குறிப்பாக நீரின்‌ இயக்காற்‌ 
றல்‌ பற்றிய அறிவியல்‌. 

hydraulic valve : நீரியல்‌ ஓரதர்‌: 
நீரின்‌ இயக்கத்தை ஓழுங்குறுத்து 
வதற்கும்‌, நீரைப்‌ பகிர்மானம்‌ 
செய்வதற்கும்‌ பயனாகும்‌ ஓரதர்‌. 


hydro-barometer : நீர்ம எடை 


மானி : நீர்ம எடைமான ஓப்பீட்‌ 
டளவினைக்‌ காட்டும்‌ கருவி. இது 
கடல்‌ நீரின்‌ ஆழத்தை அதன்‌ 
அழுத்தத்தைக்‌ கொண்டு அளவிட 
உதவுகிறது. 


hydrocarbon fuel: ( விண்‌.) 
ஹைட்ரோகார்பன்‌ எரிபொருள்‌ : 
ஹைட்ரோகார்பன்‌ இணைந்த 
கேசோலின்‌, மண்ணெண்ணெய்‌ 
போன்ற எரிபொருள்‌. 

hydrochloric acid: ஹைட்ரோ 
குளோரிக்‌ அமிலம்‌ : (HC!) எரி 


மலை உமிழும்‌ வாயுக்களின்‌ ஓர்‌ 
அமைப்பானாக இயற்கையாகக்‌ 
கிடைக்கிறது. வாணிக முறையில்‌, 
கந்தக அமிலத்தை உப்புடன்‌ 
வினை புரியச்‌ சேய்து தயாரிக்கப்‌ 
படுகிறது. பற்றாசு வைப்பதில்‌ 
உருகும்‌ பொருளாகப்‌ பயன்படு 
கிறது. தொழிற்சாலைகளில்‌ பல்‌ 
வேறு காரியங்களுக்குப்‌ பயன்படுத்‌ 
தப்படுகிறது. 

hydrocyanic: ஹைட்ரோசயனிக்‌ 
அமிலம்‌ : இதனை *நீரசயனிக 
அமிலம்‌” என்றும்‌ அழைப்பர்‌. தீவிர 
நச்சுத்‌ தன்மையுடையது. நிற 
மற்ற வாயு அல்லது திரவ வடிவில்‌ 
உள்ளது. பொட்டாசியம்‌ சயனை 
டுச்‌ செறிவுக்‌ கரைசலை நீர்த்த 
கந்தக அமிலத்துடன்‌ சேர்த்து 
வாலை வடித்து நீரில்‌ ஈர்த்துக்‌ 
கொள்வதன்‌ மூலம்‌ இது பெறப்‌ 
படுகிறது. 

hydrodynamics : fீரியக்கவியல்‌: 
நீர்‌, மற்றத்‌ திரவங்கள்‌ ஆயெவற் 
றின்‌ இயக்கம்‌, வினை பற்றிய விதி 
களை ஆராயும்‌ எந்திரவியல்‌ 
துறை. 

hydroelectric: (மின்‌.) புனல்‌ 
மின்‌ விசை : நீராற்றலால்‌ உண்‌ 
டாக்கப்படும்‌ மின்விசை. 


hydrofluoric acid: ஹைட்ரோ 
ஃபுளோரிக்‌ அமிலம்‌: (HF): எளிதில்‌ 
தீப்பற்றக்‌ கூடிய, நிறமற்ற, அரி 


மானமுடைய திரவக்கூட்டுப்‌ 
பொருள்‌. உலோக புளோரைடு 
களையும்‌, கந்தக அமிலத்தையும்‌ 
இருமடிச்‌ சேர்மானம்‌ செய்து 
தயாரிக்கப்படுகிறது. கண்ணாடி, 
மட்பாண்டங்கள்‌ ஆகியவற்றிலும்‌ 
செதுக்குவேலை செய்தல்‌, மது 
வடித்திறக்குதல்‌, நொதிமானம்‌ 
ஆகியவற்றிலும்‌ இது பயன்படுத்‌ 
தப்படுகிறது. 


hydrofoil or hydrovane : 
(வானூ.) நீரியல்‌ இயக்கப்‌ பரப்பு : 
நீரின்‌ வழியாக இயங்குவதன்‌ 


மூலம்‌ வினைபுரியக்‌ கூடிய வகை 
யில்‌ வடிவமைக்கப்பட்ட ஒரு 
பரப்பு. 


hydrogen : (பற்‌.) ஹைட்ரஜன்‌ ; 
ஹைட்ரஜன்‌ என்ற தனியொரு 
தனிமத்தினாலான ஒரு வாய. 
மிகுந்த செயற்பாடுடைய வாயுக்‌ 
களில்‌ ஒன்று. இது ஆக்சிஜனுடன்‌ 
இணையும்போது தீப்பிழம்பு உண்‌ 
டாகிறது. 


hydrogen : (வேதி. ) ஹைட்ரஜன்‌: 
இயற்கையில்‌ மிகக்குறைந்த அள 
வில்‌ கிடைக்கக்‌ கூடிய வாயு. மற்‌ 
றத்‌ தனிமங்களுடன்‌ இணைந்து 
ஏராளமான அளவில்‌ கிடைக்‌ 
கிறது. தூய்மையான நிலையில்‌, 
நிறமற்றதாகவும்‌, சுவையற்றதாக 
வும்‌, மணமற்றதாகவும்‌ உள்ளது. 


hydrogen bomp: (இயற்‌.) 
ஹைட்ரஜன்‌ குண்டு : நீரகச்சேர்‌ 
மம்‌ செறியப்பெற்று உள்ளமைந்த 
அணுகுண்டினால்‌ நீரகம்‌ கதிரக 
மாக மாற்றப்படுவதன்‌ மூலம்‌ 
பெரும்‌ விசையாற்றல்‌ ஏற்படுத்‌ 
தும்‌ குண்டுவகை. 
hydrogenation : (sSழை.) நீரகச்‌ 
செறிவூட்டுதல்‌ ட ஒரு கூட்டுப்‌ 
பொருளினுள்‌ ஹைட்ரஜன்‌ வாயு 
வினைச்‌ செலுத்துவதற்குரிய ஒரு 
வேதியியல்‌ செய்முறை. 


hydrolysis : (குழை.) நீரியல்‌ 


351 


பகுப்பாய்வு : நீரினைச்‌ சேர்ப்பதன்‌ 
மூலம்‌ ஒரு பொருளைத்‌ தனிக்கூறு 
களாகப்‌ பகுத்தல்‌. 


hydrolyte: (குளி.பத.) நீரியல்‌ 
பகுப்பான்‌: நீரியல்‌ பகுப்பாய்வுக்கு 
உட்படும்‌ ஒரு பொருள்‌. 


hydromatic welding: நீரகப்‌ 
பற்ற வைப்பு: இது ஒரு தடைப்‌ 
பற்ற வைப்புச்‌ செய்முறையாகும்‌. 
இதில்‌ தொடர்வரிசையிலுள்ள 
மின்‌ முனைகளில்‌ இரண்டு அல்‌ 
லது அதற்கு மேற்பட்டவற்றில்‌ 
ஒவ்வொன்றும்‌, பற்றவைப்பு 
மின்னோட்டக்‌ கட்டுப்பாட்டுச்‌ 
சாதனத்துடன்‌ ஒருங்கிணைக்கப்‌ 
பட்டுள்ள நீரியல்‌ வரிசைப்படுத்துக்‌ 
கருவியின்‌ கட்டுப்பாட்டின்‌ கதழ்‌ 
ஓரு முழுமையான பற்றவைப்புச்‌ 
சுழற்சிக்கு உட்படுத்தப்படுகிறது. 


hydromechanics : (இயற்‌.) நீரி 
யக்க எந்திரவியல்‌ : திரவங்கள்‌, 
அவற்றில்‌ அல்லது அவற்றைச்‌ 
சுற்றியுள்ள பொருள்கள்‌ ஆகிய 
வற்றின்‌ சமநிலை, இயக்கம்‌ பற்றி 
ஆராயும்‌ எந்திரவியலின்‌ ஒரு 
பிரிவு நிலை. நீரியல்‌, இயக்க நீரியல்‌ 
ஆகியவை நீரியக்க எந்திரவியலின்‌ 
பிரிவுகளாகும்‌. 

hydrometer : நீர்ம எடைமானி: 
நீர்ம எடைமான ஓஒப்பீட்டளவு 
காட்டும்‌ கருவி. 


hydrophobia: (நோயி.) நீர்‌ 
வெறுப்பு நோய்‌ : மனிதரை வெறி 
நாய்‌ கடிப்பதால்‌ உண்டாகும்‌ நீர்‌ 
வெறுப்பு நோய்‌. இதனை “வெறி 
நாய்க்கடி தோய்‌' என்றும்கூறுவர்‌. 
இது மூளையையும்‌ தண்டுவடத்‌ 
தையும்‌ தாக்கித்‌ தசைகளை முக்‌ 
தியமாகத்‌ தொண்டைத்‌ தசை 
களைச்‌ சுருங்கச்‌ செய்கிறது. இத 
னால்‌, தண்ணீர்‌ குடிக்கும்போது 
அல்லது பெருத்த ஓசையைக்‌ கேட்‌ 
கும்போது பிரகாசமான ஒளியைப்‌ 
பார்க்கும்போது உடலின்‌ 


352 


அனைத்து உறுப்புகளும்‌ சுருங்கு 
கின்றன. 

hydrophone : (மின்‌.) நீரியல்‌ 
ஒலியலைக்‌ கருவி: நீரினுள்‌ ஓலிய 
லைகளைக்‌ கண்டுபிடிக்கும்‌ ஒரு 
வகைக்‌ கருவி. இது நீரில்‌ உண்டா 
கும்‌ ஒலியை மின்னியல்‌ சைகை 
களாக மாற்றுகிறது. 


hydro static: brakes: தோனி.) 
நிலை நீர்மத்‌ தடைகள்‌ : காற்றிடை 
புகாமல்‌ மூடப்பட்டுள்ள, நீர்மங்‌ 
கொண்ட ஒருவகைத்‌ தடை 
அமைப்பு. கால்மிதியை அழுத்தும்‌ 
போது நீர்மதேக்கம்‌ திரிபடைந்து, 
அழுத்தம்‌ நான்கு சச்கரங்களுக்குச்‌ 
சரிசமமாகப்‌ பகிர்மானம்‌ செய்யப்‌ 
படுகிறது. ஒவ்வொரு சக்கரத்திலு 
முள்ள தடை திரவக்‌ கலம்‌ வெளிப்‌ 
புறமாக விரிவடைந்து தடை வட்‌ 
டுருளையில்‌ ஆறு தடைக்கால்‌ மிதி 
கள்‌ உரசும்படி செய்கிறது. 

hydro static joint: (கம்‌.) நிலை 
நீரியல்‌ இணைப்பு: இது பெரிய 
நீரிணைப்புகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. இதில்‌, ஒரு திரவத்தின்‌ 
நிலைநீரியல்‌ அழுத்தத்தின்‌ மூலம்‌ 
ஒரு குழாயின்‌ மூட்டு வாயினுள்‌ 
ஈயத்தகடு இறுக்கமாக நுழைக்கப்‌ 
படுகிறது. 

hydrostatics: நிலை நீரியல்‌ : (1) 
அமைதி நிலையிலுள்ள நீர்மத்தின்‌ 
அழுத்த மற்றும்‌ சமநிலை ஆற்றல்‌ 
களைக்‌ கையாள்‌ தல்‌. 

(2) நீர்மங்களின்‌ அழுத்த நிலை 
சமநிலை பற்றி ஆராயும்‌ அறி 
வியல்‌. 
hydro static pressure: (குளி. 
பத.) நிலைநீர்ம அழுத்தம்‌: ஒரு 
திரவத்தில்‌ மூழ்கச்‌ செய்து, அந்தத்‌ 
திரவத்தின்‌ பாய்ச்சலோடு நுகர்‌ 
இன்ற ஒரு சிறிய பொருளின்‌ மீது 
ஓர்‌ அலகு பரப்பளவில்‌ உண்டா 
கும்‌ அழுத்த விசை. 
hydrous: (வேதி. ) நீரகப்‌ பொருள்‌: 


வேதியியலில்‌ நீரடங்கிய களிப்‌ 
பொருட்கள்‌. இவை ஹைட்ரஜன்‌ 
அணு ஒன்றையும்‌, ஆக்சிஜன்‌ 
அணு ஒன்றையும்‌ கொண்டிருக்‌ 
கும்‌. 


hygrometer: ஈரமானி: வாயு 
மண்டலத்தில்‌ ஈரநிலை அள 
வினைக்‌ கணித்துக் காட்டும்‌ கருவி. 
hygroscopic: (sழை.) ஈரம்‌ 


உறிஞ்சுந்‌ தன்மை : ஈரம்‌ உறிஞ்சும்‌ 
தன்மையுடைய பொருள்‌. 
hyperbola : நிமிர்மாலை வட்டம்‌ : 
குவிகையுருவில்‌ அடித்‌ 
தளத்தின்மீது சாய்‌ 
பக்கங்களுக்‌ குள்ள 
கோணத்திலும்‌ 
பெருங்‌ கோணம்‌ 
2 படும்படி வெட்டிய 
குறுக்கு வெட்டு 
வட்டம்‌ வாயின்‌ வடிவம்‌. 

hyperbolic: (கணி.) குவிபிறை 
சார்ந்த : நிமிர்மாலை வட்டவடி 
வம்‌ உடைய. 


hypereutectoid : (உலோ.) உயர்‌ 
நிலையமைதிப்‌ பொருள்‌ : நிலை 
யமைதிப்‌ பொருளை கார்பனி 
லுள்ள பொருளின்‌ வீதத்தைவிடக்‌ 
குறைந்த அளவில்‌ கொண்ட 
எல்கு. 


திமிர்‌ மாலை 


hyperacoustic zone: (விண்‌.) 
ஒலிச்செறிவுக்‌ குறைவு மண்டலம்‌ : 
உயர்‌ வாயுமண்டலத்தில்‌ 96 முதல்‌ 
1605. மீ. வரையுள்ள மண்ட 
லம்‌. இங்கு, அடர்த்தி குறைந்த 
காற்று மூலக்‌ கூறுகளுக்கிடையி 
லான தூரம்‌. ஒலியின்‌ அலைநீளத்‌ 
திற்குச்‌ சமமாக இருக்கும்‌, இத 
னால்‌. ஒலியானது, கீழ்மட்டங்‌ 
களிலுள்ளதை விடக்‌ குறைந்த ஒலி 
அளவுடன்‌ அனுப்பப்படுகிறது. 

hypocycloid: உள்‌ உருள்வரை : 
வட்டத்தின்‌ சுற்றுவரையிலுள்ள 
புள்ளி மற்றொரு வட்டச்‌ சுற்று 


வரையினுள்ளாக வட்டம்‌ உருளும்‌ 
போது இயக்கும்‌ வளை வரை 
வடிவம்‌. 


hypoid : (எந்‌.) குவிபிறை வடிவம்‌ : 
மிர்‌ மாலை வட்டவடிவைக்‌ குறிக்‌ 
கும்‌ சுருக்கச்சொல்‌. இது சுழல்‌ 
சாய்தளப்‌ பல்லிணை பல்‌ உடைய 
தனிவகைப்‌ பல்லிணையைக்‌ குறிக்‌ 
கும்‌. 
hypoid gears : (தானி.எந்‌.) குவி 
பிறைப்‌ பல்லிணைகள்‌ : சுழல்‌ சாய்‌ 
தளப்‌ பல்லிணைகளின்‌ ஒருவகை. 
இது பல்லிணையின்‌ மையத்திற்கு 
மலே அல்லது கீழே இறக்கைப்‌ 
பகுதியை அமைப்பதற்கு அனு 
மதிக்கிறது. 
hypotenuse : நெடுங்கை வரை £ 
ஒரு செங்கோணத்தின்‌ முக்கோ 
ணத்தின்‌ பக்கங்களை இணைக்‌ 
கும்‌, செங்கோணத்திற்கு எதிர்முக 
மான உறுநீள்‌ கோடு, 


23 


353 


hypotenuse oblong: (தச்சு.) 
ரீள்நெடுங்‌ கைவரை : காகிதத்தில்‌ 
கனத்திற்கும்‌ அகலத்திற்குமிடையி 
லான விகிதம்‌. ஏறத்தாழ, 1%: 1, 
hypothermia: (நோயி.) ஆழ்‌ 
உறைநிலைச்‌ சிகிச்சை முறை : ஒரு 
நோயாளியை இயல்பான உடல்‌ 
வெப்பநிலையிலிருந்து பல பாகை 
கள்‌ குறைந்த குளிர்ந்த வெப்ப 
நிலையில்‌ வைத்திருந்து நோயைக்‌ 
குணமாக்க ஆழ்ந்த உறைநிலை 


மருத்துவச்‌ சிகிச்சைமுறை. 
hypothesis: புனைவுகோள்‌: வாத 
ஆதாரமாகத்‌ தற்காலிகமாகக்‌ 


கொள்ளப்படும்‌ ஓர்‌ அனுமானக்‌ 
கருத்து. 

hysteresis : (மின்‌. ) காந்தத்‌ தயக்‌ 
கம்‌ : காந்‌ i க்குக்‌ காந்தத்‌ 
தின்‌ தூண்டுதல்‌ இயக்கம்‌ பி ற்ப்டும்‌ 
நிலை, இந்த நிலையினால்‌ வெப்‌ 
பம்‌ உண்டாகும்‌. 


SO! 


1beam: (பொறி.) | வடிவ உத்‌ 
—— தரம்‌: ]-என்ற ஆங்‌ 
கில எழுத்தின்‌ வடி 
வில்‌ அமைந்த 
எல்கு உத்தரம்‌, 
இ இது கட்டுமானப்‌ 
பணிகளில்‌ பயன்‌ 
ன்‌ படுத்தப்படுகிறது. 
108 box: (குளி.பத.) குளிர்ப்பதன 
பேழை : பனிக்கட்டியைக்‌ குளிர்‌ 
விக்கும்‌ பொருளாகப்‌ பயன்படுத்‌ 
தும்‌ ஒரு குளிர்பதனப்‌ பெட்டி. 
ice point: (குளி.பத.) உறை 
நிலை : இயல்பான அழுத்த நிலை 
யில்‌ நீர்‌ பனிக்கட்டியாக உறையும்‌ 
வெப்ப நிலை. 
ichneumon 
இத்‌ 


flies: (உய௰ி.]) 
ஒட்டுண்ணிப்பூச்சி: 
மற்றொரு பூச்சி 
யின்‌ முட்டைப்‌ 
புழுக்களில்‌ தான்‌ 
முட்டையிடும்‌ 
பளிங்கு போன்ற நான்கு சிறகு 
களைஉடைய சிறிய ஒட்டுண்ணிப்‌ 
பூச்சி வகை. 


ரா: (தானி.) பனிப்படிவு : 
எரிபொருள்‌ விரைவாக ஆவியாவ 
தன்‌ விளைவாக எரிவளி கலப்பி 


யில்‌ பனி படிதல்‌. 


iconoscope: உருவமாற்றுக்குழாய்‌: 
ஒரு காட்சியின்‌ வியல்‌ நிற 
லையும்‌, மின்னியல்‌ தூண்டல்‌ 
களாக மாற்றுவதற்கெனத்‌ தொ 
லைக்காட்‌ச ஒளிப்படக்கருவியில்‌ 
உள்ள ஒரு குழாய்‌. 

identification light: (வாஜா,.) 
அடையாள ஒளி: இரவில்‌ விமா 
னத்தை அடையாளங்காட்டுவதற் 


காக அதன்‌ பின்புறத்தில்‌ உள்ள, 
வெண்மையாகவோ ்‌ 


வண்ணத்‌ 
திலோ அமைந்துள்ள விளக்கு 
களின்‌ தொகுதி, 

identity : (கணி.) முற்றொருமை/ 
சர்வ சமம்‌ : முற்றிலும்‌ ஒத்துள்ள 
அல்லது சர்வ சமமான நிலை. 


ie circuit: (தாணி.) செயலற்ற 
ன்சுற்றுவழி : ர்‌ எரி-வ 
்ப்பியில்‌ லி தடுக்கிதழ்‌. 
idler gear : (உலோ.) காப்புப்‌ 
பல்லிணை : ஒரு பல்லிணைத்‌ 
தொடரில்‌ இயங்கு பல்லிணைக்கும்‌ 
இயக்கு பல்லிணைக்கும்‌ இடையில்‌ 
பொருத்தப்பட்டுள்ள பல்லிணை. 
idle wheel or Idler : (எi்‌.) காப்‌ 
புச்‌ சக்கரம்‌ : திசையை மாற்றாம 
லேயே ஒரு சக்கரத்திலிருந்து மற்‌ 
றொன்றிற்கு விசையைச்‌ செலுத்து 
வதற்காக அவற்றுக்கிடையில்‌ 
பொருத்தப்படும்‌ மூன்றாவது சக்‌ 
கரம்‌. 
191119 : (தானி.) மெல்லியக்கம்‌ : 
உந்து ஊர்தி இயங்காமல்‌ இருக்‌ 
கும்போது எஞ்சின்‌ மெதுவாக 
இயங்குதல்‌. 
idling jet: (தானி.) மெல்லியக்‌ 
கத்‌ தாரை: மெல்லியக்க வேகத்தில்‌ 
எஞ்சினை இயக்குவதற்குத்‌ தேவை 
யான எரி பொருளின்‌ (கேசோ 
லின்‌ ) அளவினைக்‌ கட்டுப்படுத்து 
கிற தாரை, 
igneous rock: எரிமலைப்‌ பாறை : 
எரிமலை குமுறுவதால்‌ உண்டா 
சூம்‌ வெப்பத்தினால்‌ உருவாகும்‌ 
பாறைகள்‌, திக்கல்‌, கருங்கல்‌, 
பட கக்கல்‌ முதலியவை இவ்வகை 
ன. 


ரஏition : (மின்‌.) சுடர்‌ மூட்டம்‌ : 
வாயு எஞ்சின்களில்‌ மின்சுடர்‌ மூல 
மாகத்‌ தீமூட்டும்‌ ஏற்பாடு. 


ignition battery : (தானி.) சுடர்‌ 
மூட்ட மின்கலம்‌ : கேசோலின்‌ எஞ்‌ 
சின்களின்‌ சுடர்‌ மூட்ட அமைப்‌ 
பிற்கு மின்னோட்டம்‌ பாய்ச்சுவ 
தற்காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
சேமமின்‌ கலங்களின்‌ அல்லது உலர்‌ 
மின்கலங்களின்‌ ஒரு தொகுதி. 
ignition coil: (மின்‌) சுடர்மூட்டச்‌ 
சுருள்‌ : உந்து ஊர்தியில்‌ சுடர்ப்‌ 
பொறித்தாவு மின்‌ முனைகளைத்‌ 
தாவிச்‌ செல்வதற்கு உயர்‌ மின்‌ 
னழுத்த மின்னோட்டத்தை உண்‌ 
டாக்குவதற்காகப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ மின்சுருள்‌. 

ignition distributor : (தானி; 
மின்‌.) சுடர்மூட்டப்‌ பகிர்வான்‌ : 
உயர்‌ அழுத்தச்‌ சுடர்ப்‌ பொறியை 
மின்சுருளிலிருந்து சுடர்ப்‌ பொறி 
தாவு மின்முனைகளுக்குப்‌ பகிர்‌ 
மானம்‌ செய்வதற்கான கால 
முறைப்‌ பகிர்மான நுட்பமுறை. 


ignition points : (மின்‌.) சுடர்‌ 
முட்டமுனை: மின்னோட்ட முறிப்‌ 
பானில்‌ சுடர்‌ மூட்டத்திற்கான 
ஓர்‌ உயர்‌ மின்னழுத்தத்தை உண்‌ 
டாக்கும்‌ வகையில்‌ சுடர்‌ மூட்டக்‌ 
கம்பிச்சுருளின்‌ அடிப்படை மின்‌ 
சுற்றுவழியைத்‌ திறந்துவிடுகிற 
முனை. 

ignition spark : (தானி.) சுடர்‌ 
மூட்டப்பொறி : சுடர்மூட்ட மின்‌ 
சுருளின்‌ துணைச்‌ சுருணையில்‌ 
தூண்டப்படும்‌ உயர்‌ அழுத்தச்‌ 
சுடர்ப்‌ பொறிஅல்லது சுடர்‌. இது 
சுடர்ப்‌ பொறி தாவு மின்முனை 
களுக்குப்‌ பாய்ந்து எஞ்சின்‌ நீள்‌ 
உருளைகளிலுள்ள வாயுக்களை 
வெடிக்கச்‌ செய்கிறது. 

ignition system : (மின்‌,) சுடர்‌ 


மூட்ட அமைப்பு முறை : ஒரு தானி 
யங்கி எஞ்சினில்‌ உயர்‌ அழுத்த 


355 


சுடர்‌ மூட்டத்தை உண்டுபண்ணு 
கிற உறுப்புகளின்‌ முழுமையான 
தொகுதி. 

ignition switch : (தானி.) சுடர்‌ 
மூட்டவிசை: சுடர்மூட்டச்‌ சுருளுட 
னான மின்‌ சுற்றுவழியை முற்று 
றுத்துகிற அல்லது முறிக்கிற மின்‌ 
னியல்‌ கட்டுப்பாட்டுக்‌ கருவி. 


ignition temperature : சுடர்‌ 
மூட்ட வெப்பநிலை : எரியும்‌ தன்‌ 
மையுடைய பொருள்‌ ஆக்சி 

னுடன்‌ விரைவாக வேதியியல்‌ 
முறையில்‌ இணைவதற்காக எந்த 
அளவுக்கு உயர்த்தப்பட வேண்டு 
மோ அந்த அளவு வெப்ப நிலை. 


ignition timer : (தானி.) சுடர்‌ 
மூட்ட நேரப்‌ பதிப்பான்‌: திறம்பட்ட 
கனற்சியை உண்டாக்குவதற் 
கென சுடர்‌ மூட்ட நேரத்தைக்‌ 
குறிப்பதற்காகப்‌ பயன்படும்‌ ஒரு 
எந்திர சாதனம்‌. 

ignition timer distributor : 
(தானி.) சுடர்மூட்ட நேரப்பதிவுப்‌ 
பகிர்வான்‌ : இயக்கி. தடைப்புயம்‌, 
சுழல்‌ தண்டு, இயக்குச்‌ சக்கரம்‌, 
எஞ்சினின்‌ இயக்கு சக்கரச்‌ சுற்று 
வட்ட முனைப்பிலிருந்து இயங்‌ 
கும்‌ பல்லிணை ஆகியவை ஒருங்‌ 
திணைக்கப்பட்ட முழுமையான 


அமைப்பு. இதன்மூலம்‌, உயர்‌ 
அழுத்த மின்விசை, அந்தந்த நீள்‌ 
உருளைகளுக்குப்‌ பகிர்மானம்‌ 
செய்யப்படுகிறது. 

l-head 8௩௦: (தானி.) 
1-முகப்பு எஞ்சின்‌; 'ஓர தர்‌ 


முகப்பு'' என்றும்‌, '*மேல்முகப்பு 
ஓரதர்‌ இயக்கி'' என்றும்‌ இது 
அழைக்கப்படும்‌. 

11௦௦ : (உட.) அடிச்‌ சிறுகுடல்‌ : 
சிறு குடலை பெருங்குடலுடன்‌ 
இணைக்கும்‌ சிறுகுடலின்‌ அடிப்‌ 
பகுதி. 

illuminating : (அச்சு.) மெருகிடு 


306 


தல்‌: நூல்களின்‌ பக்கங்களில்‌ 
அலங்கார வண்ண மெருகிடுதல்‌. 


illuminating gas : (வேதி.) ஒளி 
ரும்‌ வாயு: (1) நிலக்கரி, கரியஞ்‌ 
சேர்ந்த நீர்வாயுக்கள்‌, அவற்றின்‌ 
பல்வேறு கலவைகள்‌ ஆகியவை. 

(2) எண்ணெய்‌ வாயுக்களின்‌ 
பல்வேறு வகைகள்‌. 

(3) அடிட்டிலின்‌ வாயு, கேசோ 
வின்‌ வாயு மற்றும்‌ உற்பத்தி வாயு 
ஒளிரும்‌ நோக்கங்களுக்கு முக்கிய 
மானது. எரிபொருள்‌ மற்றும்‌ 
விசை வாயு வகையில்‌ உற்பத்தி 
வாயு மிக முக்கியமானது. 
illumination: ஒளிர்வித்தல்‌ : ஒளி 
ரச்‌ செய்த நிலையிலுள்ள. 
illustrate : பLவிளக்கம்‌: உரு 
வரைப்‌ படங்கள்‌ மூலம்‌ விளக்கம்‌ 
செய்தல்‌. எடுத்துக்காட்டாக, ஓப்‌ 
பீடுகள்‌ போன்றவை, 
ilmenite : இல்மனைட்‌: டைட்‌ 
டேனியம்‌ தனிமத்தின்‌ கனிமம்‌. 
கருநிறமுடையது. தென்கிழக்‌ 
அமெரிக்காவில்‌ ட்ச்திற்து- 
நீண்டகாலம்‌ உழைக்கக்‌ கூடிய 
வெண்மை நிற வண்ணப்பொருள்‌ 
தயாரிக்க முக்கியமாகப்‌ பயன்படு 
கிறது. 

11806 : உருக்காட்சி : தொலைக்‌ 
காட்சியில்‌ ஒளிப்படக்‌ குழாயில்‌ 
ஒருமுகப்படுத்தப்படும்‌ படம்‌ அல்‌ 
லது காட்சி. படக்‌ குழாயில்‌ மின்‌ 
னணுவியல்‌ முறையில்‌ பிரதிபலிக்‌ 
கப்படும்‌ படம்‌. 

imageorth : மிகு ஒளியுணர்படக்‌ 
குழாய்‌ : அரைகுறை இருட்டிலும்‌ 
காட்சிகளைப்படம்‌ பிடிக்கக்கூடிய 
மிகுந்த ஒளியுணர்‌ திறனுடைய 
ஒளிப்படக்‌ குழாய்‌. 

imaginary number : (sணி.) கற்‌ 
பனை எண்‌ : ஓர்‌ எதிர்மறை எண்‌ 
ணின்‌ வர்க்கமூலம்‌ உள்ளடங்கிய 
அளவு அல்லது மதிப்பு. இது 
உண்மையல்லாதது. 


imitation embossing : (அச்சு.) 
போலிப்‌ புடைப்புருவம்‌ : புடைப்பு 
அச்சுப்‌ பரப்பினை உருவாக்கும்‌ 
முறை. புதிதாக அச்சிட்ட காகி 
தத்தில்‌ பொடியினைத்‌ தூவி 
வெப்ப மூட்டும்போது மையுள்ள 
பகுதிகளில்‌ பொடி இணைந்து 
கொள்கிறது. 


immelmen turn: (வாஜூ.) இம்‌ 


மல்மன்‌ சுழற்சி: விமானத்தின்‌ 
வழக்கமான கரண வளைவின்‌ 
முதற்‌ பாதியை முடிவுறுத்தும்‌ 


இயக்கமுறை. கரண வளைவின்‌ 
உச்சியில்‌ தலைகீழ்‌ நிலையிலிருந்து 
விமானத்தைப்‌ பாதியளவு சுழற்சி 
சமநிலைக்குக்‌ கொண்டு வருதல்‌. 
தனால்‌, உயரம்‌ கூடும்‌. அதே 
சமயத்தில்‌ 180“ அளவுக்குத்‌ இசை 
மாற்றமும்‌ கிடைக்கிறது. 
i்றறer56 : மூழ்குநிலை: நீரில்‌ முற்‌ 
றிலும்‌ மூழ்குவித்தல்‌; நீர்மத்தில்‌ 
உள்‌ அமிழ்த்துதல்‌. 
immersion heater : மூழ்கு வெப்‌ 
பூட்டுக்‌ கருவி : நீர்மத்தில்‌ உள்‌ 
தோய்ந்து நின்று வெப்பூட்டும்‌ 
மின்கருவி. 
௦௦116 : இயங்காத: அசை 
யாத; ஒரே நிலையில்‌ பொருத்தி 
வைக்கப்பட்ட. 
immunological reaction: (உட.) 
தடைகாப்பு எதிர்வினை: மற்றொரு 
வரின்‌ தோல்‌ போன்ற அயல்‌ 
பொருள்கள்‌ உடலினுள்‌ செலுத்‌ 
தப்படும்போது, அதை எதிர்ப்‌ 
பதற்காக எதிர்ப்புப்‌ பொருட்கள்‌ 
உண்டாகின்றன. இவற்றை 
தடைக்காம்பு எதிர்வினை என்பர்‌. 
எடுத்துக்காட்டாக, வேறொரு 
வரின்‌ தோலை உடலில்‌ பொருத்தி 
னால்‌, அந்தத்‌ தோல்‌ வளர்வ 
தில்லை. 
ர்றறact: மோதல்‌ விளைவு: மோதித்‌ 
தாக்குதலின்‌ விளைவு, 
impact strength: (குழை.) 
மோதல்‌ விளைவு வலிமை: சோ 


தனை முனையில்‌ திடீரெனப்‌ 
பாரந்தாக்கும்‌ முறிவு ஏற்படாமல்‌ 
தடுப்பதற்குப்‌ பிளாஸ்டிக்‌ அல்லது 
பிறபொருள்களுக்கு உள்ள திறன்‌, 
tooth : (உட.]) 
தெற்றுப்‌ பல்‌: 
, மற்றொரு பல்‌ 
லுக்கு அடியில்‌ 
வளரும்‌ பல்‌. 
இது மேல்‌ நோ 
க்கி வளர முடி 
வதில்லை. 
impact test : (பொறி. மோதல்‌ 
விளைவுச்‌ சோதனை : அதிர்ச்சி 
யைத்‌ தாங்குவதற்குப்‌ பொருள்‌ 
களுக்குள்ள திறனைச்‌ சோதனை 
செய்தல்‌. 


impacted 


தெற்றப்‌ பல்‌ 


ர்றறairர: பதங்கெடுத்தல்‌ : அள 
விலோ தரத்திலோ குன்றச்‌ செய்‌ 
தல்‌. 


impedance : (மின்‌. ) மின்மறிப்பு : 
ஒரு மின்‌ சுற்றுவழியில்‌ மாற்று 
மின்னோட்டத்திற்கு ஏற்படும்‌ 
புறத்தோற்றத்‌ தடை. ஒரு மின்‌ 
சுற்று வழியில்‌ தடை. தூண்டு 
மற்றும்‌ கொண்மை எதிர்வினை 
கள்‌ ஆகியவற்றின்‌ கூட்டு விளைவு 
கள்‌ ஓர்‌ அலகுகளில்‌ கணக்கிடப்‌ 
படும்‌. 

impedance matching : (மின்‌.) 
மறிப்புப்‌ பொருத்தீடு : மிக உயர்ந்த 
அளவு மின்விசை மாற்றத்தைப்‌ 
பெறுவதற்காக இரு வேறுபட்ட 
மின்மறிப்புகள்‌ பொருத்தப்படும்‌ 
மாற்று மின்னோட்டப்‌ புறத்‌ 
தோற்றத்‌ தடை. 

impeller: (தானி.) தூண்டு 
தட்டம்‌ : பல விசை விசிறி அலகு 
களைக்‌ கொண்ட ஒரு நீர்‌ இறைப்‌ 
பானிலுள்ள சுழல்‌ உறுப்பு. இது 
தான்‌ பயணம்‌ செய்கிற ஊடகத்‌ 


தினை இயங்கச்‌ செய்கிறது. 


imperial : படவரைதாள்‌ : சாதா 
ரணத்‌ தரமுடைய படம்‌ வரை 


357 


வதற்குரிய தாள்‌.இது 76% 5செமீ. 
அளவுடையது. இதன்‌ மேற்பரப்பு 
சொரசொரப்பாகவோ. வழுவழுப்‌ 
பாகவோ இருக்கும்‌. 


imperviousness : (௧.௧க.) துளைப்‌ 
புத்‌ தடைத்தன்மை : துளைப்புக்கு 
இடங்கொடாத தன்மை. 

சுவரில்‌ செங்கல்‌ பாவி, சிமென்ட்‌ 
அல்லது சிமென்ட்‌ காரை பூசுவ 
தன்‌ மூலம்‌ பெறப்படுகிறது. இந்‌ 
தச்‌ செங்கற்கள்‌ பாவும்போது 
நன்கு உலர்ந்திருக்க வேண்டும்‌. 
்றறetus : தூண்டு விசை : தூண்டு 
திறம்‌, ஒரு பொருளை இயக்கு 
வதற்கான செயல்‌ தூண்டு விசை. 
ர்றாறாா06 : மோதுதல்‌ : இயக்கத்‌ 
திற்குப்‌ பின்பு ஒரு பொருளின்மீது 
வந்து மோதுதல்‌; தாக்குதல்‌. 
imposing stone : (அச்சு.) அச்‌ 
சுக்‌ கோப்புக்‌ கல்‌: அச்சுக்கோக்கப்‌ 
பட்ட உருக்களை இருப்புச்‌ சட்டத்‌ 
இல்‌ வைத்துப்‌ பொருத்தி அமைப்ப 
குற்கான கல்‌ அல்லது உலோகத்‌ 
தளமுடைய மேசை. 

imposition : (அச்சு. ) அச்சுப்பக்க 
உருவாக்கம்‌: அச்சுக்கோக்கப்பட்ட 
உருக்களை இரும்புச்‌ சட்டத்தில்‌ 


பக்கம்‌ பக்கமாக வைத்துப்‌ 
பொருத்தி அமைத்தல்‌. 

impost: (௧.க.) தூண்தலை: 
மேல்‌ வளைவைத்‌ தாங்கும்‌ 
தூணின்‌ மேற்பகுதி. 


impregnated : வgு வற்றிய: 
வெளிக்கதவுக்கான வெட்டுமரம்‌ 
வாயுமண்டலத்தின்‌ பாதிப்பினால்‌ 


சிதைவுறாமலிருப்பதற்காக பல்‌ 
வேறு நீர்மங்களைக்‌ கொண்டு 
வலுவூட்டப்படும்‌. 

impressed voltage: (மின்‌. ) 


தூண்டு மின்னழுத்தம்‌ : ஒரு சாத 
னத்தில்‌ மின்னழுத்தம்‌. 

impression: (அசீசு.) அச்சுப்‌ 
பதிவு: பக்கத்தில்‌ அல்லது காகிதத்‌ 


358 


தில்‌ அச்செழுத்துக்களை அல்லது 
அச்சுப்படங்களைப்‌ பதிவு செய்‌ 
தல்‌. 

impression screws : (அச்சு.) 
அச்சுப்பதிவுத்‌ திருகாணிகள்‌ : அச்‌ 
சகத்தில்‌ அச்சுத்தாள்‌ அழுத்தும்‌ 
தகட்டுப்‌ பாளத்தின்‌ நிலையை 
வேண்டியவாறு அமைப்பதற்குப்‌ 
பயன்படும்‌ திருகாணிகள்‌. 


iri : (அச்சு. ) பெயர்‌ விவரப்‌ 
பொறிப்பு: ஓர்‌ அச்சு வெளியீட்‌ 
டினை அச்சடித்தது யார்‌ என்ற 
விவரம்‌ அடங்கிய அடையாள 
முத்திரை. 

ரi்றpulse: (தோனி.எந்‌.) உந்து 
வேகம்‌: உந்து ஊர்தி எஞ்சினி 
லும்‌, விமான எஞ்சினிலும்‌ வேகத்‌ 
தைத்‌ தூண்டிவிடுவதற்கான உந்து 
விசையாற்றல்‌. 


ரபா: (மின்‌.) மாசுப்‌ பொருள்‌: 
ஒரு படிக வடிவத்‌ திடப்‌ பொரு 
ளில்‌ உள்ள அப்படிகத்திற்குப்‌ 
புறம்பான அணுக்கள்‌. 

inboard stabilizing float: 
(வானூ.) மைய நிலைப்படுத்து 
மிதவை: கப்பலில்‌ பிரதான மித 
லைக்கு அல்லது உடற்பகுதிக்கு 
மிக நெருக்கமாகப்‌ பொருத்தப்‌ 
பட்டுள்ள நிலைப்படுத்து மிதவை. 


incandescence : வெள்ளொளி: 
மின்விளக்கு முதலியவற்றின்‌ வகை 
யில்‌ இழைகள்‌ சூடாவதால்‌ உண்‌ 
டாகும்‌ வெண்சுடர்‌ ஒளி. 
incandescent : வெண்சுடர்‌ வீசு 
கிற: வெப்பத்தோடு வெண்சுடர்‌ 
வீசுகிற பொருள்‌. 


incandescent lamp: மின்‌.) 
வெண்சுடர்‌ விளக்கு: உருகாத 
மின்கடத்து பொருளினாலான 
இழையை அல்லது கம்பியை 
உடைய மின்‌ விளக்குக்‌ குமிழ்‌. 

incarnadine : திசை நிறமுடைய ; 
சாய வகையில்‌ சதை வண்ணம்‌ 


முதல்‌ மிகச்சிவப்பு வரையிலான 
வண்ணச்‌ சாயல்கள்‌. 
incinerator: (௧.க.) நீற்றுலை: 
குப்பை கூளங்களை 
கான தொட்டி. 


எரிப்பதற் 


cise: (௧.௪.௨) வெட்டு; செதுக்கு. 
வெட்டுதல்‌, செதுக்குதல்‌, 


incised work : (அ.க.) செதுக்கு 
வேலைப்பாடு : செதுக்கு வேலைப்‌ 
பாடு செய்யப்பட்ட பொருள்‌. 


inclination : சாய்வு: கிடைமட்‌ 
டத்திற்குச்‌ சாய்வாக உள்ள சரிவு. 


inclined plane: சாய்வு மட்டம்‌; 
கிடைமட்டத்‌ தளத்திற்குச்‌ சாய்‌ 
வாக உள்ள தளம்‌. இந்தச்‌ சரிவின்‌ 
கோணம்‌ சாய்வுக்‌ கோணமாகும்‌. 


inclinometer: (uானூ. ) சாய்வு 
மானி: விமானம்‌ பறக்கும்‌ உயரத்‌ 
தைக்‌ காட்டும்‌ கருவி. விமானத்‌ 
தின்‌ முன்புற-பின்புற அச்சின்‌ வழி 
யாகச்‌ செல்லும்‌ செங்குத்துத்‌ 
தளத்துடனான சாய்வினைக் காட்‌ 
டுவதற்கேற்ப அல்லது கிடைமட்ட 
அச்சின்‌ வழியாகச்‌ செல்லும்‌ செங்‌ 
குத்துத்‌ தளத்துடனான அல்லது 
இரு தளங்களுடனுமான சாய்‌ 
வினைக்‌ காட்டுவதற்கேற்ப சாய்வு 
மானியை முன்‌-பின்மானி, கிடை 
மட்டச்‌ சாய்வுமானி, பொது 
நிலைச்‌ சாய்வுமானி என வகைப்‌ 
படுத்துவர்‌, 

inclusions: (உலோ.) சேர்மானங்‌ 
கள்‌: முடிவுற்ற நிலையிலுள்ள 
எஃகில்‌ எஞ்சி நிற்கும்‌ கசடு மற்‌ 
றும்‌ அயல்‌ பொருள்கள்‌. 


increaser: (எந்‌.) விரிவாக்கி: ஒரு 
பொருளின்‌ வடிவளவு, வலிமை 
முதலியவற்றை அதிகரிக்கும்‌ ஒரு 
சாதனம்‌. 

குழாய்‌ பொருத்து வேலைகளில்‌ 
ஒரு முனை மற்றதைவிட பெரி 
தாகவுள்ள இணைப்பிகள்‌. 


increment : மிகைப்பாடு : மாறு 
படு தொகையில்‌ இரு நிலைகளுக்‌ 
கிடையிலான உயர்வுத்தொகை. 


incrust: (அ.க.) மேலடை: ஒரு பிர 
தான மேற்பரப்பின்‌ மீது அலங்‌ 
காரப்‌ பொருளினால்‌ கடினமான 
மேற்பூச்சு பூசுதல்‌. 
மரச்சாதனங்களில்‌ மேலடை 
மெல்லொட்டுப்‌ பலகையிடுதல்‌. 


incrustation : (பொறி.) படல 
மிடுதல்‌: நீராவிக்‌ கொதிகலன்‌ 
களில்‌ உட்புறத்தில்‌ படலமிடுதல்‌. 


incubation period: (நோயி.? 
நோய்க்கிருமி பெருக்க காலம்‌: உட 
லில்‌ பாக்டீரியா நுழைவதற்கும்‌, 
நோய்க்குறிகள்‌ தான்றுவதற்கு 
மிடையிலான காலம்‌. 


ius : (௨ட.) காதெலும்பு : சுத்தி 
எலும்பிலிருந்து ஒலியலை அதிர்வு 
களை வாங்கும்‌ காது எலும்பு. 
indefinite: வரையற்ற : துல்லிய 
மற்ற; அறுதியற்ற; தெளிவற்ற. 
ident: (அச்சு.) ஓர வெற்றிடம்‌: 
அச்சுத்‌ துறையில்‌ ஓரத்தில்‌ வெற்‌ 
றிடம்‌ விட்டு வரிகளைத்‌ தொடங்‌ 
தல்‌. 

indentation : விளிம்பு வெட்டுதல்‌: 
அறைகலன்‌ ஓரங்களில்‌ வளைவு 
நெளிவுடைய விளிம்பு வெட்டுதல்‌. 


indention: (அச்சு.) ஓரவெட்டீடு: 
ஒரு பத்தியின்‌ தொடக்க வரிபோல்‌ 
விளிம்பிலிருந்து உள்தள்ளி 
அமைக்கப்படும்‌ வரிகள்‌. மற்ற 
வரிகளைவிட முதல்‌ வரி நீண்டிருக்‌ 
ஒம்‌ அது “தொங்கல்‌ ஓர 
வட்டீடு'' எனப்படும்‌. 

indenture : சட்ட முறையாவணம்‌: 
(1) ஒரு தொழில்‌ பயிலுநரை 
வேலை தருநருடன்‌ பிணைக்கும்‌ 
ஒரு சட்ட முறை ஒப்பந்தம்‌. 

(2) ஒர்‌ ஒப்பாவணம்‌, அடை 
மானம்‌ அல்லது குத்தகை. இத்‌ 


359 


தகைய ஆவணங்கள்‌ முன்னர்‌ 
வரை தோலில்‌ எழுதப்பட்ட தால்‌ 
இந்தப்‌ பெயர்‌ பெற்றது. 


independent jaw chuck : தற்‌ 
சார்புத்‌ தாடைக்‌ கவ்வி: ஒன்றுக்‌ 
கொன்று சார்ந்திராமல்‌ சுதந்திர 
மாக நகரும்‌ தாடைகள்‌ கொண்ட 
ஒரு தாடைக்கவ்வி. 


independent whee! suspen- 
8101 : (தானி.) தற்சார்புச்‌ சக்கரத்‌ 
தொங்கல்‌ நிலை : உந்து ஊர்‌ 
களின்‌ முன்‌ சக்கரங்களின்‌ தொங்‌ 
கல்‌ நிலை. இதன்‌ மூலம்‌ சக்கரங்‌ 
கள்‌ சாலை அதிர்ச்சிகளுக்கேற்பச்‌ 
செயல்புரியும்‌ அல்லது ஒன்றுக்‌ 
கொன்று சார்ந்திராமல்‌ சுதந்திர 
மாக இயங்கும்‌. 


indestructibility : (இயற்‌.) அழி 
வின்மை : பொருள்களின்‌ அழிக்க 
முடியாத தன்மை. 
index : (அச்சு. ) பொருட்‌ குறிப்பக 
ராதி : ஒரு புத்தகத்தில்‌ அச்சிடப்‌ 
பட்டுள்ள இனங்களை அல்லது 
பொருள்களை அகரவரிசையில்‌ 
அமைந்த பட்டியல்‌. இது தேவை 
யான பொருளை எளிதாகக்‌ கண்டு 
கொள்ள உதவும்‌. 
iodex die : (பட்‌.) பகுப்புப்‌ பொறி 
ப்புக்‌ கட்டை : பெரிய வட்டத்தகடு 
களின்‌ விளிம்புகளை வெட்டுதல்‌. 
மின்னகங்களுக்குத்‌ துளையிடுதல்‌ 
போன்ற சிலவகை வேலைப்பாடு 
களுக்குச்‌ சிலசமயம்‌ பகுப்புப்‌ 
பொறிப்புக்‌ கட்டை பயன்படுத்தப்‌ 
படுகிறது. இதில்‌ ஒரு சுழலும்‌ 
பொறிப்புக்‌ கட்டை அமைந்திருக்‌ 
தம்‌. இது அழுத்து பொறியில்‌ ஒவ்‌ 
வாரு முறையும்‌ ௮: ந்தும்போது 
படிப்படியாக ளிம்புத்தடம்‌ 
பொறிக்கப்படுகிறது. 
index head or dividing head : 
(எந்‌. பகுப்பு முகடு : ஒர்‌ எந்திரத்‌ 
துடன்‌ இணைக்கப்பட்டிருக்கும்‌ 
ஓர்‌ எந்திரச்‌ சாதனம்‌. ஒரு வட்ட 


260 


வடிவ உருப்படிவத்தைச்‌ சமபகுதி 
களாகப்‌ பகுப்பதற்கு இச்சாதனம்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 
indexing : (எந்‌.) பகுப்பீடு : பள்‌ 
ளம்‌ வெட்டுதல்‌. நீள்‌ வரிப்பள்ள 
மிட்ட வேலைப்பாடு, பல்லிணை 
வெட்டுதல்‌ போன்ற நோக்கங்‌ 
களுக்காக ஒரு வட்டத்தை சீரான 
இடைவெளிகளில்‌ பகுத்தல்‌. 

ரரia 16: இந்திய மை: உரு 
வரைபடங்கள்‌ வரைபவர்கள்‌ 
பயன்படுத்தும்‌ கருநிறப்‌ பொடியா 
லான எழுதும்‌ மை. 


india rubber: ரப்பர்‌: வெப்ப 
மண்டலத்‌ தாவரங்களிலிருந்து 
ஊறும்‌ மரப்பால்‌ உறைவிலிருந்து 
எடுக்கப்படும்‌ தொய்வகத்துண்டு. 
இது தொழில்களில்‌ மிகுதியும்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 


indicate : சுட்டிக்காட்டு : விளக்‌ 
கிக்‌ சுருக்கமாகக்‌ கூறு. 


indicated horse - power: 
(பொறி.) சுட்டளவுக்‌ குதிரைத்‌ 
திறன்‌ : ஒரு சுட்டளவி வரைபடத்‌ 
திலிருந்து தீர்மானிக்கப்படும்‌ குதி 
ரைத்திறன்‌. 

indicating switch: (மின்‌.) 
சுட்டிக்‌ காட்டு மின்விசை : மின்‌ 
னோட்டம்‌ பாய்வதை அல்லது 
பாயா மலிருப்பதைச்‌ சுட்டிக்‌ 
காட்டும்‌ ஒரு விசை. 


indicator ; (பொறி. ) சுட்டளவி : 
ஓர்‌ எஞ்சினின்‌ உந்து தண்டி 
லுள்ள அழுத்தத்தையும்‌, இயக்கத்‌ 
தையும்‌ சுட்டிக்காட்டும்‌ கருவி, 

indicator card: (பொறி.) சுட்‌ 
டளவி அட்டை : ஒரு சுட்டளவி 
நீள்‌ உருளை அல்லது உந்து தண்‌ 
டன்‌ மீது சுற்றப்பட்டுள்ள காகி 
தம்‌. இக்காகிதத்தில்‌ சுட்டளவின்‌ 
வரைபடம்‌ வரையப்படுகிறது. 

(பொறி.) 


indicator diagram : 


சுட்டளவி வரைபடம்‌ : ஒரு சுட்‌ 
டளவி அட்டையின்‌ மீது அச்சுட்‌ 
டளவியிலுள்ள பென்சில்‌ வரையும்‌ 
வரை படம்‌. 


indirectly heated: (மின்‌.) 
மறைமுக வெப்பமூட்டம்‌ : தனது 
எதிர்முனைக்கு தனி வெப்ப மூட்‌ 
டியைப்பயன்படுத்தும்‌ ஓர்‌ 
எலெக்ட்ரான்‌ குழல்‌. 

indirect lighting: (மின்‌.) மறை 
முக ஒளியமைப்பு: ஒளியை முகட்‌ 
டில்‌ அல்லது வேறேதேனும்‌ பரப்‌ 
பில்‌ விழும்படி செய்து, அந்த ஒளி 
சிதறி அறைக்கு ஒளியட்டுமாறு 
அமைக்கப்படும்‌ ஒளி அமைப்பு 
முறை. 

indirect radiation: (இயற்‌.) 
மறைமுக வெப்பூட்டம்‌: ஒரு மைய 
வெப்பூட்டும்‌ எந்திரத்திலிருந்து, 
காற்றை தேவையான வெப்ப 
நிலைக்குச்‌ சூடாக்கி, அந்தக்‌ காற்‌ 
றினைப்புழைப்பகிர்மான அமைப்‌ 
பின்‌ மூலமாக வெப்பம்‌ தேவைப்‌ 
படுகிற இடத்திற்கு அனுப்பிச்‌ 
சூடாக்கும்‌ முறை. 

ini: (உலோ. ) இண்டியம்‌: மிக 
அரிதாகக்‌ திடைக்கும்‌ ஒருவகை 
உலோகம்‌, இது மிகவும்‌ பளபளப்‌ 
பானது;வெண்மை நிறமுடையது; 
மென்மையானது; எளிதில்‌ கம்பி 
யாக இழுத்து நீட்டக்கூடியது. 
இதன்‌ விலை மிகவும்‌ அதிகம்‌ என்‌ 
பதால்‌, பரிசோதனை நோக்கங்‌ 
களுக்கு மட்டுமே இது பயன்படு 
கிறது. 

individual drive: (எந்‌.) தனி 
நிலை இயக்கம்‌: ஒவ்வொரு அலகும்‌ 
நேரடி உந்து இயக்கத்தால்‌ இயங்‌ 
குவதைக்‌ குறிக்கும்‌. இது ஒரு வரி 
சைச்‌ சுழல்‌ தண்டிலிருந்து எதிர்‌ 
சுழல்‌ தண்டு மூலமாக இயங்கு 
வதற்கு எதிரானது. 

ரரரaft: (வானூ.) உள்ளீர்ப்பு: 
விமானத்தில்‌ முன்புறமுள்ள முற்‌ 


செ லுத்தியிலிருந்து அலகுகளுக்கு 
உள்நோக்கிப்‌ பாய்தல்‌. 

induced angle of attack: 
(வானூ.) தூண்டு தாக்குறவுக்‌ 
கோணம்‌: ஒரு விமானத்தின்‌ உள்ள 
படியான தாக்குறவுக்‌ கோணத்‌ 
திற்கும்‌, அதே குணக உயர்த்திக்‌ 
கான உடற்பகுதியின்‌ வரம்பற்ற 
நோக்குக்‌ கோணத்திற்குரிய தாக்‌ 
குறவுக்‌ கோணத்திற்குமிடையி 


லான வேறுபாடு. 


induced current: (மின்‌.) தூண்டு 
மின்னோட்டம்‌: பார்க்க: மின்‌ 
தாண்டல்‌. 

induced draft: (பொறி. ) தூண்டு 
இழுவை: உயர்த்துவதன்‌ காரண 
மாக உண்டாகும்‌ செயற்கையான 
பார இழுப்பு. 

induced drag: (வாஜா.) தூண்டு 


இழுப்பு: உயர்த்துவதன்‌ காரண 
மாகத்‌ தூண்டப்படும்‌ இழுவை 
யின்‌ ஒரு பகுதி. 
induced magnetism: (மின்‌. 
தூண்டு காந்த விசை: பார்க்க 
மின்தூண்டல்‌. 


Induced voltage: ( மின்‌.) தூண்டு 
மின்னழுத்தம்‌: ஒரு கம்பியுடனோ, 
கம்பிச்சுருளுடனோ அல்லது மின்‌ 
சுற்று வழியடனேோ இணைக்கப்‌ 
பட்டுள்ள மாறுகிற காந்தப்‌ புலன்‌ 
மூலமாக உண்டாகும்‌ மின்னழுத்‌ 
தம்‌. 
inductance ௨ (மின்‌.) மின்தூண்‌ 
டம்‌ : ஒரு மின்‌ சுற்று வழியின்‌ மூல 
மாக உண்டாகும்‌ மொத்த மின்‌ 
ண்டலுக்கும்‌, அதில்‌ உண்டா 
ஆம்‌ மின்னோட்ட த்திற்குமிடையி 
லான விகிதம்‌ ஒரு மின்‌ சுற்றுவழி 
மூலமாகப்‌ பாயும்‌ மின்னோட்டத்‌ 
தில்‌ மாற்றத்தை எதிர்க்கும்‌ திறன்‌. 


induction: (மின்‌.) மின்தூண்டல்‌: 
அணுக்க 


நிலை மின்‌ பாய்வு. 


261 


காந்தமேற்றிய பொருட்களின்‌ 
அல்லது ஒரு மின்கடத்தியிலுள்ள 
மின்னோட்டத்தின்‌ மிக்க அணுக்‌ 
கத்தினால்‌, அதன்‌ அருகேயுள்ள 
காந்தப்புலத்தில்‌ ஏற்படும்‌ மாறு 
தல்‌ காரணமாக உண்டாகும்‌ 
காந்தமேற்றம்‌ அல்லது மின்னேற்‌ 
றம்‌. 

induction brazing : மின்தூண்‌ 
டல்‌ பற்றவைப்பு: மின்னியல்‌ 
முறையில்‌ பற்றவைப்பு செய்யும்‌ 
ஒரு முறை. இதில்‌ தூண்டு மின்‌ 
னோட்டத்திலிருந்து வெப்பம்‌ 
உண்டாக்கப்படுகிறது. 
induction coil : (மின்‌.) தூண்டு 
சுருள்‌: அணுக்க மின்பாய்வு 
மூலம்‌ நேர்மின்னோட்டத்தை 
மாற்று மின்னோட்டமாக மாற்று 
வதற்கான ஒரு மின்‌ சுருள்‌. 
induction compass : (வாஜூ.) 
மின்தூண்டல்‌ திசைகாட்டி : இது 
ஒரு வகை திசை காட்டி. இதில்‌, 
பூமியின்‌ காந்தப்புலனைச்‌ சுற்றிச்‌ 
சுழலும்‌ ஒரு மின்சுருளில்‌ உண்டா 
கும்‌ மின்னோட்டத்தைப்‌ பொறுத்‌ 


துக்‌ குறியீடுகள்‌ காட்டப்படு 
கின்றன. 

induction motor: (மின்‌.) 
தூண்டு மின்னோடி: மாறிமாறி 
வரும்‌ மாற்று மின்னோட்‌ 
டம்‌. இதன்‌ மூலம்‌ உண்டாகும்‌ 
மின்னோட்டங்கள்‌, நிலைமின்‌ 


சுருள்கள்‌ வேகமாக மட்டுமே 
செலுத்தப்படுகின்‌ றன. நிலை மின்‌ 
சுருள்கள்‌ மூலம்‌ உண்டாகும்‌ 
மாறும்‌ காந்தப்புலத்தினால்‌ தூண்‌ 
டப்‌ பெறும்‌ ன்னோட்டங்களி 
னால்‌ சுழற்றப்படும்‌ சுழலி. 

inductive circuit: (மின்‌ .)தூண்டு 
மின்‌ சுற்றுவழி: ஒரு மின்சுற்றுவழி, 
மின்னோட்டம்‌ மாறுபடும்போது 
கணிசமான "அளவு மின்னியக்கு 
விசை தூண்டப்படுகிறது. 

inductive load :)(மின்‌.) தூண்டு 
மின்சுமை : மின்னழுத்தத்தைவிட 


362 


மின்னோட்டம்‌ குறைவாக உண்‌ 
டாகும்படி செய்கிற ஒரு மாறு 
மின்னோட்டத்துடன்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ள ஒரு மின்சுமை. 
inductive reactance : (மின்‌.) 
தூண்டு எதிர்‌ வினைப்பு: திருகு 
வளைவுடைய கம்பியைக்கொண்ட 
ஒரு மின்சுற்றுவழியில்‌ மின்னோட்‌ 
டம்‌ பாய்வதற்கு எதிரீடு. இந்தத்‌ 
திருகு வளைவுகள்‌ ஓர்‌ இரும்பு உட்‌ 
புரியில்‌ சுற்றப்பட்டிருந்தால்‌ எதி 
ரீடு அதிகமாக இருக்கும்‌. ஒரு மின்‌ 
சுருள்வழியாக மாற்று மின்னோட்‌ 
டம்‌ பாய்வதற்கு ஏற்படும்‌ மின்‌ 
தடையின்‌ அளவு. 

inductivity : (மின்‌.) தூண்டு 
திறன்‌ : மின்‌ தூண்டலுக்கான 
திறன்‌ அல்லது ஆற்றல்‌. 
inductor : (மின்‌.) மின்தூண்டு 
கருவி: தாண்டு மின்‌ இயக்க 
விசையை (இ.மி.வி.) உண்டாக்‌ 
கப்படும்‌ ஒரு மின்‌ கடத்தி. 


inductor type magneto: (தானி. 
எந்‌.) மின்தூண்டு வகைத்‌ தனிக்‌ 
காந்த மின்னாக்கி: இது ஒரு 
நிலைக்காந்தம்‌. மின்சுருள்கள்‌ 
நிலையாக இருக்க, ஒரு மின்னகத்‌ 
துடன்‌ சுழல்றெது. 

industrial automation: (தானி, ) 
தொழில்முறை தானியக்கம்‌ : சரக்கு 
களையும்‌, உற்பத்திப்‌ பொருள்‌ 
களையும்‌ தானியக்க முறையில்‌ 
உற்பத்தி செய்தல்‌. 

industrial life: தொழில்‌ வாழ்க்‌ 
கை: தொழில்‌ துறை தொடர்‌ 
பான மனித நடவடிக்கை நடை 
பெறும்‌ துறை. 


industrial system : தொழிலியல்‌ 
அமைப்புமுறை: தொழிற்சாலையை 
நிறுவி மேலாண்மை செய்யும்‌ 
அமைப்பு முறை. தொழிற்சாலை 
யில்‌ உற்பத்தி, தொழிலாளரை 
வேலைக்கமர்த்துதல்‌ முதலிய 


வற்றை சீரமைத்தல்‌. 
industrial waste : (கம்‌.) தொழி 
லியல்‌ கழிவு : தொழில்‌ நிறுவனங்‌ 
களில்‌ கையாளப்படும்‌ செய்முறை 
களிலிருந்து வெளிப்படும்‌ திரவக்‌ 
கழிவுப்‌ பொருட்கள்‌. 


121: செயலறு : எந்தப்‌ பொருளு 
டனும்‌ எளிதில்‌ ஒருங்கிணைந்து 
இயங்கும்‌ ஆற்றலற்ற, 

inertia: (இயற்‌.) சடத்துவம்‌ : 
நிலையாச இருக்கும்‌ ஒரு பொருள்‌. 
அதே நிலையில்‌ நிலைத்திருப்ப 
தற்கு அந்தப்‌ பொருளுக்குள்ள 
நாட்டம்‌ அல்லது இயங்கும்‌ ஒரு 
பொருள்‌ அதே இயக்க நிலையி 
லேயே நிலைத்திருப்பதற்கு அந்தப்‌ 
பொருளுக்குள்ள நாட்டம்‌. 
inertial force : (விண்‌.) செயல்று 
விசை : முடுக்கு விசைக்குச்‌ சம 
மான அளவில்‌ அமைந்து எதிர்த்‌ 
திசை இயங்குகிற, ஒரு முடுக்கு 
விசைக்கு எதிர்வினையாக உண்‌ 
டாகிறவிசை. இந்த விசையானது. 
முடுக்கு விசை நீடித்திருக்கும்‌ வரை 
யில்‌ மட்டுமே நீடித்திருக்கும்‌. 
interior figures and letters : 
(அச்சு .)அடிநிலை எண்கள்‌, எழுத்து 
கள்‌ : அச்சிட்ட வரியில்‌ காலடியில்‌ 
அமைக்கப்படும்‌. எடுத்துக்காட்டு: 
C.H50H. 


infiltration : (குளி,பச.) ஊடு 
பரவல்‌: துளையுடைய சுவர்‌. 
வெடிப்பு, கசிவு வழியாக காற்று 
உள்நோக்கி ஊடுபரவுதல்‌, 
infinite impedance : (மின்‌.) 
வரையிலா மறிப்பு: மின்னியலில்‌ 
பல கோடி மெகோ எச்‌.எம்‌,எஸ்‌. 
அளவுள்ள மிக அதிக மறிப்பு. 
inflation : உப்பச்‌ செய்தல்‌ : (1) 
காற்று அல்லது வாயு நிரப்பி 
உப்பச்‌ செய்தல்‌, 

(2) தகுதித்‌ தரங்கள்‌ குறித்துப்‌ 


போலியான நியதிகளை ஏற்‌ 
படுத்துதல்‌, 
inflow : (வானுூ.) உட்பாய்வு : 


விமானத்தின்‌ ஒரு முற்செலுத்தி 
யினுள்‌ காற்று உட்பாய்தல்‌. 

information : (மின்‌.) நுட்பச்‌ 
செய்தி: வானொலி அல்லது 
தொலைக்காட்சிச்‌ சைகைகளில்‌, 
படத்தகவல்‌ போன்ற நுட்பச்‌ 


செய்திகள்‌. 


infrared : (குழை.) அகச்சிவப்பு : 
கட்புலனாகும்‌ கதிர்வீச்சுடைய 
நிறமாலையின்‌ சிவப்பு முனையின்‌ 
கீழேயுள்ள கட்புலனாகாத கதிர்‌ 
வீச்சு மண்டலம்‌. இந்த கதிர்வீச்சு 
அலைகள்‌ ஒளியைவிட. ஊடுருவக்‌ 
கூடியது, இந்த மண்டலத்தை 
வெப்பம்‌ சூழ்ந்திருக்கும்‌. 

infrasonic : (மின்‌.) மிகையொலி 
அலைவெண்‌ : காதரல்‌ கேட்கக்‌ 
கூடிய அலைவெண்‌ வீச்சுக்கு அப்‌ 
பாற்பட்ட ஒலி அலைவெண்கள்‌. 


infrared guidance: (விண்‌.) 
அகச்சிவப்பு வழிகாட்டி : அகச்‌ 
சிவப்பு வெப்ப ஆதாரங்களைப்‌ 
பயன்படுத்தி இலக்குகளை உளவு 
பார்க்கவும்‌, திசைகாட்டவும்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஒர்‌ அமைவு. 
infusorial earth: (மண்‌.) மட்கிய 
மண்‌ : நுண்ணிய உயிரிகளின்‌ 
எச்சங்களில்‌ படிந்துள்ள மண்‌ 
படிவம்‌. 

ingle nook: (௧.க.) புகை போக்கி 
மூலை: ஒரு கணப்படுப்பின்‌ 
மூலைப்பகுதி. 

ingot: வார்ப்புக்கட்டி : தங்கம்‌, 
வெள்ளி, எஃகு போன்ற உலோக 
வார்ப்புக்கட்டி. உலோகம்‌ தூய்‌ 
மையாக்கப்பட்டதும்‌ இத்தகைய 
வார்ப்புப்‌ பாளங்களாகத்‌ தயாரிக்‌ 
கப்படுகன்றன. இவை பொது 
வாகச்‌ செவ்வக வடிவில்‌ இருக்கும்‌. 
இக்கட்டிகளில்‌ தயாரிப்பாளர்‌ 


363 


களின்‌ அடையாளக்‌ குறி முத்திரை 
யிடப்பட்டிருக்கும்‌, 

ingot iron : இரும்புக்கட்டி: மென்‌ 
மையான எஃகு. இதில்‌ கார்பன்‌ 
குறைவாக இருக்கும்‌. இது, திறந்த 
உலை முறை அல்லது பெசமர்‌ 
முறை மூலம்‌ தயாரிக்கப்படுகிறது. 


ingredient: அமைப்பான்‌ : ஒரு 
கலவையின்‌ கூறுகளில்‌ ஒன்று. 


inherent stability: (வானூ.) 
உள்ளார்ந்த உறுதிப்பாடு: ஒரு 
விமானத்தின்‌ உறுப்புகளை முறை 
பட அமைத்துப்‌ பொருத்துவதால்‌ 
ஏற்படும்‌ உள்ளார்ந்த உறுதிப்‌ 
பாடு. 


inhibitor; (வேதி.) தடையுறுத்து 
பொருள்‌ : வேதியியல்‌ லினைப்‌ 
பாட்டினை நிறுத்துகிற அல்லது 
மந்தமாக்குகிற ஒரு வேதியியல்‌ 
காரக. துருப்பிடிப்பதைத்‌ தடுக்‌ 
கும்‌ அல்லது வேகங்குறைக்கும்‌ ஒரு 
பொருள்‌. 


inhibitors : (தானி.) தடைக்கட்‌ 


டுப்‌ பொருள்‌ : சீர்‌ குலைவைத்‌ 
தடுப்பதற்காக எண்ணெயுடன்‌ 
சேர்க்கப்படும்‌ சேர்மானப்‌ 
பொருள்‌. 

initial: (அச்சு.) தலைப்பு எழுத்‌ 


க்கள்‌ : அத்தியாயங்களின்‌ அல்‌ 
லது முக்கிய பிரிவுகளின்‌ தொடக்‌ 
கத்தில்‌ பயன் படுத்தப்படும்‌ பெரிய 
எழுத்துக்கள்‌. 
initial velocity: (இயற்‌. 
தொடக்க வேகவீதம்‌ : ஒரு பொரு 
ளின்‌ இயக்க வேகலீதம்‌ எந்த 
நிலையிலிருந்து கணக்கிடப்படு 
திறதோ அந்த நிலையில்‌ அதன்‌ 
இயக்க வேகவீதம்‌. 
injection moulding: உட்செலுத்து 
வார்ப்பு: சூட்டால்‌ நிலையாக 
இறுகி விடுந்‌ தன்மையுடைய வெப்‌ 
பத்தினால்‌ மென்மையாக்கபபட்ட 
வார்ப்படப்‌ பொருளை நன்கு 


264 


சூடாக்கிய உலோக வார்ப்படத்தி 
னுள்‌ ஒரு திமிசு மூலம்‌ செலுத்தி 
உருவாக்கும்‌ வார்ப்படம்‌. திமிசை 
வெளியில்‌ எடுத்ததும்‌, வார்ப்படம்‌ 
திறந்து கொண்டு, உருவாக்கிய 
பொருளை வெளித்‌ தள்ளிவிட்டு, 
அடுத்த சுழற்சிக்காக மூடிக்கொள்‌ 
கிறது. 

injector: (பொறி.) உட்செலுத்தி: 
ஒரு நீராவிக்‌ கொதிகலனுக்குள்‌ 
தொடர்ந்து நீரினைச்‌ செலுத்து 
வதற்குப்‌ பயன்படுததப்படும்‌ ஒரு 
சாதனம்‌. 

ink: (அச்சு) மை அட்டை ! 
அச்சுருக்கள்‌ மீது மை பூசுவதற்கா 
கப்‌ பயன்படுத்தப்படும்‌, பஞ்சு 
திணித்த தோல்‌ அட்டை. உருளை 
அச்சு எந்திரங்கள்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்ட பின்பு இவை பயன்படுத்தப்‌ 
படுவதில்லை. 


ink bal! : (அச்சு) மைக்கோளம்‌ : 
அச்சுருக்கள்‌ மீது மை பூசுவதற்‌ 
காகப்‌ பயன்படுத்தப்படும்‌, பஞ்சு 
திணித்த தோல்‌ பந்து, உருளை 
அச்சு எந்திரங்கள்‌ பயனுக்கு வந்த 
தும்‌ இது பயனற்றுப்‌ போயிற்று. 
பட ப்‌ (அச்சு.) மைத்‌ தட்டம்‌ : 
வட்டவடிவமான தட்டு அல்லது 
தட்டம்‌. இதில்‌ மை தடவப்பட்டு, 
அச்சுத்தாள்‌ அழுத்தும்‌ தகட்டுப்‌ 
பாளத்தில்‌ பரப்பப்படுகிறது. 


ink fountain: (அச்சு.) மை ஊற்று; 


ஓர்‌ அச்சு எந்திரம்‌ இயங்கும்‌ 
போது அதன்‌ தட்டத்திலும்‌ ௨௫ 
ளை களிலும்‌ தானாகவே மையை 
ஊட்டும்‌ ஒரு சாதனம்‌. 

inking in : மைப்பூச்சு : ஒரு வரை 
படத்திற்கு மைபூச்சுக்‌ கொடுக்கும்‌ 
முறை. 

ink knife : (அச்சு,) மைக்‌ கத்தி : 
மைகளைக்‌ கலப்பதற்காகப்‌ பயன்‌ 
படும்‌ வண்ணத்‌ தட்டுக்கத்தி. 
inlaid work : உட்பதிவு ஒப்பனை: 


கல்‌ முதலியனவற்றை உள்‌ அழுந்‌ 
தலாகப்‌ பதித்துச்‌ செய்யப்படும்‌ 
அலங்கார வேலைப்பாடு. 


inlay: உட்பதிவு: (1) தந்தம்‌, 
மரம்‌ உலோகம்‌ ஆகியவற்றின்‌ 
துண்டுகளை இன்னொரு பொரு 
ளில்‌ உட்பதித்துச்‌ செய்யப்படும்‌ 
அலங்கார வடிவமைப்பு. 

(2) இத்தகைய ஒப்பனை வடி 
வமைப்பு. 
inlet port: (தானி.) நுழைவாயில்‌: 
நீள்‌ உருளைக்கு எரி பொருளைச்‌ 
செலுத்துவதற்கான நுழைவாடம்‌. 


in-line engine : (தானி. ) உள்வரி 
எஞ்சின்‌: நீள்‌ உருளைகள்‌ அனைத 
தும்‌ ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாக வரிசை 
யில்‌ அடுக்கப்பட்டுள்ள எஞ்சின்‌. 
inorganic: (வேதி. ) கரியமற்ற : 
கரியம்‌ (கார்பன்‌) உள்ளடங்கியி 
ராத வேதியியற்‌ பொருட்கள்‌. 


றபர்‌ : ( இயற்‌.) உட்பாடு : ஒரு 
வேலையைச்‌ செய்வதற்குச்‌ செல 
வாகும்‌ஆற்றலின்‌ மொத்த அளவு. 
inscribe : (1) எழுத்துப்‌ பொறிப்பு 
நீண்ட நாள்‌ இருக்கும்‌ வகையில்‌ 


Oo 


எழுத்துப்‌ பொறிப்பு 
எழுதிப்‌ பதிவு செய்தல்‌ அல்லது 
பொறித்து வைத்தல்‌. 
(2) உள்வரை : ஓவியத்தில்‌ ஓர்‌ 
உருவத்திற்குள்‌ இன்னொரு உரு 
வத்தை வரைதல்‌. 
insert,(same as inset):( அச்சு.) 
இடைச்செருகுப்‌ பக்கம்‌ : ஒரு புத்த 
கத்தைக்‌ கட்டுமானம்‌ செய்வ 
தற்கு முன்பு, அதிகப்படியான பக்‌ 
கங்களைத்‌ தனியாக அச்சடித்து 
உரிய இடங்களில்‌ இடைச்செருகி 
வைத்தல்‌. 


inserted blade cutters : (எந்‌.) 
செருகு வெட்டுக்கத்திகள்‌: உலோ 
கத்‌ தகட்டில்‌ வடிவரிசைத்‌ துளை 
கள்‌ இடுவதற்கான பெரிய அளவு 
வெட்டுக்கத்திகள்‌ . இதில்‌ அதிவேக 
எஃகுக்கத்திகள்‌ உரிய நிலைகளில்‌ 
செருகப்பட்டு வெட்டும்‌ வேலை 
செய்யப்படுகிறது. 


inserted tooth cutter: (எந்‌.) 
செருகு பல்வெட்டி : செருகப்பட்ட 
பற்களைக்கொண்ட ஒரு வெட்டுச்‌ 
கருவி. இதில்‌, பல்வேறு முறை 
சுளில்‌ பற்கள்‌ பொருத்தப்படுகின்‌ 
றன.வெட்டுக்கருவிஆறு அங்குலம்‌ 
அல்லது அதற்கு அதிகமான விட்‌ 
டமுடையதாக இருக்கும்போது 
இந்தச்‌ செருகு பற்கள்‌ பயன்படுத்‌ 
தப்படுகின்றன. 


insertion loss : (மின்‌.) செருகல்‌ 
இழப்பீடு : ஒருசில சாதனங்களை 
அல்லது கருவிகளைச்‌ செருகுவதன்‌ 
காரணமாக மின்‌ அனுப்பீட்டு 
முறையில்‌ ஏற்படும்‌ இழப்பீடு. 


inside calipers : (பட்‌.) உள்முக 
விட்டமானி : இதில்‌ கால்களின்‌ 
துனியிலுள்ள புள்ளிகள்‌, உள்முக 
மாக, வளைந்திருப்பதற்குப்‌ பதி 
லாக வெளிப்புறமாக வளைந்திருக்‌ 
கும்‌ இதனால்‌, உள்முக விட்டங்‌ 
களை அளவிடுவதற்கு இது பயன்‌ 
படுகிறது. 


inside thread : (எந்‌.) உள்முகத்‌ 

திருகிழை : ஒரு மரையாணியைப்‌ 

பொருத்துவதற்கேற்ப உள்முக 

விட்டத்தில்‌ வெட்டப்பட்ட திரு 

திழை, 

inspection : (எந்‌.) ஆய்வு செய்‌ 

தல்‌ : உற்பத்தி செய்த பொருட்‌ - 
களின்‌ உறுப்புகளும்‌ மூலப்பொருட்‌ 

களும்‌ குறித்துரைக்கப்பட்ட தர 
அளவுகளில்‌ அமைந்திருக்கின்‌ 
றனவா என்பதை அறிந்துகொள்‌ 
வதற்காக ஆய்வுசெய்திடும்‌ முறை. 
inspection bench: (பட்‌.) ஆய்வு 


365 


மேசை : மேல்மட்டம்‌ வழுவழுப்‌ 
பாக அமைந்த ஒரு மேசை, இது 
பெரும்பாலும்‌ உலோகத்தில்‌ 
செய்யப்பட்‌ டிருக்கும்‌. இதன்மேல்‌ 
அளவு கருவிகள்‌ வைத்துப்‌ 
பொருட்கள்‌ ஆய்வு செய்யப்படும்‌. 


inspection gauges: (எந்‌.] ஆய்வு 
அளவிகள்‌: கொள்வினை செய்யப்‌ 
படும்‌ பொருளின்‌ துல்லியத்தைச்‌ 
சோதனை செய்வதற்குக்‌ கொள்‌ 
வினை செய்வதற்குப்‌ பயன்படும்‌ 
அளவு கருவிகள்‌. 


inspector ட ஆய்வாளர்‌: ஒரு 
பொருளின்‌ தரமும்‌ அளவும்‌ 
வேண்டுறுத்தங்களுக்கேற்ப இருக்‌ 
கின்‌ றனவா என்பதைக்‌ கண்டறி 
யும்‌ கடமை கொண்டுள்ள அதி 
காரி, 

instellation : நிறுவுதல்‌ : எந்திர: 
சாதனங்கள்‌, மின்னாக்கக்‌ கருவி 
கள்‌ முதலியவற்றை அதனதன்‌ 
நிலையில்‌ பொருத்தி வைத்தல்‌. 
instalment: தவணை: 
(1) தவணையில்‌ வழங்குதல்‌. 

(2) தவணை முறையில்‌ பணம்‌ 
வழங்குதல்‌. 

instrument flying: (uவானூ.) 
கருவியால்‌ பறத்தல்‌ : கருவிகளைப்‌ 
பயன்படுத்தி மட்டுகே விமானத்‌ 
தைக்‌ கட்டுப்‌ படுத்தும்‌ கலை. 
இதனை நிலங்காணாது பறத்‌ 
தல்‌' என்றும்‌ கூறுவர்‌. 
instrument panel : (தானி.எந்‌.) 
கருவிச்சேணம்‌ : விமானம்‌ ஓட்டி 
யின்‌ கண்ணுக்கு எளிதில்‌ தெரியும்‌ 
படி பல்வேறு கருவிக ளும்‌, சுட்டு 
கருவிகளும்‌ பொருத்தப்பட்டுள்ள 
மென்பலகை. 

instrument transformer: 
(மின்‌.) அளவி மின்மா ற்றி: 
உயர்ந்த அளவு மின்னழுத்த 
களை அதிகப்‌ பதிவுத்‌ திறன்‌ 
கொண்ட மானியாலும்‌ அறிந்து 
கொள்வதற்கு உதவும்‌ சாதனம்‌. 


366 


inயlated: (க.க ) காப்பிடப்பட்ட: 
(1) கட்டிடங்களை அல்லது 
தூண்களை மற்றக்‌ கட்டிடங்களி 
லிருந்து அல்லது தீப்பற்றும்‌ 
பொருள்களிலிருந்து பாதுகாப்‌ 
பாகப்‌ பிரித்து வைத்தல்‌. 

(2) மின்விசையோ வெப்பமோ 
பாயாதவாறுகாப்பிட்டு வைத்தல்‌. 


ihsulating tape : (மின்‌.) மின்‌ 
காப்பு நாடா: மின்‌ காப்புப்‌ பொரு 
ளில்‌ தோய்த்து மின்‌ கடத்தாத 
வாறு செய்யப்பட்டுள்ள ஒட்டுப்‌ 
பசையுடைய நாடாமின்‌ இணைப்‌ 
புக்‌ கம்பிகளையும்‌, வெளியில்‌ 
தெரியும்‌ பகுதிகளையும்‌ மூடி 
மறைக்கப்‌ பயன்படுகிறது. 
insulating transformer : (மின்‌) 
மின்காப்பு மின்மாற்றி : கிளர்‌ மின்‌ 
னோட்டத்தை தாங்கிச்‌ செல்லும்‌ 
கம்பிச்‌ சுருளிலிருந்து முதல்‌ நிலை 
மின்னா ற்றலைக்‌ கவனமாகப்‌ 
பிரித்தும்‌ மின்காப்பு மின்மாற்றி, 
இதில்‌ நிலை மின்னாற்றலுக்கும்‌ 
திளர்நிலை மின்னாற்றலுக்கும்‌ 

டையில்‌ மின்னியல்‌ உலோகத்‌ 
தொடர்பு ஏதுமில்லை. 


insulating varnish: (மின்‌.) 
மின்காப்பு மெருகெண்ணெய்‌ : 
சிறந்த மின்காப்பு இயல்புகள்‌ 
கொண்ட ஒரு தனிவகை மெரு 
கெண்ணெய்‌. இது மின்சுருள்களி 
லும்‌. சுருணைகளிலும்‌ பயன்படுத்‌ 
தப்‌.படுகிறது-: 

insulation : (௧.௧.) தீக்காப்புப்‌ 
பொருள்‌ : தீப்பிடிக்காத பொருள்‌ 
களில்‌ ஒன்று. தீவிபத்துகளைத்‌ 
தடுப்பதற்காகவும்‌ வெப்ப குளிரி 
கந்து பாதுகாப்பதற்காகவும்‌ 
உடடிடக்‌ கட்டுமானத்தில்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

insulation resistance : (மின்‌. 
மின்காப்புத்‌ தடை : ஒரு மின்சுற்று 
வழியின்‌ மின்‌ கடத்திகளும்‌ அல்‌ 
ஏது ஓர்‌ எந்திரத்தின்‌ மின்‌ 
சுருணைக்கும்‌, தரை, மண்‌ அல்‌ 


லது சட்டகத்திற்குமிடையிலான 
தடை. ்‌ 

insயiator : (மின்‌.) மின்காப்பி : 
கடத்தாத கண்ணாடி, பீங்கான்‌ 
போன்ற பொருள்கள்‌. 


insulin : (உ௨ட.) கணையச்சுரப்பு 
நீர்‌: கணையத்தில்‌ சுரக்கும்‌ நீர்ப்‌ 
பொருள்‌. இது தசைகள்‌. இரத்தத்‌ 
திலிருந்து சர்க்கரையை எடுத்து, 
அதை உடைத்து எரியாற்றலாக 
மாற்ற உதவுகிறது. நீரிழிவு 
நோய்‌ உடையவர்களிடம்‌ இந்தப்‌ 
பொருள்‌ சுரப்பதில்லை. அதனால்‌ 
இரத்தத்தில்‌ சர்க்கரை அதிகமா 
இறது. எனவே, விலங்குகளின்‌ 
கணையச்‌ சுரப்பியிலிருந்து எடுக்‌ 
கப்பட்ட கணையச்‌ சுரப்பு நீர்‌ 
நீரிழிவு நோயாளிகளுக்கு ஊசி 
மூலம்‌ செலுத்தப்படுகிறது. 
11₹2011௦ : செதுக்கு வேலைப்பாடு : 
மரம்‌, உலோகம்‌ போன்ற கடின 
மான பொருள்களின்‌ மீது செய்யப்‌ 
படும்‌ செதுக்கு வேலைப்பாடு. இது 
புடைப்புச்‌ சித்திர வேலைப்பாடு 
களிலிருந்து வேறுபட்டது. 
intaglio printing: செதுக்கு முறை 
அச்சுக்கலை : செதுக்கு வேலைப்‌ 
பாட்டு அச்சுப்பாளங்களிலிருந்து 
செதுக்கிய செப்புத்தகடுகளி 
லிருந்து அச்சிடும்முறை. 

take: (தானி.எந்‌.) கொள்‌ 
பொருள்‌ : வாயு அல்லது பட்‌ 
ரோல்‌ எஞ்சினின்‌ புழைவாயிலின்‌ 
வழியே பாயும்‌ எரிபொருள்‌ 
கலவை. 

intake belt course : (௧.௧.) உள்‌ 
வாய்‌ வார்ப்பட்டை வழி : கட்டிடத்‌ 
இன்‌ இரு சுவர்களின்‌ வேறுபட்ட 


இிண்மைகளுக்கிடையில்‌ உள்‌ 
வாயாகப்‌ பயன்படும்‌ வகையில்‌ 
சித்திரவேலைப்பாடு வெட்டப்‌ 


பட்ட வார்ப்பட்டை வழி. 
intake header: (வானூ.) உள்‌ 
வாய்‌ நுண்புழை : உந்துகலம்‌, 


லிமானம்‌ முதலியவற்றின்‌ 
மீவிசைக்‌ காற்றடைப்புக்‌ குழாய்‌ 
க்கு எஞ்சின்‌ மேல்‌ மூடியின்‌ புறப்‌ 
பகுதியிலிருந்து நீட்டிக்‌ கொண்டி 
ருக்கும்‌ ஒரு குறுகிய நுண்புழை: 
intake manifold : (தானி.) உள்‌ 
வாய்க்‌ கவர்குழாய்‌ : _ Y-வடிலி 
லுள்ள கிளைக்குழாய்‌. இதன்‌ வழி 
யாக எரியும்‌ வாயுக்‌ கலவையும்‌, 
காற்றும்‌ எரி-வளி கலப்பிலிருந்து 
இயக்கு பொறிக்குச்‌ செல்கின்றன. 
intake valve: (தானி.) உள்‌ 
ளிழுப்பு ஓரதர்‌ : நீள்‌ உருளையில்‌ 
உள்‌ இழுப்புப்‌ பகுதியிலுள்ள ஓர 
தர்‌. 

iறtarsia : உட்பதிவு வேலைப்பாடு: 
மரத்தில்‌ செய்யப்படும்‌ ஒருவகை 
உட்பதிவு வேலைப்பாடு. 15ஆம்‌ 


நூற்றாண்டில்‌ இத்தாலியர்கள்‌ 
தனைப்‌ பெருமளவில்‌ பயன்‌ 
படுத்தினர்‌. 


integer : (கணி.) முழு எண்‌: 
ஒரு பின்னமாக இல்லாத முழுமை 
யாகவுள்ள எண்‌. 


integral : முழுமை அளவை : 
பகுக்க முடியாத உறுப்புகளின்‌ 
முழுமொத்தம்‌.எடுத்துக்காட்டாக 
ஒரு முனைந்த பகுதியுள்ள சுற்‌ 
றுருளையின்‌ முனைப்புகள்‌ அநீத 
உருளையின்‌ முழுமொத்த உறுப்பு 
களாகும்‌. 

integral ~calculus : (கணி.) 
தொகையீட்டுக்‌ கலனம்‌ : வகையீட்‌ 
டுக்‌ கலனத்திற்கு எதிர்மாறானது. 
தனியொரு மா றியல்‌ மதிப்புருவின்‌ 
வகையீடு அறியப்பட் டிருக்கும்‌ 
போது அதன்‌ சார்பலனைக்‌ கண்டு 
பிடிப்பது இக்கணிதத்தின்‌ நோக்‌ 
கம்‌, வளைகோடுகளின்‌ பரப்பளவு 
கள்‌, வளைகோடுகளின்‌ நீளங்கள்‌ : 
திடப்பொருள்களின்‌ கன அளவு 
கள்‌ பரப்பளவுகள்‌, படிமைத்‌ 
திருப்புமைகள்‌, சராசரி மதிப்பு, 
நிகழ்தகவு ஆகியவற்றைக்‌ கண்டு 
பிடிக்க இது உதவுகிறது. 


367 


integration : தொகையீடு/ஒருங்‌ 
கிணைப்பு: பல்வேறு உறுப்புகளை 
ஒருங்கிணைத்து முழுமையாக உர 
வாக்குதல்‌. 


intensifier; (எந்‌.) செறிவாக்கி: 
குறைந்த அழுத்தத்தினை உயர்ந்த 
அழுத்தமாக மா ற்றுவதற்கென 
நீரியல்‌ சேமிப்பானுக்குப்‌ பதிலா 
கப்‌ பயன்படுத்தப்படும்‌ ஒரு சாத 
னம்‌. 
intensity of light: (மின்‌.) ஒளிச்‌ 
செறிவு: ஒளியூட்டும்‌ ஆதாரம்‌ 
ஒன்றன்‌ ஒளியடர்த்தித்‌ திறன்‌. 
intensity of pressure : ( இயற்‌.) 
அழுத்தச்‌ செறிவு : ஒரு பாய்மரத்‌ 
தின்‌ விசை ஆற்றல்‌ அல்லது 
வினைத்‌ இறனளவு. இது செயற்‌ 
படும்‌ இடைவெளிக்கும்‌ இதற்கு 
முள்ள _விகிதத்தின்‌ அடிப்படை 
யில்‌ இது மதிப்பிடப்படுகிறது. 
interceptor : (வானா.) இடை 
மறிப்பு விமானம்‌: பகை விமானங்‌ 
களைப்‌ பின்பற்றிச்‌ சென்று 
துரத்தி இடைமறிப்பதற்கேற்ற 
பளுவற்ற விரைவிமானம்‌. 
inter changeable gear: பரிமாற்‌ 
றப்‌ பல்லிணை: ஒரே மாதிரியான 
டைவெளியளவுடைய பிற பல்‌ 
லிணை எதனுடனும்‌ முறையாகக்‌ 
கொளுவி இணையக்கூடியவாறு 
பற்கள்‌ அமைக்கப்பட்ட பல்‌ 
லிணை. 


கங்களைக்‌ கொண்ட அமைவனங்‌ 
களில்‌ + டி *. 
தொடர்பு கொள்வதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ 
அமைப்பு முறை. 

intercontinental ballistic mis- 
11% (விண்‌.) கண்டம்‌ ட்டுக்‌ 
கண்டம்‌ செல்லும்‌ ஏவுகணை: ஒரு 


368 


கண்டத்திலிருந்து இன்னொரு 
கண்டத்திலுள்ள இலக்குகளைத்‌ 
தாக்குவதற்குச்‌ செலுத்தப்படும்‌ 
ஏவுகணை. 


inter electrode capacitance: 
(மின்‌.) மின்‌ முனையிடைக்‌ கொண் 
மம்‌: ஓர்‌ எலெக்ட்ரான்‌ குழலில்‌ 
உள்ள உலோக உறுப்புகளிடையி 
லான கொண்மம்‌. 


interference : (வானூ.) இடை: 
யீடு: (1) இரண்டு அல்லது அவற்‌ 
றுக்கு மேற்பட்ட பொருள்‌ ஒன்‌ 
றன்மீது ஒன்று ஏற்படுத்தும்‌ வளி 
யியக்கத்‌ தாக்குறவு. 

(2) வானொலியில்‌ பெறப்படும்‌ 
சைகைகளில்‌ மாற்றத்தை அல்லது 
ஏற்றத்தாழ்வை உண்டாக்கும்‌ 
மின்னியல்‌ அல்லது காந்த உலைவு. 

(3) தொலைக்காட்சியில்‌ ஒலி 
யையும்‌ ஒளியையும்‌ குலைக்கும்‌ 
போலியான மின்னியல்‌ சைகை 
கள்‌. 
interferometer: (உலோ.) ஒலி 
யலை அளவுமானி: இடையீட்டுத்‌ 
தடுப்பு மூலம்‌ ஒலியலைகளின்‌ 
நீளத்தை அளக்கும்‌ கருவி. 
intergalactic space : (விண்‌.) 
வான்கங்கை இடைவெளி : வான்‌ 
கங்கைகளுக்கு இடையேயுள்ள 
இடைவெளி தூரம்‌. 


interior finish: (௧.க.) உட்புறச்‌ 
செப்பம்‌: (1) ஒரு கட்டிடத்தின்‌ 
உட்புறத்தில்‌ செய்யப்படும்‌ இறு 
திச்‌ செப்பத்தின்‌ விளைவு. 

(2) கட்டிடத்தின்‌ உட்புற 
அலங்காரங்களை இறுதியாகச்‌ 
செப்பமிடுவதற்குப்‌ பயன்படும்‌ 
ஒரு பொருள்‌. 
interlacing: இடையீட்டு 
இணைப்பு: தொலைக்காட்சியில்‌ 
தொலைவுக்கனுப்பும்படி நிழல்‌ 
ஒளிக்கூறுகளை த்‌ தனித்தனியாகப்‌ 
பிரித்தெடுக்கும்‌ முறை. இதில்‌ 


ஒற்றப்படை எண்ணிக்கை வரிகள்‌ 


தனிட்புலமாக அனுப்பப்படுகின்‌ 
றன. இரட்டைப்படை எண்ணிக்‌ 
கை வரிகள்‌ பின்னர்‌ மேலடுக்கில்‌ 
நிரப்பப்பட்டு முழுப்படமாக உரு 


வாக்கப்படுகிறது. 


interlock: (மின்‌.) இடைப்பூட்டு: 
உயர்‌ மின்னழுத்தங்களையுடைய 
பெட்டிகளின்‌ கதவுகளிலுள்ள ஒரு 
காப்புவிசை. கதவைத்‌ திறந்ததும்‌ 
உயர்‌ மின்னழுத்தச்‌ சுற்றுவழிகள்‌ 
செயலற்று விடும்‌. 


interlocking: (எந்‌.) இடைப்பூட்டு 
செய்தல்‌: கண்ணறுத்துப்‌ பொருத்‌ 
துவதன்‌ மூலம்‌ ஒன்றாக இணைத்‌ 
தல்‌. 

intermediate frequency: 
இடையீட்டு அலைவெண்‌: வர்னொ 
லியில்‌, மீமிகை ஒலியலை மாற்றி 
ஒலிவாங்கியில்‌ கலப்பியினால்‌ அல்‌ 
லது முதலாவது பிரிப்பானால்‌ 
பெறப்படும்‌ சிறந்த அலைவெண்‌. 


intermediate gear: இடையீட்டுப்‌ 
பல்லிணை: திசை மாற்றாமலேயே 
ஒரு சக்கரத்திலிருந்து மற்றொன்‌ 
நிற்கு விசையைச்‌ செலுத்துவதற் 
காக அவற்றுக்கிடையே பொருத்‌ 
தப்படும்‌ மூன்றாவது பற்சக்கரம்‌. 


intermittent gear: (பL.) இடை 
விட்ட பல்லிணை: பற்கள்‌ தொடர்ச்‌ 
சியாக இல்லாத ஒரு பல்லிணை. 
ஆனால்‌ இதில்‌ இடையிடையே 
சமதளப்பரப்புகள்‌ இருக்கும்‌. இந்‌ 
தச்‌ சமதளப்‌ பரப்புகளில்‌ இயங்‌ 
கும்‌ சக்கரம்படும்போது நிலை 
யாக இருக்கும்‌. 

intermodulation : (மின்‌.) இடை 
அலைமாற்றம்‌: சிக்கலான ஒரு மின்‌ 
னலையை மற்றொரு மின்ன 
லையாக மாற்றுதல்‌. இது அலை 
லெண்களின்‌ கூட்டுத்தொகையாக 
வும்‌, வேறுபாடாகவும்‌ குறிக்கப்‌ 
படும்‌. 

internal circuit: (மின்‌. ) 
மின்சுற்றுவழி : 


உள்‌ 
புறமுனைகளுக்‌ 


கிடையே சேர்க்கப்பட்ட ஒரு மின்‌ 
னியல்‌ சுற்று வழியின்‌ பகுதி, உள்‌ 
மின்சுற்றுவழியில்‌ ஏற்படும்‌ தடை 
யினால்‌ மின்‌ இழப்பு ஏற்படுவது 
டன்‌, மின்கலத்தின்‌ 'அல்லது மின்‌ 
னாக்கியின்‌ உற்பத்தித்‌ திறனள 
வையும்‌ குறைக்கிறது. 

internal combustion engine: 
(எந்‌.) உள்ளெரி எஞ்சின்‌: ஓர்‌ 
அடைபட்ட அறைக்குள்‌ அல்லது 
நீள்‌ உருளைக்குள்‌ உள்ள ௭ 
பொருள்‌ எரிவதால்‌ விரிவாக்க 
விசை ஏற்படுவதன்‌ மூலம்‌ இயக்க 
விசை உண்டாகும்‌ எஞ்சின்‌. 


internal forces : (இயற்‌.) அக 
விசைகள்‌: ஒரு பொருளின்‌ மூலக்‌ 
கூறுகள்‌ இயங்குவதால்‌ அந்தப்‌ 
பொருளின்‌ உள்ளே உண்டாகும்‌ 
விசைகள்‌, 

ரார்ளாக] 068: அகப்பல்லிணை: 
ஓரு வளையத்தின்‌ உட்புறப்‌ பரிதி 
யில்‌ அமைக்கப்பட்டுள்ள பற்களில்‌ 
பொருந்தி பற்சக்கரங்கள்‌ சுழலும்‌ 
போது, அந்தப்‌ பல்லிணை “அகப்‌ 
பல்லிணை”' எனப்படும்‌. 


internal gear drive: (தானி.) 
அகப்பல்லிணை இயக்கம்‌: வேக 
விகிதத்தை அதிகரிப்பதற்காக, 
அல்லது குறைப்பதற்காக, ஓர்‌ 
அகப்பல்லிணை, ஒரு சுழல்‌ நுனியு 
டன்‌ கொளுவி இணைத்து இயங்‌ 
கும்‌ இயக்கம்‌. பின்புற அச்சு இயக்‌ 
கம்‌ இதற்கு எடுத்துக்காட்டு. 
internal grinder: (எந்‌.) அக 
உராய்வு எந்திரம்‌ : நீள்‌ உருளை 
களைத்‌ துல்லியமாக வடிவமைப்‌ 
பதற்கும்‌, மற்ற உட்புற நுட்ப 
வேலைப்பாடுகளுக்கும்‌ பயன்படக்‌ 
கூடிய ஒரு உராய்வு எந்திரம்‌. 
internal resistance : (மின்‌.) 
அகத்தடை :  மின்னமுத்தத்தின்‌ 
அல்லது மின்னியக்க விசையின்‌ 
ஆதாரத்திலுள்ள உள்தடை. மின்‌ 
கலத்தில்‌ அல்லது மின்னாக்கியில்‌ 
இந்த அகத்தடை உள்ளது. 


24 


369 


internal thread: (எந்‌.) அகத்‌ திரு 
கிழை : ஒரு பொருளின்‌ உட்புறம்‌ 
வெட்டப்பட்டுள்ள திருகிழை. ஒரு 
மரையாணியில்‌ இவ்விதம்‌ திரு 
கிழமை வெட்டப்பட்டிருப்பதைக்‌ 
காணலாம்‌. 

interplanetary space : (விண்‌.) 
கோள்களிடைவெளி : சூரிய மண்‌ 
டலத்தின்‌ வரம்புகளுக்கு அப்‌ 
பால்‌, கோள்களுக்கிடைப்பட்ட 


தாகவுள்ள இடைவெளி. 


interteller flight: (விண்‌. ) விண்‌ 
மீன்களிடைப்‌ பயணம்‌ : கதிரவன்‌ 
அண்டத்திற்கு அப்பாற்பட்டு, 
லிண்மீன்களுக்கடையே பறந்து 
பயணஞ்செய்தல்‌. 
interpolation : (சணி.) இடை 
மதிப்பீடு : கொடுக்கப்பட்டுள்ள 
தொடர்பு வரிசைகளில்‌ இடையி 
லுள்ள ஓர்‌ உருவின்‌ மதிப்புகளை 
கணக்கிடுதல்‌. 

Inter-pole : (மின்‌.) இடைமுனை : 
பிரதான களப்‌ புலங்களிடையே 
வைக்கப்பட்டு மின்னகத்தின்‌ 
மூலம்‌ தொடர்பு வரிசைகளில்‌ 
மின்னியல்‌ முறையில்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ள ஒரு சிறிய புலமுனை. 
interrupted arch : இடையறு 
கவான்‌: வில்வளைவுடைய முகப்பு. 
இதன்‌ மையப்‌ பகுதி துண்டுபட்‌ 
டிருக்கும்‌. 

interrupter : (மின்‌.) இடையறுப்‌ 
பான்‌ : ஒரு மின்சுற்றுவழியில்‌, மிக 
அடுததடுத்த இடைவெளிகளில்‌ 
மின்‌ இணைப்பைத்‌ துண்‌ டிக்கவும்‌, 
இணைக்கவும்‌ செய்யக்கூடிய ஒரு 
சாதனம்‌. 

1127-5601: குறுக்குவெட்டு: குறுக்‌ 
காகச்‌ செல்‌; ஊடறுத்தல்‌; குறுக 
இட்டுப்‌ பிரித்தல்‌. 

inter-section 1. (வடிகணி.] 
குறுக்கு வெட்டுப்‌ புள்ளி வன்‌ 
கணிதத்தில்‌ ஒன்றையொன்று 


370 


குறுக்கு வெட்டும்‌ 
குறுக்கிட்டுச்‌ சந்திக்கும்‌ புள்ளி. 
1112751106 : சிறு இடைவெளி: சிறு 
வெடிப்பு அல்லது ஒடுங்கிய பிளவு 


inter-type - (அச்சு.) வரிவாரி 
அச்சுக்கோப்பான்‌ : அச்செழுத்துக்‌ 
களை வரிவரியாக வார்த்து உரு 
டா அச்சுக்கோப்பு எந்திரம்‌. 
இதுவ்ரி உருக்கச்சுப்பொறி போன்‌ 
இது..." 


interval : (பட்‌.) இடைவெளி : 
ஒரேமாதிரியான எந்திரச்‌ செயற்‌ 
பாடுகளிடையே காலஇடைவெளி. 


intestine:  (உட.) குடல்‌: 
உணவுக்‌ குழா 
யின்‌ கீழ்ப்பகுதி. 
இது பெருங்‌ 
குடல்‌, சிறு 
குடல்‌ என இரு 
பகுதிகளைக்‌ 

குடல்‌ கொண்டது. 

intrados or soffit: உட்புற 

வளைவு: ஒரு வளைமுகட்டின்‌ 

உட்புற வளைவு. 

intrinsic energy : உள்ளார்ந்த 

ஆற்றல்‌ : இரு தனிமங்கள்‌ (எ-டு : 


ஆச்சிஜன்‌, கார்பன்‌) இணையும்‌ 
பேது ஒரு குறிப்பிட்ட அளவு 
வெப்பம்‌ உண்டாகிறது. எனவே, 
அவை இணைவதற்கு முன்பே, 
அவற்றில்‌ ஒரளவு வெப்பம்‌ 
அடங்கியிருந்தது எனலாம்‌. இது 
அவற்றின்‌ உள்ளார்ந்த எரியாற்‌ 
றல்‌ ஆகும்‌. 

ரறvகாச: (மின்‌.) இன்வார்‌ : மின்‌ 
தடைப்பொருளாகப்‌ பயன்படும்‌, 
மிகக்குறைவான விரிவகற்சி அல 
கெடாணுடைய நிக்கல்‌ - எல்கு 
உலோகக்‌ கலவை. 

invarstrut (தானி.) கலவை 
எஃகுக்‌ காழ்‌: மிகக்‌ குறைவான விரி 
வகற்சி அலகெண்ணுடைய ஜெர்‌ 
மன்‌ வெள்ளி எல்குக்‌ கலவையில்‌ 


செய்த தாங்கு காழ்‌. இது உந்து 


பொருள்கள்‌ 


தண்டுகளின்‌ விளிம்புக்கும்‌ தலைப்‌ 
பகுதிக்குமிடையில்‌ விரிவாக்கத்‌ 
தைச்‌ சமநிலைப்படுத்துவதற்காக 
அலுமினியம்‌ உந்து தண்டுகளில்‌ 
பொருத்தப்பட்டிருக்கும்‌. 
ராமச? புத்தாக்கப்‌ புனைவு: 
புதிதாகப்‌ புனைந்து உருவாக்கிய 
ஒரு கோட்பாடு, உத்தி அல்லது 
சாதனம்‌. 


inventory: விளக்க விவரப்பட்டி : 
ஒரு வாணிகத்தில்‌ கையிருப்பி 
லுள்ள சரக்குகளின்‌ அல்லது பண்‌ 
டங்களின்‌ இனவாரியான விவரப்‌ 
பட்டி, அவ்வாறு பட்டியலிடப்‌ 
பட்ட. சரக்குகளையும்‌ பண்டங்‌ 
களையும்‌ இது குறிக்கும்‌. 


inverse: தலைகீழ்த்‌ தகவு: நிலை 
ஒழுங்கு, உறவு முதலியவற்றில்‌ 
தலைகீழ்‌ எதிர்மாறான விளைவு. 
inverse square law: (மின்‌.) 
தலைகீழ்‌ வர்க்கவிதி: ஓர்‌ இயற்‌ 
பியல்‌ அளவானது, மதிப்பில்‌ 
தொலைவின்‌ வர்க்கத்திலிருந்து 
குறைந்து வருகிறது என்னும்‌ விதி. 
எடுத்துக்காட்டாக, ஆதாரத்தி 
லிருந்து தொலைவின்‌ வர்க்கத்தி 
லிருந்து ஒளிர்வின்‌ செறிவு 
குறைந்து கொண்டுவரும்‌. 

invert: (சம்மி.) தலைகீழ்ப்‌ பகுதி: 
செங்குத்தாக இல்லாத ஒரு குழா 
யின்‌ அல்லது நீர்‌ செல்குழாயின்‌ 
உட்புறத்தில்‌ அடிப்பகுதி, 
inverted arch: (a.க.) தலைகீழ்‌ 
கவான்‌; கவானின்‌ வளைவு முகட்‌ 
டுக்கல்‌ மிகவும்‌ கழே அமைந்திருக்‌ 
குமாறு அமைக்கப்பட்ட கவான்‌. 
inverted engine (வானூ.)தலை 
கீழ்‌ எஞ்சின்‌: நீள்‌ உருளைகள்‌ 
வணரி அச்சுத்‌ தண்டுக்குக்‌ கீழே 
அமைந்துள்ள ஓர்‌ எஞ்சின்‌. 
inverted normal loop: (வானாூ.) 
தலைகீழ்‌ இயல்பு வளைவு: விமா 
னம்‌ தலைகழாகப்பறப்பதிலிருந்து 
தொடங்கி பாய்ச்சல்‌, இயல்பாகப்‌ 


பறத்தல்‌, மேலேறுதல்‌ இவற்றை 
வெற்றிகரமாகச்‌ செய்து மீண்டும்‌ 
தலைகீழாகப்‌ பறக்கும்‌ நிலைக்கு 
வருதல்‌. 

inverted outside loop (வாஜா. ) 
தலைகீழ்ப்புற வளைவு: விமானம்‌ 
தலை$ழாகப்‌ பறப்பதிலிருந்து 
தொடங்கி, மேலே ஏறுதல்‌, இயல்‌ 
பாகப்‌ பறத்தல்‌, பாய்தல்‌, இவற்‌ 
றை வெற்றிகரமாகச்‌ செய்து 
மீண்டும்‌ தலை8ழாகப்‌ பறக்கும்‌ 
நிலைக்கு வருதல்‌. 


inverted spin; (uானூ. ) தலைகீழ்‌ 
சுழற்சி: விமானம்‌ தலை ஒழ்‌ நிலை 
யிலிருந்து இயல்பாகச்‌ சுழலும்‌ ஓர்‌ 
உத்தி. 


ரறerter: (மின்‌:) மின்மாற்றி : 
நேர்மின்னோட்டத்தை மாறுமின்‌ 
னோட்டமாக மாற்றுவதற்கான 
ஒரு மின்‌ எந்திரவியல்‌ அமைப்பு. 


involute: உட்சுருள்‌ : வட்ட 
மையத்தை அடுத்த உள்வட்டத்‌ 
தின்‌ மீது உள்வளை கோட்ட 
முறும்‌ வட்டவளைவு. 


involute gear : (எந்‌. ) உட்சுருள்‌ 
பல்லிணை : உட்சுருள்‌ முறைக்குப்‌ 
பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட பல்‌ 
லிணை முறை. இது வட்டப்புள்ளி 
நெறிவளைவு முறையிலிருந்து 
வேறுபட்டது. இப்போது வட்டப்‌ 
புள்ளி தெறி வளைவுமுறை பல்‌ 
லிணைகளைவிட உட்சுருள்‌ பல்‌ 
லிணை முறையே அதிகம்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

involute teeth : உட்சுருள்‌ பல்‌ : 
பல்லிணையீல்‌ பெருமளவில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ பல்‌. இது உட்சுருள்‌ 
வளைவினை அடிப்படையாகக்‌ 
கொண்டது. 

involution: (தானி.) விசை அழுக்‌ 
கம்‌ : கணிதத்தில்‌ ஓர்‌ எண்ணை 
அந்த எண்ணாலேயே எத்தனை 
மடங்குக்கும்‌ பெருக்கி, அந்த 


971 


எண்ணை எத்தனை விசைப்பெருக்‌ 
கத்திற்கும்‌ உயர்த்துதல்‌. 

1௦9186 : (வேதி.) அயோடைடு : 
பிறிதொரு தனிமத்துடன்‌ அயோ 
டின்‌ சேர்ந்த கூட்டுக்கலவை. 
பொட்டாசியம்‌ அயோடைடு 
போன்ற அமில உப்பு. 


(0016: (வேதி.) அயோடின்‌ 
(கறையம்‌) : கரியப்‌ பொருளைக்‌ 
கருந்‌ தவிட்டு நிறமாகக்‌ கறைப்‌ 
படுத்தும்‌ இயல்புடைய ஒரு தனி 
மம்‌. . இது சிலியன்‌ உவர்க்கார 
நைட்ரேட்டிலிருந்தும்‌, கடற்பாசி 
களின்‌ சாம்பலிலிருந்தும்‌ தயாரிக்‌ 
கப்படுகிறது. நோயாளிகளுக்கு 
உள்ளே கொடுக்கவும்‌ வெளியே 
பூசவும்‌ மருந்தாகப்‌ பயன்படு 
கிறது. சாயப்பொருள்களா லும்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 


ion: (வேதி.) அயனி: (1) மின்‌ 
பகுப்புச்‌ சிதைவுக்‌ கோட்பாடு 
பற்றியது. அதாவது, அமிலங்கள்‌, 
காரங்கள்‌, உப்புகள்‌ ஆகிய 
அனைத்தின்‌ மூலக்கூறுகளும்‌ நீரி 
லும்‌ வேறு சில கரைப்பான்களி 
லும்‌ கரையும்போது பல்வேறு 
அளவுகளில்‌ சிதைவு றுகின்‌ றன 
என்னும்‌ கோட்பாடு. 

(2) ஒர்‌ அணு அதன்‌ எலெக்ட்‌ 
ரான்களில்‌ ஒன்று அல்லது அதற்கு 
மேற்பட்ட எலெக்ட்ரான்‌களை 
இழந்து, அதில்‌ நேர்மின்னேற்றம்‌ 
மட்டுமே இருக்குமாயின்‌ அது 
அயனி எனப்படும்‌. 


1௦ ஸபா : அயனி எரியழிவு : ஓர்‌ 
எதிர்முனைக்‌ கதிர்க்‌ குழலின்‌ 
ஒளித்‌ திரையின்‌ மையத்தில்‌, எதிர்‌ 
மின்‌ அயனிகள்‌ வலுவாகத்‌ தாக்கு 
வதால்‌ உண்டாகும்‌ நிற மாறு 
பாடு. 

ionic order : அயோனிய பாணிக்‌ 
கட்டிடக்‌ கலை: அயோனியாவைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ வகுத்த கட்டிடக்‌ 
கலைப்‌ பாணி. இதில்‌ தூண்‌ 
தலைப்பின்‌ இரு புறமும்‌ சுருள்‌ 


972 


அணி அலங்கார அமைப்பு முக்கிய 
அம்சமாகும்‌. 


ionic valence bond : (மின்‌.) 
அயனி ஒருங்கிணைவு : ஓர்‌ அணு 
வின்‌ புற வளையத்திலுள்ள 
எலெக்ட்ரான்கள்‌, மற்றொரு 
அணுவின்‌ புற வளையத்திற்கு 
எலெக்ரான்‌௧ளைக்‌ கொடுக்கும்‌ 
வகையில்‌ அணுக்கள்‌ ஒருங்கிணை ந்‌ 
இருத்தல்‌. எடுத்துக்காட்டு: ஹைட்‌ 
ரஜனும்‌, ஆக்சிஜனும்‌ ஒருங்‌ 
இணைந்து நீர்‌ உண்டாகிறது. 
ionization : (வேதி.) அயனியாக்‌ 
கம்‌ : மின்பகுப்புப்‌ பொருளாகப்‌ 
பயன்படும்‌ ஒரு கலவைப்‌ 
பொருளை நேர்மின்‌, எதிர்மின்‌ 
அயனிகளாகப்‌ பகுத்தல்‌. 


ionization potential: (மின்‌.) 
அயனியாக்க ஆற்றல்‌ ; வாயு நிரப்‌ 
பிய குழலில்‌ அயனியாக்கம்‌ நடை 
பெறும்‌ வகையில்‌ செலுத்தப்படும்‌ 
மின்னழுத்தம்‌. 

ionosphere : (மின்‌.) மீவளி மண்‌ 
டலம்‌: பூமிக்கு மேலே 63-5638. மீ. 
உயரத்திலுள்ள வாயுமண்டலப்‌ 
படுகை. அங்கு, மிக அதிக எண்‌ 
ணிக்கையில்‌ நேர்மின்‌ எதிர்மின்‌ 
அயனிகள்‌ அடங்கியிருக்கும்‌. 

ion spot : (மின்‌. ) அயனிப்புள்ளி ; 
அயனித்‌ தாக்கம்‌ காரணமாக ஒரு 
படத்தின்‌ மையத்தில்‌ உண்டாகும்‌ 
பழுப்பு நிறப்‌ புள்ளி. 

ion tray: அயனிக்‌ கவணை: 
தொலைக்காட்சிப்‌ படக்‌ குழாயின்‌ 
நுனியில்‌ அயனி எரியழிவினை 
அகற்றுவதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு 
சாதனம்‌. 

iridesconce : வண்ணக்‌ கோலம்‌ : 
வானவில்லின்‌ வண்ணக்‌ கோலத்‌ 
தைக்‌ காட்டும்‌ தோற்றம்‌. 
ர்ர்்பா : இரிடியம்‌ (உறுதியம்‌) : 
பிளாட்டினம்‌ குடும்பத்தைதச்‌ 
சேர்ந்த வெள்ளிபோல்‌ வெண்மை 


யான உலோகத்‌ தனிமம்‌. கடுமை 
வாய்ந்த இதன்‌ அணு எண்‌ 77. 


ர்க: ஒளி வகுப்பு மறைப்பு: 
தொலைக்‌ காட்சியில்‌ ஒளியை 
கட்டுப்படுத்தக்கூடிய சுருங்கி 


விரியக்கூடிய மறைப்பு. 


irish moss : ஐரிஷ்‌ பாசி: கடற்‌ 
பாசியிலிருந்து கிடைக்கும்‌ ஒரு 
வகைப்‌ பாசி, இதனை நீரில்‌ 
கொதிக்க வைக்கும்போது, பாகு 
போல்‌ மாறிவிடும்‌. இதனை நெச 
வாலை, தோல்‌ தொழில்களில்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. 


ரர : இரும்பு: தொழில்‌ உலகில்‌ 
மிக முக்கியமாகப்‌ பங்கு பெறும்‌ 
உலோகத்‌ தனிமம்‌. தாதுக்களில்‌ 
மற்றப்‌ பொருள்களுடன்‌ கலந்து 
இது கிடைக்கிறது. வார்ப்பிரும்பு, 
தேனிரும்பு. நெகிழ்விரும்பு, எஃகு 
என்ற லகைகளில்‌ இரும்பு விற்‌ 
பனையாகிறது, 

(2) தோலின்‌ கனத்தை அள 
விடுவதற்கான ஓர்‌ அலகு.இது, 053 
செ.மீ அளவுடையது. 
iron-core inductor: (மின்‌.) 
இரும்புப்புரி கிளர்மின்‌ சுருள்‌ : ஓர்‌ 
இரும்புப்‌ புரியின்‌ மீது சுற்றப்‌ 
பட்ட கிளா மின்னோட்ட மின்‌ 
சுருள்‌. 
iron core transformer: (மின்‌.) 
இரும்பு உட்புரி மின்மாற்றி: ஓர்‌ 
இரும்பு உட்புரியினைச்‌ சுற்றி மின்‌ 
கம்பிச்‌ சுருள்கள்‌ சுற்றப்பட்டுள்ள 
ஒரு மின்மாற்றி. இதனால்‌, மின்‌ 
கம்பிச்‌ சுருள்களில்‌ அதிகக்‌ காந்‌ 
தப்‌ பிணைப்பு கிடைக்கிறது. 


iron-oxide paint: அய ஆக்சைடு 
வண்ணச்‌ சாயம்‌: அய ஆக்சைடு 
மண்ணிலிருந்து தயாரிக்கப்படும்‌ 
வண்ணச்‌ சாயம்‌ ஆளிவிதை எண்‌ 
ணெயுடன்‌ கலந்து பயன்படுத்தப்‌ 
படுகிறது. உலோகங்களில்‌ காப்‌ 
புப்‌ பூச்சுக்குப்‌ பயன்படுத்தப்படுகி 
றது. 


iron-work:  (௪.௧.) இரும்பு 
வேலைப்பாடு: அலங்கார வேலை 
களுக்காக இரும்பினைப்‌ பயன்‌ 
படுத்துதல்‌. மத்திய காலத்துக்‌ கட்‌ 
டிடக்‌ கலையில்‌, கதவுக்‌ கல்கள்‌. 
கதவு தட்டும்‌ கைப்பிடிகள்‌ போன்‌ 
அவற்றிற்கு இரும்பு வேலைப்பாடு 
கள்‌ மிகுதியாகப்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டன. 


irradiation: (குளி.பத.) கதிரியக்‌ 
கப்‌ பதனாக்கம்‌: உணவிலுள்ள சில 
பாக்டீரியாக்களைக்‌ கொல்வதற்‌் 
காக உணவைக்‌ கதிரியக்கத்திற்கு 
உட்படுத்துதல்‌. 

irregular curve: ஒழுங்கற்ற 
வளையம்‌: வளை வரைகளாக அல்‌ 
லது வட்டங்களாக வளை இல்‌ 
லாத கோடுகளை வரைவதற்காக 
வரைவாளர்கள்‌ பயன்படுத்தும்‌ 
ஒரு கருலி. 


irregular polygon: ஒழுங்கற்ற 
பல கோணக்கட்டம்‌: பக்கங்கள்‌ 
ஏற்றத்தாழ்வான நீளங்களில்‌ 
உள்ள பல்கோணக்‌ கட்டம்‌. பக்‌ 
கங்கள்‌ ஏற்றத்தாழ்வாக இருப்ப 
தால்‌ கோணங்களும்‌ ஏற்றத்தாழ்‌ 
வாக இருக்கும்‌. 

isinglass : (1) மீன்‌ பசைக்கூழ்‌: 
மீன்களின்‌ காற்றுச்‌ சவ்வுப்‌ பை 
களிலிருந்து தயாரிக்கப்படும்‌, ஒளி 
அரைகுறையாக ஊடுருவக்கூடிய 
ஒரு பொருள்‌. 

(2) ஒளிபுகு அப்பிரகம்‌. 


isobar: (இயற்‌.) சம அழுத்தக்‌ 
கோடு: ஒரே வாயு மண்டல அழுத்‌ 
தம்‌ உள்ள இடங்களை இணைத்‌ 


துக்‌ காட்டும்‌ கோடு. 


isocyanate resin: (கழை. ) ஐசோ 
சயனேட்டுப்‌ பிசின்‌: செயல்‌ திற 

டைய ஹைட்ரஜன்‌ அணுக்களு 
டன்‌ ஐசோசயனேட்டுகள்‌ எளி 
தாக இணைவதால்‌, பிளாஸ்டிக்‌ 
தொழிலில்‌ யூரித்தேன்‌ வேதியியல்‌ 
என்னும்‌ ஒரு புதிய தொழில்நுட்‌ 


373 


பத்துறையே தோன்றியுள்ளது. 
இந்த வேதியியல்‌ நெகிழ்வும்‌ 
விறைப்பும்‌ உடைய நுரைப்‌ 
பொருள்‌ பற்றியதாகும்‌. 

isogonic lines: (அள. சரிசமக்‌ 
காந்தக்‌ கோண வரிகள்‌: காந்த 
ஊசியின்‌ பிறழ்ச்சி குறிப்பிட்ட 
நேரத்தில்‌ ஒரே மாதிரியாக இருக்‌ 
கும்‌ இடங்கள்‌ அனைத்தையும்‌ 
இணைக்கும்‌ ஒரு படத்தின்‌ மீது 
வரையப்பட்ட வரிகள்‌. 

isolating switch: (மின்‌.) தனிப்‌ 
படுத்து விசை: ஒரு மின்சுற்று வழி 
யை அதன்‌ விசை ஆதாரத்திலி 
ருந்து தனியாகப்‌ பிரித்திடப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ விசை மின்சுற்று 
வழியினை வேறேதேனும்‌ முறை 
களில்‌ திறந்திடும்போது மட்டுமே 
இது இயக்கப்படுகிறது. 


iso-metric: சமச்‌ சீரான: ஒரே 
சீரான அளவுடைய. 
isopropyl! alcohol: (வேதி.) 


ஐசோபுரோப்பில்‌ ஆல்கஹால்‌: 
தேய்ப்பு ஆல்கஹால்‌. 

isosceles: (கணி.) இரு சமபக்க 
முடைய: இரு சமபக்க முக்கோ 
ணத்தில்‌ உள்ளது போன்ற சமநீள 
மான இரு பக்கங்களையுடைய. 


isosceles triangle: சமபக்க முக்‌ 
கோணம்‌: இரு பக்கங்கள்‌ சம அள 
விலுள்ள ஒரு முக்கோணம்‌. 
isosotope: (வேதி.) ஓரகத்‌ தனி 
மம்‌: ஒரே பொருண்மையுடன்‌ 
எடை மட்டும்‌ வேறுபாடுடைய 
தனிமம்‌. இதில்‌ புரோட்டான்‌ 
களின்‌ எண்ணிக்கை ஒரே நினை 
வாக க்கும்‌; ஆனால்‌ யூட்‌ 
வாச்‌ இ எண்ணிக்கை வேறு 
பட்டதாக இருக்கும்‌. 
isothermal: (இயற்‌.) சமவெப்ப 
நிலைக்கோடு: ஒரே சீரான சரா 
சரி ஆண்டு வெப்ப நிலையுடைய 
இடங்களை இணைக்கிற கோடு. 


374 


itallic: (௮ச்சு.) அச்செழுத்து। 
வலப்பக்கம்‌ சாய்ந்த அச்செழுத்து, 
முக்கியமான குறிப்புகளை எடுப்‌ 
பாகக்‌ காட்ட இது பயன்படுத்தப்‌ 
படுகிறது. இத்தாலிய அச்சுப்பணி 
யாளர்‌ ஒருவரால்‌ 1501-இல்‌ இது 
வழக்காற்றுக்குக்‌ கொண்டு வரப்‌ 
பட்டது. 

ர்ஸலr): தந்தம்‌; யானை, நீர்‌ 
யானை, கம்பிளி யானை, திமிங்‌ 


கிலம்‌ முதலிய விலங்குகளின்‌ 
மருப்பு. இது அலங்கார வேலைப்‌ 
பாடுகளுக்குப்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. 
ivory black: தந்தப்‌ பொடி: எரிக்‌ 
கப்பட்ட தந்தத்திலிருந்து இடைக்‌ 
கும்‌ கறுப்புப்‌ பொடி. 

ஒரு வகை வண்ணச்‌ சாயத்திற்‌ 
கும்‌ இந்தப்‌ பெயர்‌ உண்டு, 


jack: (எந்‌.) தூக்கிப்பொறி: அதிக 
அளவுப்‌ பாரங்களை 
மிகக்‌ குறைந்த அளவு 
மனித ஆற்றலைப்பயன்‌ 
படுத்தி குறுகிய உயரத்‌ 
திற்குஉயர்த்துவதற்குப்‌ 
பயன்படும்‌ ஒரு சாத 
னம்‌. 

jack 

கவான்‌: 


ள்‌: தூபிக்‌ 
வழக்கமான 


தூக்கிப்‌ 

பொறி 
தட்டையான கவான்‌. **6. பிரெஞ்‌ 
சுக்‌ கவான்‌”' என்றும்‌ கூறுவர்‌. 


jack, electric: மின்தொடுமுனை: 


ஒருவகை உலோக விற்சுருள்‌ 
தொடுமுனை. ஒரு நூல்‌ கயிற்று 
டன்‌ இணைக்கப்பட்டுள்ள ஒரு 
செருகியைச்‌ செருகுவதன்‌ மூலம்‌ 
இணைப்பு ஏற்படுத்தப்படுகிறது. 
தொலைபேசி விசைப்‌ பலகைகளி 
லும்‌, வானொலிகளிலும்‌ இது 


பெரும்பாலும்‌ பயன்படுத்தப்படு, 


கிறது. 

jacket: (ஈந்‌.) உறையுள்‌: வெப்‌ 
பாலையின்‌ உள்வெப்பக்‌ காப்பு 
மேலுறை. இது ஓர்‌ உந்து நீள்‌ 
உருளையைச்‌ சுற்றி நீர்‌ பாயச்‌ 
செய்து வெப்பம்‌ அல்லது குளிர்ச்சி 
பாதுகாக்கப்படுகிறது. 

jack, hydraulic: (பL.) நீரியல்‌ 
பாரந்தூக்கி; எடையைத்‌ தூக்கு 
வதற்கான சாதனம்‌. நீரில்‌ அல்‌ 
லது திரவத்தில்‌ அழுத்தம்‌ செலுத்‌ 


துவதன்‌ மூலம்‌ பாரம்‌ மேலே 
தூக்கப்படுகிறது. 

80100 பழ: உயர்த்துதல்‌: பெரிய 
வடிவளவிலுள்ள எந்திரங்களை 


யும்‌ கனத்த கட்டுமானங்களையும்‌ 
தூக்கிப்‌ பொறியின்‌ துணையுடன்‌ 
உயரே தூக்குதல்‌, 


375 


jack leveling: (பட்‌.) சரி மட்டத்‌ 
திருகுப்‌ பொறி: எந்திரத்தின்‌ பகுதி 
களை மயிரிழை கூடப்‌ பிசகாது 
தளமட்டத்திற்கு ஒழுங்குபடுத்தும்‌ 
சரிமட்டத்‌ திருகுப்பொறி. 

jack plane: கட்டை விமானம்‌: 
கரடுமுரடான வேலைகளுக்குப்‌ 
பயன்படும்‌ வானூர்தி. 

(2) திருகு தளம்‌: வெட்டு மரத்‌ 
தைத்‌ தேவையான வடிவளவுக்குக்‌ 
கொண்டு வருவதற்கு இழைப்பதற் 
கெனப்‌ பயன்படும்‌ தளம்‌. 


jack rafter : (க.க) குறு உத்தி 
ரம்‌: கூரை உச்சியிலுள்ள குறுகிய 
உத்திரம்‌. 
jackscrew: (எந்‌.) திருகுப்‌ பொறி; 
பற்றுக்‌ கருவிகளில்‌ வேலைப்பாடு 
செய்ய வேண்டிய பொருள்களைப்‌ 
பற்றியவாறு  இழைப்பதற்குப்‌ 
பயன்படும்‌ சிறிய திருகுப்பொறி. 
jab: (க.க.) புடைநிலை: வாயி 
லின்‌ புடை நிலை அல்லது பலகணி 
யின்‌ பக்க நிலை; பலகணித்‌ தளச்‌ 
சரிவு. 
ராரா. (மின்‌.) வானொலி 
டையீடு: வானொலி அல்லது தந்‌ 
யில்லாக்‌ கம்பி வகையில்‌ வேறு 
இடத்தில்‌ செயலாற்றுவதன்‌ மூலம்‌ 
செய்திகளைத்‌ தெளிவற்ற தாக்கு 
தல்‌. 
jam ப: (எந்‌.) நெருக்கு மரை 
யாணி: இது பூட்டு மரையாணி 
போன்றது. 
jam plate: (பட்‌.) , ல்லி த்‌ 
தகடு: ரகு தகட்‌ க்குரிய 
பழைய பெயர்‌. இதில்‌ திருகிழை 
கள்‌ வெட்டப்படாமல்‌ நசுக்கி ஏற்‌ 
படுத்தப்பட் டிருக்கும்‌. 


976 
japan: திண்சாயம்‌ : திண்ணிய 
சாய எண்ணெய்‌. 


japan drier: ஜப்பானிய உலர்த்தி: 
லினோலெனிக்‌ அமிலத்தின்‌ (ர 
H,oHCO;H), ஒர்‌ உப்புப்‌ பொரு 
ளாகிய லினோலியேட்‌ அல்லது 
ஈய அல்லது மாங்கனீஸ்‌ பிசின்‌ 
பொருள்களை கற்பூரத்‌ தைலம்‌ 
அல்லது பென்சின்‌ திரவத்தில்‌ 
கரைத்துக்‌ கிடைக்கும்‌ சாயப்‌ 
பொருள்‌. விரைவில்‌ உலர்வதற்‌ 
காகச்‌ சாயப்‌ பொருட்களுடன்‌ 
சேர்க்கப்படுகிறது. 


japanning: (வண்‌.சாய,) மெருகு 
வேலைப்பாடு: மரம்‌ அல்லது 
உலோகப்‌ பொருள்களில்‌ கெட்டி 
யான மெருகெண்ணெயை மேற்‌ 
பூச்சுப்‌ பூசி கறுப்பாகவும்‌ பள 
பளப்பாகவும்‌ ஆக்குதல்‌. மரங்‌ 
களில்‌ குறைந்த வெப்பத்தில்‌ பூச 
லாம்‌. உலோகத்தில்‌ 300--40058 
வெப்ப நிலையில்‌ பூசப்படுகிறது. 


jardiniere:(அ.க.) பூங்குடுவை:மர 
த்தாலோ, மண்ணாலோ, உலோ 
கத்தாலோ செய்யப்பட்ட அழகுப்‌ 
பூங்குடுவை மலர்த்‌ தொட்டி. 


jarno taper: (எந்‌.]) ஜார்னோ 
கூம்பு: ஓரடி 3” கூம்பு உள்ள 
இந்தக்‌ கூம்பு எந்திரக்‌ கருவிகளில்‌ 
பயன்படும்‌ கூம்புத்‌ தமரூசிகள்‌, 
குதை குழிகள்‌ , எந்திரத்‌ தண்டுகள்‌ 
ஆகியவற்றில்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. 

jarring machine: (வார்‌.) முர 
ணியக்க வார்ப்புப்‌ பொறி : முரண்‌ 
பட்ட இயக்கத்தின்‌ மூலம்‌ வார்ப்‌ 
படங்களை அடித்து இறுகுவதற்‌ 
குப்‌ பயன்படும்‌ ஒருவகை வார்ப்‌ 
பட எந்திரம்‌. இதனை குலுக்கு 
எந்திரம்‌'' என்றும்‌ கூறுவர்‌. 
jaundice: (நோயி,) 
காமாலை நோய்‌: இரத்தத்தில்‌ 
பித்தநீர்‌ கலப்பதால்‌ அல்லது 
சிவப்பு இரத்த உயிரணுக்கள்‌ 


மஞ்சள்‌ 


உடைவதால்‌ உண்டாகும்‌ நோய்‌. 
இதனால்‌ தோல்‌ மஞ்சள்‌ நிறமா 
கும்‌. 


jaw chuck: தாடை இடுக்கி : 
கடைசல்‌ எந்திரத்தில்‌ உள்ள ஒரு 
இடுக்கி, இதில்‌ வேண்டியவாறு 
நகர்த்தக்‌ கூடிய தாடைகளுடன்‌ 
ஒரு முகப்புத்‌ தகடு அமைந்திருக்‌ 
கும்‌. இதில்‌ உள்ள தாடைகள்‌ 
ஒவ்வொன்றையும்‌ தனித்தனியா 
கவோஒன்றாகவோ நகர்த்தலாம்‌. 


jenson : (அச்சு.) ஜென்சன்‌ அச்‌ 
செழுத்து : இது ஒருவகை அச்‌ 
செழுத்து. இதனை முதல்‌ முதலில்‌ 
15 ஆம்‌ நூற்றாண்டில்‌ பிரெஞ்சு 
அச்சுக்‌ கலைஞர்‌ புகுத்தினார்‌. 
அவர்‌ பெயராலேயே இது அழைக்‌ 
கப்படுகிறது, 


jet ட தாரை ௦ (1) பீற்றுக்‌ குழாய்‌ 
நுனி. 
(2) பீற்றுப்‌ பொருள்‌. 


jet aircraft: (வானறூ.) தாரை 
விமானம்‌ : ஓரிரு தாரை எஞ்சின்‌ 
கள்‌ மூலம்‌ பீற்று விசை பெற்று 
இயங்கும்‌ விமானம்‌ அல்லது வான்‌ 
கலம்‌. 


jetavator : (விண்‌.) தாரைத்‌ 
திசை மாற்றி: ராக்கெட்டின்‌ 
தாரையோட்டத்தினுள்‌ அல்லது 
அதற்கு எதிராக இயங்கும்படி. 
செய்யக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டுச்‌ 
சாதனம்‌.இது, தாரை ஓட்டத்தின்‌ 
திசையை மாற்றுவதற்குப்‌ பயன்‌ 
படுகிறது. 


jet engine : (வானா. ) தாரை எந்‌ 
திரம்‌ : வாயுவை அல்லது பாய்மத்‌ 
தைத்‌ தாரையாகப்‌ பீற்றி வெளிப்‌ 
படுத்தும்‌ எந்திரம்‌. இதன்‌ பீற்று 
விசையால்‌ விமானம்‌ முன்னே 
செலுத்தப்படுகிறது. 

jet moulding : (குழை.) தாரை 
வார்ப்படம்‌: வெப்பமூட்டப்‌ 
பெற்ற நிலையில்‌ உருக்‌ கொடுக்‌ 


கப்படும்‌ பொருளுக்கான 
தொடர்ச்சியான வார்ப்படச்‌ 
செயற்பாட்டு முறை. இதில்‌, 
அமைப்பான உட்செலுத்தப்படுவ 
தற்கு முன்னர்‌ சூடாக்கப்பட்டு. 
அதன்‌ வெப்பம்‌ சீரான முறையில்‌ 


கட்டுப்படுத்தப்படுகிறது. 
jet propulsion : (வானூ.) தாரை 
முற்செலுத்தம்‌ : எண்ணெயுடன்‌ 


காற்றைக்‌ கலக்கும்படி செய்து த 
மூட்டி, சூடான எரிந்த வாயுக்‌ 
களைப்‌ பின்புறமாக அனுப்பி, 
விமானத்தின்‌ முன்புள்ள காற்றை 
உறிஞ்சுவதன்‌ மூலம்‌ விமானத்‌ 
தைத்‌ முன்னே செலுத்தும்‌ உந்து 
விசை., இதில்‌ பயன்படும்‌ எஞ்சின்‌ 
முழுவதும்‌ தாரை எஞ்சின்‌. 

jet steering: (விண்‌.) தாரை 
இயக்கி : (விண்‌.) விண்‌ வெளிக்‌ 
கலத்தைத்‌ தேவையான வளை 
லீச்சு நெறியில்‌ செலுத்துவதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ நிலையான 
அல்லது அசையும்‌ தாரைகள்‌. 

jet stream : (விண்‌.) தாரை 
ஒழுக்கு : ஒரு தாரை எஞ்சினிலி 
ருந்து அல்லது ராக்கெட்‌ மின்னோ 
டியீலிருந்து உள்ளெரிதல்‌ மூலம்‌ 
வெளிப்படும்‌ வாயு அல்லது திர 
வத்‌ தாரை ஒழுக்கு. 

191194: அணைகரை: துறை 
முகத்தை அல்லது கடற்கரையைப்‌ 
பாதுகாப்பதற்கு, நீரோட்டத்‌ 
தின்‌ திசையை திருப்புவதற்கென 
நீருக்குள்‌ நீட்டிக்‌ கொண்டிருக்கும்‌ 
வகையில்‌ கல்லால்‌ அல்லது மரத்‌ 
தால்‌ அமைக்கப்படும்‌ கட்டு 
மானம்‌. 

jewelers saw : பொற்‌ கொல்லர்‌ 
இரம்பம்‌ : உலோகங்களை அறுப்‌ 
பதற்குப்‌ போதிய வலுவுடன்‌ பற்‌ 
கள்‌ கொண்ட இரம்பம்‌. 
jeweling : அணிமணி ஒப்பனை : 
ஒரு மேற்பரப்பில்‌ அணிமணிகளை 
ஒத்திருக்குமாறு அலங்கார 
வேலைப்பாடுகள்‌ செய்தல்‌. 


977 


jewel bearing: (மின்‌.) மணிக்‌ 
கல்‌ தாங்கி : கடிகாரத்தின்‌ சுழலச்‌ 
சுத்‌ துளைகளில்‌ தாங்கிகளாகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ மணிக்கற்கள்‌. 
ரம்‌ (எந்‌.) (1) பாரந்தூக்கிக்‌ கை : 
பாரந்தூக்கியில்‌ ஆடிக்கொண் 
டிருக்கும்‌ கை போன்ற கருவி. 


(2) முக்கோணப்‌ பாய்‌ : கப்பலின்‌ 
பாய்‌ முகட்டிலுள்ள நிலவரமான 
முக்கோணப்‌ பாய்‌. 


jib crane: கை ஓந்தி: ஊசலாடும்‌ 
உந்து கட்டை அல்லது கை 
போன்ற கருவியுடைய ஒரு பாரந்‌ 
தூக்கி. 

419: (எந்‌.) பிடிகருவி: கைக்‌ கருவி 
களைக்‌ கொண்டு உருவாக்கும்‌ 
பொருளை நிறுத்திப்‌ பிடிப்பதற்‌ 
குப்‌ பயன்படும்‌ ஒரு சாதனம்‌. 

jig boring: (எந்‌.) தவ்வித்து 
அகழ்தல்‌ : வேலைப்பாடு சய்‌ 
யப்பட வேண்டிய பொருளை ஒரு 
பிடி கருவியால்‌ பிடித்துக்‌ 
கொண்டு, அந்தப்‌ பிடி கருவியின்‌ 
ஒரு  பகுதியினைச்‌ செலுத்தி 
அகழ்வு செய்தல்‌.இது துரப்பணத்‌ 
தால்‌ செய்யப்படும்‌ பணியிலிருந்து 
வேறுபட்டது. 

jig bushing : (எற்‌.) தவ்வி உழல்‌ 
வாய்‌: துரப்பணங்களைச்‌ 
செலுத்துவதற்கு ஒரு பிடி கருவி 
யின்‌ முகப்பில்‌ செருகப்பட்டுள்ள 
கடின எஃகினாலான உழல்வாய்‌. 
ரத பாரி: (பட்‌.) துரப்பணத்‌ தவ்வி: 
துரப்பண வேலையின்போது 
பிடித்துக்‌ கொள்வதற்காக அழல்‌ 
வாய்கள்‌ கொண்ட ஒரு சாதனம்‌. 
இந்த அழல்‌ வாயின்‌ வழியாக 
துரப்பணம்‌ செய்யப்பட்டு துரப்‌ 
பணம்‌ செய்யப்படும்‌ பொருளில்‌ 
துளைகள்‌ துல்லியமாக அமையு 
மாறு செய்யப்‌_படுகிறது. 


119927 : (எந்‌.) ஏற்றி இறக்குக்‌ 
கருவி : ஒர்‌ இரட்டைக்‌ கம்பியும்‌, 


378 


சுயிற்றோடு கூடிய ஏற்றி இறக்கும்‌ 
கருவி அமைவு. 


jig saw: (மர.) திருகுவாள்‌ : 
எந்த வடிவத்தையும்‌ அறுக்கத்தக்க 
ஒடுங்கெயஇருபுறக்கூர்வாள்பொறி. 


ஸஹ): குறுங்கடப்பாறை: நெம்பு 
கோலாகப்‌ பயன்படும்‌ கடை 
வளைந்த குறுகிய இரும்புக்‌ கடப்‌ 
பாறை. 


job shop : பணிப்‌ பட்டறை : தர 
மான உற்பத்திப்‌ பொருள்களை 
உற்பத்தி செய்யும்‌ தொழிற்சாலை 
யாக அல்லாமல்‌ அவ்வப்போது 
தனித்தனிப்‌ பணிகளைச்‌ செய்து 
கொடுக்கும்‌ பணிப்பட்டறை. 


job ticket: (அச்சு.) பணிக்‌ 
குறிப்புகள்‌ : அச்சுப்‌ பணி தொடர்‌ 
பான திட்டவட்டமான அறிவுறுத்‌ 
தங்கள்‌. இது தனிப்படிவத்தில்‌ குறி 
யீடுகளில்‌ குறிக்கப்பட்‌ டிருக்கும்‌. 


job type : (அச்சு,) சிறுபணி அச்‌ 
செழுத்து : சிறுசிறு அச்சுப்‌ பணி 
களுக்கெனப்‌ பயன்படும்‌ அச்‌ 
செழுத்துகள்‌. 

job work: (அச்சு.) சிறுபணி : 
இடையிடையே செய்து கொடுக்‌ 
a பல்வேறு சில்லறை அச்சுப்‌ 
[எ . 


100016: (க.க.) அண்டைப்‌ 
பொருத்து: (1) அண்டையிலுள்ள 
இரு கட்டுமானப்‌ பகுதிகளைப்‌ 
பிணைக்கும்‌ இணைப்பு. 

(2) முட்டுப்‌ பொருத்துக்கான 
ஒரு பக்கக்‌ குடைவு. 

(3) இணைப்‌ பொருத்துக்கான 
இடைத்‌ துணுக்கு. 


joiner : சிறு தச்சர்‌: பட்டறை 
களில்‌ சிறுசிறு தச்சுவேலைகளை- 


குறிப்பாக இணைப்பு வேலை 
களைச்‌ செய்பவர்‌. 
ioinery: கிறு தச்சு வேலை: 


வீட்டுத்‌ தட்டுமுட்டுச்‌ செப்பம்‌ 
செய்யும்‌ சிறுதிறத்‌ தச்சுத்தொழில்‌. 
றீ: (பட்‌.) பொருத்துதல்‌ 5 
இரண்டு அல்லது அவற்றுக்கு 
மேற்பட்ட பொருள்களை தச்சு 
வினைஞர்‌ தமக்குத்‌ தெரிந்த முறை 
களில்‌ ஒன்றின்‌ மூலம்‌ பொருத்தி 
இணைத்தல்‌, 

jinfer:(௧.க ) கொல்லறு: சாந்து 


வகு 


கொல்லறு 
கலப்பதற்குக்‌ கொத்தனார்கள்‌ 
பயன்படுத்தும்‌ தட்டையான ௭ஃ 
குக்‌ கருவி. 

(2) இழைப்புளி : தச்சுவினைஞர்‌ 
கள்‌ மரத்தை இழைப்பதற்குப்‌ 
பயன்படுத்தும்‌ இழைப்புளி. 
jointer plane : இணைப்பு இழைப்‌ 


el, 


இணைப்பு இழைப்புளி 
புளி: எல்லா வகையான இழைப்பு 
வேலைகளையும்‌ செய்வதற்குப்‌ 
பயன்படும்‌ மரக்கருவிகள்‌ பொருத்‌ 
தப்பட்ட இழைப்புளி. 
jointing: பொருத்திணைப்பு: 
பொருத்துகளை இடையிடையே 
சாந்திட்டுப்‌ பூசி இணைத்தல்‌. 
joint runner : (கம்‌.) பொருத்துப்‌ 
பொதிவு: மணியின்‌ ஈயப்‌ பொருத்து 
களில்‌ ஈயத்தை இருத்தி வைத்துக்‌ 
கொள்வதற்கெனப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ தீப்பற்றாத தன்மையுடைய 
பொதிவு. 
joint stool: (அ.க.) மனை: தச்ச 
ரால்‌ பொருத்தப்பட்ட பாகங்களா 
லான மனை. 
joint universal: (பட்‌.) பொது 
நிலை மூட்டு : எந்தத்‌ திசையிலும்‌ 


இயங்கி, நேரியக்கத்திற்கு இட 
மளிக்கக்‌ கூடிய சுழல்‌ தண்டு 
இணைப்பு. இது, 45 வரையில்‌ 
எந்தக்‌ கோணத்திலும்‌ விசை 
யினை அனுப்பும்‌. 


joist: (௧.௧.) துலாக்‌ கட்டை: சுவ 
ருக்குச்‌ சுவராக இடும்‌ தளக்‌ குறுக்‌ 
குக்‌ கட்டை. 
jolt-ramming machine: (uவார்‌.) 
குலுக்கு வார்ப்படப்‌ பொறி ; இலே 
சானது முதல்‌ மிகக்‌ கனமானது 
வரையிலான எல்லா வகை வேலை 
களுக்கும்‌ ஏற்ற ஒரு வார்ப்பட எந்‌ 
திரம்‌. காற்றழுத்தம்‌ மூலம்‌ உயர்த்‌ 
தப்படும்‌ ஒரு மேசையின்‌ மீது 
வைக்கப்பட்டுள்ள வார்ப்புக்‌ கலம்‌ 
கீழே விழுந்து அந்த வேகத்தில்‌ 
மணலை நிரப்பிக்‌ கொள்கிறது. 
jordan engine : தாள்‌ மெருகுப்‌ 
பொறி : தாள்‌ தயாரிப்பதில்‌, தாள்‌ 
இழைகளின்‌ நீளத்தை ஒழுங்கு 
படுத்தி, கலக்கும்‌ கருவியிலிருந்து 
வரும்‌ காகிதத்தில்‌ கரணைகள்‌ ஏற்‌ 
படாமல்‌ செய்யும்‌ மெருகேற்றும்‌ 
பொறியமைவு. 
joule: (மின்‌.) ஜூல்‌ : மின்னாற்ற 
லின்‌ நடைமுறை அலகு; 

ஜூல்‌ 73732 பவுண்டு. 
1 ஜூல்‌/வினாடி ௪ ஒரு வாட்‌. 
joule, james prescott (1818- 


1889): (மின்னி.) யூல்‌, ஜேம்ஸ்‌ 
பிரஸ்காட்‌ (1818-1889) : ஆங்கி 
லேய விஞ்ஞானி. சாராயம்‌ 


காய்ச்சுபவராகத்‌ தமது வாழ்க்கை 
யைத்‌ தொடங்கி, மின்னியலில்‌ 
ஆர்வங்கொண்டு, பல அடிப்‌ 
படைக்‌ கண்டுபிடிப்புகளைச்‌ செய்‌ 
தார்‌. வேலை ஊக்க ஆற்றலின்‌ 
அலதினைக்‌ கண்டுபிடித்ததற்காகப்‌ 
புகழ்பெற்றவர்‌. 

ரமா! : (எந்‌. ) இருசுக்‌ கடை: 
தேய்வுருளைகளுடன்‌ இணையும்‌ 
ஊடச்சின்‌ பகுதி. 


journal boxs (எந்‌.) இருசுப்‌ 


4 கள்‌ புரி 


979 


பெட்டி: தாங்கி அல்லது இருசு 
உள்ள ஒரு பெட்டி, 

journey man : கைவினைஞர்‌ : 
ஒரு தொழிலில்‌ முழுத்தேர்ச்சி 
பெற்றுள்ளவரும்‌, மற்றொருவருக்‌ 
காக வேலை செய்பவருமான கை 
வினைஞர்‌. 

ரமன: அறைகலன்‌ தச்சர்‌: அறை 
கலன்கள்‌ செய்திடும்‌ சிறு தச்சு 
வேலை செய்பவர்‌. 


்பறறer : (மின்‌.) இணைப்புக்‌ 
கயிறு : குறுக்குச்‌ சட்டங்களை 
இறுக்கப்பிடிக்கும்‌ கயிறு அல்லது 
கம்‌. 


ர்ப்றாற sறகாk : (எந்‌.மின்‌.) தாவு 
மின்‌ பொறி : மின்பொறியூட்டும்‌ 
இணைப்புகளிடையில்‌ உள்ளது 
போன்று, நிலையான மின்முனை 
இடைவெளியின்‌ குறுக்கே மின்‌ 
விசை தாவிக்குதித்து உண்டாக்‌ 
கும்‌ பொறியமைவு. 
junction : சந்திப்‌ ணைப்பு : 
jot த்தி 1 டம்‌, 
இணைப்பு. 
junction box: (மின்‌.) சந்திப்‌ 
பெட்டி : பல மின்கம்பிக்‌ காப்புக்‌ 
குழாய்கள்‌ நுழைந்து, மின்கடத்தி 
யிணைவு செய்யப்படும்‌ ஒர்‌ 
உலோகப்பொடி. 
junction diode : (மின்‌ .) 
ணைப்பு இருமுனையம்‌ : ஒரே 
சையில்‌ செல்லும்‌ மின்னோட்‌. 
டப்பண்புகளுடையஓர்‌ இணைப்பு 
இரு முனையம்‌. 


justification: (அச்சு. அச்சு 
வரிச்‌ சரிக்கட்டு : அச்சுக்கலையில்‌, 
ஒரு வரியில்‌ பயன்படுத்தப்பட 


வேண்டிய பொருளை ஒரு குறிப்‌ 
பிட்ட அளவுக்குள்‌ பொருந்து 
மாறு சரிக்கட்டுதல்‌. 

jute board:( நூ.ச சணல்‌ அட்டை: 
சணல்‌ நாரினால்‌ செய்யப்பட்ட 


980 


இலேசான, ஆனால்‌ வலுவுடைய 
அட்டை.நெகிழ்வுப்போருள்களை 
விறைப்பாககுவதற்குப்‌ பயன்படு 
கிறது. 

jute bristol : சணல்‌ அட்டைப்‌ 
பலகை : படம்‌ வரைவதற்குப்‌ 
பயன்படும்‌, சணல்‌ நாரினாலான 
அட்டைப்‌ பலகை, 


jute fiber : சணல்‌ இழை : இந்தி 
யாவில்‌ பயிராகும்‌ சணல்‌ செடியி 


லிருந்து கிடைக்கும்‌ நாரிழை. இந்‌ 
தக்‌ செடி 959 ெமீவரை படு 
இதிலிருந்து10-20கெமீ.நீள முடைய 
இழைகள்‌ தயாரிக்கப்படுகின்‌ றன. 
கரடு முரடான திரைச்சீலைகள்‌, 
சேணவரிக்‌ கச்சைகள்‌, கயிறுகள்‌ 
தயாரிக்கப்‌ பயன்படுகிறது. 


பச Manila: (தாள்‌.)சணல்‌ தாள்‌: 
சிப்பங்‌ கட்டுவதற்குப்‌ பயன்படும்‌ 
மண்ணிறமான தாள்‌. 


kaolin : பீங்கான்‌ களிமன்‌ : பீங்‌ 
கான்‌ செய்வதற்கேற்ற மென்மை 
யான களிமண்‌ .இதனைச்‌ ““சீனாக்‌ 
களிமண்‌'' என்றும்‌ கூறுவர்‌. 
சிலிக்கா, அலுமினா ஆகிய 
பொருள்களை நீருடன்‌ கலந்து 
வேதியியல்‌ வினை புரியச்‌ செய்‌ 
வதன்‌ மூலம்‌ இது கிடைக்கிறது. 
பீங்கான்‌ கலங்கள்‌, ஓடுகள்‌ முதலி 
யன செய்யப்‌ பயன்படுகிறது. 


1200% : இலவம்‌ பஞ்சு: மிகச்‌ 
சிறந்த மன்மையான பஞ்சு 
மெத்தைகள்‌, தலையணைகள்‌ 


தயாரிக்கப்‌ பெருமளவில்‌ பயன்‌ 
படுகிறது. 

(881: பொன்‌ மாற்று அளவு: 
தங்கத்தின்‌ தரய்மையினைக்‌ குறித்‌ 
துரைப்பதற்கான மாற்று அலகு. 
தூய்மையான தங்கம்‌ 24 மாற்று 
உடையது. உலோகக்‌ கலவையாக 
14 மாற்று (14/0, 10 மாற்று 
(10/4) என்ற அளவுகளிலும்‌ 
தங்கம்‌ தயாரிக்கப்படுகிறது. 
katabolism : (௨ட.) ஊன்மச்‌ 
சிதைவு : உடலிலுள்ள சிக்கலான 
உயிர்ச்சத்துப்‌ எரியாற்றல்‌ உண்‌ 
டாதல்‌. 

katathermometer : குளிர்ச்சி 
அளவு மானி : காற்றின்‌ குளிர்ச்சி 
யுறும்‌ ஆற்றலை அளப்பதற்குரிய 
வெறியச்‌ சத்தடங்கிய வெப்ப 
மானி. 

%2பார்‌ பரா : நறுமணப்‌ பிசின்‌: நியூ 
சிலாந்தின்‌ பெருமளவிலுள்ள ஒரு 
வகை ஊசியிலை மரத்திலிருந்து 
கிடைக்கும்‌ நறுமணப்‌ பிசின்‌, 
வண்ணச்‌ சாயங்கள்‌ தயாரிப்ப 
தற்குப்‌ பெருமளவில்‌ பயன்படு 
கிறது. 


281 


K 


keep down : (அச்சு. ) சிறிய எழுத்‌ 
துருவாக்கம்‌: அச்சுப்பணியில்‌ ஆங்‌ 
* தில எழுத்து வடிவின்‌ சிறியபொது 
முறை உருவ அச்சு எழுத்துக்களை 
இயன்ற அளவு மிகுதியாகப்‌ பயன்‌ 
படுத்துதல்‌. 

keeper : (மின்‌.) காந்த முனைத்‌ 
தேனிரும்பு : குதிரை இலாட நிரந்‌ 
தரக்‌ காந்தம்‌. காந்த ஆற்றலை 
இழந்து விடாமல்‌ தடுப்பதற்காக 
இரு துருவங்களின்‌ குறுக்கே வைக்‌ 
கப்படும்‌ தேனிரும்புச்‌ சலாகை. 


68 ற ட(மின்‌.) செறிவு எழுத்து 
ருவாக்கம்‌: அச்சுப்ப ல்‌ 
அச்சு எழுத்துக்களை இடைவெளி 
யின்‌ றி நெருக்கியடுக்குதல்‌ அல்லது 
குறுக்குதல்‌. 

keeps test for hardness of 
ஈetals: உலோகக்‌ கடினத்தன்‌ 
மைச்‌ சோதனை : உலோகங்களின்‌ 
கடினத்‌ தன்மையைச்‌ சோதிப்ப 
தற்கான ஒரு வகைச்‌ சோதனை. 
சோதனை செய்யப்பட வேண்டிய 
உலோகத்‌ துண்டினைத்‌ துளைப்ப 
தற்கு ஓர்‌ எஃகுத்‌ துரப்பணம்‌ 
எத்தனை முறை சுழல்கிறது என்ப 
தைக்‌ கொண்டு கடினத்தன்மை 
அளவிடப்படுகிறது. 

keep up: (அச்சு.) முதன்மை எழுத்‌ 
துருவாக்கம்‌ : அச்ச ப்பணியில்‌ 
ஆங்கில எழுத்து வடிவின்‌ பெரிய 
சிறப்பு முறையான முதன்மை 
உருவ எழுத்துகளை மிகுதியாகப்‌ 
பயன்படுத்துதல்‌. 

166[81ஈ : கெல்வின்‌ : வெப்பத்தின்‌ 
மூலம்‌ ஒளியை அளவிடுவதற்கான 
ஒருமுறை. வண்ண ஓளிப்படத்திற்‌ 
கான ஒளியின்‌ அளவு 2200௦ 


382 


கெல்வின்‌ இருக்க 
தொலைக்காட்சிப்‌ படப்பிடிப்பு 
நிலையங்களில்‌ பொதுவாக ஒளி 
யின்‌ அளவு 3200 கெல்வினுக்கு 
அதிகமாக இருக்கும்‌. 

kp : (நரற்‌.) முரட்டுக்‌ கம்பளி ; 
சாயம்‌ எளிதில்‌ பிடிக்காத முரட்‌ 
டுக்‌ கம்பளி மயிர்‌. 


kennedy key (எந்‌.) கென்னடி 
இருசாணி : இரண்டு சதுர வடிவ 
இருசாணிகள்‌. அவற்றின்‌ மூல 
விட்ட முனைகள்‌ துளையின்‌ பரிதி 
யில்‌ குறுக்கே வெட்டும்‌ வகையில்‌ 
அமைக்கப்படுதல்‌. மிகக்‌ கனமாக 
வேலைப்பாடுகளுக்குப்‌ பயன்படு 
கிறது. 


kepler’s laws : (இயற்‌.) கெப்ளர்‌ 
விதிகள்‌ : கோளங்களின்‌ இயக்கம்‌ 
தொடர்பான மூன்று கணித விதி 
கள்‌: (1) ஒரு கோளம்‌, சூரியனைச்‌ 
சுற்றி நீள்வட்டப்‌ பாதையில்‌ 
இயங்குகிறது; (2) கோளத்தி 
லிருந்து சூரியனுக்குள்ள கோடு, 
சமகாலத்தில்‌ சமபரப்பளவினை 
உண்டாக்குகிறது. எடுத்துக்‌ 
காட்டு: கோளம்‌, *4'-லிருந்து 
நக்கும்‌, 8-லிருந்து 0-க்கும்‌, - 
லிருந்து ௰-க்கும்‌ சமகாலத்தில்‌ 
செல்கிறது என்றால்‌, SAB, SBC, 
SCD சமமானவை, (3) ஒருசுற்‌ 
றுக்கு எடுத்துக்‌ கொள்ளப்படும்‌ 
காலம்‌, சூரியனிலிருந்து சராசரி 
தூரத்திற்கு வீத அளவில்‌ இருக்‌ 
கும்‌. 

9£* : இரம்பப்‌ பிளவு : இரம்பத்தி 
னால்‌ அறுப்பதால்‌ ஏற்படும்‌ 
பிளவு. 


மரீ1ஈ0: இரம்ப வரிப்பள்ளம்‌: ஒரு 
பலகையின்‌ குறுக்கே, அதனை 
எளிதாக வளைப்பதற்காக இரம்‌ 
பத்தினால்‌ அறுத்து வரிப்பள்ளங்‌ 
கள்‌ உண்டாக்குதல்‌. இந்த வரிப்‌ 
பள்ளங்கள்‌ பலகையின்‌ கனத்தில்‌ 


மூன்றில்‌ இரண்டு பகுதிக்கு ஏற்‌ 


வேண்டும்‌. 


படுத்தப்படுகின்‌ றன. 

(21116 : கெரைட்‌ : தார்‌ (கல்‌) 
அல்லது புகைக்கீல்‌, விலங்கு அல்‌ 
லது தாவர எண்ணெய்‌ கலந்து, 
மின்‌ பாயாமல்‌ காப்பிடுவதற்குக்‌ 
கந்தகம்‌ கலந்து வலுவூட்டிய ஒரு 
கலவைப்‌ பொருள்‌. இது ரப்பருக்‌ 
குப்‌ பதிலாகப்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. 

kerosene : (வேதி.) மண்ணெண்‌ 
ணெய்‌ : (1) எரிக்கவும்‌, விளக்‌ 
கேற்றவும்‌ பயன்படும்‌ ஹைட்ரோ 
கார்பன்‌ எண்ணெய்‌. 

(2) கச்சாப்‌ பெட்ரோலியத்தி 
லிருந்து வடித்திறக்கப்பட்ட வடி 
நீர்மம்‌. வீத எடைமானம்‌. .7850; 
வெப்ப நிலை 110°F-க்கு மேல்‌; 
எரிநிலை 125°£-க்கு மேல்‌. 


ஈர: (எந்‌.) ஆப்பு இருசாணி : 
ஆப்புவடிவ இரும்பு அல்லது எஃகு 
வார்ப்பட்டை. சக்கரங்கள்‌ அவற்‌ 
றின்‌ அச்சாணிகளில்‌ கழன்று 
விழுந்துவிடாமல்‌ தடுக்க உதவு 
கிறது. இது பல வகைகளிலும்‌ வடி 
வளவுகளிலும்‌ உள்ளது. 
keyboard: (அச்சு.) விரற்கட்டைப்‌ 
பட்டை: அச்சு வார்ப்புருவை 
ஒருங்கிணைப்பதற்கு இடமளிக்‌ 
கும்‌ ஓர்‌ இயக்க முறையினைக்‌ 
கட்டுப்படுத்துகிற விரற்கட்டைப்‌ 
பட்டை அமைப்பு. இதுபோன்ற 
அமைப்பு வரிவாரி உருக்கச்சுப்‌ 
பொறியிலும்‌, எழுத்துவாரி உருக்‌ 
கச்சுப்‌ பொறியிலும்‌ உள்ளன. 


key. center : (பட்‌.) மையத்‌ திருப்‌ 
பாணி : கூம்புவடிவில்‌ உள்ள தட்‌ 
டையான எல்குத்‌ துண்டு. துரப்‌ 
பணக்‌ கதிரிலிருந்து கூம்பு தண்டுத்‌ 
துரப்பணங்களை அகற்றுவதற்குப்‌ 
பயன்படுகிறது. 

key drawing: (அச்சு.) வழிகாட்டு 
வரைபடம்‌: செதுக்கு வேலைப்பாடு 
செய்பவருக்கு அறிவுறுத்தங்கள்‌ 
அடங்கிய ஒரு வரைதாள்‌. 


keyed mortise and tenon: 


துளைப்பொருத்து மற்றும்‌ பொருத்து 
முளை : நீட்டிய பொருத்து முளை 
யுடைய ஒரு மூட்டு. இது மூட்‌ 
டினை இறுக்குவதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ ஆப்பு இருசாணியை ஏற்கத்‌ 
துளையிடப்பட்டிருக்கும்‌. 

keyhole caliper ; (பட்‌.) பூட்டுத்‌ 
துளை வடிவ விட்டமானி: ஒரு கால்‌ 


ரல்‌ 
மீ 


பூட்டுத்துளை விட்டமானி 
நேராகவும்‌, இன்னொரு கால்‌ 
வளைந்தும்‌ இருக்கும்‌ ஒரு விட்ட 
மானி, 
keyhole saw: பூட்டுத்‌ துளை 
வடிவ இரம்பம்‌ : பூட்டுத்துளைகள்‌, 
சித்திர அறுப்பு வேலைகள்‌ முதலிய 
வற்றுக்குப்‌ பயன்படும்‌ சிறிய 
கூம்பு வடிவ அலகுடைய இரம்பம்‌. 
key light: ஆதார விளக்கு பொது 
வான விளக்கு வசதி. 
key plate : பூட்டுத்துளைத்‌ தகடு : 
பூட்டுத்‌ துளைக்குச்‌ கவசமாக 
அமைக்கப்படும்‌ சிறிய உலோகத்‌ 
தகடு. இது மற்ற உலோகப்‌ பகுதி 
களின்‌ வடிவமைப்புக்கு ஏற்புடைய 
தாக இருக்கும்‌. 
key seat: (எந்‌.) ஆதார பீடம்‌: 
எந்திரத்தின்‌ சுழல்‌ தண்டில்‌ அல்‌ 
லது வண்டிச்‌ சக்கரக்‌ குடத்தில்‌ 
இருசாணியை ஏற்பதற்கென 
உள்ள உட்புழை வரிப்பள்ளம்‌ 
அல்லது இடை. வெளி. 
key seat rule: (பட்‌.) ஆதாரபீட 

த வரைகோல்‌ 

ஆதாரபீடங் 
கள்‌ அமைப்ப 
தற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்‌ படும்‌ 
ஒரு வரைகோல்‌ 


வரைகோல்‌ 


keystone : 


மையக்கல்‌ : ஒரு 


363 


வளைவு முகட்டில்‌ மற்ற உறுப்பு 
களை ஒருங்கிணைக்கும்‌ முகட்டுக்‌ 
கல்‌. 


keystone distortion: (மின்‌. ) 
கோடகத்‌ திரிபு : தொலைக்காட்சி 
யில்‌ படம்‌ கோடக வடிவில்‌ 
இருக்குமாறு திரிபடை தல்‌. 
keystoning : ஒருங்கிண 
முனைப்பு: தொலைக்காட்சியில்‌, 
குறுகிய குவிமையத்‌ தூரம்‌ காரண 
மாக இணைகோடுகள்‌ ஒருங்குகூட 
முனையும்‌ போக்கு, 


keyway: (eஎந்‌.) சாவி வழி: 
ஏதேனுமொன்றைக்‌ கட்டிப்‌ 
பிணைப்பதற்காக சாவி நுழைக்‌ 
கப்படும்‌ வரிப்‌. பள்ளம்‌. வணரி, பல்‌ 
லிணை, கப்பிசுழல்தண்டு போன்ற 
வற்றில்‌ இது அமைந்திருக்கும்‌. 
kick: மிகையொளி: பளபளப்‌ 
பான பரப்பின்‌ மீதான ஒளி, ஆதா 
ரத்திலிருந்து பிரதிபலிப்பதால்‌ 
உண்டாகும்‌ தேவையில்லாத மிகை 
ஒளி 

kick plate : (௪.௪.) உதைவிசைத்‌ 
தகடு: மெருகுப்‌ பூச்சு குலையாமல்‌ 
தடுப்பதற்காக ஒரு கதவில்‌ அடிப்‌ 
பகுதியில்‌ இணைக்கப்பட்டுள்ள 
உலோகத்தகடு. 

[பீம்‌ ஈீரறih : தோல்‌ மெருகு : பத 
னிடப்பட்ட வெள்ளாட்டுக்‌ குட்‌ 
டித்‌ தோலினைப்போல்‌ தோற்ற 
மளிக்கும்‌ வகையில்‌ மெருகு 
வேலைப்பாடு செய்யப்பட்டுள்ள 
காகிதம்‌ அல்லது அட்டை. 

kill : (அச்சு.) அச்செழுத்து 
அழிப்பு : அச்சுக்கோப்பு செய்த 
எழுத்துப்‌ பகுதியை ஒதுக்கிவிடு 
தல்‌ அல்லது அழித்து விடுதல்‌ அல்‌ 
லது பயன்படுத்த வேண்டாமெனக்‌ 
குறித்தல்‌. 

killed stee!: (உலோ.) செறிவற்ற 
எஃகு: சட்டுவத்தில்‌ அல்லது 
உலையிலுள்ள உருக்கிய எஃகு. 


384 


உருகிய எஃகிலுள்ள வாயுக்கள்‌ 
அனைத்தும்‌ அதிலிருந்து நீங்கும்‌ 
வரை இந்நிலையில்‌ வைக்கப்பட்டி 
ருக்கும்‌. 


ஸரி: காளவாய்‌ சூளை : சுண்‌ 
ணாம்புக்‌ காளவாய்‌; செங்கற்‌ 
சூளை: சூட்டடுப்பு அல்லது 
உலை. 


kiln-dried: (மர.வே.) உலை உலர்‌ 
த்து வெட்டு மரம்‌ : உலையில்‌ அல்‌ 
லது உலர்த்து அறையில்‌ வைத்து 
உலர்த்தப்பட்ட வெட்டு மரங்கள்‌. 
(11௦ : கிலோ : மெட்ரிக்‌ முறையில்‌ 
ஆயிரத்தைக்‌ குறிக்கும்‌ சொல்‌; 
கிலோ கிராம்‌ என்பதன்‌ சுருக்கம்‌. 
kilocycle: (மின்‌.] ஆயிரவிசை 
விரையதிர்வலகு : வானொலியில்‌ 
ஒரு வினாடிக்கு ஆயிர விசை 
விரையதிர்வலகு. 


kர[l௦ஏரam : (மின்‌. ) கிலோ கிராம்‌ ; 
மெட்ரிக்‌ முறையில்‌ எடையலகு; 
ஆயிரம்‌ கிராம்‌ எடை; 2 204 
பவுண்டுக்குச்‌ சமமான எடை. 


kilometer : கிலோ மீட்டர்‌ : மெட்‌ 
ரிக்‌ முறையில்‌ நீளத்தின்‌ பேரலகு, 
ஆயிரம மீட்டர்‌ நீளம்‌ 3280 அடி 
10 அங்‌ அல்லது .62137 மைல்‌. 


kilo-volt ampere : (மின்‌. ) கிலோ 
ஓல்ட்‌ ஆம்பியர்‌ : ஒராயிரம்‌ ஓல்ட்‌- 
ஆம்பியர்கள்‌. 

kஈi|lowatt : (மின்‌.) கிலோவாட்‌ : 
ஆயிரம்‌ மின்‌ பேரலகு (ஆயிரம்‌ 
வாட்டுகள்‌) 


kilo-watt hour : (மின்‌. ) கிலோ 
வாட்‌ மணி : ஒரு மணி நேரத்தில்‌ 
ஒரு கிலோவாட்‌ மின்விசை 
செய்து முடிக்கும்‌ வேலையளவு. 
மின்னாற்றலின்‌ விலையினைக்‌ 
கணக்கிடுவதற்கான அலகு. 


kindling temperature : (வேதி.) 
எரியூட்டு வெப்ப நிலை: ஒரு 


பொருள்‌ திப்பற்றுவதற்கான 
வெப்பநிலை, 


kinescope : (மின்‌.) படக்குழல்‌ : 
தொலைக்காட்சிப்‌ பெட்டியில்‌ 
படம்‌ உருவாகச்‌ செய்யும்‌ குழல்‌. 
இதனைப்‌ “:படக்குழல்‌'' என்றும்‌ 
கூறுவர்‌. 


kinematics: (இயற்‌.) இயக்கவி 
யல்‌: ஆற்றல்‌ தொடர்பில்லாத 
இயக்கம்‌ சார்ந்த ஆய்வியல்‌. 
kinescope: திரை நோக்காடி: 
தொலைக்காட்சிப்‌ பெட்டிகள்‌ 
லும்‌, கட்டுப்பாட்டு அறைகளி 
லுள்ள செய்தி அறிலிப்பான்களி 
லும்‌ பயன்படுத்தப்படும்‌ எதிர்மின்‌ 
கதிர்‌ அல்லது படக்குழாய்‌. 
kinetic: (பொறி. ) இயக்கவினை: 
இயக்கத்தின்‌ விளைவான வினை: 
இது உள்ளார்ந்த ஆற்றலுக்கு 
எதிர்மாறானது. 


kinetic energy: (பொறி.) இயங்‌ 
காற்றல்‌: நகரும்‌ பொருள்‌ அதன்‌ 
இயக்கத்தின்‌ காரணமாகப்‌ 
பெறும்‌ ஆற்றல்‌. 

kinetic energy: ( இயற்‌.) இயங்‌ 
காற்றல்‌: ஓர்‌ அசையும்‌ பொருளின்‌ 
இயக்கம்‌ காரணமாக அந்தப்‌ 
பொருள்‌ கொண்டிருக்கும்‌ ஆற்‌ 
றல்‌. 

kinetic theory of gases: 
(இயற்‌. ) வாயு இயக்கக்‌ கோட்பாடு: 
நுண்துகள்களின்‌ இயக்கத்தி 
னாலேயே வாயு நிலை தோன்று 
கிறது என்னும்‌ கோட்பாடு. 
kinetic theory of heat: ( இயற்‌.) 
வெப்ப இயக்கக்‌ கோட்பாடு: நுண்‌ 
துகள்களின்‌ இயக்கத்தினாலேயே 
வெப்பம்‌ உண்டாகிறது என்னும்‌ 
கோட்பாடு. 

kinetics: (இயற்‌.) இயக்கத்‌ தாக்‌ 
கியல்‌: பொருள்களின்‌ யக்கங்‌ 
களுக்கும்‌ அவற்றின்‌ மீது செயற்‌ 


படுகிற ஆற்றல்‌ தாக்கங்களுக்கு 
முள்ள தொடர்புகளைப்‌ பற்றிய 
ஆய்வியல்‌. 
kingpin: (தானி. எந்‌.) முதன்மைப்‌ 
பெருமுளை: இது எஃகினாலான 
ஒரு முளை அல்லது தண்டு. இது 
கடினமானதாகவும்‌ வேண்டிய 
வடிவளவுக்குத்‌ தேய்த்து உருவாக்‌ 
கப்பட்டதாகவும்‌ இருக்கும்‌. அச்‌ 
சுத்‌ தண்டுடன்‌ இயக்கு இணைப்‌ 
புக்கோலினை இணைத்துத்‌ தாங்கி 
நிற்பதற்கு இது பயன்படுகிறது. 
"து முன்புறச்‌ சக்கரங்கள்‌ இட 


மும்‌ வலமும்‌ தாராளமாக ட 
மளிக்கிறது. ்‌ A 
king post: (s.க.) நடுமரம்‌: 


கூரைச்‌ சட்டத்தில்‌ கைம்மரங்‌ 
களின்‌ 8ழ்‌ முனைகளை இணைக்‌ 
கும்‌ கட்டையின்‌ மையத்திலிருந்து 
செங்குத்தாக உச்சிவரை மேலெ 
மும்பும்‌ கம்பம்‌. 

kர்றk: (பட்‌.) கோட்டம்‌; அடிப்‌ 
பதால்‌ அல்லது அழுத்துவதால்‌ 
உலோகத்‌ துண்டில்‌ உண்டாக்கப்‌ 
படும்‌ வளைவு அல்லது கோணம்‌. 
(0: (பொறி,) கீப்‌: பொறியியல்‌ 
துறையில்‌ பயன்படுத்தப்படும்‌, 
ஓராயிரம்‌ பவுண்டு எடையைக்‌ 
குறிக்கும்‌ சொல்‌. 

kirchhoff’s law of voltages; 
(மின்‌.) கிர்ச்சாஃப்‌ மின்னழுத்த 
விதி: “ஓர்‌ எளிய மின்சுற்று வழி 
யில்‌, ஒரு மின்சுற்றுவழியைச்‌ சுற்‌ 
றியுள்ள மின்னமுத்தங்களின்‌ இயற்‌ 
கணிதக்‌ கூட்டுத்தொகை பூச்சி 
யம்‌'' என்னும்‌ வி 

(11: கருவிப்‌ பெட்டி: தொழிலாளர்‌ 
கள்‌ தங்கள்‌ கருவிகளை வைத்திருக்‌ 
கும்‌ பெட்டி. 

kite ballon: (வாஜூ.) வேவுக்‌ 
கூண்டு: படைத்துறையினர்‌ வேவு 
பார்ப்பதற்காகப்‌ பயன்படுத்தும்‌ 
பறக்கும்‌ கூண்டு. 


25 


385 


kiln dry: (மர.) வெப்ப உலர்த்தல்‌: 
வெட்டு மரங்களைச்‌ செயற்கை 
யாகப்‌ பக்குவப்படுத்தும்‌ முறை, 
தில்‌, வெட்டு மரத்தை ஒரு 
ராவி அறையில்‌ இட்டு ஒரே 
மாதிரியாகப்‌ பூரிதமாக்கி, பின்னர்‌ 
ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குவெப்‌ 
பத்தின்‌ மூலம்‌ உலர்த்துதல்‌, 
௦6: (1) முழங்கால்‌ மூட்டு: வடி 
வத்தில்‌ அல்லது நிலையில்‌ முழங்‌ 
கால்‌ போன்ற அமைப்பு. 
(2) இறுக்குத்‌ துண்டு: அச்சுத்‌ 
துறையில்‌ அச்சுக்கோப்புச்‌ சட்டத்‌ 
இன்‌ வரம்புகளுக்குள்‌ எந்த அள 
வுக்கும்‌ அச்செழுத்துக்களை 
அடுக்கி அடக்குவதற்குப்‌ பயன்பட... 
வேண்டியவாறு அமைமத்திடக்‌ 
கூடிய இறுக்குத்‌ துண்டு. 
knee-action wheels: (தானி.) 
கீல்‌ மூட்டுச்‌ சக்கரங்கள்‌: உந்து 
ஊர்‌ திகளில்‌ தனித்தியங்குகிற முன்‌ 
சக்கரங்கள்‌. இதில்‌,மனிதன்‌ முழங்‌ 
கால்‌ முட்டினைப்‌ போல்‌ இயங்கு 
மாறு சக்கரங்களுடன்‌ இணைப்பு 
ஏற்படுத்தப்பட்டிருக்கும்‌. 
k%ஒeler: திசைமாற்றுக்‌ கல்‌: திசை 
மாற்றத்திற்கு வழி செய்யும்‌ வகை 
யில்‌ வெட்டப்பட்ட கல்‌. 
ரச: கத்தி: வெட்டு முனையுள்ள 
கைப்பிடி பொருத்தப்பட்ட ஒரு 
வெட்டுக்‌ கருவி. 


knife-blade fuse: (மின்‌.) கத்தி 
முனை உருகி: ஒரு கத்தி முனை 
விசையின்‌ அலகுகள்‌ போன்ற வடி 
வுடைய நுனி இணைப்புகள்‌ 
கொண்ட ஓர்‌ உருகி. 

knife switch: (மின்‌) கத்தி 
முனை விசை: இரண்டு அல்லது 
அவற்றுக்கு மேற்பட்ட சமதளப்‌ 
பரப்புகளிடையே அல்லது 
தொடர்பு அலகுகளிடையேயுள்ள 
ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட 
அலகுகளின்‌ தொடர்பு மூலமாசு 
ஒரு மின்‌ சுற்றுவழியை முற்றுலிக்‌ 


386 


கவும்‌ துண்டிக்கவும்‌ பயன்படும்‌ 

மின்‌ விசை. 

1௩௦0: (மின்‌.) குமிழ்‌ கைபிடி: (1) 

மின்கடத்திகளை அதனதன்‌ நிலை 

களில்‌ பிடித்து வைத்துக்‌ கொள்‌ 

வதற்கான ஒரு பீங்கான்‌ சாதனம்‌, 
(2) ஒரு வகைக்‌ கைப்பிடி. 


knob turning: குமிழ்‌ கடைசல்‌: 
குமிழ்‌ அல்லது உருண்டை வடிவக்‌ 
கடைசல்‌. 


knock: (எந்‌.) இடிமானம்‌ ்‌ உறுப்‌ 
புகளைத்‌ தளர்வாக பொருத்து 
வதன்‌ விளைவாக உண்டாகும்‌ 
அதிர்வு அல்லது இடிமானம்‌. 


knocked down: எந்திரப்‌ பகுப்பு: 
எந்திரத்தின்‌ உறுப்புகளை எளி 
தாக எடுத்துச்‌ செல்வதற்காகத்‌ 
தனித்தனியாகப்‌ பிரித்தெடுத்தல்‌. 


knocking; (தாணி.) உள்வெடிப்‌ 
பொலி: (1) உந்து தண்டுகள்‌, 
உந்து தண்டு இருசாணிகள்‌, 
இணைப்புச்‌ சலாகைகள்‌, பிர 
தானத்‌ தாங்கிகள்‌ ஆகியவை தேய்‌ 
வுறுவதால்‌ அல்லது அவற்றைச்‌ 
சீராகப்‌ பொருத்தாதிருப்பதால்‌ 
உண்டாகும்‌ உள்வெடிப்பொலி 
கள்‌. 

(2) நீள்‌ உருளையிலுள்ள எரி 
பொருள்‌ சீரற்ற நேரத்தகவின்மை 
யால்‌ உரிய நேரத்திற்கு முன்ன 
தாகவே வெடிப்பதால்‌ எஞ்சினுள்‌ 
ஏற்படும்‌ ஒலிகள்‌. 

(3) சிலவகைக்‌ கார்பன்‌ வெடிப்‌ 
பதால்‌ அல்லது வெப்பத்தினால்‌ 
எஞ்சினில்‌ உண்டாகும்‌ ஒலி. 

1௦%: (1) நெருகு: அடிமரத்தில்‌ 
இளை தோன்றுமிடத்தில்‌ உண்டா 
குப்‌ கெட்டியான திரட்சி. 

(2) கடல்‌ நீட்டலகு:1852மீட்டர்‌ 
நீளங்கொண்ட கடல்‌ துறை நீட்ட 
லளவை அலகு, 
knotting: (வண்‌.) நெருகு வண்‌ 
ணம்‌: புடைப்புகள்‌ வெளியில்‌ தெரி 


யாதபடி மறைப்பதற்கு வண்ணப்‌ 
பூச்சாளர்கள்‌ பயன்படுத்தும்‌ ஒரு 
வகைக்‌ கலவை. அவலரக்கு, 
சிவப்பு ஈயக்கலவை, வச்சிரப்பசை 
ஆகியவை இதற்குப்‌ பெருமளவில்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 


knuckle joint:s (எந்‌.) முட்டி 
இணைப்பு: ஒரு சலர கையின்‌ 
ளையிலுள்ள துளையில்‌ மற்‌ 
றாரு சலாகையின்‌ கவர்‌ முனை 
யைப்‌ பொருத்தி ஓர்‌ இணைப்பு 
இரு சாணியால்‌ இணைத்தல்‌. 


(பார: திருப்புக்குமிழ்‌: தட்டச்சுப்‌ 
பொறியில்‌ அச்செழுத்துத்தாள்‌ 
தகட்டைத்‌ திருப்பும்‌ குமிழ்‌. 


௦98: (மர.) கோவா மரம்‌: ஹவாய்‌ 
ட்டு மட்டும்‌ காணப்படும்‌ 
மரம்‌. இதன்‌ எடை கன 
அடிக்கு 24கலோ க இளம்‌ 
பழுப்பு நிறமுடையது. குறுக்கே 
அலை அலையாகப்‌ பட்டைகள்‌ 
இருக்கும்‌. அறைகலன்கள்‌, இசைக்‌ 
கருவிகள்‌ தயாரிக்கப்‌ பயன்படு 
கிறது. 

6010: (தாவ.) கோகோ மரம்‌: 
இதனைக்கிழக்கு இந்திய வாதுமை 
மரம்‌ என்றும்‌ கூறுவர்‌. இது சொர 
சொரப்பான கரண்‌ உடையது; 
கடினமானது; எளிதில்‌ உடையக்‌ 
கூடியது. ஒரு கன அடியின்‌ எடை 
24க௧லோ நிறமும்‌, கரணும்‌ 
கருத்த சீமை நூக்கு போன்றது. 
வானொலிப்‌ பெட்டிகள்‌ செய்யப்‌ 
பயன்படுகிறது. 


kாaft board;(தாள்‌.) மரக்கூழ்‌அட்‌ 
டை: வெண்மையாக்கப்படாத சல்‌ 
பேட்‌ கூழ்‌ அல்லது மரக்கூழ்‌ 
கொண்டு தயாரித்த வலுவான 
அட்டை. 


kraft paper: (தாள்‌ ) முரட்டுக்காகி 
தம்‌:சிப்பங்கட்டுவத ற்குப்‌ பெருமள 


லில்‌ பயன்படுத்தப்படும்‌ வலுவான 
பழுப்புநிறக்‌ காகிதம்‌. 


kraft pulp: மரக்‌ கூழ்‌: தேவதாரு, 
ஊசியிலை மரங்களிலிருந்து சல்‌ஃ 
பேட்‌ முறை மூலமாகத்‌ தயாரிக்‌ 
கப்படும்‌ திண்ணிய மரக்‌ கூழ்‌. 
&¢ரanize: மரக்‌ காப்புப்‌ பூச்சு: மரங்‌ 
கள்‌ உளுத்து அல்லது மக்கிப்‌ 
போகாமல்‌ தடுக்கும்‌ வகையில்‌ 
பாதரசக்‌ குளோரைடுக்‌ கரைசலை 
பூசுதல்‌. 


987 


kyans process: (மர.) கியான்ஸ்‌ 
முறை: பாதரசப்‌ பைகுளோரைடு 

லம்‌ வெட்டு மரங்கள்‌ உளுத்துப்‌ 
பாகாமல்‌ பாதுகாக்கும்‌ முறை. 


kymograph: (வானூ.) ஒலியழுத்த 
அளவி: ஒலி அலைகளின்‌ அழுத்த 
வேறுபாடுகளைப்‌ பதிவு செய்யும்‌ 


கருவி. 


488 


Lhead engine: (தானி.எந்‌.) 
“எல்‌' வடிவத்‌ தலை எஞ்சின்‌ : 
தலைப்‌ பகுதி ஆங்கில எழுத்து “1? 
வடிவில்‌ அமைந்துள்ள ஓர்‌ 
எஞ்சின்‌ . 

lable: (௪.௪.) வடிதாரை : ஒரு 
சுவரிலுள்ள இடைவெளிக்கு 
மேலாக நீட்டிக்கொண்டிருக்கும்‌ 
மழைத்துளிகளை அப்பால்‌ விழச்‌ 
செய்யும்‌ கட்டமைவு. 


lable paper: குறிப்புச்‌ சீட்டுத்‌ 
தாள்‌: அடையாளத்‌ துண்டுக்‌ 
குறிப்புச்‌ சீட்டுகள்‌ தயாரிப்பதற்‌ 
குப்‌ போதிய வடிவளவில்‌ வெட்‌ 
டப்பட்ட தாள்‌. 

laboratory : ஆய்வுக்கூடம்‌ : அறி 
வியல்‌ ஆராய்ச்சிகள்‌, பரிசோ 
தனைகள்‌, பகுப்பாய்வுகளைச்‌ 
செய்வதற்கான செய்முறைச்‌ 
சாலை. 


laboratory assistant : ஆய்வுக்‌ 
கூட உதவியாளர்‌ ௨ ஆய்வுக்கூடத்‌ 
தில்‌ பொருள்களை வழக்கமான 
முறையில்‌ சோதனை செய்யும்‌ ஓர்‌ 
இளநிலைப்‌ பொறியாளர்‌. 


labour 58ப10:(அச்சு.) உழைப்புச்‌ 
சுருக்கப்‌ பொருள்‌: உழைப்பினைச்‌ 
சுருக்கி, கால விரயத்தைக்‌ குறைக்‌ 
கும்‌ அச்சுப்‌ பொருள்‌, 

labyrinth : (௨ட.) உட்காதுத்‌ 
துளை : உட்காதிலுள்ள திருக்கு 
மறுக்கான துளை. அரை வட்ட 
வடிவமான மூன்று குழாய்கள்‌, 
திரும்புதல்‌, நிலையிலிருத்தல்‌ 
உணர்வுகளைக்‌ கொடுக்கின்றன. 
காதின்‌ சுருள்வளையின்‌ மையத்‌ 
குழாய்‌. ஒலி அலைகளை கேட்கும்‌ 
நரம்புத்‌ தூண்டுதல்களாக மாற்‌ 


றும்‌ உறுப்பினைக்‌ கொண்டிருக்‌ 
கிறது. 
1௭௦ : (மர.வே.) அரக்கு: அரக்குப்‌ 
ஒச்சியிலிருந்து சுரக்கும்‌ பிசின்‌ 
பான்ற ஒரு பொருள்‌. இது அவ 
லரக்கிலிருந்து வேறுபட்டது. 
அவலரக்கு என்பது அரக்கிலிருந்து 
தயாரிக்கப்படும்‌ பொருள்‌. விரை 
வாக உலரும்‌ மரவண்ணப்‌ பூச்சுப்‌ 
பொருள்களையும்‌ இது குறிக்கும்‌. 
lace wood : பட்டுக்‌ கருவாலி : 
ஆஸ்திரேலியாவில்‌ வளரும்‌ ஒரு 
வகை மரம்‌. இது விலை மலிவா 
னது; பட்டுப்போல்‌ சீரான புள்ளி 
கள்‌ உடையது. அலங்கார 
வேலைகளுக்கு ஏற்றது. சிறிய 
பரப்புகளிலும்‌, உள்பதிவு வேலை 
சளிலும்‌ பயன்படுகிறது. 
acing : (பொறி.) இறுக்கு இழை 
வார்‌: எந்திர உறுப்புகளை 
இணைத்தியக்கும்‌ தோல்‌ பட்டை 
வாரின்‌ முனைகளை இழைக்கச்சி 
னால்‌ இறுக்கிப்பிணைக்கும்‌ தோல்‌ 
வார்‌. இப்போது இதற்கு உலோக 
இணைப்பிகள்‌ பயன்படுகின்றன. 


lacquer: (உலோ.) உலோக 
மெருகு : வாயுமண்டலப்‌ பாதிப்‌ 


பினால்‌ வண்ணங்‌ கெடாமல்‌ 
பாதுகாப்பதற்கு உலோக 
வேலைப்பாடுகளில்‌ பூசப்படும்‌ 


மெருகெண்ணெய்‌, - 

lacquer film : (வரை.) அரக்குச்‌ 
சாய மென்தாள்‌ : பட்டுத்‌ திரை 
வேலைப்பாடுகளுக்கான . படி 
யெடுப்பு உள்வெட்டுத்‌ தகடுகள்‌ 
செய்வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
அரக்குச்‌ சாயம்‌ பூசிய மென்தாள்‌. 
lacquer work : மெருகு வேலை * 
வண்ணங்கெடாமல்‌ தடுப்பதற்கு 


உலோக மெருகெண்ணெய்‌ பூசப்‌ 
பட்ட அலங்கார வேலைப்பாடு. 


lactose: (வேதி,) பால்‌ வெல்லம்‌: 
பேப்‌ பாலிலுள்ள சாக்‌ 
கரை. உறைபால்‌ தெளிவினைச்‌ 
செறிவாக்குதல்‌, படிகமாக்குதல்‌ 
மூலம்‌ பெறப்படும்‌ இனிப்பான, 
மிக நுண்ணிய வெண்‌ பொடி. 


lacunar: (ச.ச.) பொட்டிப்பு 
முகடு: பொட்டிப்புகள்‌ அல்லது 
உள்‌ கண்ணறைகள்‌ உடைய மேல்‌ 
முகடு. 

ladder: (௧.க.) ஏணி: ஏறு 
வதற்கு உதவும்‌ சாதனம்‌. இணை 
யான இரு கோல்களை குறுக்குப்‌ 
படிகளால்‌ இணைத்து அமைக்கப்‌ 
பட்ட படிமரம்‌. 


ladder back: ஏணி நாற்காலி: 
பல கடை மட்ட மரச்‌ சட்டங்கள்‌ 
கொண்ட நாற்காலிச்சாய்பலகை. 
1801௦ : (வார்‌. ) சட்டுவம்‌: இரும்பு 
வார்ப்படத்‌ தொழிற்சாலை அடுப்‌ 
பிலிருந்து உருகிய உலோகத்தைக்‌ 
கோதி வார்ப்படத்தில்‌ ஊற்றுவ 
தற்குப்‌ பயன்படும்‌ கொள்கலம்‌. 
இது, 25--100டன்‌ வரைக்‌ கொள்‌ 
ளக்‌ கூடியதாகப்‌ பல்வேறு வடி 
வளவுகளில்‌ உண்டு. 


la Farge cement: சுண்ணச்‌ 
சிமென்ட்‌ : சுண்ணாம்பை நீற்றும்‌ 
போது துணைப்‌ பொருளாக உண்‌ 
டாகும்‌ சிமென்ட்‌. இது கறை 
படாதது. இது போர்ட்லந்து 
சிமென்ட்‌ போன்றவலுவுடையது, 
lagging angle : (மின்‌.) பின்ன 
டைவு கோணம்‌ : ஒரு தூண்டு மின்‌ 
சுற்றுவழியில்‌ மின்னழுத்தத்தைப்‌ 
பின்னடையச்‌ செய்கிற மின்‌ 
னோட்டத்தின்‌ கோணம்‌. 


lagging current : (மின்‌.) பின்ன 
டைவு மின்னோட்டம்‌ : ஒரு மின்‌ 
சுற்று வழியிலுள்ள தாண்டலி 
னால்‌ மின்னோட்டம்‌ பின்னடை 


யும்படி செய்கிறது. 


389 


189 crew : பின்னடைவுத்‌ திருகு : 


[ANS 


திருகு 
சதுர வடிவத்‌ தலையுடைய, கன 
மான தரத்‌ திருகு. இதன்‌ தலை 
யில்‌ இயைவுப்பள்ளம்‌ இல்லாத 
தால்‌ இதனைத்‌ திருக்குக்‌ குறடு 
மூலம்‌ இறுக்க வேண்டும்‌. 


1819 paper : முகட்டுக்‌ காகிதம்‌ : 
கம்பிகளைப்‌ பயன்படுத்திச்‌ செய்‌ 
யப்பட்டதால்‌ வரிவரியான முகடு 
களுள்ள காகிதம்‌. 


15169 : (வேதி.) அரக்குச்‌ சாயம்‌ : 
அரக்கினால்‌ செய்யப்பட்ட வண்‌ 
ணப்‌ பொருள்‌. 

lake copper : (உலோ,) எரிச்‌ 
செம்பு: மிச்சிகன்‌ ஏரி அருகே 
இடைக்கும்‌ தாதுப்பொருள்களிலி 
ருந்து குளிர்‌ செறிவாக்க முறைகள்‌ 
மூலம்‌ பெறப்படும்‌ செம்பு. 


lambre quin: முகட்டுத்‌ திரை : 
கதவின்‌ அல்லது பலகணியின்‌ 
அலங்கார முகட்டுத்‌ திரை. 


laminar flow : (வானூ.) தடை 
படாத்‌ துகளியக்கம்‌ : தடைபடாது 
துகளணுக்களின்‌ இயக்கம்‌. திட 
எல்லைகள்‌ அருகே பசைத்‌ திரவம்‌ 
பாய்வதை இது குறிக்கும்‌. 
laniறate : தகட்டடுக்கு : மரப்‌ 
பலகைகளை ஒன்றன்மேல்‌ ஒன்‌ 
றாக அடுக்கி ஓட்டுப்‌ பலகை தயா 
ரித்தல்‌, மென்தாள்‌ ஓட்டல்‌. 
laminated brush : (மின்‌.) மென்‌ 
தகட்டுத்‌ தொடுவி : செம்பு, வெண்‌ 
கலம்‌ போன்ற உலோகங்களின்‌ 
மென்‌ தகடுகளாலான திசை 
மாற்றுத்‌ தொடுவி. 

laminated construction : அடுக்‌ 
குக்‌ கட்டுமானம்‌ : குறைந்த எடை 
யில்‌ உயர்ந்த அளவு வலிமை பெறு 


390 


வதற்காக அடுக்குகள்‌ அடிக்கி 
௭ மப்பப்படும்‌ கட்டுமானம்‌. 


laminated core ; (மின்‌.) மென்‌ 
தகட்டு உள்ளீடு : மின்‌ காப்பிடப்‌ 
பட்ட இரும்புத்‌ தகடுகளின்‌ 
அடிக்குகளினாலான ஒரு மின்னக 
உள்ளீடு. இது உலோகத்தில்‌ சுழல்‌ 
மின்னோட்டம்‌ ஏற்படாமல்‌ தடுக்‌ 
கிறது. 

laminated liner : (தானி.) அடுக்‌ 
குக்‌ காப்புறை : உந்து ஊர்திகளில்‌ 
சுழற்றக்கூடிய பல அடுக்கு உள்‌ 
வரி உலோகக்‌ காப்புறை. 
laminated plastics: (குழை.) 
அடுக்கு பிளாஸ்டிக்‌: கனமில்லாமல்‌ 
வலுவாசுவுள்ள பிளாஸ்டிக்‌. கண்‌ 
ணாடிப்‌ பொருள்களை அடுக்கடுக்‌ 
காக அமைத்துச்‌ செறிவாக்குவ 
தன்‌ மூலம்‌ போதிய வலிமையுள்ள 
பிளாஸ்டிக்‌ கிடைக்கிறது. இவை 
தகடுகளாக அல்லது படகின்‌ 
உடற்பகுதிக்கேற்ப வலுவாகத்‌ 
தயாரிக்கப்படுகின்றன , 

[உற : (மின்‌.) விளக்கு: மின்‌ 
இழை அல்லது சுடர்‌ உள்ள ஒரு 
சாதனம்‌. இது சூடாகும்போது 
சுடர்விட்டு ஒளியுண்டாக்குகிறது. 
[உர adapter : (மின்‌.) விளக்குக்‌ 


கிளைப்பான்‌ 2 தொலைபேசித்‌ 
தொடர்பாளரின்‌ கவனத்தைக்‌ 
கவர்வதற்காக தொலைபேசி, 


விசைப்‌ பலகைகளில்‌ பயன்படுத்‌ 


தப்படும்‌ வெண்சுடர்‌ விளக்கு 
களைப்‌ பயன்படுத்துவதற்கான 
ஒரு சாதனம்‌. 

lamp  ~annunciator: (மின்‌.) 
தொலைபேசிச்‌ சுடர்‌ விளக்கு : 


தொலைபேசி இயக்குநரின்‌ கவனத்‌ 
தை ஈர்ப்பதற்காகத்‌ தொலைபேசி 
விசைப்‌ பவகைகளில்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ வெண்சுடர்‌ விளக்கு 
களின்‌ தொகுதி. 


lamp bank : 
பலகை : 


(மின்‌.) விளக்குப்‌ 
விலக்குகளுக்கான பல 


கொள்கலன்கள்‌ பொருத்தப்பட்‌ 
டுள்ள ஒரு பலகை, இந்த விளக்கு 
கள்‌ கட்டுறுத்தும்‌ கம்பங்களுடன்‌ 
இணைக்கப்பட்டிருக்கும்‌. 

180) base: (மின்‌.) விளக்காதா 
ரம்‌ : ஒரு வெண்சுடர்‌ விளக்கின்‌ 
முனையுடன்‌ இணைக்கப்பட்‌ 
டுள்ள பித்தளைத்‌ இருகு ஆதாரம்‌. 
இது ஒரு குதை குழியுடன்‌ விளக்‌ 
ினை இணைப்பதற்கு இடமளிக்‌ 
கும்‌. 


1lamptlack : புகைக்கரி வண்ணம்‌: 
புகைக்கரியிலிருந்து செய்யப்படும்‌ 
கருவண்ணப்‌ பொருள்‌. இது 
இயற்கை வாயுவிலிருந்து அல்லது 
எண்ணெயிலிருந்து கிடைக்கிறது. 


18 ௦00: (மின்‌.) விளக்குக்‌ 
கட்டிழை : இரு சரங்களாக மின்‌ 
காப்பிட்ட மின்‌ கடத்திகளைக்‌ 
கொண்ட நெகிழ்வுடையகட்டிழை., 
இது பொதுவாக ஒரே உறையில்‌ 
இருக்கும்‌. 

lamp efficiency : (மின்‌.) ஒளித்‌ 
திறன்‌ : ஒரு மெழுகுவர்த்தியின்‌ 
ஒளித்திறனை உண்டாக்குவதற் 
குத்‌ தேவைப்படும்‌ ஆற்றலின்‌ 
அளவு. இது வாட்டுகளில்‌ குறிப்‌ 
பிடப்படும்‌. தனை வாட்‌ 
மெழுகுவர்த்தித்‌ திறன்‌ (W.£.C.) 
என்று குறிப்பிடுவர்‌. 


lamp socket : (மின்‌.) விளக்குக்‌ 
குதைகுழி: விளக்குக்கும்‌ மின்சுற்று 
வழிக்குமிடையே இணைப்பு ஏற்‌ 
படுத்துவதற்காக ஒரு விளக்கின்‌ 
அடிப்பகுதியைப்‌ பொருத்துவதற் 
குரிய கொள்கலன்‌, 

ad: (பட்‌.) சால்வரி இடைவெளி: 
துரப்பணங்கள்‌, குழாய்கள்‌, 
துளைச்‌ சீர்மிகள்‌ போன்ற கருவி 
களில்‌ வடுப்பள்ளங்களுக்கி௮டையி 
லுள்ள இடைவெளி. 

1anding : (வாதூ.) தரையிறங்கு 
தல்‌ * பறக்கும்‌ விமானம்‌ பறக்கும்‌ 
வேகத்தைக்‌ குறைத்துக்‌ கீழே 


இறங்கு தரையுடன்‌ தொடர்பு 
கொண்டு இறுதியாக நின்று 
விடுதல்‌. 


landing angle: (வானூ.) தரை 
நிலைக்‌ கோணம்‌: விமானம்‌ தரை 
மட்டத்தில்‌ அதன்‌ இயல்பான 
நிலையில்‌ நிலையாக இருக்கும்‌ 
போது அதன்‌ உந்து கோட்டிற்‌ 
கும்‌ கிடைமட்டக்‌ கோட்டிற்கு 
மிடையிலான கூர்ங்கோணம்‌. 


landing area © floodlight : 
(வானூ .) தரையிறங்கு பகுதி ஒளிப்‌ 
பெருக்கு: விமானம்‌ தரையிறங்கும்‌ 
பகுதியில்‌ பல திசைகளிலிருந்து 
ஒளி வீசுவதற்கான சாதனம்‌. 


landing beam: (வானா. அலைக்‌ 
கதிர்க்கற்றை : விமானம்‌ தரை 
றங்குவதற்கு வழி காட்டும்‌ 
வானொலி அலைக்கதிர்க்கற்றை. 
landing direction light : 
(வானூ.) இறங்குதிசை விளக்கு : 
விமானம்‌ எந்தத்‌ திசையில்‌ தரை 
யிறங்க வேண்டும்‌ என்பதைக்‌ 
காட்டும்‌ விளக்கு அல்லது விளக்கு 
களின்‌ தொகுதி. 


landing field: (வானூ) தரை 
யிறங்கு தளம்‌ : விமானம்‌ தரை 
யிறங்குவதற்கு ஏற்ற வடிவளவும்‌ 
பரப்பளவும்‌ கொண்ட ஒரு தளம்‌. 
இது விமான நிலையத்தின்‌ ஒரு 
பகுதியாக இருக்கலாம்‌; இல்லாம 
லுமிருக்கலாம்‌. 


landing flap: (வானூ.) தரையி 
றங்கு சிறகு : விமானத்தின்‌ ஓர்‌ 

றகின்‌ பின்‌ முனையுடன்‌ 
இணைக்கப்பட்்‌ டிருக்கும்‌ ஓர்‌ 
இணைப்பு தரையிறங்கும்போது 
இதைத்‌ திருப்பும்போது இது 


காற்றுத்தடையாகச்‌ செயற்படு 
கிறது, 

landing gear : (வானூ.) தரை 
மிறங்கு பல்லிணை: மானத்தின்‌ 


அடியிலுள்ள ஒரு கட்டுமானம்‌ 


991 


தரையிறங்கும்போது ஏற்படும்‌ 
அதிர்ச்சியைக்‌ குறைக்கவும்‌ தரை 
யிலோ, நீரிலோ விமானம்‌ இருக்‌ 
கும்போது அதனைத்‌ தாங்கிக்‌ 
கொள்ளவும்‌ இது பயன்படுகிறது. 


landing light: (வானூ.) தரை 
யிறங்கு ஒளி: விமானம்‌ தரையிறங்‌ 
கும்போது ஒளியூட்டுவதற்காக 
விமானத்திலுள்ள ஒரு விளக்கு. 
landing mat: (வானூ.) தரை 
மிறங்கு தளப்பாய்‌: விமானம்‌ தரை 
யிறங்குவதற்கான ஒடுபாதையாக 
அமைக்கப்பட்டுள்ள உலோக 
வலைகள்‌ அல்லது துவாரமுள்ள 
உலோகத்‌ தகடுகள்‌. 

landing newel: (௧.௧க.) தரை 
மிறங்கு நடுத்தூண்‌ : ஒரு படிக்கட்‌ 
டின்‌ தரையிறங்கு முனையில்‌ 
அமைக்கப்பட்டுள்ள, படிக்கட்டுக்‌ 
கைப்பிடி வரிசையின்‌ அடிக்கம்பம்‌ . 
landing rocket: (விண்‌.) இறங்கு 
ராக்கெட்‌: ஒரு செயற்கைக்‌ கோளி 
லிருந்து அல்லது ஒரு பெரிய விண்‌ 
வெளிக்கலத்திலிருந்து ஒருகோளத்‌ 
தின்‌ மேற்பரப்பில்‌ பயணிகளை 
யும்‌ சரக்குகளையும்‌ மாற்றுவதற்‌ 
குரிய மனிதரால்‌ இயக்கப்படும்‌ 
ஒரு விண்வெளி ஊர்தி. 

landing Speed:(வuானூ.) தரை 
யிறங்கு வேகம்‌: விமான சமதளத்‌ 
தில்‌ பறந்து கொண்டு, போதிய 
அளவு கட்டுப்பாட்டில்‌ நிலைத்து 
நிற்கக்கூடிய குறைந்த அளவு 
வேகம்‌. 

landing strip: (வானூ.) ரை 
மிறங்கு நீள்‌ தளம்‌: விமான நிலை 
யத்தின்‌ ஒரு பகுதியாக அமைந்‌ 
துள்ள குறுகலான நீண்ட லப்‌ 
பகுதி. இயல்பான சூழ்நிலைகளில்‌ 
விமானம்‌ தரையிறங்குவதற்கும்‌, 
தரையில்‌ ஓடிப்‌ பறப்பதற்கும்‌ இது 
பயன்படுகிறது. 

180119 T: (வானூ.) தரையிறங்கு 
*: ஆங்கிலத்தில்‌ “1' எழுத்தின்‌ 


392 


வடிவிலுள்ள ஒரு பெரிய சைகை: 
இது, விமானம்‌ தரையிறங்குவதற் 
கும்‌, தரையில்‌ ஓடி மேலே பறப்ப 
தற்கும்‌ வழிகாட்டுவதற்காக தரை 
யிறங்கு தளத்தில்‌ அல்லது ஓர்‌ உய 
ரமான கட்டிடத்தில்‌ பொருத்தப்‌ 
பட்டிருக்கும்‌. 
landing tread: (௧.க.) படிக்கட்டு 
மிதி கட்டை: படிக்கட்டின்‌ தரை 
யினைத்‌ தொடும்‌ மிதி கட்டை. 
பொதுவாக, இதன்‌ முன்முனை 
ஒரு மிதிக்கட்டையின்‌ கனத்தை 
யும்‌, பின்முனை தரைத்‌ தளத்தின்‌ 
கனத்தையும்‌ கொண்டிருக்கும்‌. 
landing wire: (வானூ.) தரை 
யிறங்கு கம்பி: விமானத்தை உயரே 
செலுத்துகிற இயல்பான திசைக்கு 
நேர்‌ எதிர்த்திசையில்‌ இயங்கும்‌ 
சைகளைத்‌ தடுப்பதற்காக 
அமைக்கப்பட்டுள்ள ஒரு கம்பி. 
இது உறுப்புகள்‌ அளவுக்கு 
இறுகி கட்டுமானத்‌ திரிபடைந்து 
விடாமல்‌ காக்கிறது. 


landmark beacon:  (வாஜூ.) 
நில எல்லை அடையாள ஒளி: திட்‌ 
டவட்டமான புவியியல்‌ எல்லை 
களைக்‌ குறித்துக்‌ காட்டுவதற்குப்‌ 
பயன்படும்‌ அடையாள ஒளி. இது 
விமான நிலைய அடையாள ஒளி. 
அல்லது ஓடுபாதை அடையாள 
ஒளியிலிருந்து வேறுபட்டது. 


1and plane: (வானூ.) தரை விமா 
னம்‌: தரையில்‌ மட்டுமே இறங்க 
வும்‌, தரையிலிருந்து மட்டுமே ஏற 
வும்‌ கூடிய ஒரு விமானம்‌. 


landscape panel: இயற்கைக்‌ 
காட்சிக்‌ கரணை: கிடைமட்டக்‌ 
கரணையுடைய பொட்டிப்பு. 

180: (எந்‌.) மெருகிடு கருவி: 
உராய்வுப்‌ பொருள்‌ பூசிய மேற்‌ 
பரப்பினையுடைய துல்லியமான 
கூர்மை கொண்ட ஒரு கருவி. 


iap joint: (மர.வே. ) மடிப்புமூட்டு: 


தண்டவாளம்‌, கம்பம்‌ முதலியவர்‌ 

றின்‌ இரு விளிம்பு 
ம களையும்‌ பரும 
னில்‌ பாதியாக்கி 
இணைத்துப்‌ பொ 
ருத்தும்‌ முறை. 
த்க்‌ lapping: எந்‌.) 

த்‌ பறக்கத்‌. 

உட்புற அல்லது வெளிப்புறப்‌ 
பரப்புகளை கையாலோ எந்திரத்‌ 
தாலோ மடித்துச்‌ சமனாக்குதல்‌. 
lap - riveted joint: மடித்திறுக்கு 
மூட்டு: தகடுகளின்‌ முனைகள்‌ 
ஒன்‌ றன்‌ மேல்‌ ஒன்று பொருந்து 
மாறு மடித்து இறுக்கிப்‌ பிணைத்த 
மூட்டு. 


lap-seam welding: மடிப்புப்‌ பற்ற 
வைப்பு: விளிம்புகள்‌ ஒன்‌ றன்‌ மேல்‌ 
ஒன்று பொருந்துமாறு மடித்து 
வைத்துப்‌ பற்ற வைக்கும்‌ முறை. 
arch: (தாவர. ) ஊசியிலை மரம்‌: 
கற்பூரத்‌ தைலம்‌ தரும்‌ ஊசியிலைக்‌ 
கட்டுமான மரம்‌. இது நடுத்தர 
வடிவளவுடையது: கூம்பு வடிவக்‌ 
கனி தருவது; குறிப்பிட்ட பருவத்‌ 
தில்‌ இலையை உதிர்க்கக்கூடியது. 
இதன்‌ மரம்‌ கடினமானது; கனமா 
னது; வலுவானது. இதன்‌ மரம்‌ 
தொலைபேசிக்‌ கம்பங்களுக்கும்‌ 
வேலிக்‌ கம்பங்களுக்கும்‌ கப்பல்‌ 
கட்டுவதற்கும்‌ பயன்படுகிறது. 

[ard ௦4: (எந்‌. ) பன்றிக்‌ கொழுப்பு 
எண்ணெய்‌: பன்றிக்‌ கொழுப்பிலி 
ருந்து தயாரிக்கப்படும்‌ எண்‌ 
ணெய்‌. உலோக வெட்டுக்‌ கருவி 
களில்‌ கிறன்‌ வாய்ந்த உயவுப்‌ 
பொருளாகப்‌ பயன்படுகிறது. 


large knot: பெருங்கணு: 4 செ. 
மீ.க்கு மேல்‌ விட்டமுள்ள மரக்‌ 
கணு. 

கர: கலவைக்‌ கருவி: வளை 


= 


கலவைக்‌ கருவி 


வான எஃகு அலகுடைய ஒரு கருவி. 
இதன்‌ கைபிடி 18செ.மீ. அல்லது 


20 செ.மீ. நீளமுடையதாக இருக்‌ 
கும்‌. இது கலவை செய்திடப்‌ 
பயன்படுகிறது. 


larva: (உயி.) முட்டைப்‌ புழு: ஒரு 
பூச்சியின்‌ வாழ்க்கையில்‌, முட்டை 
யிலிருந்து வெளிவந்த புழு. 

19580: (விண்‌.) லேசர்‌: கதிரியக்‌ 
கத்தின்‌ தூண்டிய ஒளிர்வு மூலம்‌ 
ஒளிப்பெருக்கம்‌ செய்யும்‌ கருவி. 
ஒரு மூலக்கூற்று அல்லது அணு 
அமைப்பில்‌ சேமித்து வைக்கப்பட்‌ 
டுள்ள ஆற்றலை ஓர்‌ உட்பாட்டுச்‌ 
சைகை மூலம்‌ தூண்டி ஒளியை 
உண்டாக்குவதற்கான சாதனம்‌. 


1951: மிதியடிப்‌ படியுரு: புதை மிதி 


யடி செய்வதற்குரிய படியுருவக்‌ 
கடை. 

125110: (வேதி.குழை.) ரப்பர்‌ 
பிளாஸ்டிக்‌: ஒரு 9ப்பிட்ட 


வெப்ப நிலையில்‌ ரப்பரின்‌ பண்பு 
களையுடைய ஒரு பிளாஸ்டிக்‌ 
பொருள்‌. 


latent heat: உட்செறி வெப்பம்‌: 
ஒரு பொருளின்‌ வெப்ப நிலையை 
மாற்றாமல்‌ அப்பொருளின்‌ இயற்‌ 
பியல்‌ நிலையை மாற்றுகிற வெப்‌ 
பம்‌, எடுத்துக்காட்டு பனிக்கட்‌ 
டியை நீராக மாற்றுவதற்குத்‌ 
தேவை வெப்பம்‌; .32 பாரன்‌ 
ஹீட்‌. நீரை நீராவியாக மாற்றுவ 
தற்குதே்‌ த வையான து 212° 
பாரன்‌ ஹீட்‌. 

| 421 பக்கம்‌ நோக்கிய; பக்கம்‌ 
நோக்கிச்‌ செல்கிற அல்லது நீள்‌ 
வாக்கிற்குக்‌ குறுக்காகச்‌ செல்கிற. 
lateral motion: பக்கம்‌ நோக்கிய 
இயக்கம்‌: பக்கம்‌ நோக்கிய திசை 
யில்‌ இயங்குதல்‌. 

terals: (பொறி.) மூலை விட்டத்‌ 
தளை இணைப்பு: விறைப்புத்‌ தன்‌ 
மையை அதிகரிப்பதற்காக எந்தி 


294 


ரத்தின்‌ இரு உறுப்புகளிடையே 
மூலை விட்டமாகத்‌ தலைப்‌ 
பட்டைகளால்‌ இணைத்தல்‌. 


lateral stability: (வானூ.) பக்க 
உறுதிப்பாடு: விமானத்தில்‌ சுழற்சி 
விரிசல்‌, பக்கத்‌ தளர்வு போன்ற 
வற்றால்‌ சமநிலைச்‌ சீர்குலைவு 
ஏற்படாமல்‌ உறுதி நிலையை ஏற்‌ 
படுத்துதல்‌. 

lateral strain: (பொறி,) பக்க 
வாட்டத்‌ திரிவு: எந்திரக்‌ கட்ட 
மைப்புக்கு எதிராகப்‌ பக்கவாட்‌ 
டில்‌ ஏற்படும்‌ திரிவு. இதனைக்‌ 
குறுக்குத்‌ திரிவு என்றும்‌ கூறுவர்‌. 
lateral thrust: பக்க உந்து விசை: 
பக்கங்களை நோக்கி அளாவுகிற 
ஒரு ப்ளுலின்‌ அழுத்த விசை. ' 
1atexX : ரப்பர்‌ மரப்பால்‌: காகிதத்‌ 
தை வலுப்படுத்துவதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ரப்பர்‌ மரப்பால்‌. 
1811: (க.க.) வரிச்சல்‌: சுவர்‌, 
மச்சு ஆகியவற்றிற்கப்‌ பாவப்‌ 
படும்‌ 4% 1% 10செ.மீ.அளவுமென்‌ 
மரப்பட்டிகை. 


athe: கடைசல்‌ எந்திரம்‌: (எந்‌.) 
வட்ட வடிவப்‌ பொருள்களைத்‌ 
தயாரிப்பதற்குப்‌ பயன்படும்‌ எந்தி 
ரம்‌. 

lathe bed: (எந்‌.) கடைசல்‌ எந்‌ 
திரப்‌ படுகை: கடைசல்‌ பிடிக்கும்‌ 
எந்திரத்தின்‌ ஏற்பமைவு வாய்ப்‌ 
புடைய அடிப்பணிச்‌ சட்டம்‌. 
lathe center grinder: (எந்‌.) 
கடைசல்‌ மைய அரைப்பான்‌: ஒரு 


கடைசல்‌ மைய அரைப்பான்‌ 


இணைக்‌ 
கப்படும்‌ ஓர்‌ அரைவைச்‌ சாதனம்‌. 
மையங்களை அராவுவதற 

குப்‌ பயன்படுகிறது. 


கடைசல்‌ எந்திரத்துடன்‌ 


994 


lathe chuck: (எந்‌.) கடைசல்‌ 
கவ்வி: கடைசல்‌ எந்திரத்தின்‌ கதிர்‌ 
களுடன்‌ இணைக்கப்பட்டுள்ள 
ஒரு கவ்வும்‌ சாதனம்‌. இது கடை 
சல்‌ எந்திரம்‌ இயங்கும்‌ போது, 
அதில்‌ வேலைப்பாடு செய்யப்படும்‌ 


பொருளைக்‌ கவ்விப்‌ பிடித்துக்‌ 
கொள்கிறது. 

lathe dog: (எந்‌.) கடைசல்‌ எந்‌ 

திரக்‌ குறடு : 

ஒரு கடைசல்‌ 

எந்திரத்து 

டன்‌ ணைக 

கப்‌ பட்டுள்ள 

பண தி்‌ ள்‌ குக 

lathe engine: (எந்‌.) எந்திரக்‌ 

கடைசல்‌ பொறி: திருகினைக்‌ 


கொண்ட விசையினால்‌ இயங்கும்‌ 
கடைசல்‌ எந்திரம்‌. 


lathe gap: (எந்‌.) இடைவெளிக்‌ 
கடைசல்‌ பொறி: எந்திரத்தால்‌ 
இயங்கும்‌ கடைசல்‌ படுகை 
கொண்ட கடைசல்‌ பொறி. 


lathe tool; (எந்‌.) கடைசல்‌ கருவி: 
கடைசல்‌ எந்திரத்தில்‌ வேலைப்‌ 
பாடு செய்யப்பட்ட உலோகப்‌ 
பொருளிலுள்ள பிசிறுகளை அகற்‌ 
றுவதற்குப்‌ பயன்படும்‌ கருவி. 
இதனை *:வெட்டுக்‌ கருவி'' என்‌ 
றும்‌ கூறுவர்‌. 


lathe work: கடைசல்‌ வேலைப்‌ 
பாடு: கடைசல்‌ எந்திரத்தில்‌ செய்‌ 
யப்படும்‌ துளையிடுதல்‌, நெளிவெ 
டுத்தல்‌ போன்ற அனைத்து 
வேலைப்பாடுகளையும்‌ குறிக்கும்‌. 


1811100002: அட்சரேகை: பூமியின்‌ 
மேற்பரப்பில்‌, பூமத்திய ரேகையி 
ல்ருந்து வடக்கே அல்லது தெற்கே 
உள்ள தொலைவு. 

|attice: (௧.க.) பின்னல்‌ தட்டி: 
வரிச்சல்‌ அல்லது கம்பிகளின்‌ பின்‌ 
னால்‌ அமைந்த பலகணி, 


lattice girder: (க.௧.) குறுக்குச்‌ 
சட்ட உத்தரம்‌: இரும்பாலான பின்‌ 
னற்‌ சட்ட அமைப்போடு இணைக்‌ 
கப்பட்ட பெரிய உத்தரம்‌. 


lattice work:(அ.க.) பின்னல்‌ வே 
லைப்பாடு:மரத்தினாலான அல்லது 
உலோகத்தினாலான பின்னல்‌ 
வலை வேலைப்பாடு. 


laureling: (அ.க.) புன்னையிலை 
வேலைப்பாடு: புன்னை இலைப்‌ 
புடைப்புச்‌ சித்திர வேலைப்பாடு 
களைக்‌ கொண்ட அலங்கார 
வேலைப்பாடு. 


launch pad: (விண்‌.) செலுத்து 
மேடை: ஓர்‌ ஏவுகணையைச்‌ 
செலுத்துவதற்கு ஏற்றி வைப்பதற்‌ 
கான காங்கிரீட்‌ அல்லது வேறு 
கெட்டியான ஒரு பரப்பிடம்‌. 


ava: (வேதி.) எரிமலைக்‌ குழம்பு: 
எரிமலை உருகிய பாறைக்‌ குழம்பு. 


lavatory: (௧.௧.) கழிப்பிடம்‌: கை 
கால்‌ கழுவவும்‌ துணி துவைக்க 
வும்‌ சிறுநீர்‌ கழிக்கவும்‌ பயன்படும்‌ 
அறை. 

1a: சல்லடை: நார்த்துணி அல்‌ 
லது பட்டாலான மென்மையான 
சல்லடை. 


layout: (அச்சு,) (1) அமைப்புத்‌ 


திட்டம்‌: ஒரு பணியின்‌ செயல்‌ 
முறைத்திட்டம்‌ அல்லது வரை 
படம்‌, 


(2) மனைத்திட்ட மைப்பு: 
டர்கி க்‌ ன: 
(9) நிலத்திட்ட அமைப்பு: வீடுகள்‌ 
கட்டுவதற்கான நிலத்தை மனை 
களாகப்‌ பகுத்துத்‌ திட்ட அமைப்பு 
செய்தல்‌. 

layout bench or a table: விரிப்பு 
மேசை: வேலைப்பாடு செய்யப்‌ 
பட வேண்டிய பொருளை விரித்து 
வைப்பதற்கான உலோகச்‌ சமதள 
முடைய மேசை. 


layout man: (அச்சு.) பக்க 
அமைப்பாளர்‌: அச்சுப்பணியில்‌ பக்‌ 
கங்களை அமைப்பாக்கம்‌ செய்‌ 
பவர்‌. இவரை “அச்சுப்‌ பக்க 
அமைப்பாளர்‌' என்றும்‌ கூறுவர்‌. 
layout paper: (அச்சு.) பக்க 
அமைப்புக்‌ காகிதம்‌: அச்சுப்‌ பக்க 
வடிவாக்கத்திற்குப்‌ பயன்படும்‌ 
காகிதம்‌. இதில்‌ அச்சுருப்‌ படிவச்‌ 
சதுரங்கள்‌ வரையப்பட் டிருக்கும்‌. 
இதில்‌ விளம்பரங்களும்‌, மற்ற அச்‌ 
சிடவேண்டிய பணிகளும்‌ வடிவ 
மைக்கப்படும்‌. 

lazy tongs: பல்‌ திசை விளைவு 
நெம்புகோல்‌ : தூரத்திலுள்ள 
பொருட்களைப்‌ பற்றியெடுப்பதற் 
குரிய பல்திசை வளைவுகளை 
யுடைய நெம்புகோல்‌ அமைவு. 


[each : (குழை.) நீர்மக்‌ கசிவு : ஒரு 
பொருளிலிருந்து மற்றொரு பொரு 
ளைக்‌ கசிவூதல்‌ மூலம்‌ உள்மாசு 
வெளியேற்றுதல்‌. 


leaching cesspool : (கம்‌.) கசிவு 
வடிகுட்டை : நீர்‌ கசியக்கூடிய ஒரு 
வடிகுட்டை. 

lead: (மின்‌.) (1) தலைமை மின்னி 
ணைப்புக்‌ கம்பி: ஒரு மின்‌ இணைப்‌ 
புச்‌ செய்யப்பட்டுள்ளமின்‌ சாதனத்‌ 
திலிருந்து வெளியே நீட்டிக்கொண் 
டிருக்கும்‌ ஒரு மின்‌ கடத்தி. 

(2) முந்து நிலை அளவு ; ஒரு நிமிர்‌ 
வீத வளைகோட்டின்‌ நீச முனை 
யும்‌ உச்ச முனையும்‌ மற்றொரு 
வளை கோட்டின்‌ மீதான அதே 
மூனைக்கு முன்னேறி எட்டுகிற 
போது, அந்த வளைகோடு மற்ற 
வளைகோட்டிற்கு முந்து நிலையி 
லிருப்பதாகக்‌ கூறப்படும்‌. 

(3) திருகாணி இடைவெளி : ஒரு 
திருகாணியில்‌ ஒரு முழுச்சுற்று 


முடிந்ததும்‌ திருகாணி முன்னேறி 
யிருக்கக்‌ கூடிய தூரம்‌. 
1280: ஈயம்‌: பழுப்பு நீலநிற 


உலோகம்‌; மென்மையானது; கம்பி 


395 


யாக இழுத்து நீட்டத்தக்கது. தக 
டாக்கத்தக்கது. வீத எடைமானம்‌ 
11.34; உருகுநிலை 327°C நைட்‌ 
ரிக்‌ அமிலத்தில்‌ கரையக்‌ கூடியது. 
பொதுவாக, கந்தகத்துடன்‌ 
கலந்து ஈயச்சல்பைடு ஓர்‌ காலினா 
என்ற தாதுவாகக்‌ கிடைக்கிறது. 
தூய்மையாகவும்‌, கூட்டுப்பொரு 
ளாகவும்‌ பல்வேறு வகையில்‌ பயன்‌ 
படுகிறது 

lead bath: (உலோ.) ஈயக்‌ 
குழம்பு: எலஃகுத்‌ துண்டுகளை 
650511 முதல்‌ 1700°F வரைச்‌ 
சூடாக்குவதற்கான உருகிய ஈயக்‌ 
குழம்பு. 

1௪88 burning: (தானி,) ஈயப்பற்ற 
வைப்பு : ஈயத்தைப்‌ பயன்படுத்திப்‌ 
பற்றவைத்தல்‌ சேமக்கலங்களில்‌ 
முக்கியமாகப்‌ பயன்படுகிறது. 


lead cutter: (அச்சு.) ஈயவெட்‌ 
டுச்‌ சாதனம்‌ : ஈயத்தை வேண்டிய 
வடிவளவுகளில்‌ வெட்டுவதற்குக்‌ 
கையினால்‌ இயக்கப்படும்‌ ஒரு 
கருவி. 


leaded matter; (அச்சு.) ஈய 
இடை வெளி: அச்சுப்பணியில்‌ 
வரிகளுக்கிடையே ஈய இடைவரிக்‌ 
கட்டைகள்‌ இடப்பட்டு அமைக்‌ 
கப்பட்ட அச்செழுத்துகள்‌. 
leaded zinc oxide: (வண்‌.) 
ஈய நாகஆக்சைடு : ஈயச்‌ சல்பேட்‌ 
டையும்‌ துத்தநாக ஆக்சைடையும்‌ 
இணைத்துத்‌ தயாரிக்கப்பட்ட 
வெண்ணிறச்‌ சாயப்‌ பொருள்‌. 


18௦02 : (தொ. கா.) இணைப்புத்‌ 
திரைப்படச்‌ சுருள்‌; திரைப்பட ஒளி 
யுருப்படிவுக்கருவியில்‌இணைத்து த்‌ 
தொடர்பு படுத்துவதற்குத்‌ திரைப்‌ 
படச்‌ சுருளின்‌ இரு முனையிலும்‌ 
பயன்படுத்தப்படும்‌ வெற்றுத்‌ 
திரைப்படச்‌ சுருள்‌. 

leaders: (அச்சு.) வழி காட்டு 
வரை : விழிக்கு வழிகாட்டும்‌ 


396 


புள்ளிகளால்‌ அல்லது கோடுகளா 
லான வரை. ௩ 


lead hammer: (எந்‌) ஈயச்‌ சுத்தி 
யல்‌ : ஈயத்தாலான்‌ கொண்டை 
யுடைய ஒரு சுத்தியல்‌. உறுப்பு 
களில்‌ சிராய்வு ஏற்படுவதைத்‌ 
தவிர்ப்பதற்காக எஃகுச்‌ சுத்திய 
லுக்குப்‌ பதிலாகப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

lead hole : (எந்‌.) முந்து துவாரம்‌: 
ஒரு பெரிய துவாரத்தைத்‌ துரப்‌ 
பணம்‌ செய்வதற்கு அல்லது ஒரு 
சாய்வு தளத்தின்‌ மீது மையத்‌ 
துவாரமிடுவதற்கு வசதியாக ஓர்‌ 
உலோகத்‌ துண்டில்‌ துரப்பணம்‌ 
செய்யப்படும்‌ துவாரம்‌, 


leading : (அச்சு.) வரி விரிவாக்‌ 
கல்‌ : அச்சுப்பணியில்‌ வரிகளின்‌ 
இடைவெளியை அகலமாக்கு 
வதற்கு ஈயத்‌ தகட்டுப்‌ பாலங்‌ 
களிட்டு அகலமாக்குதல்‌. 


leading angle: (மின்‌.) முற்‌ 
செலுத்து கோணம்‌ : ஒரு கொண்ம 
மின்‌ சுற்றுவழியில்‌ மின்னழுத்‌ 
தத்தை முற்செலுத்துகிற மின்‌ 
னோட்டத்தின்‌ கோணம்‌. 


leading current : (மின்‌.) முந்து 
மின்னோட்டம்‌: மின்னோட்டத்தை 
உண்டாக்கும்‌ மின்னியக்க ஆற்ற 
லின்‌ முன்னோடியான உச்ச நீச 
அளவுகளை எட்டுவதற்கான 
மாற்று மின்னோட்டம்‌. 


leading edge : (வானூ) முந்து 
க்‌ விமானத்தின்‌ முற்‌ 

சலுத்தி அலகு முனை. இதனை 
“நுழைவு முனை”' என்றும்‌ கூறு 
வர்‌. 


lead joint : (கம்‌.) ஈயஇணைப்பு: 
ஒரு மணிக்கும்‌ மூடு குமிழுக்கு 
மிடையிலான வளைவடிவ இடை 
வெளிக்குள்‌ உருகிய ஈயத்தை 
ஊற்றி, பின்னர்‌ கூர்முனையை 
இறுகப்‌ பொருத்துவதன்‌ மூலம்‌ 
செய்யப்படும்‌ இணைப்பு. 


lead monoxide: (வேதி) ஈய 
மோனாக்சைடு (b0);மஞ்சள்‌ நிற 
மான அல்லது மஞ்சள்‌ கலந்த 
சிவப்பு நிறமான தூள்‌. ஈயத்தைக்‌ 
காற்றில்‌ சூடாக்குவதன்‌ மூலம்‌ 
பெறப்படுகிறது. ஈயக்கண்ணாடி 
மட்பாண்ட மெருகுப்‌ பொருள்‌ 
தயாரிக்கப்‌ பயன்படுகிறது. கசிவு 
மூட்டுகளை அடைக்க கிளிசரினு 
டன்‌ கலந்து சாந்தாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

lead paint: (வண்‌.) ஈய வண்‌ 
ணச்சாயம்‌ : சாதாரண வண்ணப்‌ 
பொருள்‌. இதில்‌ வெள்ளை ஈயம்‌ 
ஆதாரப்‌ பொருளாகப்‌ பயன்படுத்‌ 
தப்படுவதால்‌இப்பெயர்‌ பெற்றது. 


lead peroxide: (வேதி மின்‌.) 
ஈயப்‌ பெராக்சைடு : (09) ஓர்‌ 
ஈயக்‌ கூட்டுப்‌ பொருள்‌ மின்சேமக்‌ 
கலங்களின்‌ நேர்மின்‌ தகடுகள்‌ இதி 
லிருந்து தயாரிக்கப்படுகின்‌ றன. 


lead poisoning: ஈய நஞ்சு : வண்‌ 
ணம்‌ பூசுவோர்‌, ஈயத்தில்‌ அல்லது 
ஈயப்‌ பொருட்களில்‌ வேலை 
பார்க்கும்‌ தொழிலாளர்களைப்‌ 
பாதிக்கும்‌ ஒரு நோய்‌. 

(6805 : (அச்சு) இடைவரிக்‌ கட்‌ 
டைகள்‌ : அச்சு வேலையில்‌ வரி 
களின்‌ இடைவெளியை அகல 
மாக்குவதற்கான உலோகத்‌ தகடு 
கள்‌. இவை அச்செழுத்து அலகு 
களின்‌ மடங்குகளில்‌ தயாரிக்கப்‌ 
பயன்படுகின்‌ றன. 


lead screw : (எந்‌.) முன்னேற்றத்‌ 
திருகு ௨ திருகு வெட்டுக்‌ கடைசல்‌ 
எந்திரத்தின்‌ படுகையின்‌ முன்‌ 
புறம்‌ நீளவாக்கில்‌ அமைந்துள்ள 
திருகு. 

lead sponge : (மின்‌) ஈயப்பஞ்சு: 
ஒரு சேமக்‌ கலத்திலுள்ள எதிர்‌ 
மின்‌ தகட்டிலுள்ள செயல்‌ திற 
முடைய தனிமம்‌. 


lead storage cell: ஈயச்‌ சேமக்‌ 
கலம்‌; கந்தக அமிலத்தின்‌ மின்‌ 


பகுப்பானிலுள்ள ஈயப்‌ பெராக்‌ 


சைடு, பஞ்சு ஈயம்‌ இவற்றினா 

லான தகடுகளைக்‌ கொண்ட 

சாதனம்‌. 

lead tetraethyl : (வேதி.) ஈய 

டெட்ராஎத்தில்‌: Pb (C, Hy), : 
உள்வெப்பாலை வெடிப்பைத்‌ 


தடுக்கும்‌ பொருளாயெ கேசோ 


லின்‌ ஒரு முக்கியமான அமைப்‌ 
பான்‌. 
lead wool: (கம்‌) ஈயக்‌ கம்பளி : 
உருகிய ஈயத்திற்குப்‌ பதிலாகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஈய இழை 
குழாய்‌. இணைப்புகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 
af : (அச்சு) சுவடித்‌ தாள்‌ : 
மடிக்கப்படாத ஒரு தாள்‌; அள்‌ 
லது ஒரு புத்தகத்தில்‌ உள்ளது 
போன்று மடிக்கப்பட்ட தாளின்‌ 
இரண்டு பக்கங்கள்‌. 
leaflet : (அச்சு.) துண்டு வெளி 
யீடு : சில பக்கங்கள்‌ மட்டுமே அச்‌ 
து சிறிய துண்டு வெளி 
டு. 


1997 spring: இலை விற்சுருள்‌ : 
அடுக்கடுக்காக அமைந்த தட்டை 
யான பல தகடுகளினாலான ஒரு 
விற்சுருள்‌. இது உந்து ஊர்திகளில்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 


leaf work:(௮அ.௧.)இலை வேலைப்‌ 
பாடு; அறைகலன்களிலும்‌ கால்களி 
லும்‌ சாய்மானங்களிலும்‌ இலை 
களின்‌ வடிவில்‌ செய்யப்படும்‌ நுட்‌ 
பமான இலை வேலைப்பாடுகள்‌. 
league : லீக்‌: ஏறத்தாழ மூன்று 
மைல்‌ தொலைவு; 15,840 அடி 
நீளம்‌. 
leakage : 
மிக 


(மின்‌.) மின்கசிவு : 


பாய்தல்‌. 


உயர்ந்த அளவு மின்காப்‌ 
புடைய பரப்பின்‌ மீது அல்லது 
பாதை வழியே மின்னோட்டம்‌ 


397 


leak detector: (கsளி,பத. ) கசிவு 
காட்டும்‌ கருவி : ஒரு குளிர்பதனச்‌ 
சாதனத்தில்‌ கசிவுகளைக்‌ கண்டறி 
யப்‌ பயன்படுத்தப்படும்‌ கருவி. 


lean mixture: (தானி.) செறி 
விலா எரிபொருள்‌ கலவை : ஒரு 
வகை எரிபொருள்‌ கலவை. இதில்‌ 
கேசோலினைவிடக்‌ காற்று அதிக 
லிகிதத்தில்‌ கலந்திருக்கும்‌. 

lease: (நெச௪.) பா ல்‌ பிரித்தல்‌: 
தறியில்‌ பாவு ல்கள்‌ 
முனைகளில்‌ பிரித்துவிட்டுத்‌ தறிக்‌ 
குத்‌ தயாராக்குதல்‌. 

18818 : பதனிட்ட தோல்‌: தோற்‌ 
பொருட்கள்‌ செய்வதற்காகப்‌ பத 
னிடப்பட்ட தோல்‌, 


leather-board : தோல்‌ அட்டை : 
பல்வேறு இழைப்‌ பொருள்களை 
சீமைச்‌ சுண்ணாம்பு அல்லது 
வெண்சுண்ணத்துடன்‌ கலந்து 
தயாரிக்கப்படும்‌ குழம்பினாலான 
அட்டை... 


leather craft: தோல்‌ வேலைப்‌ 
பாடு : கருவிகளைக்‌ கொண்டு 
தோலில்‌ செய்யப்படும்‌ அலங்கார 
வேலைப்பாடுகள்‌. ்‌ 
learherette cover "paper: 
போலித்தோல்‌ உறைக்‌ காகிதம்‌ : 
தோல்போல்‌ செய்யப்பட்ட தாளி 
னாலான உறைக்‌ காகிதம்‌. 
leather fillet: தோல்‌ கச்சை ௨ 
வார்ப்படத்‌ தொழிலில்‌ வார்ப்‌ 
படங்களின்‌ வலிமையை அதிகரிக்‌ 
கவும்‌, வார்ப்பட மணலில்‌ கூர்‌ 
முனைகளை நீக்கவும்‌ பயன்படும்‌ 
தோலினாலான பட்டை. 
leatheroid : செயற்கைத்‌ தாள்‌ 
தோல்‌ : வேதியியல்‌ முறையில்‌ 
பாடம்‌ செய்யப்பட்டுப்‌ பச்சைத்‌ 
தோல்‌ போலிருக்கும்‌ பருத்தித்‌ 
தாள்‌. 

leclanche cell: (மின்‌ ) லெக்லாஞ்‌ 
சிக்‌ கலம்‌ : திறந்த மின்‌ சுற்றுவழி 


998 


யுடைய ஒர்‌ அடிப்படை மின்‌ 
கலம்‌. இதில்‌ கார்பன்‌ துத்தநாக 
மின்‌ முனைகளும்‌, நவச்சார மின்‌ 
பகுப்பானும்‌ மின்காந்த முனைப்‌ 
பியக்க அகற்றியாக மாங்னீஸ்‌ 
டையாக்சைடும்‌ பயன்படுத்தப்படு 
கின்றன. 


lectern : சாய்மேசை : படிப்பதற்‌ 


குப்‌ பயன்படும்‌ சாய்வான மேசை. 


ledge : (௧.க.) வரை விளிம்பு : 
சுவர்ப்‌ பக்கத்தை ஒட்டிய நீள்‌ 
வரை விளிம்பு. 

ledger paper : பேரேட்டுத்‌ தாள்‌ : 
கணக்குப்‌ பதிவுப்‌ பேரேடுகள்‌ 
தயாரிப்பதற்கான கனமான தாள்‌. 


left hand engine : (வாஜூ.) 
இடப்பக்க எஞ்சின்‌ : விமானத்தின்‌ 
முற்‌ செலுத்தியைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருப்பவருக்கு இடப்புற 
மாக இயங்கும்‌ வகையில்‌ உள்ள 
எஞ்சின்‌. 

left hand screw : (எந்‌.) இடப்‌ 
புறத்‌ திருகு : வடமிருந்து இடமா 
கத்‌ திருகும்போது முற்செல்லும்‌ 
வகையில்‌ அமைந்த திருகாணி, 


left hand thread : (எந்‌.) இடப்‌ 
புறத்‌ திருகிழை : மரையாணி அல்‌ 
லது திருகாணியை இறுக்குவதற்கு 
இடப்புறமாகத்‌ திருகும்‌ வகையில்‌ 
அமைந்த திருகிழை 
legend : நீளம்‌: 
மூவளவையில்‌ கழிமிகையான 
அளவைக்‌ கூறு: ஓரு முனையி 
லிருந்து இன்னொரு முனைக்கு 
உள்ள தூரம்‌, கால நீட்சியையும்‌ 
குறிக்கும்‌, 

length: (அச்சு. ) விளக்க வாசகம்‌: 
ஒரு படத்திற்கான விளக்க வாச 
கம்‌. 

lens : 
ணாடி வில்லை : 
பணியில்‌ மிகுந்த 
ஒளிப்பிழம்பினைக்‌ 


பிழம்புருவின்‌ 


(பற்‌.) பற்றவைப்புக்‌ கண்‌ 
பற்றறைக்கும்‌ 
ஒளிவுடைய 
கண்ணுக்கு 


ஊறு நேரிடாவண்ணம்‌ பார்ப்ப 
தற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ தனி 
வகைக்‌ கண்ணாடி வில்லை. 
lenz’s law: (மின்‌.) லென்ஸ்‌ 
ஒரு தூண்டு மின்னோட்‌ 
டத்தின்‌ திசையானது எப்பொழு 
தும்‌ அதன்‌ காந்தப்‌ புலன்‌ தூண்டு 
மின்னியக்க தமத ௨ரு 
வாக்குகின்ற காந்தப்‌ புலனின்‌ 
வலிமையில்‌ ஏற்படும்‌ மாறுதலை 
எதிர்க்கும்‌ என்பது லென்ஸ்‌ விதி 
யாகும்‌. 
leopard wood: (தாவர ) வேங்‌ 
கை மரம்‌: தென்‌ அமெரிக்க மரம்‌. 
இது கடினமானது; பல வண்ணப்‌ 
புள்ளிகளுடையது.இது அலங்கார 
மேலொட்டுப்‌ பலகையாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுறெது. 


leprosy : (நோயி. ) தொழுநோய்‌: 
வெப்ப நாடுகளில்‌ தோலிலும்‌ 
நரம்புகளிலும்‌ உண்டாகும்‌ ஒரு 
பாக்டீரியா நோய்‌. இதனால்‌ 
தோலில்‌ வெண்புள்ளிகள்‌ தோன்‌ 
றும்‌. அந்த இடத்தில்‌ உணர்ச்சி 
இல்லாமற்போகும்‌; தசையாற்ற 
அம்‌ குறையும்‌. இறுதியில்‌ நரம்பு 
இயக்கம்‌ நின்றுபோய்‌ உறுப்பு 
செயலற்றுவிடும்‌. இன்னொரு 
வகைத்‌ தொழுநோயினால்‌ தோல்‌ 
தாறுமாறாக வீங்கும்‌ 


letter board: (அச்சு.) கடிதத்‌ 
தாள்‌ படிவம்‌ : கடிதம்‌ எழுதுவதற் 
கான நான்மடி உருவத்தாளின்‌ 
தலைப்பில்‌ அச்சடிக்கப்பட்டுள்ள 
படிவம்‌. அச்சடிக்கப்பட்ட பின்னர்‌ 
உள்ள தாளையும்‌ குறிக்கும்‌. 


letter press: எழுத்து அச்சுப்‌ 
பொறி: எழுத்துகளைப்‌ படியெடுப்‌ 
பதற்குப்‌ பயன்படுத்தப்பட்ட ஒரு 
சாதனம்‌. 

letter-press printing : (அச்சு.) 
அச்செழுத்தில்‌ அச்சிடல்‌ : அச்‌ 
செழுத்துகளில்‌ அல்லது புடைப்‌ 


பெழுத்துசுள்‌ உள்ள தகடுகளில்‌ 
அழுத்த அச்சிடுதல்‌. 
letter-size drills : (உலோ.வே.) 
எழுத்து வடிவத்‌ துரப்பணங்கள்‌ : 
இவை & முதல்‌ 2 வரையிலான 
எழுத்துக்களின்‌ வடிவில்‌ அமைந்‌ 
திருக்கும்‌. & வடிவம்‌ சுமார்‌ 15/64 
டடமுடையது. 2 வடிவம்‌ சுமார்‌ 
12/82” விட்டமுடையது. 


letter spacing : எழுத்‌ டை 
வெளியாக்கம்‌ : நப சடை 
எழுத்துகளிடையே இடைவெளி 
யை அதிகப்படுத்திச்‌ சொற்களை 
விரிவுபடுத்துதல்‌. 


level : (1) கிடைமட்டம்‌; கிடை 
மட்டமான தளத்‌ 
தில்‌ கிடைமட்ட 
நிலை. 
(2) மட்டக்‌ கருவி : 


கிடை மட்டத்தைப்‌ 
பார்ப்பதற்கான 
கருவி. 

(3) ஒலியாற்றல்‌: தொலைக்காட்சி 
யில்‌ அனுப்பீடு செய்யப்படும்‌ ஒளி 
யின்‌ ஆற்றல்‌ அளவு. இது £டெி 
பல்‌” கணக்கில்‌ அளவிடப்படும்‌. 


கிடைமட்டம்‌ 


[level : தளமட்டம்‌ : சமதள நிலை 
யைக்‌ காட்டும்‌ 
கருவி. சாராய 
- மட்டம்‌ கிடைமட்‌ 
டமாக இருக்கும்‌ 
்‌ போது இதிலுள்ள 
குமிழ்‌ துல்லியமாக குழலின்‌ மைய 
த்தில்‌ நிற்கும்‌. 
leveling instrument : (பொரறி.) 
தளமட்டக்‌ கருவி: ஒரு காட்சிக்‌ 
குழாய்கொண்ட சாதனம்‌. இந்தக்‌ 
குழாயில்‌ சாராயம்‌ இருக்கும்‌. 
இதில்‌ குமிழ்‌ மையக்‌ கோட்டில்‌ 
இருக்கும்போது, காட்சிக்கோடு 
இடை மட்டத்தில்‌ இருக்கும்‌ வகை 
யில்‌ இக்குழாய்‌ பொருத்தப்பட்டி 
ருக்கும்‌. இதிலுள்ள அளவுக்‌ குறி 
யீடுகளுடைய வளைவரை, இக்‌ 


999 


கருவி ஊசலாடுவத ற்கு இடமளிக்‌ 
கிறது. அப்போது கிடைமட்டத்‌ 
தளத்தின்‌ கோணங்களை அளவிட 
லாம்‌. 


leveling rod: (எல்‌.) சமதளக்‌ 
கோள்‌: இதில்‌ இருவகைகள்‌ பொது. 
வாகப்‌ பயன்படுத்தப்படுகின்றன. 

(1) இலக்குக்‌ கோல்‌; (2) தானே 
அளவு காட்டும்‌ கோல்‌ 

இலக்குக்‌ கோல்‌ அளவுகளைக்‌ 
கோல்‌ அளவுக்காரர்களே படித்‌ 
தறிய முடியும்‌. தானே அளவு காட்‌ 
டும்‌ கோல்களில்‌ அளவுகளைச்‌ சம 
தள அளவாளர்‌ நேரடியாகப்‌ 
படித்தறியலாம்‌. 

level man: (எல்‌.) சமதள அள 
வாளர்‌ : நில அளவையாளரின்‌ சம 
தள மானியை இயக்குபவர்‌. 


1ஊ௪ : (பொறி, ) நெம்புகோல்‌: ஓர்‌ 
ஆதாரத்தின்‌ மீது இயங்கும்‌ ஒரு 
விறைப்பான கோல்‌. 

leverage : (எந்‌.) நெம்புகோலியக்‌ 
கம்‌ : ஒர்‌ ஆதாரத்தின்‌ மீது இயங்‌ 
கும்‌ நெம்புகோலின்‌ இயக்கம்‌. 
lewis: (க.க. ) கல்‌ தூக்குப்‌ பொறி: 
கனமான கற்களைப்‌ பற்றித்‌ 
தூக்குவதற்கான இரும்புப்‌ பொறி 
யமைப்பு. 

lewis bolt : (சு.ச.) நங்கூர மரை 
யாணி : கூர்மையான பல்வெட்டும்‌ 
கூம்பான வாலும்‌ உடைய ஒரு 
மரையாணி. இது கட்டுமானப்‌ 
பணிகளில்‌ பயன்படுகிறது. 


leyden jar : (மின்‌. ) லேடன்‌ மின்‌ 
கலம்‌ : மிக எளிய க வச்‌ 
உட்புறமும்‌ வெளிப்புறமும்‌ 
ன்‌ உயரத்திற்கு வெள்ளீயத்‌ 
தகட்டுப்‌ படலமிடப்பட்ட ஒரு 
கண்ணாடி ஜாடியைக்‌ கொண்டி 
ருக்கும்‌. இதன்‌ மரமூடியின்‌ வழியே 
ஒரு பித்தளைக்கோல்‌ உட்புறப்‌ 
படலத்துடன்‌ ஒரு சங்கிலி வழி 
யாகத்‌ தொடர்பு கொள்ளும்‌. 


400 


liberation : (விண்‌.) விடுவிப்பு : 
சந்திரனின்‌ உள்ளபடியான அல்‌ 
லது வெளிப்படையான ஊசலாட்‌ 
டம்‌ குறிப்பாக, வெளிப்படை 
யான ஊசலாட்டம்‌. 


1ifespan : (விண்‌.) ஆயுள்‌ நீட்சி : 
ஒரு செயற்கைக்‌ கோள்‌ ஒரு 
சுற்றுப்‌ பாதையை அடைவதற்கும்‌ 
அது பூமிக்குத்‌ திரும்பவோ சிதை 
வுறவோ செய்வதற்குமிடையி 
லான கால நீட்சி. 

174: (வானூ.) தூக்காற்றல்‌: விமா 
னத்தைச்‌ சமதளத்திற்கு மேலே 
உயர்த்துவதற்கான காற்‌ றின்‌ 
மொத்த ஆற்றல்‌. 

lifting magnet: (மின்‌.) தூக்கு 
காந்தம்‌ : பாரந்தூக்கிப்‌ பொறி 
யின்‌ கொக்கியினால்‌ தூக்கிச்‌ செல்‌ 
லப்படும்‌ ஒரு மின்காந்தம்‌. பெரும்‌ 
இரும்பு எல்குக்‌ கட்டிகளைத்‌ 
தூக்குவதற்கு இது பயன்படுகிறது. 
1/₹6077 : (விண்‌.) மேலுந்தல்‌ : ஒரு 
விண்வெளி ஊர்தி செலுத்து 
மேடையிலிருந்து ராக்கெட்‌ முற்‌ 
செலுத்தத்தினால்‌ வலைவீச்சு 
நெறியில்‌ தொடக்கநிலையில்‌ இயங்‌ 
குதல்‌. 

ligature : - (அச்சு.) எழு த்து 


இணைப்புரு : அச்சில்‌ “8, £ர 
போன்று இரு எழுத்தாக 
இணைத்து உருவாக்கப்பட்ட 
எழுத்துகள்‌. 


18% : (அச்சு.) ஒளிப்புழை : ஒளி 
வருவதற்கான புழை வழி; பல 
கணிக்‌ கண்ணாடிப்‌ பாளம்‌. 

light bridge : ஒளிமேடை : ஒளிக்‌ 
கட்டுப்பாட்டுக்‌ கருலிகளும்‌, சில 
சமயம்‌ விளக்குகளும்‌ ஏற்றி வைக்‌ 
கப்பட்டிருக்கும்‌ ஒரு மேடை. 
light cut: (பட்‌.) நுட்ப வெட்டு 
மானம்‌ : உலோக வேலைப்பாடு 
களில்‌ குறுகலாகவும்‌ நுண்ணிய 
தாகவும்‌ வெட்டி வேலைப்பாடு 
செய்தல்‌. 


light face: (அச்சு.) மென்முகப்பு: 
அச்சுக்‌ கலையில்‌ மென்மையான 
முகப்புடைய அச்செழுத்துகள்‌ . 


light flare : (தொ.கா.) வெண்‌ 
ள்ளி£தொலைக்காட்சிப்படத்தில்‌, 
மாசமான தள அல்லது குவி 
விளக்கு காரணமாக உண்டாகும்‌ 
வெண்‌ புள்ளிகள்‌. 

lightning rod: (மின்‌.) இடி 
தாங்கி : கட்டிடத்தின்‌ உச்சியில்‌ 
பொருத்தப்பட்டுள்ள கூர்மையான 
உலோகச்‌ சூலிகை. இது தரையில்‌ 
ஈரமண்ணுடன்‌ இணைக்கப்பட்டி 
ருக்கும்‌, இது இடியினால்‌ உண்‌ 
டாகும்‌ சேதங்களைக்‌ குறைக்‌ 
கிறது. 

light [வல : ஒளி அளவு நிறை : 
ஒரு பொருளின்‌ மீறு தவல 
காட்சியின்‌ செறிவளவு. இது 
மெழுகு விளக்கொளி அலகுகளில்‌ 
அளவிடப்படும்‌, 


lightning arrester : (மின்‌.) இடி 
தாங்கி : மின்னலை வாங்கிப்‌ பூமி 
யில்‌ செலுத்தும்‌ ஒரு சாதனம்‌. இத 
னால்‌ மின்னியல்‌ எந்திரங்கள்‌ காக்‌ 
கப்படுகின்‌ றன. 

light wave : (மின்‌) ஒளி அலை ௨ 
கட்புலனாகிற ஒளியின அலை. 
1191௦ : லிக்னே : கடிகாரம்‌ செய்ப 
வர்கள்‌ பயன்படுத்தும்‌ ஒர்‌ அள 
வீட்டு அலகு. இது6 செ.மீ. அள 
வுக்குச்‌ சமமானது. 

சார்‌: (மர.) லிக்னின்‌ : மரத்தின்‌ 
இழைகளை ஒன்றாக இணைத்து 
வைத்துக்‌ கொள்கிற பொருள்‌. 
இது மரத்திற்கு வலிமையும்‌ நெகிழ்‌ 
திறனும்‌ அளிக்கிறது. 

119 ஈ/4௪: : பழுப்பு நிலக்கரி: பழுப்பு 
நிறமான, கெட்டியாகாத நிலக்கரி. 
இதில்‌ பெருமளவு ஈரப்பதன்‌ கலந்‌ 
திருக்கும்‌. 

lignum vitae : புதர்ச்‌ செடிமரம்‌ : 
மத்திய அமெரிக்காவில்‌ காணப்‌ 


படும்‌ நடுத்தர வடிவளவுடைய 
புதர்ச்செடி. இதன்‌ மரம்‌ மிகக்‌ 
கடினமானது; கனமானது. இதன்‌ 
ஒரு கன அடி 20 .கி. எடை 
யுள்ளது. தாங்கிகளும்‌, செருகு 
வகைக்‌ கப்பிகளும்‌ செய்யப்‌ பயன்‌ 


படுகிறது. 


ime: (க.க.) சுண்ணாம்பு: சுண்‌ 
ணாம்புக்கல்‌, சிப்பிகள்‌ போன்ற 
வற்றின்‌ மீது வெப்பம்‌ செயற்படு 
வதால்‌ திடைக்கிறது. கட்டிடப்‌ 
பணிகளில்‌ பலவிதங்களில்‌ பயன்‌ 
படுகிறது. இதனைக்‌ கால்சியம்‌ 
ஆக்சைடு (0௨0) என்பர்‌. 


[1௨ light: சுடரொளி: ஆக்சிஜ 
ம்‌, ஹைட்ரஜனும்‌ கலந்‌ 
வான சுடரொளி. இதனை கல்கி 
யம்‌ ஒளி என்றும்‌ கூறுவர்‌. இது 
பிரகாசமான ஒளியைத்‌ தரும்‌. 
மேடை ஒளியமைப்புகளுக்குப்‌ 

பயன்படுகிறது. 


limestone: (௧.க.) சுண்ணாம்பு 
கல்‌: இதனைக்‌ கால்சியம்‌ கார்ப 
னேட்‌ (C, C04) என்பர்‌. கட்டு 
மான வேலைகளுக்குப்‌ பயன்படும்‌ 
சுண்ணாம்பு தயாரிக்கப்‌ பயன்படு 
கிறது. 

ஈரா : வரம்புறுத்துக்‌ கருவி ௦ 
தொலைக்காட்சியில்‌ ஒலி அல்லது 
அதிர்வு அலை வீச்சுத்‌ திரிபினை 
நீக்குவதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு 

ன்னணுவியல்‌ வாயில்‌. 


11/04 0௩10 : ( எற்‌;பட்‌.) வரம்‌ 
புறுத்து அளவி । 

டடத ஒன்றுக்‌ கொன்று 
மதிப்பதற்‌ கென 

சரியான பரிமாண 


வரம்பளனி த்தில்‌ ஒவ்வொரு 
பக்கத்திலும்‌ மாறுதல்‌ வரம்பு 
ஒன்று அனுமதிக்கப்படுகிறது. 


இந்த வரம்புகளுக்கேற்ப அளவி 
கள்‌ செய்யப்பட்டு வேலைப்பாட்‌ 
டினைச்‌ சோதனையிடுவதற்குப்‌ 
பயன்படுத்தப்படுகின்‌ றன. 


26 


401 


limits of tolerance: (எந்‌.) 
தாங்கு திறன்‌ வரம்புகள்‌ : எந்திரங்‌ 
களில்‌ உறுப்புகளின்‌ துல்லியம்‌ கூடு 
தல்‌ வடிவளவு குறைந்த வடிவளவு 
பற்றிய வரம்புகள்‌. 

nite: லைமோனைட்‌: ஓர்‌ 
இரும்பு ஹைட்ராக்சைடு. இதனை 
“பழுப்பு ஹேமடைட்‌.”' அல்லது 
“சதுப்பு இரும்பு'' என்றும்‌ கூறு 
வர்‌. 

inden : எலுமிச்சை இனமரம்‌ : 
அழகொப்பனைக்குரிய இருதய 
வடிவ இலைகளும்‌, சிறு நறுமண 
இளமஞ்சள்‌ வண்ண மலர்களும்‌ 
உள்ள மரவகை. 

[ப்ஈஉ: (மின்‌.) (1) மின்‌ கம்பி: 
மின்‌ உற்பத்தி நிலையங்களி 
லிருந்து அல்லது துணை மின்‌ 
நிலையங்களிலிருந்து மின்‌ மாற்றி 
களுக்கு அல்லது கட்டிடங்களுக்கு 


நேரடியாக மின்‌ விசையினைக்‌ 
கொண்டு செல்லும்‌ மின்‌ கம்பி 
வழி. 

(2) வரி: அச்சுக்கலையில்‌ அச்‌ 


சிட்ட சொற்கள்‌ அல்லது இலக்கம்‌ 
அடங்கிய வரி. 

(3) பக்கக்‌ கீற்றுவழி : தொலைக்‌ 
காட்சியில்‌ பக்கவாட்டில்‌ &ற்றுக்‌ 
தற்றாக எழும்‌ நிழற்‌ காட்சிக்‌ 
கூறுகளில்‌ ஒன்று. 

lineal foot : நேர்சே:ட்டு அடி : 
நீளவாக்கிலான அடி அளவு. இது 
சதுர அடி அளவிலிருந்து வேறு 
பட்டது. 

11௩௨ amplifier : மின்வழி மிகைப்‌ 
பான்‌ : தொலைபேசியில்‌ மின்‌ 
அனுப்பீட்டுக்‌ கம்பிக்குச்‌ சைகை 
களை வழங்குகிற ஒரு மின்‌ மிகைப்‌ 
பான்‌. 

ர்ரூகா: நீட்டலளவை சார்ந்த : 
ஓரே அளவாக ஓடுங்கி நீண்ட 
கோடுகள்‌ சார்ந்த. 

linear molecvie: (குழை.) நெடிய 
மூலக்கூறு : மிக நீண்ட வடிவ 


402 


முள்ள ஒரு மூலக்கூறு. பொதுவாக 
இது நீண்ட சங்கிலி வடிவ மீச்‌ 
சேர்மங்களைக்‌ குறிக்கும்‌. மீச்சேர்‌ 
மங்கள்‌ என்பவை ஒரே வகைப்‌ 
பட்ட சேர்மங்களின்‌ அணித்திரள்‌ 
கள்‌ இணைந்து வேதியியல்‌ முறை 
மீல்‌ மாறாமலேயே அணுத்திரள்‌ 
எடைமானமும்‌, இயற்பியல்‌ பண்‌ 
பும்‌ மட்டும்‌ கொண்ட மாறுபட்ட 
பிறிதுருச்‌ சேர்மங்கள்‌ ஆகும்‌. 
line cut : (அச்சு.) வரிவெட்டு: 
அச்சுக்கலையில்‌, துத்தநாகத்தில்‌ 
வரிகளை அல்லது பரப்புகளை 
செதுக்குதல்‌. 


lined board: உட்பொதிவு அட்டை: 
மெல்லிய காகிதத்தினால்‌ உட்‌ 
பொதிவு செய்த அட்டை, 
11௩௨ drop: (மின்‌.) மின்வழி அழுத்‌ 
ம்‌ : மின்கம்பிகள்‌ வாயிலாக 
மின்னோட்டத்தைச்‌ செலுத்தும்‌ 
போது பயன்படுத்தப்படும்‌ மின்‌ 
னழுத்தம்‌. 
line engraving : (அச்சு.) வரி 
உருவப்படம்‌ : அச்சுப்‌ பள்ளத்தில்‌ 
செதுக்கு வரி வேலைப்பாடு மூலம்‌ 
படங்களை அல்லது எழுத்துக்‌ 
களை அச்சிடுதல்‌. 


line frequency : வரி அலை 
வெண்‌ : தொலைக்காட்சியில்‌ ஒரு 
வினாடியில்‌ அலகிடும்‌ வரிகளின்‌ 
எண்ணிக்கை. 


line gauge ; (அச்சு) வரி அளவி: 
அச்சுக்‌ கலைஞர்கள்‌ பயன்படுத்‌ 
தும்‌ ஓர்‌ அளவுகோல்‌. இதில்‌ 
அளவுகள்‌ பிக்கா, நான்பாரைல்ஸ்‌ 
என்னும்‌ அச்செழுத்து அளவு 
அலகுகளில்‌ குறிக்கப்பட்டிருக்கும்‌. 
lhnen finish : (அச்சு.) துணிக்‌ 
காகிதம்‌ : துணி போன்று இருக்‌ 
கத்தக்க முறையில்‌ தயாரிக்கப்‌ 
பட்ட காகிதம்‌ அல்லது அட்டை. 
line scroll: (௧.க.) நார்மடி 
அணி : கதஷகளை அழகு படுத்து 


வதற்கான நார்‌ மடிச்சுருள்‌ 
போன்ற அலங்காரவேலைப்பாடு. 


line of action: செயலியக்கக்‌ 
கோடு : ஒரு விசையின்‌ செயலியக்‌ 
கக்‌ கோடு என்பது, அந்த ஒரு 
பொருண்மையைப்‌ புள்ளியின்‌ 
மீது செயற்படும்‌ திசை என்று 
பொருள்படும்‌. 


line pickup ; தந்திவட இணைவு : 
தந்தி, தொலைபேசி அறிகுறியீடு 
களுடன்‌ தொலை நோக்கிக குறி 
யீடுகளை ஒருங்கே அனுப்பும்படி 
பொருந்திய தந்திவட இணைவு 
போன்ற உலோக மின்கட த்திகள்‌ 
வாயிலாகச்‌ சைகைகளை அனுப்‌ 
பீடு செய்தல்‌. 
line pipe : (கம்‌.) கூம்பு குழாய்‌ : 
பின்னோக்கிச்‌ சரிந்து கூம்பின்‌ 
இழையுள்ள இணைப்புடைய தனி 
வகைக்‌ குழாய்‌. இது பொதுவாக 
அதிக நீளத்‌ இருகிழையுடையதாக 
இருக்கும்‌. 
liner : (எந்‌.) புறவுறை : ஓர்‌ எஞ்‌ 
ன்‌ நீள்‌ உருளையின்‌ உட்புறம்‌ 
பொருந்தக்கூடிய ஒரு உறை. 
இதனை அகற்றிவிட வும்‌ முடியும்‌, 
இது ஒரு தாங்கிக்குரிய சுழல்‌ 
உருளையாகவும்‌ செயற்படும்‌. 
line shaft: (எந்‌.) தொடர்‌ சுழல்‌ 
தண்டு : பல சுழல்‌ தண்டுகள்‌ ஒன்‌ 
றாக இணைக்கப்பட்டுள்ள ஒரு 
தொடர்‌. இது பிரதான சுழல்‌ 
தண்டாக இருக்கலாம்‌ அல்லது 
இல்லாதிருக்கலாம்‌. 


lines of force : (மின்‌.) விசைக்‌ 
கோடுகள்‌ : ஒரு காந்தவிசைக்‌ 
கோடு வட திசை காட்டும்‌ துருவம்‌. 
அதைச்‌ சுற்றியுள்ள மற்றத்‌ துரு 
வங்களின்‌ பாதிப்பினால்‌ காட்டு 
கின்‌ ற திசையினைக்குறிப்பதாகும்‌. 
lining : (அச்சு.) வரிசையமைப்பு: 
அச்செழுத்து முகப்புகளை கிடை 
மட்டத்தில்‌ துல்லியமாக வரிசைப்‌ 
படுத்தி அமைத்தல்‌. 


1k : (எந்‌.) கண்ணி: சங்கிலியின்‌ 
ஒரு தனிவளையம்‌. 

(2) பிணைப்புக்‌ கருவி : எஞ்சின்‌ 
சுளில்‌ ஒரதர்‌ இயக்கத்தைக்‌ கட்டுப்‌ 
படுத்துவதற்குரிய ஒரு பொறி 
யமைவு. 

ஈர fீபsஒ: (மின்‌. ) பிணைப்புருகி: 
புறக்‌ காப்புறை எதுவுமில்லாத 
ஓர்‌ உருகிக்‌ கம்பி அல்லது நாடா, 
lirk motion : பிணைப்பு இயக்கம்‌: 
ஓர்‌ உந்து ஊர்தியின்‌ ஓரதர்களை 
இயக்குவதற்கான உறுப்புகளை 
ஒருங்கிணைத்தல்‌. 


linograph ; (அச்சு.) வரி உருக்‌ 
கச்சு : வரி உருக்கச்சுப்‌ பொறி 
போன்றதான உருக்கச்சு எந்திரத்‌ 
தில்‌ கோத்து வரிப்‌ பாளங்ளை 
வார்த்தெடுக்கும்‌ அச்சுக்கோப்பு 
எந்திரம்‌. 

linotype : (அச்சு.) வரி உருக்கச்‌ 
சுப்‌ பொறி : அச்சுகோப்பு இல்லா 
மலே எழுத்துக்களை வரிப்பாளங்‌ 
களாக உருக்கி வார்த்து அடிக்கும்‌ 
அச்சுப்‌ பொறி. 

linseed oil: ஆளிவிதை எண்‌ 
ணெய்‌ ௨ வண்ணங்கள்‌ தயாரிப்‌ 
பதற்கு முக்கியமாகப்‌ பயன்படுத்‌ 


தப்படும்‌ அளிவிதையிலிருந்து 
வடித்தெடுக்கப்படும்‌ எண்ணெய்‌. 
ர்‌”: (௧.௪) வாயில்‌ மேற்‌ 


கட்டை : வாயில்‌, பலகணி ஆகிய 
வற்றின்‌ கடைமட்டமேற்கட்டை.. 
linters: குற்றிழைப்‌ 
பருத்தி விதையிலிருந்து பிரித்‌ 
தெடுக்கப்படும்‌ குறுகிய இழைப்‌ 
பருத்தி இது. மெத்தை, இண்டு 
வலைப்பாடுகளுக்குப்‌ பயன்படு 
கிறது. 
lintless cotton : விதைப்‌ பொதி 
விலாப்‌ பருத்தி : நீண்ட இழைப்‌ 
பருத்தி; இதில்‌ பிற பருத்திகளில்‌ 
உள்ளது போன்று விதைகள்‌ பஞ்‌ 
சில்‌ பொஇந்திருக்காது, 


பருத்தி * 


403 


12: (பட்‌.) வெட்டுமுனை : எந்தி 
ரப்பட்டறை வழக்கில்‌ ஒரு கருவி 
யின்‌ வெட்டுமுனை. 


liquefaction: (இயர்‌.)திரவமாக்கு 
தல்‌: கெட்டிப்பொருளை அல்லது 
வாயுப்‌ பொருளை நீர்மமாக்குதல்‌. 


lique-faction : (இயற்‌..) திரவ 
மாக்குதல்‌ :$ கெட்டிப்‌ பொருள்‌ 
அல்லது வளிப்‌ பொருளை திரவ 
மாக்குதல்‌. 


ந்தப்‌: (வேதி.) திரவம்‌; ஒரு 
பொருளின்‌ திரவநிலை. இதற்குக்‌ 
குறிப்பிட்ட கொள்ளளவு உண்டு. 
கொண்டிருக்கும்‌ கலத்தின்‌ வடி 
வத்தைப்‌ பெற்றிருக்கும்‌. 

liquid air: (வேதி.) திரவக்‌ 
காற்று : கடுங்குளிர்ச்சியினால்‌ திர 
வமாக்கப்பட்ட காற்று. இது 
குளிர்ப்பதனப்‌ பொருளாகப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 

iter: லிட்டர்‌: திரவங்களை 
அளப்பதற்கான பிரெஞ்சு முகத்‌ 
தலளவை. 61.027கன அங்குலம்‌ 
கொண்டது ஒரு லிட்டர்‌. 


|itharge : லித்தார்ஜ்‌ : ஆக்சிஜன்‌ 
ஓரணுவுடைய காரீயம்‌. இதனை 
காரீய மோனாக்சைடு என்றும்‌ 
கூறுவர்‌. 

[thiபற: (உலோ.) லித்தியம்‌ (கல்‌ 
லியம்‌): ஓர்‌ உலோகத்‌ தனிமம்‌. 
உலோகங்களில்‌ மிகவும்‌ இலேசா 
னது. இதன்‌ ஒப்பு அடர்த்தி 0.53 
மட்டுமே.அலுமினிய உலோகக்கல 
வைகளின்‌ கெட்டித்தன்மையை 
அதிகரிக்க இது பயன்படுத்தப்படு 
கிறது. 

1110௦: (தாள்‌.) கல்லச்சுக்‌ காகிதம்‌: 
கல்லச்சுக்‌ கலையில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ பல்வேறு காகிதங்களைக்‌ 
குறிக்கும்‌ பெயர்‌. 

lithography : (அச்சு.) கல்லச்சுக்‌ 
கலை : கல்‌ செதுக்கடு செய்து 


404 


கற்பாள அச்சு முறையில்‌ அச்சடிக்‌ 
கும்‌ முறை. 
lithophone( வண்‌ )லித்தோஃபோன்‌ : 
பேரியம்‌ சல்‌ஃபேட்டும்‌ துத்தநாக 
சல்பைடும்‌ கலந்த ஒரு கூட்டுப்‌ 
பொருள்‌. வெண்ணிற வண்ணப்‌ 
பொருளான இது சிறந்த பொதி 
வுப்பண்புகளுடையது. உள்வண்‌ 
ணப்‌ பூச்சு, சுவர்வண்ணப்பூச்சு 
போன்றவற்றுக்கு ஏற்றது. 
ஆனால்‌ புறப்‌ பயன்பாட்டுக்கு 
ஏற்புடையதன்று. லினோலியம்‌ 
தயாரிப்பதிலும்‌ ரப்பருக்கு வலி 
வூட்வெதிலும்‌ பயன்படுகிறது. 


1itmயs: (வேதி.) லிட்மஸ்‌: கற்பாசி 
வகைலிருந்து கிடைக்கும்‌ வேதி 
யியல்‌ நிறமாற்ற இயல்புடைய 
வண்னப்பொருள்‌. 


litmus-paper: (தாள்‌.) லிட்மஸ்‌ 
தாள்‌: வேதியியல்‌ நிறமாற்ற வண்‌ 
ணப்பொருள்தோய்ந்த நீலத்தாள்‌. 
இதனை அமிலத்தில்‌ தனைத்தால்‌ 
சிவப்பாக மாறும்‌; காரத்தில்‌ 
நனைத்தால்‌ நீலமாக? வஇருக்கும்‌. 


ve: (கொ.கா. ) நேரடி ஒளிபரப்பு: 
தொலைக்காட்சியில்‌ ஒளிப்பதிவு 
மூலமாக அல்லாமல்‌ நிகழ்ச்சிகளை 
நேரடியாகவே ஒளிபரப்புதல்‌. 


live axles: (தானி.) இயங்கு 
இருசுகள்‌ : பாரமும்‌ விசைப்பயன்‌ 
பாடும்‌ அமைந்துள்ள இருசுகள்‌. 
இவற்றில்‌ பாதி மிதவை, முக்கால்‌ 
மிதவை வகைகளும்‌ அடங்கும்‌. 

live center: (பட்‌.) இயங்கு 
மையம்‌ : கடைசல்‌ எந்தாம்‌ அல்‌ 
லது அது போன்ற எந்திரத்தின்‌ 
சுழலும்‌ கதிரிலுள்ள மையம்‌. 
வேலைப்பாமி செய்யப்படும்‌ 
பொருள்‌ திரிபான பாதையில்‌ செல்‌ 
லாமல்‌ பார்த்துக்‌ கொள்வதற்கு 


இது இன்றியமையாதது. 


1ivச load: (பொறி ) இயங்கு பாரம்‌: 
இயங்தகன்ற அல்லது திரும்பத்‌ 
ஒரும்ப வருகிற பாரம்‌. இது அதன்‌ 


இயைபில்‌ 
தில்லை. 
live matter : (அச்சு. ) அச்சு வாச 
கம்‌ : அச்சிட வேண்டிய வாசகம்‌. 
live spindle: (எந்‌. ) இயங்கு கதிர்‌: 
ஒரு கடைசல்‌ எந்திரத்தின்‌ சுழலும்‌ 
பகுதியின்‌ உராய்வு தாங்கி ௨ரு 
ளையிலுள்ள சுழலும்‌ கதிர்‌. இது 
வால்‌ பகுதியிலுள்ள நிலையான 
கதிருக்கு நேர்‌ எதிரானது. 

live testing: (விண்‌. ) இயக்கச்‌ சோ 
தனை: ஒரு ராக்கெட்‌ எஞ்சினை 
அல்லது விண்வெளி ஊர்தியை 
உள்ளபடியாகச்‌ செலுத்திச்‌ சோ 
தனை செய்தல்‌. 

live wire: உயிர்க்‌ கம்பி: மின்‌ 
விசை ஒடிக்கொண்டிருக்கும்‌ கம்பி. 


மாறாமல்‌ 


இருப்ப 


1080 : (மின்‌.) மின்னோட்ட அளவு: 
மின்விசை ஆக்கப்‌ பொறியால்‌ 
குறித்த காலத்தில்‌ வெளியேற்றப்‌ 
படும்‌ மின்னோட்ட அளவு. 


1௦8060 wheel:(மின்‌.)அரவைச்சக்‌ 
கரம்‌: அரவை செய்யப்படும்‌ பொ 
ருளின்துகளினால்மெருகிடப்பட்ட 
அல்லது தடங்கலிட்ட சக்கரம்‌. 
load factor: (வானுூ.) சுமைக்‌ 
காரணி : ஒரு விமானத்தில்‌ ஓர்‌ 
உறுப்பின்‌ மீதான குறிப்பிட்ட 
பாரத்திற்கும்‌, நேரிணையான 
அடிப்படைப்‌ பாரத்திற்குமிடையி 
லான விதம்‌. இது பொதுவாக, 
முறிவுறுத்தும்‌ பாரத்திற்கும்‌ அடிப்‌ 
படைப்‌ பாரத்திற்குமிடையிலான 
விகிதமாகக்‌ குறிக்கப்படும்‌. 


1௦8049: (தாள்‌.) காகித மெருகுப்‌ 
பொருள்‌: காகிதத்தை வழுவழுப்பா 
க்குவதற்கு அல்லது ஒளி புகாதபடி 
செய்வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
வண்ணப்‌ பொருள்‌ அல்லது கனி 
மப்‌ பொருள்‌. 

10௦d line: (மின்‌ .)பாரவரை: அளவு 
சுமை ஏற்றப்பட்டதைக்‌ காட்டும்‌ 
கோடு, 


loadstone: காந்தக்கல்‌ : காந்தம்‌. 
களிச்சேற்று 


lo0am: (வார்‌.) 
வண்டல்‌ : வார்ப்பட வேலையில்‌ 
பயன்படும்‌ மணலும்‌ களிமண்ணும்‌ 
கலந்த கலவை. 

(௦2 moulds:(வார்‌.) களிச்சேற்று 
வண்டல்‌ வார்ப்படம்‌ : செங்கற்களி 
னால்‌ உருவாக்கப்பட்டு களிச்‌ 
சேற்று வண்டல்‌ கொண்டு மேற்‌ 
பூச்சு பூசப்பட்ட வடிவங்கள்‌. 
இந்த வார்ப்படங்கள்‌ பெரும்‌ 
பாலும்‌ பெரிய வடிவங்களை 
வார்ப்பதற்குப்‌ பயன்படுத்தப்படு 
கின்றன. 

lobby : (௧.௪.) முகப்பு அறை: 
ஒரு கட்டிடத்தில்‌ முகப்பிலுள்ள 
ஒரு பெரிய அறை. உணவகங்‌ 
களில்‌ உள்ளதுபோல்‌ இதனை 
பொதுக்கூடமாகவும்‌, புகுமுகக்‌ 
கூடமாகவும்‌ பயன்படுத்தலாம்‌. 
1௦02: தொங்கு தசை : உடலின்‌ 
ஓர்‌ உறுப்பிலிருந்து தட்‌ 
டை வட்டாகத்‌ தொங்‌ 


கும்‌ பகுதி. 
lobe og ear: புறக்‌ 
காதுமடல்‌: 
loblolly pine : (மர.) 


காதுமடல்‌ சிவப்புத்‌ தேவதாரு: 
கரணையுடைய, மென்மையான 
இழை கொண்ட மிகுந்த மென்‌ மர 
முள்ள ஒருவகைத்‌ தேவதாரு மரம்‌. 
அமெரிக்காவின்‌ தென்‌ பகுதியில்‌ 
சட்டங்களுக்கு மிகுதியும்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 
1௦081 action : (மின்‌.) உள்ளிட 
நிகழ்ச்சி: ஒர்‌ அடிப்படை மின்‌ 
கலத்தில்‌, மின்பகுப்பானின்‌ மேற்‌ 
பரப்பின்‌ கீழுள்ள நேர்மின்‌ முனை 
யில்‌ (எதிர்ச்‌ சேர்முனை) ஏற்படும்‌ 
வேதியியல்‌ வினை. 
local currents: (மின்‌.) உள்‌ 
ளிட மின்னோட்டங்கள்‌: இவற்றைச்‌ 
சுழல்‌ மின்னோட்டங்கள்‌ அல்லது 
ஃபூர்க்கால்ட்‌ மின்னோட்டங்கள்‌ 
என்றும்‌ கூறுவர்‌. 


405 


local vent: (கம்‌.) உள்ளிடக்‌ கால 
தர்‌: ஒர்‌ அறையிலிருந்து மாச 
டைந்த காற்றினை வெளியேற்று 
வதநகான ஒரு குழாய்‌ அல்லது 
கூண்டு. 


locate: இட அமைவு : ஒரு குறிப்‌ 
பிட்ட இடத்தில்‌ அல்லது இடச்‌ 
சூழலில்‌ அமைத்தல்‌; இடத்தைக்‌ 
குறித்திடுதல்‌ அல்லது எல்லை 
களைக்‌ குறித்தல்‌. 

(௦௦%: (மர.) பூட்டு: பூட்டு விசைத்‌ 
தாழ்‌. 

locker: /௪.௪.) நிலைப்‌ பெட்டி ௦ 
சிறிய அடுக்குப்‌ பெட்டி. 

1௦௦41 :(தொ.கா.) ஒலித்தெளிவு : 
தொலைகாட்சியில்‌ ட ட்‌ 
யாகவும்‌ தெளிவாகவும்‌ தெரிவதற்‌ 
குரிய நிலை. தொலைக்கா ட்‌.சியில்‌, 
ஒளிபரப்புக்‌ கருவியிலிருந்து வரும்‌ 
ஒரு. கணத்தொகை நிகழ்வுத்‌ 
துடிப்புகளினால்‌ அலைவீச்சு ச்‌ 
சுற்றுவழிகள்‌ கட்டுப்படுத்தப்படும்‌ 
போது இந்த ஒளித்தெளிவு நிலை 
ஏற்படுகிறது. 

locking bolts : (எந்‌.) பூட்டு மரை 
யாணிகள்‌ : எந்திர உறுப்புகளை 
அவற்றின்‌ நிலைகளில்‌ பொருத்திப்‌ 
பூட்டுவதற்குரிய மரையாணிகள்‌. 


locking stile: தச்சு.) பூட்டு 
நிலை வரிச்சட்டம்‌: பூட்டு இணைக்‌ 
கப்பட்டுள்ள கதவின்‌ பகுதி. 


lock nut: (எர்‌.) பூட்டுச்‌ சுரை 
யாணிகள்‌ : பிரதானச்‌ சுரையாணி 
பின்புறம்‌ நழுவிவிடாமல்‌ தடுப்ப 
தற்காக மற்றொரு கரையாணி 
யின்‌ அடிப்புறம்‌ திருகி இறுக்கப்‌ 
படும்‌ ஒரு மெல்லிய மரையாணி, 
lock pin: (எந்‌.) பூட்டு முளை: எந்‌ 
திரத்தின்‌ உறுப்புகள்‌ கழனி 
விடாமலிருப்பதற்காக உறுப்பி 
னுள்‌ செருகப்படும்‌ பிணைப்பூசி 
அல்லது முளை. 


406 


lock stitch : பூட்டுத்‌ தையல்‌ : 
தையல்‌ எந்திரங்களில்‌ தைப்பது 
போன்ற ஈரிழைத்‌ தையல்‌. 


lockup : (அச்சு.) முடுக்கிப்‌ பூட்டு . 


தல்‌ : அச்சு எந்திரத்தில்‌ அச்சுப்‌ 
பதிப்புச்‌ சட்டங்களை முடுக்கிப்‌ 
பூட்டுதல்‌. 

lock washer ட பூட்டு வளையம்‌ : 
அழுத்த விற்சுருள்போல்‌ வினை 
புரியும்‌ பிளவு வளையம்‌. ஒரு 
பூட்டு மரைபோல்‌ செயற்படு 
கிறது. 

locust: (மர.வே.) இலவங்க மரம்‌: 
நடுநிலக்கடலக மரவகை; கடின 
மானது. நீண்டநாள்‌ உழைக்கக்‌ 
கூடியது. புற அலங்கார வேலைப்‌ 
பாடுகளுக்கு ஏற்றது. 
lodestone:(சணிம. ) அயக்காந்தம்‌; 
இயற்கையான காந்தக்கல்‌; 
மாக்னட்டைட்‌. 

loess : (மண்‌.) மஞ்சள்‌ வண்டல்‌ : 
ஆற்றுப்பள்ளத்தாக்குகளில்படியும்‌ 
களிமண்‌ கலந்த சாம்பல்‌, மஞ்சள்‌ 
நிறமான வண்டல்‌ படிவு. மிசிசிப்பி 
பள்ளத்தாக்கிலும்‌, சீனாவிலும்‌1.5 
மீ... முதல்‌ 305மீ. ஆழத்தில்‌ 
கிடைக்கிறது. 

foft-dried paper: (தாள்‌.) உயர்‌ 
உள்தளக்காகிதம்‌: மேற்பரப்பு வடி 
வாக்கம்‌ செய்யப்பட்ட பின்பு உயர்‌ 
தளத்தில்‌ உலர்த்தப்படும்‌ காகிதம்‌. 
109: (கணி.) (2) மடக்கை : 
எண்ணுக்கு நிகரான மதிப்புடைய 
கட்டளை விசை எண்ணின்‌ மடங்‌ 
கெண். 

(2) மரக்கட்டை: வெட்டப்பட்ட 
மரத்துண்டு. 

logarithm :  (கணி.) மடக்கை : 
எண்ணுக்கு நிகரான மதிப்புடைய 
கட்டளை விசை எண்ணின்‌ மடங்்‌ 
கெண்‌. 

iogarithmic scale: மடக்கை எண்‌ 


அளவுகோல்‌ : எண்களின்‌ மடக்கை 
களுக்கு லீத அளலில்‌ இருக்குமாறு 
தொலைவுகள்‌ குறிக்கப்பட்டுள்ள 
ஓர்‌ அளவுகோல்‌. 


109914 : (௧.க.) படிமேடை இருக்‌ 
கை: திறந்த பக்கங்கள்‌ உள்ள 
படிமேடை இருக்கை. 


logical functions: தருக்க முறைச்‌ 
சார்பலன்‌ : ஒரு குறிப்பிட்ட நிலை 
யினைக்‌ குறிக்கக்‌ கூடிய ஓர்‌ எண்‌ 
கோவை. 


logo-type: ((அச்சு.) சொற்பாள 
வார்ப்பு: அச்சு முறையில்‌ இணை 
யெழுத்து வார்ப்பு. 

(௦0௭௦௦0: (வேதி.) சாயமரம்‌: 
மத்திய அமெரிக்காவிலும்‌, மேற்‌ 
கிந்தியத்‌ தீவுகளிலும்‌ வளரும்‌ ஒரு 
வகைச்சாயமரவகை. சாயத்‌ 
தொழிலிலும்‌, மருந்துகளிலும்‌ 
பெருமளவில்‌ பயன்படுகிறது. 


1௦19: குழைமக்‌ களிமண்‌: குழைம 
மாகவும்‌ எளிதில்‌ வேலைப்பாடு 
செய்வதற்கு ஏற்றதாகவும்‌ உள்ள 
களிமண்‌. 


longeron: (வாஜா.) நீள்‌ உடற்‌ 
பகுதி: விமானத்தின்‌ நீட்டு வாட்ட 
மான உடற்பகுதி. 


long fold:fீள்‌ மடிப்பு:((தாள்‌.)காகி 
தத்தினை நீளவாக்கில்‌ மடித்தல்‌. 
இது '"அகமடிப்பு''க்கு எதிர்மாறா 
னது. 

longitude: தீர்க்கரேகை: இங்கி 
லாந்திலுள்ள கிரீன்விச்‌ போனற 
ஒரு நடுவிடத்திலிருந்து கிழக்கில்‌ 
அல்லது மேற்கில்‌ உள்ள தூரம்‌. 
longitudinal dihedral angle: 
(வானூ.) நிரைகோட்டு இரு சமதள 
முக்கோணம்‌: விமானத்தில்‌ இற 
குக்கும்‌ சமநிலையமைவுக்குமிடை 
யிலான கோணத்தில்‌ வேறுபாடு. 
இறகு அமைவுக்‌ கோணத்தைவிட 
சகநிலையமைவுக்‌ கோணம்‌ குறை 


வாக இருக்குமாயின்‌, அந்தக்‌ 
கோணம்‌ நேரவையாகும்‌. 


longitudinal section:  (பட்‌.) 
நீளப்பாங்கு வெட்டுவாய்‌: நீளவாக்‌ 
கில்‌ வெட்டப்பட்ட பகுதி, 


longitudinal stability: (வானூ.) 
நீளப்பாங்கு உறுதிப்பாடு: விமா 
னத்தில்‌ சமதளச்‌ சீர்மையில்‌ ஏற்‌ 
படும்‌ உலைவினைப்‌ பொறுத்த 
உறுதிப்பாடு. 


long letter: ( அச்சு.) நீள்‌ எழுத்து: 
“£' என்னும்‌ ஆங்கில எழுத்தினைப்‌ 
போன்று ஏறுமுக, இறங்குமுக 
வரைவுடைய அச்செழுத்து. 


long screw: (கம்‌.) நீள்‌ திருகு: 
சாதாரணத்‌ இருகிழையைவிட 
அதிக நீளமுடைய ]தசெ.மீ. நீள 
ஒரு கூர்ங்கருவி. 

long shunt compound connec 
ion: (மின்‌.) நீள்‌ இணைக்கூட்‌ 
டுப்‌ பிணைப்பு: மின்னகமும்‌ 
தொடர்‌ வரிசைக்‌ களச்‌ சுருணை 
யும்‌ இணைந்த சுருணையுடன்‌ 
குறுக்காக இணைக்களச்‌ சுருணை 
யை இணைக்கும்போது உண்டா 
கும்‌ பிணைப்பு. இது குறுகிய 
இணைப்பிணைப்புக்கு மாறுபட்‌ 
டது. 

longstroke: (தானி.) நீள்‌ 
உகைப்பு: துளையின்‌ விட்டத்தை 
விடக்‌ கணிசமான அளவு அதிக 
நீளம்‌ உகைத்திடக்‌ கூடியதான 
ஓர்‌ எஞ்சின்‌. 

1௦௦ஈ: (மின்‌.) நெகிழ்‌ காப்புறை: 
மின்‌ கடத்திகளைக்‌ காப்பதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ நெகிழ்‌ திறனு 
டைய உலோகமல்லாத குழாய்‌. 
loop: (வானூ.) கரண வளைவு: 
விமானம்‌ செங்குத்தான மட்டத்‌ 
தில்‌ ஏறத்தாழ ஒரு வட்ட வளைய 
மாகச்‌ செல்லும்‌ ஒரு கரண உத்தி. 
loop wiring: (மின்‌.) கண்ணிக்‌ 
கம்பியிடல்‌: மின்சுற்று வழியில்‌ 


407 


மின்‌ கடத்திகளைக்‌ கண்ணிகள்‌ 
போல்‌ பிணைத்து அமைத்தல்‌. 


loose dowel: தளர்‌ இணைப்‌ 
பாணி: இறுக்கமாகப்‌ பொறுத்தப்‌ 
படாத இணைப்பாணி இது 
வேண்டும்போது அகற்றுவதற்கு 
வசதியாக நகரும்‌ வகையில்‌ 


அமைக்கப்பட்டிருக்கும்‌. 


loose pulley: (பட்‌.) தளர்‌ கப்பி: 


எந்திரம்‌ ஓடாதிருக்கும்‌ போது 
அதை இயக்கும்‌ வார்ப்பட்டை 
i கப்பி, 


தளர்வாக ஓடுவதற்கான 
எந்திரம்‌ இயங்கும்போது வார்ப்‌ 
பட்டை தளர்‌ கப்பியிலிருந்து 
விரைவாக இயங்கும்‌ கப்பிக்கு 
மாற்றப்படும்‌. 

1௦08: சுழல்‌ சக்கரம்‌: கயிறு திரிப்‌ 
பதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு சுழல்‌ 
சக்கரம்‌. 

1059: ஆற்றல்‌ இழப்பீடு: பயனுள்ள 
பணி எதுவுமின்றி ஆற்றல்‌ வீணா 
கிப்‌ போதல்‌. 

loss factor: (மின்‌; குழை.) இழப்‌ 
புக்‌ காரணி: விசைக்காரணியையும்‌ 
மின்காப்பு நிலை எண்ணையும்‌ 


பெருக்குவதால்‌ கிடைக்கும்‌ 
தொகை. 

lost motion: (எந்‌.) இயக்க 
இழப்பு: இயக்க வேகத்திற்கும்‌, 


இயக்கப்படும்‌ உறுப்புகளின்‌ 
வேகத்திற்குமிடையிலான வேறு 
பாடு. இது குறைபாடான 
இணைப்புகள்‌, தளர்வுகள்‌ காரண 
மாக ஏற்படலாம்‌. 

loudness: (மின்‌.) ஒலி முனைப்பு: 
செவியுணர்வு மூலம்‌ தீர்மானிக்கக்‌ 
கூடிய ஒலியின்‌ திறனளவு. 

loud speaker: (மின்‌.) ஒலி 
பெருக்கி: அதிகத்‌ தொலைவுக்கு 
ஓலி எட்டும்‌ வகையில்‌ ஒலியைப்‌ 
பெருக்குவதற்கான ஒரு சாதனம்‌. 
louis xv,: (௮.௧. ) லூயி ப பாணி: 
பிரெஞ்சு அரசன்‌ பதினைந்தாம்‌ 


408 


ரயி (1723-1774) காலத்திற்குரிய 
பாணியிலமைந்த அறைகலன்‌ வடி 
வமைப்புகள்‌. இந்த அறைகலன்‌ 
கள்‌, நேர்கோட்டு அமைப்புகளுட 
னும்‌, மென்மையான முட்டை 
போன்ற நீளுருண்டை. வடிஏடைய 
பட்டயத்‌ தகடுகளுடனும்‌ அமைந்‌ 
திருக்கும்‌. மரத்தாலான இந்த 
அறைகலன்களில்‌ பெரும்பாலும்‌ 
வெண்மையான வண்ணம்‌ பூசப்‌ 
பட்டிருக்கும்‌. 

1௦ப5௦:(உயி)பேன்‌: ஒட்டுயிர்ப்பூச்சி 
இதன்‌ ஒரு வகை உடலில்‌ காணப்‌ 
படும்‌; இன்னொரு வகை மயிரில்‌ 
காணப்படும்‌. மூன்றாவது வகை 
இனப்பெருக்க உறுப்புகளைச்‌ சுற்‌ 
றியுள்ள மயிரில்‌ காணப்படும்‌. 
இரண்டாவது வகைப்‌ பேன்‌ கார 
ணமாகச்‌ ஐன்னிக்காய்ச்சல்‌ பரவு 
கிறது. 


louver: (-.க; எந்‌.) காற்றுக்‌ 
கூம்பு: காற்று புக 
விடுவதற்கான பல 
கை அல்லது கண்‌ 
ணாடிப்பாளங்களின்‌ 
மோட்டுக்‌ கவிகை 
யடுக்கு. 

lowboy: (அ.க.) ஓப்‌ 
பனை மேசை: ஆங்கில 
பாணி ஒப்பனை 
மேசை அல்லது பல இழுப்பறை 
கள்‌ உள்ள சிறிய மேசை. இது 
அதிக அளவு 122மீ. உயரமுடைய 
தாக இருக்கும்‌. 


low brass; (உலோ.) மந்தப்‌ பித்‌ 
தளை: 80%, செம்பும்‌, 20%, துத்த 
நாகமும்‌ கலந்த மஞ்சள்‌ நிறமான 
பித்தளை உலோகக்‌ கலவை. இது 
எளிதில்‌ கம்பியாக இழுத்து நீட்‌ 
டக்‌ கூடியது. 


காற்றுக்‌ 
கூம்பு 


low carbon steels: (உலோ.) 
மந்தக்‌ கார்பன்‌ எஃகு: 30%-க்கும்‌ 
குறைவான கார்பன்‌ கொண்ட 
எல்கு உலோகம்‌. இத்தகைய எஃகு 


உலோகங்களைப்‌ பரப்பில்‌ கார்ப 


னாக்குவதன்‌ மூலம்‌ கடும்‌ பதப்‌ 
படுத்தலாம்‌; ஆனால்‌, செம்பத 
மாக்க இயலாது. 

low case: (அச்சு.] சிறு வடி 


வெழுத்து: ஆங்கில எழுத்து வடி 
வின்‌ சிறிய பொது முறை உருவம்‌. 


lower case: (அச்சு) பொது 
முறை எழுத்து: ஆங்கில நெடுங்‌ 
கணக்கில்‌ முகட்டெழுத்துகள்‌ அல்‌ 
லாதசிறிய பொதுமுறை வடிவ 
எழுத்துகள்‌. 

low finish; பழுப்புக்‌ காகிதம்‌: 
முட்டையின்‌ வெண்தோடு, கன்‌ 
றின்‌ தோல்‌ போன்‌ றவற்றிலிருந்து 
செய்யப்பட்ட பழுப்பு நிறக்‌ காகி 
தம்‌. 

[0 gear: (தானி.) தாழ்விசை 
இணைப்புத்திறம்‌: மிகக்‌ குறைந்த 
அளவு முன்னோக்கு இயக்க 
வேகம்‌ உடையதாக இயக்கு உறுப்‌ 
புகளை அமைத்தல்‌. 


low in line: (அச்சு.) தாழ்வுறு 
வரி: அடுத்துள்ள அச்செழுத்தினை 
அல்லது பொருளைவிடத்‌ தாழ்‌ 
வாக உள்ள அச்செழுத்து. 


low - pressure . laminates: 
(குழை.) குறைவழுத்த மென்தகடு 
கள்‌: குறைந்த அழுத்த நிலையில்‌ 
அல்லது அழுத்தம்‌ இல்லாத நிலை 
யில்‌ அறை வெப்ப நிலையில்‌ தயா 
ரிக்கப்படும்‌ மென்‌ தகடுகள்‌. 


low relief: (அ.௧க.)மென்‌ புடைப்புச்‌ 
சித்திரம்‌: மேற்பரப்பிலிருந்து சிறி 
தளவு புடைப்பாக இருக்கும்‌ வகை 
யில்‌ வடிவமைக்கப்பட்ட செதுக்‌ 
கோவியம்‌. 

low tension: (தானி;மின்‌. ) 
தாழ்நிலை மின்சுற்று வழி: முதல்‌ 
நிலை மின்‌ சுற்றுவழி (6வோல்ட்‌). 
low voltage wiring: (மின்‌. தாழ்‌ 
மின்னழுத்தக்‌ கம்பியிடல்‌: வீடுகளு 


க்கு மின்கம்பியிடுவதில்‌, குறைந்த 
மின்னழுத்தம்‌ செல்லுமாறு மின்‌ 
சுற்றுவழிகளை அமைத்தல்‌. 


low- wing monoplane:(வானூ.) 
தாழ்நிலை சிறகு ஒற்றைத்தட்டு 
விமானம்‌ : விமான உடற்பததியின்‌ 
அடிப்பகுதியில்‌ சிறகுகள்‌ பொருத்‌ 
தப்பட்டுள்ள ஒற்றை தொகுதி 
சிறகுகளையுடைய விமானம்‌. 

lozenge : வைர வடிவம்‌ : வைரம்‌ 
போன்று சாய்ச துர உருவம்‌. 


lozenge moulding : (௧.க.) சாய்‌ 
சதுர வார்ப்படம்‌ : வைரம்‌ போன்ற 
சாய்‌ சதுர வடிவில்‌ அமைந்த 
வார்ப்பட அலங்கார வேலைப்‌ 
பாடும்‌, நார்மானியக்‌ கட்டிடக்‌ 
கலையில்‌ மிகுதியாகப்‌ பயன்படுத்‌ 
தப்படுகிறது. 

lubricant: (பொறி) மசகுப்‌ 
பொருள்‌: உராய்வு காப்புப்‌ பொரு 
ளாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ எண்‌ 
ணெய்‌, கொழுப்பு, காரீயகம்‌ 
போன்‌ ற பொருள்கள்‌.இது வெட்டு 
மானம்‌ செய்யப்படும்‌ கருவிகளைக்‌ 
குளிர்விப்பதற்கும்‌ பயன்படுகிறது. 


lubrication : (பொறி.) மசகிடல்‌ : 
உராய்வைத்‌ தடுப்பதற்காக மசகுப்‌ 
பொருட்களைக்‌ கொண்டு மசகிடு 
தல்‌. 

tubrication system : மசகிடு 
முறை : எந்திரங்களில்‌ எண்ணெய்‌ 
பூசி உராய்வினைக்‌ குறைப்பதற் 
கான மசகிடல்‌ முறை. 


ludlow : (அச்சு.) லட்லோ அச்‌ 
சுப்பொறி: அச்சுக்கலையில்‌, கரை 
கள்‌, வரிக்கோடுகள்‌, அலங்கார 
வரிகள்‌ முதலியவற்றை வார்ப்‌ 
பதற்காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
உருக்கச்சு வரிப்பாள எந்திரம்‌. 
யஏ: (எந்‌.) பிடிவளை: எந்திர 
வார்ப்புப்‌ பகுதியின்‌ பிடிப்புக்‌ 
குமிழ்‌. 


409 


1ப95: (மின்‌ பொருத்து முளைகள்‌: 
விரைவான இணைப்புக்கு வசதி 
யாக ஒரு மின்கம்பியின்‌ முனை 
களில்‌ பொருத்தப்படும்‌ பொருத்து 
முளைகள்‌, 


Jumber: மர.2வ.)வெட்டுமரம்‌:விற்‌ 
பனைக்கு ஏற்ற பலகைகள்‌, துண்‌ 


டுகள்‌ போன்ற வடிவளவுகளில்‌ 
கட்டைகளாக வெட்டப்பட்ட 
வெட்டுமரம்‌. 


lumber )801:(மர.வே.)மரத்தொழி 
லாளி: வெட்டுமரத்‌ தொழிலில்‌ 
காட்டு மரங்களை வெட்டி வகைப்‌ 
படுத்தும்‌ தொழிலாளி. 

lumber scale; வெட்டுமர அளவி: 
முரட்டுக்‌ கட்டைகளாக வெட்ட 
மட்ட வெட்டு மரத்தில்‌ பலகை 
அளவுகளை அளவிடுவதற்குப்‌ 
பயன்படும்‌ அளவுக்‌ குறியிடப்‌ 
பட்ட ஒரு சாதனம்‌. 


[பற : லூமன்‌ : ஒளிபாயும்‌ அள 
வினை அளவிடுவதற்கான ஓர்‌ 
அலகு 

lumen bronze: (உலோ.) 
லூமன்‌ வெண்கலம்‌ : 86% துத்த 
நாகம்‌ 10% செம்பு, 4% அலுமினி 
யம்‌ கொண்ட ஓர்‌ உலோகக்‌ 
கலவை. மிகுவேகத்‌ தாங்கிகள்‌ 
தயாரிப்பதற்குக்‌ குறிப்பாகப்‌ 
பயன்படுகிறது. 

lபminance:(மின்‌ .)ஒளிர்வுத்திறன்‌ : 
ஒளிக்கதிர்‌ வீச்சின்‌ ஒளிர்வு அளவு 
தொலைக்காட்சியில்‌ ஒளிர்வுத்‌ 
திறனைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. 
luminance channel: ஒளிர்வு 
அலைவரிசை: வண்ணத்‌ தொலைக்‌ 
காட்சியில்‌ ஒளிர்வு அல்லது ஒரே 
வண்ணச்‌ சைகையை மட்டுமே 
செலுத்தும்‌ வகையில்‌ அமைக்கப்‌ 
பட்ட மின்னியல்‌ சுற்றுவழிகள்‌. 
luminosity: (மின்‌.) ௬டர்‌ ஒளித்‌ 
திறன்‌: இருளில்‌ ஒளி வீசுகின்ற 
திறன்‌. 


410 


1யாஈ௦ப5: ஒளிர்திறனுடைய: சுடர்‌ 
ஒளி வீசுகின்ற அல்லது மின்னிடு 
கின்ற திறனுடைய. 

luminous paint: ஒளிரும்‌ வண்‌ 
ணம்‌: இருளில்‌ ஒளிவிடுகின்ற திற 
னுடைய வண்ணப்பூச்சு. 


பறற [1௦ : கட்டிச்‌ சுண்ணாம்பு : 
சுண்ணாம்புக்‌ காளவாய்களில்‌ 
எரிக்கப்பட்ட அல்லது புடமிடப்‌ 
பட்ட சுண்ணாம்புக்‌ கல்லிலிருந்து 
தயாரான கட்டிச்‌ சுண்ணாம்பு. 
lunar base: (விண்‌.) நிலவுத்தளம்‌: 
அறிவியல்‌ மற்றும்‌ இராணுவ நட 
வடிக்கைகளில்‌ஒரு தளமாகப்பயன்‌ 
படுத்துவதற்கு நிலவின்‌ மேற்பரப்‌ 
பில்‌ நிறுவப்படும்‌ கருலித்‌ தொகுதி 
கள்‌. 

lunar gravity: (விண்‌ .)நிலவுஈர்ப்பு: 
நிலவின்‌ ஈர்ப்பு மையத்தை நோக்‌ 
தத்துகள்களும்‌ பொருள்களும்‌ ஈர்க்‌ 
கப்படுதல்‌. 

lunar probe: (விண்‌. )நிலவு ஆராய்‌ 
ச்சி: நிலவைப்பற்றியும்‌ அதிலுள்ள 
நிலைமைகள்‌ குறித்தும்‌ ஆராய்தல்‌, 
lunar space: (அ.க.)நிலவு வெளி: 
நிலவின்‌ அருகிலுள்ள வெளிப்‌ 
பரப்பு. 


பாette: (௮ ௧.) தொங்கணிச்‌ சர 
விளக்கு: கண்ணாடித்‌ தொங்கணி 
கள்‌ கொண்ட சரவிளக்கு. 


॥பster : (கனி.) பிறங்கொளி : ஒரு 
கனிமப்‌ பொருளின்‌ ஒளிப்‌ பிரதி 
பலிப்புப்‌ பண்பு காரணமாக பரப்‌ 
பில்‌ ஏற்படும்‌ ஒளிர்வு, 


lபte: கல்‌ மட்பூச்சு : காற்றுப்‌ புகா 
மண்ணடைப்‌ பூச்சு. 

(2) சீலைமண்‌: (1) காற்றுப்‌ புகா 
மண்ணடைப்‌ பூச்சுக்காகப்‌ பயன்‌ 
படும்‌ பொருள்‌. 


ரச; (வேதி. ) கடுங்‌ கார நீர்‌: மாசு 
போக்கும்‌ ஆற்றல்‌ வாய்ந்த கழுவு 
நீர்ம வகை. சோடியம்‌ ஹைட்ராக்‌ 
சைடு (14௨01), அல்லது பொட்டா 
சியம்‌ ஹைட்ராக்சைடு (KOH) 
போன்றவை இவ்வகையின. காரப்‌ 
பொருள்‌ உள்ள பொருளிலிருத்து 
கரைசலாக அல்லது தூளாக இது 
எடுக்கப்படுகிறது. இது முக்கிய 
மாக சோப்பு தயாரிக்கும்‌ தொழி 
லில்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
lyophiliazation : நீரகற்றல்‌ ௨ 
உறைந்துபோன ஒரு பொருளி 
லிருந்து பதக்கமாக்கல்‌ நிலைகளில்‌ 
நீரகற்றுதல்‌. 


machinable: எந்திர வேலைப்‌ 
பாடு செய்யத்தக்க . . கருவிகளி 
னால்‌ அல்லது எந்திரக்‌ கருவியி 
லுள்ள வெட்டுக்‌ கருவிகளினால்‌ 
வேலைப்பாடு செய்ய த்தக்க 
பொருள்‌. 

machine : (சந்‌. ) எந்திரம்‌: விசை 
யாற்றலை உருமாற்றுவதற்கான 
அல்லது இடமாற்றுவதற்கான ஒரு 
சாதனம்‌. 

machine composition: (௮ச்சு.) 
எந்திர அச்சுக்கோப்பு : எந்திர 
முறை மூலம்‌ அச்செழுத்துக்களைக்‌ 
கோத்தல்‌. 

machine drawing: எந்திர முறைப்‌ 
பட வரைவு : எந்திரத்தின்‌ அல்லது 
எந்திர உறுப்புகளின்‌ வரைபடங்‌ 
களை எந்திரத்தின்‌ மூலம்‌ வரை 
தல்‌. இதில்‌ குறிப்புகளும்‌, பரி 
மாணங்களும்‌ பட்டறைத்‌ தகவல்‌ 
களும்‌ குறிக்கப்பட்டிருக்கும்‌. 
machine dried : எந்திர உலர்த்து 
தாள்‌ : எந்திரத்தின்‌ உலர்த்து 
உருளைகளில்‌ உருட்டி முழுமை 
யாக உலர்த்தப்பட்ட காகிதம்‌. 
machine drilling: (எந்‌.) எந்திரத்‌ 
துரப்பணம்‌: விசையினால்‌ இயக்கப்‌ 
படும்‌ எந்திரத்தின்‌ மூலம்‌ துரப்‌ 
பண வேலைகள்‌ செய்தல்‌. 
machine finish: எந்திர மெருகீடு: 
எந்திரத்தின்‌ மூலமாகக்‌ காகிதத்‌ 
தின்‌ மேற்பரப்புக்கு மெருகூட்டு 
தல்‌, 

machine glazed: மெருகேற்றிய 
தாள்‌ : ஒருபக்கம்‌ நன்கு மெருகேற்‌ 
றப்பட்ட தாள்‌. 


language : (சானி.) 


machine 


41] 


பொறி மொழி: ஓர்‌ எந்திரத்தை 
இயக்குவதற்கு அறிவுறுத்தும்‌ குறி 
யீட்டுச்‌ சைகைகள்‌. 


machine moulding: (வார்‌.) எக்‌ 
திர வார்ப்படம்‌ : வார்ப்‌ புருவங்‌ 
களைத்‌ தயாரிப்பதற்கான வார்ப்‌ 
படங்களை தனிவகை எந்திரங்‌ 
களைப்‌ பயன்படுததி உருவாக்கு 
தல்‌. 

machine rating : (மின்‌.) எந்திர 
அறுதிப்பாடு : ஓர்‌ எந்திரம்‌ அள 
வுக்கு மீறிச்‌ சூடாகி விடாமல்‌ 
விசையை அனுப்பும்‌ திறன்‌. 
machinery : எந்திரத்‌ தொகுதி : 
எந்திரக்‌ கருவிக்‌ கலன்களின்‌ 
தொகுதி. ஓர்‌ எந்திரத்தின்‌ செய 
லுறு உறுப்புகளையும்‌ குறிக்கும்‌. 


machinery steel : (எந்‌.) எந்திர 
எஃகு : திறந்த உலை முறையில்‌ 
தயாரித்த எஃகு. இதில்‌ 0.15% 
முதல்‌ 0 25% கார்பன்‌ கலந்திருக்‌ 
கும்‌. கடும்‌ பதப்படுத்தக்கூடிய, 
ஆனால்‌ செம்பதமாக்க முடியாத 
மென்மையான எஃகு அனைத்தை 
யும்‌ இச்சொல்‌ குறிக்கும்‌. 
machine screw : எந்திரத்‌ திருகு: 
தெளிவான வெட்டுத்‌ திருகிழை 
களும்‌ பல்வேறு தலைவடிவங்களும்‌ 
கொண்ட திருகு வகை. பெரும்‌ 
பாலும்‌ பயன்படுத்தப்படும்‌ இந்தத்‌ 
திருகு ஒரு மரையாணியுடனோ, 
மரையாணி இன்றியோ அமைந்‌ 
இருக்கும்‌. 

machine tool: (பட்‌.) வெட்டுக்‌ 
கருவி : கடைசல்‌ எந்திரம்‌, துரப்‌ 
பண எந்திரம்‌, இழைப்புளி, அரை 
வை எந்திரம்‌ போன்ற வெட்டும்‌ 
வகையைச்‌ சேர்ந்த கருவிகள்‌. 


412 


இவை மற்ற எந்திரங்களைத்‌ தயா 
ரிப்பதற்குப்‌ பயன்படும்‌ கருவிகள்‌. 
எனவே, இந்தக்‌ கருவிகள்‌ 
“தொழில்‌ துறையின்‌ தலைமைக்‌ 
கருவிகள்‌!” என்று அழைக்கப்படு 
கின்‌ றன. 


machining : எந்திர வேலைப்பாடு: 
உலோக வேலைப்பாடுகளில்‌ எந்தி 
ரங்களினால்‌ செய்யப்படும்‌ நுட்ப 
வேலைப்பாடுகள்‌. 


machining allowance ட (எந்‌.) 
மெருகு வேலை மிகைப்பகுதி வெட்‌ 
டுக்‌ கருலிகளினால்‌ மெருகு 
வேலைப்பாடு செய்வதற்கு வசதி 
யாகப்‌ போதிய அளவு விடப்படும்‌ 
மிகைப்பகுதி. 


mechinist: எந்திர இயக்குநர்‌: எந்‌ 
தரக்‌ கருவிகளை இயக்குபவர்‌. 


Mach number : (வானூ.) ஒப்பு 
வேக எண்‌ : உண்மையான காற்று 
வேகத்திற்கும்‌ ஒலியின்‌ வேகத்‌ 
திற்குமிடையிலான விகிதத்தைக்‌ 
குறிக்கும்‌ எண்‌. ஒலியை விடக்‌ 
குறைந்த வேகத்திற்கான இந்த 
எண்‌ ஒரு பின்னமாகும்‌. ஒலியினும்‌ 
மிகுதியான வேகத்திற்கு இந்த 
எண்‌ ஒன்றுக்கு மேற்பட்டதாகும்‌. 


macro molecule : (குழை.) பெரு 
மூலக்கூறு : கரைதக்கை நிலைப்‌ 
பண்புகளை வெளிப்படுத்து அள 
வுக்கு வடிவளவுள்ள ஒரு மூலச்‌ 
கூறு. 


madrono : (மர,வே.) மாட்ரோ 
னோ : ஒரு பூக்கும்‌ இள மரம்‌. பசி 
பிக்கடற்கரையோரம்‌ வளர்கிறது. 
இதன்‌ வெட்டு மரம்‌ கர?ழமுாரடா 
னது; கனமானது; இளஞ்சிவப்பு 
நிறுழடையது. அறைகலன்கள்‌ 
செய்வதற்கு மிகுதியும்‌ பயன்படு 
கிறது. 

magazine : (௪.௧.) படைக்கலக்‌ 
கொட்டில்‌ : போர்க்காலத்மில்‌ 
படைக்கலங்களையும்‌ போர்த்‌ கள 


வாடங்களையும்‌ சேர்த்து வைக்கு 
மிடம்‌; துப்பாக்கி மருந்து முதலிய 
வெடிமருந்துகளைச்‌ சேர்த்து வைக்‌ 
குமிடம்‌. 

(2) பருவ இதழ்‌: பல எழுத்தா 
ளர்களின்‌ படைப்புகளடங்கிய 
புத்தக வடிலிலுள்ள பருவ வெளி 
யீடு, 

(3) அச்சுக்கோப்பு எந்திரப்‌ பகுதி: 
அச்சுக்கோப்பு எந்திரத்தின்‌ ஒரு 
பகுதி. இதில்‌, அச்சு வார்ப்புருக்‌ 
கள்‌ அல்லது எழுத்துகள்‌ வரி 
களாக ஒருங்கிணைப்பதற்காகச்‌ 
சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும்‌. 
magnalium : (உலோ.) மாக்னா 
லியம்‌ : அலுமினியமும்‌ மக்னீசிய 
மும்‌ கொண்ட இலேசான உலோ 
கக்கலவை. இதில்‌ 2%--10% மக்னீ 
இயம்‌ கலந்திருக்கும்‌. இந்த 
உலோகக்‌ கலவை மிகக்‌ கடின 
மானது. இதனை எளிதில்‌ வார்க்க 
லாம்‌; வடிவமைக்கலாம்‌; இதில்‌ 
எளிதில்‌ வேலைப்பாடுகள்‌ செய்ய 
லாம்‌. 


magnesia : (வேதி.) மக்னீசியா: 
இதனை வெளிம உயிரகை என்றும்‌ 
கூறுவர்‌. இது வயிற்றுப்‌ புளிப்‌ 
பகற்றும்‌ மருந்தாகப்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ வெண்பொடி. 


magnesia : (உலோ.) மக்னீசியா: 
மக்னீசியம்‌ கார்பனேட்டை நெருப்‌ 
பில்‌ சுட்டு மாறாச்‌ சுண்ணமாக்கு 
வதன்மூலம்‌ கிடைக்கும்‌ பொருள்‌. 
இலேசான வெண்ணிறப்‌ பொடி 
யான இது, வயிற்றில்‌ அமிலத்‌ 
தன்மை, மலச்சிக்கல்‌ போன்ற 
வயிற்றுக்‌ கோளாறுகளை நீக்கப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 

magnesium : (உலோ.)  மக்னீ 
சியம்‌ : மிக இலேசான உலோகத்‌ 
தனிமம்‌. இதன்லீத எடைமானம்‌ 
1:74, இது தனியாகப்‌ பயன்படுத்‌ 
தப்படுவதிலலை. இதனை அலு 
மினியம்‌ அல்லது பிற உலோகங்க 
ளுடன்‌ கலந்து விமானம்‌ முதலிய 


வற்றின்‌ இலேசான உறுப்புகளைத்‌ 
பயன்படுத்துகிறார்‌ 
கள்‌, இந்த உலோசம்‌ எளிதில்‌ தீப்‌ 
பற்றும்‌ தன்மைபுடையது, அத 

்‌ எந்திரத்தால்‌ 
வேலைப்பாடுகள்‌ செய்யும்போது 
முன்‌ 
னெச்சரிக்கை ஏற்பாடுகள்‌ செய்து 
கொள்ள வேண்டும்‌. இது கண்கூச 


தயாரிக்கப்‌ 


னால்‌, இதில்‌ 


தீப்பிடிப்பதற்கு எதிராக 


வைக்கும்‌ ஓளி விளக்குகளிலும்‌. 


வாண வேடிக்கைப்‌ பொருள்களி 


லும்‌ பயன்படுகிறது. 

magnesium silicate : 
மகனீசியம்‌ சிலிக்கேட்‌ : வெண்மை 
யான வண்ணப்‌ பொருள்‌. இது 
எதனுடன்‌ சேர்த்துப்‌ பயன்படுத்‌ 


தப்படுறெ்தோ அந்தப்‌ பொரு 
ளுக்கு இழைத்‌ தன்மையைக்‌ 
காடுக்கிறது, 


/magnet: (மின்‌.) காந்தம்‌: வளை 
வில்‌ (குதிரை லாட ) அல்லது சலா 
கை வகைத்‌ துகள்களைக்‌ கவர்ந்‌ 
திழுக்கும்‌ இயல்புடைய பொருள்‌. 


magnetic amplifier: (மின்‌) 
காந்த மின்பெருக்கி: நேர்‌ மின்‌ 
னோட்டம்‌ மற்றும்‌ மாற்று மின்‌ 
னோட்டச்‌ சுருணையைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ ஒரு மின்மாற்றி வகைச்‌ 
சாதனம்‌. 

magnetic brake: (மின்‌.) காந்தத்‌ 
தடை: காந்த ஆற்றல்‌ மூலம்‌ இயக்‌ 
கப்படும்‌ உராய்வு வகை எந்திரத்‌ 
தடை. 


magnetic chuck (உலோ.) 
காந்த ஏந்தமைவு: எந்திரப்‌ பணி 
களில்‌ இரும்பை அல்லது எல்கை 
ஒரு நிலையில்‌ ஏந்திப்‌ பிடித்து 
வைப்பதற்குப்‌ பயன்படும்‌ வலிமை 
யான காந்தம்‌. 


magnetic chuck: (மன்‌; பட்‌.) 
காந்தப்பற்றி: காந்த ஈர்ப்பு சக்தி 
மூலம்‌ இரும்பையும்‌ எஃகையும்‌ 
பற்றிக்‌ கொள்ளும்‌ ஒரு வகைப்‌ 
பற்றுக்கருவி மேற்பரப்பினை 


(வண்‌.) 


413 


அராவித்‌ தீட்டும்‌ எந்திரங்களில்‌ 
இது முக்கியமான உறுப்பாகும்‌. 
தனை நேர்‌ மின்னோட்டத்தை 
மட்டுமே கொண்டு பயனபடுத்த 
முடியும்‌. 
magnetic circuit: (மின்‌ ) காந்தச்‌ 
சுற்று வழி: ஒரு காந்தப்‌ பொரு 
ல்‌ அல்லது ஒரு காந்தக்‌ கருவி 
யில்‌ காந்தவிசை வரிக்கோடுகள்‌ 
செல்லும்‌ வழி. ஒரு சுற்று வழி ஓர்‌ 
இடைவெளியையும்‌ கொண்டிருக்‌ 
கலாம்‌. 


magnetic circuit  ™ breaker: 
(மின்‌.) காந்தச்‌ சுற்றுவழி முறிப்‌ 
பான்‌: ஒரு சுற்று வழித்‌ தொடர்‌ 
பை ஏற்படுத்துவதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ ஒரு மின்காந்தச்‌ சாதனம்‌. 
magnetic circuit: (மின்‌.) காந்‌ 
தச்‌ சுற்றுவழி: காந்தமேற்றும்‌ ஆற்‌ 
றலின்‌ விளைவினால்‌ ஆற்றலின்‌ 
காந்தக்‌ கோடுகளை ஏற்படுத்தும்‌ 
ஒரு முழுச்‌ சுற்றுவழி. 

magnetic circuit breaker: 
(மின்‌,) காந்தச்‌ சுற்றுவழி முறிப்‌ 
பான்‌: ஒரு மின்னியல்‌ சுற்று வழி 
யில்‌ சுமை அதிகமாகும்போது ஒரு 
காந்தவிசை மூலம்‌ சுற்றுவதியைத்‌ 
இறக்கின்ற ஒரு காப்புச்‌ சாத 
னம்‌. 

magnetic coil: (மின்‌.) காந்தச்‌ 
சுருணை: ஒரு மின்காந்தச்‌ சுருள்‌. 
இதில்‌ ஒரு கம்பிச்‌ சுருள்‌ ஒரு திசை 
சுற்றப்பட்டிருக்கும்‌. இதில்‌ மின்‌ 
னோட்டம்‌ பாயும்போது, அடர்த்‌ 
தியான காந்தப்புலம்‌ உண்டாக 
இரும்பையும்‌ எஃகையும்‌ ஈர்க்கும்‌. 
magnet core: (மின்‌.) காந்த உள்‌ 
ளீடு: இது பெரும்பாலும்‌ மெல்லி 
ரும்பாக அமைந்திருக்கும்‌. இதனை 
மையமாகக்‌ கொண்டு கம்பி டம 
றப்பட்டிருக்கும்‌. க்கம்பியில்‌ 
இன்லிை பாலகர்‌ த மின்காந்‌ 
தம்‌ உண்டாகும்‌. 

madnetic cutout: (மின்‌.) காந்த 
வெட்டுவாய்‌: ஒரு மின்சுற்று 


414 


வழியை, அந்தச்‌ சுற்று வழியின்‌ 
ஒரு பகுதியை உருக்குவதற்குப்‌ 
பதிலாக ஒரு மின்காந்தத்தின்‌ 
மூலம்‌ முறிப்பதற்கான ஒரு சாத 
னம்‌. 


magnetic deflection: காந்த 
விலக்கம்‌: காந்தப்‌ புலங்கள்‌ மூலம்‌ 
மட்டுப்படுத்தப்படும்‌ எலெக்ட்‌ 
ரான்‌ கற்றையின்‌ இயக்கம்‌. 

magnetic density: (மின்‌.) காந்த 
அடர்த்தி: பார்க்க:பெருக்கடர்த்தி. 


magnetic field: (மின்‌.) காந்தப்‌ 
புலம்‌: ஒரு காந்தத்தின்‌ அருகி 
லுள்ள இடப்பகுதி. இதன்‌ வழியே 
காந்த விசைகள்‌ செயற்படுகின்‌ 
றன. 


magnetic flux: (மின்‌.) காந்தப்‌ 
பெருக்கடர்த்தி: மின்காந்தம்‌, 
நிலைக்காந்தம்‌ அல்லது கம்பிச்‌ 
சுருள்‌ மூலம்‌ உருவாக்கப்படும்‌ 


காந்தவிசைக்‌ கோடுகள்‌. 


magnetic force: (மின்‌.) காந்த 
விசை : ஒரு காந்தத்தின்‌ துருவங்‌ 
கள்‌ கவர்ந்திழுக்கிற அல்லது வில 
கிச்‌ செல்கிற விசை. 


magnetic fuel pump: (தானி.) 
காந்த எரிபொருள்‌ இறைப்பான்‌: 
வெற்றிட அமைப்பு முறையின்‌ 
உதவியின்றி எரிபொருள்‌ வழங்கு 
வதை முறைப்படுத்தும்‌ மின்விசை 
யால்‌ இயங்கும்‌ எந்திர இறைப்‌ 
பான்‌. 

magnetic hoist: (மின்‌.) காந்தப்‌ 
பாரந்தூக்கி: மின்காந்தத்தின்‌ 
மூலம்‌ பாரத்தைத்‌ தூக்கும்‌ ஒரு 
பார ந்தூக்கி எந்திரம்‌. 

magnetic induction: (மின்‌.) 
காந்தத்‌ தூண்டல்‌: பாய்வுத்‌ திசைக்‌ 
குச்‌ செங்குத்தாகவுள்ள குறுக்கு 
வெட்டுப்‌ பரப்பின்‌ ஒர்‌ அலகி 
லுள்ள காந்தக்‌ கோடுகளின்‌ அல்‌ 
லது காந்தப்‌ பெருக்கத்தின்‌ எண்‌ 
ணிக்கை. 


magnetic fine of force: (மின்‌. ) 
காந்தவிசைக்‌ கோடு; ஒரு திசை 
காட்டியின்‌ முள்ளுக்கு இணை 
வாக அமைந்துள்ள காந்தக்‌ 


கோடு. 


magnetic materials: (மின்‌.) 
காந்தப்‌ பொருட்கள்‌: காந்தம்‌ ஈர்க்‌ 
கக்‌ கூடிய இரும்பு, எஃகு, நிக்கல்‌, 
கோபால்ட்‌ போன்ற பொருட்கள்‌. 


magnetic needle: (மின்‌.) காந்த 
ஊசி: ஒரு நுண்ணிய எஃகுக்‌ காந்‌ 
தம்‌. இதனை ஒரு ஆதாரத்தில்‌ 
வைக்கும்போது, பூமியின்‌ காந்தத்‌ 
துருவங்களுக்கேற்ப, இயல்பாக 
வடக்கு-தெற்குத்‌ திசையில்‌ நிற்‌ 
கும்‌. 


வடக்கு நோக்யெ கருவியில்‌ எப்‌ 
போதும்‌ வடக்கையே காட்டும்‌ 
காந்த ஊசி. 


magnetic permeability: (மின்‌.) 
காந்தத்‌ தகவு: காந்தத்‌ தாக்கு 
தலுக்கும்‌ இளக்கி அடர்த்திக்கும்‌ 
உள்ள தகவு. ஒரு பொருளுக்குள்‌ 
காந்தம்‌ எளிதாக ஊடுருவிச்‌ செல்‌ 


லக்கூடிய திறனைக்‌ கணக்கிடும்‌ 
அளவு. 
magnetic potential: (மின்‌.) 


காந்த ஆற்றல்‌: காந்தப்‌ புலத்தின்‌ 
எல்லையிலிருந்து ஒரு காந்தத்‌ 
துருவ அலகசினைக்‌ காந்த ஆற்றல்‌ 
தேவைப்படும்‌ புள்ளிக்கு நகர்த்து 
வதற்குத்‌ தேவைப்படும்‌ பணியின்‌ 
அளவு. 


magnetic saturation:  (மின்‌.) 
காந்தப்பூரித நிலை: ஒரு காந்தப்‌ 
பொருளீல்‌ காந்தமூட்டும்‌ 
பொழுது, எந்த நிலையில்‌ காந்த 
மூட்டும்‌ விசை அதிகரித்தாலும்‌ 
அதன்‌ இளக்கி அடர்த்தியில்‌ எவ்‌ 
வித அதிகரிப்பும்‌ ஏற்படுவ 


தில்லையோ அந்த நிலை. அந்த 
நிலையில்‌ காந்தம்‌ ஏறுவது பூரித 
மடைந்து விட்டது என்று 


பொருள்‌. 


magnetic screen or shield : 
(மின்‌.) காந்தத்‌ திரை அல்லது 
கேடயம்‌ : இது உட்புழையான 
இரும்புப்‌ பெட்டி. இதன்‌ மையப்‌ 
பகுதி காந்த விசைக்கோடுகளின்றி 
அமைச்கப்பட்டிருக்கும்‌. 
magnetic switch: (மின்‌) 
காந்த இணைப்பு விசை : மின்காந்‌ 
தம்‌ மூலம்‌ இயக்கப்படும்‌ அல்லது 
கட்டுப்படுத்தப்படும்‌ ஓர்‌ 
இணைப்பு விசை. 

magnetic whirl: (மின்‌.) காந்தச்‌ 
சுழற்சி: மின்னோட்டம்‌ பாயும்‌ 
ஓவ்வொரு கம்பியைச்‌ சுற்றிலும்‌ 
ஒரு வடிவமான காந்தப்புலம்‌ நீர்ச்‌ 
சுழி அல்லது சுழல்‌ போல்‌ அமைந்‌ 
திருக்கும்‌. இதுவே காந்தச்‌ சுழற்சி 
எனப்படும்‌. இது தரண்டலற்ற 
சுருணையைக்‌ குறிப்பகில்லை. 


magnetism:  (மின்‌.) காந்த 
விசை: இரும்பு, எஃகு, வேறு 
பொருள்களுக்குள்ள ஒருவகை 
ஈர்ப்பு இயல்பு. இந்த இயல்பு 
காரணமாக, இவை குறிப்பிட்ட 
விதிகளுக்குட்பட்டு ஈர்ப்புவிசை 
களையும்‌ செலுத்துகின்‌ றன. 
காந்தவியல்‌ : காந்தவிசை பற்றிய 
விதிகளையும்‌ நிலைகளையும்‌ ஆரா 
யும்‌ அறிவியல்‌ பிரிவு. 
magnetite : (கனி.) அயக்காந்‌ 
தம்‌: (மாக்னட்டைட்‌) காந்த 
விசையுடைய இரும்புக்‌ கனிமம்‌ 
(1550) 


magnetization : (மின்‌.) காந்த 
விசையூட்டுதல்‌ : காந்தத்தின்‌ 
இயல்புகளை ஏற்றல்‌ அல்லது 
காந்தவிசையினை ஊட்டுதல்‌. 
magnetizing current: காந்த 
மூட்டு மின்னோட்டம்‌ : ஒரு மின்‌ 
மாற்றியில்‌, மின்மாற்றிக்‌ காப்புப்‌ 
பெருக்கம்‌ ஏற்படுத்தப்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ மின்னோட்டம்‌. 
magneto : (மின்‌.) தனிக்‌ காந்த 


415 


மின்னாக்கி : உள்‌ வெப்பாலைப்‌ 
பொறி முதலியவற்றில்‌ தீக்கொளு 
ஆவதற்காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
தனி நிலைக்காந்த மின்னாக்கிப்‌ 
பொறி. இதில்‌ மின்காந்தத்‌ தரண்‌ 
டுதல்‌ மூலம்‌ மின்விசை உற்பத்தி 
செய்வதற்காக நிலைக்‌ காந்தங்‌ 
களும்‌ ஒரு மின்னகமும்‌ அமைந்‌ 
திருக்கும்‌. 

magneto - hydrodynamics : 
(விண்‌.) காந்த நீரியக்கவியல்‌ : 
நீர்சார்ந்த இயக்க விசை பற்றிய, 
அல்லது நீர்மத்தின்‌ அல்லது நீர்‌ 
மத்தின்‌ மீது தாக்கும்‌ ஆற்றல்‌ 
பற்றிய ஆய்வியல்‌. 
magnetometer: (மின்‌.) காந்த 
மானி: ஒரு காந்தப்புலத்தின்‌ 
இசையினையும்‌ விசையினையும்‌ 
அளவிடப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
கருவி. 

magnetomotive force : (மின்‌.) 
காந்தவியக்க விசை ! ஒரு முழுமை 
யான காந்தச்‌ சுற்று வழியின்‌ 
நெடுதிலும்‌ ஒருங்கிணைக்கப்பட்ட 
முழுமையான காந்தம்‌ ஏற்றும்‌ 
விசை. 

magnet steel : காந்த எஃகு? 
இது சாதாரணமாக, குரோமிய 
மும்‌ மக்னீசியமும்‌ கலந்த உயர்தர 
மான எரியும்‌ மின்னிழைம எஃகி 
னைக்‌ குறிக்கும்‌. இது நிலைக்காநீ 
தங்களுக்குப்‌ பயன்படுகிறது. 
magnetostriction: (மின்‌ .) த்‌ 
விளைவு : காந்தப்‌ புலத்தில்‌ 
வைக்கப்படும்‌. சில “தனிமங்களின்‌ 
பரிமாணத்தில்‌ ஏற்படும்‌ மாறுதல்‌ 
விளைவு. 

magnet poles : (மின்‌.) காந்தத்‌ 
துருவங்கள்‌ : ஒரு காந்தத்தில்‌ 
உள்ள மிக அதிக அளவு ஈர்ப்பாற 
றல்‌ புள்ளிகள்‌. இவை வட துருவங்‌ 
கள்‌,தென்துருவங்கள்‌ எனப்படும்‌. 
magnet wire : (மின்‌.) காந்தக்‌ 
கம்பி : மின்னகங்கள்‌, புலச்‌ சுருள்‌ 


416 


கள்‌, தூண்டு சுருள்கள்‌ முதலிய 
வற்றின்‌ சுருணைகளில்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ கம்பி; இது சிறியது. 
ஓரே செம்புக்‌ கம்மீயீனாலானது; 
பஞ்சு, பட்டு, எனாமல்‌ போன்ற 
வற்றால்‌ மின்‌ காப்பிடப்பட்டது; 
செறிவூட்டப்‌ பெறாதது. 


magnitude : (விண்‌.) ஒளிப்பிறக்‌ 
கம்‌ : விண்மீன்களின்‌ ஒளீப்பிறக்க 
நிலை. 390மீட்டர்‌ தூரத்திலுள்ள 
ஒரு மெழுகுவர்த்திப்‌ பிரம்பின்‌ 
ஒளிர்வு, முதன்மை நிலை ஒளிப்‌ 
ீறக்கம்‌ எனப்படும்‌. 

mahlstick : தாங்கு 


TT. 


தாங்கு கோல்‌ 


(வண்‌.) 


கோல்‌ : 
இடது கைத்தாங்கலாகப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ தோலுருளை அடி 
யுடைய கோல்‌. 


mahogany(தாவ)சீமை நூக்கு:உல 
கெங்கும்‌ பெட்டிகள்‌, அறைகலன்‌ 
கள்‌ செய்வதற்குப்‌ பயன்‌ படும்‌ முக்‌ 
தியமான மரம்‌. தெற்கு ஃபுளோ 
ரிடா, மேற்கிந்தியத்‌ தீவுகள்‌ 
மெக்சிக்கோ, கொலம்பியா வெனி 
சூலா, மேல்‌ அமேசான்‌ மண்டலம்‌ 
ஆகியவற்றில்‌ மிகுதியாக வளர்‌ 
கிறது. இம்மரம்‌ வெட்டியவுடன்‌ 
இளஞ்சிவப்பு அல்லது வஞ்சிரம்‌ 
அல்லது மஞ்சள்‌ நிறத்தில்‌ இருக்‌ 
கும்‌; வெயில்‌ படப்படக்‌ கருஞ்‌ 
சிவப்பு நிறமாக மாறிவிடும்‌. 
அடர்த்தி வேறுபடும்‌, கரணைகள்‌ 
கவர்ச்சியான உருவங்களில்‌ 
அமைந்திருக்கும்‌. 

mahogany, philippine: (தாவ.) 
ஃபிலிப்பைன்‌ நூக்கு : பிலிப்பைன்‌ 
தீவுகளில்‌ வளரும்‌ சீமை நூக்கு 
மரவகை. 

லைப்பெருங்‌ 


main : (குளி.பத.) 
ளைக்குழாய்‌ 


குழாய்‌ : பல்வேறு 


ஓவியம்‌ வரைபவர்கள்‌. 


அல்லது நீரைச்‌ சேகரிப்பதற்குப்‌ 
பயன்படும்‌ பெரிய குழாய்‌. 


main bearings : (தானி.) முதன்‌ 
மைத்‌ தாங்கிகள்‌ : உந்து ஊர்தி 
எஞ்சின்களில்‌ வணரி அச்சுத்தண்டி 
னைத்‌ தாங்கி நிற்கும்‌ தாங்கிகள்‌ 
முதன்மைத்‌ தாங்கிகள்‌ ஆகும்‌. 


25 : (மின்‌.) மின்‌ வாய்கள்‌ : 
கிளைமின்‌ சுற்று வழிகளுக்கு மின்‌ 
விசை வழங்குகிற - மின்னியல்‌ 
கடத்திகள்‌. 


main shaft: (எந்‌.) முதன்மைச்‌ 
சுழல்‌ தண்டு: எஞ்சினிலிருந்‌ 
அல்லது இயக்கியிலிருந்து ரட்‌ 
யாக மின்விசையைப்‌ பெற்று 
மற்ற உறுப்புகளுக்கு விசையை 
அனுப்புகிற சுழல்தண்டு. 

main supporting surface : 
(வானூ ) முதன்மை ஆதாரப்பரப்பு : 
விமானத்தில்‌, இறகுகளின்‌ மேற்‌ 
பரப்பு. இப்பரப்பு விமானம்‌ 
இயங்குவதற்கு உதவியாக இருக்‌ 
கிறது. 

major axis : நெட்டச்சு : ஒரு நீள்‌ 
வட்டத்தின்‌ நீள்‌ விட்டம்‌. 

major diameter: (எந்‌.) நீள்‌ விட்‌ 
டம்‌: இதனைப்‌ 'புற விட்டம்‌' என்‌ 
றும்‌ அழைப்பர்‌. ஒரு திருகில்‌ அல்‌ 
லது சுரையாணியில்‌ உள்ள மிகப்‌ 
பெரிய விட்டம்‌. 

make up: (அச்சு.) பக்கத்‌ தயா 
ரிப்பு: அச்சுக்கலையில்‌ அச்சுக்‌ 
கோத்த எழுத்துக்களைப்‌ பக்கங்‌ 
களாகத்‌ தயாரித்தல்‌. 

make-up rule: (அச்சு.) பக்கத்‌ 
தயாரிப்பு வரித்தகடு: அச்சுக்கலை 
யில்‌ பக்கங்களைத்‌ தயாரிப்பதுல்‌ 
பயன்படுத்தப்படும்‌ எஃகு வரித்‌ 
தகடு. 

malleable: (உ லோ.) தகடாக்கத்‌ 
திறன்‌: உலோகங்களின்‌ வகையில்‌ 
அடித்து, நீட்டி, வளைத்து, தக 


களிலிருந்து நீர்‌ வழங்குவதற்கு ' டாக்கத்‌ தக்க தன்மை, 


malachite : (கனி.) மாலாஷைட்‌: 
தாமிரத்‌ தாதுக்களில்‌ ஒன்று. 
பச்சை நிறமான, அடிப்படைத்‌ 
தாமிரக்‌ கார்போனேட்‌. மேலேட்‌ 
டுப்‌ படிவங்களாகப்‌ பெருமளவில்‌ 
கிடைக்கிறது. :*மலைப்பச்சை'' 
என்னும்‌ பெயரில்‌ வண்ணப்‌ 
பொருளாகப்‌ பயன்படுகிறது. 


malleable: நெகிழ்‌ திறனுடைய: 
தங்கம்‌ போன்ற உலோகங்களை 
உடைந்துவிடாதபடி தகடாக நீட்‌ 
டத்தக்க நெகிழ்திறத்‌ தன்மை 
யுடைய. 

malleable cast iron: (உலோ.) 
நெகிழ்திற வார்ப்பிரும்பு: ஒரளவுக்‌ 
குக்‌ கரிம நீக்கம்‌ செய்யப்பட்ட 
வார்ப்பிரும்பு. இது சாதாரண 
வார்ப்பிலிருந்து வேறுபட்டிருக்‌ 
கும்‌. இதில்‌ கட்டமைப்புக்‌ கரணை 
யாக இருப்பதற்குப்‌ பதிலாக 
இழை இருக்கும்‌. கடும்‌ அதிர்ச்சிக்‌ 
குள்ளாகும்‌ உறுப்புகளைத்‌ தயா 
ரிக்க இது பயன்‌ படுகிறது. 


malleablizing: (உலோ.) நெகிழ்‌ 
திறனூட்டுதல்‌: வெண்மையான 
வார்ப்பிரும்பிலிருந்து பெரும்‌ 
பாலான கார்பனை அகற்றுவதற்‌ 
காக அல்லது கார்பனைச்‌ செம்பத 
மாக்கிய கார்பனாக மாற்றுவதற்‌ 
காகப்‌ பதப்படுத்தும்‌ முறை. 


mallet: கொட்டாப்புளி: மரச்சு த்தி. 


கொட்டாப்‌ புளி 
maltose: (வேதி ) மால்ட்டோஸ்‌: 


படிக வடிவச்‌ சர்க்கரை. ரொட்டி 
தயாரிக்கப்‌ பயன்படுகிறது. 

management: மேலாண்மை: நிரு 
வாகம்‌ செய்தல்‌; நெறிப்படுத்து 


27 


417 


தல்‌; கண்காணித்தல்‌; கட்டுப்படுத்‌ 
துதல்‌. 


mandrel: (aந்‌.) 
கடைசல்‌ பிடிக்கும்‌ 


குறுகு தண்டு: 
எந்திரத்தின்‌ 


குறுகு தண்டு 
நடுவச்சு. கடைசல்‌ பிடிக்க வேண்‌ 
டிய பொருளை இதில்‌ பொருத்தி, 
இதனைச்‌ சுழலச்‌ செய்து கடைசல்‌ 
வேலை செய்வார்கள்‌. 


mandrel stake: (உலோ.வே.) 
கடைசல்‌ நடுவச்சு : கடைசல்பிடிக்‌ 
கும்‌ பொறியில்‌ குழல்வடிவம்‌ உரு 
வாக்கப்பயன்‌ படும்‌ நீள்‌ உருளைக்‌ 
கோல்‌. 


maneuver : (வானூ.) நுட்ப 
இயக்கம்‌ : (1) விமானத்தைத்‌ 
தேர்ச்சித்‌ திறனுடன்‌ மிக நுட்ப 
மாக இயக்குதல்‌. 
(3) விமானத்தில்‌ சுழன்று பறந்து 
சாதனை புரிதல்‌. 


maneuverability : (வாஜூ.) 
நுட்ப இயக்கத்‌ திறன்‌ : விமானத்‌ 
தை எளிதாக இயக்குவதற்கு இட 
மளிக்கும்‌ நுட்ப இயக்கத்திறன்‌. 
manganese: (கணி.) மாங்கனீஸ்‌ 
(மங்கனம்‌) : கடினமான, எளிதில்‌ 
உடைந்து போகக்கூடிய உலோ 
கத்‌ தனிமம்‌.பழுப்பான வெண்மை 
நிறம்‌ முதல்‌ சிவப்பு நிறம்வரை 
பல வண்ணங்களில்‌ கிடைக்கிறது. 
இது காந்தத்‌ தன்மையற்றது. 
எஃகு கண்ணாடி, வண்ணங்கள்‌ 
தயாரிக்கப்‌ பயன்படுகிறது. 


manganese bronze : (உலோ.) 
மாங்கனீஸ்‌ வெண்கலம்‌: ஓர்‌ 
உலோகக்கலவை. இதில்‌ 
55%--60% செப்ப, 38% 2 12% 
$தநாகம்‌, சிறிதளவு வெள்‌ 
யம்‌. மாங்கனீஸ்‌, அலுமினியம்‌, 
இரும்பு, ஈயம்‌ கலந்திருக்கும்‌. 
வன்மையும்‌ வலிமையும்‌ வாய்ந்த 


418 


உறுப்புகள்‌ செய்யப்‌ பயன்படு 
கிறது. 


manganese diaxide: (மின்‌.) 
மாங்கனீஸ்‌ டையாக்சைடு: மின்‌ 
கலங்களில்‌ மின்‌ முளைப்பு: நீக்கப்‌ 
பொருளாகப்‌ பயன்படும்‌ வேதியி 
யல்‌ பொருள்‌. 


manganese steel: (உலோ.) 
மாங்கனீஸ்‌ எஃகு: இதில்‌ 0 20% 
0.50% கார்பனும்‌ 1.009, 1.30% 
மாங்கனீசும்‌ கலந்திருக்கும்‌. இது 
மிக அதிக அளவு விறைப்புத்‌ 
திறன்‌. உடையது 3.50% நிக்கல்‌ 
எல்குக்குப்‌ பதிலாகப்‌ பயன்படுத்‌ 
தப்படுகிறது. இதிலுள்ள மாங்க 

ஸ்‌ அளவை அதிகரிப்பதால்‌ இது 
முறியும்‌ தன்மையுடையதாதிறது. 


manganin : (உலோ.) மாங்‌ 
கானின்‌ : செம்பு, நிக்கல்‌. அய 
மாங்கனீஸ்‌ கலந்த உலோகக்‌ 


கலவை, தரமான தடைச்‌ சுருள்‌ 
கள்‌ தயாரிக்கப்‌ பயன்படுகிறது. 


mangling: (நெச. சலவை மடிப்பு: 
சலவைப்‌ பொறியிட்டுத்‌ துணி 
களை அழுத்தி மடித்தல்‌. 

manhole : (கம்‌.) சாக்கடை 
வாயிற்புழை : புதை சாக்கடைக்‌ 
குத்‌ தெரு மீது அமைக்கப்பட்டி 
ருக்கும்‌ திறப்பு. 

manifold: (உலோ.) பல்வாயில்‌ 
குழாய்‌ : குடிநீர்த்‌ தொட்டிகளின்‌ 
தொகுதிகளை ஒன்றாக இணைக்‌ 
கப்‌ பயன்படும்‌ பல வாயில்கள்‌ 
உடைய குழாய்‌. 


manifold writer : படிபெருக்கி : 
மைத்தாள்‌ படியெடுக்கும்‌ கருவி. 


manifold: (தானி.) புறம்போக்குக்‌ 
குழாய்‌ : உந்து ஊர்தி எஞ்சினில்‌ 
உள்ள புறம்‌ போக்குப்‌ பல்புழை 
வாய்க்குழாய்கள்‌. இது ஒவ்வொரு 
நீள்‌ உருளையிலிருந்தும்‌ புறம்‌ 
போக்கு வாயுக்களைத்‌ தனியொரு 


புறம்‌ போக்குக்‌ குழாயினுள்‌ 
செலுத்துவதற்குப்‌ பயன்படுகிறது. 
manifold paper : (அச்சு.) பல்‌ 
படித்‌ தாள்‌: பல படிகளை ஒருங்கே 
எடுப்பதற்குப்‌ பயன்படும்‌ மென்‌ 
மையான காகிதம்‌. 


manifold vacuum: (தானி.) 
புறம்‌ போக்குக்‌ குழாய்‌ வெற்றிடம்‌ : 
எஞ்சின்‌ இயங்கும்போது புறம்‌ 
போக்குக்‌ குழாயிலுள்ள வாயு 
மண்டல அழுத்த நிலை. 

manila: சணல்‌ தாள்‌ : சிப்பம்‌ 
கட்டுவதற்குப்‌ பயன்படும்‌ மஞ்சள்‌ 
நிற அல்லது மஞ்சள்‌ பழுப்பு நிறக்‌ 
காகிதம்‌. 

manometer : (இயற்‌.) அழுத்த 
மானி: ஆவி, வாயு போன்‌ றவற்‌ 
றின்‌ அழுத்தத்தை அளவிடுவதற் 
கான ஒரு கருவி. 

mansard roof : (௧.௧.) இரு சரிவு 
மோடு: மேற்பாதிச்‌ சாய்வைவிடக்‌ 
கீழ்ப்பாதிச்‌ சாய்வு செங்குத்தாக 
வுள்ள இரு சரிவு மோடு. 
mansion : (௧.௪.) மாளிகை : ஒரு 
பெரிய அலங்காரமான வீடு, 


ஈmantel: (௧.க.) தண்டயம்‌: அடுப்‌ 


பங்கரையிலுள்ள தண்டயப்‌ 
பலகை. 

mantissa: (சுணி.) மடக்கைப்‌ 
பதின்மானம்‌ : இயற்கணிதத்தில்‌ 


ஒரு மடக்கையின்‌ தசமப்பகுதி அல்‌ 
லது பின்னப்பகுதி. 

manual : (பட்‌.) (1) கையேடு: 
அறிவுறுத்தங்கள்‌ அடங்கிய சிறு 
குறிப்பு ஏடு. 

(2) கைவேலை : கைகளால்‌ செய்‌ 
யப்படும்‌ பணிகள்‌. 

ரப! arts : கைவேலைப்பாடு : 
கைகளினால்‌ செய்யப்படும்‌ நுட்ப 
மான கலை வேலைப்பாடுகள்‌. 
manual switch : (தானி.) ஆளி 
யக்க விசை : உந்து ஊர்திகளில்‌, 


கைகளால்‌ அல்லது கால்களால்‌ 
இயக்கப்படும்‌ விசை. இது மற்ற 
வழிகளில்‌ இயக்கப்படும்‌ விசைக்கு 
மாறானது. 


manufacturing: (தானி. ) ஆக்கத்‌ 
தொழில்‌ : மனிதரின்‌ தேவைகளுக்‌ 
கும்‌, விருப்பங்களுக்கும்‌ ஏற்ற 
பொருள்களை உற்பத்தி செய்தல்‌. 
manuscript: (அச்சு.) எழுத்துப்‌ 
படி : அச்சிடுவதற்குக்‌ கையால்‌ 
எழுதி அல்லது தட்டச்சு செய்து 
கொடுக்கப்படும்‌ மூல வரைபடி. 


௱சா : பாழ்படுத்து உ அழித்தல்‌ 
அல்லது முழுவதும்‌ பாழ்படுத்து 
தல்‌. 


marble: (s.க.) (1) சலவைக்‌ 
கல்‌; பளிங்குக்‌ கல்‌: வெண்மை, 
கரும்பழுப்பு, பழுப்பு வண்ணங்‌ 
களிலுள்ள ஒரு வகைச்‌ சுண்‌ 
ணாம்புக்கல்‌. கட்டிடங்களின்‌ 
உட்புற, வெளிப்புற அலங்கார 
வேலைப்பாடுகளுக்கு மிகுதியும்‌ 
பயன்படுகிறது. 

(2) பளிங்குத்‌ தாள்‌: பளிங்கு 


போல்‌ பளபளப்பாகத்‌ தோற்ற 
மளிக்கும்‌ காகிதம்‌. 


ஈmarble dust: பளிங்குத்‌ தூள்‌ : 
அரைத்துத்‌ தூளாக்கி சுண்ணாம்‌ 
புக்கல்‌ மெருகு. சுண்ணத்தாள்‌ 
தயாரிக்கப்‌ பயன்படுகிறது. 


marblizing: (வண்‌. பளிங்குத்‌ 
தோற்றமளித்தல்‌: பல வண்ணச்‌ 
சலவைக்கல்‌ தோற்றமளிச்குமாறு 
மெருகேற்றுதல்‌. 


ஈர: பளிங்கு வண்ணப்பூச்சு: 
பல்வண்ணச்‌ சலவைக்கல்‌ போல்‌ 
தோற்றமளிக்கும்‌ வகையில்‌ மரத்‌ 
தில்‌ வண்ணம்‌ பூசுதல்‌. 

marconi antenna: மார்க்கோனி 
வானலைவாங்கி, இயங்குவதற்குத்‌ 
தரையைச்‌ சார்ந்திருக்கும்‌ ஒரு 
வகை வானலை வாங்கி. 


419 


Marconi, Gugliemo: (மின்‌.) 
மார்க்கோனி,குக்ளிமோ(1874-1937) 
கம்பியில்லாத்‌ தந்தியைக்‌ கண்டு 
பிடித்த இத்தாலியப்‌ புத்தமைப்‌ 
பாளர்‌. அட்லாண்டிக்‌ கடலைக்‌ 
கடந்து கம்பியில்லாத்‌ தந்திமூலம்‌ 
செய்தி அனுப்புவதில்‌ 1901 இல்‌ 
வெற்றியடைந்தார்‌ 1909 இல்‌ 
சி, எஃப்‌ பிரானுடன்‌ சேர்ந்து 
கூட்டாக நோபல்பரிசு பெற்றார்‌. 
சகாறா : (அச்சு.) பக்க ஓரம்‌: 
அச்சுத்துறையில்‌ பக்கங்களில்‌ அச்‌ 
சிடாது விடப்படும்‌ பக்க ஓர 
இடம்‌. 

marginal note: (அச்சு.) ஓரக்‌ 
குறிப்பு ; பக்கங்களின்‌ ஒர்‌ இடத்‌ 
தில்‌ எழுதப்படும்‌ குறிப்புகள்‌. 
marine glue: (மர.வே.) கடற்‌ 
பசைப்‌ பொருள்‌ : ஒரு பகுதி கச்சா 
ரப்பர்‌, இரு பகுதி அவலரக்கு, 
மூன்று பகுதி நிலக்கல்‌ கொண்ட 
பசைப்‌ பொருள்‌, 

marker generator : (மின்‌.) குறி 
மிடு மின்னாக்கி: வானொலியி 
லும்‌, தொலைக்காட்சியிலும்‌ ஒருங்‌ 
இணைப்பு சரியாக இருக்கிறதா 
என்று சோதனை செய்து பார்ப்ப 
தற்கான ஒரு கருவி. இதில்‌ குறி 
யிடு. அலைவெண்கள்‌ “பிப்‌' என்ற 
ஒலியை எழுப்பும்‌. 

marking - ink: குறியிடு மை: 
துணி குறியிடும்‌ மை. 

marking aw! : (மர வே.) குறியிடு 


தமரூசி: கடின 

ர மான மரத்தில்குறி 

யிடுவதற்கான கூர்‌ 

குறியிடு மையான எல்குக்‌ 
தமரூசி கருவி. 

marking machine: (மர.வே.) 


குறியிடு பொறி: வாணிக முத்திரை 
கள்‌ புனைவுரிமைத்‌ தேதிகள்‌, 
ஆகியவற்றை வெட்டுக்‌ கருவிகளி 
லும்‌, துப்பாக்கிக்‌ குழல்களிலும்‌ 
பொறிப்பதற்குப்‌ பயன்படும்‌ எந்‌ 
திரம்‌. 


420 


ar: (மண்‌.) சுண்ணக்கரிகை 
உரம்‌ : களி ண்ணும்‌, சுண்ணக்‌ 


கரிகையும்‌ கலந்த மண்வள உரச்‌ 
சத்து. | 
marquetry 3, * (மர.வே.) உள்‌ 


இழைப்பு வேலை: மரத்‌ தளவாடங் 
களில்‌ உள்‌ இழைப்பு அலங்கார 
வேலைப்பாடுகள்‌ செய்தல்‌. அரி 
தாக தந்தம்‌, எலும்பு, முத்து ஆகிய 
வற்றிலும்‌ இந்த வேலைப்பாடு 
செய்வதுண்டு. 


marsh gas or methane: (வேதி. ) 
சதுப்பு வாயு அல்ல மீத்தேன்‌ ; 
(CH.) இலேன்‌. பப்ப: 
தீப்பற்றக்கூடிய, ஹைட்ரோ கார்‌ 
பன்‌ என்னும்‌ வாயு. சதுப்பு நிலங்‌ 
களிலும்‌, சுரங்கங்களிலும்‌ கரிமப்‌ 
பொருள்கள்‌ சிதைவுறுவதால்‌ 
இயற்கையாகக்‌ கிடைக்கிறது. பல 
கரிமப்‌ பொருள்களை வாலை 
வடிப்பதன்‌ மூலமும்‌ பெறப்படு 
கிறது. 
marsupials: (உயி.) பைம்மா 
வினம்‌: வயிற்‌ 
றில்‌ பையு 
டைய கங்‌ 
காரு போன்‌ 
ற பாலூட்டி 
உயிரினம்‌. 
இவை இந்தப்‌ 
பையில்‌ தன்‌ 
குட்டிகளைக்‌ 
கொண்டு செல்கின்‌ றன. 


கங்காரு 


martensitc: (உலோ.) மார்ட்‌ 
டென்சைட்‌ : மிகக்‌ கடினமான 
எஃகில்‌ முதன்மைக்‌ கட்டமைப்புத்‌ 
தனிமம்‌. 


Martensit alloy steels : 
(உலோ.) மார்ட்டன்சிட்டிக்‌ உலோ 
கக்‌ கலவை ; எஃகு முழுமையாக 
மார்ட்டன்சைட்‌ கொண்ட ஒரு 
வகை எல்கு. மார்ட்டன்சைட்‌ என்‌ 
பது, கார்பனும்‌, அல்‌ஃபாவும்‌ 
( இரும்புப்‌ படிகங்கள்‌ ) அணுவியக்‌ 


கச்‌ சிதறல்‌ மூலம்‌ உண்டாவது” 
இந்த வகை எஃகு, மிகக்‌ கடின 
மானது; ஆயினும்‌, பதப்படுத்திய 
அல்லது பென்மையான எல்‌ 
னைப்‌ போன்று அத்துணை கடின 
மானதன்று. ஆஸ்டினைட்டை 
300°C-வெப்ப நிலையில்‌. மெல்ல 
மெல்லக்‌ குளிர வைப்பதன்‌ மூலம்‌ 
இது படிறது. புகழ்பெற்ற ஜெர்‌ 
மன்‌ உலோகவியலறிஞர்‌ பேராசிரி 
யர்‌ ஏ. மார்ட்டன்ஸ்‌ என்பாரின்‌ 
பெயரில்‌ இது அழைக்கப்படுகிறது. 
mash seam welding : (பற்ற. 
மசிவு மடிப்புப்‌ பற்றவைப்பு : இது 
ஒரு வகை மடிப்புப்‌ பற்றவைப்பு 
முறை. இதில்‌ விளிம்புகள்‌ ஒன்‌ றன்‌ 
மேல்‌ ஒன்று வைத்து நன்கு மசிக்கப்‌ 
படுவதன்‌ மூலம்‌ பற்ற வைக்கப்படு 
கிறது. 


mask : முகமுடி : முகத்தை மூடிக்‌ 
கொள்வதற்கு விசித்திரமான வடி 
வங்களில்‌ செய்யப்பட்ட பொம்‌ 
மைத்‌ தலைகள்‌. 


masonite : wாசோனைட்‌ : மர 
இழையிலான மின்காப்பு அட்டை 
யின்‌ வாணிகப்‌ பெயர்‌, இது பல்‌ 
வேறு வகையான மேற்பரப்பு 
மாதிரிகளில்‌ தயாரிக்கப்படுகிறது. 
இது பொட்டிப்புகள்‌ அமைப்பதற் 
குப்‌ பயன்படுகிறது. 

masonry : கட்டுமான வேலை : 
கல்‌, செங்கல்‌ போன்றவற்றால்‌ 
கட்டிடங்கள்‌ கட்டும்‌ வேலை. 


255 : பொருண்மை : இயற்பிய 
லீல்‌, ஒரு திரளில்‌ செறிந்தடங்கி 
யுள்ள பொருளின்‌ அளவு. 

அச்சுக்‌ கலையில்‌ ஒரு பக்க அச்‌ 
செழுத்துச்‌ செறிவுப்‌ பகுதிகள்‌ . 
1255 : (குளி.பத.) பொருண்மை : 
குறிப்பிட்ட உருவமில்லாத ஒரு 
பொருளில்‌ அடங்கியுள்ள பொரு 
ளின்‌ அளவு. 
mass production : பேரளவு உற்‌ 
பத்தி: எந்திரக்‌ கருவிகளைப்‌ பயன்‌ 


படுத்தித்‌ திட்டமிடப்பட்ட பெரிய 
அளவில்‌ பொருட்களை உற்பத்தி 
செய்தல்‌. 
mass spectrograph : (இயற்‌. 
பொருண்மை வண்ணப்பட்டை ஒளிப்‌ 
பதிவக்‌ கருவி : நேர்மின்னேற்றம்‌ 
செய்யப்பட்ட துகள்களை அவற்‌ 
ன்‌ பொருண்மைகளுக்கேற்ப 
தனியாகப்‌ பிரிக்கும்‌ கருலி. படத்‌ 
தில்‌, அணுக்களின்‌ அயனிகள்‌ முத 
லில்‌ “௧” என்ற தகடுகளுக்கிடையே 


செல்லும்போது, கற்றை கழ்‌ 
நோக்கி வளைகிறது. பின்னர்‌ 
காகிதத்திற்கு செங்கோணத்தி 


லுள்ள :14'“என்ற காந்தப்புலம்‌ 
கற்றையை மேல்நோக்கி வளைக்‌ 
கிறது. இவ்வாறாக ஒரே பொருண்‌ 
மையான துகள்கள்‌ அனைத்தும்‌ 
ஒளிப்படத்‌ தசுட்டிலிருக்கும்‌ 1” 
என்ற புள்ளிக்கு வருகின்றன. 
வேறு பொருண்மையுள்ள துகள்‌ 
கள்‌ மற்றப்‌ புள்ளிகளுக்கு வரு 
கின்றன. பொருண்மை ஊடகம்‌ 
மூலம்‌ இந்தத்‌ துகள்களைப்‌ 
பார்க்கலாம்‌. 

mass-velocity relation: (இயர்‌.) 
பொருண்மை - விரைவு வீதத்‌ 
தொடர்பு: ஒரு பொருள்‌ வேகமாக 
இயங்கும்போது, அதன்‌ பொருண்‌ 
மையானது, ஒளியின்‌ வேகத்தில்‌ 
பொருண்மை அளவிட முடியாத 
அளவுக்கு மிக உயர்ந்திருக்கும்‌ 
வரையில்‌ அதிகரிக்கிறது. 

master cylinder : (தானி.) தலை 
மை நீள்‌ உருளை: உந்து தண்டு 
உடைய பாய்மரப்‌ பொருளடங்கிய 
நீள்‌ உருளை. இதன்‌ மூலம்‌ கால்‌ 
மிதியை அழுத்தித்‌ தடுப்பு செய்யப்‌ 
படுகிறது. 

master gauge : தலைமை அளவி: 
அன்றாடம்‌ பயன்படும்‌ அளவி 
களின்‌ துல்லியத்தை அவ்வப்போது 
சோதனை செய்து பார்ப்பதற்குப்‌ 
பயன்படும்‌ அளவி. 


master keyed:(பl்‌.)ஆணித்திறவு; 


421 


பல பூட்டுகளைத்‌ திறக்கவல்ல 
திறவுகோல்‌. 


master switch : (மின்‌. ) தலைமை 
விசை : ஒரு பிரதான மினவிசை. 
இதன்மூலம்‌ மற்ற விசைகளின்‌ 
இயக்கத்தைக்‌ கட்டுப்படுத்த முடி 
யும்‌. 

master taper : (எந்‌.) தலைமை 
அளவை வார்‌ : செந்நிறமான அள 
வை வார்‌. இதன்‌ மூலம்‌ உட்புறம்‌ 
அல்லது வெளிப்புறம்‌ மற்ற அள 
வை வார்கள்‌ அளவிடப்படுகின்‌ 
றன. 

master workman : தலைமைத்‌ 
திறனாளர்‌ : சாதாரண அளவை 
விட அதிகத்‌ தேர்ச்சித்‌ திறன்‌ 
வாய்ந்த தொழிலாளர்‌. “தலை 
மைப்‌ பொறிவினைஞர்‌'' என்பது 
பட்டறை மேன்முனையாளையும்‌ 
கண்காணிப்பாளர்களையும்‌ குறிக்‌ 


கும்‌. 


55110 : பூனைக்கண்‌ குங்கிலியம்‌ 
(கல்‌ புகைக்கீல்‌) நிலக்கீலினால்‌ 
இயற்கையாகப்‌ பூரிதமடைந்த 


மணற்‌ பாறை. தளம்‌ பாவுவதற்கு 
மிகவும்‌ உகந்தது. 

mat ; (குழை.) பாய்‌: குழைமவிய 
லில்‌ நெசவு செய்யப்படாத 
இழைக்‌ கண்ணாடி இழைகளா 
லானது. இது படலமாக இருக்கும்‌. 
சில பொருட்கள்‌ முன்னுரு வாக்க 
வடிவங்களிலும்‌ அமைந்திருக்கும்‌. 


/at board : பாய்‌ அட்டை : படச்‌ 
சட்டங்களுக்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ கனமான காகித அட்டை. 
matched boards: (மர.வே.) 
ஒட்டிணைப்‌ பலகை : ஒன்றுடன்‌ 
ஒன்று பொருந்தும்படி குவடு 
குழிவுகளுடன்‌ கூடிய பலகை வரிச்‌ 
சல்‌. 

matched metal moulding : 
(குழை.) ஒட்டிணை உலோக வார்ப்‌ 
படம்‌ : இரு உலோக வார்ப்படங்‌ 


422 


களை அழுத்திவெப்பமூட்டி ஓட்டி 
ணைத்து வலுவாக்கிய வார்ப்‌ 
படம்‌. 


mah plates : (வார்‌.) ஒட்டிணைத்‌ 
தகடுகள்‌ : தோரணிகள்‌ ஏற்றப்‌ 
பட்ட உலோக அல்லது மரத்‌ தகடு 
கள்‌. பெருமளவு எண்ணிக்கையி 
லான வார்ப்படங்கள்‌ தேவைப்‌ 
படும்போது உற்பத்தியை அதிக 
மாக்க இது பயன்படுகிறது. 


mated position: (தானி,) 
இணைவுறு நிலை : நழுவப்‌ பல்லி 
ணைகளை முறையாகக்‌ கொளுவி 
யிணைக்கும்போது அவை இணை 
வுறு நிலையில்‌ இருப்பதாகக்‌ கூறப்‌ 
படும்‌. 


materia medica: (மருந்‌.) 
மருந்துப்‌ பொருள்‌ ஆய்வு : மருந்துப்‌ 
பொருட்கள்‌ எவ்வாறு கிடைக்கின்‌ 
றன, எவ்வாறு தயாரிக்கப்படுகின்‌ 
றன, எவ்வாறு பயன்படுத்தப்படு 
தின்ற என்பது பற்றிய ஆய்வு, 


material well: (குழை.) பொருள்‌ 
குழிவிடம்‌: அழுத்தப்பட்ட அல்லது 
மாற்றப்பட்ட வார்ப்புப்‌ 
பொருளை வைப்பதற்குரிய குழி 
வான இடம்‌. 


mat finish : பாய்முறைச்‌ செப்பம்‌: 
பளபளப்பின்றி மங்கலாக இறு 
திச்‌ செப்பமிடுதல்‌. 


mathematics: கணிதவியல்‌ : 
வண்ணளவுகளுக்கும்‌ அவற்றின்‌ 
செயற்பாடுகளுக்கு மிடையிலான 
தொடர்புகள்‌ பற்றி ஆராயும்‌ அறி 
வியல்‌. 


ராகா (அச்சு.) அச்சு வார்ப்புரு: 
அச்செழுத்துக்களை வார்த்தெடுக்‌ 
கும்‌ எந்திரத்திலிருந்து எடுக்கப்‌ 
படும்‌ எழுத்து வார்ப்புருவின்‌ 
பகுதி. இந்தஅச்சு. வார்ப்புருக்களி 
லிருந்து அச்சு வார்ப்புருத்‌ தகடு 
களைத்‌ தயாரிக்கப்படும்‌ கனத்த 
அட்டையினையும்‌ இது குறிக்கும்‌. 


ஈ/att: சரவைப்‌ பரப்பு : கரட்டுத்‌ 


தளமான சரவை வேலைப்பாடு 
டைய மேற்பரப்பு. 
matte: (உலோ.) கல்வைச்‌ 


செம்பு: முழுமையாகச்சுத்திகரித்து 
எடுக்கப்படாத செம்பு. வேறு பல 
உலோகங்கள்‌ அடங்கிய கலவை 
யையும்‌ இது குறிக்கும்‌. 

matter : (இயற்‌. ) சடப்பொருள்‌ : 
எடையுள்ள, இடத்தை அடைத்‌ 


துக்‌ கொள்ளக்‌ கூடிய பருப்‌ 
பொருள்‌. 

ராவய! : சம்மட்டி ; கனமான சம்‌ 
மட்டிக்கட்டை. 

mausoleum : (௧.௧.) கல்லறை 
மாடம்‌: வீறார்ந்த கல்லறை 
மாடம்‌. 


ராப : ஊதாச்‌ சாயம்‌ : ஒள்ளிய 
மெல்‌ ஊதாநிறச்‌ சாயம்‌. 
maxhete : (உலோ.) மாக்செட்‌ : 
நிக்கல்‌, குரோமியம்‌, டங்ஸ்டன்‌, 
செம்பு, சிலிக்கன்‌ அடங்கிய 
கலவை எஃகு. இது அரிமானத்‌ 
தையும்‌ வெப்பத்தையும்‌ எதிர்க்கக்‌ 
கூடியது. கொள்கலன்‌ குழாய்கள்‌, 
உலைகளின்‌ உறுப்புகள்‌ தயாரிக்‌ 
கப்‌ பயன்படுகிறது. 


maximum : (கணி.) பெருமம்‌ : 
(1) அனைத்திலும்‌ மிகப்‌ பெரிய 
தான அளவு. 

(2) ஒரு சார்பலன்‌ மூலம்‌ இயன்ற 
வரையிலும்‌ மிகப்பெரிய அளவில்‌ 
குறிப்பிட்டத்தக்க ஒரு மதிப்பு. 
maximum power transfer : 
(மின்‌.) பெரும விசை மாற்றம்‌ : 
மின்சுமையின்‌ தடையானது, மின்‌ 
ஆதாரத்தின்‌ உள்தடைக்குச்‌ சம 
மாக இருக்கும்‌ போது பெரும 
விசைமாற்ற நிலை உண்டாகிறது. 


maximum range : (வாஜூ.) 
பெரும வீச்செல்லை: ஒரு விமானம்‌ 
குறிப்பிட்ட சூழ்நிலைகளில்‌ அள 
வான வேகத்தில்‌ அனைத்து 


உயரங்களிலும்‌ மிகப்‌ பெருமள 
வில்‌ பறக்கக்கூடிய தொலைவு: 


பங்கஸ்‌ ல்ல மப்‌ 
(வானூ.) பெருமச்‌ சுழற்சிகள்‌; ஒரு 
நிமிடத்தில்‌ மிக அதிக அளவில்‌ 
சுழலும்‌ சுழற்சிசளின்‌ எண்ணிக்‌ 
கை, இது பெருமக்‌ குதிரைத்‌ 
திறனுக்கு நேரிணையானது. 


pH voltage:  (மின்‌,) 
பரும மின்னழுத்தம்‌ : மாத்‌ 
மின்னியக்க ரதத பவெவொரு 
மாற்றத்தின்‌ போதும்‌ உண்டா 
கும்‌ மிக உயர்ந்த அளவு மின்ன 
முத்தம்‌, 

Maxwell, James Clerk: (மின்‌ ) 
மாக்ஸ்வெல்‌, ஜேம்ஸ்‌ கிளர்க்‌ (1831- 
1879) புகழ்பெற்ற ஸ்காத்லாந்து 
விஞ்ஞானி.பாரடே கண்டுபிடித்த 
மின்‌ காந்தத்திற்குத்‌ திட்டவட்ட 
மான பரிசோதனை ஆய்வு முறை 
களைக்‌ கண்டறிந்தவர்‌. “மின்‌ 
விசை மற்றும்‌ காந்தவிசை பற்றிய 
ஆய்வு'' என்ற நூலை 1873இல்‌ 
எழுதினார்‌. கேம்பிரிட்ஜ்‌ பல்‌ 
கலைக்‌ கழகத்தில்‌ பேராசிரியரா 
கப்‌ பணியாற்றினார்‌. கேவண்டி ஷ்‌ 
ஆய்வுக்கூடம்‌ இவரது மேற்பார்‌ 
வையில்‌ கட்டப்பட்டது. 

ஊவா : (கணி.) சராசரி: இயற்‌ 
கணிதத்தில்‌ இரண்டு எண்களுக்‌ 
குச்‌ சரி சமமான இடைநிலையி 
லுள்ள எண்‌. 

mean ன்ட்‌ த ட ப்பட்‌ 3 
(வாலனூ.) றகின்‌ டைநிலை 
இப்பக்‌! விமானத்தில்‌ இறகின்‌ 
பரப்பளவை ஒர்‌ இறகின்‌ முனை 
வரையிலான இடையகல அளவி 
னால்‌ வகுப்பதன்‌ மூலம்‌ கிடைக்‌ 
கும்‌ ஈவு. 

mean line: (வானூ.) இடை 
நிலைக்‌ கோடு : விமானத்தின்‌ ௨௬ 
வரைப்‌ படிவப்‌ படத்தில்‌ மேல்‌- 
சீழ்‌ உருவரைகளுக்கிடையிலான 
இடை நிலைக்கோடு. 


423 


measure : (அச்சு.) அகலிளவு : 
அச்சுக்கலையில்‌ ஒரு பத்தியின்‌ 
அல்லது அச்சுப்‌ பக்கத்‌ தின்‌ 
அகலம்‌ அல்லது ஒரு பணியின்‌ 
அசலம்‌. 


measurement: அளவு: வடி 
வளவு; பரப்பளவு; கொள்ளளவு 
அளவிடுதல்‌. 


measures : அளவைகள்‌ : நீட்டல 
ளவை, முகத்தலளவை, நிறுத்தல 
ளவை போன்ற அளவைகள்‌. 
இவற்றில்‌ மெட்ரிக்‌ முறை, ஆங்‌ 
கில முறை போன்ற முறைகள்‌ 
உண்டு. 

measuring machine: (பட்‌.) 
அளவிடு எந்திரம்‌ : தேவையான 
வடிவத்திலுள்ள ஒரு ட அளவு 


மானி. இதனைக்‌ காண்டு 
குழாய்கள்‌, துளைகள்‌ மூதலிய 
வற்றை நுட்பமாக அளவிட 


உதவுகிறது. இவற்றுள்‌ சில இப்‌ 
போது எந்திர முறைகளுக்குப்‌ 
பதிலாக ஓளி அலைகளைப்‌ பயன்‌ 
படுத்தி இயக்குகின்‌ றன. 
measuring tape : அளவு நாடா: 
அளவுகள்‌ குறிப்பிடப்பட்ட எஃகி 
ன்லான அல்லது நார்த்‌ துணியி 
னாலான நாடா. இது சாதாரண 
மாக127-954செமீம்ளமிருக்கும்‌,இத 
னைப்‌ பொறியாளர்கள்‌, கட்டி 
டம்‌ கட்டுவோர்‌, நில அளவை 
யாளர்கள்‌ போன்றோர்‌ பயன்‌ 
படுத்துகின்றனர்‌, 

mechanic : பொறிவினைஞர்‌ : 
எந்திரங்களைப்‌ பழுது பார்க்கிற 
அல்லது எந்திரங்களை அல்லது 
எந்திர உறுப்புகளை ஒருங்‌ 
இணைக்கிற தேர்ச்சி பெற்ற கைலி 
னைஞர்‌. 

mechanical brakes : (தானி, 
எந்திரத்‌ தடை : உந்து ஊர்திக 
லுள்ள தடையமைப்பு முறை ₹ 
இதில்‌ கால்மிதி மூலம்‌ சக்கரத்தி 
லுள்ள தடை களுக்குச்சலாகைகள்‌ , 


424 


நெம்புகோல்கள்‌, இயக்கு சக்கரங்‌ 
கள்‌ ஊடச்சுகள்‌ போனறவற்றின்‌ 
தொகுதி மூலம்‌ அழுத்தம்‌ செலுத்‌ 
தப்படுகிறது. 


mechanical drawing: எந்திர 
வரைப்படம்‌ : கருவிகளைப்‌ பயன்‌ 
படுத்தி வரையப்படும்‌ படம்‌. எந்தி 
ரங்களின்‌ வடிவமைப்புகள்‌ இவ்‌ 
வாறு வரைபடமாக வரையப்படு 
கின்றன. 
mechanical efficiency : (எந்‌) 
எந்திரத்‌ திறன்‌ : (1) ஓர்‌ எஞ்சி 
னின்‌ எந்தித்திறன்‌ என்பது அதன்‌ 
தடைக்‌ குதிரை விசைக்கும்‌, அதன்‌ 
குறிப்பிடப்பட்ட குதிரை விசைக்கு 
மிடையிலான விகிதமாகும்‌. 
எந்திரத்‌ _ தடைக்‌ குதிரை விசை 

திறன்‌ | “குறிப்பிடப்பட்ட குதிரை விசை 

(2) இயற்பியல்‌, உட்பாட்டுக்‌ 
கும்‌ வெளிப்பாட்டுக்கு மிடையி 
லான லிகிதம்‌. 

வெளிப்பாடு _ எந்திரத்‌ 
உட்பாடு “திறன்‌ 

mechanical engineer : எந்திரப்‌ 
பொறியாளர்‌ : எந்திரங்களை அல்‌ 
லது எந்திர சாதனங்களை வடி 
வமைத்து, உருவாக்கிப்‌ பயன்‌ 
படுத்துவதில்‌ வல்லுநர்‌. 
mechanical engineering : எந்தி 
ரப்‌ பொறியியல்‌ : விசையை உற்‌ 
பத்தி செய்து அனுப்பும்‌ எந்திர 
சாதனங்களை வடிவமைத்து உரு 
வாக்குதல்‌ தொடர்பான அறி 
வியல்‌. 
mechanical vibrator : (மின்‌.) 
எந்திர அதிர்ப்பி: எந்திர முறையில்‌ 
இயங்கும்‌ ஆக்கும்‌-அழிக்கும்‌ சாத 
னம்‌. 
mechanic arts : கம்மியர்‌ கலை : 
கைவினையில்‌ பட்டறையிலும்‌ 
கருவிகளிலும்‌, எந்திரத்திலும்‌ 
பயிற்சி பெறுதல்‌. 
machanics : இயக்கவியல்‌ : 
பொருள்களின்‌ மீது விசையின்‌ 


விளைவுபற்றி ஆராயும்‌ அறிலியல்‌ 
பிரிவு. 
mechanization : (தானி.) எந்திர 
மாக்குதல்‌ : எந்திரங்களைத்‌ தானி 
யங்கு எந்திரங்களாக மாற்றுதல்‌. 


medallion: சு.க.) பதக்கம்‌ : 
(1) பட்டயத்‌ தகடு, 
(2) ஒரு பெரிய பதக்கம்‌. 


தடுவூ 


median: மையநிலை: 
டான நிலை; சராசரி. 


medium carbon steel:(உவோ.) 
நடுத்தர கார்பன்‌ எஃகு : 0.30% 
முதல்‌ 0.709%, வரை கார்பன்‌ அடங்‌ 
கிய எலகு, 


medium wave: நடுநிலை ஒலி 
அலை : வானொலியில்‌ 100மீட்ட 
ருக்கும்‌ 800 மீட்டருக்கும்‌ இடைப்‌ 
பட்ட நீட்சியுடைய ஒலி அலை. 


medulla oblongata: (௨ட.) 

ன்‌ மூளை: மூளை 

யின்‌ பின்‌ பகுதி 

இது, சுவாசம்‌, 

இதயத்‌ துடிப்பு 

போன்ற உடலு 

க்கு இன்றியமை 

பின்முளை யாத பெரும்பா 

லான நடவடிக்கைகளைக்‌ கட்‌ 
டுப்பபடுத்துகிறது. 

meg or mega: (மின்‌) பத்து 


லட்சம்‌ : மின்னியலில்‌.பத்துலட்சம்‌ 
அளவினைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. 


mega volt: (மின்‌). நூறு கோடி 
ஓல்ட்‌ : மின்னியலில்‌ பத்துலட்சம்‌ 


ஓல்ட்‌ மின்னியக்க விசையைக்‌ 
குறிக்கும்‌ அலகு. 
megger : (மின்‌.) தடையாற்றல்‌ 


மானி: மின்தடைக்‌ காப்பின்‌ 


தடையா ற்றல்‌ மானி. 


megohm: மெக்ஓம்‌ : மின்னியலில்‌ 
பத்து லட்சம்‌ ஓம்களுக்குச்‌ சம 
மான மின்தடையைக்‌ குறிக்கும்‌ 
அலகு. 


melting point : (உலோ. ) உருகு 
நிலை ; உலோகங்கள்‌ திடநிலையி 
ருந்து திரவநிலைக்கு மாறுவதற்‌ 
குரிய வெப்ப நிலை. 
melting zone : (வார்‌.) உருகு 
மண்டலம்‌ : இரும்பு வார்ப்படத்‌ 
தொழிற்சாலை. அடுப்பில்‌, உலோ 
கம்‌ உருகுவதற்கான ஊதுலைக்‌ 
குழாய்களுக்கு மேலுள்ள பகுதி. 
memory circuit: (மின்‌.) நினை 
வக மின்சுற்றுவழி: தகவல்களைச்‌ 
சேமித்து வைப்பதற்கான ஒரு மின்‌ 
சுற்றுவழி, இந்த மின்சுற்றுவழி 
தொடுநிலையிலோ விடு நிலை 
யிலோ அமைந்திருக்கும்‌. 
Mendelism: (உயி.) மெண்டல்‌ 
கோட்பாடு: ஜி. ஜே. மெண்டல்‌ 
என்ற தாவரவியலறிஞர்‌ கண்டு 
பிடித்த மரபுப்‌ பண்புகளை எண்‌ 


கணிப்பு முறைக்குள்ளாக்கும்‌ 
கோட்பாடு. இதன்படி, ஒன்று 
அல்லது பிற மரபுக்காரணிகள்‌ 


(பட்டாணியின்‌ உயரம்‌ அல்லது 
குள்ளம்‌) அல்லது கண்களின்‌ நீல 
நிறம்‌ அல்லது பழுப்பு நிறம்‌), 
பாலின உயிரணுக்களில்‌ தனித்‌ 
தனியே கொண்டு செல்லப்படுகின்‌ 
றன; இணைப்பினால்‌ மாறுதல 
டைவதில்லை. ஒருகுழ நீத, 
தாய்‌-தந்தை இருவரிடமிருந்தும்‌ 


“க” என்னும்‌ ஒரே மரபுப்‌ பண்‌ 
பினைப்‌ பெறுகிறது என்றால்‌, 
அந்தப்‌ பண்பினைப்‌ பொறுத்த 


வரையில்‌ அக்குழந்தை தூய்மை 
யானது. தந்தையிடமிருந்து “A” 
என்ற பண்பினையும்‌, தாயிடமி 
ருந்து 8 என்ற பண்பினையும்‌ 
அக்குழந்தை பெற்றிருந்தால்‌, அக்‌ 
குழந்தை “A8' என்ற ஒரு கலப்புக்‌ 
குழந்தை ஆகும்‌. 

meniere’s disease: (நோயி,) 
மெனியர்‌ நோய்‌: உட்கா தில்‌ உண்‌ 
டாகும்‌ வகை ாய்‌. இத 
ரல்‌, தலைவலி, ட தத்‌ 
தன்மை, தலைசுற்றல்‌ ஆகியவை 
உண்டாகின்‌ றன. 


425 


meninges: (உட ) மூளைக்‌ கவி 
கைச்‌ சவ்வு: தண்டு மூளையைமூடி 
யிருக்கும்‌ சவ்வு. 

meningitis: (உட.) மூளைச்சவ்வு 
அழற்சி: தண்டு மூளைக்‌ கவிகைச்‌ 
சவ்வு அழற்சி நோய்‌. 


meningocele: (உட.) மூளைப்‌ 
புற்று: தண்டு மூளைக்‌ கவிகைச்‌ 
சவ்வு வளர்ச்சி. 

mensuration: (sணி.) உரு அள 
வியல்‌: நீளம்‌, பரப்பு, கனஅளவு 
முதலியவற்றை அளப்பதற்கான 
கணிதப்‌ பிரிவு. 


menthol: பச்சைக்‌ கற்பூரம்‌: கடு 
மையான வாசனையுடைய வெண்‌ 
ணிறமான, பனிக்கட்டி போன்ற 
பொருள்‌. இது கற்பூரம்‌ போன்று 
இருக்கும்‌. இதனைத்‌ தோலில்‌ 
தேய்த்தால்‌ குளிர்ச்சியுணர்வு உண்‌ 
டாகும்‌. 
er: (குழை. ) மீச்சேர்ம கட்டலகு: 
மீச்சேர்மத்தின்‌ கட்டுமான அலகு. 
mercerize: (வேதி. ) துணிப்‌ பக்கு 
வமாக்குதல்‌: நூல்‌, துணி ஆகிய 
வற்றுக்குப்‌ பளப்பளப்பும்‌ உறுதி 
யும்‌ கொடுப்பதற்காகக்‌ கடுங்கார 
உப்பிட்டுப்‌ பக்குவப்படுத்து தல்‌. 
merchant bar: (உலோ.) வாணிக 
இரும்புச்‌ சலாகை: விற்பனை செய்‌ 
வதற்கு ஏற்பக்‌ குறுகலாக வெட்‌ 
டப்பட்ட இரும்புச்‌ சலாகை. 
mercury:  (வேதி.) பாதரசம்‌: 
வெள்ளி போல்‌ வெண்ணிறமான 
ரவ உலோகம்‌. இதன்‌ எடை 
மானம்‌ 13.6. இரசக்‌ கந்தகை அல்‌ 
லது பாதரச சல்பைடு _ (1125) 
மூலம்‌ கிடைக்கிறது. சிவப்புப்‌ 
படிக வடிவில்‌ கிடைக்கிறது. இர 
சக்‌ கலவைகள்‌ தயாரிக்கப்‌ பயன்‌ 
படுகிறது. 
mercury arc rectifier: 
பாதரசச்‌ சுடர்‌ திருத்தி: 


(மின்‌. ) 
மாற்று 


426 


மின்னோட்டத்தை நேர்‌ மின்‌ 
னோட்டமாக மாற்றுவதற்குப்‌ 
பீட்டர்‌ கூப்பர்‌ ஹெவிட்‌ கண்டு 
பிடித்த ஒரு சாதனம்‌. 

mercury vapour lamp: (மின்‌.) 
பாதரச ஆவி விளக்கு: 
ஹெவிட்‌ உருவாக்கிய விளக்கு, 
இதில்‌ பாதரச ஆவி வழியே மின்‌ 
னோட்டம்‌ செலுத்துவதன்‌ 
மூலம்‌ விளக்கு உண்டாக்கப்படு 
திறது. 


mercury vapour rectifier: 
(மின்‌.) பாதரச ஆவி திருத்தி: 
உயர்ந்த அளவு வெற்றிடத்தைப்‌ 
பயன்படுத்தாமல்‌, பாதரச ஆவி 
யைப்‌ பயன்படுத்துகிறது. சூடான 
எதிர்முனை, இருமுனைக்‌ குழல்‌. 


meridian : (இயற்‌) வான்‌ கோள 
மைவரை வட்டம்‌; (1) உச்ச நீசங்‌ 
களையும்‌ வான்கோளத்துருவங்‌ 
களையும்‌ ஊடுருவிச்‌ சென்‌ 
றிணைக்கும்‌ வான்‌கோாள வட்டம்‌. 


(8) வடதுருவம்‌, தென்துருவம்‌ 
வழியாகச்‌ சென்று மீண்டும்‌ வட 
துருவ தீர்க்காம்ச ரேகையைச்‌ 


சுற்றி அடையும்‌ கற்பனைக்‌ 


கோடு. 
mesh: (பட்‌. வலைக்கண்‌: வலைப்‌ 
பின்னல்‌ அமைப்பு. 
mesocolloids; (வேதி.) மெசோ 
கொலாய்டுகள்‌: ஹெமிகொலாய்டு 
களுக்கும்‌ யூகொலாய்டுகளுக்கும்‌ 
டைப்பட்ட மீச்சேர்மங்கள்‌ 
அதாவது, 100 முதல்‌ 1000 வரை 
மீச்சேர்ம இணைவுடையவை. 


metabolism: (உட.) ஊன்ம ஆக்‌ 
கச்‌ சிதைவு மாறுபாடு: உயிர்களின்‌ 
உடலினுள்ளாக இயற்பொரு 
ளான உணவுச்சத்து. உயிர்ச்சத்‌ 
தாகவும்‌, உயிர்ச்சத்து மீண்டும்‌ 
யற்பொருளாகவும்‌ மாறுபடும்‌ 
உயிர்ப்‌ பொருள்‌ மாறுபாடு, 


metacarpal bones: (உட.) உள்‌ 


கூப்பர்‌, 


எங்கை எலும்பு: மணிக்கட்டுக்கும்‌ 
க்‌ விரல்களுக்கும்‌ 
தந) இடைப்பட்ட உள்‌ 
்‌ ளங்கைப்‌ பகுதி. 
metal: உலோகம்‌: 
அடிப்‌ படையான 
உலோகப்பொருட்‌ 
களை மட்டுமின்றி 
நெகிழ்திறன்‌, 
இணைவுத்‌ திறன்‌ 


கை எலும்பு 
முதலிய உலோகப்‌ பண்புகளுடைய 


தாதுப்பொருட்களையும்‌ குறிக்‌ 
கும்‌. பல்வேறு உலோகக்‌ கலவை 
களையும்‌ குறிக்கும்‌. 

metal arc welding: உலோகச்‌ 
சுடர்‌ பற்றவைப்பு: இது ஒரு வகை 
சுடர்‌ பற்றவைப்பு. இதில்‌ பற்‌ 
றாசு இட்டு நிரப்புவதற்கான 
உலோகத்தை மின்முனை அளிக்‌ 
கிறது. 

metal dip க உலோக 
அமிழ்வுப்‌ பற்றாசு இணைப்பு: உருக்‌ 
திய உலோகத்தில்‌ அமிழ்வித்து 
நிரப்பு உலோகத்தைப்‌ பெறுவதற் 
குரிய ஒரு செய்முறை. 


metalene nails: உலோகப்‌ 
பொருத்தாணி வட்டமான அல்‌ 
லது தட்டையான பெரிய கொண்‌ 
டைகளையுடைய ஆணிகள்‌. 
அறைகலன்களில்‌ தோல்‌ இழை 
களைப்‌ பொருத்துவதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 
metal filament: (மின்‌.) உலோக 
இழை: ஒரு வகை மின்‌ கடத்தி. 
தனை வெண்சுடர்‌ விளக்கில்‌ 
சூடாக்கும்போது இது ஒளியுடன்‌ 
எரியும்‌. 
metal finishing: உலோக மெரு 
கிடல்‌: உலோக வேலைப்பாட்டில்‌ 
வேலைப்பாடு செய்யப்படும்‌ 
பொருளுக்கு இறுதியாகப்‌ பள 
பளப்பான மெருகூட்டுதல்‌. 
metal furniture: (அச்சு.) 
உலோக அச்சுத்துண்டு : அச்சுக்‌ 


கோத்துப்‌ பக்கங்களை முடுக்கும்‌ 
போது இடைவெளிகள்‌ நிர்பப்‌ 
வதற்காகப்‌ பயன்படும்‌ உலோகத்‌ 
துண்டு. இது அச்செழுத்தின்‌ உய 
ரத்தைவிடக்‌ குறைவாக இருக்கும்‌. 
metalizing: (குழைம.) உலோக 
உறையிடல்‌: பிளாஸ்டிக்கிற்கு ஒரு 


மெல்லிய உலோகப்‌ படலத்தின்‌ 
மூலம்‌ உறையிடுதல்‌. 
metal lacquer: உலோக மெரு 


கெண்ணெய்‌: உலோகத்தினாலான 
பொருட்களுக்கு மெருகெண்ணெ 
யாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ வெடி 
யகப்‌ பஞ்சின்‌ அமில மற்றும்‌ 
மெதில்‌ அசிட்டே கரைசல்கள்‌. 
metallic rectifier: (மின்‌. ): 
உலோகத்திருத்தி: “எலெக்ட்ரான்‌ 
கள்‌ தாமிரத்திலிருந்து தாமிர 
ஆக்சைடிக்குப்‌ பாய்கின்றன; 
ஆனால்‌, தாமிர ஆக்சைடிலிருந்து 
தாமிரத்திற்குப்‌ பாய்வதில்லை'' 
என்ற தத்துவத்தின்‌ அடிப்படை 
யில்‌, தாமிர ஆக்சைடினால்‌ செய்‌ 
யப்பட்ட ஒரு வகைத்‌ திருத்தி. 
இது, ஓரே திசையில்‌ ன்சாரத்‌ 
தைக்‌ கடத்தும்‌ மின்கடத்தி. 
matallography: (உலோ.) 
உலோக உள்ளமைப்பியல்‌: உலோ 
கங்களின்‌ நுண்ணிய உள்ளமைப்‌ 
புகளை ஆராயும்‌ துறை. 
metallurgy: (உ வோ.) உலோகக்‌ 
கலை: உலோகங்களின்‌ பண்‌ பியல்‌ 
புகளை ஆராய்ந்தறியும்‌ துறை, 
உலோகத்‌ தாதுக்களை உருக்கி, 
சுத்திகரிக்கும்‌ அறிவியல்‌. 
metallurgy: உலோகக்‌ கலை 
உலோகத்‌ தாதுக்களிலிருந்து 
உலோகங்களைப்‌ பிரித்தெடுக்கும்‌ 
அல்லது உலோகக்‌ கலவைகளை 
உண்டாக்கும்‌ கலை அல்லது அறி 
வியல்‌, உலோகங்கள்‌ பற்றி ஆரா 
யும்‌ துறை. 

matal pattern: (வார்‌.) உலோகத்‌ 
தோரணி: நீண்ட நாட்கள்‌ உழைப்‌ 


427 


பதற்காக மரத்‌ தோரணிகளிலி 
ருந்து உருவாக்கப்படும்‌ வார்ப்‌ 
படத்‌ தோரணிகள்‌. 

metal spinning: (பட்‌.) உலோகத்‌ 
திரிப்பு: தகடாக்கக்‌ கூடிய உலோ 
கங்களில்‌ இலேசான உறுப்புகளை 
வட்டமான வார்ப்பு வடிவங்க 
ளாக உருவாக்கும்‌ முறை, கடை 
சல்‌ எந்திரத்தில்‌ வேகமாகச்‌ சுழ 
லும்‌ போது அழுத்தம்‌ கொடுக்‌ 
கும்போது இந்தத்‌ திரிப்பு ஏற்படு 
கிறது. 

metal spraying: உலோகத்‌ 
தெளிப்பு: உலோகங்களுக்கான 
காப்பு மெருகுப்பூச்சு. ஒரு கம்பி 
யை ஹைட்ரஜன்‌ -ஆக்சிஜன்‌ சுடர்‌ 
வழியாகச்‌ செலுத்தும்போது, அது 
அணுக்களாகக்‌ குறைந்து கம்பிப்‌ 
பரப்பில்‌ மேற்பூச்சாகத்‌ தெளிக்கப்‌ 
பட்டு படிகிறது. 

metamorphic rock: (கனிம,) 
உருமாற்றப்‌ பாறை: தனது மூலப்‌ 
பண்‌ பியல்பிலிருந்து எரிமலைக்‌ 
குழம்புப்‌ பாறையாக அல்லது படி 
வியற்‌ படுகைப்‌ பாறையாக மாற்‌ 
றம்‌ பெற்றுள்ள பாறை. 
metatarsal bones: (உட.) கால்‌ 
விரல்‌ எலும்பு: கணுக்‌ 
காலுக்கும்‌, கால்‌ 
விரல்களுக்கும்‌ 
இடைப்பட்ட ஐந்து 
நீண்ட விரல்களின்‌ 


எலும்புத்‌ தொகுதி. 
meteor bumper: 
(விண்‌.) எரி மீன்‌ 


காப்பு: விண்ணிலிரு 
ந்து விழும்‌ எரிமீன்‌ 
களின்‌ துகள்களினால்‌ விண்வெளி 
ஊர்திக்கு ஊறு ஏற்படாமல்‌ காக்‌ 
கும்‌ ஒரு மெல்லிய கேடயம்‌. 

meteorograph : (வானூ.) வானி 
லைப்‌ பதிவுமானி : பூமியின்‌ மேற்‌ 
பரப்பிற்கு மேலேயுள்ள வானி 
லைக்‌ கூறுகள்‌ பலவற்றின்‌ அள 
வைப்‌ பதிலித்துக்‌ காட்டும்‌ 


428 


அமைவு. இது வெப்பநிலை, காற்‌ 
றமுத்தம்‌, ஈரப்பதம்‌ போன்ற 
வற்றைப்‌ பதிவு செய்யும்‌. 


meteorology: (இயர்‌. ) வானிலை 
யியல்‌ : வருங்குறி அறிவிக்கும்‌ 
நோக்குடைய வானிலை நிகழ்‌ 
வியக்க ஆராய்ச்சித்‌ துறை. 


meter : (எந்‌.) (1) மீட்டர்‌: மெட்‌ 
ரிக்‌ அளவு முறையில்‌ அடிப்படை 
யான நீட்டலளவை அலகு. 1 மீட்‌ 
டர்‌ ௨39437". 


(2) அளவுமானி: திரவங்கள்‌, வாயுக்‌ 
கள்‌, மின்னோட்டம்‌ முதலிய 
வற்றை அளவிடுவதற்கான அளவு 
கருவி, 

meter : (மின்‌.) (1) மின்மானி : 
மின்‌ விசையினை அளவிடுவதற் 
கான ஒரு கருவி. 


(2) நீள அளவு : (மின்‌.) மெட்ரிக்‌ 
அளவு முறையில்‌ நீளத்தின்‌ ஓர்‌ 
அலகு. 1 மீட்டர்‌ ௪39.37". 


micrometer : (மின்‌.) நுண்ணள 
வைமானி : நுண்பொருட்கள்‌. 
தொலைவுகள்‌, கோணங்களை 
அளந்து காட்டும்‌ கருவி. 
micrometry : (மின்‌.) நுண்ணள 
வை: நுண்ணளவை மானியால்‌ 
அளத்தல்‌. 

metering orifice : (தானி.) அள 
வித்‌ துளை: பல்வேறு தேவைகளுக்‌ 
கேற்ப எரிபொருள்‌ செல்வதை 
முறைப்படுத்துவதற்காக உள்ள 
ஒரு நிலையான துளை 


metering pin : (தானி.) அளவிப்‌ 
பிணைப்பூசி : அளவித்துளையின்‌ 
மீது அமைந்துள்ள ஒரு பிணைப்‌ 
பூசி. இது அளவித்‌ துறையின்‌ வழி 
யாக வாயு பாய்வதை முறைப்‌ 
படுத்துகிறது. 

metering rod : (தானி.) அளவித்‌ 
தண்டு : எரிபொருள்‌ பாய்வதை 


முறைப்படுத்தும்‌ தடுக்கிதழ்‌ புயத்‌ 
துடன்‌ இணைக்கப்‌ பட்டுள்ள 
தீண்டு. 

methane : (வேதி.) மீத்தேன்‌ : 
மணமற்ற வாயு (CH). தாவரப்‌ 
பொருளின்‌ இருமடிச்‌ சேர்மானம்‌ 
காரணமாக அல்லது கரிமப்‌ பொரு 
ளின்‌ உலர்‌ வாலை வடித்தல்‌ மூல 
மாக உண்டாகும்‌ வாயு. ஒளிரும்‌ 
வாயுவின்‌ முக்கியமான கூறு. 


methanol : (வேதி. ) மெத்தனால்‌: 
(CH;0H): மெத்தில்‌ ஆல்கஹால்‌, 
மர ஆல்கஹால்‌, மரச்சாராவி 
போன்ற பல்வேறு பெயர்களால்‌ 
அழைக்கப்படுகிறது. எரிபொருளா 
கவும்‌, வண்ணங்கள்‌, மெருகெண்‌ 
ணெய்கள்‌ ஆகியவற்றின்‌ கரைப்‌ 
பானாகவும்‌, ஆல்கஹாலை 
இயல்பு திரிப்பதற்காகவும்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 


methyl: (வேதி.) மெத்தில்‌ : 
(CHட)மீத்தேனிலுள்ள ஒரு ஹைட்‌ 
ரஜன்‌ அணு இடம்‌ பெயர்வதால்‌ 
ஏற்படும்‌ மூலக்கூறு, இது பல்‌ 
வேறு கூட்டுப்‌ பொருள்களில்‌ ஓர்‌ 
அங்கமாக உள்ளது. 


methyl acetone : (வேதி.) 
மெத்தில்‌ அசிட்டோன்‌ : மெத்தில்‌ 
அச்சிட்டேட்டும்‌, அசிட்டோனும்‌ 
கலந்த ஒரு கலவை ரப்பரின்‌ 
கரைப்பானாகப்‌ பயன்படுகிறது. 


metric 968: (பட்‌.) மெட்ரிக்‌ 
பல்லிணை : மெட்ரிக்‌ அளவு 
முறைக்கிணங்க வடிவமைக்கப்‌ 
பட்ட பல்லிணை. 

metric plug : (தானி.) மெட்ரிக்‌ 
செருகி : மெட்ரிக்‌ தர அளவுகளுக்‌ 
கேற்ப திருகிழைகளைக்‌ கொண்ட 
ஒரு சுடர்ப்‌ பொறிச்‌ செருகி. 
metric system: (பொறி.) 
மெட்ரிக்‌ முறை : பத்தின்‌ மடங்கு 
களின்‌ அடிப்படையில்‌ அமைந்த 
நிறுத்தல்‌, நீட்டல்‌, முகத்தல்‌ அள- 
வைகள்‌. முதலில்‌ இம்முறை ஃபிரா 


ன்சில்‌ பயன்படுத்தப்பட்டது. 
இன்றுஉலகெங்கும்‌ அறிவியல்பணி 
கள்‌ அனைத்திலும்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 
metric threads: மெட்ரிக்‌ திரு 
கிழைகள்‌ : மெட்ரிக்‌ அளவுகளுக்‌ 
கிணங்க விகிதமுறையில்‌ அமைந்த 
இருகிழைகள்‌. 
mezzanine : (க.க) இடைமாடி : 
இரண்டு உயர்மாடிக்‌ கட்டிடங்‌ 
களில்‌ நிலத்தளத்‌ தளத்திற்கும்‌ 
முதல்‌ மாடிக்கும்‌ இடைப்பட்ட 
இடைத்தள மாடி. 
mezz0tint: (அச்சு.) முரட்டு அச்‌ 
சுப்‌ பாளம்‌: கரடுமுரடாக்கப்பட்ட 
தகட்டின்‌ பின்னணியையே செறி 
நிழல்‌ வண்ணமாகக்‌ கொண்டு 
பிற பகுதிகளில்‌ கரடுமுரடு நீக்கப்‌ 
பட்ட ஒளிப்பட அச்சுப்‌ 
பாளம்‌. இதனை 1643இல்‌ லுட்‌ 
விக்‌ கண்டுபிடித்தார்‌. 
௱mica: (கனிம.) அப்பிரகாம்‌ (காக்‌ 
காய்ப்‌ பொன்‌): முழுமையாகப்‌ 
பிளந்திடும்‌ தன்மையுடைய ஒரு 
வகை சிலிக்கேட்‌ என்னும்‌ மணற்‌ 
சத்து உப்பு. இது செதில்‌ செதில்‌ 
களாகப்‌ பிளவுபடும்‌. 
micas : அப்பிரகக்‌ காகிதம்‌: அலங்‌ 
காரப்‌ பெட்டிகள்‌ செய்வதற்கான 
காகிதம்‌. இதில்‌ அனிலைன்‌ சாயப்‌ 
பொருளுடன்‌ கலந்து அப்பிரகம்‌ 
பூச்சுக்‌ கொடுக்கப்பட்‌ டிருக்கும்‌. 
இதில்‌ செதுக்கு வேலைப்பாடாக 
வும்‌ புடைப்பாகவும்‌ அச்சிடப்‌ 
படும்‌. 
microampere: (மின்‌) மைக்ரோ 
ம்பியர்‌: ஒரு ஆம்பியரில்‌ பத்து 
இலட்சத்தில்‌ ஒரு பகுதி. 0.000001 
ஆம்பியர்‌. 
microfarad: (மின்‌.) மைக்ரோ 
பாராட்‌: ஒரு கொள்ளவு அலகு. 
மின்காந்தப்‌ பரும அளவான ஒரு 
ஃபாராட்டின்‌ பத்து லட்சத்தில்‌ 
ஒரு பகுதி. 


429 


micrometer: நுண்ணளவைமானி: 


துண்ணளவைமானி 


ண்பொருட்கள்‌, தொலைவுகள்‌, 
காணங்கள்‌ ஆகியவற்றைத்‌ துல்‌ 
லியமாக அளந்து காட்டுங்‌ கருவி. 


micrometer caliper: நுண்‌ 
இடுக்கியளவி ; மிக நுண்ணிய 
தொலைவுகளை அளப்பதற்குரிய, 
அளவு வரையிட்ட திருகுடன்‌ 
கூடிய ஓர்‌ இடுக்கியளவி. 


micron : (மின்‌.) மைக்ரோன்‌ : 
பதின்மான நீட்டலளவை அலகில்‌ 
பத்துலட்‌ சத்தில்‌ ஒரு பகுதி. 
microphone: (மின்‌.) ஒலி 
பெருக்கி: நுண்ணொலிகளைத்‌ 
திட்பப்படுத்தியும்‌ ஒலிகளை மின்‌ 
னலைகளாக்கியும்‌ தொலைபேசி 
ஓலிபெருக்கிகளைச்‌ செயற்படுத்‌ 
தும்‌ கருவி. 

microphotograph: நுண்ணொ 
ளிப்படம்‌ : ஒரு பெரிய பொருளை 
ஒரு சிறிய ஒளிப்படமாகக்‌ 


குறைத்து உருவாக்கும்‌ ஒளிப்‌ 
படம்‌. 
microscope : நுண்ணோக்காடி 


பூதக்‌ கண்ணாடி): மிக நுண்ணிய 
பாருட்களின்‌ உருவத்தைப்‌ 
பெருக்கிக்‌ காட்டக்கூடிய, ஒன்று 
அதற்கு மேற்பட்ட ஆடிகளைக்‌ 
கொண்ட ஒரு கருவி. 
நுண்ணோக்காடி 
நுண்ணோக்‌ 
துண்டு 


microtome : 
வெட்டு கருவி: 
காடிகளுக்கான சிறிய 
களைச்‌ செதுக்கும்‌ கருவி. 
(மின்‌.) மைக்ரோ 
மின்‌ இயக்க ஆற்றல்‌ 
பத்துலட்சத்தில்‌ ஒரு 


microvolt : 
வோல்ட்‌ : 
அலகின்‌ 
பகுதி. 


430 


microwave : நுண்ணலை : ஒரு 
மீட்டருக்குக்‌ குறைவான ள 
முள்ள வானொலி அலைகள்‌. இது 
நெடுந்தொலைவிலுள்ள கருவி 
களை நிலையத்துடனும்‌, நிலை 
யங்களை மற்ற நிலையங்களுட 
னும்‌ இணைப்பதற்குப்‌ பயன்படு 
கிறது. 


microtron : (மின்னி.) மைக்‌ 
ரோட்ரான்‌ : அதிவேக எலெக்ட்‌ 
ரான்களை உண்டாக்கும்‌ சிறிய 
எந்திரம்‌. இதில்‌, எலெக்ட்ரான்‌ 
கள்‌, ஒரு காந்தத்தின்‌ மூலம்‌ வட்‌ 
டப்‌ பாதைகளில்‌ சுற்றும்படி செய்‌ 
யப்படுகின்றன. ஒவ்வொரு சுற்‌ 
றின்‌ தொடக்கத்திலும்‌, ஓர்‌ உயர்‌ 
அலைவெண்‌ வானொலி அலைப்‌ 
பான்‌ மூலம்‌ உண்டாக்கப்படும்‌ 
ஒரு மின்னியல்‌ புலத்திலிருந்து 
அவை முன்னே. ந்தப்படுகின்‌ றன. 
microwave reflectors : நுண்‌ 
ணலை பிரதிபலிப்பான்‌ : நுண்ண 
லைக்‌ கற்றைகளை நெறிப்படுத்து 
வதற்குப்‌ பயன்படும்‌ ஒரே மாதிரி 
யல்லாத பிரதிபலிப்பான்கள்‌. 


middle space: (அச்சு.) நடு 
இடை வெளி: அச்சுக்கோப்பில்‌ 
எழுத்துக்களிடையிலான இடை 
வெளி. 


middle - tones : (அச்சு.) நடு 
வண்ணச்‌ சாயல்‌ : ஒளிப்படத்தில்‌ 
அல்லது நுண்பதிவுப்‌ படத்தில்‌ 
இளம்‌ வண்ணத்திற்கும்‌ அடர்‌ 
வண்ணத்திற்குமிடையிலான வண்‌ 
ணச்‌ சாயல்கள்‌. 

midwing monoplane: (வாஜா.) 
நடு இறகு ஒற்றைத்தட்டு விமானம்‌: 
விமானத்தின்‌ மையக்‌ கோட்டில்‌ 
இறகு பொருத்தப்பட்டுள்ள ஒற்‌ 
றைத்‌ தொகுதி சிறகுகளையுடைய 


விமானம்‌. 

ஈர : மில்‌ : கம்பி முதலியவற்றின்‌ 
விட்டத்தை அளப்பதற்கான 
அலகு. இது அங்குலத்தில்‌ ஆயிரத்‌ 


தில்‌ ஒரு பகுதி, 0.001*. 


mild steel: மென்னெஃகு : 
கரியம்‌ குறைவாகவுள்ள எஃகு; 
இது பற்ற வைக்கக்‌ கூடியது. 
ஆனால்‌ இது பதமாவதில்லை. 


mildew : பூஞ்சணம்‌ ட ஈரம்படு 
பொருட்களின்‌ மீது படியும்‌ ஒரு 
வகை பூஞ்சக்காளான்‌. 


mil foot: மில்‌ அடி கம்பியி 
லுள்ள மின்‌ தடையின்‌ ஒரு தர 
அலகு. ஓர்‌ அடிக்கம்பியில்‌ மின்‌ 
தடையின்‌ அளவு உ விட்டத்தில்‌ 
ஒரு மில்‌. 

milk sugar : (வேதி.) பால்‌ சர்க்‌ 
கரை : பார்க்க பால்‌ வெல்லம்‌. 
ஈர: ஆலை: (1) உற்பத்திச்‌ 
செய்‌ முறைகள்‌ நடைபெறுவதற் 
கான எந்திரங்கள்‌ பொருத்தப்பட்‌ 
டுள்ள கட்டிடம்‌ அல்லது கட்டி 
டங்களின்‌ தொகுதி. பல்வேறு 
ம்‌ ளி குறிப்பிட 
இச்‌ சொல்‌ பயன்படுகிறது. 

(2) செய்முறை வேலைகளுக்கான 
திரிகைப்‌ பொறியமைவு. 
milliampere : (மின்‌.) மிலி 
ஆம்பியர்‌ ; ஒரு ஹென்ரியில்‌ ஆயி 
ரத்தில்‌ ஒரு பகுதி. கொள்ளளவின்‌ 
ஓர்‌ அலகு. 

millihenry: (மின்‌. ) மிலிஹென்றி: 
ஒரு கொள்ளளவு அலகாகிய 
ஹென்ரியின்‌ஆயிர த்தில்‌ ஒருபகுதி. 
ஈரா. (பொறி.) மில்லி 
மீட்டர்‌: பருமனலளவு அலகு. ஒரு 
மீட்டரில்‌ ஆயிரத்தில்‌ ஒரு பகுதி 
09937". 

ரார்‌!1ஈர : (பட்‌.) சால்வரிவிடல்‌: 
உலோகத்‌ தகடுகளில்‌ பள்ளங்‌ 
களை வெட்டும்‌ செய்முறை. 
milling cutters : (எந்‌.) துளை 
வெட்டுங்‌ கருவி: உலோகத்‌ தகட்‌ 
டில்‌ துளைகள்‌ இடுவதற்கான எந்‌ 
திரத்தில்‌ பயன்படும்‌ பல்வேறு 
சுழல்‌ வெட்டுக்‌ கருலிகள்‌. 


milling machine: (பட்‌.) துளை 


துளையிடு எந்திரம்‌ 


யிடு எந்திரம்‌: உலோகத்‌ தகட்டில்‌ 
வடு வரிசைத்‌ துளைகள்‌ இடுவதற் 
கான எந்திரம்‌. 


milling machine universal : 
(பட்‌.) பொதுத்‌ துளையிடு எந்திரம்‌: 
எல்லாவகையான பரப்புகளையும்‌ 
கொண்ட உலோகத்‌ தகடுகளிலும்‌ 
துளையிடுவதற்கான எந்திரம்‌. 


milling machine vertical : 
(பட்‌.) செங்குத்துத்‌ துளையிடு எந்‌ 
திரம்‌ : துளையிடுவதற்குச்‌ செங்‌ 
குத்தான கதிர்‌ கொண்ட எந்திரம்‌. 
இது இடைமட்ட எந்திரத்தி 
லிருந்து வேறுபட்டது. 

millivolt : (மின்‌.) மிலிவோல்ட்‌ : 
ஓர்‌ பகுதி. 0.001” வோல்ட்‌. 


millwright: ஆலை அமைப்பாளர்‌: 
ஓர்‌ ஆலையில்‌ அல்லது பட்டறை 
யில்‌ எந்திரங்களைத்‌ திட்டமிட்டு 
அமைப்பவர்‌. 

mimeograph :  படியெடுப்பான்‌: 
கையெழுத்து அல்லது தட்டெழுத்‌ 
துப்‌ படியின்‌ பல படிகளை எடுப்ப 
தற்கான தகடு ஆக்க அமைவு. 
ஈரான்‌ : (௧.க.) தூபி: பள்ளி 
வாயில்‌ தாபி. 

mineralogy . கனிமயியல்‌ : கனி 
மங்களின்‌ பண்‌ பியல்புகள்‌, வகைப்‌ 
பாடு முதலியவை பற்றி ஆராயும்‌ 
அறிவியல்‌. 


miners safety lamp : சுரங்கக்‌ 


42] 


காப்பு விளக்கு: பார்க்க டேவி 
காப்பு விளக்கு. 
ஈரர்றயm; குறுமம்‌: மிகக்‌ 


குறைந்த அளவு; மிகக்‌ குறைந்த 
எல்லை. 

minimum flying speed (வாதூ.) 
குறும்‌ பறக்கும்‌ வேகம்‌ : ஒரு லிமா 
னம்‌ தனது இறகுகளின்‌ இடைய 
கல்‌ அளவுக்கு அதிகமான உயரத்‌ 
தில்‌ பறக்கும்‌ மட்டத்தில்‌ ஒரே 
சீராகப்‌ பேணக்கூடிய மிகக்‌ 
குறைந்த அளவு வேகம்‌. 
minimum gliding angle: 
(வானூ.) குறுமச்‌ சறுக்குக்‌ 
கோணம்‌: விமானத்தின்‌ முற்‌ 
செலுத்தி அழுத்தம்‌ கொடுக்காதி 
ருக்கும்‌ போது, விமானத்தின்‌ 
கிடைமட்டப்‌ பாதைக்கும்‌, ஏறத்‌ 
தாழ அதன்‌ கிடைமட்டப்‌ பாதைக்‌ 
குமிடையிலான கூர்ங்கோணம்‌. 


minimum speed: (வாஜா.) 
குறும வேகம்‌ : விமானத்தில்‌ எந்‌ 
தக்‌ குறைந்த அளவு வேகத்தில்‌ 
ஒரே சீராகப்‌ பறக்க முடியுமோ 
அந்தக்‌ குறைந்த அளவு வேகம்‌. 
ஈiறiறஏ : சுரங்கத்‌ தொழில்‌ : பூமி 
யிலிருந்து உலோகம்‌, கனிப்‌ 
பொருட்கள்‌ ஆகியவற்றை அகழ்ந்‌ 
தெடுத்தல்‌. 

mining engineer: சுரங்கப்‌ பொறி 
யாளர்‌ : சுரங்கங்களைத்‌ தோண்டி 
அவற்றிலிருந்து உலோகத்‌ தாதுப்‌ 
பொருள்களை அகழ்ந்தெடுக்கும்‌ 


பணிகளைச்‌ செய்யும்‌ பொறி 
யாளர்‌. 

minion: (அச்சு.) குறும அச்‌ 
செழுத்து : மிகச்சிறிய அளவு அச்‌ 


செழுத்து. இது 7 புள்ளி அளவுக்‌ 
குச்‌ சமமானது. அச்செழுத்தில்‌ 


புள்ளி முறை பயனுக்கு வருவ 
தற்கு முன்பு இப்பெயர்‌ வழங்‌ 
கியது. 

minor axis: சிறுபடி அச்சு : 


ஒரு நீள்‌ வட்டத்தின்‌ குறுகிய 


ட்டம்‌. 


422 


minor carrier : (மின்‌.) சிறு மின்‌ 
கடத்தி: பெரிய மின்கடத்திகளுக்கு 
மாறாக மின்‌ கடத்தாத்‌ திண்மப்‌ 
பொருட்கள்‌ வழியாக மின்‌ 
கடத்துதல்‌. எடுத்துக்காட்டாக, 
எலெக்ட்ரான்கள்‌ பெரிய மின்‌ 
கடத்திகள்‌ என்றால்‌ துளைகள்‌ 
சிறு மின்‌ கடத்திகளாகும்‌. 


minor diameter : சிறுபடி விட்‌ 
டம்‌ : ஒரு திருகில்‌ அல்லது மரை 
யாணியில்‌ இனைையின்‌ மிகக்‌ 
குறைந்த அளவு விட்டம்‌. 

minus charge: (மின்‌.) மறிநிலை 
மின்னேற்றம்‌ : கழித்தற்குறியின்‌ 
மூலம்‌ சுட்டப்படும்‌ எதிர்மின்‌ 
னேற்றம்‌ பிசின்‌ பொருட்களில்‌ 
உரசும்‌ போது இத்தகைய மின்‌ 
னேற்றம்‌ உண்டாகிறது. 


miறபte : (க.க.) நுண்பாகை : 
கோண அளவில்‌ ஒரு பாகையின்‌ 
அறுபதில்‌ ஒரு கூறு. 


minuteman: (விண்‌.) வான்படை 
ஏவுகணை : கண்டம்‌ விட்டுக்கண்‌ 
டம்‌ செல்லும்‌ வான்படை ஏவு 
கணை. இது 5,500 கடல்‌ மைல்‌ 
தொலைவு செல்லக்கூடியது. இது, 
மூன்று கட்டங்களுடைய செலுத்து 
ராக்கெட்‌ எஞ்சின்களால்‌ இயக்கப்‌ 
படுகிறது. 


misalignment of wheels: 
(தானி.) பொருந்தாச்‌ சக்கர 
இணைப்பு : சீருந்தின்‌ சக்கரங்கள்‌ 
முறையாக இணைக்கப்பட 
வில்லையெனில்‌, சக்கரங்களைத்‌ 
திருப்புவது கடினம்‌. இதனால்‌ 
சீருந்து முழுவதிலும்‌ அளவுக்கு 
மீறி அழுத்தம்‌ ஏற்பட்டு டயர்கள்‌ 
விரைவாகத்‌ தேய்ந்துவிடும்‌ சீருந்‌ 
தின்‌ முன்‌ சக்கரங்கள்‌ சீராக 
இணைக்கப்பட்டுள்ளனவா என்‌ 
பதைக்‌ குறைந்தது ஆண்டிற்கு 
ஒரிரு முறை சரி பார்த்தல்‌ வேண்‌ 
டும்‌. 

ஸnisழா்‌ : (அச்சு) அச்சுப்‌ பிழை: 


பிழையாக அச்சிடுதல்‌; அச்சிடுவ 
தில்‌ ஏற்படும்‌ பிழை. 

missilery : (விண்‌. ) ஏவுகணையி 
யல்‌ : ஏவுகணைகளை வடிவமைத்‌ 
தல்‌, உருவாக்குதல்‌, செலுத்துதல்‌, 
வழிச்செலுத்துதல்‌ ஆகியவை பற்‌ 
றிய அறிவியல்‌. 

mission type: பெரு வடிவ அறை 
கலன்‌: கருவாலி மரத்தில்‌ கருமை 
வண்ணத்தில்‌ வளைவுகளின்றி 
நேர்கோடுகளில்‌ தயாரிக்கப்படும்‌ 
மிகப்‌ பெருமளலில்‌ வடிவங்‌ 
கொண்ட அறைகலன்‌. 


er: செங்கோண இணைப்பு: 
மரத்துண்டுகளைச்‌ செங்கோணத்‌ 
தில்‌ இணைத்தல்‌. 

துண்டுகளின்‌ இணை வாயின்‌ 
சாய்வு 45£ கோணம்படும்படியாக 
இணைத்தல்‌. 
miter box: . கோண அறுவைக்‌ 
கருவி: மரத்தைக்‌ 
குறிப்பிட்ட கோ 
ணத்தில்‌ 'அறுப்ப 
த.ற்கு ரம்பத்திற்கு 
துணை செய்யும்‌ 
அமைவு. 
miter cut: (மர. 
வே.) கோண அறுவை: துண்டு 
களின்‌ இணைவாயின்‌ சாய்வு 45௦ 
கோணமாக அமையுமாறு அறுத்‌ 
தல்‌. இரு துண்டுகளும்‌ இணையும்‌ 
போது ஒரு செங்கோணம்‌ உண்‌ 
டாகும்‌. 


கோண அறுவைக்‌ 
கருவி 


miter joint: (௪.க.) செங்கோண 


ஜி செங்கோண 
இணைப்பு 


இணைப்பு: மரத்து ண்டுகளின்‌ 


இணைவாயின்‌ சாய்வு 45 
கோணம்‌ படும்படியாக வெட்டி 
செங்கோணமாக அமையும்படி 
இணைத்தல்‌. 

miterer: (அச்சு. செங்கோண 
இணைப்பான்‌ அச்சுக்கலையில்‌ 
கரையோரங்கள்‌, கோடுகள்‌ முத 
லியவற்றை செங்கோணத்தில்‌ 
இணைப்பதற்குப்‌ பயணம்‌ ஒரு 
சாதனம்‌. இதனைக்‌ கையினாலோ 
விசையினாலோ இயக்கலாம்‌. 


miter gear: (aஎர்‌.) செங்கோண 
இணைப்புப்‌ பல்லிணை: ஊடச்‌ 
சுக்கு 45௪ சாய்வாக உள்ள பற்‌ 
களையுடைய பல்லிணை. 

milter plane: (மர.வே.) செங்‌ 


கோண இணைப்புத்‌ தளம்‌: 
தைக்‌ குறிப்பிட்ட கோணத்தில்‌ 


அறுப்பதற்கு ரம்பத்திற்குத்‌ துணை 
செய்யும்‌ அமைவுடன்‌ பயன்படுத்‌ 


தப்படும்‌ ஒரு தளம்‌. 
miter-saw cut: (மர.வே.) கோண 
வெட்டு ரம்பம்‌: மரத்தைத்‌ தேவை 
யான கோணத்தில்‌ வெட்டுவதற் 
குப்‌ பயன்படும்‌ ரம்பம்‌. 
miter square: (மர.வே.) கோண 
மட்டச்‌ சது 
ரம்‌: மூலமட்‌ 
டப்‌ பலகை 
போன்ற ஒரு 
சக ரு வி, 
னால்‌, 
இதில்‌ 90°, 45௦ கோணங்களை 
அமைக்க இடமளிக்கும்‌ ஒரு 
தலைப்பினைக்‌ கொண்ட து. 
miter wheel: சாய்‌ பற்சக்கரங்கள்‌ : 
ஊடச்சுக்கு 45” சாய்வாக உள்ள 
பற்களையுடைய சக்கரங்கள்‌. 
mitography: (அச்சு.) திரையச்‌ 
சுக்கலை; பட்டுத்திரைச்‌ லை 
அச்சுக்கலை. 
mixture: (வேதி. ) கலவை: வேதி 
யியல்‌ முறையில்‌ ஒன்றோடொன்று 


கோண மட்டம்‌ 


28 


மரத்‌ 


மீதான 


433 


இணையாத இரண்டு அல்லது 
மூன்று பொருட்களின்‌ கலவை. 


M.M.F.: (மின்‌. 1 
விசை! (சர. இ.வி), ட இலக்கு 


ஈm௦மilரty: (மின்‌.) இயங்கு திறன்‌: 
ன்கடத்தாத்‌ திண்மப்‌ பொருளில்‌ 
மின்னோட்ட ஊர்தியின்‌ வேக 
விதம்‌. பயன்முறை மின்புலத்தில்‌ 
ேகவீதத்தின்‌ வீத அளவு. 
இதனை செ.மீ.ஓஓல்ட்‌/ வினாடி 
என்ற அளவு முறையில்‌ குறிப்பிடு 
வர்‌. 
modeling: உருப்படிவக்கலை: 
காட்சி மாதிரிகளை உருநிலைப்‌ 
படிவங்களாக உருவாக்குதல்‌, 


ஈocCk-பற: (வாஜூ.) எந்திர மாதி 
ரிப்‌ படிவம்‌: செய்யக்‌ கருதியுள்ள 
மாதிரிப்‌ படிவம்‌, 


modulation: (இயற்‌.) அலை 
மாற்றம்‌: வானொலியில்‌ அலைய 
கல அதிர்வுகளைப்‌ பிற அதிர்வு 
கள்‌ மூலம்‌ மாற்றியமைத்தல்‌. 
(1) பேச்சு ஒலிகளையும்‌, (11) 
ஊர்தி அலையினையும்‌, (111) வெ 
ளிச்‌ செலுத்தப்படும்‌ அலை மாற்‌ 
றிய அலையினையும்‌ குறிக்கிறது. 
ஆழ அலை மாற்றம்‌ =X[. 


ஈm௦பle: (௧.க,) அளவை அலகு; 
கட்டுமானப்‌ பொருட்களின்‌ தக 
வுப்‌ பொருத்தங்களைத்‌ தெரிவிப்ப 
தற்கான நீட்டலளவை அலகு. 


m௦பlப5: நிலை தகவு: மடக்கை 
களின்‌ வகை மாற்றத்திற்கான 
நிலையான வாய்ப்பாடு. 


modulus of த்‌ மின்‌ 
சை நிலை தகவு: மு விசைத்‌ 
திரிபு நெகிழ்‌ வரம்பிற்குள்‌ இருக்‌ 
கும்போது, ஒர்‌ அலகுப்‌ பரப்பின்‌ 
மீதான அழுத்தத்திற்கும்‌, அதற்கு 
இணையான ஓர்‌ அலகு நீளத்தின்‌ 
இழுவிசைக்குமிடையீ 
லான வீத அளவு. 


434 


modulus of rigidity: (பொறி,) 
விறைப்பு நிலைதகவு: அழுத்தச்‌ 
சறுக்குப்‌ பெயர்ச்சி இழு விசையி 
னால்‌ சறுக்குப்‌ பெயர்ச்சி அழுத்‌ 
தத்தை வகுப்பதால்‌ கிடைக்கும்‌ 
ஈவு. 
mogu![: (மின்‌.) மோகல்‌: 300 
வாட்டுகளுக்கு அதிகமான பெரிய 
வண்சுடர்‌ விளக்குகளுடன்‌ 
சேர்த்துட்‌ பயன்படுத்தப்படும்‌ ஒரு 
குதைகுழி அல்லது கொள்கலன்‌. 
ஈmohair: ஆங்கோரா ஆட்டுக்‌ 
கம்பளி: ஆங்கோரா ஆட்டுமயி 
ரைக்‌ கொண்டு செய்யப்படும்‌ 
நேர்த்தியான துணி வகை. 


Mohs scale: மோஹ்ஸ்‌ அளவு: 
கனிமப்‌ பொருட்களின்‌ கடினத்‌ 
தன்மையைத்‌ தரம்‌ பிரித்துக்‌ காட்‌ 
டப்‌ பயன்படும்‌ எண்மான முறை. 


moisture content: (அச்சு.) நீர்‌ 
நயப்பு: தயாரித்து முடித்த காகிதத்‌ 
தில்‌ உள்ள ஈரப்பதனின்‌ அளவு. 


molar solution: (வேதி): மூலக்‌ 
கூற்றுக்‌ கரைசல்‌: ஒரு கரைவத்‌ 
தின்‌ மூலக்கூற்று எடையைக்‌ 
கொண்டுள்ள ஒரு கரைசல்‌. இது 
ஆயிரம்‌ கன செ.மீ.யில்‌ இவ்வளவு 
ரொம்‌ என்று குறிக்கப்படும்‌. 


molar teeth: (உட.) பின்கடை 
வாய்ப்‌ பற்கள்‌: பின்கடை வாய்ப்‌ 
பல்‌ வகையில்‌ அரைக்க உதவுகிற 
பற்கள்‌. இவை மேல்‌, கீழ்தாடை 
களில்‌ ஒவ்வொரு பக்கத்திலும்‌ 
கடைசியில்‌ 3 தட்டையான பற்கள்‌ 
லீதம்‌ அமைந்திருக்கும்‌. 

ஈm௦uld: (வார்‌.) வார்ப்படம்‌: 
வார்ப்புருக்களை உருவாக்குவதற் 
கான ஓரு படிவம்‌. 

பிளாஸ்டிக்‌ உருவங்களை வெப்‌ 
பம்‌, அழுத்தம்‌ அல்லது வேதியியல்‌ 
வினை மூலமாக உருவாக்குவதற்‌ 
குப்‌ பயன்படும்‌ உலோகக்‌ கொள்‌ 
கலம்‌. 


அச்செழுத்துகளை வடிவமைக்கும்‌ 
வார்ப்பட எந்திரம்‌. 

mould board:(wr.வே.]: முனைப்‌ 
பலகை: உழுசாலில்‌ மண்ணைப்‌ 
பெயர்த்துத்‌ தள்ளும்‌ எஃகு 
முனைப்‌ பலகை. 

moulders rammer(uார்‌.) வார்ப்‌ 
படத்‌ திமிசுக்கட்டை: வார்ப்படப்‌ 
தை அடித்து இறுக்குவதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ உருளை வடிவ 
மரக்‌ கருலி. 


moulding (s.க.) வார்ப்பட உரு 
வம்‌: கட்டிடம்‌, மரவேலை முதலி 
யவற்றில்‌ வார்ப்பட முறையில்‌ 
செய்யப்படும்‌ சித்திர வேலைப்‌ 
பாடு. 


moulding board (குழைம.) பிசை 
வுப்‌ பலகை : வார்ப்படப்‌ பொருட்‌ 
களை வலுவாக்குவதற்காகப்‌ 
பயன்படும்‌ அழுத்திய தகடுகள்‌, 
கலப்பு இழைகள்‌, பிசின்கள்‌ ஆகி 


யவை. 


moulding planeவார்ப்பட இழைப்‌ 
புளி: வார்ப்படங்களை வெட்டி 
யெடுப்பதற்குப்‌ பயன்படும்‌ சிறிய 
இழைப்புளி. 

moulding sand(uவார்‌.) வார்ப்பட 
மணல்‌: வார்ப்படங்கள்‌ செய்வதற்‌ 
குப்‌ பயன்படும்‌ வார்ப்பட மணல்‌. 
mole: (வேதி.) மூலக்கூற்று எடை: 
கிராம்களில்‌ குறிப்பிடப்படும்‌ 
மூலக்கூற்று எடை. 


molecular theory: (வேதி. இயற்‌.) 
லக்கூற்றுக்‌ கோட்பாடு: சடப்‌ 
பாருட்கள்‌ “மூலக்கூறுகள்‌ '* 
எனப்படும்‌ நுண்ணிய துகள்களி 
னாலானது என்றும்‌, ஒவ்வொரு 
துகளும்‌ அந்தப்‌ பொருள்‌ முழு 
மைக்குமுள்ள குண இயல்புகளைக்‌ 
கொண்டிருக்கும்‌ என்றும்‌ கூறும்‌ 
கோட்பாடு. 

molecular weight: (இயற்‌.) 
மூலக்கூற்று எடை: ஒரு ஹைட்‌ 


ரஜன்‌ அணுவின்‌ எடையுடன்‌ ஒப்‌ 
பிடும்‌ போது ஒரு மூலக்கூற்றின்‌ 
எடை. . எடுத்துக்காட்டு: CO» 
மூலக்கூற்றில்‌ ஒரு C அணுவும்‌ 
(அணு எடை 12), இரு ஆக்சிஜன்‌ 
அணுக்களும்‌ (அணு எடை 16) 
அடங்கியுள்ளன. எனவே, இதன்‌ 
மூலக்கூற்று எடை 184 2716-44. 


molecule: (மின்னி.) மூலக்கூறு: 
அணு என்பது ஒரு தனிமத்தின்‌ 
மிகச்‌ சிறிய பகுதி. ஒரு மூலக்கூறு 
என்பது, தானாகவே உயிர்‌ வாழக்‌ 
கூடிய ஒரு பொருளின்‌ மிகச்‌ சிறிய 
துகள்‌. இது, மின்னியல்‌ விசைகளி 
னால்‌ ஒன்றாகப்‌ பிணைக்கப்பட்‌ 
டிருக்கும்‌ அணுக்களின்‌ ஒரு தொகு 
தியாகும்‌. கூட்டுப்‌ பொருளில்‌ 
உள்ளது போல்‌ அணுக்கள்‌ வேறு 
பட்டிருக்கலாம்‌. எடுத்துக்காட்டு? 
HO சில தனிமங்களின்‌ ரே 
மாதிரியாக இருக்கலாம்‌. எடுத்துக்‌ 
காட்டும்‌, (ஹைட்ரஜன்‌ மூலக்‌ 
கூறு). 

molecule: (வேதி;இயற்‌,) மூலக்‌ 
கூறு: ஒரு பொருளில்‌ அடங்கி 
யுள்ள மிகச்‌ சிறிய நுண்கூறு. 
இதன்‌ பண்பு, பொருளின்‌ பண்பி 
லிருந்து மாறுபடாதிருக்கும்‌. 
molybdenite வெள்ளித்தாது: 
முறிவெள்ளி (மப்‌ 
னும்‌ உலோகத்தின்‌ தாது. இது 
பசைத்தன்மையுடன்‌ காரீயகப்‌ 
பொருள்‌ போல்‌ இருக்கும்‌. இது 
கருங்கல்‌, அடுக்குப்பாறை, சுண்‌ 
ணாம்புக்கல்‌ ஆகியவற்றுடன்‌ கலந்‌ 
திருக்கும்‌. 

molybdenum: (உலோ.) 
வெள்ளி: லினம்‌): மறி 
வியல்புடைய வெவள்ளிநிறம்‌ 
கொண்ட உலோகம்‌. அதிவேக 
வெட்டுக்கருவிகளைச்‌ செய்வதற்‌ 
கான எஃகு உலோகக்‌ கலவை 
களைச்‌ செய்வதற்குப்‌ பயன்படு 
திறது. 


ரான: (பொறி.) நெம்புதிறன்‌: 


435 


ஒரு விசைக்கும்‌, அந்த விசை 
செயற்படும்‌ புள்ளியிலிருந்து 
அதன்‌ செயல்வினைக்‌ கோட்டின்‌ 
செங்குத்துக்‌ கோட்டுக்குமிடையி 
லான பெருக்குத்‌ தொகை. சுழலச்‌ 
செய்யும்‌ ஆற்றலின்‌ அளவீடு. 


moment 0172௦00016: (கணி.) 
இருவிசை இணைவு ரெம்புதிறன்‌* 
விசைகளில்‌ ஒன்றுக்கும்‌, சை 
களின்‌ செயல்விசைக்‌ கோடுகளுக் 
இடையிலான செங்குத்துத்‌ தூரத்‌ 
திற்குமிடையிலான அளவுகளின்‌ 
பெருக்குத்‌ தொகை. 
moment ofa force: (பொறி,) 
நம்புதிறன்‌: சுழலச்‌ செய்யும்‌ ஆற்‌ 
றலின்‌ அளவீடு. இது அடி- 
பவுண்டு, அங்குலம்‌-பவுண்டு 
என்ற அளவுகளில்‌ அளவிடப்படு 
கிறது. 
moment of inertia: (பொறி,) 
மடிமை நெம்புதிறன்‌: நகரும்‌ போரு 
ளின்‌ ஓவ்வொரு துசுளினையும்‌ 
அவற்றின்‌ நடுநிலை அச்சிலிருந்து 
அத்துகளின்‌ தொலைவுகளின்‌ வர்க்‌ 
கங்களால்‌ பெருக்கி வரும்‌ பெருக்‌ 
குத்‌ தொகைகளின்‌ கூட்டுத்‌ 
தொகை. 


momentum: உந்துவிசை: இயக்க 
உந்து விசையின்‌ அளவு. இது ஒரு 
பொருளின்‌ பொருண்மையை 
அதன்‌ வேக விதிதத்தினால்‌ பெருக்‌ 
குவதால்‌ கடைக்கும்‌ பெருக்குத்‌ 


தொகையாகும்‌. 

mond gas: (வேதி.) வாயுக்‌ 
கலவை : கார்பன்‌ மோனாக்சைடு. 
கார்பன்டையாக்சைடு, ஹைட்‌ 


ரஜன்‌, நைட்ரஜன்‌ ஆகிய வாயுக்‌ 
களின்‌ கலவை. இக்கலவை, நிலக்‌ 
கரி மீது காற்றையும்‌ 650°C 
வெப்பமுடைய நீராலியையும்‌ 
செலுத்தும்போது உண்டாகிறது. 


mone! metal : (வேதி.) மோனல்‌ 
உலோகம்‌ : 67% நிக்கல்‌, 28% 
செம்பு, 5% கோபால்ட்‌, இரும்பு 
அடங்கிய ஓர்‌ உலோகக்‌ கலவை. 


436 


இது அரிமானத்தை எதிர்க்கக்‌ கூடி 
யது. அமிலத்தினால்‌ அரிமானம்‌ 
ஏற்படாத வேதியியல்சாதனங்கள்‌ 
செய்ய இது பயன்படுகிறது. 

60% நிக்கல்‌ 380, செம்பு, சிறி 
தளவு அலுமினியம்‌ கொண்ட 
உலோகக்‌ கலவையையும்‌ மோனல்‌ 
உலோகம்‌ என்பர்‌. 


mond  ‘‘seventy’’ alloy : 
(உலோ.) மாண்ட்‌ :1701* உலோகக்‌ 
கலவை: நிக்கலும்‌ செம்பும்‌ கலந்த 
ஓர்‌ உலோகக்‌ கலவை. இதன்‌ 
விறைப்பாற்றல்‌ 40828 கிலோ 
கிராம்‌ வரை உயர்வாக இருக்கும்‌. 


௩௦160 : (மின்‌. ) உளவுச்‌ செய்தி 
யறிவிப்பு: அயல்நாட்டுவானொலி, 
தொலைக்காட்சி ஒலி-ஒளிபரப்பு 
களை ஒற்றுக்‌ கேட்டுச்‌ செய்தி 
களைத்‌ தெரிவித்தல்‌. 


monkey wrench : இயங்கு குறடு: 


இயங்கு குறடு 


இயங்கு அறுவடைத்‌ இருகு குறடு. 
இதனைக்‌ கண்டுபிடித்தவர்‌ தாமஸ்‌ 
மங்கி. அவர்‌ பெயரால்‌ இது 
அழைக்கப்படுகிறது. 
monobloc: (எந்‌.) ஒற்றைப்‌ 
பாளம்‌: ஒரே துண்டாகவுள்ள 
வார்ப்படம்‌. 


monochrome television: (மின்‌. ) 
ஒரு நிறத்‌ தொலைக்காட்சி : ஒரே 
நிறத்தின்‌ பல சாயல்களில்‌ படங்‌ 
களைக்‌ காட்டும்‌ தொலைக்காட்ட; 
கறுப்பு-வெள்ளைப்‌ படங்கள்‌. 
monogroph: (அச்சு.) தனி வரை 
நூல்‌ : ஒரே பொருள்‌ அல்லது ஓ 
னப்‌ பொருட்கள்‌ பற்றிய தனி 
நூல்‌. 

monolith : ஒற்றைப்‌ பாளக்கல்‌ : 
தன்னந்தனியாக நிற்கும்‌ மிகப்‌ 
பெரிய அளவிலான ஒரே பாள 


மாகவுள்ள கல்‌. 

monomer : (வேதி;குழைம.) எண்‌ 
முகச்‌ சேர்மம்‌: ஒரே முற்றுறா 
வாய்பாடுடைய சேர்மங்களின்‌ 
தொடரில்‌ மிக எளிய சேர்மம்‌. 
பிளாஸ்டிக்‌ தயாரிப்பில்‌ இவற்றின்‌ 
வினைகள்‌ ஒரு மீச்சேர்மத்தை 
உண்டாக்குதல்‌. 

monomial: (sணி.) ஒருறுப்புக்‌ 
கோவை : இயற்கணிதத்தில்‌ ஒரே 
உறுப்பினைக்‌ கொண்ட கோவை. 


monoplane : (வாஜூ.) ஒற்றைத்‌ 


தட்டு விமானம்‌: ஓற்றைத்‌ 
தொகுதிச்‌ சிறகுகளையுடைய 
விமானம்‌. 


monopropellant: (விண்‌.) தனி 
முற்செலுத்தி: எரிபொருளும்‌, ஆக்சி 
கரணியும்‌ உடனடியாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுவதற்கு முன்னதாகவே 
கலந்து வைக்கப்பட்டுள்ள ராக்‌ 


கெட்‌ முற்செலுத்தி, 


monorail crane : (பொறி. ) ஒற்‌ 
றைத்‌ தண்டவாளப்‌ பாரந்தூக்கி : 
ஓற்றைத்‌ தண்டவாளத்தில்‌ இயங்‌ 
கும்‌ நகரும்‌ பாரந்தூக்கி, 

monoscope: சோதனை ஒளிப்படக்‌ 
கருவி : சோதனைகளுக்காகப்‌ 
பயன்படும்‌ எளிய ஒளி அல்லது 
தோரணி அமைப்பைக்‌ கொண்ட 
தொலைக்காட்சி ஒளிப்படக்கருவி. 


monotone: (அச்சு.) சமநிலை அச்‌ 
செழுத்து : எல்லாக்‌ கூறுகளும்‌ 
ஏம அகலத்தில்‌ உள்ள அச்செழுத்து 
முகப்பு. 

monotron hardness test : வைர 
கடினச்‌ சோதனை : வைரத்தின்‌ 
ஊடுருவும்‌ ஆழத்தினைக்‌ குறிப்‌ 
பிட்ட பார நிலைகளில்‌ எண்‌ 
வட்டில்‌ பதிவு செய்யக்கூடிய ஒரு 
சோதனை எந்திரன்‌. 


monotype : (அச்சு.) எழித்துருக்கு 
அச்சுப்‌ பொறி : தனித்தனி அச்சுரு 


வங்களை வார்த்து அமைக்கும்‌ 
அச்சுக்கோப்பு எந்திரம்‌, 
கொர்‌: அரிகாரம்‌ : செதுக்‌ 
குருவக்கலையில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ அரிமானப்‌ பொருள்‌. 
சாயத்தைக்‌ கெட்டிப்படுத்தப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ நிறம்‌ கெட்டி 
யாக்கும்‌ சரக்கு. 
moresque : அராபிய பாணி : வட 
மேற்கு ஆஃப்ரிக்க அராபிய இஸ்‌ 
லாமியர்‌ பாணிக்குரிய வேலைப்‌ 
பாடு. 


morocco goat skin : பதனிட்ட- 
வெள்ளாட்டுத்‌ தோல்‌: சாயப்‌ 
பதனீட்டு இலைத்‌ தூள்‌ கொண்டு 
பதனிடப்பட்ட வேள்ளாட்டுத்‌ 
தோல்‌. இது பல வண்ணங்களில்‌ 
கிடைக்கிறது. கனத்த தோல்களில்‌ 
அக உறையாகவும்‌, புத்தகக்‌ கட்டு 
மானத்திலும்‌ பயன்படுகிறது. 
morse code: (மின்‌.) மோர்ஸ்‌ 
குறியீடு; மோர்ஸ்‌ என்பார்‌ 
அமைத்த தந்திப்‌ பதிவுக்‌ குறியீட்டு 
முறை. இந்த முறையில்‌ எழுத்து 
களையும்‌, எண்களையும்‌ குறிக்கும்‌ 
புள்ளிகள்‌, கோடுகள்மூலம்‌ செய்தி 
கள்‌ அனுப்பப்படுகின்‌ றன. 


morse taper: ( எந்‌.) மோர்ஸ்‌ 
கூம்புச்‌ சரிவு : துரப்பணத்தண்டு 
களையும்‌, மற்றக்‌ கருவிகளையும்‌ 
எந்திரக்‌ கதிர்களுடன்‌ பொருத்து 
வதற்குரிய 0 முதல்‌ 7 வரையிலான 
திட்ட அளவுக்‌ கூம்புச்‌ சரிவு. 
mortar : (1) கல்வம்‌ : உலக்கை 
யால்‌ பொருள்களை இடித்துத்‌ 
தூளாக்குவதற்குப்‌ பயன்படும்‌ கன 
மான சுவருடைய குழியுரல்‌. 

(2) சாந்து : காரை, சுண்ணாம்பு, 
மணல்‌ கலந்த சாந்து. 

mortar board: (௧.௪.) சாந்துத்‌ 
தட்டு: காரைச்‌ சாந்து வைப்ப 
தற்கு அடியில்‌ கைப்பிடியுள்ள ஒரு 
சதுரத்‌ தட்டு. 


437 


mortar box: (௪.௧.) சாந்துக்‌ 
கலவைப்‌ பெட்டி : சாந்து கலப்ப 
தற்குப்‌ பயன்படும்‌ பெரிய பெட்டி 
அல்லது தொட்டி. 


mortar joints : சாந்து இணைப்பு 
கள்‌ : செங்கல்‌ அல்லது காரைக்‌ 
கட்டுமானப்‌ பணிகளில்‌ சாந்து 
கொண்டு அணைப்பதற்கான பல்‌ 
வேறு பாணிகள்‌. 


mortise:  (அச்சு.) துளைப்‌ 
பொருத்து: பொருத்து 
முளையிடும்‌ துளைச்‌ 
சட்டம்‌. 


அச்சுக்‌ கலையில்‌ அச்‌ 
சுத்‌ தகட்டில்‌ எழுத்துக்‌ 
துளைப்‌ ளைச்‌ செருகுவதற்‌ 
பொருத்து கான வாயில்‌. 


mortise chisel: (மர.வே.,) 
துளைப்‌ பொருத்து உளி: துளை 
ககம தடித்த அலகுடைய 
உள்‌. 


mortise gauge : (மர.வே.) 
துளைச்‌ சட்டமானி : தேவையான 
அசுலத்திற்குத்‌ துளைச்‌ சட்டத்‌ 
தினை வெட்டுவதற்குப்‌ பயன்படும்‌ 
ஒரு கருவி. 
mortise lock: (௧.௧.) துளைச்‌ 
சட்டப்‌ பூட்டு: துளைசசட்டத 
துடன்‌ பொருத்தப்படும்‌ ஒரு 
பூட்டு. 
mortising ப 
துளைப்‌ பொருத்து எந்திரம்‌ : மரத்‌ 
தில்‌ உளியாலோ சுற்று வெட்டு 
லமாகவோ துளைச்‌ சட்டம்‌ 
வட்டுவதற்கான ஓர்‌ எந்திரம்‌. 
mosaic: பல்‌ வண்ணப்‌ பட்டை: 
தரையில்‌ பல வண்ணப்‌ பட்டை 
களினால்‌ அணிசெய்தல்‌. 
mother-of-pearl: முத்துக்‌ கிளிஞ்‌ 
சல்‌ : இளிஞ்சல்களின்‌ உட்புறத்தி 
லுள்ள பளபளப்பான பொருள்‌. 
பொத்தான்‌ போன்ற சிறிய 


438 


பொருட்கள்‌ தயாரிக்கப்‌ பயன்படு 
கிறது. 

motion : (இயற்‌.) இயக்கம்‌ : ஒரு 
பொருள்‌ இயங்கி நிலை மாற்றம்‌ 
பெறுதல்‌. 


motion study: (௧.௪.) இயக்க 
ஆய்வு : சில பணிகளைச்‌ செய்‌ 
திடும்‌ தொழிலாளர்களின்‌ நட 
மாட்டங்களைக்‌ கண்காணித்தல்‌ 
தேவையற்ற நடமாட்டங்களைத்‌ 
தவிர்த்து இயக்கத்‌ திறனை அதி 
கரிக்கும்‌ நோக்குடன்‌ இந்த ஆய்வு 
செய்யப்படுகிறது. 


motive power : (பொரி. ) எந்திர 
விசை : எந்திரத்தில்‌ இயக்கத்தைத்‌ 
தோற்றுவிக்கும்‌ திறமுடைய ஆற்‌ 
றல்‌. 

motometer : (எந்‌.) இயக்கமானி : 
நீராவி எஞ்சினின்‌ வேகத்தைக்‌ 
காட்டும்‌ கருவி. இதனை வேக 
மானி என்றும்‌ கூறுவர்‌. 


motor : (மின்‌.) (1) மிள்னோடி : 
மின்விசையைஎந்‌ 
திர. ஆற்றலாக 
மாற்றும்‌ ஒரு 
கருவி. 
(2) விசைப்‌ பொறி: 
எந்திரத்திற்கு இய 
க்க ஆற்றலை 
அளிக்கும்‌ பகுதி. 
Motor analyzer : (தானி.) இயக்‌ 
கப்‌ பகுப்பாய்வுக்‌ கருவி: உந்து 
வண்டியில்‌ ஒரு தனிப்‌ பெட்டியில்‌ 
அல்லது ஒரு தனிச்சேணத்தில்‌ 
ஒருங்கிணைத்து வைத்த கருவி 
களின்‌ ஒரு தொகுதி. இதன்மூலம்‌ 
நீள்‌ உருளை அழுத்தம்‌, காற்று 
-எரிபொருள்‌, அனல்‌ மூட்டும்‌ 
நேரம்‌ ஆகியவற்றைச்‌ சரிபார்க்க 
லாம்‌. ்‌ 
motor drive : (பட்‌.) மின்னோடி 


விசை : ஒர்‌ எந்திரத்திற்கு ஒரு 
மின்னோடியின்‌ மூலம்‌ மின்‌ விசை 


மின்னோடி 


யளிக்கும்‌ நவீன முறை. இது எந்‌ 
திரத்துடன்‌ நேரடியாக இணைக்‌ 
சுப்பட்டிருக்கும்‌. 


motor generator : (மின்‌.) மின்‌ 
னோடி மின்னாக்கி ; ஒரு மின்‌ 
னாக்கியை இயக்கும்‌ மின்னோடி. 
இது மாற்று மின்னோட்டத்தை 
நேர்‌ மின்னோட்டமாசவும்‌ நேர்‌ 
மின்னோட்டத்தை மாற்று மின்‌ 
னோட்டமாகவும்‌ மாற்றுவதன்‌ 
வலம்‌ மின்னாக்கியை இயக்கு 
இது. 
motor hoist : இயக்க உயர்த்தி : 
கையினாலோ விசையினாலோ 
இயக்கப்படும்‌ பாரந்தூக்கிச்‌ சாத 
னம்‌. 
motor jet: (வானூ.) (1) மின்‌ 
னோடித்‌ தாரை : எதிரீட்டு வாயு 
எஞ்சின்‌ மூலம்‌ இயங்கும்‌ அழுத்தி 
யினைக்‌ கொண்ட ஒரு தாரை 
எஞ்சின்‌. 
(2) இத்தகைய எஞ்சின்‌ உடைய 
ஒரு விமானம்‌. 


motor starter : (மின்‌.) மின்‌ 
னோடித்‌ தொடக்கி: தொடக்க 
இயக்கத்தைச்‌ செய்வதற்காக ஒரு 
மினனோடியுடன்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ளமாற்றுத்தடைப்பெட்டி. 
இதில்‌ மின்னோடியின்‌ வேகம்‌ அதி 
கரிக்க அதிகரிக்க தடைகுறைந்து, 
இறுதியில்‌ சுற்று வழியிலிருந்து 
முற்றிலுமாக நீங்கி விடும்‌. 
motor torque : (மின்‌.) மின்‌ 
னோடி முறுக்குப்‌ பதக்கம்‌ : ஒரு 
மின்னோடியில்‌ சழற்சியை அல்‌ 
லது சுழலும்‌ போக்கினை உண்‌ 
டாக்கும்‌ முயற்சி அல்லது திருகு 
லிசை. 
mottled: பல்‌ வண்ணப்‌ புள்ளி 
யமைவு : பல்வண்ணப்‌ பட்டைகள்‌ 
அல்லது புள்ளிகள்‌ இட்ட அமைவு. 
வேண்டுமென்றே பல்வேறு வண்‌ 
ணக்‌ கோலங்களில்‌ தயாரிக்கப்‌ 
பட்ட பரப்புடைய காகிதம்‌. 


m௦: (வார்‌.) (1) வார்ப்படம்‌; 
உலோக வடிவங்களை உருவாக்கும்‌ 
மாதிரி உர அச்சு. 

(2) பூஞ்சக்‌ காளான்‌ : (தாவ.) 
பழைய ரொட்டியில்‌ வளரும்‌ 
பசுமை நிறப்‌ பூஞ்சக்‌ காளான்‌. 
௦: ஒப்பனைச்‌ சட்டம்‌: 
அறைகலனை வலுவாகப்‌ பொருத்‌ 
துவதற்குரிய அலங்காரஒப்பனைச்‌ 
சட்டம்‌. இது பெரும்பாலும்‌ 
உலோகத்தில்‌ அமைந்திருக்கும்‌. 


movieola: திரைப்படத்‌ தொகுப்‌ 
பான்‌ : திரைப்படத்தைத்‌ தொகுப்‌ 
பதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு திரைப்‌ 
படச்‌ சாதனம்‌. 


moving coil: இயங்கு சுருள்‌: ஒரு 
காந்தப்புலத்தில்‌ மின்னோட்டத்‌ 
தைக்‌ கொண்டு சொல்லும்‌ ஒரு 
மின்கம்பிச்‌ சுருளை நம்பியிருக்கும்‌ 
ஒரு மின்னியல்‌ சாதனம்‌. எடுத்துக்‌ 
காட்‌ ந இயங்கு சுருளுடைய ஒலி 


பெருக்கி. 


moving - coil galvanameter : 
( மின்‌.) இயங்கு சுருள்‌ மின்னோட்ட 
மானி : ஒரு நிரந்தரக்‌ காந்தத்தி 
னால்‌ உருவாக்கப்பட்ட வலு 
வான காந்தப்புலத்தின்‌ ஆதாரத்‌ 
திலுள்ள நகரக்கூடிய சுருளினைக்‌ 
கொண்ட ஓர்‌ உணர்‌ கருவி. இது 
சுருளின்‌ வழியே சிறிதளவு மின்‌ 
னோட்டம்‌ பாய்ந்தாலும்‌ அத, 
ளைக்‌ சுட்டிக்‌ காட்டும்‌. [ 
moving needle: (மின்‌.) இயங்கு 
ஊசி மின்னோட்ட மானி ; மின்‌ 
னோட்டத்தைக்‌ காட்டும்‌ நகரும்‌ 
காந்த ஊசி கொண்ட ஒரு சாத 
னம்‌. இந்த ஊசியைச்‌ சுற்றி அல்‌ 
லது அதன்‌ அருகில்‌ சுற்றப்பட்‌ 
டுள்ள நுண்ணிய கம்பிச்‌ சுருளின்‌ 
வழியே மின்‌ விசை பாய்கிறதா 
என்பதைச்‌ சுட்டிக்‌ காட்டக்கூடி 
யது. 

mucilage : தாவரப்‌ பசை : ஒரு 
வகைத்‌ தாவரப்‌ பிசினிலிருந்தும்‌ 


439 


நீரிலிருந்தும்‌ செய்யப்படும்‌ தாவ 
ரப்‌ பசைப்‌ பொருள்‌. 

muck bar: (உலோ.) கூள உலோ 
கக்‌ கட்டி : தேனிரும்புத்‌ தயாரிப்‌ 
பில்‌ முழுவதும்‌ உருகாத ௨ லோசுக்‌ 
கட்டியைக்‌ கூளங்களின்‌ உருளை 
வழியே செலுத்துவார்கள்‌. அப்‌ 
போது அது ““கூளக்கட்டி”' என 
அழைக்கப்படுகிறது. இந்த உலோ 
கக்‌ கட்டியில்‌ கசடு அதிகமாகக்‌ 
இருக்குமாதலால்‌, இதனைச்‌ சுத்தி 
கரிக்காமல்பயன்படுத்த இயலாது. 


ஈயdsil!: (௧.௧.) சேற்றுப்படிக்‌ 
கட்டை : ஒரு கட்டுமானத்தின்‌ 
அடித்தளப்‌ படிக்‌ கட்டை. இது 
தரையில்‌ நேரடியாக வைக்கப்‌ 
படும்‌. 

mufரe: (1) சூளை உலை : மண்‌ 
பாண்ட வேலையில்‌ சுடுவதற்கா 


கப்‌ பாண்டம்‌ வைக்கப்படும்‌ 
சூளை உலையறை 
(2) ஒலித்தடுப்பான்‌ : ஒரு மின்‌ 


னோடிப்‌ புகைபோக்கியில்‌ ஓசை 
யை அடக்குவதற்கான சாதனம்‌. 


muffte furnace: (உ வோ. )பொதி 
யுலை: மின்விசையினாலோ எரி 
வாயுலினாலோ இயக்கப்படும்‌ 
ஒரு சிறிய உலை.உலோகங்களைக்‌ 
கடும்பதப்படுத்துதல்‌, கடினமாக்கு 
தல்‌, முலாமிடுதல்‌ போன்ற அதிக 
வெப்பம்‌ தேவைப்படும்‌ வேலை 


களுக்கு இது பயன்படுத்தப்படு 
கிறது 


ஈபர££ரiசr: (தானி.) ஓசையடக்குச்‌ 
சாதனம்‌: உட்புழையான நீள்‌ ௨௫௬ 
ளை கொண்ட ஒரு எந்திர சாத 
னம்‌. இது ஒரு கேசோலின்‌ எஞ்சி 
னுடன்‌ இணைக்கப்பட்டிருக்கும்‌. 
இதன்‌ வழியே புறம்போக்கும்‌ 
வாயு வெளியே சென்று ஓசை 
வராமல்‌ அடக்கிவிடும்‌. 

mule-puiley stand: (எச்‌. ) g கலப்‌ 
புக்‌ சப்பி நிலை: ஒரு துணைச்சுழல்‌ 
தண்டின்‌ மேலுள்ள தளர்வான 


440 


இரு கப்பிகளை, இரு சுழல்‌ தண்டு 
களுக்கிடையில்‌ விசையினை அனு 
ப்புவதற்கு வசதியாக அமைத்‌ 
துள்ள நிலை. 


mullion (க.க.) பலகணி இடைக்‌ 
கம்பி; மேல்‌£ழான பலகணி 
இடைக்கம்பி. 


multicolour press : (அச்சு.) பல 
வண்ண அச்சுப்‌ பொறி: ஒரே 
சமயத்தில்‌ இரண்டுக்கு மேற்பட்ட 
வண்ணங்களில்‌ அச்சடிக்கவல்ல 
அச்சுப்‌ பொறி, 

multi filament lamp : (மின்‌. ) 
பல இழை விளக்கு : பெரிய வெண்‌ 
சுடர்‌ விளக்குகள்‌ பெரும்பாலும்‌ 
பல இழைகளுடன்‌ தயாரிக்கப்படு 
கின்றன. இந்த இழைகள்‌ இணை 
யாக அமைந்திருக்கும்‌. இதனால்‌, 


ஓர்‌ இழை எரிந்துபோனாலும்‌, 
விளக்குத்‌ தொடர்ந்து எரியும்‌. 
multigraph :  தட்டச்செழுத்துச்‌ 


சாதனம்‌ : கடிதங்களையும்‌ ஆவ 
ணங்களையும்‌ தட்டச்சு செய்த 
படிகள்போல்‌ தோன்றுமாறு அச்‌ 
சடிக்கவல்ல ஒரு சாதனம்‌, 


multigraph paper : தட்டச்செழுத்‌ 
துக்‌ காகிதம்‌ : தட்டச்செழுத்துச்‌ 
சாதனத்தில்‌ பயன்படுத்துவதற்‌ 
குரிய காகிதம்‌. 


multipart bearings : (எந்‌.) பல 
உறுப்புத்‌ தாங்கிகள்‌ : எந்திரத்தில்‌ 
இருசுக்‌ கட்டையுடன்‌ இணைந்‌ 
துள்ள மூன்று அல்லது அவற்றுக்கு 
மேற்பட்ட பகுதிகளைக்‌ கொண்ட 
தாங்கிகள்‌. இவை எண்ணெய்ப்‌ 
படலத்தைப்‌ பாதிக்காத வகையில்‌ 
அமைக்கப்பட்டிருக்கும்‌. இந்த 
வகைத்‌ தாங்கிகள்‌ ஒரு பெட்டிக்‌ 
குள்‌ அடங்கியிருக்கும்‌. கனரக எந்‌ 
திரங்களில்‌ இவை பயன்படுத்தப்‌ 
படுகின்‌ றன. 


multiplane : (வானூ.) பல தட்டு 
விமானம்‌ : ஒன்றன்மேல்‌ ஒன்றாக 


இரண்டு அல்லது அதற்கு மேற்‌ 
பட்ட ஆதாரத்‌ தட்டுகளைக்‌ 
கொண்ட விமானம்‌. 


ஙயltiple : பன்மடங்கு : பல்‌ கூறு 
களானது; எண்ணின்‌ பல மடங்கு; 
மீதமின்‌ றி ஒர்‌ எண்ணால்‌ வகுக்கப்‌ 
படத்தக்க தொகை, 


multiple disk clutch ; (தானி.) 
பன்முக வட்ட ஊடிணைப்பி:பன்முக 
வட்டத்‌ தட்டுகளைக்‌ கொண்ட 
ஊடிணைப்பி. இதில்‌ ஒரு தொகுதி 

யங்குவதாகவும்‌, இன்னொரு 
தொகுதி இயங்குவதாகவும்‌ அமைந்‌ 
திருக்கும்‌. அழுத்தப்பட்ட சுருணை 
விற்சுருள்‌ மூலம்‌ அழுத்தம்‌ கொடுக்‌ 
கப்படுகிறது. ஊடிணைப்பி மிதி 
கட்டையை அழுத்துவதன்‌ மூலம்‌ 
ஊடிணைப்பிவிடுவிக்கப்படுறெது. 
இந்த ஊடிணைப்பிகள்‌ உலர்‌, 
ஊடிணைப்பி, ஈர ஊடிணைப்பி 
என இருவகைப்படும்‌. 


multiple drilling machine : பன்‌ 
முகத்‌ துரப்பண எந்திரம்‌ : ஒன்றுக்‌ 
கொன்று இணையாகப்‌ பல துரப்‌ 
பணக்‌ கதிர்கள்‌ அமைக்கப்பட்‌ 
டுள்ள ஓர்‌ எந்திரம்‌. இவை ஒரே 


சமயத்தில்‌ இயக்கப்படும்‌. 


multiple projection welding 2 
பன்முக வீச்சுப்‌ பற்றவைப்பு: 
இரண்டு அல்லது அதற்கு மேற்‌ 
பட்ட பற்றாசுகளை ஒரே சமயத்‌ 


தில்‌ இயங்கச்‌ செய்யும்‌ முறை. 


multiple series : (மின்‌.) பன்‌ 
முகத்தொடர்‌ மின்‌ சுற்று வழி: 
இரண்டு அல்லது அதற்கு மேற்‌ 
பட்ட தொடர்‌ மின்சுற்று வ 

களின்‌ ஓரிணையான இணைப்பு. 


multiple - threaded screw : 
(எந்‌.) பன்முக இழைத்‌ திருகு : 
தனது உட ற்பகுதியைச்‌ சுற்றி பல 
திருகு சுழல்‌ வட்டங்கள்‌ உள்ள 
ஒரு திருகு. இதன்‌ மூலம்‌ ஓரிழைத்‌ 
இருகின்‌ மூலம்‌ கிடைக்கும்‌ இயக்‌ 


கத்தை விட அதிக வேக இயக்கத்‌ 
தைப்‌ பெறலாம்‌. 


/யltiplax: பன்முகச்‌ செய்தி 
யனுப்பீடு : வானொலி, தொலை 
பேசிச்‌ செய்தித்‌ தொடர்புகளில்‌ 
ஒரே செய்தியனுப்புப்‌ பாதையில்‌ 
ஒரே திசையில்‌ அல்லது இருதிசை 
களிலும்‌ பல்வேறு செய்திகளை 
அனுப்புவதற்கான முறை. 
ஈultipliar: (மின்‌.) விசைப்‌ 
பெருக்கி : மின்விசை ஆற்றலள 
வைப்‌ பன்மடியாகப்‌ பெருக்குவதற் 
குரிய சாதனம்‌. 

multipolar motor : (மின்‌.) பல்‌ 
துருவ மின்னோடி: நான்கு அல்லது 
அவற்றுக்கு புலக்காந்தத்‌ துருவங்‌ 
களையுடைய ஒரு மின்னோடி. 


multispeed motor : (மின்‌.) பன்‌ 
முகவேக மின்னோடி : எவ்வளவு 
பாரமிருந்தாலும்‌, இரண்டு அல்‌ 


தது அதற்கு மேற்பட்ட வெவ்‌ 
வேறு வேகங்களில்‌ இயங்கவல்ல 
ஒரு மின்னோடி. 


ஈயா : (நோயி. ) புட்டாளம்மை 
ஒருவகை நோய்க்‌ கிருமியினால்‌ 
உண்டாகும்‌ தொற்று நோய்‌.இது: 
எச்சில்‌ சுரப்பிகளில்‌ வீக்கத்தை ஏற்‌ 
படுத்துகிறது. 

muntz metal: (உலோ. ) மண்ட்ஸ்‌ 
உலோகம்‌ : 60-62 பகுதி செம்பும்‌ 
38-40 பகுதி துத்தநாகமும்‌ 
கலந்த உலோகக்‌ கலவை. இது 
கப்பற்‌ கவசத்தட்டுகள்‌ செய்யப்‌ 
பயன்படுகிறது. 


muriatic acid: (வேதி.) நீரகப்‌ 
பாசிகை அமிலம்‌: ஹைட்ரோ 
குளோரிக்‌ அமிலத்தின்‌ (HC1) 
வாணிகப்‌ பெயர்‌. 


mushet stsel : (உலோ.) முஷட்‌ 
எஃகு: 9% டங்ஸ்டன்‌, 2.5% மாங்‌ 
கனீஸ்‌, 1.85% கார்பன்‌ கொண்ட 
எஃகு. இது வெட்டுக்‌ கருவிகள்‌ 


441 


செய்வதற்கு முக்கியமாகப்‌ பயன்‌ 
படுகிறது. 
ஈய5[iற : மென்துகில்‌ (மஸ்லின்‌) : 
பெண்டிர்‌ உடைகளுக்கும்‌, திரை 
களுக்கும்‌ உதவும்‌ நுண்ணய 
முடைய பருத்தியாலான மென்‌ 
துகில்‌. 
mபtation : வகை மாற்றம்‌ : பெற்‌ 
றோர்களின்‌ பண்புகளிலிருந்து 
மாறுபட்டு புதிய பண்புகளுடன்‌ 
தாவரம்‌ அல்லது விலங்கு இனம்‌ 
தோன்றுதல்‌. இந்தமாற்றம்‌ வழித்‌ 
தோன்றல்களுக்குச்‌ சேர்ந்தடை 
கிறது. வகைமாற்றங்கள்‌ சில 
சமயம்‌ ஊடுகதிர்களினால்‌ (எக்ஸ்‌- 
கதிர்கள்‌ ) உண்டாகிறது. அண்டக்‌ 
கதிர்களினாலும்‌ இது உண்டாக 
லாம்‌. 
mutual Inductance: ; (மின்‌. 
பிறிதின்‌ தூண்டல்‌ : ஒரு சுருணை 
யின்‌ காந்தப்புலம்‌, இன்னொரு 
சுருணையின்‌ மீது செயற்படுவதன்‌ 
மூலம்‌ உண்டாகும்‌ விளைவு. 

ஒரு மின்‌ சுற்று வழியில்‌ ஏற்ப 
டும்‌ மின்னோட்ட மாறுதலின்‌ 
இன்னொரு மின்‌ சுற்று வழியில்‌ 
உண்டாகும்‌ மின்‌ தூண்டல்‌. 
mutபle : (௧க.க.) பிதுக்கற்‌ 
கவரணை : டோரிக்‌ என்னும்‌ 
திரேக்கக்கலவைப்‌ பாணியின்படி 
தூணின்‌ மேல்‌ வரம்பிலுள்ள 
பிதுக்கக்‌ கவரணை. 
myriapods : (உயி.) பலகாலிகள்‌: 
அட்டை, பூரான்‌ போன்ற கணக்‌ 
கற்ற கால்கள்‌ உடைய உயிரினங்‌ 
கள்‌. 
myா£le : புன்னை : இதனைக்‌ கலி 
போர்னியாப்‌ புன்னை என்றும்‌ 
கூறுவர்‌. இதன்‌ மரம்‌ கடினமா 
னது; வலுவானது; பசு மஞ்சள்‌ 
நிறமுடையது. இந்தப்‌ பசுமை 
மாறாத தன்மையுடைய இது பல 
நோக்க மரம்‌. அமெரிக்காவின்‌ 
மேற்குக்‌ கரையில்‌ இது மிகுதியாக 
வளர்கிறது. 


442 


N.A.C.A. cowling: (வாதா) 
என்‌.ஏ.சி.ஏ. மேல்முடி; வானூர்தி 
எந்திரத்தின்‌ ஒருவகை மேல்மூடி. 

து காற்றினால்‌ குளிர்விக்கப்‌ 
படும்‌ கதிர்களைப்‌ போலமைந்த 
எஞ்சினை மூடியிருக்கும்‌. இதில்‌ 
ஒரு தலைச்சீரா அல்லது வளையம்‌ 
இருக்கும்‌. இதுவும்‌, உடற்பகுதி 
யின்‌ பின்புறமுள்ள ஒரு பகுதியும்‌, 
குளிர்விக்கும்‌ காற்று சலைச்‌ சீரா 
வின்‌ முன்புறம்‌ வழியாக உட்‌ 
சென்று, உடற்பகுதிக்கும்‌ தலைச்‌ 
சீராலின்‌ பின்பகுதிக்குமிடையி 
லான வழவழப்பான கோண வடி 
வப்‌ பள்ளத்தின்‌ வழியே வெளியே 
றும்‌ வகையில்‌ அமைச்கப்பட்டிருக்‌ 
கும்‌. 


nacelle: (வானூ.) விமான எந்திர 
வேயுறை: பயணிகளுக்கான அல்‌ 
லதுமின்‌ எந்திரத்திற்கான 
அடைக்கப்பட்ட காப்பிடம்‌. இது 
பொதுவாக விமானத்தின்‌ கட்டு 
மானச்‌ சட்டத்தைவிடக்‌ குறுக 
லாக இருக்கும்‌. இதில்‌ வால்பகுதி 
இருக்காது. 


nail: ஆணி: மெல்லிய உலோகத்‌ 
துண்டு. இதன்‌ ஒரு முனை கூர்மை 
யாகவும்‌, இன்னொரு முனை தட்‌ 
டையான அல்லது உருண்டை 
யான கொண்டையினையும்‌ 
கொண்டிருக்கும்‌. மரத்‌ துண்டு 
களையும்‌, பிற பொருட்களையும்‌ 
இணைக்க இது பயன்படுகிறது. 
இணைக்க வேண்டிய பொருட்‌ 
களைப்‌ பொருத்தி ஆணியின்‌ 
கொண்டையில்‌ அடித்துப்‌ 
பிணைக்கலாம்‌. 


nail puller: (எந்‌.) ஆணிக்‌ குறடு: 
(1) ஆணிபிடுங்கப்‌ பயன்படும்‌ ஒரு 


கருவி. இது இருகவர்முனைகளைக்‌ 
கொண்டிருக்கும்‌. சுவர்‌ இடை 
வெளியை ஆணியின்‌ கொண்டைக்‌ 
குக்‌ ழே கொடுத்து நெம்பி ஆணி 
யைப்‌ பிடுங்கலாம்‌. 

(2) இரு தாடைகள்‌ கொண்ட ஒரு 
எந்திரச்‌ சாதனம்‌. இது மரத்தில்‌ 
அறையப்பட்டுள்ள ஆணியைப்‌ 
பிடுங்குவதற்கு ஒரு நெம்புகோலா 
கப்‌ பயன்படுகிறது. 


nail set: (மர.வே.) 


ஆணித்தண்டு 
தண்டு:10 அல்லது13செழீ நீளமுள்ள 


ரு சிறிய எஃகுத்‌ தண்டு. இதன்‌ 
க்‌ முனை நுனி நோக்கிச்‌ சிறுத்‌ 
தும்‌ ஆணியின்‌ கொண்டை வழியே 
கழன்று விடாதவாறு சற்றே 
கிண்ண வடிவிலும்‌ அமைந்திருக்‌ 
கும்‌. ஆணியின்‌ கொண்டையை 
மேற்பரப்புக்குக்‌ கீழே செலுத்துவ 
தற்குப்‌ பயன்படுகிறது. 


naphtha: (வேதி.) இரச கற்பூரத்‌ 
தைலம்‌: பெட்ரோலியத்திலிருந்து 
கேசோலினுக்கும்‌ பென்சனுக்கு 
மிடையே வடித்து இறக்கப்படும்‌ 
பொருள்‌. இது தூய்மைப்படுத்‌ 
தும்‌ பொருளாகப்‌ பெருமளலில்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 


naphthalene: (வேதி.) இரச கற்‌ 
பூரம்‌: 6, 17,: கரி எண்ணெயில்‌ 
(8ல்‌) கலந்திருக்கும்‌ ஒரு கூட்டுப்‌ 
பொருள்‌. இது கரி எண்ணெயிலி 
ருந்து வெண்படிகச்‌ சிம்புகளாகப்‌ 
பிரித்தெடுக்கப்படுகிறது. சாயப்‌ 
பொருட்கள்‌ தயாரிப்பதாலும்‌, 
நோய்‌ நுண்ம ஒழிப்புப்‌ பொரு 


ளாகவும்‌, அந்துப்பூச்சி அழிப்பா 
னாகவும்‌ பயன்படுகிறது. 

nasa: (விண்‌) நாசா: தேசிய 
வான்பயண மற்றும்‌ விண்வெளி 
முகவாண்மை. இது அமெரிக்கா 
வில்‌ உள்ளது. 

national electrical code: (மின்‌, ) 
தேசிய மின்விதித்‌ தொகுப்பு: மின்‌ 
கடத்திகள்‌, மின்‌ சாதனங்கள்‌, 
மின்‌ எந்திரங்கள்‌ போன்‌ றவற்றை 
நிறுவும்போது மின்னியல்‌ வல்லு 
நாகளுக்கு வழி காட்டியாகவள்ள 
விதிகளின்‌ தாகம்‌. ட்‌ 
native copper: (sணிம.) தன்னி 
யல்புத்‌ தாமிரம்‌: மிக உயர்ந்த தர 
மான செம்பு. இது உலோக வடி 
விலேயே தோண்டியெடுக்கப்படுகி 
றது. மின்னியல்‌ நோக்கங்களுக்‌ 
குப்‌ பெரிதும்‌ பயன்படுகிறது. 
natural: (அச்சு) இயற்கை வண்‌ 
ணம்‌: சிறிதளவு செயற்கை வண்‌ 
ணம்‌ சேர்க்கப்பட்ட மரக்கூழின்‌ 
இயற்பகை வண்ணத்திலிருந்து 
கிடைக்கும்‌ காகிதத்தின்‌ வண்ணம்‌. 
natural cement: (பொறி. ) இயற்‌ 
கை சிமென்ட்‌: சீமைச்‌ சிமென்ட்‌ 
(போர்ட்லண்ட்‌ சிமென்ட்‌) எனப்‌ 
படும்‌ சீமைக்காரையிலிருந்து 
வேறுபட்டது. இது விரைவாக 
இறுகிக்‌ கொள்ளும்‌; விலை மலிவா 
னது; வெளிர்‌ நிறமுடையது; வலி 
மை குன்றியது. 

natural frequency: (இயற்‌. ) 
இயல்பு அலைவெண்‌: ஒரு குறிப்‌ 
பிட்ட நீளமுடைய ஊசல்‌, ஒரு 
நிமிடத்திற்கு ஒரு குறிப்பிட்ட 
(இயல்பான) அலைவெண்ணுடன்‌ 
ஊசலாடும்‌ போக்குடையதாக 
இருக்கும்‌. அதனை இழுத்து, இன்‌ 
னும்‌ அதிக வேகமாக ஊசலாடும்‌ 
படி செய்யலாம்‌. அதே போன்று, 
ஒரு கொண்மியும்‌ மின்கம்பிச்‌ ௬௬ 
ளும்‌ உடைய குறிப்பிட்ட ஒரு மின்‌ 
சுற்றுவழியில்‌ மின்னோட்டமான 
ஓர்‌ இயல்பான அலைவெண்ணெக்‌ 


443 


கொண்டிருக்கும்‌. 

natural gas: யற்கை எரிவாயு: 
பூமியில்‌, கு ப்பா "எண்ணெய்ப்‌ 
படிவுகள்‌ உள்ள மண்டலங்களில்‌ 
கிடைக்கும்‌ எரிவாயு. இது மிக 
நேர்த்தியான எரி வாயுவாகும்‌. 
இது வீடுகளிலும்‌, தொழில்‌ துறை 
யிலும்‌ பெருமளவில்‌ பயன்படுத்‌ 
தப்படுகிறது. 

natural resins: (வேதி, குழைம,) 
இயற்கைப்‌ பிசின்‌: தாவரங்களிலி 
ருந்து சுரக்கும்‌ திடப்பொருள்‌; 
எளிதில்‌ உடையக்கூடியது; கண்‌ 
ணாடி போல்‌ பளபளப்புடையது. 
கிளிஞ்சலின்‌ தன்மையுடையது; 
தண்ணீரில்‌ கரையாதது; பல்வேறு 
உருகுந்திறன்‌ கொண்டது. 
natural selection: இயல்தேர்வு 
விளைவுக்‌ கோட்பாடு: மரபுப்‌ பண்‌ 
புகளும்‌, போட்டியின்‌ விளைவான 
தகுதி நேர்வுப்‌ பண்புகளும்‌ 
சேர்ந்த இயற்கை இயல்‌ வளர்ச்‌ 
சித்‌ தேர்வுக்‌ கோட்பாடு, விலங்கு 
களின்‌ குட்டிகள்‌ அல்லது தாவரங்‌ 
களின்‌ கன்றுகள்‌, தம்‌ பெற்றோரி 
டமிருந்து சற்றே வேறுபட்டன 
வாக இருக்கும்‌. தங்கள்‌ சூழலுக்‌ 
கேற்பத்‌ தங்களைத்‌ தகவமைத்துக்‌ 
கொள்ளக்கூடிய குட்டிகளும்‌, கன்‌ 
றுகளும்‌ உயிர்‌ வாழ்ந்து இனப்‌ 
பெருக்கம்‌ செய்கின்றன. அவ்‌ 
வாறு தசவமைத்துக்‌ கொள்ள இய 
லாதவை மாண்டு போய்விடுகின்‌ 
றன; அவை இனப்பெருக்கம்‌ செய்‌ 
வதில்லை. இதனால்‌, சூழலுக்கேற்‌ 


பத்‌ தகவமைத்துக்‌ கொள்ளும்‌ 
வகையில்‌ இவற்றின்‌ வடிவமும்‌ 
இயல்பும்‌ மாறிவிடுகின்றன 


இதுவே இயல்‌ தேர்வு விளைவு” 

என்பதாகும்‌. 

nautical measure: கடல்‌ அளவை: 

6080.20 அடி. - 1 கடல்‌ மைல்‌ 
அல்லது அலகு: 

3 கடல்‌ மைல்‌ ௪ 1 லீக்‌ 

60 கடல்‌ மைல்‌ ௨ 1 பாகை 


(பூமத்திய ரேகையில்‌ ) 


444 


N.B. (அச்சு.) பி.கு. பின்குறிப்பு 
என்பதன்‌ சுருக்கம்‌. பின்‌ வருவதை 
நன்கு கவனி என்பது பொருள்‌. 
nave: (க.க.) நடுக்கூடம்‌: கிறித்‌ 
தவத்‌ திருக்கோயிலின்‌ நடுக்கூடம்‌. 
navel: (உட.) கொப்பூழ்‌: உந்தி; 
மையப்புள்ளி. 


navel string: (உட.) கொப்பூழ்க்‌ 
கொடி. 


neat cement: (க.ச.) தூய 
சிமென்ட்‌: மணல்‌ கலக்காத தூய்‌ 
மையான சிமென்ட்‌ காரை. 
neat’s foot oil: மாட்டுக்‌ காலடி 
எண்ணெய்‌: எருது வகையைச்‌ 
சேர்ந்த தூய்மையான கால்நடை 
களின்‌ காலடி மற்றும்‌ முழந்தாள்‌ 
எலும்புகளை நீரில்‌ கொதிக்க 
வைப்பதன்‌ மூலம்‌ கிடைக்கும்‌ ஒரு 
வகை எண்ணெய்‌. இது வெளிர்‌ 
மஞ்சள்‌ நிறமுடையது. இது 
தோலை மென்மைப்படுத்துவதற்கு 
முக்கியமாகப்‌ பயன்படுகிறது. 
nebula-8e : ( விண்‌.) ஒண்மீன்‌ பட 
லம்‌: ஒளி ஆவி போலத்‌ தோன்றும்‌ 
நீள்‌ நெடுந்தொலைவிலுள்ள விண்‌ 
மீன்‌ குழாம்‌. 

neck: (க.க.) தூண்‌ கழுத்து: 
தூணின்‌ தலைப்பை அடுத்த கழ்ப்‌ 
பகுதி. 

(2) மரத்தண்டின்‌ இடை இணைப்‌ 
புப்‌ பகுதி. 

necking:  (௧க.க.) எருத்தம்‌: 
தூணின்‌ தலைப்பகுதிக்கும்‌ நடுத்‌ 
தண்டிற்கும்‌ இடையிலுள்ள பகுதி. 
needle bearing: ஊசித்தாங்கி: 
ஒரு வகை உருள்‌ தாங்கி, இதி 
லுள்ள உருளிகள்‌ ஊசிகளைப்‌ 


போல்‌ மெல்லிதாக இருக்கும்‌. 


needle point: (அ.சு.) ஊசிப்‌ பின்‌ 
னல்‌ வேலை: திரைச்சீலைகளில்‌ கம்‌ 
பளி இழைகளினால்‌ செய்யப்படும்‌ 
நுட்பமான ஊசிப்‌ பின்னல்‌ 
வேலை, 


ஊசிமுனை: (எந்‌.) எந்திரவியலில்‌ 
ஊசி போல்‌ கூர்முனையுடைய ஒரு 
கருவி. 


needle valve: (எந்‌.) ஊசி ஓரதர்‌: 
ஒரு குண்டூசியை அல்லது ஊசி 
யைச்‌ சீரமைவு செய்வதன்‌ மூலம்‌ 
திரவம்‌ அல்லது வாயு பாய்வதை 
முறைப்படுத்தக்கூடிய ஓரதர்‌. இது 
அடிப்பகுதியில்‌ ஒரு சிறிய துவா 
ரத்தில்‌ கூம்பு வடிவப்‌ பள்ளத்தில்‌ 
பொருத்தப்பட் டிருக்கும்‌. 
negative: மறிநிலைத்தகடு: ஒளிப்‌ 
படக்‌ கலையில்‌ ஒளியும்‌ ழிழ்லும்‌ 
நேர்மாறாகப்‌ பதிந்திருக்கும்‌ 
ஒளிப்பட உருவப்படிவம்‌. 
negative brushes of a dynamo: 
(மின்‌.) நேர்‌ மின்னாக்கி மறிநிலைத்‌ 
தூரிகை: எதிர்மின்‌ வாயுடன்‌ 
இணைக்கப்பட்டுள்ள மின்‌ 
னோட்ட அலைகளைத்‌ திருப்பி 
லிடும்‌ கருவியின்‌ தூரிகை. 
negative ion: (மின்‌.) எதிர்மின்‌ 
அயனி: எலெக்ட்ரான்களைப்‌ 
பெற்று, எதிர்‌ மின்னூட்டம்‌ பெற்‌ 
றுள்ள ஓர்‌ அணு. 

nagative carbon: (மின்‌.) எதிர்‌ 
மின்‌ கார்பன்‌: ஒரு கொடர்‌ மின்‌ 
னோட்டச்‌ சுடர்‌ விளக்கில்‌ கழ்‌ 
நிலைக்‌ கார்பன்‌. 

negative charge: (மின்‌.) எதிர்‌ 
மின்னேற்றம்‌: எலெக்ட்ரான்கள்‌ 
சற்று மிகுதியாகவுடைய ஒரு மின்‌ 
னழுத்த நிலை. 

negative conductor: (மின்‌) 
எதிர்மின்‌ கடத்தி: எதிர்‌ மின்வாயி 
லிருந்து செல்லும்‌ ஒரு மின்கட த்தி. 
negative ghosts: மறிரநிலை இரட்‌ 
டைத்‌ தோற்றம்‌: தொலைக்‌ காட்சி 
யில்‌ சுரலந்தாழ்த்தி அனுப்பப்‌ 
பட்ட அடையாள அலையுடன்‌ 
பின்‌ அலை கலப்பதால்‌ கறுப்பு 
வெள்ளைப்‌ பகுதிகள்‌ ஒன்றுக்‌ 
கொன்று மாறி ஏற்படும்‌ இரட்‌ 
டைத்‌ தோற்றக்‌ குளறுபடி. 


negative plate: (மின்‌. ) எதிர்மின்‌ 
தகடு: (1) ஒரு சேமக்கலத்தில்‌ 
உள்ள கடற்பஞ்சு போன்ற ஈயத்‌ 
தகடு. இது மின்னியக்கத்தின்‌ 
போது எதிர்மின்‌ தகடாக அல்லது 
எதிர்மின்‌ வாயாகச்‌ செயற்படு 
கிறது. 

(2) ஒர்‌ அடிப்படை மின்கலத்தில்‌ 
கார்பன்‌, செம்பு, பிளாட்டினம்‌ 
முதலியவை எதிர்மின்‌ வாயாகச்‌ 
செயற்படுகின்‌ றன. 


எதிர்மின்‌. resistance: (மின்‌.) 

எதிர்மின்‌ தடை: ஒரு மின்சுற்று 

வழியில்‌ மின்னழுத்தம்‌ அதிகமா 

ஒம்போது, மின்னோட்டம்‌ குறை 
ன்ற ஒரு நிலை. 


negative side of circuit: (மின்‌.) 
மின்சுற்றுவழியின்‌ எதிர்மின்‌ பாதை: 
ஒரு மின்சுற்று வழியில்‌ மின்விசை 
நுகர்வுச்‌ சாதனத்திலிருந்து மின்‌ 
வழங்கும்‌ ஆதாரத்திற்குத்‌ திரும்‌ 
பிச்‌ செல்லும்‌ மின்‌ கடத்துபாதை. 
negative temperature coeffici- 
ont: (மின்‌.) எதிர்‌ வெப்பக்‌ குண 
கம்‌: வெப்ப நிலையில்‌ ஏற்படும்‌ 
ஆக்க முறையான மாறுதல்‌ கார 
ணமாக அலைவெண்‌, மின்தடை 
போன்ற பண்புகளில்‌ உண்டாகும்‌ 
எதிர்மறை மாறுதல்‌. 


(மின்‌.) நியோன்‌: செவ்‌ 
வொளிவிளக்குகளில்‌ 
பயன்‌ படுத்தப்படும்‌ 
செயலற்ற, நிறமற்ற 
தனிம வாயு. இது: 
மற்றப்‌ பொருள்களு 
டன்‌ வினைபுரிவதில்‌ 
லை. செவ்வொளி 
விளக்குகளில்‌ நிரப்‌ 
பப்‌ பயன்படுகிறது. 


neon: 


க்க 
neon light: (மின்‌.) செவ்வொளி 
விளக்கு: மின்‌ இழைக்குப்‌ பதிலாக 
இரு மின்‌ முனைகளைக்‌ கொண்ட 
ஒரு வகை விளக்கு. குழாயினுள்ளி 
ருக்கும்‌ செவ்வொளி வாயு அயனி 


க்கீம்‌ 


யாகும்போது ஒளி உண்டாகிறது. 
வினம்ப்ரங்களில்‌ இந்த விளக்குகள்‌ 
பெருமளவில்‌ பயன்படுகின்‌ றன. 


neon - light ignition timing: 
(தானி.) செவ்வொளிச்‌ சுடர்மூட்ட 
நேரம்‌: உந்து ஊர்தியின்‌ எஞ்சி 
னில்‌ ஒரு சிறிய செவ்வொளி விளக்‌ 
கினை கம்பிகள்‌ மூலமாகத்‌ தொட 
ரிலுள்ள சுடர்‌ மூட்டக்‌ கம்பியின்‌ 
துணைமின்‌ சுற்றுவழியின்‌ கம்பி 
களை முதல்‌ எண்‌ சுடர்ப்பொறிச்‌ 
செருகுடன்‌ இணைப்பதன்‌ வாயி 
லாக, முறிப்பான்‌ தொடும்போதும்‌ 
விடும்போதும்‌ ஒளி மின்னுகிறது. 
சமனுருள்‌ சக்கரத்தில்‌ அல்லது 
அதிர்வு அடக்கியில்‌ உள்ள காலக்‌ 
குறியீட்டில்‌ நேரடியாக ஒளி மின்‌ 
ம்‌ போது எஞ்சின்‌ உரிய இயக்க 
நேரத்தில்‌ இருப்பதாகக்‌ கண்டு 
கொள்ளலாம்‌. 
92: பருத்தி முடிச்சு: பருத்தியில்‌ 
குறைந்த உருட்சி அல்லது மட்ட 
மான விதை நீக்கம்‌ காரணமாக 
ஏற்படும்‌ சிறிய முடிச்சுகள்‌. 
Nernst lamp: (மின்‌.) நெர்ன்ஸ்ட்‌ 
விளக்கு: ஒருவகை வெண்சுடர்‌ 
விளக்கு. இதிலுள்ள ஒளிரும்‌ பகுதி 
யில்‌ அரிய மண்களின்‌ உருகா ஆக்‌ 
சைடுகளினாலான ஒரு பென்சில்‌ 
இருக்கும்‌. 
nested tables: கூண்டு மேசை: 
பயன்படுத்தாதபோது ஒன்றுக்குள்‌ 
ஒன்றைச்‌ செருகி வைத்துக்‌ கொள்‌ 
ளத்தக்கவாறு அமைச்சுப்பட்‌ 
டுள்ள ஒரு மேசைத்‌ தொகுப்பு. 
இது பொதுவாக நான்கு அடுக்கு 
களைக்‌ கொண்டிருக்கும்‌. 


nest of saws: (மர.வே தொகுப்பு 
ஆ 


3 
தொகுப்பு ரம்பம்‌ 


ப 
ரம்பம்‌: ஒரே கைப்பிடியில்‌ பயன்‌ 


446 


படுத்தக்‌ கூடிய பல்வேறு நீளங்‌ 
களைக்‌ கொண்ட அலகுகள்‌ 
அமைந்த வட்ட வடிவ ரம்பங்க 
ளின்‌ தொகுதி. இலேசான 
வேலைப்பாடுகளுக்குப்‌ பயன்படு 
கிறது. 
nest plate: (குழை.) தொகுப்புத்‌ 
தகடு: வார்ப்படங்களை உட்‌ 
செலுத்துவதற்குப்‌ பயன்படும்‌ உட்‌ 
குழிவுப்‌ பாளங்களுக்கான பள்ளப்‌ 
பகுதியைக்‌ கொண்ட காப்புத்‌ 
தகடு. 
ரஒபutral: (தானி ) இயங்காநிலை: 
லிசையூக்க எந்திரத்தில்‌ இயக்கம்‌ 
ஊட்டாது இயங்கும்‌ பகுதியின்‌ 
நிலை. இத்நிலையில்‌ வேகமாற்றப்‌ 
பல்லிணை பொருந்தா மலிருக்கும்‌. 
மின்னியலில்‌ நேர்மின்னாகவோ 
எதிர்மின்னாகவேோ இல்லாமல்‌ 
இருக்கும்‌ நடுநிலை இணைவு 
neutral axis: (பொறி.) நொது 
மல்‌ அச்சு: ஒர்‌ எளிய விட்டத்தில்‌ 
மேற்புற இழைகள்‌ எப்போதும்‌ 
அமுக்கத்தில்‌ இருக்கும்‌. அப்புற 
இழைகள்‌ எப்போதும்‌ லிறைப்புட 
னிருக்கும்‌. எனவே, இழைகள்‌ 
அமுக்கத்திலா விறைப்புடனோ 
இல்லாத ஒரு புள்ளி இருக்க வேண்‌ 
டும்‌. இத்தப் புள்ளி தான்‌ அப்‌ 
பகுதியின்‌ '“நொதுமல்‌ அச்சு'' 
எனப்படும்‌. 


neutral conductor: (மின்‌.) நடு 
நிலை மின்கடத்தி: இரு மின்‌ கம்பி 
முறையில்‌ தரையுடன்‌ பொருத்தப்‌ 
பட்டுள்ள மின்கம்பி, மூன்று மின்‌ 
கம்பி முறையில்‌ தரையுடன்‌ 
பொருத்தப்பட்டுள்ள மூன்றாவது 
மின்கம்பி, 

neutral flame: ரநடுநிலைச்‌ சுட 
ரொளி: வாயு மூலம்‌ பற்ற வைப்ப 
தற்கான சுடரொளி. இதில்‌ முழு 
மையான உள்ளேரிதல்‌ இருக்கும்‌. 
neutralization: (வேதி;) செய 
லற்ற தாக்குதல்‌: அமிலக்‌ சுரைச 


லில்‌ காரத்தைச்‌ சேர்ப்பது போல்‌, 
மாறான விளைவினால்‌ பயனற்ற 
தாகவோ செயலற்றதாகவோ 
ஆக்குதல்‌. 

neutral position : (தானி.) ஈடு 
நிலை: உந்து ஊர்தியை இயக்கா 
மல்‌ எஞ்சின்‌ மட்டும்‌ ஓடிக்‌ கொண்‌ 
டிருப்பதற்கு இடமளிக்கும்‌ வகை 
யில்‌ மாற்றுப்‌ பல்லிணைகளை 
ஒன்றையொன்று தொடாமலிருக்‌ 
கச்‌ செய்யும்‌ பல்லிணை மாற்று 
நெம்புகோலின்‌ நிலை. 


neutral wire: (மின்‌.) நடுநிலை 
மின்கம்பி: சமநிலை மின்கம்பி. 
மூன்று கம்பிகள்‌ கொண்ட மின்‌ 
வழங்கு முறையில்‌ கட்டுப்பாட்டு 
மின்கடத்தி. இந்தக்‌ கம்பி சம 
நிலையற்ற மின்னோட்டத்தை 
எடுத்துச்‌ செல்கிறது. 

neutrino: (மின்‌.) நியூட்ரினோ: 
ஒரு நியூட்ரான்‌ உடைந்து அல்லது 
சிதைந்து ஒரு. புரோட்டானாக 
வும்‌, ஓர்‌ எலெக்டிரானாகவும்‌, 
மாறுவதன்‌ காரணமாக உண்டா 
கும்‌ மின்னூட்டம்‌ பெறாத துகள்‌. 
neutrodyne: (மின்‌.) நடுநிலை 
விசையழுத்தம்‌: கொண்மிகளைச்‌ 
செயலற்றதாக்குவதன்‌ மூலம்‌ 
தேவையற்ற மின்னூட்டத்தைக்‌ 
கட்டுப்படுத்தும்‌ ஒரு வானொலி 
மின்சுற்று வழி. 

neutron: (இயற்‌.) நியூட்ரான்‌/ 
நொதுமம்‌: மின்னியக்கமில்லாத 
சிற்றணுமூன்று அடிப்படை 
அணுத்‌ துகள்களில்‌ ஒன்று. இது 
புரோட்டான்‌ போன்றே எடை 


யுள்ளது. ஆனால்‌ இதில்‌ மின்‌ 
னேற்றம்‌ இராது. 
newel: (ச.க.) நடுத்தூண்‌: 


சுழற்‌ படிக்கட்டின்‌ உச்சியில்‌ அல்‌ 
லது அடியில்‌ உள்ள நடுக்கம்பம்‌. 

news: பத்திரிகைக்‌ காகிதம்‌: அடி 
மரக்கூழிலிருந்து தயாராகும்‌ ஒரு 


வகைக்‌ காகிதம்‌. செய்தியிதழ்கள்‌ 
அச்சடிக்கப்‌ பயன்படுகிறது. 

news board: செய்தியிதழ்க்‌ காகித 
அட்டை: செய்தியிதழ்க்‌ காகிதக்‌ 
கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படும்‌ 
ஒரு வகை மலிவான காகித 
அட்டை. 


newsprint: (அச்சு.) செய்தித்‌. 


தாள்‌ காகிதம்‌: செய்தித்தாள்‌ அச்‌ 
சிடுவதற்கான, மரக்கூழில்‌ தயா 
ரான தாள்‌. 


news stick: (அச்சு) செய்தி 
அச்சுக்கோப்புக்‌ கட்டை: ஒரு குறிப்‌ 
பிட்ட அளவுடைய அச்சுக்கோப்‌ 
புக்‌ கட்டை. பத்தி அகலத்தைக்‌ 
கட்டுப்படுத்த பயன்படுகிறது. 
செய்தித்தாள்‌ பணியில்‌ பயன்படுத்‌ 
தப்படுகிறது. 

ஈரா: (மின்‌.) நியூட்டன்‌: 
விசையின்‌ ஒர்‌ அலகு. இது ஒரு 
திலோ கிராம்‌ பொருண்மைக்கு, 
வினாடிக்கு ஒரு மீட்டர்‌ அளவுக்கு 
முடுக்கம்‌ கொடுக்கக்கூடியது. 
newton, issaac (1642-1727): 
(மின்‌. ) நியூட்டன்‌, ஐசக்‌: புகழ்‌ 
பெற்ற ஆங்கில விஞ்ஞானி; 
கணிதமேதை; கலன கணிதத்தைக்‌ 
கண்டுபிடித்தவர்‌; புலியீர்ப்புக்‌ 
கோட்பாட்டினை வகுத்தவர்‌. 
newtonian telescope: நியூட்‌ 
டானியத்‌ தொலைநோக்கி: ஒரு 
குழி ஆடியினால்‌ உருவாகும்‌ லிண்‌ 
மீன்‌ உருவத்தை குழாயின்‌ பக்க 
வாட்டிலுள்ள ஓர்‌ ஆடியின்‌ வழி 


யாகப்‌ பார்ப்பதற்குரிய ஒரு 
தொலைநோக்கி, 
newton's disc: (இயற்‌) நியூட்‌ 


டன்‌ வட்டு: இது ஒரு வட்ட வடி 
வத்‌ தகடு. இதில்‌ நிறமாலையில்‌ 
வண்ணங்கள்‌ வீத அளவுகளில்‌ 
இட்டப்பட்டிருக்கும்‌. இந்த வட்‌ 
டினை வெகு வேகமாகச்‌ சுழற்றும்‌ 
போது அதிலுள்ள வண்ணங்கள்‌ 
வெண்ணிறமாகத்‌ தோன்றும்‌. 


447 


newton’s law of cooling: 
(இயற்‌. ) நியூட்டனின்‌ குளிர்விப்பு 
விதி: “ஒரு சூடான பொருள்‌ 
குளிர்ச்சியடையும்‌ வேகமானது, 
அந்தப்‌ பொருள்‌, அதைச்‌ சுற்றி 
யுள்ள காற்று போன்றவற்றின்‌ 
வெப்பநிலைக்கு வீத அளவில்‌ 
இருக்கும்‌' என்னும்‌ ஒரு 
பொருள்‌, காற்றைவிட 30 

கச்‌ சூடாக இருக்கும்‌ போது, அது 
நிமிடத்திற்கு 6 என்ற வீதத்தில்‌ 
குளிர்ச்சியடையுமானால்‌, அது 
காற்றைவிட 15° அதிகச்‌ சூடாக 
இருக்கும்‌ போது, நிமிடத்திற்கு 
3? என்ற வீதத்தில்‌ குளிர்ச்சியடை 
யும்‌. ஒரு பொருள்‌ அசைச்‌ சுற்றி 
யுள்ள பொருள்களைவிட்‌ மிகஅதிக 
மாகச்‌ சூடாக இருக்குமானால்‌, 


இந்த விதி துல்லியமாக அமை 
யாது. 
newton’s laws of motion: 


( இயற்‌.) நியூட்டன்‌ இயக்க விதிகள்‌: 
முதல்‌ விதி: புறவிசைகள்‌ எவற்றுக்‌ 
கும்‌ உட்படாதிருக்கும்போ து, 
ஒவ்வொரு பருப்பொருளும்‌ 
தொடர்ந்து அசையா நிலை 
யிலோ, ஒரு நேர்கோட்டில்‌ ஒரே 
சீரான இயக்கத்திலோ இருந்து 
வரும்‌. 

இரண்டாம்‌ விதி: :*ஒரு பொருளின்‌ 
முறுக்கமானது (அதாவது, அதன்‌ 
வேக வளர்ச்சி வீதம்‌), அந்தப்‌ 
பொருளின்‌ மீதான நிகர விசை 
யினை அந்தப்‌ பெபொருளின்‌ 
பொருண்மையினால்‌ வகுப்பதால்‌ 
இடைக்கும்‌ ஈவுக்குச்‌ சமம்‌'' 


மூன்றாம்‌ விதி: “ஒவ்வொரு 
வினைக்கும்‌, அதாவது, ஒவ்வொரு 
இயற்பியல்‌ விசைக்கும்‌ சமமான 
எதிர்வினை &ண்டு'”' 


nibbler: (எந்‌.) கொந்து கருவி: 
உலோகத்‌ தகடுகளைச்‌ சிறுகச்‌ 
சிறுகக்‌ கொந்தி விசித்திரமான 
வடிவங்களை உருவாக்கப்‌ பயன்‌ 


448 


படும்‌ உலோக வேலைப்பாட்டுக்‌ 
கருவி, 


nibs: பேனா அலகு: பேனாவின்‌ 
கூர்மையான அலகு. 
niche: (௧.க.) சுவர்‌ மாடம்‌: 


சிலையுருக்கள்‌ வைப்பதற்குரிய 


சுவர்‌ மாடம்‌ 


nichrome: Oe நிக்ரோம்‌; 

க்கலும்‌, ராமியமும்‌ கலந்த 
2 லோக்‌ தைப்‌ வாணி 
கப்‌ பெயர்‌. இது எளிதில்‌ பற்றிக்‌ 
கொள்ளும்‌. மின்‌ அடுப்புகள்‌, பிற 
மின்‌ தடைச்‌ சாதனங்கள்‌ தயாரிக்‌ 
கப்படுகிறது. 


nickel: (உலோ. ) நிக்கல்‌: உலோ 
கக்‌ கலவைகளில்‌ பெரிதும்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ கெட்டியான ஒளி 
ரும்பொருள்‌. இதன்‌ ஒப்பு 
அடர்த்தி 8. 63 நிக்கல்‌ முலாம்பூச 
வும்‌, உலோகக்‌ கலவைகள்‌ தயாரிக்‌ 
கவும்‌ பயன்படுகிறது. 

nickel aluminium: நிக்கல்‌ அலு 
மினியம்‌: 80 அலுமினியம்‌, 20% 
நிக்கலும்‌ கலந்த உலோகக்‌ கல 
வை. நிக்கல்‌ கலப்பதால்‌ அலுமி 
னியஉலேோலோகக்‌ கலவைகளின்‌ 
விறைப்பாற்றல்‌ அதிகமாகிறது. 
nickel cadmium cell: (மின்‌.) 
நிக்கல்‌ காட்மியம்‌ மின்கலம்‌: குழம்பு 
வகை மின்பகுப்பானைக்‌ கொண்ட 


காரக்‌ கரைசலுடைய மின்கலம்‌. 


இது விமானங்களில்‌ பயன்படுத்‌ 
தப்படுகிறது. 

nickel copper: (உலோ..) நிக்கல்‌ 
செம்பு; நிக்கலும்‌ செம்பும்‌ கலந்த 
உலோகக்‌ கலவை. அமிலம்‌ அரிக்‌ 
காத வார்ப்படங்கள்‌ தயாரிக்க 
வும்‌, உராய்வுத்‌ தாங்கு வெண்கல 
மும்‌ தயாரிக்கவும்‌ பயன்படுகிறது. 
இதில்‌ 60% நிக்கல்‌, 33% செம்பு, 
3.5% மாங்கனீஸ்‌, 3.5% இரும்பு 
கலந்திருக்கும்‌ . 


nickel  malybdenum iron: 


(உலோ.) நிக்கல்‌ மாலிப்டினம்‌ 
இரும்பு: 20%-40% மாலிப்டினம்‌. 
60% நிக்கல்‌, சிறிதளவு கார்பன்‌ 
கலந்த ஒருவகை உலோகக்கலவை. 
இது அமில அரிப்புத்‌ தடுப்பானா 
கப்‌ பயன்படுகிறது. 


nickel plating: (மின்‌.) நிக்கல்‌ 
முலாம்‌: உலோக மேற்பரப்பில்‌ 
நிக்கல்‌ முலாம்‌ பூசுதல்‌. ஒரு நிக்கல்‌ 
உப்பு நீரில்‌ உலோகத்தை மூழ்க 
வைத்து குறைந்த அழுத்த மின்‌ 
னோட்டத்தைச்‌ செலுத்தினால்‌ 
உலோகத்தில்‌ நிக்கல்‌ முலாம்‌ படி 
யும்‌. 

nickel silver: நிக்கல்‌ வெள்ளி: 
இதனை ஜெர்மன்‌ வெள்ளி என்‌ 


றும்‌ கூறுவர்‌, செம்பு, நிக்கல்‌, 
துத்தநாகம்‌ கலந்த உலோகக்‌ 
கலவை. 

nickel steel: (பொறி) நிக்கல்‌ 
எஃகு: 3.59, நிக்கல்‌ அடங்கிய 
எல்கு மிக வலிமை வாய்ந்தது; 


முறையாகச்‌ சூடாக்கிப்‌ பக்குவப்‌ 
படுத்தினால்‌ திண்மையாக இருக்‌ 
கும்‌. 

nickel-tantalum alloy: (வேதி. ) 
நிக்கல்‌ டாண்டாலம்‌ உலோகக்‌ 
கலவை: 70% நீக்கல்‌, 30% டாண்‌ 
டாலம்‌ அடங்கிய கடினமான, 
ஆனால்‌ கசிவுத்தன்மையுடைய 
உலோகக்‌ கலவை. மின்‌ தடைக்‌ 
கம்பிகள்‌ தயாரிக்கப்‌ பயன்படுகி 
றது. 

nipple: (உட.) முலைக்காம்பு: 
தாயிடம்‌ குழந்தை பால்‌ குடிக்கும்‌ 
மார்பகத்தின்‌ நுனிப்பகுதி. 
குமிழ்முளை: (கம்மி.) தோல்‌, கண்‌ 
ணாடி, உலோகம்‌ முதலியவற்றின்‌ 
மீதுள்ள குமிழ்‌ முளை. 


nitrate: (வேதி.) . நைட்ரேட்டு;: 
(1) நைட்ரிக்‌ அமிலத்தின்‌ உப்புப்‌ 
பொருள்‌ சில்வர்‌ நைட்ரேட்டு 
இந்த வகையைச்‌ சேர்ந்தது. 


(2) நைட்ரிக்‌ அமிலத்துடன்‌ அல்‌ 
லது ஒரு கூட்டுப்‌ பொருளுடன்‌ 
மூல அடிப்பொருளேோ வெறி 
யமோ சேர்வதால்‌ உண்டாகும்‌ 
உப்பியற்‌ பொருளிலிருந்து கடைப்‌ 
பது. 

nitric: (வேதி.) நைட்ரிக்‌: நைட்‌ 
ரஜனிலிருந்து அல்லது நைட்ரஜன்‌ 
தொடர்பான பொருள்‌. 

nitric acid: (வேதி.) நைட்ரிக்‌ 


அமிலம்‌: சோடியம்‌ அல்லது 
பொட்டாசியம்‌ நைட்ரேட்டைக்‌ 
கந்தக அமிலத்துடன்‌ கலந்து 


சிதைத்து வடிப்பதால்‌ உண்டா 
கும்‌ அமிலம்‌. நிறமற்றது. மிகுந்த 
அரிக்கும்‌ தன்மை கொண்டது. 
nitriding : (வேதி.) நைட்ரஜனேற்‌ 
றம்‌: இரும்பை ஆதாரமாகக்‌ 
கொண்ட உலோகக்‌ கலவைகளில்‌ 
நைட்ரஜனை ஏற்றும்‌ செய்முறை. 
உலோகக்‌ கலவையை அம்மோனி 
யா வாயுவுடனோ வேறேதேனும்‌ 
நைட்ரஜனியப்‌ பொருளுடனோ 
கலந்து சூடாக்குவதன்‌ மூலம்‌ 
நைட்ரஜன்‌ ஏற்றலாம்‌. 

nitrogen : (வேதி.) நைட்ரஜன்‌ : 
காற்று மண்டலத்தில்‌ ஐந்தில்‌ 
நான்கு பகுதியாகவுள்ள வாயுத்‌ 
தனிமம்‌. நிறமற்றது; மணமற்றது. 
nitroglycerin : (வேதி.) நைட்‌ 
ரோகிளிசரின்‌ : வெடிப்பாற்றல்‌ 
மிக்க மஞ்சட்‌ கலவை நீர்மம்‌. 
இளமஞ்சள்‌ நிறத்திலோ நிறமற்ற 
தாகவோ இருக்கும்‌. எண்ணெய்ப்‌ 
பசையுடையது. கிளிசரின்‌, கந்தக 
அமிலம்‌, நைட்ரிக்‌ அமிலம்‌ ஆகிய 
வற்றிலிருந்துதயாரிக்கப்படுகிறது. 
மிகுந்த வெடிப்பாற்றல்‌ வாய்ந்‌ 
தது, களிமண்ணுடன்‌ கலந்து 
சுரங்கவெடி தயாரிக்கப்படுகிறது. 
noble metal : (வேதி.) துருப்‌ 
படாத உலோகம்‌ : விலையுயர்ந்த 
அல்லது தூய உலோகத்தைக்‌ 
குறிக்கும்‌ சொல்‌. எளிதில்‌ துருப்‌ 
பீடிக்காத உலோகங்களையும்‌ 
குறிக்கும்‌. 


29 


449 


nodes: (மின்‌.) அதிர்வு மையப்‌ 
புள்ளி: அதிர்வுடைய பொருளின்‌ 
அதிர்வு மையப்‌ புள்ளி. 


nogging : (௧.௪.) மரக்கட்டு 
மானம்‌ டமரச்சட்டத்தில்‌ செங்கல்‌ 
வேலைப்பாடு அமைத்துக்‌ கட்டு 
மானம்‌ செய்தல்‌. 

noheet metal: செம்பத உலோகம்‌: 
இதனைச்‌ ““செம்பத ஈயம்‌'' என்‌ 
றும்‌ கூறுவர்‌. இது சோடியத்‌ 
துடன்‌ கலந்து கெட்டியாக்கிய 
ஈயத்தைக்‌ கொண்ட உராய்வுத்‌ 
தடுப்பு உலோகம்‌. 


1௦11: கம்பளிச்‌ சீவல்‌ : குறுகிய 
கம்பளிச்‌ சீவல்‌ உல்லன்‌ நூல்களுக் 
குப்‌ பயன்படுகிறது. 

noise figure : (மின்‌.) ஒலி வீதம்‌: 
மின்மப்‌ பெருக்கிகளில்‌ (டிரான்‌ 
சிஸ்டர்‌) கோட்பாட்டளவிலான 
ஓலிவிசையில்‌ உள்ளபடியான ஒலி 
விசையின்‌ வீத அளவு. இது டெசி 
பல்களில்‌ குறிக்கப்படுகிறது. 
noise limiter: (மின்‌.) ஒலி வரை 
யறுப்பான்‌ : ஒலிவாங்கி மூலம்‌ ஒலி 
திடீரென உயர்வதைத்‌ தடுக்கக்‌ 
கூடிய தனிவகை மின்‌ சுற்றுவழி. 


no load voltage : (மின்‌.) ப 
விலா மின்னழுத்தம்‌: ஒரு ன்‌ 
கலத்தில்‌ புறமின்‌ சுற்றுவழியில்‌ 
மின்னோட்டம்‌ பாயாமலிருக்கும்‌ 
போது உள்ள முடிவான மின்ன 
முத்தம்‌. 

nomen clature: (பொறி, ) கலைச்‌ 
சொல்‌ : ஒரு குறிப்பிட்ட கலையில்‌ 
அல்லது அறிவியல்‌ துறையில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ தனிச்‌ சொற்‌ 
களின்‌ தொகுதி. 


nonconductor : (மின்‌.) மின்‌ 
கடத்தாப்‌ பொருள்‌ : தன்வழியாக 
மின்விசை செல்வதை அனுமதிக்‌ 
காத ஒரு பொருள்‌. 

noncorrosive flux: அரித்திடா 
உருகு பொருள்‌: பற்றாசு வைத்தல்‌, 


450 


ஒட்டவைத்தல்‌ போன்றவற்றில்‌ 
பயன்படுத்தப்படும்போது அரி 
மானம்‌ உண்டாக்காத ஒருவகை 
உருகுங்‌ கலவைப்‌ பொருள்‌. 


nondeforming steel : (உலோ.) 
உருத்திரியா எஃகு : 15% மாங்க 
னீஸ்‌ கலந்து கடினமாக்கி எஃகு. 
இது கருவிகள்‌ செய்யவும்‌ வார்ப்‌ 
படங்கள்‌ ' செய்யவும்‌ பயன்படு 
கிறது. 

nonferrous metals: (பொறி. ) 
அயமிலா உலோகங்கள்‌ : இரும்பு 
அடங்கியிராத உலோகங்கள்‌. 


noninductive circuit’ (யொறி,) 
தாண்டாமின்‌ சுற்றுவழி: மின்‌ 
னோட்டத்தின்‌ காந்த விளைவு 
மிகக்‌ குறைந்த அளவுக்குக்‌ குறைக்‌ 
கப்பட்டுள்ள அல்லது அடியோடு 
இல்லாமல்‌ செய்யப்பட்டுள்ள ஒரு 
மின்சுற்றுவழி. 

ஈ௦ர்ப்ப01146'7 6 561818௩௦86: 
(பொறி,) தூண்டா மின்தடை: தன்‌ 
தூண்ட லிலிருந்து விடுபட்ட மின்‌ 
தடை, 


‘noninductive winding: 
(பொரி.) தூண்டாச்‌ சுருணை : 
சுருளின்‌ ஒரு பாதியில்‌ பாயும்‌ மின்‌ 
னோட்டத்தில்‌ ஏற்படும்‌ காந்தப்‌ 
புலம்‌, மறுபா தியில்‌ எதிர்திசையில்‌ 
பாயும்‌ மின்னோட்டத்தினால்‌ ஏற்‌ 
படும்‌ காந்தப்‌ புலத்தின்‌ மூலம்‌ 
செயலற்றதாக்கப்படும்‌ வகையில்‌ 
அமைக்கப்பட்ட சுருணை. 


nonmetallic sheath cable: 
(பொறி.) உலோகமிலா உறை 
பொதிக்‌ கம்பிவடம்‌ : உலோகமல்‌ 
லாத ஓர்‌ உறையில்‌ அல்லது தறி 
போன்ற உறையில்‌ பொதியப்பட்‌ 
டுள்ள இரண்டு அல்லது மூன்று 
மின்‌ கடத்திகளைக்‌ கொண்ட ஒரு 
வகை மின்‌ கம்பிப்‌ பொருள்‌. 


nonpareil ட (அச்சு.) தனி நிலை 
அச்செழுத்து : அச்செழுத்‌ தின்‌ 


அளவு வகைகளில்‌ ஒன்று. இது 6 
புள்ளி அளவினைக்‌ குறிக்கும்‌. 


non pressure : அழுத்தமிலா உரு 
கிணைப்பு : அழுத்தம்‌ எதுவுமின்‌ 
றிப்‌ பற்றவைப்பதற்குரிய பற்ற 
வைப்பு முறைகளில்‌ ஒன்று. 

nonrigid airship: (வாஜூ.) 
விறைப்பிலா வான்கலம்‌ : வாயுப்‌ 
பைகள்‌, காற்றறைப்‌ பைகள்‌ 
போன்றவற்றிலுள்ள அக அழுத்‌ 
தத்தின்‌ மூலம்‌ மட்டுமே வடிவம்‌ 
பராமரிக்கப்படும்‌ ஒரு வான்கலம்‌. 


nordberg key: (எந்‌.) நார்ட்பெர்க்‌ 
திறவுகோல்‌ : சக்கரத்தின்‌ குடத்‌ 
தைச்‌ சுழல்தண்டுடன்‌ பிணைத்‌ 
துப்‌ பூட்டுவதற்கான வட்டவடி 
வத்‌ திறவுகோல்‌. இது அடிக்கு 
1/16” என்ற அளவில்‌ நுனிநோக்‌ 
கிச்‌ சிறுத்திருக்கும்‌ பெரிய விட்டம்‌ 
சுழல்தண்டின்‌ விட்ட த்தில்‌ 4 பகுதி 
6* வரை இருக்கும்‌. பெரிய வடி 
வளவுகளில்‌ இத்‌ திறவுகோல்‌ 
சுழல்‌ தண்டின விட்டத்தில்‌ ஐந்‌ 
தில்‌ ஒரு பகுதி என்ற அளவில்‌ 
இருக்கும்‌. பெரிய வடிவளவுகளில்‌, 
இத்திறவுகோல்‌ சுழல்‌ தண்டின்‌ 
விட்டத்தில்‌ ஐந்தில்‌ ஒரு பகுதி 
என்ற அளவில்‌ இருக்கும்‌. 

1௦2! : இயல்பளவு : நிலைநாட்‌ 
டப்பட்ட சட்டம்‌ அல்லது விதிக்‌ 
கிணங்க அமைந்துள்ள நிலை. 

(2) செங்குத்துக்‌ கோடு : (கணி.) 
ஒரு வளைவுக்குச்‌ செங்குத்தாக 
இருக்கும்‌ ஒரு கோடு. 
normalizing: (பொறி.) இயல்‌ 
பாக்குதல்‌ : எஃகினை உயர்ந்த 
மாறுநிலை வெப்பத்திற்குக்‌ கூடுத 
லாகச்‌ சூடாக்கி, காற்றில்‌ குளிர்‌ 
வித்தல்‌. 

normal 1௦000: (வாஜா.) இயல்புக்‌ 
கரண வளைவு : விமானம்‌ இயல்‌ 
பாகப்‌ பறக்கும்‌ நிலைக்கு வருதல்‌. 
normal or three-point landing; 
இயல்பான அல்லது மும்முனைத்‌ 


தரையிறக்கம்‌ : 


யிறங்குதல்‌. இதில்‌ 
கணத்திலேயே ஏற்படுகிறது. 


normal solution: (வேதி. ) இயல்‌ 


ப ட்‌ 


புக்‌ கரைசல்‌ : ஓர்‌ அமிலத்‌ 


இயல்புக்‌ கரைசலில்‌ 1000 க.செ.மீ 
கரைசலுக்கு ஒரு கிராம்‌ ஹைட்ர 


ஐன்‌ அயனிகள்‌ அடங்கியிருக்கும்‌. 


எடுத்துக்காட்டுகள்‌ 1000 ௧. செ. 
மீ. யில்‌ 36.5 கிராம்‌ த 
சீ, 


குளோரைடு (HCL) 1000 ௧. 


மீ. யில்‌ 49 கிராம்‌ கந்தக அமிலம்‌ 
(15,50,) உற்பத்தியாகும்‌.ஹைட்‌ 
ரஜன்‌ அயனிகளின்‌ எண்ணிக்கையி 
னால்‌ அணு எடையை வகுப்பதன்‌ 


மூலம்‌ இந்த மதிப்புக்‌ கிடைக்‌ 


கிறது. ஒர்‌ உப்பு மூலத்தின்‌ இயல்‌ 


புக்‌ கரைசலில்‌ 1000 ௧.செ.மீ. யில்‌ 
17 கிராம்‌ ஹைட்ராக்சில்‌ அயனி 
கள்‌ அடங்கியிருக்கும்‌ எடுத்துக்‌ 
காட்டு 1000 க.செ.மீ.யில்‌ 40 
கிராம்சோடியம்‌ ஹைட்ராக்சைடு. 


normal spin: (வானா. ) இயல்பு 
சுழற்சி: விமானம்‌ அனைத்துக்‌ 
கட்டுப்பாடுகளுக்கும்‌ எதிர்மா 
றாக இயல்பான நிலையிலிருந்து 
சுழன்று கொண்டே தலைகீழாக 
இறங்கும்‌ இறக்கம்‌, இதனைக்‌ 
““கட்டுப்படுத்திய'* சுழற்சி என்‌ 
றும்‌ அழைப்பர்‌. 

normin: (க.க) நார்மானிய 
கட்டிடக்‌ கலை : நார்மானியர்‌ 
இங்கிலாந்தை வெற்றி கொண்ட 
பின்னர்‌ இங்கிலாந்தில்‌ உயர்‌ 
நிலையை எட்டிய நார்மானிய 
பாணிக்‌ கட்டிடக்‌ கலை. 

north pole : (மின்‌. ) வடதுருவம்‌: 
காந்த ஊசியின்‌ வடமுனை 
காட்டும்‌ வட திசைப்‌ பகுதி. 
nose : (பட்‌.) அலகு: ஆயுதங்‌ 
கள்‌, கருவிகள்‌ போன்றவற்றின்‌ 
கூர்மையான அலகுப்‌ பகுதி கடை 


ரலிறக்கம்‌ : தரையிறங்கும்‌ 
பரப்பிற்குத்‌ தொடுவரைபோற்‌ 
செல்கிற ஒரு பாதையில்‌ தரை 
குக; பறக்கும்‌ 
வேகத்தில்‌ ஏறத்தாழத்‌ தொடுங்‌ 


க்க] 


சல்‌ எந்திரத்தின்‌ இருகிழைமுனை, 
துளையிடு எந்திரத்தின்‌ கதிர்‌, 
துரப்பணத்தின்‌ கூர்‌ அலகு போன்‌ 
றவை இதற்கு எடுத்துக்காட்டு. 


1088 cone: ( விண்‌.) மூக்குக்‌ 
கூம்பு: விண்‌ வெளிக்கலம்‌ பறக்‌ 
கும்போது காற்றுத்‌ துகள்களுடன்‌ 
உராய்வதால்‌ உண்டாகும்‌ உயர்‌ 
வெப்ப நிலையைத்‌ தாங்கும்‌ வகை 
யில்‌ அந்தக்‌ கலத்தின்‌ மூக்குப்‌ பகுதி 
யில்‌ அமைக்கப்பட்டுள்ள கூம்பு 
வடிவக்‌ காப்புக்‌ கவசம்‌. 

nose - down: (வாஜறா.] கீழ்‌ 
நோக்கிப்‌ பாய்தல்‌ : பறக்கும்‌ விமா 
னத்தின்‌ கூம்புப்‌ பகுதியைக்‌ க8ழ்‌ 
நோக்கிப்‌ பாயும்படி செய்தல்‌. 
nose heavy: (வானூ.) கூம்பு 
இறக்கம்‌ : விமானம்‌ இயல்பாகப்‌ 
பறக்கும்போது, அதன்‌ கூம்புப்‌ 
பகுதி கீழ்‌ நோக்கி இறங்கும்‌ 
போக்கு. 

nose - over: (uவானூ.) கூம்பு 
ஏற்றம்‌: விமானம்‌ தரையிறங்கும்‌ 
போது அதன்‌ கூம்புப்‌ பகுதி தற்‌ 
செயலாக மேல்‌ நோக்கித்‌ திரும்பு 
வதைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. 

n௦56-பற : (வானூ.) கூம்பு உயர்வு: 
பறக்கும்‌ விமானத்தின்‌ கூம்புப்‌ 
பகுதியை உயர்த்துதல்‌. 

nose wheel: (வானூ.) கூம்புச்‌ 
சக்கரம்‌: விமானத்தின்‌ கூம்புப்‌ 
பகுதியினைத்‌ தாங்குவதற்காக 
முதன்மைச்‌ சக்கரங்களுக்கு 
முன்னே அமைக்கப்பட்டுள்ள, 
திசையறிந்து திருப்பத்தக்க 
சக்கரம்‌. 

nosing: (௪.௧.) படி வரிசை: 
படி வரிசை விளிம்பின்‌ உலோக 
முகப்பு. 

notation : குறிமான முறை : குறி 
யீடுகள்‌, சைகைகள்‌. உருவங்கள்‌. 
எழுத்துகள்‌ போன்றவற்றால்‌ 
செய்திகளைத்‌ தெரிவிக்கும்‌ முறை 


452 


notching machine : வடுவெட்டுக்‌ 
கருவி: உலோகத்‌ தகடுகளில்‌ 
வடுத்தடங்களை வெட்டவும்‌, 
விளிம்புகளை மட்டப்படுத்தவும்‌ 
பயன்படும்‌ கருவி. 


novolak : (வேதி.குழை.) நோ 
வோலக்‌ : நிரந்தரமாக உருகி இள 
கச்‌ கூடியதும்‌, கரையத்‌ தக்கது 
மான ஃபினோ லால்டிஹைட்‌ 
பிசின்‌, பினாலின்‌ ஒரு மூலக்கூறு 
டன்‌, ஃபார்மாடிஹைடின்‌ ஒன்றுக்‌ 
குக்‌ குறைவான மூலக்‌ கூற்றுட.. 
னும்‌, ஓர்‌ அமில வினையூக்கியுட 
னும்‌ வினைபுரிவதன்மூலம்‌ கிடைக்‌ 
கும்‌ விளைபொருள்‌ இது. 


௩௦2216 : (எந்‌.பொறி,) கூம்பலகு : 
நீள்‌ குழாயின்‌ குழாய்‌ முனை 
போன்ற கூம்பலகு. 


nuclear energy : (இயற்‌.) அணு 
ஆற்றல்‌ ; அணுவியல்‌ வினையில்‌ 
வெளிப்படும்‌ ஆற்றல்‌. 

nuclear turbo-jet: (uானூ.) 
அணுவியல்‌ விசையாழி: விசையாழி 
யின்‌ வழியாக வரும்‌ காற்றினைச்‌ 
சூடாக்குவதற்காக, உள்ளெரி 
அறைக்குப்‌ பதிலாக, ஓர்‌ அணு 
உலையைக்‌ கொண்டிருக்கிற விசை 
யாழி. 

nucleus : (வேதி.) மையக்கரு : 
அணுலின்‌ உள்மையத்தில்‌ செறிந்‌ 
துள்ள அணுக்திரள்‌. இதில்‌ நியூட்‌ 
ரான்களும்‌ புரோட்டான்களும்‌ 
செறிந்து சேர்ந்திருக்கும்‌. 
number drills: (உலோ.வே.) 
எண்ணிட்ட துரப்பணம்‌ : 1 முதல்‌ 
80 வரையில்‌ எண்ணிடப்பட்ட 
சிறிய துரப்பணங்கள்‌. இவற்றின்‌ 
விட்டம்‌ ஓர்‌ அங்குலத்தின்‌ ஆயிரங்‌ 
களின்‌ பகுதியாகக்‌ குறிக்கப்பட்டி 
ருக்கும்‌. எடுத்துக்காட்டாக 1 ஆம்‌ 
எண்‌ துரப்பணத்தின்‌ விட்டம்‌ 
0.228*; 80 ஆம்‌ எண்‌ துரப்பணத்‌ 
தின்‌ விட்டம்‌ 0.0135”, 


numbering machine: இலக்க 


மிடும்‌ எந்திரம்‌ : காசோலைகள்‌, 
அனுமதிச்‌ சீட்டுகள்‌ முதலியவற்‌ 
றில்‌ தொடர்ச்சியாக இலக்கங்‌ 
களை முத்திரையிடும்‌ எந்திரம்‌ 
அல்லது சாதனம்‌. 


ரப௱erாals: (அச்சு,) எண்குறி : 
எண்குறித்த இலக்கத்‌ தொகுதி. 
பருவழக்காகப்‌ பயன்படுவது 
1,2,3,4,5,6,7,8,9,0 என்ற அரா 
பிய எண்‌ குறிகள்‌. ரோமானிய 
எண்கள்‌ : 11), (5), ட(50), 
௦ (100). D (500). 1% (1000). 


numerator : (1)பின்ன மேல்‌ இலக்‌ 
கம்‌ : பின்னத்தில்‌ மேல்‌ இலக்கத்‌ 
தின்‌ பகுதிகளைக்‌ குறிக்கும்‌. 

(2) எண்ணுபவர்‌. 

numismatics : நாணயவியல்‌ : 
நாணயம்‌, பதக்கம்‌ ஆகியவற்றை 
ஆராய்ந்து வரலாற்றைக்‌ கணிக்‌ 
கும்‌ அறிவியல்‌. 


றப: (எந்‌.) திருகாணி: சதுர 
மான அல்லது அறுகோண வடிவ 
முடையதும்‌, உலோகத்தில்‌ அல்‌ 
லது வேறு பொருளினாலானது 
மான ஒரு சிறிய துண்டு. இதன்‌ 
உள்புறத்தில்‌ மரையாணியை ஏ ற்ப 
தற்கான இருகிழைகள்‌ அமைந்‌ 
திருக்கும்‌. 
nut arbor or nut mandrel: (எந்‌.) 
ஆதார ஆச்சு: திருகாணிகளை 
வடிவமைப்பதற்குப்‌ பயன்படும்‌ 
சுழலும்‌ முதன்மை ஆதார அச்சு. 
nut machine : (பட்‌.) திருகாணிப்‌ 
பொறி: ஓர்‌ உலோகப்‌ பட்டை 
யிலிருந்து அல்லது உலோகத்‌ 
தண்டிலிருந்து * திருகாணிகளைத்‌ 
தயாரிப்பதற்கு வெட்டவும்‌, துளை 
டவும்‌, தட்டி விடவும்‌ பயன்‌ 
படும்‌ ஓர்‌ எந்திரம்‌. 
nut shanks : (பட்‌.) திருகாணித்‌ 
துண்டு : பெரிய மரக்கைப்‌ பிடி 
களுடன்‌ பயன்படுத்துவதற்கு வடி 
வமைக்கப்பட்ட திருகாணித்தண்டு 
அல்லது துண்டு. 


nylon: (குழை.) நைலான்‌: 
குழைமப்‌ பொருள்களின்‌ ஒரு குடும்‌ 
பம்‌. இதில்‌ பல வகைகள்‌ உண்டு. 
இரு காடி மூலங்களையுடைய 
கரிம அமிலங்களை டையாமின்‌ 
களுடன்‌ சேர்த்துச்‌ செறிமானம்‌ 
செய்வதன்‌ மூலம்‌ ஒரு வகைப்‌ 
பிசின்‌ உண்டாகிறது. இந்தப்‌ 
பிசின்‌ கெட்டியானது; அதிக 


453 


வெப்பத்தையும்‌ உராய்வையும்‌, 
வேதியியல்‌ எ ர்ப்பையும்‌ தாங்கக்‌ 
கூடியது. இதன்‌ இந்தப்‌ பண்புகளி 
னால்‌ இழைகளில்‌ மட்டுமின்றி, 
எண்ணெய்‌ வயல்‌, கடல்‌ போன்ற 
இடங்களிலும்‌ எந்திரங்களில்‌ 
இதனைப்‌ பெருமளலில்‌ பயன்‌ 
படுத்த முடிகிறது. 


454 


௦81: (மர.வே,) கருவாலி: பல 
நோக்கங்களுக்குப்‌ பயன்படும்‌ 
மரம்‌. இது கடினமானது; நீண்ட 
நாள்‌ உழைக்கக்கூடியது; வலிமை 
மிகுந்தது; தட்பவெப்ப மாறுபாடு 
களைத்‌ தாங்கக்கூடியது. அறை 
கலன்கள்‌ தயாரிக்கவும்‌. தளமிடுவ 
தற்கும்‌, உருச்செப்பமிடுவதற்கும்‌ 
பயன்படுகிறது, 


081, red : (தாவ.) செங்கருவாலி: 
கரடுமுரடான பரப்புடைய, கடின 
மான, நீண்டகாலம்‌ உழைக்கக்‌ 
கூடிய மரம்‌. செம்பழுப்பு நிறத்‌ 
தில்‌ கவர்ச்சியான கரணைகள்‌ 
உடையது. இதில்‌ வேலைப்பாடு 
கள்‌ செய்வது கடினமாக இருக்கும்‌. 


oak, white: (தாவ.) வெண்கரு 
வாலி : அமெரிக்காவில்‌ மிகுதியாக 
வளரும்‌ விலைமதிப்பு மிக்க 
வெட்டு மரம்‌. இது இளம்பழுப்பு 
நிறத்தில்‌, நெருக்கமான கரணை 
கள்‌ உடையதாக இருக்கும்‌. 


௦akப௱m : (கம்மி.) பழங்கயிற்றுச்‌ 
சிலும்பு : பழங்கயிறுகளைப்‌ பிய்த்‌ 
துச்‌ சிலும்புவாகச்‌ செய்து கலப்பற்‌ 
றாகப்‌ பயன்படுத்துவதற்கான 
பழங்கயிற்றுச்‌ சிதைவு. 

obelisk: (௧.க.) சதுரத்‌ தூபி : 
நான்முகக்‌ கூர்நுனிக்‌ கம்ப வடி 
வமைந்த மரம்‌. 


oblique projection : சாய்வுத்‌ 
தளப்‌ படிவாக்கம்‌ : ஒரு பொருளின்‌ 
முகம்‌ பார்ப்பவருக்கு இணையாக 
வரும்‌ வகையில்‌ அமைக்கும்‌ முறை. 
இதில்‌ இந்த முன்‌ முகத்திற்குச்‌ 
செங்குத்தாகவுள்ள முகங்கள்‌, 
முன்‌ முகத்தின்‌ அதே கோணத்‌ 
திற்கும்‌ அளவு கோலுக்கும்‌ வரை 
யப்படுகிறது. 


0 


oblong: (கணி.) நீள்‌ சதுரம்‌ : 
உயரத்தைவிடக்‌ குறுக்கு அகலம 
மிகுதியாகவுடைய உருவம்‌. 


obscuration : (வண்‌.) மங்கலாக 
குதல்‌ : ஒரு வண்ணத்தின்‌ அல்லது 
இனாமலின்‌ மலைப்புத்‌ திறன்‌. 
ஒளி ஊடுருவாத வண்ணப்‌ பொரு 
ளின்‌ மறைப்பு ஆற்றல்‌. 
obsidian: (சணிம.) எரிமலைப்‌ 
பாறை : எரிமலைக்‌ கரும்‌ பளிக்குப்‌ 
பாறை. இது மிகவும்‌ கடினமான 
பளபளப்பானது. 


obstruction light: (uவானூ.) 
:தடை விளக்கு: விமானங்கள்‌ பறப்‌ 
பதற்கு ஆபத்தான உயரத்தைக்‌ 
குறித்துக்‌ காட்டுவதற்கென வடி 
வமைக்கப்பட்ட சிவப்பு விளக்கு. 
obtuse: (கணி.) விரிகோணம்‌ : 
கூர்‌ விளிம்பற்ற கோணம்‌. இரு 
செங்கோணத்திற்குக்‌ குறைந்து 
ஒரு செங்கோணத்திற்குப்‌ பெரி 
தான கோணம்‌. 


obverse : முகப்புப்‌ பக்கம்‌ : நாண 
யம்‌, பதக்கம்‌ ஆகியவற்றில்‌ முகப்‌ 
புப்‌ பக்கம்‌. பின்புறத்திற்கு நேர்‌ 
எதிரான முன்புறம்‌. 

occasional furniture : துணை 
அறைகலன்‌ : பல்வேறு வடிவுகளி 
லுள்ள பல்வேறு பயன்பாடுகளுக்‌ 
கான சிறிய அறைகலன்‌. இக்‌ 
காலத்தில்‌ வரவேற்பு அறை. பகல்‌ 
நேர அறை போன்றவற்றிலுள்ள 
அறைகலன்கள்‌. 


occultation: விண்‌.) கோள 
மறைவு : ஒரு வான்கோளம்‌, இன்‌ 
னொரு பெரிய கோளத்திற்குப்‌ 
பின்னால்‌ மறைதல்‌, 


cher: (வண்‌.) மஞ்சட்காவி : 
சதுப்பு நிலங்களில்‌ இரும்பும்‌ சுண்‌ 
ணாம்பும்‌ கலந்த நீரில்‌ உண்டா 
கும்‌ மஞ்சட்காவி மண்‌. இதனை 
நேர்த்தியான தூளாகச்‌ செய்து 
ஆளிவிதை எண்ணையுடன்‌ கலந்து 
வண்ணச்‌ சாயம்‌ தயாரிக்கப்படு 
கிறது, 

octagon : எண்கோணம்‌ : எட்டுப்‌ 


பக்கங்களும்‌ எட்டுக்‌ கோணங்்‌ 
களும்‌ உடைய ஒரு சமதள 
உருவம்‌. 

octane rating: ஆக்டேன்‌ 


வெடிப்பு வீதம்‌ : கேசோலின்‌ வெடி 
யெதிர்ப்புத்‌ திறனளவு ஐசோ- 
ஆக்டேன்‌ மிகக்‌ குறைந்த அளவு 
வெடிப்பு உண்டாக்கக்‌ கூடியது; 
அதன்‌ வீதம்‌ 100. இயல்பான 
ஹேப்டேன்‌ மிச அதிக அளவு 
வெடிப்பு உண்டாக்கும்‌; அதன்‌ 
வீதம்‌ 0. இவை இரண்டையும்‌ சரி 
பாதி கலந்த கலவை 50 வெடிப்பு 
வீதம்‌ உண்டாக்கும்‌. 
octane selector : (தானி.) நீர்க்‌ 
கரிமத்‌ தொடர்மத்‌ தேர்வு முறை : 
பல்வேறு தரமுடைய கோசோலினி 
லிருந்து மிக உயர்ந்த அளவு திறம்‌ 
பாட்டினைப்‌ பெறுவதற்காக 
நேரத்தைச்‌ சரியமைவு செய்வதற்‌ 
கான ஒருமுறை, 
௦0181 : (வாஜா.) எண்ம வட்ட 
மானி: வானியலிலும்‌ கடற்‌ 
பயணத்திலும்‌ பயன்படுத்தப்படும்‌ 
அரைக்கால்‌ வளாகம்‌ 90° வரை 
யில்‌ கோண அளவுகளில்‌ இருக்கும்‌. 
இதன்‌ செயற்கை வானவிளிம்பு 
குமிழில்‌ வடிவில்‌ இருக்கும்‌. 
010000: (உயி,) எண்காலிகள்‌ : 
m+ வாய்முகப்பைச்‌ 
சுற்றிலும்‌எட்டு 
கிளையுறுப்பு 
களையுடைய 
அஞ்சத்தக்க கட 
ல்‌ விலங்கனைம்‌: 
odd | 6௨9 
caliper: (எந்‌.) 


455 


இணையிலாக்கால்‌ விட்டமானி: மித 
மான அளவில்‌ விளைந்தகால்களை 
யுடைய விட்டமானி. இதில்‌ இரு 
கால்களும்‌ ஒரே திசையில்‌ விளைந்‌ 
திருக்கும்‌. இது தலையடிப்‌ பகுதித்‌ 
தொலைவுகளை அளலிழிவதற்குப்‌ 
பயன்படுகிறது. 


odeum: (௧.க.) இசையரங்கு: 
பண்டையக்‌ கிரேக்க ரோமானியர்‌ 
களிடையே இசை நிகழ்ச்சிகளுக்‌ 
கான அரங்கு. இக்காலத்தில்‌ ஒரு 
மண்டபம்‌; நீண்ட அறைக்கூடம்‌. 
௦dom௱meter: தொலைவு மானி: பய 
ணஞ்‌ செய்த தொலைவினை அள 
விடுவதற்கான ஒரு சாதனம்‌. இது 
சக்கரத்தின்‌ குடத்துடன்‌ இணைக்‌ 
கப்பட்‌ டிருக்கும்‌. 

odontograph: (எந்‌.) பல்லிணை 
ஆர அட்டவணை: பல்லிணைப்‌ பற்‌ 
களின்‌ உருவரைகளை அமைப்ப 
தற்கான ஆரங்களின்‌ அட்ட 
வணை. 

0.0. றipe: (பொறி.) புறவிட்டக்‌ 
குழாய்‌: கொதிகலன்‌ குழாய்களின்‌ 
பெயரளவிலான வடிவளவுகளைக்‌ 
குறிக்கும்‌. 18” விட்டத்திற்கு அதி 
கமான மென்குழாய்களையும்‌ 
குறிக்கிறது. 

Oersted, Hans Christian (1777- 
1851) (மின்‌.) ஒயர்ஸ்டெட்‌, ஹான்‌ 
கிறிஸ்டியன்‌ : டென்மார்க்கைச்‌ 
சேர்ந்த விஞ்ஞானி. கோபன்ஹே 
கன்‌ பல்கலைக்கழகத்தில்‌ படித்து 
அங்கேயே ஆசிரியரானார்‌. மின்‌ 
விசைக்கும்‌ காந்த விசைக்குமிடை 
யிலான தொடர்பைக்‌ கண்டுபிடித்‌ 
தவர்‌. ஆய்வுக்கூடப்‌ பரிசோதனை 


களின்போது, மின்னோட்டத்‌ 
தைக்‌ கொண்டு செல்லும்‌ ஒரு 
கடத்தியைச்‌ சுற்றி ஒரு காந்தப்‌ 


புலம்‌ உண்டாகிறது என்பதைக்‌ 
கண்டறிந்தார்‌. 

௦௦7990: (மின்‌.) ஒயர்ட்ஸ்டெட்‌; 
காந்தப்புலத்தின்‌ செறிவினைக்‌ 
குறிக்கும்‌ திட்ட அலகு. 


456 


office automation: (தானி.) 
அலுவலகத்‌ தானியக்கம்‌: அலுவல 


கத்தின்‌ தகவல்களைக்‌ கையாள்‌ - 


தல்‌, கணக்கிடுதல்‌, விலைப்பட்டி 
தயாரித்தல்‌ போன்ற பணிகளைத்‌ 
தானாகவே செய்யக்கூடிய தானி 
யங்கி எந்திரங்கள்‌. 

offset: (௧.௧.) (1) உட்சாய்வு; 
சுவரில்‌ திட்பக்‌ குறைவு உண்டி 
பண்ணும்‌ பக்க உட்சாய்வு. 

(2) மாற்றுக்கறைப்‌ படிவு: அழுத்‌ 
தப்பட்ட தொய்வக உருளைமீது 
மை தடவி எதிர்ப்படியாக எடுக்‌ 
கப்படும்‌ கல்லச்சு முறை, 

offset paper. மாற்று அச்சுத்தாள்‌: 
மாற்றுக்‌ கல்லச்சு முறைக்குப்‌ 
பொருத்தமான பண்பியல்பு 
களுள்ள தாள்‌. 

offset printing: மாற்று அச்சு 
முறை: அச்சுப்படிவத்திலிருந்து 


அச்சுப்‌ பதிவு 
உருளை 
மாற்று அச்சுமுறை 

அச்சுமை நேரடியாகத்‌ தாளுக்குச்‌ 
செல்லாமல்‌, ஒரு ரப்பர்‌ பரப்பில்‌ 
முதலில்‌ பதிந்து, பின்னர்‌ எதிர்ப்‌ 
படியாகத்‌ தாளில்‌ பதியும்‌ அச்சு 
முறை. 
0088: (௧.௧.) இரட்டை வளைவு: 
பாம்பு வடிவான அல்லது “5 வடி 
வான இரட்டை வளைவு. 
௦0146: கூர்முனை வளைவு: வளை 
வுக்‌ கூடத்தின்‌ கூர்முனை வளைவு. 
௦hm: (மின்‌.) ஓம்‌: 
அலகு. 


மின்‌ தடை 


Ohm, George Simon (1787- 
1854): (மின்‌.) ஓம்‌ ஜார்ஜ்‌ சைமன்‌: 
ஜெர்மன்‌ விஞ்ஞானி, மின்னமழுத்‌ 
தம்‌ (ஓல்ட்டேஜ்‌) மின்னோட்ட 
அலகு (ஆம்பியரேஜ்‌), மின்‌ 
தடை ஆகியவற்றுக்கிடையிலான 
தொடர்பினைக்‌ கண்டுபிடித்தவர்‌. 
இந்தத்‌ தொடர்பு இப்போது ஓம்‌ 
லிதி என அழைக்கப்படுகிறது. 
இவர்‌ முனீக்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
பேராசிரியராகப்‌ பணியாற்‌ 
நினார்‌. 

ohmic heating: (உலோ.) மின்‌ 
தடை வெப்பமூட்டல்‌: உலோகத்‌ 
தின்‌ தடையை மீறி உலோகத்தின்‌ 
வழியே மின்னோட்டம்‌ செலுத்தி 
உலோகத்தைச்‌ சூடாக்குதல்‌. 


ohm meter: (மின்‌.) ஓம்‌ மானி; 
மின்தடையின்‌ அளவினை ஓம்‌ 
களில்‌ நேரடியாகக்‌ குறித்துக்‌ காட்‌ 
டும்‌ ஒருவகை மின்னோட்டமானி, 
ohm resistance: (மின்‌.) ஓம்‌ 
தடை: ஒரு மின்சுற்று வழியில்‌ 
(நேர்‌ மின்னோட்டம்‌) ஓர்‌ ஆம்பி 
யர்‌ மின்னொட்டத்தை ஓர்‌ ஓல்ட்‌ 
மின்னழுத்தம்‌ உண்டாக்கும்போது 


“அந்த மின்சுற்று ஓர்‌ ஓம்‌ தடையை 


உடையதாகக்‌ கருதப்படும்‌. 
௦hm’s law: (மின்‌.) ஓம்‌ விதி: 
“ஒரு மின்னோட்டத்தில்‌ பாயும்‌ 
மின்னோட்டம்‌, அதிலுள்ள தடை 
யின்‌ அல்லது எதிர்ப்பின்‌ விதெ 
அளவில்‌ இருக்கும்‌'' என்னும்‌ 
விதி. இந்த விதி பெரும்பாலும்‌ 
கணிதத்தில்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. 

௦11: (வேதி.) எண்ணெய்‌: விலங்கு 
கள்‌, தாவரங்கள்‌, கனிமங்களிலி 
ருந்து கடைக்கும்‌ எண்ணெய்ப்‌ 
பொருள்‌. இது மசகுப்‌ பொருளா 
கப்‌ பயன்படுத்தப்படுவதுடன்‌ 
தொழில்களிலும்‌ மிகுதியாகப்‌ 
பயன்‌ படுகிறது. 

oil capacitor. (மின்‌.) எண்ணெய்‌ 
மின்‌ உறைகலம்‌: எண்ணெய்ச்‌ 


செறிவூட்டிய காகிதத்தை மின்‌ 
அழுத்தத்தைத்‌ தாங்கக்கூடிய 
பாருளாகப்‌ பயன்படுத்தும்‌ மின்‌ 
னியல்‌ உறைகலம்‌. 
oil control ring: (தானி.) 
எண்ணெய்க்‌ கட்டுப்பாடு வளையம்‌: 
இது ஒரு வகை உந்து தண்டு 
வளையம்‌. இந்த வளையத்தி 
லுள்ள வரிப்பள்ளத்தின்‌ வழியாக 
வும்‌, உந்து தண்டின்‌ சுவரிலுள்ள 
சிறிய துவாரங்கள்‌ வழியாகச்‌ 
செல்லும்‌ எண்ணெய்‌ நீள்‌ 
உருளைச்‌ சுவரிலிருந்து பிறாண்டி 
எடுத்து திருகு கோட்டக்‌ கலத்‌ 
தினுள்‌ வடிக்கும்‌ வகையில்‌ இது 
வடிவமைக்கப்பட்டுள்ளது. 
oil cup: (எந்‌. எண்ணெய்க்‌ 
குவளை: இது உட்புழையான கண்‌ 
ணாடி மேற்பகுதியையும்‌, தகடு 
களாலான அடிப்பகுதியையும்‌ 
கொண்டது. இதனை திருகிழை 
கள்‌ மூலம்‌ ஒரு தாங்கியுடன்‌ 
இணைந்து, தேவையான போது 
எண்ணெய்‌ இடைவிடாமலும்‌ 
ஒரே சீராகவும்‌ சொட்டுவதற்கு 
அனுமதிக்குமாறு செய்யப்படுகி 
றது. 


oiler: 
வடிவளவிலுள்ள 
கலம்‌. 

௦1! filter: (தாணி.) எண்ணெய்‌ 
வடிகட்டி: வடிகட்டும்‌ பொருளு 
டைய நீள்‌ உருளை. இது, இயக்கு 
பொறி ஓடிக்கொண்டிருக்கும்‌ 
போது, மசகு எண்ணெய்‌ இடை 
விடாமல்‌ வடிகட்டி வழியாகச்‌ 
செல்லுமாறு செய்து துகள்களை 
யும்‌, அயல்‌ பொருள்களையும்‌ 
அகற்றும்‌ வகையில்‌ வடிவமைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. இந்த வடிகட்டும்‌ 
அமைவு . 128728.மீ. , தொலை 
வுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட 
வேண்டும்‌. 

oil gauge: (தானி.) எண்ணெய்‌ 
அளவுமானி: இந்த அளவுமானி 


எண்ணெய்க்கலம்‌: சிறிய 
எண்ணெய்க்‌ 


457 


களில்‌ இருவகை உண்டு. ஒன்று 
கொள்கலத்திலுள்ள எண்ணெ 
யின்‌ அளவினைக்‌ குறிக்கப்‌ பயன்‌ 
படுகிறது. மற்றொன்று; பாயும்‌ 
எண்ணெய்‌ அழுத்த அளவுமானி. 
பொதுவாக கருவிப்‌ பலகைமீது 
பொருத்தப்பட்டிருக்கும்‌. அளவு 
குறிக்கப்பட்ட ஒரு வட்டிகையில்‌ 
இது இந்த அளவுகளைக்‌ காட்டும்‌. 


oil grinder: எண்ணெய்ச்‌ சாணை: 
கூர்மையான கருவிகளைச்‌ சாணை 
தீட்டுவதற்குப்‌ பயன்படும்‌, விசை, 
யினால்‌ இயங்கும்‌, ஒரு வகைச்‌ 
சாணைக்கருவி. 


oil groove: (எந்‌.) எண்ணெய்த்‌ 
துளை: ஓர்‌ எந்திரத்தின்‌ பித்தளை 
உள்முகத்திலும்‌, அதன்‌ சறுக்குப்‌ 
பரப்பிலும்‌ வெட்டப்பட்டுள்ள 
வரிப்பள்ளம்‌. இது மசகிடுவதற்‌ 
காக எண்ணெயை வழங்குவதற்‌ 
குப்‌ பயன்படுகிறது. 


oil hardening: (எந்‌.] எண்ணெய்‌ 
இறுக்கம்‌: எஃலகினை நீருக்குப்‌ பதி 
லாக எண்ணெயில்‌ ஊறவைத்துக்‌ 
கெட்டியாக்குதல்‌. 


oil hole: ( எந்‌.) எண்ணெய்த்‌ 
துளை: மசக்கெண்ணெய்‌ ஊற்று 
வதற்குரிய எந்திரத்துளை. 


oil-hole drills: (உலோ. வே.) 
எண்ணெய்த்‌ துளைத்‌ துரப்பணம்‌ : 
எந்திரத்‌ தண்டிலிருந்து வெட்டு 
முனை வரைச்‌ செல்லும்‌ ஒன்று 
அல்லது இரண்டு துளைகளை 
யுடைய துரப்பணம்‌. ஆழமான 
துளைகளை த்‌ துரப்பணம்‌ செய்வ 
தற்கு இது முக்கியமாகப்‌ பயன்படு 
கிறது. 


oilless-type bearings: (தானி. ) 
எண்ணெயிலாத்‌ தாங்கிகள்‌: (1) 
நீண்ட இடைவெளிகளுக்குப்‌ பின்‌ 
னரே எண்ணெயிடுதல்‌ தேவைப்‌ 
படும்‌ தாங்கிகள்‌. இவை எண்ணெ 
யை உறிஞ்சிக்‌ கொள்ளும்‌ நுண்‌ 


458 


துளையுள்ள உலோகத்தினால்‌ 
செய்யப்படுகின்‌ றன. 

(2) காரீயகச்‌ செருகிகள்‌ கொண்ட 
வெண்கலத்‌ தாங்கிகள்‌. 

௦il line: (sதானி,) எண்ணெய்‌ 
குழாய்‌ அமைவு: மசகு எண்ணெய்க்‌ 
கான சுற்று வழியினையுடைய 
குழாயும்‌ அதனுடன்‌ இணைந்த 
சாதனங்களும்‌. 

௦11 pபறற: (தானி.) எண்ணெய்‌ 
விசைக்‌ குழாய்‌: எண்ணெய்‌ விசைக்‌ 
குழாய்களில்‌ பல்லிணை வகை. 
இதழ்‌ வகை, குண்டல வகை எனப்‌ 
பல வகை உண்டு. இவை பெரும்‌ 
பாலும்‌ எஞ்சினின்‌ இணைபிரியா 


அங்கமாக அமைந்திருக்கும்‌. 
சேமிப்புக்‌ கலத்திலிருந்து எண்‌ 
ணெயை மேல்மட்டங்களுக்கு 


இறைப்பதற்கு இவை பயன்படு 
கின்றன. 

oil stone: (மர.வே.) சாணைக்‌ 
கல்‌: சுருவிகள்‌ முதலியவற்றை கூர்‌ 
மையாக்குவதற்கான எண்ணெய்‌ 
ஊட்டப்பட்ட தீட்டுக்கல்‌. 
oil-tank vent: (வானூ.) எண்‌ 
ணெய்க்‌ கலப்புழை: எஞ்சினி 
லிருந்து எண்ணெய்க்‌ சுலத்திற்கு 
எண்ணெய்‌ ஆவிகளைச்‌ செலுத்து 
வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ ஒரு 
பெரிய குழாய்‌. 

oil tannage: எண்ணெய்‌ தோல்‌ 
பதனிடல்‌: தோல்‌ பதனிடுவதற்‌ 
கான மிகப்‌ பழைய முறை. இக்‌ 
காலத்தில்‌ சல வகை எண்ணேய்‌ 
களுடனும்‌, மென்‌ கொழுப்புகளுட 
னும்‌, சேர்த்துப்‌ பிசைந்து தோல்‌ 
பதனிடப்படுகிறது. வரை மான்‌ 
தோல்‌, எருமைத்தோல்‌, மான்‌ 
ஆகியவற்றை பதனிட இம்முறை 
பயன்படுகிறது. 


oil varnish : (மர,வே.) எண்‌ 
ணெய்‌ வண்ண மெருகு: ஆளிவிதை 
எண்ணெய்‌, மரப்பூச்செண்ணெய்‌ 
போன்று உலரும்‌ எண்ணெய்‌ 


களைக்‌ கொண்ட வண்ண மெருகு 
ஆக்சிகரணம்‌ மூலமாக மெது 
வாகக்‌ கெட்டியாதல்‌ நடைபெறு 
கிறது. 


oleaginous: (வேதி.) எண்ணெய்ப்‌ 
பசை : எண்ணெயின்‌ இயல்புடை 
யது. 

olefine : (வேதி.) ஓலிஃபைன்‌ : 
எத்திலின்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த 
வேதியியற்பொருள்‌. 

oleo gear: (வாஜா.) எண்ணெய்ப்‌ 
பல்லிணை: எண்ணெய்‌ பூசக்கூடிய 
ஒரு சாதனம்‌. இது ஒரு துவாரத்‌ 
இன்‌ வழியாகச்‌ செல்லும்‌ எண்‌ 
ணெய்‌ பாய்ந்து பல்லிணைக்கு 
மசகிடுகிறது. 

olive : தேவதாரு : மெதுவாக வள 
ரும்‌ ஒருவகை மரம்‌. நெருக்கமான 
குருணைமணிகள்‌ உடையது. கன 
மானது. இளமஞ்சள்‌ கலந்த 
பழுப்பு நிறத்தில்‌ இருக்கும்‌. அதில்‌ 
அடர்பழுப்பு நிறப்புள்ளிகளும்‌ 
பட்டைகளும்‌ அமைநதிருக்கும்‌. 
நுட்பவேலைப்பாட்டுப்‌ பொருள்‌ 
கள்‌ செய்யப்‌ பயன்படுகிறது. 


௦௱mega: ஒமேகா : கிரேக்க நெடுங்‌ 
கணக்கின்‌ கடைசி எழுத்து. 


omnigraph : தானியங்கிக்‌ கத்தி : 
தானியங்கி அசிட்டிலின்‌ கத்தி, 
இதில்‌ ஓர்‌ எந்திரமுனை அமைந்‌ 
திருக்கும்‌. அது சுத்தியின்‌ இயக்கத்‌ 
திறகேற்ப உருவங்களைச்‌ செதுக்‌ 
கும்‌. இதன்‌ உதவியுடன்‌ ஒரே சம 
யத்தில்‌ பலபடித்‌ தகடுகளை 
வெட்டி எடுக்கலாம்‌. 


oneside coated : ஒரு பக்கப்‌ பட 
லத்‌ தாள்‌ : ஒரு பக்கம்‌ மட்டுமே 
படலப்‌ பூச்சுடைய கற்பாள அச்‌ 
சுத்‌ தாள்‌. 

onion skin : சருகுத்‌ தாள்‌ தட்‌ 
டச்சில்‌ படியெடுப்பதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ மிக மெல்லிய தாள்‌. 


onyx: (வேதி.) பல்வண்ண மணிக்‌ 
கல்‌ : பற்பல வண்ண அடுக்குகள்‌ 
கொண்ட மணிக்கல்‌ போன்ற 
சலவைக்கல்‌. 


oolitic limestone: (௧.௧. ) மணிக்‌ 
கல்‌ சுண்ணம்‌ : மிக நுட்பமானக்‌ 
கோளவடிவத்‌ துகள்களினாலான 
பரல்‌ செறிவுடைய சுண்ணக்கல்‌. 
௦௦26 : ஆற்று வண்டல்‌ : நீராள 
மான அடிச்சேறு. 

ஈரக்கசிவு : துளைகள்‌ வழியாக 
ஈரம்‌ கசிதல்‌. 


ooze leather: தோல்‌ மெருகு: 
தோல்‌ பதனிடுவதற்கான ஒரு 
முறை, தோலுக்கு வெல்வெட்டு 
பான்ற மென்மையான தன்மை 
யளிப்பதற்கு இந்த முறை பயன்‌ 
படுகிறது. 
opacimeter: ஒளிபுகாத்‌ ன்‌ 
மானி : காகிதத்தின்‌ பயக்‌ 
ருவிச்‌ செல்லவிடாத திறனை அள 
விடுவதற்கான ஒரு கருவி. 
opacity: (அச்சு.) ஒளிபுகாத்‌ 
திறன்‌ : காகிதத்தின்‌ ஒளியை ஊடு 
ருவிச்‌ செல்லவிடாத தன்மை. 
opaque : ஒளிபுகா: ஒளியை 
ஊடுருவிச்‌ செல்ல விடாத இயல்பு. 
open circuit: (மின்‌,) திறப்பு 
மின்‌ சுற்று வழி; மின்‌ சுற்று 
முழுமை பெறாமலும்‌,மின்னோட்‌ 
டம்‌ இல்லாமலும்‌ இருக்கும்‌ ஒரு 
மின்சுற்று வழி. 
open circuit cell: (மின்‌.) 
திறப்பு மின்சுற்று வழிக்‌ கலம்‌: 
இடையிடைப்‌ பணிகளுக்காக 
திறப்பு சுற்று வழியில்‌ வைக்கப்‌ 
கப்பட்டுள்ள மின்‌ கலம்‌. 
open hearth : திறந்த உலை: 
ஆழமற்ற மூட்டு அனல்‌ உலை. 
இது எஃகு செய்வதற்கான திறந்த 
உலை முறையில்‌ பயன்படுகிறது. 


open hearth proeass : திறந்த 


459 


உலை முறை : ஆழமற்ற மூட்டு 
அனல்‌ உலையில்‌ எஃகு செய்யும்‌ 
முறை. 

open mould (வார்‌.) திறப்பு 
வார்ப்படம்‌ : நீண்ட சலாகைகளும்‌ 
தகடுகளும்‌ தயாரிக்கப்‌ பயன்படும்‌ 
'வார்ப்படம்‌.சமதள மணற்படுகை 
அமைக்கப்பட்டு அழுத்தப்படு 
கிறது. உருவமைப்பினை எடுத்து 
விட்டு, அதில்‌ உருகிய உலோகத்‌ 
தை ஊற்றலாம்‌. 


open string stairs: (௪.௧.) 
திறப்பு மென்‌ படிக்கட்டுகள்‌ : ஒரு 
பக்கம்‌ சுவரும்‌ மறுபக்கம்‌ கைப்‌ 
பிடியும்‌ உடைய மாடிப்படி. மின்‌ 
கட்டைகளும்‌ செங்குத்துப்‌ பகுதி 
யும்‌ பக்கவாட்டிலிருந்து புலனாகு 
மாறு கட்டப்படுகிறது. 


open wiring: (மின்‌) திறப்பு 
வகை மின்‌ கம்பியமைப்பு: மின்‌ 
கடத்திகள்‌ வெளி தெரியுமாறு 
கம்பிகை அமைத்தல்‌. இந்த 
முறையில்‌ மின்கடத்திகள்‌ பீங்‌ 
கான்‌ குமிழ்களில்‌ அல்லது முளை 
களில்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌. 
operating speed : (வானூ.) 
இயக்க வேகம்‌ : விமானத்தில்‌ எஞ்‌ 
சின்‌ வேகத்தின்‌ 87.5% வேகத்‌ 
இற்கு இணையாகப்‌ பறக்கும்‌ 
வேகம்‌. 

operator : (எந்‌.) இயக்குபவர்‌: 
அல்லது அவற்றின்‌ இயக்கத்தைக்‌ 
கட்டுப்படுத்துபவர்‌. 


opposite : மறுதலை: எதிர்‌ 
முகமான; எதிர்‌ நிலையான; முற்‌ 
றிலும்‌ நேர்‌ எதிரான. 

optical altimeter: (வானூ.) 
விழாக்காட்சி உயரமானி: பொருத்த 
மான பார்வை முறை மூலம்‌ ௧. 
டுப்படுத்துவதை அடிப்படையாகக்‌ 
கொண்ட ஒருவகை உயரமானி. 
optical center: (அச்சு.) விழிக்‌ 
காட்சி மையம்‌: அச்சிட்ட பக்கத்‌ 


460 


தில்‌ அல்லது வரைபடத்தில்‌ நமது 
கண்‌ நாடும்‌ ஒரு மையப்பகுதி. 
இது உள்ளபடியான மையத்திற்கு 
மேலே, மொத்த உயரத்தில்‌ எட்‌ 


டில்‌ ஒரு பகுதியாக இருக்கும்‌. 
optical distortion; 
காட்சித்‌ 


போது தோன்றும்‌ தோற்றத்‌ திரிபு 


பிளாஸ்டிக்கின்‌ ஒரு சீர்மையற்ற 
காட்சித்‌ தன்மையினால்‌ உண்டா 


கிறது. 

optical pyrometer: ஒளியியல்‌ 
மின்முறை வெப்பமானி: கடும்‌ வெப்‌ 
பத்தினால்‌ உண்டாகும்‌ நிறத்தை 
யும்‌, மின்னோட்டத்தின்‌ மூலம்‌ 
ஒரு குறிப்பிட்ட அளவுக்குச்‌ 
சூடாக்கப்பட்ட கம்பியின்‌ நிறத்‌ 
தையும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்த்து 
உயர்ந்த அளவு வெப்பத்தை அள 
விட உதவும்‌ சாதனம்‌. 

௦ (விண்‌.) கோளப்பாதை: 
ஒரு வான்கோளம்‌ இன்னொரு 
கோளத்தைச்‌ சுற்றிவரும்‌ பாதை. 
ord: (1) (௧.க.) மரபொழுங்கு। 
ஒரு கட்டிடக்கலைப்‌ பாணியின்‌ 
தனிச்சிறப்பான மரபொழுங்கு. 
(2) (தாவ, ) இனக்குழுமம்‌: தாவர 
வியலில்‌ ஒரு தாவர இனத்தைச்‌ 
சேர்ந்த குழுமம்‌, 

(3) (கணி.) படிமுறை: கணிதவிய 
லில்‌, அடிக்குத்‌ தொடரின்‌ படி 
முறை; எண்ணின்‌ மதிப்பளவு. 
orders of architecture: (௧.௧,) 
கட்டிடக்‌ கலைப்பாணிகள்‌: கட்டி 
டக்‌ கலையில்‌ பழைமையான 
ஐந்து பாணிகள்‌. அவை: டாஸ்‌ 
கன்‌ பாணி; டோரிக்‌ பாணி; 
அயோனிக்‌ பாணி; கோரிந்தியன்‌ 
பாணி; கலவைப்பாணி, 


ordinate: (sணி.) நாண்வரை: 
வரைவீளக்கப்‌ படத்தில்‌ நடுச்சுட்‌ 
டுக்கு இணையான வரை. 


(குழை.) 
திரிபு: ஒளி ஊடுருவும்‌ 
பிளாஸ்டிக்‌ வழியாகப்‌ பார்க்கும்‌ 


016: (கனிம.) தாது: உலோகம்‌ 
கலந்துள்ள பாறை. இதிலிருந்து 
உலோகங்கள்‌ எடுக்கப்படுகின்‌ 
றன. 


orஏanic: (வேதி.) கரிமப்‌ பொருள்‌: 
விலங்குகளிலிருந்தோ, தாவரங்‌ 
களிலீருந்தோ இயற்கையாக 
கரிமச்‌ சேர்க்கையுடைய பொருள்‌. 
organism: (உயி. ) உயிரி: விலங்கு, 
தாவர இன உயிர்களில்‌ ஒன்று. 
மனிதன்‌ சிக்கலான உறுப்பமைதி 
யுடைய ஓர்‌ உயிரி. அமீபா ஒரே 
உயிரணுவுடைய ஓர்‌ உயிரி. 

oriel : (க.க .) தொங்கற்‌ பலகணி: 
சுவர்‌ ஆதாரத்‌ தண்டயக்‌ கைகள்‌ 
மீதமர்ந்த பல்கோணத்‌ தொங்கற்‌ 
பலகணி. 

ட்டு : கீழ்த்திசை : கழ்த்திசைக்‌ 


குரிய. 
oriental walnut: கீழ்த்திசை 
வாதுமை : இது ஒருவகை மரம்‌. 


இதனைக்‌ “&ழ்த்திசை மரம்‌' என்‌ 
றும்‌ கூறுவர்‌. பெரிய வடிவளவில்‌ 
வளரும்‌ ஆஸ்திரேலிய மரவகை. 
அலங்கார அறைகலன்கள்‌ தயாரிக்‌ 
கப்‌ பயன்படுகிறது. 


oriantation : திசைத்‌ தொடர்பு 
நிலை ; கிழக்குத்‌ திசை தொடர்‌ 
பான திசைத்‌ தொடர்பமைவு. ஓர்‌ 
விளையாட்டரங்கம்‌, விளையாடும்‌ 
வீரர்களின்‌ கண்களில்‌ சூரிய ஒளி 


படாதவாறு அமைக்கப்படும்‌. 


orifice:  (பற்‌.) புழைவாய்‌ : 
வாயுக்கள்‌ பாய்வதற்கான துவா 
ரம்‌. இந்தப்புழைவாய்‌ ஒரதரினால்‌ 
கட்டுப்படுத்தக்‌ கூடியதாக இருக்‌ 


கும்‌. 
௦ஈiiறகl : மூலப்படிவம்‌ : பிறி 
தொன்றை மூலமாகக்‌ கொள்ளாத 
மூல முதற்படி. வேறொன்றைப்‌ 
பார்த்துப்‌ பின்பற்றத்தக்க, தற்‌ 
பண்பு வாய்ந்த படைப்பு. 


ormolu : பளபளப்பு வெண்கலம்‌ : 
தட்டு முட்டுச்‌ சாமான்களை அணி 
செய்யப்‌ பயன்படும்‌ பளபளப்பான 
வெண்கலம்‌. 


ornament : அணி வேலைப்பாடு : 
அணி ஒப்பனை செய்யப்‌ பயன்‌ 
படும்‌ அழகு வேலைப்பாடு, 


ornithopter : (வானூ.) ஆர்னித்‌ 
தோப்டர்‌: ஒருவகை விமானம்‌. இது 
காற்றைவிடக்‌ கனமானது. பட 
பட என்று அடிக்கும்‌ சிறகுகள்‌ 
உடையது. 


orometer : ஒரோ மானி: கடல்‌ 
மட்டத்திற்குமேல்‌ உயரங்களைப்‌ 
பதிவு செய்யக்கூடிய அனிராய்டு 
பாரமானி. 


orthographic : புடைப்‌ போவியக்‌ 
கலை : நிலப்படங்களில்‌ உயர்ச்சி 
யூட்டும்‌ தொலைத்‌ தோற்ற முறை. 


orthographic projection : 
தொலைத்‌ தோற்ற முறை : நிலப்‌ 
படங்களில்‌ உயர்ச்சயூட்டும்‌ தொ 
லைத்‌ தோற்றமுறை. இதில்‌ முகப்‌ 
புத்‌ தோற்றம்‌, மேல்முகத்‌ தோற்‌ 
றம்‌, வலப்பக்க தோற்றம்‌ முதலிய 
வற்றைக்‌ காட்டலாம்‌. 


orthoptera; (உயி.) அடுக்குச்‌ 
சிறகிகள்‌ : நேரான குறுகிய முன்‌ 
சிறகுகள்‌ கொண்ட வண்டு இனம்‌. 
இவற்றின்‌ முதல்‌ இணைச்‌ சிறகு 
கள்‌ கனமாகவும்‌, இரண்டாம்‌ 
அடுக்குச்‌ சிறகுகள்‌ சவ்வு போன்‌ 
றும்‌ அமைந்திருக்கும்‌. 
௦50 style: (௧.க.) நேர்‌ வரிசைத்‌ 
ண்‌: நேர்கோட்டில்‌ தூண்களை 
அமைக்கும்‌ முறை. 
oscillation: (௧.க.) ஊசலாட்டம்‌ : 
ஓர்‌ ஊசலைப்போல்‌ முன்னும்‌ பின்‌ 
னுமாக ஊசலாடுதல்‌; இருமுனை 
களுக்கடையே இங்குமங்குமாக- 
அசைதல்‌. 


461 


oscillator : அலைவி : மாறு மின்‌ 
னோட்டம்‌ உண்டாக்குவதற்குப்‌ 
பயன்படும்‌ உயர்‌ அலைவெண்‌ 
உள்ள ஒரு மின்‌ சுற்றுவழி. 

oscillograph : (மின்‌ ) அலைவுப்‌ 
பதிப்பி: தங்கப்‌ பேனாக்களின்‌ 
முள்‌ நுனிகளிலும்‌, அரிமானத்தை 
எதிர்க்கும்‌ உலோகக்‌ கலவைகள்‌ 


உற்பத்தியிலும்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு கருலி. 
oscillograph, oscilloscope : 


( இயற்‌.) அலை அளவுமானி: அலை 
களை ஒளிப்படச்‌ சுருளில்‌ பதிவு 
செய்யக்‌ கூடிய ஒரு கருவி. ஓர்‌ 
எதிர்‌ மின்‌ முனைக்‌ கதிர்க்‌ குழலை 
இதற்குப்‌ பயன்படுத்தலாம்‌. 


௦5௱ர்யா : (உலோ.) ஆஸ்மியம்‌ : 
வெண்மக்‌ குழுவினைச்‌ சேர்ந்த, 
எடையில்‌ எல்லாப்‌ பொருட்களை 
யும்‌ விஞ்சிய அரிய உலோக வகை. 
இது அரிமானத்தை எதிர்க்கக்‌ கூடி 
யது. 


osmosis : (இயற்‌,) ஊடு கலப்பு : 
துளைகள்‌ உள்ள இடைத்தடுப்புக்‌ 
கள்‌ வழியாகத்‌ திரவங்கள்‌ தம்முள்‌ 
கலந்திடும்‌ தன்மை. 


osophone : (மின்‌.) செவிடர்‌ 
தொலைபேசி: செவிப்புலன்‌ 
குறைந்தவர்கள்‌ கேட்கக்‌ கூடிய 
வகையில்‌ வடிவமைக்கப்பட்ட 
தொலைபேசி. இதில்‌, ஒலி அதிர்வு 
கள்‌ நேரடியாகத்‌ தலை எலும்பு 
களை அடைகின்றன. 


ottoman : சாய்மான இருக்கை : 
சாய்மானம்‌ அது கைகள்‌ இல்‌ 
லாத மெத்தையிட்டுத்‌ தைத்த 
மெத்தை. இது முதலில்‌ துருக்கியில்‌ 
பயன்படுத்தப்பட்ட து என்பர்‌, 

outboard motor : புறப்பொறி : 
கப்பலுக்கு அல்ல து படகுக்கு 
வெளிப்புறத்தில்‌ அமைக்கப்‌ பெற்‌ 
றுள்ள ஒரு பெட்ரோல்‌ எஞ்சின்‌. 
இதனை சிறிய படகுகளின்‌ பின்‌ 


462 


புறத்தில்‌ வேண்டும்‌ போது 
பாருத்தி, வேண்டாத போது 
கழற்றி எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. 
மிக வேகமாக ஓடும்‌ பந்தயப்‌ படகு 
களில்‌ இது பயன்படுத்தப்படு 
கிறது. 

௦11 : (மின்‌.) மின்‌ வடிகால்‌ : 
மின்கம்பி அமைப்பில்‌ எந்த ஒரு 
புள்ளியிலிருந்தும்‌ நுகர்வுக்கு மின்‌ 
விசையை எடுக்கலாம்‌. அவ்வாறு 
மின்‌ விசை எடுக்கப்படும்‌ புள்ளி 
யை மின்‌ வடிகால்‌ என்பர்‌. 

outlet box : (மின்‌ .) மின்‌ வடிகால்‌ 
பெட்டி : மின்‌ கம்பிக்‌ காப்புக்‌ 
குழாய்‌ அமைப்பில்‌ செருகப்பட்‌ 
டுள்ள ஓர்‌ இரும்புப்‌ பெட்டி. 
இதிலிருந்து விளக்கு போன்ற ஒரு 
சாதனத்திற்கு மின்‌ சையை 
எடுக்கலாம்‌. 

outlined halftone: (அச்சு.) 
திண்ணிழல்‌ உருப்படிவம்‌ : இது ஒரு 
நுண்‌ பதிவுப்‌ படம்‌. இதிலிருந்து 
ஓர்‌ உருவத்தின்‌ எந்தப்‌ பகுதியை 
யும்‌ சுற்றியுள்ள திரையை வெட்டி 
எடுக்கலாம்‌, 


outlining : உருவரை : (1) முக்‌ 
தியக்‌ கோடுகளை மட்டும்‌ காட்டி 
வரைந்த திருந்தா உருவம்‌; (2) 
முக்கியக்‌ கூறுகளை மட்டும்‌ விவ 
ரித்துக்‌ கூறுதல்‌; (3) உருமாதிரி 
வரைதல்‌. 

out of gear : (எந்‌.] செயற்படா 
நிலை : வழக்கமாகப்‌ பிணைந்‌ 
திருக்கும்‌ பல்லிணைச்‌ சக்கரங்‌ 
ன்ப பற்கள்‌ பிணையாமலிருக்‌ 
கும்போது அல்லது ஓர்‌ எந்திரத்‌ 
இன்‌ இயக்கியின்‌ தொடர்பு நீக்கப்‌ 
படும்போது, அவை செயற்படா 
நிலையில்‌ இருப்பதாகக்‌ கூறப்படு 
கிறது. 

out of phase : (மின்‌.) இயங்காப்‌ 
படி நிலை: மாற்று மின்னோட்டத்‌ 
தில்‌ ஒரே சமயததில்‌ பெரும்‌, குறும 
அளவுக்கு மின்னோட்டம்‌ பாயாம 
லிருக்கும்‌ நிலை. 


௦ப£-றபt: (மின்‌ எத்‌.) எடுப்பு 
அளவு : மின்னாக்க ஆதாரத்தி 
லிருந்து ஒரு புறச்சாதனத்திற்கு 
வழங்குவதற்கு எடுக்கப்படும்‌ மின்‌ 
விசையின்‌ அளவு 

output device: (தானி.) வெளிப்‌ 
பாட்டுச்‌ சாதனம்‌: ஒரு கணிப்‌ 
பொறியியல்‌ சிக்கல்களுக்கான 
தீர்வுகளை இறுதியாகப்‌ பதிவு 
செய்து கொடுக்கும்‌ கருவி. இது 
மிக விரைவாக வாசித்தறியும்‌ 
சாதனமாகவோ அட்டைத்‌ துளை 
யிடு கருவியாகவோ, தட்டச்சுப்‌ 
பொறியாகவோ ஒலிப்பதிவுக்‌ ௧௬ 
வியாகவோ இருக்கலாம்‌. 
output meter: (மின்‌.) மின்‌ 
வெளிப்பாட்டு மானி ஒரு மின்‌ 
சுற்று வழியின்‌ மின்‌ வெளிப்‌ 
பாட்டுச்‌ சாதனத்துடன்‌ இணைக்‌ 
கப்பட்டுள்ள அளவு கருவி. இது 
வாட்‌, வோல்ட்‌ அளவுகளின்‌ 
மின்னழுத்தத்தைக்‌ காட்டும்‌ 
output stage : (மின்‌.) வெளிப்‌ 
பாட்டு நிலை : ஒரு மின்னணுவி 
யல்‌ சுற்றுவழியில்‌ இறுதி நிலை. 
பொதுவாக இது ஒரு விசைப்‌ 
பெருக்கியாக இருக்கும்‌. இது 
வெளிப்பாட்டுச்‌ சாதனத்தை 
இயக்குகிறது. எடுத்துக்காட்டாக, 
ஓர்‌ ஒலிபெருக்கி அமைப்பில்‌ 
இறுதி விசைப்‌ பெருக்க நிலையில்‌, 
ஓலி பெருக்கி இயக்கப்படுகிறது. 
output transformer : (மின்‌;) 
வெளிப்பாட்டு மின்மாற்றி: இது 
ஒரு மின்மறிப்பு பிணைப்பு மின்‌ 
மாற்றி. இது இறுதிநிலை வெளிப்‌ 
பாட்டு மின்மறிப்பினை ஒலி 
பெருக்கி போன்ற இயல்‌ மாற்றி 
மின்‌ மறிப்புக்கு இணையாகும்படி 
செய்கிறது. 


outside caliper: (பட்‌.) புற 
விட்ட மானி:புற அள 
௮ வளவுகளை அளவிடு 
வதற்குப்‌ பயன்படுத்‌ 


வுகளை அல்லது வடி 
விட்டமானி தப்படும்விட்ட மானி. 


outside loop: (வானூ.) புறக்‌ 
கரண வளைவு : விமானம்‌ இயல்‌ 
பாகப்‌ பறப்பதிலிருந்து கழுகுப்‌ 
பாய்ச்சல்‌, தலைகீழாகப்‌ பறத்‌ 
தல்‌, உயரே ஏறுதல்‌, மீண்டும்‌ 
இயல்பான நிலைக்கு வருதல்‌ 
போன்று கரண வளைவுகள்‌ செய்‌ 
தல்‌. இவ்வாறு செய்யும்போது 
விமானி பறக்கும்‌ பாதையினின்‌ 
றும்‌ புறத்தே இருப்பார்‌. 

வி: (கணி.) நீள்‌ உருளை 
வடிவம்‌ : முட்டை வடிவ உருவம்‌ 
நீள்‌ உருளை வடிவம்‌. இதன்‌ 
வளைவுகளின்‌ முனைகள்‌ சம 
மின்‌ றி இருக்கும்‌. 

over-all length: (வானா.) முழு 
நீளம்‌ : விமானத்தில்‌ செலுத்தி, 
வால்‌ பகுதி உள்ளடங்கலாக முன்‌ 
புறத்திலிருந்து பின்புறக்‌ கடைசி 
வரையிலான முழு நீளம்‌. 


over hanging pulley: தொங்கு 
கப்பி : தொங்கலாக இருக்கிற ஒரு 
சுழல்‌ தண்டில்‌ உருண்டு செல்லும்‌ 
ஒரு கப்பி. இதில்‌ ஒரு பக்கத்தில்‌ 
மட்டுமே ஒர்‌ ஆதாரத்‌ தாங்கி 
இருக்கும்‌. 

overhaul: (எந்‌.) எந்திரப்‌ பகுப்‌ 
பாய்வு : ஓர்‌ எந்திரத்தைப்‌ பகுதி 
பகுதியாகப்‌ பிரித்து ஆராய்ந்து 
செப்பனிட்டு மீண்டும்‌ ஒருங்‌ 
இணை த்தல்‌. 

overhead cost: அலுவலகச்‌ 
செலவுகள்‌ : வாடகை, வட்டி முத 
லீடு, பராமரிப்பு, தேய்மானம்‌ 
போன்ற செயலாட்சிக்கான செல 
வினங்களின்‌ தொகை. இது தொழி 
லாளர்களுக்கும்‌ மூலப்‌ பொருட்‌ 
களுக்கும்‌ ஆகும்‌ செலவைவிடக்‌ 
கூடுதலான செலவாகும்‌. 


overhead  shafting: (பட்‌.) 
தொங்கு சுழல்‌ தண்டு : முகட்டில்‌ 
தொங்கும்‌ இடைச்சுழல்‌ தண்டு. 
இதிலிருந்து எந்திரங்களுக்கு விசை 
அனுப்பப்படுகிறது. 


462 


overhead-valve motor: (தானி) 
மேல்‌ ஓரதர்‌ மின்னோடி : ஓரதர்கள்‌ 
அனைத்தும்‌ தலைப்பகுதியில்‌ 
அமைந்திருக்கும்‌ மின்னோடி. 


overheating : (தானி.) மிகைச்‌ 
சூடாக்கம்‌: பாதுகாப்பாக இயங்கு 
வதற்குத்‌ தேவையான அளவுக்கு 
அதிகமாக ஓர்‌ எஞ்சின்‌ சூடாதல்‌. 
இது பொதுவாக குளிர்விக்கும்‌ 
முறையில்‌ ஏற்பட்டுள்ள கோளாறு 
அல்லது குறைவான மசகிடல்‌ 
காரணமாக ஏற்படலாம்‌. 


Overload: (மின்‌.) மிகை மின்‌ 
சுமை : ஒரு மின்னியல்‌ சாதனத்‌ 
தின்‌ வழியாக இயல்பான அள 
வுக்கு அதிகமாக மின்னோட்டம்‌ 
பாய்தல்‌. 

overload capacity: (மின்‌.) 
மிகைச்‌ சுமைத்திறன்‌ : ஓர்‌ எந்தி 
ரம்‌ அல்லது மின்‌ சுற்றுவழி. ஒரு 
குறிப்பிட்ட இடைவெளியில்‌ 
தனக்குக்‌ குறிக்கப்பட்ட திறனள 
வுக்கு மேற்பட்டு இயங்கக்கூடிய 
திறன்‌. 

overload switch : (மின்‌. ) மிகை 
மின்‌ சுமைவிசை : ஒரு மின்‌ சுற்று 
வழியில்‌ மிகையான மின்விசை 
பாயுமானால்‌ மின்சுற்று வழியைத்‌ 
தானாகவே முறித்து விடும்‌ விசை. 


overmodulation : ( யின்‌. மிகை 
அலைமாற்றம்‌ : ௬ தாடர்‌ 
ஊர்தி அலையின்‌ வீச்சுக்கு மிகுதி 
யாக அலை மாற்றி அலை அதிக 
மாகி ஊர்தி அலையின்‌ ஆற்றலை 
பூச்சியத்திற்குக்‌ குறைக்கின்‌ ற ஒரு 
நிலை. 


overrunning clutch : (தானி) 
விஞ்சியோடும்‌ ஊடிணைப்பி : உள்‌ 
ளும்‌ புறமும்‌ வளையங்களுடன்‌ 
வடிவமைக்கப்பட்ட ஊடிணைப்பி. 
உள்‌ ஊடிணைப்பில்‌ பல முக்‌ 
கோண வடிவக்‌ காடிகள்‌ வெட்‌ 
டப்பட்டிருக்கும்‌. அவற்றில்‌ கடின 
மான எல்கு உருளைகள்‌ செருசுப்‌ 


404 


பட்டிருக்கும்‌. இந்த அமைப்பின்‌ 
மூலம்‌ உள்வளையம்‌ புறவளை 
யத்தை உந்தித்‌ தள்ளும்‌. புறவளை 
யம்‌ உள்வளையத்தைவிட வேக 
மாக இயங்குமானால்‌, அது உள்‌ 
வளையத்தை விஞ்சியோடும்‌. 


over-shoot : (வாஜூ.) இலக்கு 
கடத்தல்‌: விமானம்‌ தரையிறங்கும்‌ 
போது குறி இலக்குகளைக்‌ கடந்து 
தவறாகப்‌ பறத்தல்‌. 

over time : மிகை நேரம்‌ : குறித்த 
வேலை நேரத்திற்கு மிகுதியாக 
வேலை செய்யும்‌ நேரம்‌. 


ovolo: (s.க.) கால்வட்டச்‌ 
சித்திர வேலை : கால்‌ வட்டவளை 
பகுதியுடைய சித்திர வேலைப்‌ 
பாடு. 


oxalic acid : (வேதி.) ஆக்சாலிக்‌ 
அமிலம்‌ : நச்சுத்‌ தன்மை வாய்ந்த 
அமிலம்‌. மரத்தூள்‌, கடுங்காரச்‌ 
சோடா, கடுங்காரப்‌ பொட்டாஷ்‌ 
ஆகியவற்றின்‌ கலவையிலிருந்து 
இது தயாரிக்கப்படுகிறது. இது 
சலவை, சாயமிடுதல்‌, காலிக்கோ 
அச்சு ஆகியவற்றில்‌ முக்கியமாகப்‌ 
பயன்படுகிறது. 


oxidant: (விண்‌) ஆக்சிகரணி : 
ராக்கெட்டில்‌ செலுத்து பொருளா 
கப்‌ பயன்படுத்தப்படும்‌ திரவ 
ஆக்சிஜன்‌, நைட்ரிக்‌ அமிலம்‌ 
போன்ற எரிபொருளை எரித்து 
ஆக்சிஜன்‌ கொடுக்கும்‌ பொருள்‌ 
கள்‌. 


oxidation: (வேதி,) ஆக்சி 
கரணம்‌ : ஒரு பொருளை வேதியி 
யல்‌ முறைப்படி ஆக்சிஜனுடன்‌ 
ஒருங்கிணையும்படி செய்தல்‌. 
oxide வேதி.).ஆக்சைடு : தனி 
மம்‌ அல்லது உயிர்ம அடிச்சேர்மத்‌ 
துடன்‌ ஆக்சிஜன்‌ இணைந்த வேதி 
யியற்‌ பொருள்‌. 

oxidizing 4 .; ஆக்சிஜனேற்றுதல்‌ : 
ஓர்‌ அமிலக்கரைசல்‌ மூலம்‌ ஆக்சி 


ஜனேற்றி ஓர்‌ உலோக வேலைப்‌ 
பாட்டுக்கு மெருகேற்றுதல்‌. 


.oxidizing agent: (வேதி.) ஆக்‌ 


சிஜனேற்று பொருள்‌ : ஒரு பொருள்‌ 
தன்னிடமிருக்கும்‌ ஆக்சிஜனில்‌ ஒரு 
பகுதியை உதறிவிட்டு இன்னொரு 
பொருளை ஒர்‌ ஆக்சைடாகவோ 
வேறு கூட்டுப்‌ பொருளாகவோ 
மாறறுகிறது. இந்தப்‌ பொருள்‌ 
ஆக்சிஜனேற்று பொருள்‌ எனப்‌ 
படும்‌. 


oxidizing flame : ஆக்சிஜனேற்‌ 
றுச்‌ சுடர்‌ : ஒரு வாயுப்‌ பற்றவைப்‌ 
புச்‌ சுடர்‌. இதில்‌ முழுமையான 
உள்ளெரிதலுக்குத்‌ தேவையான 
அளவைவிட அதிகமாக அக்சி 
ஜன்‌ அமைந்திருக்கும்‌. 
oxyacetylene : (பொறி.) ஆக்சி 
அசிட்டிலின்‌ : மிகவும்‌ சூடான சுட 
ரை உண்டாக்கும்‌ வகையிலான 
விகிதங்களில்‌ ஆக்சிஜனும்‌ அசிட்டி 
லினும்‌ கலந்துள்ள ஒரு கலவை. 
உலோகவேலைத்‌ தொழிலில்‌ பற்ற 
வைப்பதற்கும்‌, வெட்டுவதற்கும்‌ 
இந்த வாயு பயன்படுகிறது. 
oxygen : (வேதி.) ஆக்சிஜன்‌ 
சுவையற்ற, நிறமற்ற வாயுத்‌ தனி 
மம்‌. காற்றின்‌ கன அளவில்‌ ஐந்‌ 
தில்‌ ஒரு பகுதி ஆக்சிஜன்‌. இது 
எரிவதை ஊக்குவிக்கிறது. உயிர்‌ 
கள்‌ உயிர்வாழ இன்றியமையாத 
வாயு. இதனால்‌ இதனை “உயி 
ரகம்‌' என்று கூறுவர்‌. 

oxygen - acetylene cutting : 
(பற்‌.) ஆக்சிஜன்‌ - அசிட்டிலின்‌ 
வெட்டு : ஆக்சிஜன்‌ அசிட்டிலின்‌ 
சேர்க்கப்பட்டுள்ள ஆக்சிஜன்‌ 
தாரையைப்‌ பயன்படுத்தி உலோ 
கங்களை வெட்டுதல்‌. “ 

oxygen - acetylerie” welding : 
(பற்‌, ) ஆக்சிஜன்‌ அசிட்டிலின்‌ பற்ற 
வைப்பு : ஆக்சிஜன்‌, அசிட்டிலின்‌ 
ஆகிய இரு வசயுக்களும்‌ இணைந்த 
ஓர்‌ எரிபொருளைப்பயன்படுத்திப்‌ 
பற்றவைப்பு செய்யும்‌ முறை. 


oxygen cylinder : (பற்‌.) ஆக்சி. 


ஜன்‌ நீள்‌ உருளை: ஒரு குறிப்பிட்ட 
அளவு ஆக்சிஜனைச்‌ சேமித்து 
வைக்கவும்‌, கப்பல்களில்‌ கொண்டு 
செல்லவும்‌ பயன்படும்‌ தனிவகைக்‌ 
கொள்கலம்‌. 


oxyen-hydrogen flame: (பற்‌.) 
ஆக்சிஜன்‌ -ஹைட்ரஜன்‌ சுடர்‌ : ஆக்‌ 
சிஜன்‌, ஹைட்ரஜன்‌ எரிவாயுவு 
டன்‌ இணையும்போது ஏற்படும்‌ 
சடா. 


oxygen-LP gas flame: (பற்‌.) 
ஆக்சிஜன்‌ -எரிவாயுச்‌ சுடர்‌ : அக்சி 
ஜன்‌, . எரிவாயுவுடன்‌ (திரவமாக்‌ 
திய பெட்ரோலியம்‌) வேதியியல்‌ 
முறையில்‌ இணைந்து உண்டாகும்‌ 
சுடர்‌. 


oxygen regulator : (பற்‌.) ஆக்சி 
ஜன்‌ ஒழுங்கியக்கி : நீர்‌ உருளை 
அழுத்தங்களை வேண்டிய அளவுக்‌ 
குக்‌ குறைக்கவும்‌, அழுத்தத்தை 
நிலையாக வைத்திருக்கவும்‌ பயன்‌ 
படும்‌ ஒரு தானியங்கி ஓரதர்‌. 


ozocerite : (வேதி.) மெழுகு 
அரக்கு : மெழுகுதிரி, மின்காப்பு 


30 


405 


ஆகியவற்றில்‌ பயன்படும்‌ மெழுகு 
போன்ற புதைபடிவ அரக்குப்‌ 
பொருள்‌. கரையாத பிசின்‌ செய்‌ 
யப்‌ பயன்படுகிறது. 


௦2006 : (வேதி.) ஓசோன்‌ : கார 
நெடி கொண்ட நிறமற்றவாயு 
(0). சலவை எண்ணெய்கள்‌, 
மெழுகுகள்‌, மாவு, மரப்பொருள்‌ 
முதலியவற்றில்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. சில சமயம்‌ குடிநீரைக்‌ 
கிருமி நீக்கம்‌ செய்வதற்கும்‌ பயன்‌ 
படுகிறது. ஒரு தனிவகைச்‌ சாத 
னத்திலுள்ள உலர்ந்த மற்றும்‌ 
குளிர்ந்த காற்றின்‌ வழியே உயர்‌ 
அழுத்த மின்விசையைச்‌ செலுத்து 
வதன்‌ மூலம்‌ இந்த வாயு தயாரிக்‌ 
கப்படுகிறது. 

020௦ : (குளி.பத.) ஓசோன்‌ , 
மூன்று அணுவுடைய ஆக்சிஜன்‌ 
காற்றைத்‌ தூய்மைப்படுத்துவதற்‌ 
குப்‌ பயன்படுகிறது. 


ozonospher : (விண்‌.) ஓசோன்‌ 
மண்டலம்‌ : வாயு மண்டலத்தின்‌ 
மேற்படுகையில்‌ சுமார்‌ 65தி.மீ. 
உயரத்தில்‌ மிக அதிக அளவு 
ஓசோன்‌ செறிவுள்ள மண்டலம்‌. 


466 


packaging: (தானி.) சிப்பங்‌ 
கட்டுதல்‌: பொருள்களை நுகர்வ 
தற்கு வழங்கும்‌ வகையில்‌ பெட்டி 
யில்‌ இட்டு கட்டுதல்‌. 
pack harden; (உலோ.) கார்ப 
னாக்குதல்‌: (1) கார்பனாக்குதல்‌ 
அல்லது கெட்டிப்படுத்துதல்‌. 
(2) மென்‌ எஃகிற்குக்‌ கடினமான 
புறப்‌ பரப்பினைக்‌ கொடுக்கும்‌ 
முறை. 

எஃநினை ஒரு கார்பன்‌ பொரு 
ளுடன்‌ சேர்த்துப்‌ பக்குவப்படுத்தி 
எண்ணெயில்‌ அமிழ்த்துவதன்‌ 
மூலம்‌ இது செய்யப்படுகிறது. 
சகந்திர கண்ட்‌ பேக்டாங்‌: 
க்கல்‌, துத்தநாகம்‌, செம்பு கலந்த 
ஓர்‌ ராகம்‌. ஜெர்மன்‌ வெள்ளி 
யை ஓத்தது. உலோக வேலைப்‌ 
பாடுகளுக்குப்‌ பயன்படுகிறது. 


௦௨0: (தாள்‌.) காகித அட்டை: 
ஓட்டுத்தாள்‌ இணைபொதி. பல 
காதிதங்களைச்‌ சேர்த்து ஒட்டிச்‌ 
செய்யப்பட்ட அட்டை. 
pad: (விண்‌.) செலுத்து மேடை: 
விண்வெளிக்கலத்தைச்‌ செலுத்து 
வதற்கு நிரந்தரமாகவோ அல்லது, 
உ தாலிகமாகவோ அமைக்கப்பட்‌ 
டுள்ள பளு தாங்கும்‌ மேடை. 
080801: (தாவ.) பர்மா வெட்டு 
மரம்‌: பர்மா நாட்டு வெட்டு மர 
வகை. இது கடினமானது; கனமா 
னது; பெரிய திறந்த துளைகள்‌ 
உள்ளது. சிவப்பு நிறக்கோடுகள்‌ 
அமைந்திருப்பது இதன்‌ தனிச்‌ 
சிறப்பு. அறைகலன்கள்‌ செய்ய 
பயன்படுத்தப்படுறெது. 
padlock: பூட்டு: நாதாங்கியுடன்‌ 
இணைவாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 


ட 


பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு வகைப்‌ 
பூட்டு. 

pad lubrication: திண்‌ மசகிடல்‌: 
எண்ணெய்ப்‌ பூரிதமாகிய அடை 
பஞ்சுடன்‌ இணைத்து மசகிடும்‌ 
முறை. 

றக 584: பொதி ரம்பம்‌: ஒரு 
வகைக்‌ கைரம்பம்‌. நீண்ட கூம்பு 
வடிவ அலகினைக்‌ கொண்டிருக்‌ 
கும்‌ இந்த அலகு ஒரு குதை குழிக்‌ 
குள்‌ அல்லது பொதிவுக்குள்‌ 
பொருத்தப்பட்டிருக்கும்‌. பயன்‌ 
படுத்தப்படாதபோது இந்த அலகு 
கைப்பிடியாகவும்‌ பயன்படும்‌. 


page: பக்கம்‌: ஏட்டிதழின்‌ ஒரு 
புறம்‌. 

pagoda: கூருருளையோடு: கூர்ங்‌ 
கோபுரம்‌ வடிவிலான ஒரு முகடு. 


aint; (வேதி.) வண்ணம்‌: எண்‌ 
ணெய்‌ அல்லது நீருடன்‌ கலந்த 
அல்லது உலர்ந்த வண்ணப்பூச்சு. 
paint base: (வேதி.) வண்ண 
ஆதாரம்‌: ஈயம்‌ அல்லது துத்த 
நாகம்‌ போன்று, வண்ணத்தின்‌ 
ஆதாரப்‌ பொருள்‌. 


paint drier: (வண்‌.) வண்ண 
உலர்த்தி: வண்ணம்‌ பூசியதும்‌ 
அந்த வண்ணத்தை விரைவாக 
உலரும்பம செய்வதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ பொருள்‌. பெரும்பாலான 
வண்ண உலர்த்திகள்‌ ஈயத்தினா 
லும்‌, மாங்கனீசினா லும்‌ ஆனவை. 
க அளவோடு 
பயன்படுத்துவது நலம்‌. அளவுக்‌ 
மீறிப்‌ பயன்படுத்துவது கெடுதல்‌, 
paint for concrete: (வண்‌.) 
கான்கிரீட்‌ வண்ணம்‌: துத்த ஆக்‌ 


சைடை அல்லது பேரியம்‌ சல்பேட்‌ 
டை எண்ணெயுடன்‌ கலந்து தயார 
ரிக்கப்படும்‌ வண்ணப்‌ பொருள்‌. 
painting: (வண்‌.) வண்ணம்‌ பூசு 
தல்‌: வண்ணம்‌ பூசி அலங்கார 
வேலைப்பாடுகள்‌ செய்தல்‌. 


paint thinner: (வண்‌.) வண்ண 
நெகிழ்ப்பான்‌: திண்ணிய வண்‌ 
ணப்‌ பொருள்களை எளிதாகப்‌ 
பயன்படுத்துவதற்கு ௨ 
நெகிழ்வுறுத்துவதற்காகக்‌ கற்‌ 
பூரத்‌ தைல அல்லது பெட்ரோலி 
யச்‌ சாராவிகள்‌ பயன்படுத்தப்படு 


கின்றன. மலிவாகக்‌ கிடைப்ப 
தால்‌ பெட்ரோலியச்‌ சாராவிகளே 
பெரிதும்‌ பயன்படுத்தப்படுகின்‌ 
றன. 


paint remover: (வண்‌.) வண்‌ 
ணம்‌ நீக்கி: சாயம்‌, வண்ணப்பூச்சு 
களை நீக்குவதற்குப்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ செயல்‌ திறமுடைய 
கரைப்பான்களின்‌ கலவை. 


palette knife. அச்சு.) வண்ண 

அலகுக்‌ கத்தி : 
வடட டு வண்ணங்கள்‌ 
கலக்கப்‌ பயன்‌ 
படும்‌ மெல்லிய 
எஃகு அலகுடைய கத்தி. 


அலகுக்‌ கத்தி 


palisade layer: (உட.) அடித்‌ 
தோல்‌ படலம்‌: ஓர்‌ 
அம்பை இலையில்‌ மேல்‌ 


ம்‌ AE EE தோலுக்கு நேர்‌ 
தத்‌ கோணத்திலுள்ள, 
அர்கம்‌ புறத்‌ தோலுக்கு 
அடியிலுள்ள உயி 
ரணுக்களின்‌ படலம்‌. 
palladium: (வேதி. ) பல்லேடியம்‌: 
வெண்ணிறமான, கம்‌ பியாக 
இழுக்கக்கூடிய, தகடாக்கக்கூடிய 
ஓர்‌ அரிய உலோகம்‌. இது பிளாட்‌ 
னத்துடன்‌ கிடைக்கிறது. 

pallet: (பொறி.) சக்கரக்கைப்பிடி : 
சக்கர இயக்கத்தை மாற்றப்‌ பயன்‌ 
படும்‌ பொறியின்‌ கைப்பிடி. 


வசதியாக . 


467 


palm fீiber: தென்னை நார்‌: தேங்‌ 
காயின்‌ புறநார்‌ இழை. மெத்தை, 
திண்டு வேலைகளில்‌ பயன்படுகி 
றது. கம்பளிக்குப்‌ பதிலாகப்‌ 
பயன்படும்‌ மலிவான பொருள்‌. 

pamphlet: (அச்சு) துண்டு 
வெளியீடு: அட்டைகளின்றி அல்‌ 
லது கட்டுமானம்‌ செய்யப்படா 


மல்‌ காகிதத்தில்‌ அச்சிடப்பட்ட 
ஒரு சிறு புத்தகம்‌. 
pan: (மின்‌. ) பின்‌ தொடர்தல்‌: 


தொலைக்‌ காட்சியில்‌ காட்டப்‌ 
படும்‌ காட்சியைப்‌ பின்‌ தொட 
ரும்‌ வகையில்‌ தொலைக்காட்சி 
ஒளிப்படக்‌ கருவியைச்‌ சுழற்றி 
இயக்குதல்‌. 

pan: தாலம்‌: (1) ஓர்‌ ஒளிப்படக்‌ 
கருவியின்‌ இயக்கம்‌. இது ஒரு 
தொகுதியின்‌ அடுக்கணிக்காட்சி 
யைக்‌ காட்டக்கூடியது. 

(2) ஒன்று அல்லது அதற்கு மேற்‌ 
பட்ட விளக்குகள்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு பிரதிபலிப்பு அலகு. 
இதில்‌ பெரும்பாலும்‌ நுண்னதாக்‌ 
கதிரால்‌ ஒளிரும்‌ விளக்குகள்‌ பயன்‌ 
படுத்தப்படுகின்‌ றன. 

pancake: (வானூ.) தட்டைச்‌ 
சிறகுத்‌ தரையிறங்கல்‌: விமானம்‌ 
தட்டைச்‌ சிறகுகளோடு கீழிறங்கு 
தல்‌. 

panchromatic: (9 க.) நிறப்பதி 
வுப்‌ பசை: ஒளியின்‌ நிறங்கள்‌ 
அனைத்தையும்‌ பதிவு செய்யக்‌ 
கூடிய பசைச்‌ குழம்புகள்‌. 
pancreas: (உட.) கணையம்‌: 


நுரையீரல்‌ 


eo 


கணையம்‌ 


468 


செரிமானத்திற்கேற்ற நீர்‌ சுரக்‌ 
கும்‌, இரைப்பைக்கு அருகிலுள்ள 
சுரப்பி. 


panel board: (மின்‌.) மின்‌ 
விசைப்‌ பலகை: மின்விசைகளும்‌. 
உருகு கம்பிகளும்‌ உடைய ஒரு 


கட்டுப்பாட்டுப்‌ பலகை. 

pantile: (s.க.) வளைகூரை ஓடு: 
எழுதக வளைவான குறுக்கு வெட்‌ 
டுடன்‌ கூடிய கூரை ஓடு; குழிவான 
அல்லது குவிவான குறுக்கு வெட்‌ 
டுள்ள ஓடு. 

pantograph: படப்படியெடுப்பான்‌: 
வரைப்டங்களை பெரிதாக்யெ 
அளவிலோ, சுருங்கிய அளவிலோ 
படியெடுக்கப்‌ பயன்படும்‌ ஒரு 
சாதனம்‌. 


pantometer: (sணி.) கோண 
மானி: கோணங்கள்‌, உயரங்கள்‌ 
முதலியவற்றை அளவிடுவதற்‌ 
கான ஒரு சாதனம்‌. 


றaறerா: வரைதாள்‌: படங்கள்‌ வரை 
வதற்குப்‌ பயன்படும்‌ வெள்ளை 
மற்றும்‌ மஞ்சள்‌ நிறத்தாள்‌. 
ரண்டும்‌ தட்டைத்‌ தகடுகளாக 
வும்‌ சுருள்களாக இருக்கும்‌. நல்ல 
வரை தாள்‌ முரடாகவும்‌, பென்‌ 
சிலையும்‌ மையையும்‌ ஏற்கக்‌ கூடி 
யதாகவும்‌, அழித்துத்‌ திருத்த இட 
மளிப்பதாகவும்‌ இருக்க வேண்டும்‌. 
இதற்குப்‌ பொதுவாகக்‌ கை 
யினால்‌ செய்யப்படும்‌ காகிதம்‌ 
பொருத்தமாக இருக்கும்‌. 


paper birch: காகிதப்‌ பிரம்பு மரம்‌: 
இதனை வெண்பிரம்பு மரம்‌ என்‌ 
றும்‌ அழைப்பர்‌. இது 15மீ. முதல்‌ 
23மீ.அடிவரைவளரும்‌. மரம்‌ வலு 
வானது; ப பனமானது. ளம்‌ 
பழுப்பு நிறத்தல்‌ இருக்கும்‌. காகி 
தக்கூழ்‌ தயாரிக்க முக்கியமாகப்‌ 
பயன்படுகிறது. 


paper condenser; (மின்‌.) காகி 
தச்‌ செறிவுறுத்து சாதனம்‌: ஒன்‌ 


றோடெொன்று இணைக்கப்பட்ட 
காகிதத்தினாலான மின்தடைப்‌ 
பொருள்‌ கொண்ட கெட்டிப்படுத்‌ 
தும்‌ சாதனம்‌. 


paper cutter: (அச்சு.) காகித 
வெட்டி: காகிதத்தை வேண்டிய 
வடிவளவுகளில்‌ வெட்டுவதற்குப்‌ 
பயன்படும்‌ ஓர்‌ எந்திரம்‌. இதனை 


கையினாலோ விசையினாலோ 
இயக்கலாம்‌. 
paper drill: (அச்சு.] காகிதத்‌ 


துளைக்கருவி: அடுக்கிய காகிதங்‌ 
களில்‌ துளையிடுவதற்குப்‌ !பயன்‌ 
படும்‌ கருவி. 


paper machine: காகித எந்திரம்‌: 
காகிதத்தை வடிவமைக்கவும்‌. 
அழுத்தவும்‌, உலர்த்தவும்‌, மெரு 
கூட்டவும்‌. சுருள்களாக சுருட்ட 
வும்‌, தகட்டுத்‌ தாள்களாக வெட்‌ 
டவும்‌ பயன்படும்‌ எந்திரம்‌. 


papier machine: தாள்கூழ்‌: பல்‌ 
வேறு வடிவங்களில்‌ காகிதங்‌ 
களைத்‌ தயாரிப்பதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ காகிதக்கூழ்‌. 


parabola: (பொறி;கணி.) மாலை 
வளைவு: கூருருளையின்‌ பக்கத்‌ 
திற்கு இணையான தளவளைவு, 
ஒரு கூருருளையை பக்கத்திற்கு 
இணையாகச்‌ செலுத்துவதன்‌ 
மூலம்‌ இது கிடைக்கிறது. 
parabolic girder: (பொறி,) 
மாலை வளைவு உத்தரம்‌: ஒரு 
மாலை வளைவுக்குள்‌ வரையப 
பட்ட பல கோண வடிவில்‌ 
அமைந்த ஓர்‌ உத்தரம்‌. இது 
பாலங்கள்‌ அமைப்பதற்குட்‌ பயன்‌ 
படுகிறது. 

parabolic reflector: (மின்‌, 
நீள்வட்ட பிரதிபலிப்பான்‌: ஆற்‌ 
றலை ஒரு குறுகிய கற்றையாகச்‌ 
செலுத்தப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஓர்‌ ஒளி அல்லது ஒலிப்பிரதஇபலிப்‌ 
பான்‌. பிரதிபலிக்கும்‌ பரப்பு நீள 
வட்ட வடிலில்‌ அமைந்திருக்கும்‌. 


parachute : (வானூ.) வான்குடை 
(பாராசூட்‌) : வானிலிருந்து மெது 
வாக மிதந்து கொண்டே தரை 
யிறங்குவதற்குப்‌ பயன்படும்‌ 
குடை வடிவச்‌ சாதனம்‌. இதன்‌ 
குடை வடிவம்‌ வானிலிருந்து 
இறங்கும்போது காற்றை எதிர்த்து 
வேகத்தைக்‌ குறைத்து மெதுவாகத்‌ 
தரையிறங்குவதற்கு உதவுகிறது. 
parachute canopy +: (வானூ,) 
வான்குடை மேற்கட்டி : ஒரு வான்‌ 
குடையின்‌ முக்கிய ஆதார மேற்‌ 
பரப்பு. 


parachute flare : (வானூ,) வான்‌ 
குடை மின்னொளி; ஒரு குறிப்‌ 
பிட்ட உயரத்தில்‌ விமானத்தி 
லிருந்து குதிக்கம்போது ஒரு 
பரந்த பரப்பளலில்‌ மின்னொளி 
பரவும்படி வடிவமைக்கப்பட்ட 
சாதனம்‌ பொருத்திய வான்குடை. 
parachute harness: (வாறூ,) 
வான்குடைச்‌ சேணம்‌ : வான்‌ குடை 
யை அணிந்து கொள்பவர்‌ தன்‌ 
னோடு பிணைத்துக்‌ கொள்ளப்‌ 
பயன்படுத்தும்‌ பட்டைகள்‌, பட்‌ 
டைப்பிடிகள்‌, இணைப்பான்கள்‌ 
அமைந்த ஒரு கூட்டு அமைப்பு. 

parachut pack : (வானூ.) வான்‌ 
குடைக்‌ கொள்கலம்‌ : கொள்கலம்‌ 
கொண்டுள்ள ஒரு வான்குடை, 


parachute vent : (வானூ.) வான்‌ 
குடைப்‌ புழை: ஒரு வான்குடை 
யின்‌ மேற்‌ கவிகையின்‌ உச்சியி 
லுள்ள புழை. இது வான்குடை 
கீழே இறங்கும்போது மிகை 
அழுத்தத்தினைக்‌ குறைத்து, வான்‌ 
குடையை நிலைப்படுத்த உதவு 
கிறது. 

paraffin: (வேதி.) பார ஃ.பின்‌ 
மெழுகு : பெட்ரோலியத்தைக்‌ 
காய்ச்சி வடித்தல்‌ மூலம்‌ கிடைக்‌ 
கும்‌ ஒருவகை மெழுகு. இது ஒளி 
ஊடுருவக்‌ கூடியது; திண்மை 
யானது. 


469 


றarallax : (மின்‌.) மாறு கோணத்‌ 
தோற்றப்‌ பிழை : நோக்கு மயக்கம்‌; 
பார்வைக்‌ கோணத்தால்‌ பொருள்‌ 
நிலையில்‌ தோன்றும்‌ மாறுதல்‌ 
கோண அளவு. 


parallax : (விண்‌) விழிக்கோட்டக்‌ 
கோணளவு : ஒரு பொருளை இரு 
வேறுபட்ட புள்ளிகளிலிருந்து 
பார்க்கும்போது அதன்‌ இயக்கத்‌ 
திசையில்‌ மேற்போக்கா கக்‌ காணப்‌ 
படும்‌ வேறுபாடு. 


parallel: இணைகோடு: ஒரு 
போக்குடைய இணைகோடுகள்‌. 
இவை ஒரே திசையில்‌ செல்பவை. 
எல்லா முனைகளிலும்‌ இணை 
தொலைவுடையவை. 


parallel cells: (மின்‌.) இணை 
மின்கலங்கள்‌ : மின்கலங்களை 
அனைத்து நேர்‌ மின்முனைகளும்‌ 
இணை ந்திருக்குமாறும்‌, அனைத்து 
எதிர்மின்முனைகளும்‌ இணைத்‌ 
இருக்குமாறும்‌ இணைக்கும்‌ ஒரு 
முறை. 

parallel circuit: (மின்‌ .) இணைச்‌ 
சுற்று வழி: பொதுவான ஊட்டு 
வாயும்‌, பொதுவான திரும்பு 
வாயும்‌ உடைய ஒரு மின்சுற்றுவழி 
ஊட்டு வாய்க்குமிடையே இரண்டு 
அல்லது அதற்கு மேற்பட்ட கருவி 
கள்‌ இணைக்கப்படுகின்‌ றன. ஒவ்‌ 
வொரு கருவிக்கும்‌ பொது ஊட்டு 
வாயிலிருந்து தனித்தனி அளவு 
மின்னோட்டம்‌ பாயும்‌. 


parallel connected transfor- 
ஈசா : (மின்‌.) இணை இணைப்பு 
மின்மாற்றி: ஒரே மின்‌ வழங்கு 
ஆதாரத்துடன்‌ தொடக்கச்‌ 
சுருணைகள்‌ இணைக்கப்பட்டுள்ள 
ஒன்று. அதற்கு மேற்பட்ட மின்‌ 
மாற்றிசள்‌, இதில்‌ அழுத்தப்‌ 
பெற்ற மின்னழுத்தம்‌ ஒவ்வொரு 
நேர்விலும்‌ மின்‌ வழியிலுள்ள 
அதே அளவுக்கு இருக்குமாறு 


அமைக்கப்பட டிருக்கும்‌. 


470 


parallel feed: (மின்‌) இணை 
மின்னூட்டம்‌ : மின்‌ சுற்றுவழியில்‌ 
நேர்மின்னோட்டமும்‌ மாற்று 
மின்னோட்டமும்‌ வெவ்வேறு வழி 
களில்‌ பாயுமாறு அமைக்கப்பட்ட 
ஒரு மின்சுற்றுவழி. 

parallel forces : (எந்‌.) இணை 
விசை : இரண்டு விசைகள்‌ இணை 
யாக இருந்து, ஒரே கிசையிலிருந்து 
தொடங்காமல்‌ ஆனால்‌ ஒரே 
திசையில்‌ செயற்படுமானால்‌, 
அதன்‌ கூட்டு விளைவாக்கம்‌ 
இரண்டு விசைகளுக்கும்‌ இணை 
யாகவும்‌, அவற்றின்‌ கூட்டுத்‌ 
தொகைக்குச்‌ சமமாகவும்‌ இருக்‌ 
கும்‌. இரு விசைகளும்‌ எதிர்த்‌ 
தசைகளில்‌ செயற்படுமானால்‌, 
அப்போது கூட்டு விளைவாக்கம்‌, 
அவ்விரு விசைகளுக்குமிடையி 
லான வேறுபாட்டிற்குச்‌ சமமாக 
இருக்கும்‌. 


parallel jaw pliers; (பட்‌.) 
இணைத்தடை இடுக்கி: செங்‌ 
கோணியக்க இணைப்புடைய 


இடுக்கி. இது வாயளவு எவ்வாறி 
ருப்பினும்‌ தாடைகள்‌ இணையாக 
இருப்பதற்கு இடமளிக்கிறது, 

parallel resonance: (மின்‌.) 
இணை ஒத்திசைவு : தூண்டு எதிர்‌ 
வினைப்பும்‌, கொண்மை எதிர்‌ 
வினைப்பும்‌ சரிசமமாக இருக்கும்‌ 
போது, ஒர்‌ அலைவெண்ணில்‌ ஒரு 
கிளர்மின்கருவியும்‌ ஒரு கொண்மி 


யும்‌ உள்ள ஓர்‌ இணை மின்‌ சுற்று 
வ 
parallel rulers: இணைகோடு 


வரைகோல்‌ : ஒரு போகுக்‌ கோடு 
கள்‌ வரைவதற்குரிய, சுழல்‌ அச்‌ 
சால்‌ இணைக்கப்பட்ட வரை 
கோல்‌. 


parallelogram : (கணி.) இணை 
வகம்‌ : எதிர்ப்பக்கங்கள்‌ சமமாக 
வும்‌ இணையாகவும்‌ உள்ள ஒரு 
நாற்கரம்‌. பரப்பளவு - ஆதாரம்‌ 
% செங்குத்து உயரம்‌. 


parallelogram of forces : (எந்‌) 
இணைவக விசை : இரண்டு விசை 
கள்‌ இணைந்து ஒரே விசையாகச்‌ 
செயற்படும்போது திசையிலும்‌ 
அளவிலும்‌ மூல விசைகள்‌ இரண்‌ 
டும்‌ ஓர்‌ இணைவகத்தின்‌ இரு 
புடைப்‌ பக்கங்களுக்கும்‌ இணை 
விசை அவற்றுக்கிடைப்பட்ட 
மூலை விட்டத்திற்கும்‌ சமமாக 
இருக்கும்‌ நிலை. 
paramagnetic : (மின்‌.) காந்த 
ஈர்ப்புப்‌ பொருள்‌ : ஒரு காந்தத்தி 
னால்‌ ஈர்க்கப்படத்தக்க பொருள்‌ 
கள்‌. இவற்றில்‌ காந்தம்‌ ஊடுருவ 
இடம்‌ தரும்‌ இயல்பின்‌ அளவு 
ஒன்றுக்குக்‌ கூடுதலாக இருக்கும்‌, 
paramount : மேதகவு : அனைத்‌ 
திற்குமேலான தகைமைச்‌ சான்று. 
parapet : (௪.௪ு.) கைப்பிடிச்சுவர்‌: 
மேல்முகடு, மேல்மாடி, அல்லது 
ஒரு பாலத்தின்‌ பக்கதில்‌ மறைப்‌ 
பாகக்‌ கட்டப்படும்‌ தாழ்வான 
சுவர்‌, 

parasite drag : (வானூ.) ஒட்டு 
இழுவை : விமானத்தில்‌ இறகு 
களின்‌ விரைவியக்கப்‌ பகுதியி 
லிருந்து தனித்தியங்கும்‌ இழுவைப்‌ 
பகுதி. 

parasitic array : (மின்‌) அடுக்கு 
வானலை வாங்கி : ஒன்று அல்லது 
அதற்கு மேற்பட்ட இயக்கி மற்‌ 
றும்‌ பிரதிபலிப்பான்‌ அலகுகள்‌ 
உடைய ஓர்‌ இரு துருவ வானலை 
வாங்கி. 


parasol! monoplane : (வானூ.) 
விமானத்துள்‌ விமானம்‌ : விமானத்‌ 
தின்‌ கட்டிமானச்‌ சட்டகத்டுற்கு 
மேலே இறகு அமைந்துள்ள ஒரு 
குறு விமானம்‌. 


parathyroid glands: (௨ட.) 
இணை நாளமில்‌ சுரப்பிகள்‌ : நாள 
மில்‌ சுரப்பிகளுக்குப்‌ பக்கவாட்டி 
லும்‌ பின்புறத்திலும்‌ உள்ள 
நான்கு சிறிய சுரப்பிகள்‌, இவை, 


நமது உடல்‌ கால்சியத்தையும்‌ 
பாஸ்பைரசையும்‌ பயன்‌ படுத்திக்‌ 
கொள்வதைக்‌ கட்டுப்படுத்து 


கிறது. உடல்‌ அளவுக்கு அதிகமாக 
வேலை செய்வதால்‌ உடம்பில்‌ 
கால்சியம்‌ குறைகிறது; இரத்தத்‌ 
தில்‌ கால்சியம்‌ அதிகமாகிறது; 
இரத்தத்தில்‌ பாஸ்பைரஸ்‌ குறை 
கிறது. 

paratyphoid fever : (நோயி.) 
போலி குடற்காய்ச்சல்‌ : குடற்‌ 
காய்ச்சல்‌ போன்ற ஒரு நோய்‌; 
ஆனால்‌ அதைவிடக்‌ கடுமை சற்ற 
குறைவானது; இது 3 வாரங்கள்‌ 
வரை நீடிக்கும்‌. 

parchment: வரைதோல்‌ தாள்‌: 
எழுதுவதற்காக விலங்குத்‌ தோல்‌ 
போல்‌ பாடம்‌ செய்யப்பட்ட காகி 
தம்‌. காகிதத்தை வலுக்குறைந்த 
கந்தக அமிலக்‌ கரைசலில்‌ நனை 
த்து கெட்டித்‌ தன்மையுடையதாக 
வும்‌, நீர்‌ புகாதவாறும்‌ செய்யப்‌ 
படுகிறது. இக்காகதெம்‌ பளபளப்‌ 
பாகவும்‌, ஒளி ஊடுருவக்கூடிய 
தாகவும்‌ இருக்கும்‌. 
pargeting:(s.s .)சுண்ணச்சாந்து: 
சுவர்ப்பூச்சுச்‌ சிற்ப ஒப்பனை 
வேலைப்பாடுகளுக்குப்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ அலங்காரக்‌ காரை. 
paring chisel: (மர.வே.) செப்ப 
னிடு உளி: சீவிச்‌ செப்பனிடவும்‌, 
தறித்துஒழுங்குபடுத்தவும்‌,விளிம்பு 
வெட்டவும்‌ ஓரம்‌ நறுக்கவும்‌ பயன்‌ 
படும்‌ ஒரு நீண்ட உளி. 

paris green: (வேதி. )பாரிஸ்‌ வண்‌ 
ணம்‌: (CமHAsO;s): பூச்சிகொல்லி 
யாகவும்‌ வண்ணப்பொருளாகவும்‌ 
பயன்படும்‌ தாமிர ஆர்சனைட்‌ 
என்ற நச்சு வேதியியற்‌ பொருள்‌. 
parquetry. (௧.க.) மரக்கட்டை 
எழில்‌ விரிப்பு: தளங்களில்‌ மரக்‌ 


கட்டையினால்‌ எழிற்பரப்பு; 
அமைத்தல்‌. 
particle: துகள்‌: சிறுதுண்டு. 


அணுக்கூறு. 


471 


றaாting: (வார்‌.) வகிடு: ஒரு 
வார்ப்படத்தின்‌ இரு பகுதிகளைப்‌ 
ரிக்கும்‌ இணைப்பு அல்லது 
பரப்பு. 


partition : (௧.க.) தடுப்புச்‌ சுவர்‌ : 
ஒரு கட்டிடத்தைப்‌ பல அறைக 
ளாகப்‌ பகுப்பதற்குக்‌ கட்டப்படும்‌ 
நிரந்தரமான உள்சுவர்‌. வீடுகளி 
லும்‌, தொழிற்சாலைகளிலும்‌, அலு 
வலகக்‌ கட்டிடங்களிலும்‌ பல்வேறு 
கட்டுமானப்‌ பொருள்களினால்‌ 
வசதிக்‌ கேற்பத்‌ தடுப்புச்‌ சுவர்கள்‌ 
அமைச்கப்படுகின்‌ றன, 


party wall: (க.க. ) இடைச்சுவர்‌: 
கட்டிடங்களுக்குப்‌ பொதுவுரிமை 
யாக வழங்கப்படும்‌ இடைச்சுவர்‌. 


Pascal's law : ( இயற்‌.) பாஸ்கல்‌ 
விதி : ஒரு திரவத்தின்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட பரப்பளவில்‌ செலுத்தப்‌ 
படும்‌ அழுத்தமானது, அந்தக்‌ 
கொள்கலத்தின்‌ அதே அளவுப்‌ 
பகுதி ஒவ்வொன்றுக்கும்‌ சற்றும்‌ 
குறையாமல்‌ செலுத்தப்படுகிறது'' 
என்பது பாஸ்கல்‌ விதி. 

passive : (விண்‌.) செயப்பாடு : 
ஒரு சைகையை அனுப்பீடு செய்யா 
மல்‌ பிரதிபலித்தல்‌. 


pasteboard: தாள்‌ அட்டை: 
இன்று நடுத்தர அளவு கனமுடை ய 
கெட்டியான அட்டை எதனையும்‌ 
இது குறிப்பிடுகிறது. முன்னர்‌ பல 
தகட்டுத்‌ தாள்களை அடுக்கி ஒட்‌ 
டிய அட்டையை குறிக்கப்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டது. 

pasted plate. (மின்‌. )ஒட்டுத்தகடு 
மலிவான ஈயச்சேம மின்‌ சலங்களில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஒரு வகைத்‌ 
தகடு. ஈயம்‌, ஆன்டிமணி இவற்றி 
னாலான ஒரு வலை சிறு இடை 
வெளிகளில்‌ செருகப்படுகிறது. ஒரு 
வேதியியல்‌ கூட்டுப்‌ பொருள்‌ உண்‌ 
டாக, சிறிது நேரத்தில்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ வேதியியற்‌ பொருளைப்‌ 
பொறுத்து நேர்மின்‌ தகடாகவோ 


472 


எதிர்மின்‌ தகடாகவோ மாறு 
கிறது. 
088151 ௨ வண்ணக்கோல்‌ : வண்‌ 


ணக்‌ கோல்கள்‌ செய்வதற்காகப்‌ 
பசை நீரில்‌ நிறமிகளைக்‌ கலந்து 
உண்டாக்கப்படும்‌ உலர்‌ பசைக்‌ 
கோல்‌. 
pasteurization : (குளி.பத.) 
பால்‌ துப்புரவாக்கம்‌ : ஃபிரெஞ்சு 
விஞ்ஞானியான லூயி பாஸ்டர்‌ 
முறைப்படிப்‌ பாலைச்‌ சூடாக்கித்‌ 
துப்புரவு செய்தல்‌. 


patella: (உட. கால்‌ முட்டெலும்பு: 


கால்‌ மூட்டெலும்பு | ்‌ 
i 
11 


ணன தி 
முழந்தாள்‌ முட்டுச்சில்லு. அஃ 


patent : காப்புரிமை : புதுமுறை 
ஆக்க விற்பனைகளுக்கு அரசு 
வழங்கும்‌ தனிக்‌ காப்புரிமை. 


patent application: புனைவுரிமை 
விண்ணப்பம்‌: புத்தமைப்பாளர்‌ 
தனது கண்டுபிடிப்புக்குக்‌ காப்‌ 
புரிமை பெறுவதற்காக புனை 
வுரிமை அலுவலகத்திற்கு வரை 
படங்கள்‌, உரிமைக்கோரிக்கை 
ஆகியவற்றுடன்‌ அளிக்கும்‌ விண்‌ 
ணப்பம்‌. 


patenting: மெருகிடல்‌: இரும்பை 
ஆதாரமாகக்‌ கொண்ட உலோகக்‌ 
கலவைகளை முட்டுபதன்‌ அள 
வுக்குச்‌ சூடாக்கி, பிறகு அளவுக்‌ 
குக்‌ குறைவாகக்‌ காற்றிலோ அல்‌ 
லது 700° ஃபா. வெப்பழடைய 


உருகிய ஈயத்திலோ குளிர்வித்து 
மெருகிடுதல்‌. 
patina: பசுங்களிம்பு: பழைய 


வெண்கலப்‌ பொருள்களில்‌ காலத்‌ 
தால்‌ ஏறும்‌ உலோகக்‌ களிம்பின்‌ 
மென்படலம்‌. 


pattern : (வார்‌.) தோரணி : ஓர்‌ 
எடுத்துக்காட்டு வார்ப்பு. முன்‌ 
மாதிரியாகக்‌ கொண்டு ஒரே 
மாதிரியான பொருள்களை வார்ப்‌ 
படம்‌ மூலம்‌ செய்வதற்கான 
படிவம்‌. 


pattern letter: (uார்‌.) முன்‌ 
மாதிரி எழுத்து : ஈயம்‌, வெள்ளீயம்‌ 
அல்லது பித்தளையில்‌ செய்த 
எழுத்து. இது ஒரு தோரணையில்‌ 
பொருத்தப்பட்டிருக்கும்‌. அதிலி 
ருந்து ஒரே மாதிரியான பெயர்‌ 
அல்லது இலக்கத்தை வார்த்தெடுக்‌ 
கலாம்‌. 


pattern - making : தோரணி 
வார்ப்படம்‌ : வார்ப்படத்‌ தொழி 
லில்‌ பல்வேறு மாதிரிகளை அல்லது 
உருவரைகளைத்‌ தயாரிப்பதற்குப்‌ 
பயன்படும்‌ வார்ப்படம்‌. 

pattern shop: தோரணிப்‌ பட்‌ 
டறை : வார்ப்படங்கள்‌ தயாரிக்கப்‌ 
பயன்படுத்துவதற்கான மரத்‌ 
தோரணிகளைத்‌ தயாரிக்கும்‌ பட்‌ 
டறை. 


pavement : (s.க.) தள வரிசை : 
சாலை அல்லது ஒர நடைபாதை 
யில்‌ அமைக்கப்படும்‌ கடினமான 
பாவு தளம்‌. 


pavilion: (௧.௧.) காட்சி அரங்‌ 
கம்‌: முற்றிலும்‌ சுவர்களினால்‌ 
அடைக்கப்படாமல்‌ கூடாரமிட்ட 
ஒப்பனைப்‌ புறத்‌ தாழ்வாரம்‌. 
காட்சி அரங்காக அல்லது கேளிக்‌ 
கை அரங்காக இது பயன்படும்‌. 


pay 1௦80 : (வானூ.) வருவாய்ப்‌ 
பகுதி: விமானத்தில்‌ பயணிகள்‌, 
சரக்குகள்‌ போன்ற வருவாய்‌ தரும்‌ 
பாரத்தின்‌ பகுதி, 


payne’s process: தீத்தடைக்‌ 
காப்பு முறை : மரத்தில்‌ இரும்பு 
சல்பேட்டை ஊசிமூலம்‌ செலுத்தி, 
அதன்பின்‌ சுண்ணாம்புச்‌ சல்‌ 
பேட்டு அல்லது சோடா கரை 


சலை ஊசிமூலம்‌ செலுத்தி தீத்‌ 
தடைக்காப்பு செய்யும்‌ முறை. 
peak : (மின்‌. ) உச்ச மின்னழுத்தம்‌: 
ஒரு குறிப்பிட்ட சுழற்சியின்போது 
மிக உயர்ந்த அளவு மின்னழுத்தம்‌, 
மின்னோட்டம்‌ அல்லது மின்‌ 
விசை. 

peaking coil: (மின்‌. ) உச்ச நிலைச்‌ 
சுருள்‌ : பகிர்மானம்‌ செய்த 
கொண்ம விளைவினைக்‌ குலைப்‌ 
பதற்காக ஓர்‌ உயர்‌ அலைவெண்‌ 
மின்‌ சுற்றுவழியில்‌ உள்ள ஒருசிறு 
தூண்டு கருவி. 

peak inverse voltage : (மின்‌,) 
உச்சநிலைத்‌ தலைகீழ்‌ மின்னழுத்தம்‌: 
ஒர்‌ இரு முனையத்தின்‌ குறுக்கே 
எதிர்மாறான திசையில்‌ செலுத்‌ 
தப்படும்‌ மின்னழுத்தத்தின்‌ அளவு, 
peak load: (மின்‌ ) உச்ச மின்‌ 
விசை : ஒரு மின்னாக்கி அல்லது 
மின்விசை உற்பத்தி அமைப்பு, 20 
மணி நேரத்திற்கு ஒரு முறை என்‌ 
பது சீரான இடைவெளிகளில்‌, 
மிக உயர்ந்த அளவு வழங்கும்‌ மின்‌ 
விசையின்‌ அளவு. 

peak value : (மின்‌.) உச்ச மதிப்பு : 
மாற்று மின்னோட்டத்தின்‌ அல்‌ 
லது மின்னழுத்தத்தின்‌ உச்ச மதிப்‌ 
பளவு. 


pearl: (வேதி.) முத்து: இது 
அரும்பொருள்களில்‌ ஒன்று. 
முத்துச்‌ சிப்பியில்‌ கால்சியம்‌ கார்‌ 
பொனேட்‌ என்ற வேதியியற்‌ 
பொருளினால்‌ உண்டாகிறது. 


pearling ௨ இழை முடிப்பூவேலை : 
இமை டிக்கண்ணியிட்டுச்‌ செதுக்‌ 
திப்‌ பூவேலைப்பாடுகள்‌ செய்தல்‌. 
pearlite : (உலோ.) பியர்லைட்‌ : 
கார்பனும்‌ இரும்பும்‌ கலந்த எல்‌ 
லாக்‌ கலப்புக்‌ கூறுகளையும்‌ 
உடைய உலோகக்‌ கலவை. இதில்‌ 
0.9% கார்பன்‌ கலந்திருக்கும்‌. 


pearwood : பேரிமரம்‌: இளம்‌ 


473 


பழுப்பு நிறமுடைய, நெருக்கமான 
மணிக்கரன்‌ அமைந்த ஒரு வகை 
மரம்‌. மிதமான கடினத்தன்மை 
யுடையது. வரைவாளர்கள்‌ 7-சது 
ரம்‌, முக்கோணங்கள்‌ முதலியவை 
செய்யப்‌ பயன்படுகிறது. 


peat : (வேதி.) புல்கரி : ஒரளவு 
கார்பனாக்கிய தாவரக்‌ கனிமப்‌ 
பொருள்‌. எரிபொருளாகப்‌ பயன்‌ 
படுகிறது. இதனைத்‌ தோண்டி 
யெடுக்கும்போது இதில்‌ நீர்ச்சத்து 
மிகுதியாக இருக்கும்‌. அதனால்‌ 
இதனை அழுத்தி, உலர்த்தி எரி 
பொருளாகப்‌ பயன்படுத்த வேண்‌ 
டும்‌, 
pebble dash : (௧.௧.) கூழாங்கல்‌ 
பதிப்பு : சாந்து அல்லது சிமென்ட்‌ 
பூசிய சுவர்களில்‌ கூழாங்கற்களைப்‌ 
பதித்து அலங்கார வேலைப்பாடு 
சய்தல்‌. 
pedestal : நிலை மேடை: தூண்‌ 
நிலை போன்றவற்றின்‌ அடிப்‌ 
பீடம்‌. 
pedestal : (மின்‌ ) ஒளி மதிப்பளவு: 
தொலைக்காட்சியில்‌ கறுப்புப்பட 
மதிப்பளவினைக்‌ குறிக்கும்‌ ஒளிச்‌ 
சைகையின்‌ மதிப்பளவு. 
pediment: (௧.க.) முக்கோண 
முகப்பு முகடு : பண்டையக்‌ கிரேக்‌ 
கக்‌ கட்டிடக்‌ கலைப்‌ பாணியில்‌ 
அமைக்கப்பட்ட வரி முக்கோண 
முகப்பு முகடு. 
pedometer: அடியீடுமானி: காலடி. 
எண்ணிக்கை மூலம்‌ தொலைவைக்‌ 
கணக்கிட்டுக்‌ காட்டுங்‌ கருவி. 


peen : (எந்‌.) சுத்‌ மென்‌ நனி: 
உலோக வலைத்‌ தொழிலாளர்‌ 
கள்‌ பயன்படுத்தும்‌ சுத்தியல்‌ 
தலைப்பின்‌ மெல்லிய நுனி. 

peening : (~லோ.வே.) சமதள 
மாக்கல்‌ : சுத்தியலின்‌ தலைப்பின்‌ 
மென்‌ நுனியினால்‌ ஒர்‌ உலோக 
மேற்பரப்பினை அடித்தல்‌ அல்லது 


்‌ சமதளமாக்குதல்‌. 


474 


069: ஆப்பு: அறைகலன்களின்‌ 
உறுப்புகளை ஒன்று சேர்த்து 
இணைப்பதற்கு அணிகளுக்குப்‌ 


பதிலாகப்‌ பயன்படும்‌ மரத்தினா 
லான முளை. 
pellucid : தெள்ளத்‌ தெளிவான : 
தெள்ளத்‌ தெளிவான; ஒளி எளி 
தில்‌ ஊடுருவிச்‌ செல்லக்கூடிய, 
peltier effect: (மின்‌) இணைப்பு 
மின்னோட்ட விளைவு: ஒன்று 
போல்‌ இல்லாத இரண்டு பொருள்‌ 
களின்‌ இணைப்பைச்‌ சுற்றியுள்ள 
பரப்பில்‌ வெப்பத்தைக்‌ குறைப்‌ 
பதற்காக அந்த இணைப்பின்‌ வழி 
யாகப்‌ பாயும்‌ மின்னோட்டத்தின்‌ 
செயற்பாடு. 
pelvis: (௨ட.) இடுப்பெலும்பு ) 
கால்கள்‌ இணைக்கப்‌ 
பட்‌ டிருக்கும்‌உடலின்‌ 
இடுப்பு வளையத்தி 
லுள்ள எலும்புகள்‌. 
pent: பதக்கம்‌: 
கழுத்தணியில்‌ கோக்‌ 
கப்பட்டுள்ள தொங்‌் 


இருப்பு 
எலும்பு கணி 


pendant switch : (மின்‌.) பதக்க 


விசை : முகட்டிலிருந்து தொங்‌ 
கும்‌ ஒரு கயிற்றில்‌ இணைக்கப்பட்‌ 
டுள்ள ஒரு சிறிய அழுத்துப்‌ பொத்‌ 
தான்‌ விசை. முகட்டிலுள்ள 
விளக்குகளை இயக்குவதற்குப்‌ 
பயன்படுகிறது. 


pendulum: ஊசல்‌ : ஒரு நிலை 
யான புள்ளியிலிருந்து தொங்குகிற 
ஒரு பொருள்‌. இது கடிகாரத்தின்‌ 
ஊசல்‌ போன்று இருபுறமும்‌ தங்கு 
தடையின்‌ றி ஊசலாடக்‌ கூடியது. 
penetrating oil : ஊடுருவு எண்‌ 
ணெய்‌ : துருப்பிடித்த அல்லது 
அரிக்கப்பட்ட உறுப்புகளை எளி 
தாக இயக்குவதற்குப்‌ பயன்படுத்‌ 
தீப்படும்‌ ஊடுருவிச்‌ செல்லக்கூடிய 
ஒரு தனி வகை எண்ணெய்‌, 


penetration: (பற்‌.] ஊடுறுவுத்‌ 


திறன்‌ : மதிப்புக்‌ குறைந்த உலோ 
கத்தினுள்‌ ஊடுருவிச்‌ செல்லும்‌ 
திறனளவு. இதுஅந்தஉலோகத்தின்‌ 
மேற்பரப்பைக்‌ கொண்டு அள 
டப்படுகிறது. 


penetromster : (குடை) ஊடுருவு 
மானி : திடப்பொருள்களின்‌ மேற்‌ 
பரப்பில்‌ ஊடுருவும்‌ திறனை அள 
விடுவதற்கான ஒரு கருவி. 
penicillin: (மருந்‌. ) பெனிசிலின்‌ : 
பூஞ்சக்‌ காளானில்‌ முதலில்‌ கண்டு 
பிடிக்கப்பட்டுச்‌ சில நோய்‌ நுண்‌ 
மங்களின்‌ வளர்ச்சியைத்‌ தடுக்கப்‌ 
பயன்படும்‌ மருந்து, நோய்‌ நுண்‌ 
மங்களை அழிக்கும்‌ மருந்துகளில்‌ 
மிகுந்த வலிமையுடையது. இது 
நோயாளிக்குத்‌ தங்கு எதுவும்‌ 
செய்வதில்லை. 

penny: (மர;வே.) பென்னி: ஆணி 
களின்‌ நீளத்தைக்‌ குறிக்கும்‌ ஒரு 
சொல்‌. பத்துப்‌ பென்னி என்பது 
ஓர்‌ ஆணியின்‌ 3 நீளத்தைக்‌ குறிக்‌ 
கும்‌. ஆதியில்‌ “பென்னி என்பது 
நூற்றுக்கு விலையைக்‌ குறித்தது. 


panny-weight: பென்னி எடை: 
இருபத்து நான்கு குன்றிமணி 
எடை. அளவு. 

pentagon: (கணி.) ஐங்கோணம்‌: 
ஐந்து பக்கங்கள்‌ கொண்ட ஓர்‌ 
உருவம்‌. 

pentode: (மின்‌.) ஐம்முனையம்‌: 
கம்பியில்லாத்‌ தந்தி தடுக்தெழ்‌ 
களில்‌ ஐந்து ன்வாய்கள்‌ 
கொண்ட எலெக்ட்ரானிக்‌ குழல்‌, 


penumbra; அரைநிழல்‌: பூமி, 
நிலவு இணை நிழலான திண்ணி 
ழற்பகுதி சூழ்ந்த அரைநிழல்‌ வட்‌ 
டம்‌. 


percentage: (கணி;எந்‌.) விழுக்‌ 
காடு: நூற்றில்‌ பகுதி; 
நூற்று விழுக்காடு. 
percentage of 

(மின்‌.) அலைமாற்ற வீதம்‌: இயல்‌ 


சதவீதம்‌; 


modulation: 


பான ஊர்தி மதிப்பளவிலிருந்து, 
அலைமாற்றம்‌ காரணமாக மிக 
உயர்ந்த அளவுக்கு ஏற்படும்‌ 
கோட்டம்‌. இது சதவீத அளவில்‌ 
குறிக்கப்படுகிறது. 


percentage of ripple; (மின்‌.) 
அதிர்வலை வீதம்‌: சராசரி வெளிப்‌ 
பாட்டு மின்னழுத்த மதிப்பளவில்‌ 
அதிர்வலை மின்னழுத்தத்தின்‌ 
பயன்‌ மதிப்பளவின்‌ வீத அளவு. 
இது சதவீதத்தில்‌ குறிக்கப்படுகி 
து. 

perch: அளவுகோல்‌: கல்‌ வேலைப்‌ 
பாட்டில்‌ மாற்றமுறு அளவு. இது 
சுமார்‌ 25 கன அடி அளவுடையது. 


perfecting press: (அச்சு. ) இரு 
பக்க அச்சுப்பொறி; காகிதத்தின்‌ 
இரு புறங்களிலும்‌ ஒரே சமயத்‌ 
தில்‌ அச்சிடக்கூடிய வகையில்‌ இரு 
அச்சுப்‌ பதிவு நீள்‌ உருளைகளை 
யுடைய அச்சு எந்திரம்‌. 


(அச்சு.) துளை 
மிடல்‌: தாளில்‌ முத்திரைகளுக்‌ 
கான சூழ்வரிசைத்‌ துளையிடுதல்‌; 
கிழிப்பதற்கு வசதியான துளை 
வரிசை. 


perforating: 


perforating machine: (அச்சு.) 
துளையிடு கருவி: தாளைக்‌ கிழிப்‌ 
பதற்கு வசதியாகத்‌ தாளில்‌ துளை 
யிடுவதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு 
கருலி. 


perforating rule: (அச்சு,) துளை 
யிடு உருளை: ஒரே இயக்கத்தில்‌ 
அச்சடித்தல்‌, துளையிடுதல்‌ ஆதிய 
இரு பணிகளையும்‌ செய்யக்கூடிய 
அச்சு உருளை. 


performance-type glider: 
(வானூ.) செயல்திறன்‌ சறுக்கு 
விமானம்‌: மிக உயர்ந்த அளவு 
செயல்திறன்‌ வாய்ந்த ஒரு சறுக்கு 
விமானம்‌. 


perigynous: (தாவ.) சூலகப்‌ 
பூவிழை: கருவகத்தை அல்லது 


475 


சூலகத்தைச்‌ சுற்றி 

{p லும்‌ பூவிழைகளை 
யுடைய தாவரம்‌. 

சூலகப்‌ perimeter: (வரை. 

பூவிழை ௧.) சுற்றளவு: வட்ட 

மான சுற்றுவரை உருவின்‌ நீளம்‌. 


periodical: (அச்சு.) பருவ இதழ்‌: 
ஒழுங்கான கால்‌, இடைவெளிக 
ளில்‌ வெளியாகும்‌ பத்திரிகை அல்‌ 
லது இதழ்‌. 

periodic arrangement: (வேதி.) 
எண்மாளப்‌ பட்டியல்‌: ஒத்த வேதி 
யியற்‌ பண்புகள்‌ ஒரே ஒழுங்காகத்‌ 
திட்டவட்டமாக வரையறுக்கப்‌ 
பட்ட தனிமங்களின்‌ அணு எண்‌ 
படியான வரிசைப்‌ பட்டியல்‌. 


periodic system: (வேதி.) அணு 
எண்வாரிப்‌ பட்டியல்‌: ஒத்த வேதியி 
யல்‌ பண்புகள்‌ ஒரே ஒழுங்காகத்‌ 
திட்டவட்டமாக வரையறுக்கப்‌ 
பட்ட தொகுதிகளில்‌ சேருகின்ற 
தனிமங்களின்‌ அணு எண்‌ வாரி 
யான பட்டியல்‌, இந்தத்‌ தனிமங்‌ 
கள்‌, ஒத்த தனிமங்கள்‌ ஒரே நேர்‌ 
வரிசையில்‌ வருமாறு குறுக்கு வரி 
சைகளில்‌ அமைக்கப்படுகின்‌ றன. 
தனிமம்‌ எந்த வரிசையில்‌ உள்ளது 
என்பதைப்‌ பார்த்து அது எந்த 
வகையான தனிமம்‌ என்பதைக்‌ 
கண்டு கொள்ளலாம்‌. 


peripheral speed: (எந்‌.) பரிதி 
வேகம்‌: ஒரு சக்கரம்‌, அல்லது 
சுழல்தண்டு போன்ற உறுப்புகள்‌ 
வட்டப்பரப்பின்‌ சுற்றுக்‌ கோட்‌ 
டில்‌ ஒரு நிமிடத்திற்குச்‌ சுழலும்‌ 
சுழற்சிகளின்‌ எண்ணிக்கையைக்‌ 
குறிப்பிடும்‌ வேகம்‌. 

periphery: (கணி.) பரிதி: வட்‌ 
டம்‌, நீள்வட்டம்‌ போன்ற ௨௪௫ 
வங்களின்‌ வட்டப்பரப்பின்‌ சுற்‌ 
றுக்‌ கோடு. 

periscope: புறக்காட்சிக்‌ கருவி: 
நீர்மூழ்கிக்‌ கப்பலின்‌ முகட்டுமேற்‌ 


476 


பரப்புக்‌ காட்சிக்‌ கருவி; பாதுகாப்‌ 
புக்‌ குழியின்‌ புறக்காட்சிக்‌ கருவி, 


peristyle: (௧.க.) சுற்றுத்‌ தூண்‌ 
வரிசை: கோயில்‌, மடம்‌, மண்ட 
பம்‌ முதலியவற்றைச்‌ சுற்றிலும்‌ 
உள்ள தரண்‌ வரிசை, 


permalloy: (மின்‌. ) காந்தக்‌ கூரு 
ணர்வு உலோகக்கலவை: இரும்பு, 
நிக்கல்‌, கோபால்ட்‌, குரோமியம்‌, 
வனேடியம்‌, மாலிப்டினம்‌ ஆகிய 
உலோகங்கள்‌ சேர்ந்த காந்தக்‌ 
உலோகக்‌ 


கூருணர்வுடைய 
கலவை, 
permanent load: (பொறி,) 


நிலைச்‌ சுமை: எந்திரத்தில்‌ அதன்‌ 
கட்டமைப்புச்‌ சுமை போன்ற ஒரு 


போதும்‌ மாறாத நிலையான 
சுமையின்‌ அளவு. 
permanent magnet:  (மின்‌.) 


நிலைக்‌ காந்தம்‌: ஒரு காந்த எஃகு 
தான்‌ பெற்ற காந்த சக்தியை ஒரு 
போதும்‌ இழக்காமல்‌ ஒரு காந்தப்‌ 
புலத்தின்‌ ஆற்றலுடன்‌ நிரந்தர 
மாக இருத்தி வைத்துக்‌ கொள்‌ 


கிறது. இக்காந்தம்‌ நிலைக்‌ காந்‌ 
தம்‌ எனப்படும்‌. 
permanganate: (வேதி.) பெர்‌ 


மாங்கனேட்‌ (HM॥0,): பெர்மாங்‌ 
கனிக்‌ அமிலத்தின்‌ உப்பு. இது 
அடர்சிவப்பு நிறத்தில்‌ இருக்கும்‌. 
permeability: (மின்‌.) கசிவுத்‌ 
திறன்‌: ஊறி உட்புக இடந்தரும்‌ 
திறன்‌. 

permeability curve:  (மின்‌,) 
ஊடுருவுதிறன்‌ வளைகோடு; காந்த 
மூட்டும்‌ விசையின்‌ அளவு மாறு 
படும்போது, ஒரு பொருளின்‌ 
வழியே உண்டாகும்‌ காந்தவிசை 
யின்‌ அடர்த்தியை அல்லது கோடு 
களின்‌ எண்ணிக்கையைக்‌ குறிக்கும்‌ 
வரைபடத்திலுள்ள ஒரு வளை 
கோடு. 
permeameter: 


(மின்‌.) காந்த 


விசைமானி: ஒரு பொருளின்‌ வழி 
யாகச்‌ செல்லும்‌ காந்த சைக்‌ 
கோடுகளின்‌ எண்ணிக்கையையும்‌, 
காந்தமூட்டும்‌ விசையினையும்‌ 
அளவிடுவதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு 
கருவி. 


permutation: (sணி.) முறை 
மாற்றம்‌: ஒரு தொகுதியில்‌ அடங்‌ 
கிய பொருட்கள்‌ ஒன்று மாற்‌ 
ஒன்று வரிசை மாறும்‌ ஒழுங்‌ 
கமைவு. 


perpend: (௧ ௧.) ஊடுகல்‌: சுவ 
ரின்‌ ஒரு கல்லிலிருந்து மற்றொரு 
பக்கத்திற்கு அதனூடே செல்லும்‌ 
கல்‌. 


perpendicular: செங்குத்துக்‌ 

கோடு: வழி கோட்டிற்கு அல்லது 

தளத்திற்குச்‌ செங்குத்தாக உள்ள 
காடு. 


றerron: (௧.க.) வாயிற்படி மேடை: 
ஒரு கட்டிடத்திற்கு வெளியே 
முதல்‌ மாடிக்குச்‌ செல்ல அமைந்‌ 
துள்ள வாயிற்படி. 


persimmon : (தாவ.) ஈச்சமரம்‌ ௦ 
அமெரிக்கவகை ஈச்சமரம்‌. இது 
பெரிதாக வளர்வதில்லை. அத 
னால்‌ இதற்கு வாணிக மதிப்பு 
அதிகம்‌ இல்லை. இதன்‌ வெட்டு 
மரம்‌ மஞ்சள்‌ நிறமுடையது; 
அதில்‌ கறுப்புக்கோடுகள்‌ இருக்‌ 
கும்‌.இது வலுவானது. மிகுந்த பள 
பளப்புடையது. பில்லியர்ட்கோல்‌ 
மேலடை மெல்லொட்டுப்‌ பலகை 
செய்யவும்‌ இது பயன்‌ படுகிறது. 


persistence of vision : பார்வை 
எதிர்ப்பாற்றல்‌: ஒருபிம்பம்‌ உருவா 
வதற்குக்‌ காரணமாக ஒளி நின்ற 
பிறகும்‌ 1/12 வினாடி வரை அந்‌ 
தப்பிம்பம்‌ கண்ணில்‌ தொடர்ந்து 
நிலைத்திருக்கும்‌. கண்‌ வேதியியல்‌ 
முறையில்‌ செயற்படுவ்தும்‌, வேதி 
யியல்பொருட்கள்‌ மீண்டும்‌ பழைய 
நிலைக்கும்‌ உடனடியாகத்‌ திரும்பு 
வதில்லை என்பதும்‌ இதற்குக்‌ 


காரணம்‌. இதனாலேயே, திரைப்‌ 
படச்சுருளில்‌ எடுக்கப்படும்‌ வெவ்‌ 
வேறு படங்கள்‌ தொடர்ச்சியான 
ஒரே படமாக நமக்குத்‌ தோன்று 
கிறது. 


personal equation: திருத்தச்‌ 
சமன்பாடு : கருவிகாட்டும்‌ கணக்‌ 
கெடுப்பவர்‌ அந்தக்‌ கணக்கினைச்‌ 
சரியாக எடுக்கும்‌ பாங்கற்றவராக 
இருப்பதன்‌ காரணமாக, அக்‌ 
கணக்கில்‌ செய்ய வேண்டிய 
திருத்தம்‌. 

perspective ; பரப்புத்‌ தோற்றம்‌ : 
ஒரு சமதளப்‌ பரப்பில்‌ உள்ள 
பொருட்கள்‌ கண்ணுக்குத்‌ 
தோன்றுகிற அதே தோற்றத்தில்‌ 
காட்சிப்‌ படங்களை வரைந்து 
காட்டுதல்‌. 

persuader : நெம்பு கருவி: கண 
மான பொருட்களைக்‌ கையால்‌ 
நகர்த்துவதற்கு உதவக்‌ கூடிய 
கடப்பாறை, நெம்புகோல்‌ 
போன்‌ ற கருவிகள்‌. 


pestle : சிறு உலக்கை : உரலில்‌ 


pn) 


சிறு உலக்கை 
பொருட்களை இடிப்பதற்குப்‌ 
பயன்‌ படும்‌ கருவி. 


pet cock: அடைப்புக்குமிழ்‌: நீராவி 
முதலியவற்றை வெளியிடுவதற்‌ 
கான சிறு அடைப்பிதழ்‌. 


petrochemicals: பெட்ரோலிய 
வேதியியல்‌ பொருட்கள்‌ : பெட்‌ 
ரோலியத்திலுள்ள மூலப்பொருட்‌ 
களிலிருந்து தயாரிக்கப்படும்‌ வேதி 
யியல்‌ பொருட்கள்‌. 

petrography : கற்பாறையியல்‌ : 
கற்பாறைகளின்‌ அமைப்பு, ௨ரு 
வாக்கம்‌ முதலியவற்றை ஆராய்ந்‌ 
தறிதல்‌. டு 
petrol :  கல்லெண்ணெய்‌ - (பெட்‌ 


477 


ரோல்‌) : பொறி வண்டிகளுக்கும்‌, 
விமானம்‌ முதலியவற்றுக்கும்‌ 
பயன்படும்‌ தூய்மையாக்கப்பட்ட 
நில. எண்ணெய்‌. அமெரிக்காவில்‌ 
இதனை '*கேசோலின்‌'' என்பர்‌. 


petroleum : (வேதி.) பெட்ரோ 
லியம்‌ : உள்‌ வெப்பாலைகளிலும்‌ 
பிறபொறிகளிலும்‌ எரிபொருளா 
கப்‌ பயன்படும்‌ நிலப்படுகைக்குரிய 
தாது எண்ணெய்‌. 


றeoஸ: (௧.க.) சூழிருக்கை : திருக்‌ 
கோயில்களிலுள்ள குடும்பத்தின 


ருக்குக்கான சூழிருக்கைத்‌ 
தொகுதி. 
pewter: (உலோ.) பீயூட்டர்‌ : 


வெள்ளீயமும்‌ காரீயமும்‌ கலந்த 
சாம்பல்‌ நிற உலோகக்‌ கலவை. 


phaeton: (தானி.) திறப்புவண்டி: 
இரட்டைக்‌ குதிரைத்‌ திறப்பு, 
இதில்‌ மடக்கக்கூடிய காற்றுத்‌ 
தடுப்பும்‌ பக்கத்திரைகளும்‌ இருக்‌ 
கும்‌. 

phantom drawing: (வரை,) 
புனைவுரு வரைபடம்‌ : ஒரு திட்ட 
வரை படத்தில்‌ கருத்துருவைக்‌ 
காட்டும்‌ வகையில்‌ புள்ளிகளால்‌ 
வரையப்பட்டுள்ள பகுதி. 
pharmaceuticals: (வேதி.) ஆக்க 
மருந்து: மருந்துக்‌ கடைகளில்‌ 
ஆக்கம்‌ செய்து விற்பனை செய்‌ 
யப்படும்‌ மருந்துகள்‌ மற்றும்‌ வேதி 
யியற்‌ பொருட்கள்‌. 

phase : (மின்‌.) மின்னோட்டப்‌ படி 
நிலை : மாறுபட்ட அலை இயக்‌ 
கத்தில்‌ செல்லும்‌ மாற்று மின்‌ 
னோட்ட இயக்கப்‌ படிநிலை. 
phase angle: (மின்‌.) மாற்று 
நிலைக்‌ கோணம்‌ : மாற்று மின்‌ 
னோட்டச்‌ சுற்று வழியில்‌ மின்‌ 
னோட்ட இயக்கப்‌ படிநிலையைக்‌ 
குறிக்கும்‌ கோணம்‌. . ' 
phase. meter : 


(மின்‌. மின்‌ 
னோட்டப்‌ படீநிலை மானி ₹, 


மின்‌ 


478 


சுற்று வழியில்‌ அலைவெண்ணைக்‌ 
குறிக்கும்‌ மானி. இதனை அலை 
வெண்‌ மானி என்றும்‌ கூறுவர்‌. 


pheno! : (வேதி.) கரியகக்‌ காடி: 
(C6H;0H) ஒரு படிகப்‌ பொருள்‌ 
கரி எண்ணெயிலிருந்து (கல்‌) ஒர 
ளவு எடுக்கப்படுகிறது. சோடியம்‌ 
பென்சைன்‌ சல்்பொனேட்டை 
காரச்சோடாவுடன்‌ இணைத்துச்‌ 
செயற்கை முறையிலும்‌ தயாரிக்‌ 
கப்‌ படுகிறது. கிருமி நீக்கியாகப்‌ 
பயன்படுகிறது. 


phenolic-resins molding type: 
(வேதி;குழை.) பெனோலிக்‌ பிசின்‌ 
வார்ப்படம்‌ : பிளாஸ்டிக்‌ குடும்பத்‌ 
தில்‌ மிகப்‌ பழமையானது; மிக 
முக்கியமானது. குறைந்த செல 
வில்‌ கிடைக்கக்கூடியது; பயனுள்ள 
பண்பியல்புகளைக்‌ கொண்டது. 
இவற்றின்‌ வெப்பத்தை எதிர்க்கும்‌ 
தன்மையும்‌, பெரும்பாலான அரி 
மானப்‌ பொருட்களை எதிர்க்கும்‌ 
தன்மையும்‌ முக்கியமானது. இது 
மின்‌ கடத்தாப்‌ பொருளாகும்‌. 
எனவே இதைக்‌ கொண்டு மின்‌ 
செருகிகள்‌ இணைப்புக்‌ கைபிடி 
கள்‌, அடைப்பான்கள்‌ போன்ற 
சாதனங்கள்‌ தயாரிக்கப்‌ பயன்படு 
கிறது. 


pheno plast: (வேதி; குழை) 
பெனோ பிளாஸ்ட்‌: பெனால்‌ ஆல்டி 


ஹைட்‌ பிசின்களைக்‌ குறிக்கும்‌ 
பொதுவான சொல்‌. இதனை 
“பெனோலிக்ஸ்‌'' என்றும்‌ கூறு 
வர்‌. 

phonograph: (மின்‌.) இசைப்‌ 
பெட்டி: நீள்‌ உருளைகளைப்‌ 


பயன்‌ mr செய்யப்பட்ட 
பழைய ஒலிப்பதிவு முறை இசைப்‌ 
பெட்டு. 

phonography : மின்‌.) லிப்‌ 
பதிவுக்‌ கருவி : ஒலிகளைப்‌ பதிவு 
செய்யும்‌ த மகாண்மு தானே 
ஒலிப்பதிவு செய்யும்‌ கருவி. 


phosphor bronze: (உலோ.) 
பாஸ்போர்‌ வெண்கலம்‌ : தாமிரம்‌, 
வெள்ளீயம்‌ ஆகியவற்றுடன்‌ சிறி 
தளவு பாஸ்பரம்‌ கலந்த ஓர்‌ உலோ 
கக்‌ கலவை. இது பெரும்பாலும்‌ 
தாங்கிகள்செய்யப்பயன்படுதிறது. 
phosphorus: (வேதி. பாஸ்‌ 
பரஸ்‌ : இளமஞ்சள்‌ றமுள்ள 
மெழுகு போன்ற திடப்பொருள்‌. 
ஒப்பு அடர்த்தி 1.83; உருகுநிலை 
44.4°C. இது எளிதில்‌ இப்பிடிக்‌ 
கக்‌ கூடியது. இதனை எப்போதும்‌ 
தண்ணீரிலேயே அமிழ்த்து வைத்‌ 
இருக்கவேண்டும்‌. இது சிறுசிறு 
குச்சிகளாக விற்பனை செய்யப்‌ 
படுகிறது. 


photo-chemistry : (வேதி.) 
ஒளிவேதியியல்‌: பொருட்களின்‌ 
மீது ஒளியின்‌ விளைவுகள்‌ குறித்து 
ஆராயும்‌ வேதியியல்‌ ஒளிப்படக்‌ 
கலையிலும்‌ ஒளி வேதியியல்‌ மின்‌ 
கலங்களிலும்‌ இந்த விளைவுகள்‌ 
ஏற்படுகின்‌ றன. 

photo composing: (aஅச்சு.) 
ஒளிப்பட அச்சுக்கோப்பு: ஒளிப்பட 
முறையில்‌ அச்சுக்கோக்கும்‌ முறை. 


photo-elasticity : (sழை.) ஒளி 
நெகிழ்திறம்‌ : ஒரு செல்லுலாய்ட்‌ 
அல்லது கண்ணாடி மாதிரியில்‌ 
இரட்டை ஒளிக்கோட்டத்தை 
உண்டாக்குவதற்குப்‌ போதுமான 
நெகிழ்திறன்‌ இழுவிசை பற்றிய 
ஆய்வு. 

photo electric cell: (மின்‌.) 
ஒளி மின்கலம்‌: ஒளியாற்றலை 
மின்னாற்றலாக மாற்றக்‌ கூடிய 
ஒரு சாதனம்‌. ஒளி ஆதாரத்தின்‌ 
மூலம்‌ தானாகக்‌ கட்டுப்படுத்து 
வதற்கு இது முக்கியமாகப்‌ பயன்‌ 
படுகிறது. 

photo esfectric effect : (மின்‌.) 
ஒளிமின்‌ விளைவு : சில பொருட்‌ 
களின்‌ மீது ஒளிபடும்‌ போது, 
எலெக்ட்ரான்களை வெளியிடும்‌ 
இயல்பு. 


photo electrons : (மின்‌) ஒளி 
எலெக்ட்ரான்கள்‌: ஒளியின்‌ காரண 
மாக வெளியிடப்படும்‌ எலெக்ட்‌ 
ரான்கள்‌. 

phto-engraving : (அச்சு.) ஒளிச்‌ 
செதுக்கு வேலை : ஒளிப்பட உத்தி 
மூலமாக செதுக்கு வேலைப்பாடு 
கள்‌ செய்யும்‌ முறை. 


photography : (வேதி.) ஒளிப்‌ 
படக்கலை : ஒளியுணர்வுடைய 
தகடு, படச்சுருள்‌, தாள்‌ ஆகிய 
வற்றில்‌ ஒளி படியச்‌ செய்து, சில 
வேதியியற்‌ பொருட்களைக்‌ 
கொண்டு அவற்றைப்‌ பக்குவம்‌ 
செய்வதன்‌ வாயிலாக உருவங்‌ 
களைப்‌ பதிவு செய்யும்‌ முறை. 


photagravure ; (அச்சு.) ஒளிப்‌ 
பட மறிபடிவத்‌ தகட்டுச்செதுக்குரு: 
ஒளிப்பட மறிபடிவத்தை உலோ 
கத்‌ தகட்டில்‌ பதியவைத்துச்‌ 
செதுக்குவது மூலமாக ஒப்புருவம்‌ 
எடுத்தல்‌. 

photometer : (இயற்‌,) ட 
செறிவுமானி : ஒளியின்‌ செறிவினை 
அளவிடுவதற்கு அல்லது பல்வேறு 
ஒளிகளின்‌ செறிவினை ஓப்பிடுவ 
தற்குப்‌ பயன்படும்‌ ஒரு கருவி. 


இ ணன்‌ 2 (உலோ.) 
உருப்பெருக்‌ ப்படம்‌: உருப்‌ 
ெருக்காம்யினால்‌ விரிவாக்கம்‌ 
செய்யப்பட்ட பொருளின்‌ ஒளிப்‌ 
படம்‌. உருப்‌ பெருக்காடியையும்‌, 
ஒளிப்படக்‌ கருவியையும்‌ 
இணைத்து இந்தப்படம்‌ எடுக்கப்‌ 
படுகிறது. உலோகப்‌ பொருட்‌ 
களின்‌ விரிவாக்கம்‌ 100 முதல்‌ 500 
மடங்குவரை அமைந்திருக்கும்‌. 


photomultiplier : (மின்‌.) ஒளி 
விசைப்பெருக்கி: எதிர்முனையை 
ஒளி தாக்கும்‌ போதும்‌ எலெக்ட்‌ 
ரான்கள்‌ வெளிப்படுகின்றன. 
இந்த எலெக்ட்ரான்கள்‌, தொகுப்‌ 
புத்‌ தகட்டினைத்‌ தாக்குவதற்கு 
முன்பு, ஒரு துணைத்‌ தகட்டு வரி 


479 


சையினைத்‌ தாக்கும்படி இயக்கப்‌ 
படுகிறது. இதன்‌ லக்‌ 
துணை உமிழ்வு மூலம்‌ மின்‌ 
மிகைப்பு ஏற்படுகிறது. 
photostat : ஒளி நகல்‌ படவுருப்‌ 
படிவம்‌: ஆவணங்கள்‌, வரிவடிவங்‌ 
கள்‌ முதலியவற்றின்‌ படியுருவங்‌ 
களை எடுப்பதற்கான ஒளிப்பட 
அமைவு. 

photosynthesis: (வேதி.) ஒளிச்‌ 
சேர்க்கை: தாவரங்களின்‌ லை 
களில்‌ சூரிய ஒளிபடும்போது, நீரி 
லிருந்தும்‌ கார்பன்டையாக்சைடி 
லிருந்தும்‌ தாவரங்கள்‌ கார்போ 
ஹைட்ரேட்டுகளைத்‌ தயாரித்துக்‌ 
கொள்ளும்‌ முறை. 

photon: (மின்‌.) ஃபோட்டோன்‌ : 
மின்காந்த விசையின்‌ ஒரு சிறு 
கூறு. 

photosensitive: (மின்‌.) ஒளி 
யுணர்வு: ஒளியின்‌ மூலம்‌ ஆற்ற 
லூட்டப்பட்ட தனது மேற்பரப்பி 
லிருந்து எலெக்ட்ரான்்‌களை வெளி 
யிடும்‌ ஒரு பொருளின்‌ இயல்பு. 
photosphere: (விண்‌.) ஒளிக்‌ 
கோசம்‌: சூரியன்‌, விண்மீன்‌ முத 


லிய வான்கோளங்களைச்‌ சூழ்ந்‌ 
துள்ள ஒளிக்கோசம்‌. 
photo-transistor : ஒளிமின்‌ 


பெருக்கி: ஒரு வகை மின்பெருக்கி, 
இதில்‌ ஒளிபடும்போது அதன்‌ 
மின்னோட்டத்‌ தடை வெகுவாகக்‌ 
குறைக்கப்படுகிறது. 

phototropic: ஒளிமுகச்சாய்வு: 
தாவரங்கள்‌ ஒளியை நோக்கி நகர்‌ 
தல்‌ அல்லது வளைதல்‌. இவற்றில்‌ 
தண்டுகள்‌ ஒளியை நோக்கி வளர்‌ 
கின்றன. 

photo tube: (மின்‌.) ஒளிக்குழல்‌: 
ஒளியுணர்வுப்‌ பொருளைத்‌ தனது 
உமிழ்வானாக அல்லது எதிர்‌ 
முனையாகப்‌ பயன்படுத்தும்‌ ஒரு 
வெற்றிடக்குழல்‌. 


480 


photovoltaic: (மின்‌.) ஒளி வேதி 
யியல்‌ விளைவு: இரு பொருட்க 
ளின்‌ இணைப்பில்‌ ஒளிபடும்‌ 
பொழுது மின்னழுத்தம்‌ உண்டா 
தல்‌. 
photo-voltaic cell: ஒளி வேதியி 
யல்‌ மின்கலம்‌: இரண்டு வேறு 
பட்ட பொருட்கள்‌ (தாமிரம்‌, 
தாமிர ஆக்சைடு) இணையும்‌ 
போது, ஒளிபடும்போது ஒரு மின்‌ 
கலம்‌ மின்விசையை உற்பத்தி 
செய்வது போல்‌, மின்விசையை 
உற்பத்தி செய்யும்‌ மின்கலம்‌. 
physical astronomy : (இயற்‌.) 
யற்பியல்‌ வானியல்‌: வான்‌ 
காளங்களின்‌ இயற்பியல்‌ நிலை 
யையும்‌ வேதியியல்‌ நிலையையும்‌ 
ஆராயும்‌ அறிவியல்‌ துறை. 


physical change : (இயற்‌.) இயற்‌ 
பியல்‌ மாற்றம்‌ : ஒரு பொருளின்‌ 
தற்பண்புகள்‌ மாறாத வகையில்‌ 
ஏற்படும்‌ மாற்றம்‌. எடுத்துக்‌ 
காட்டு: ஒரு பலகையை ரம்பத்‌ 
தால்‌ அறுத்துச்‌ சிறுசிறு துண்டு 
களாக ஆக்குதல்‌. 

physical chemistry : இயற்பியல்‌ 
வேதியல்‌ : இயற்பியல்‌ சார்ந்த 
வேதியியல்‌ கூறுகளையும்‌, வேதி 
யியல்‌ சார்ந்த இயற்பியல்‌ பண்பு 
களையும்‌, வேதியியல்‌ இயைபு 
களோடு உடனடியாக ஏற்படும்‌ 
இயற்பியல்‌ மாற்றங்களையும்‌ 
ஆராய்ந்தறியும்‌ துறை. 

physical geography : (இயற்‌. ) 
இயற்பியல்‌ நிலவியல்‌ : இயற்கை 
அமைப்புகளைப்‌ பற்றிக்கூறும்‌ நில 
வியல்‌. 

physical metallurgy : இயற்பியல்‌ 


உலோகவியல்‌ : உலோகங்களின்‌ 
இயற்பியல்‌ மற்றும்‌ வேதியியல்‌ 
பண்புகளை ஆராய்ந்தறியும்‌ 
துறை. 


physics: இயற்பியல்‌ : இயற்‌ 


பொருள்‌, ஆற்றல்‌ ஆகியவற்றின்‌ 
இயல்புகளைப்‌ பற்றி ஆராயும்‌ 
அறிவியல்‌ துறை. 
physiology : (உட. ) உடலியல்‌ “ 
விலங்குகளும்‌ தாவரங்களும்‌ உள்‌ 
ளிட்ட உயிரினங்களின்‌ இயற்கைச்‌ 
செயற்பாடுகளையும்‌ தோற்றங்‌ 
களையும்‌ பற்றிய ஆய்வியல்‌. 
physiotherapy : (நோயி, ) இயற்‌ 
கை மருத்துவம்‌ : உடம்பு பிடித்து 
விடுதல்‌. தூயகாற்று, மின்சாரம்‌ 
முதலிய இயற்கை முறைகளினால்‌ 
நோய்களுக்கு மருத்துவம்‌ செய்யும்‌ 
முறை. 
pi: (கணி.) பை: வட்டத்திற்கும்‌ 
விட்டத்திற்கும்‌ சுற்று வரைக்கும்‌ 
உள்ள தகவினைக்‌ குறிக்கும்‌ பை” 
என்ற வட்டலகன்‌ அடையாளம்‌. 

து “பை' என்ற ஒலிப்புடைய 
கிரேக்க எழுத்தினால்‌ குறிக்கப்படு 
கிறது. 

எண்று (ஈ) = 3. 1416. 
piano wire: (உலோ.) பியானோ 
கும்பி; மிகவும்‌ வலுவான ஒரு 
கம்பி.இதன்விறைப்பாக்க வலிமை 
ஒருசதுர அங்குலத்திற்கு 3, 00,000 
முதல்‌ 3,40,000 பவுண்டு அகும்‌, 
இதில்‌ கார்பன்‌ 0.570, சிலிக்கன்‌ 
0.090, சல்பர்‌ 0,011, பாஸ்பரம்‌ 
0.018. மாங்கனீஷ்‌ 0.485 அடங்கி 
யுள்ளது. 
0102: பிக்கா: ஓர்‌ அங்குலத்தில்‌ 
ஆறு வரிகள்‌ அடுக்கக்கூடிய அள 
வுள்ள அச்சுருவப்‌ படிவம்‌. 


picket: (தச்சு,வே,) கட்டுத்தறி: 
வேலிகளுக்கான முளை. குதிரை 
முதலியவற்றைக்‌ கட்டிவைப்பதற்‌ 
கான முளை. 


pickle: வார்ப்படக்கரைசல்‌: வார்ப்‌ 
படங்களைத்‌ தூய்மையாக்குவதற்‌ 
குப்‌ பயன்படும்‌ கரைசல்‌. இரும்பு 
வார்ப்படங்களுக்கு நீர்த்த கந்தக 
அமிலமும்‌, பித்தளைக்கு நைட்ரிக்‌ 
அமிலமும்‌ பயன்படுகின்றன. 


pickling: (வார்‌.) வார்ப்புத்‌ துப்‌ 
புரவாக்கம்‌: வார்ப்படங்களிலி 
ருந்து மணல்‌ போன்ற அயல்‌ 
பொருள்களை நீக்கித்‌ துப்புரவாக்‌ 
கும்‌ முறை. 

010110 acid: பிக்ரிக்‌ அமிலம்‌: 
(C;H,)NO+)3+/0H): ஒர உப்புமூல 
முடைய அமிலம்‌. பெனால்‌-சல்‌ 
போனிக்‌ அமிலத்தை நைட்ரிக்‌ 
அமிலத்துடன்‌ கலந்து தயாரிக்கப்‌ 
படுகிறது. இது மஞ்சள்‌ படிக வடி 
வில்‌ இருக்கும்‌. வெடி பொருட்‌ 
கள்‌ தயாரிப்பதற்கும்‌, சாயத்‌ 
தொழிலிலும்‌ பயன்படுகிறது. 


pictorial : படமிகு இதழ்‌ : படங்‌ 
கள்‌ வாயிலாகத்‌ தெரிவிக்கப்படு 
கிற செய்திகள்‌ மிகுதியாகக்‌ 
கொண்ட பத்திரிகை. 


picture element : (மின்‌.) படப்‌ 
புள்ளி : ஒரு காட்சியின்‌ தோற்றம்‌ 
பற்றிய தகவலைக்‌ கொண்டுள்ள, 
கறுப்பு முதல்‌ வெண்மை வரையி 
லான பல்வேறு செறிவளவுடைய 
சிறு பகுதிகள்‌ அல்லது புள்ளிகள்‌. 


picture frequency : (மின்‌,) பட 


அலைவெண்‌ : தொலைக்காட்சி 
யில்‌ ஒரு வினாடி நேரத்தில்‌ அல 
கிடப்படும்‌ முழுப்படங்களின்‌ 
எண்ணிக்கை. 

picture information : (மின்‌.) 
படத்தகவல்‌ 5௦ தொலைக்காட்சி 
ஒளிப்படக்‌ கருவியினால்‌ பதிவு 


செய்யப்பட்டு, தொலைக்காட்சி 
ஒளிபரப்பீட்டுக்‌ கருவியை அலை 
மாற்றம்‌ செய்வதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ படததகவல்‌. 
picture mould: (ச.௧.) படச்‌ 
சட்டம்‌ : சுவரில்‌ படங்களைத்‌ 
தொங்கவிடுவதற்கான ஒரு வார்ப்‌ 
படச்‌ சட்டம்‌, 

picture noise : படஒலி: ஒளி 
வாங்கிப்‌ பெட்டிகளில்‌ படங்கள்‌ 
தாறுமாறாக ஏற்படவும்‌, ஒளிப்‌ 


31 


481 


புள்ளிகள்‌ உண்டாகவும்‌ செய்யக்‌ 
கூடிய சைகைக்‌ குறுக்கீடுகள்‌. 
picture signal : படச்‌ சைகை ; 
தொலைக்காட்சியில்‌- ஒளிப்படங்‌ 
களை உருவாக்கும்‌ மின்‌ தூண்டல்‌ 
கள்‌ 

picture tube: படக்குழல்‌ : 
தொலைக்காட்சிப்‌ பெட்டியில்‌. 
ஒளிக்கற்றைச்‌ செறிவு மாற்றத்‌ 
தின்‌ மூலம்‌ உருக்காட்சிகளை உண்‌ 
டாக்கும்‌ எதிர்மின்‌ கதிர்வகைக்‌ 
குழல்‌. 

piece work: (அச்சு.) துண்டு 
வேலை : நேரக்கணக்கில்‌ அல்லா 
மல்‌ அளவுக்கேற்பக்‌ கூலி பெறும்‌ 
வேலை 


pier: (க.க.) அலை தாங்கி: 
இரேவு; அலை இடைகரை! 
பாலந்தாங்கி. 


pier glass : (௧.௧.) நிலைக்‌ கண்‌ 
ணாடி : முற்காலக்‌ கட்டுமானங்‌ 
களில்‌ பலகணிகளுக்கிடையில்‌ 
அமைக்கப்பட்டுள்ள நிலைக்கண்‌ 
ணாடி. 

piezoelectricity: (மின்‌.) அழுத்த 
மின்விசை : சில படிகங்களின்‌ மீது 
குறிப்பிட்ட திசைகளில்‌ அழுத்தம்‌ 
செலுத்துவதன்‌ மூலம்‌ மின்னேற்‌ 
றம்‌ உண்டாக்குதல்‌. 

piezometer : அழுத்தமானி : பாய்‌ 
மங்கள்‌ அல்லது திரவங்கள்‌ மீதான 
அழுத்தத்தை அளலிடுவதற்கான 
ஒரு அளவு கருவி. 

019: (உலோ.) இரும்புப்‌ பாலம்‌ : 
உலையிலிருந்து எடுக்கப்பட்ட நீள்‌ 
இரும்புப்‌ பாளம்‌. 

pigeon-hole: புறாமாடம்‌ : கடிதங்‌ 
கள்‌ முதலியவற்றை பிரித்து 
அடுக்கி வைப்பதற்கான புறாக்‌ 
கூட்டறை. 

pig iron : (உலோ.) தேனிரும்பு : 
உருக்கும்‌ உலையிலிருந்து வா 


482 


கத்திற்கு வரும்‌ வார்ப்பிரும்பு. 
இது பொதுவாக 45 கி.கி. எடை 
யுள்ள பாளங்களாக இருக்கும்‌. 


pigment : (வேதி;அச்சு.) நிறமி : 
வண்ணப்‌ பொருளுக்கு அல்லது 
சாயப்பொருளுக்கு நிறம்‌ சேர்க்கச்‌ 
சேர்க்கப்படும்‌ பொருள்‌. 


019514 : பன்றித்தோல்‌: பத 
னிட்ட பன்றித்தோல்‌. வீட்டில்‌ 
வளர்க்கப்படும்‌ பன்றியின்‌ தோலி 
லிருந்து நெடுநாள்‌ உழைக்கக்‌ 
கூடிய, தரமான தோலினைப்‌ பத 
னிட்டு, கையுறைகள்‌, சிகரெட்‌ 
பெட்டிகள்‌, கைப்பைகள்‌ முதலி 
யன தயாரிக்கிறார்கள்‌. 


pigtail : (மின்‌.) புரிமிணைவு மின்‌ 


A: 

புசியிணைவு மின்கடத்தி 
கடத்தி । இணை மின்கடத்திகளின்‌ 
அவிழ்முனைகளை புரியாகத்‌ 
திரித்துத்‌ தயாரிக்கப்படும்‌ மின்‌ 
கடத்திகள்‌. 

pilaster : (௧.௧க.) சதுரத்‌ தூண்‌ : 
அலை இடைகரையில்‌ அல்லது சுவ 
ரில்‌ நீட்டிக்‌ கொண்டிருக்கும்‌ 
சதுரத்‌ தூண்‌. 

pile driver: பதிகால்‌ எந்திரம்‌ : 
கட்டிட அடிப்படை தாங்கும்‌ 
நீண்ட பதிகால்களை அடித்திறக்கு 
வதற்கான எந்திரம்‌. 

piling : (பொறி.) பதிகால்‌ : ஆற்‌ 
றின்‌ சேற்று நிலத்தில்‌ அடித்தளத்‌ 
தை வலுப்படுத்துவதற்காக நிறு 


த்தி வைக்கப்படும்‌ பாலக்கால்‌. 
par: (௧.௧.) தூண்‌: கட்டு 
மானத்தைத்‌ தாங்கி நிற்பதற்கான 
தூண்‌. 

pillar : (௧.க.) தூண்‌ ; ஒரு கட்டு 
மானத்தின்‌ ஆதாரக்கால்‌. 

pillow biock: (ஏந்‌.) முட்டுத்‌ 
திண்டுக்கட்டை : ஒரு சுழல்‌ தண்‌ 


டுக்கு முட்டுக்கொடுப்பதற்கான 
திண்டுக்கட்டை. 

pilot : (வானூ.) விமானம்‌ ஓட்டி : 
விமானம்‌ பறப்பதைக்‌ கட்டுப்‌ 
படுத்தி இயக்குபவர்‌. 

pilot : (வானூ.) விமானம்‌ ஓட்டி : 
விமானப்‌ பயணத்தைக்‌ கட்டுப்‌ 
படுத்தும்‌ பகுதிகளை இயக்குபவர்‌. 
pilot balloon : (வானூ ) திசையறி 
புகைக்‌ கூண்டு: காற்றுவீசும்‌ திசை 
யையும்‌ வேகத்தையும்‌ கண்டறிவ 
தற்காக மேலே பறக்கவிடப்படும்‌ 
சிறு புகைக்‌ கூண்டு. 


pilot drill : (சணி.) முன்னோடித்‌ 
துரப்பணம்‌ : ஒரு பெரிய துரப்‌ 
பணத்தைச்‌ செலுத்தவதற்கு வசதி 
யாக ஒரு முன்னோடித்துளையிடுவ 
தற்குப்‌ பயன்படும்‌ சிறிய துரப்‌ 


பணம்‌. 


pilot hole: (+ லோ. ) முன்னோடித்‌ 
துளை : ஒருபெரிய துளையிடுவதற் 
காகத்‌ துரப்பணத்தைச்‌ செலுத்து 
வதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு சிறிய 
துளை. 

pilotless aircraft: (வண்‌.) 
ஆளில்லா விமானம்‌ : செலுதது 
வதற்கு ஆளில்லாமல்‌ இயங்கக்‌ 
கூடிய ஒருவகை விமானம்‌. இது 
தானியங்கும்‌ சாதனம்‌ அல்லது 
வானொலி ஆணை மூலம்‌ இயக்கப்‌ 
படுகிறது. 


pilot light: (மின்‌.) வழிகாட்டி 
விளக்கு : ஒரு சுவர்ப்பெட்டியில்‌ 
அல்லது கொள்கலத்தில்‌ கட்டுப்‌ 
பாட்டு விசையில்‌ அதன்‌ அருகே 
அமைக்கப்பட்டுள்ள ஒரு சிறு 
விளக்கு. இது அதனுடன்‌ இணைக்‌ 
கப்பட்டுள்ள சாதனம்‌ இயங்கு 
கிறதா என்பதைக்‌ காட்டும்‌. 

pilot parachute : (வானூ.) முன்‌ 
னோடி வான்குடை: முதன்மையான 
வான்குடையின்‌ நுனியில்‌ இணைக்‌ 
கப்‌ பட்டுள்ள, திறப்புக்‌ கயிறை 


இழுத்ததும்‌ முதன்மை வான்குடை 
யை விரிக்கும்படி செய்யக்கூடிய 
ஒரு சிறிய துணை வான்குடை. 

pilot plant : முன்‌ மாதிரி எந்திரம்‌. 


உ: (தச்சு.வே,) பிணைப்பூசி ; 


மரம்‌ அல்லது உலோகத்தினா 


லான முளை. 


pincers: குறடு; இரு கவர்‌ உள்ள 
இடுக்குப்‌ பொறி. 


ie : (தாவ.) தேவதாரு: பசுமை 
மாறாத ஊசி இலை மரம்‌. கடின 
மானது; கனமானது; கனரகக்‌ கட்‌ 
டுமானத்திற்குப்‌ பயன்படக்‌ கூடி 


யது. 


pig : (தானி. ) விண்ணொலி: துப்‌ 
பாக்கக்‌ குண்டு பாய்தல்‌ அல்லது 
எஞ்சின்‌ நீள்‌ உருளை வெடித்தல்‌ 
மூலம்‌ உண்டாகும்‌ விண்ணென்ற 


ஒலி 


றரறion: (பல்‌.) சிறகுப்‌ பல்லிணை: 
வடிவளவு எவ்வாறிருப்பினும்‌, சரி 
வாக்கிய அல்லது குதிமுள்ளுடைய 
ஒரு சிறிய பல்லிணை. 


pin-knot: (மர.வே.) ஊசி முடிச்சு: 
1.27செ. மிக்கு மேற்படாத 
விட்டமுடைய ஒரு வகை முடிச்சு. 


pinnacle : (க.க.) கோபுர முகடு : 
உயர்ந்த அல்லது மிக உயர்ந்த 
மோட்டு முகடு. | 


pin punch; (பொறி.) முளைத்‌ 
தமரூசி : இறுக்கமாகப்‌ பொருத்த 
யுள்ள முளைகளை வெளியே எடுப்‌ 
பதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு நீளமான 
மெல்‌ தமரூசி. 


pin spanner : (எந்‌. ) முளைப்பு 
முடுக்கி: சுற்றுப்புறப்‌ பரப்பில்‌ புரி 
முடுக்கி முளைகள்‌ நுழைவதற்‌ 
குள்ள துவாரங்கள்‌ கொண்ட 


483 


வட்ட மரையாணிகளை முடுக்குவ 
தற்குப்‌ பயன்படும்‌ முனைப்புரி 
முடுக்கி. 

pin-wheel: (பொறி.) சிறுசக்கரம்‌: 
கடிகார மணியடிக்கும்‌ நெம்பு 
கோலை உயர்த்தும்‌ பற்களை 
விளிம்பில்‌ கொண்ட சிறு சக்கரம்‌. 
it : பிண்ட்‌ : நீர்‌ முகத்தளவைச்‌ 
சிற்றலகு. ஒரு காலனின்‌ எட்டில்‌ 
ஒரு பகுதி. 

றiறtle : (எந்‌.) தாழ்கட்டை : சுழ 
லுறுப்புக்கு ஊடச்சாக உதவும்‌ 
தாழ்கட்டை. 


pipe : (உலோ.) குழாய்‌ : திரவங்‌ 


கள்‌ முதலியவற்றைக்‌ கொண்டு 
செல்வதற்குப்‌ பயன்படும்‌ உட்‌ 
புழையுடைய நீண்டகுழாய்‌. 


குழாய்கள்‌ எஃகு, இரும்பு, செம்பு, 


பித்தளை, உலோகக்‌ கலவைகள்‌ 
முதலியவற்றால்‌ செய்யப்படு 
கிறது. 


pipe coupling : (கம்மி.) குழாய்‌ 
இணைப்பி: இரு குழாய்களை 
இணைப்பதற்குட்‌ பயன்படும்‌ மரை 
யுள்ள குழல்‌. 

pipe cutter - (கம்மி.) குழாய்‌ 
வெட்டி : இரும்பு, எஃகுக்‌ குழாய்‌ 
களை வெட்டுவதற்குப்‌ பயன்படும்‌ 
கருவி. இதன்‌ வெட்டுமுனை வளை 
வாக இருக்கும்‌. இந்த முனையைக்‌ 
குழியில்‌ பதித்துச்‌ சுற்றுவதன்‌ 
மூலம்‌ குழாய்‌ வெட்டப்படுகிறது. 


pipe 046 : (கம்மி.) குழாய மரை 
பொறிப்புக்‌ கட்டை : குழாய்களில்‌ 
திருகிழைகளைப்‌ பொறிப்பதற்குப்‌ 
பயன்படும்‌ திருகு தகட்டுக்‌ கருவி. 


pipe thread : (எந்‌.) குழாய்த்‌ திரு 
கிழை : குழாய்களிலும்‌, குழல்‌? 

லும்‌ பயன்படும்‌ 4: வடிவத்திரு 
தழை. இது இறுக்கமான 
இணைப்புகளை அமைக்கப்‌ பயன்‌ 


படுகிறது. 


484 


pipette ; (வேதி.) வடிகுழல்‌ : சிறு 
அளவான நீர்மங்களை அளவாக 
ஊற்றப்‌ பயன்படும்‌ ஆய்வுக்கூடக்‌ 
கூர்முகக்‌ குழாய்க்கலம்‌, 

pipe vise: (கம்மி.) குழாய்க்குறடு: 
குழாய்க்‌ குறடுகள்‌ இருவகைப்‌ 
படும்‌. (1) சிறிய குழாய்களுக்கான 
4: வடிவத்‌ தாடைகளுடைய கீல்‌ 
பக்கமுடைய வகை; (2) பெரிய 
குழாய்களுக்கான சங்கிலிவகை. 


pipe wrench : (சம்மி,) குழாய்த்‌ 
திருகுக்‌ குறடு : ரம்பப்‌ பல்‌ விளிம்‌ 
புடைய, தாடைகள்‌ கொண்ட, 
தக்கவாறு அமைத்துக்‌ கொள்ளக்‌ 
கூடிய ஒருவகைத்‌ திருகுக்குறடு, 
இதன்‌ தாடைகள்‌ ரம்பப்‌ பல்‌ 


விளிம்புடையதாக இருப்பதால்‌ 
அது குழாயை நன்கு பற்றிக்‌ 
கொண்டு திரும்புகி றது. 

pique : (௮.௧,) டுதுகில்‌ : 


விறைப்பான ஊடு நூலுடைய 
பருத்தித்‌ துகில்‌. 

01510 : (பொறி, ) உந்து தண்டு : 

லர்‌ எஞ்சினில்‌ அல்லது இறைப்‌ 
பானில்‌ உள்ள நீர்‌ உருளைக்குள்‌ 
இயங்குகின்ற தண்டு. இத்தண்டு 
சரியாகப்‌ பொருந்தியிருப்பதைப்‌ 
பொறுத்து அழுத்தத்‌ திறம்பாடு 
அமையும்‌. 


piston head : (தானி. ) உந்து 
தண்டு முனை: ஓர்‌ உந்து தண்‌ 
டின்‌ மூடப்பட்ட மேல்‌ முனை. 


piston pin: (தாணி.) உந்து தண்டு 
முளை: உந்து தண்டுடன்‌ இணைப்‌ 
புச்‌ சலாகையை இணைக்கும்‌ மேல்‌ 
முனையை இணைக்கின்ற ஓர்‌ 
உட்புழையுள்ள எல்குச்‌ சுழல்‌ 
தண்டு. இது கெட்டிப்படுத்தப்‌ 
பட்டதாகவும்‌ மெருகேற்றப்பட்ட 


தாகவும்‌ இருக்கும்‌. இதனை 
“மணிக்கட்டு முளை'' என்றும்‌ 
கூறுவர்‌. 

piston pin bosses: (தானி.) 


உந்து தண்டு முளைக்‌ குமிழ்‌; 


உந்து தண்டு முளைக்குமிழ்‌- 
முனைகளைத்‌ தாங்கும்‌ உந்து 
தண்டின்‌ பகுதிகள்‌. 


piston ring : (எந்‌.) உந்து தண்டு 


=> வளையம்‌ 


உந்து தண்டி 
வளையம்‌ 


குரிய 
ம்‌ திற்‌ த வளை 


piston rod: a உந்து தண்டுச்‌ 
சலாகை : உந்து தண்டினை இயக்‌ 
குகிற ஒரு சலாகை. இது கோட்‌ 
டச்‌ சுழல்‌ தண்டின்‌ குறுக்கு மேல்‌ 


முனையுடன்‌  இணைக்கப்பட்டி 
ருக்கும்‌. 

piston skirt: (தானி.) உந்து 
தண்டு விளிம்பு : உந்து தண்டு 
முளைக்குக்‌ கீழேயுள்ள பகுதி. 
piston slap: (தானி) உந்து 
தண்டு க! உந்து தண்டு 


தனது விசை வீச்சினைத்‌ தொடங்‌ 
கும்போது திடீரெனச்‌ சாய்தல்‌ 
அல்லது அதிர்தல்‌. 


piston stroke : (தானி.) உந்து 
தண்டு இயக்கம்‌ : உந்து தண்டு 
அதன்‌ நீள்‌ உருளையில்‌ ஒரு முறை 
முழுமையாக முன்‌ பின்‌ இயங்கு 
தல்‌. 

piston valve: (பொறி.) உந்து 
தண்டு ஓரதர்‌ : ஒரு நீள்‌ உருளை 
இயங்கும்‌ கூண்டினுள்‌ காற்றுப்‌ 
புழைகள்‌ இருக்கும்‌. இந்தப்‌ புழை 


கள்‌ உந்து தண்டு இயங்கும்‌ 
போது திறந்து மூடும்‌. 
pitch : (வேதி;குழை.). நிலக்கீல்‌ 


கருநிறமான, சூட்டில்‌ களியாக 
இளகும்‌ தன்மையுடைய பசை 
போன்ற கட்டிப்‌ பொருள்‌. நீரில்‌ 
கரையாதது. ஆனால்‌ கார்பன்‌ 
டை சல்பைடு பென்சோல்‌ முதலி 
யவற்றில்‌ ஓரளவு கரையக்‌ கூடி 
யது. 


(2) இடைத்‌ தொலையளவு: எந்‌ 


திரங்களில்‌ சக்கரப்‌ பற்களின்‌ 


இடைத்‌ தொலையளவு- 


pitchblende : (கனிம.) பிட்ச்‌ 
பிளண்டி : யுரேனிய ஆக்சைடு 
வகை. கருமைநிறக்‌ கனிமப்‌ 


பொருள்‌. நிலக்கீல்‌ போல்‌ பள 
பளப்புடையது;யுரேனியமும்‌ ரேடி 
யமும்‌ அடங்கிய ஒரு தாதுப்‌ 
பொருள்‌. 


pitch circle: வீச்செறி வட்டம்‌ : 
தூக்கி எறியும்‌ வட்டக்‌ கோட்‌ 
டின்‌ சுற்றளவு. வலைப்‌ பின்னல்‌ 
பல்லினணத்‌ தொடர்பு வட்டம்‌. 


pitch diameter : (பல்லி.) வீச்‌ 
செறி வட்டவிட்டம்‌ : ஒரு பல்லி 
ணைச்‌ சக்கரத்தின்‌ வீச்செறி வட்‌ 
டத்தின்‌ விட்டம்‌. 


pitch indicator : (வானூ.) வீச்‌. 


செறி அளவி : ஒரு விமானத்தில்‌ 
வீச்செறி விசை வேகம்‌ இருப்‌ 
பதைச்‌ சுட்டிக்‌ காட்டும்‌ ஒரு 
கருவி. 


pitch of a roof: 
வளவு: மோட்டுச்‌ 
செவ்வு நிலை அளவு. 


pitch of a screw : (எந்‌ ) திருகு 
இடைத்தொலையளவு : ஒரு திரு 
கின்‌ இழையில்‌ ஒரு புள்ளியிலிருந்து 
அடுத்த சுற்றின்‌ நேரிணையான 
புள்ளி வரையிலான தொலைவின்‌ 
அளவு. இதனைத்‌ திருகின்‌ ஒரு 
சுழற்சிக்கான முன்னேற்ற அளவு 
என்றும்‌ கூறுவர்‌. 


(௧.க.) சாய்‌ 
சாய்வின்‌ 


pitch of gears: (எந்‌.) பல்லிணை 
இடை வெளியளவு : சக்கரப்‌ பற்‌ 
களின்‌ வடிவளவினைக்‌ குறிக்கும்‌ 
பல்லிணை களுக்கிைடையிலான 


இடைவெளியளவு, 


pitch ratio : (வானூ.) வீச்செறி 
விகிதம்‌ : விமானச்‌ சுழல்‌ விசிறி 
யின்‌ வீச்செறிவுக்கும்‌ அதன்‌ விட்‌ 
டத்திற்குமிடையிலான விகிதம்‌. 


485 


pith knot: (மர.) உள்ளீட்டு 
முடிச்சு: ஓர்‌ உட்துளையுடைய, 
1.27செ.மீ.க்கு மேற்படாமல்‌ 
விட்டம்‌ கொண்ட ஒருவகை 
முடிச்சு. 

pitman : (எந்‌.) இணைப்புக்‌ கரம்‌: 
ஒரு சுழல்‌ எந்தரத்தை அதன்‌ 
நேரெதிர்‌ உறுப்புடன்‌ இணைக்‌ 
கும்‌ தண்டு அல்லது கரம்‌. 


pitot tube: (வானூ.) நீள்‌ உரு 
ளைக்‌ குழாய்‌ : நீள்‌ உருளை வடி 


குழாய்‌. இதன்‌ ஒரு முனை மேல்‌ 


நோக்கித்‌ திறந்திருக்கும்‌. இத 
னால்‌ காற்று இதன்‌ வாயை 
நேரடியாகச்‌ சந்திக்கும்‌. 

pivoted casement: (௧.௧) 
சுழல்‌ முளைப்‌ பலகணி: மேல்‌ 


முனையிலும்‌ கீழ்முனையிலும்‌ 
சுழல்‌ முளை மீது திருகி இயங்கும்‌ 
அமைப்புடைய பலகணி. 
pivotpin: திருகு முளை : திரு 
கிச்‌ சுழலும்‌ ஆதாரமுடைய ஒரு 
முளை. 


placenta : (உட.) நச்சுக்கொடி 
தாயின்‌ வயிற்றிவுள்‌ 
ள குழந்தையை தாயு 
டன்‌ இணைக்கும்‌ 
கனத்த கடற்பஞ்சு 
போன்ற கொடிது. 
20% 2 54செ.மீ.அள 
வாக இருக்கும்‌ இதன்‌ 
வழியாகவே குழந்‌ 
தைக்கு உணவுப்‌ 
கிடைக்கின்றன. 


plages: (விண்‌) சூரிய ஒளித்‌ 
திட்டுகள்‌ : சூரியனில்‌ கண்ணால்‌ 
பார்க்கக்கூடிய பரப்பில்‌ பிரகாச 
மான ஒளித்திட்டுகளாகக்‌ காணப்‌ 
படும்‌ கால்சியம்‌ அல்லது ஹைட்‌ 
ரஜன்‌ ஆவிமேகங்கள்‌. 

plan : வரைபடம்‌ : நகரம்‌, நகரப்‌ 
பகுதி, நிலம்‌, கட்டிடம்‌ முதலிய 
வற்றின்‌ நிலவரைப்படிவ உருவ 
வரை படம்‌: 


நச்சுக்‌ 
கொடி 


பொருட்கள்‌ 


466 


planchet : (பட்‌.வே.) உருப்‌ 
பெறா நாணயம்‌ : உலோகத்‌ தகட்‌ 
டிலிருந்து வெட்டப்பட்ட முத்தி 
ரைகள்‌ எதுவும்‌ பதிக்கப்படாம 
லிருக்கும்‌ உருப்பெறாத நாணயம்‌. 
plane : (1) சமதளம்‌ : சரிமட்ட 
மான சமதளப்‌ பரப்பு. இரு புள்ளி 
களை இணைக்கும்‌ நேர்கோடு. 
அதே பரப்பில்‌ அமைந்திருக்கு 
மானால்‌ அது சமதளம்‌ ஆகும்‌. 
(2) இழைப்புளி : உலோகம்‌ அல்‌ 
லது மரத்தை இழைத்துத்‌ தளமட்‌ 
டப்படுத்தும்‌ கருவி. 

plane trigonometry : (கணி.) 
திரி கோண கணிதம்‌: முக்கோணத்‌ 
இன்‌ கோணச்‌ சிறை வீதங்களைக்‌ 
கணித்து ஆராயும்‌ கணிதவியல்‌ 
பிரிவு: இதில்‌ கோணங்களையும்‌ 
பக்கங்களையும்‌ தொடர்புபடுத்தி 
ஆறு சார்பலன்கள்‌ வகுக்கப்பட்‌ 


டுள்ளன, இலை கணிதத்தில்‌ 
பெரும்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்‌ 
தவை: 

plane: (1) சமதளம்‌: சமதள 
மான பரப்பு. 

(2) இழைப்புகருவி: இழைத்து 


வழவழப்பாக்குவதற்கான கருவி. 
(3) விமானம்‌ : வான ஊர்தி 


planer: (எந்‌.) இழைப்புளி : 
உலோகத்தை இழைத்துத்‌ தளமட்‌ 
டப்படுத்துவதற்கான இழைப்புக்‌ 
கருவி. 

planetary electrons : (மின்‌. 
கருமைய எலெக்ட்ரான்‌ : ஒர்‌ அணு 
வின்‌ கருமையத்தைச்‌ சுற்றி வலம்‌ 
வருவதாகக்‌ கருதப்படும்‌ எலெக்ட்‌ 
ரான்கள்‌. 

planetary hour: கோளநேரம்‌ : 
இயற்பகலின்‌ அல்லது இயலிரவின்‌ 
பன்னிரண்டில்‌ ஒரு கூறு வேலை. 


planetary influence: கோள்‌ 
விளைவு : கிரகபலன்‌. 
planetary system : கதிரவன்‌ 


மண்டலம்‌ : 


planetesimal : கோளணு: 
குளிர்‌ நிலையில்‌ கோள்கள்‌ திரண்டு 
உருவாவதற்குச்‌ காரணமாக 


இருந்ததாகக்‌ கருதப்படும்‌ கோள்‌ 
நிலை அணுத்‌ துகள்‌. 


planetoid : குறுங்கோள்‌ : செவ்‌ 
வாய்க்கும்‌ வியாழனுக்கும்‌ இடை 
யே கதிரவனைச சுற்றி வரும்‌ 


ஆயிரக்கணக்காள சிறு கோளங்‌ 
களில்‌ ஒன்று. 


planimeter: (sணி.) தளமட்ட 
மானி : சமதளப்பரப்பு எதனின்‌ 
பரப்பளவையும்‌  அளவிடுவதற்‌ 
கான ஒரு கருவி. இக்கருவியின்‌ 
முள்‌ பை எல்லையோரமாக 
நகர்த்தி அளவுகோலைப்‌ பார்த்து 
பரப்பளவை அறியலாம்‌. 


pிanish : (உலோ.) மெருகூட்டு 
தல்‌ : உலோகப்‌ பரப்புகளை சுத்தி 
யால்‌ அடித்து அல்லது உருட்டி 
மெருகூட்டுதல்‌. 

planishing hammer ட (உலோ,) 
மெருகூட்டு சுத்தி: ஒளிரும்‌ முக 
முடைய பரப்புகளில்‌ ஒழுங்கற்ற 
பகுதிகளை நீக்கி மெருகூட்டுவதற் 
குப்‌ பயன்படும்‌ சுத்தியல்‌. இதன்‌ 
கொண்டையை வேலைக்குத்‌ 
தகுந்தவாறு அமைத்துக்‌ கொள்ள 
லாம்‌. 

plank : (மர.வே.) பலகை: ஓர்‌ 
அட்டையை விடக்‌ கனமான அகல 
மான மரப்பலகை.3.81-]5 செ.மீ. 
கனமாகவும்‌15செ. மீஅகலமாகவும்‌ 
இருக்கும்‌. 

plankton ; (உயி.) மிதவை உயிர்‌ 
கள்‌ : கடல்‌ முதலியவற்றில்‌ நீர்ப்‌ 
பரப்பின்‌ மேல்‌-அடித்தள ஆழங்‌ 
களில்‌ உள்ள மிதவை நுண்ம 
உயிரினத்‌ தொகுதி. 

plankton : (உயி.) மிதவை உயிர்‌ 
கள்‌ : கடல்‌ முதலியவற்றில்‌ நீர்ப்‌ 
பரப்பின்‌ மேல்‌-அடி.த்தள ஆழங்்‌ 
களில்‌ உள்ள மிதவை நுண்ம 
உயிரினத்‌ தொகுதி. 


planometer: (எந்‌.) தளப்பரப்புத்‌ 
தகடு; தளப்பரப்பு அளக்கப்‌ 
பயன்படும்‌ வார்ப்பிரும்புத்‌ தகடு. 


plans and specitications: (பட்‌.) 
வரைபடங்களும்‌ ' தனிக்‌ குறிப்பீடு 
களும்‌: வரைப்படங்களும்‌ முழு 
விவர அறிவுறுத்தங்களும்‌. 


plant engineer : எந்திரப்‌ பொறி 
யாளர்‌ : ஒரு குறிப்பிட்ட தொழி 
௮க்குரிய எந்திர ன செயல்‌ 
முறைகளைச்‌ சயற்படுத்தும்‌ 
பொறியாளர்‌. தொழிற்சாலைக்‌ 
குத்‌ தேவையான எந்திரங்களைத்‌ 
தயாரிப்பது இவரது பொறுப்பு. 


plaque: க,க.) அலங்காரத்‌ 
தட்டு : உலோகம்‌, மரம்‌, தந்தம்‌, 
வெண்களிமண்‌ போன்றவற்றினா 
லான அலங்காரத்‌ தட்டு. 


plasma : (உட.) நிணநீர்‌ : குருதி 
யில்‌ நுண்ணிழைமங்கள்‌ மிதப்ப 
தற்குரிய அடிப்படை ஊனீர்கூறு. 


plaskmodia: (நோயி.) ஒட்டு 
யிர்‌ நுண்மம்‌ : மலேரியா போன்ற 
முறைக்‌ காய்ச்சலுக்குக்‌ காரண 
மான ஒட்டுயிர்‌ நுண்மம்‌. 


plaster : (௧.க.) அரைச்சாந்து : 
கனிக்கல்லை (ஜிப்சம்‌) போதிய 
அளவு சூடாக்கி அதிலுள்ள நீரை 
வெளியேற்றி, நீரற்ற எஞ்சிய 
பொருளைத்‌ தூளாக்குவதன்‌ 
மூலம்‌ இது செய்யப்படுகிறது. 
இது சுவர்களிலும்‌ முகடுகளிலும்‌ 
பூசுவதற்குப்‌ பயன்படுகிறது. 


plaster board: (௧.௧.) சாந்து 
அட்டை: அரைச்‌ சாந்தினால்‌ 
செய்யப்பட்டு இருபுறம்‌ காகிதம்‌ 
ஒட்டிய அட்டை, 


plaster cast : சாந்து வார்ப்படம்‌: 
வார்ப்புக்‌ குடுவையாகவும்‌ காரை 
மண்ணாகவும்‌ பயன்படும்‌ களிக்‌ 
கல்‌ தூளினாலான வார்ப்படம்‌. 


plastering : மருத்துவக்‌ கட்டிடு 


47 


தல்‌: மருத்துவக்கட்டுக்‌ கட்டி 
மருத்துவம்‌ செய்தல்‌. 
plastering trowel: சாந்துக்‌ 


கரண்டி: சாந்து பூசப்‌ பயன்படும்‌ 
சட்டுவக்‌ கரண்டி. இது எஃதனா 
லானது. 4“-5£ அகலமும்‌, 107-12௪ 
நீளமும்‌ உடையது. அலகுக்கு 
இணையாகக்‌ கைப்பிடி கொண் 
டது. 

plaster lath: (௧.க.) சாந்துப்‌ 
பட்டிகை: சுவர்‌, தளம்‌, மச்சு ஆகி 
யவற்றில்‌ சாந்து பொருத்துவதற்‌ 
காக அமைக்கும்‌ மரப்பட்டிகை. 


plaster of paris: (வேதி;க.க.) 
பாரிஸ்‌ சாந்து: வார்ப்புக்‌ குடுவை 
யாகவும்‌ காரை மண்ணாகவும்‌ 
பயன்படும்‌ களிக்கல்‌ தூள்‌. வார்ப்‌ 
படங்களும்‌, மாதிரிப்‌ படிவங்க 
ளும்‌ செய்யப்‌ பயன்படுகிறது. 
plastic: (குழை,) பிளாஸ்டிக்‌: 
குழைத்து உருவாக்கத்தக்க வார்ப்‌ 
புப்‌ பொருள்‌. 

plastic art: குழைமக்‌ கலை: ரு 
வாக்கம்‌ சார்ந்த சிற்பம்‌, மட்பாண்‌ 
டத்‌ தொழில்‌ முதலிய கலைகள்‌. 
plasticine: செயற்கைக்‌ களிமண்‌ 5 


குழைவுருவாக்கத்திற்குரிய களி 
மண்ணினிட மாகப்‌ பள்ளிகளீல்‌ 
பயன்‌ படுத்தப்படும்‌ செயற்கைக்‌ 


குழைமப்‌ பொருள்‌. 

plasticity: ( இயற்‌.) குழைவியல்பு: 
எளிதில்‌ உருமாறுந்‌ தன்மை. 
வார்ப்பட உருவத்தை ஏற்று 
இருத்திக்‌ கொள்ளும்‌ திறன்‌. 
plasticize: (குழை.) குழைமமாக்‌ 
குதல்‌: குழைபொருள்‌ குழுமத்தை 
உருவாக்குதல்‌ அல்லது வளமாக்கு 
தல்‌. 

plasticizers: (குழை.) குழைமை 


உருவாக்கப்பொருள்‌: குழை 
பொருள்‌ குழுமத்தை உருவாக்கு 
கிற அல்லது வளமாக்குறெ 
பொருள்‌. 


488 


plastics: குழைபொருட்‌ குழுமம்‌: 
நிலக்கல்‌ முதல்‌ சீமைக்காரை வரை 
யில்‌ பல்வேறு குழைவுப்‌ பொருட்க 
ளின்‌ தொகுதி. இவை சில அம்சங்‌ 
களில்‌ இயற்கையான பிசின்களை 
ஓத்திருப்பவை. எனினும்‌, வேதியி 
யல்‌ மற்றும்‌ இயற்பியல்‌ பண்புக 
ளில்‌ வேறுபட்டவை. குழைம 
ஆதாரப்‌ பொருட்களில்‌ பல கூட்‌ 
டிணைப்‌ பொருட்கள்‌ உள்ளன. 
எனவே, குழைமப்‌ பொருட்களின்‌ 
குடும்ப உறுப்பினர்களின்‌ எண்‌ 
ணிக்கை பெருகிக்‌ கொண்டே 
இருக்கிறது. இவற்றின்‌ முக்கிய 
பிரிவுகளாவன: 
1, வெப்ப உருக்குழைமம்‌ : வெப்ப 
மூட்டப்‌ பெற்ற நிலையில்‌ உருக்‌ 
கொடுக்கப்‌ பெற்ற குழைமம்‌. 
அமினோ, பாலிஸ்டர்‌, ஆல்க்கிட்‌, 
பைனோலிக்‌ ஆகியவை இந்த 
வகையைச்‌ சேர்ந்தவை. 
2. வெப்பியல்‌ குழைமம்‌; வெப்பத்‌ 
தால்‌ இளகிக்‌ குளிரில்‌ இறுகும்‌ தன்‌ 
மையுடைய குழைமம்‌. ஸ்டைரீன்‌ 
மீச்சேர்மங்கள்‌, கூட்டு மீச்சேர்மங்‌ 
கள்‌, செல்லுலோசிக்ஸ்‌, பாலித்‌ 
திலீன்‌, வினைல்‌, நைலான்கள்‌, 
பல்வேறு புளோரோ கார்பன்கள்‌ 
இவ்வகையைச்‌ சேர்ந்தவை. 
குழைமப்‌ பொருள்‌ குடும்பத்து 
ஒவ்வொரு பொருளுக்கும்‌ சில 
றிப்பிட்ட பண்புகள்‌ உண்டு. 
இல கடினப்‌ பரப்புடையவை; சில 
அரிமான எதிர்ப்புடையவை; சல 
நெகிழ்திறனுடையவை; சில முர 
டானவை; சில மின்‌ அழுத்தத்‌ 
தைத்‌ தாங்கக்‌ கூடியவை. 


plastic surgery: ஒட்டுறுப்பு அறு 
வைச்‌ சிகிச்சை: உடலில்‌ முகம்‌ 
போன்ற உறுப்புகளில்‌ இழந்த 
அல்லது சேதமடைந்த பகுதி 
களை அறுவைச்‌ சிகிச்சை மூலம்‌ 
புதுப்பித்தல்‌ அல்லது புத்துருவாக்‌ 
சும்‌ செய்தல்‌. 

plastic wood: (மர.வே.) குழைம 
மரக்கூழ்‌: காற்றுப்பட்டவு 


டனேயே கடினமாகிவிடக்கூடிய 
மரக்கூழ்‌. இது வெடிப்புகளை 
அடைப்பதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. இதனைப்‌ பூசியவு 
டனேயே அதில்‌ வண்ணம்‌ பூச 
லாம்‌. 

plastisol: (குழை.) பிளாஸ்டி 
சோல்‌: குழைமையாக்கும்‌ பொருட்‌ 
களுடன்‌ கலந்து கலவைகளாகத்‌ 
தயாரிக்கப்படும்‌ எந்திரக்‌ குழை 
மப்‌ பொருள்‌. இதைக்‌ கொண்டு 
வார்ப்படம்‌ செய்யலாம்‌; சுருள்‌ 
கள்‌ தயாரிக்கலாம்‌. நெகிழ்‌ திற 
னுடைய வார்ப்படங்கள்‌ தயாரிக்‌ 
கப்‌ பெரும்பா லும்‌ பயன்படுகிறது. 
plate: (மின்‌.) மின்‌ தகடு: 
வெற்றிடக்‌ கலில்‌ யில: 
ஒரு குழலில்‌ எலெக்ட்ரான்களை 
ஈர்க்கக்கூடிய பகுதி. 

plate circuit: (இயற்‌.) தகட்டு 
மின்சுற்றுவழி: (1) மின்தகட்டிலி 
ருந்து தகட்டு மின்னோட்டம்‌ சுற்‌ 
றும்‌ ஒரு முழுமையான மின்சுற்று 
வழி, 


(2) ஒரு வெற்றிடச்‌ லில்‌ 
ரம வத்த சிதறுகிற ர பின்‌ 
சுற்றுவழி. இதில்‌, எதிர்முனை 
தகடு, மின்சுமைகள்‌, விசை ஆதா 
ரம்‌, இவை தொடர்பான பகுதி 
கள்‌ ஆகியவை அடங்கும்‌. 

plate clutch: (தானி;எந்‌.) 
தகட்டு ஊடிணைப்பி: இரண்டு 
அல்லது அதற்கு மேற்பட்ட தகடு 


களின்‌ மூலம்‌ விசையை அனுப்பு 
திற ஊடிணைப்பி. இத்தகடுகள்‌ 
விற்சுருள்களின்‌ அழுத்தத்தின்‌ 


மூலம்‌ பற்றி வைத்துக்‌ கொள்ளப்‌ 
படுகின்‌ றன. 

plate condenser: தகட்டு மின்‌ 
விசையேற்றி: மாற்று உலோகத்‌ 
தகடுகளை இணைத்து இரு மின்‌ 
முறைகள்‌ ஏற்படுத்தப்பட்டுள்ள 
மின்‌ விசையேற்றி, இத்தகடுகள்‌ 
அப்பிரகம்‌, மெழுகேற்றிய தாள்‌, 
போன்றவற்றாலானதாக இருக்‌ 
கும்‌, 


plate current: தகட்டு மின்னோட்‌ 
டம்‌: தகட்டு மின்சுற்று வழியில்‌ 
பாய்கிற அதிர்வு நேர்‌ மின்னோட்‌ 
டம்‌. 


plate cylinder: (அச்சு.) தகட்டு 
நீள்‌ உருளை: ஒரு சுழல்‌ அச்சு எந்‌ 
திரத்தில்‌ சுழல்கின்ற பகுதி. இத 
னுடன்‌ வளைவுடைய அச்சுத்தகடு 
கள்‌ இணைக்கப்படும்‌. 

plated bar; (உலோ.) தகட்டி 
ரும்பு: காய்ப்புடைய தகட்டு எஃகு. 
இது சலாகைகளாக இருக்கும்‌. 
உலோகத்தைச்‌ சூடாக்கிச்‌ சுத்திய 
“லால்‌ அடித்துக்‌ கடினமாக்கப்படுகி 
றது. 

plate modulation: (மின்‌.) 
தகட்டு அலைமாற்றம்‌: அலைமாற்‌ 
றச்‌ சைகையானது, அலைமாற்ற 
நிலையின்‌ தகட்டு மின்சுற்று 
வழிக்கு ஊட்டப்படுகிற ஒர்‌ அலை 
மாற்ற மின்சுற்றுவழி. 

platen: (எந்‌) தகட்டுப்‌ பாளம்‌: 
(1) உலோக வேலைப்பாடுகளில்‌ 
உலோகத்தை அழுத்தித்‌ தகடாக்கு 
வதற்குப்‌ பயன்படும்‌ தகடு. 

(2) அச்சகத்தில்‌ அச்சுத்தாள்‌ 
அழுத்தும்‌ தகட்டுப்‌ பாளம்‌. 
platen press: (அச்சு.) தகட்டுப்‌ 
பாள அச்சு எந்திரம்‌: அச்சிடும்‌ 
போது காதிதமும்‌ அச்சுப்‌ படிவ 
மும்‌ தட்டையாகப்‌ பொருந்தியி 
ருக்கக்‌ கூடிய அச்சு எந்திரம்‌. 


plate voltage: ( இயற்‌.) தகட்டு 
மின்னழுத்தம்‌: ஒரு வெற்றிக்‌ குழ 
லின்‌ ஆதரரத்திற்தம்‌ தகட்டுக்கு 
மிடையே மின்வி8சை மூலம்‌ 
அழுத்தி வைக்கப்பட்ட நேர்‌ மின்‌ 
னோட்ட மின்னழுத்தம்‌. 
platform: (s.க.) தள மேடை 
தரையிலிருந்து உயரமாகக்‌ கிடை 
மட்டத்தில்‌ அமைக்கப்பட்டுள்ள 
மரததினாலான அல்லது கட்டு 
மானத்திலான ஒரு மேடை. 


489 


plating: (உலோ.) முலாம்‌ பூசு 
தல்‌: உலோகக்‌ குழம்பில்‌ அமிழ்த்‌ 
துவதன்‌ மூலம்‌ அல்லது மின்‌ 
பகுப்பு முறை மூலம்‌ உலோக 
முலாம்‌ பூசுதல்‌. 

platinite: (உலோ.)  பிளாட்டி 
னைட்‌: 46% நிக்கல்‌ எல்கு அடங்‌ 
கிய ஓர்‌ உலோகம்‌. இது பிளாட்டி 
னத்தைப்‌ போன்று அதே அளவு 
வெப்ப விரிவாக்கக்‌ குணகம்‌ உடை 
யது. இதனாலேயே இது மின்‌ 
விளக்குக்‌ குமிழ்கள்‌ தயாரிப்பதில்‌ 


பிளாட்டினத்திற்குப்‌ பதிலாகப்‌ 
பயன்படுகிறது. 
platinoid (உலோ.)  பிளாட்டி 


னாய்டு: செம்பு, துத்தம்‌, ஜெர்மன்‌ 
வெள்ளி, டங்ஸ்டன்‌ முதலிய 
உலோகங்கள்‌ அடங்கிய உலோகக்‌ 
கலவை. அணிகலன்கள்‌, அறிவி 
யல்‌ கருவிகள்‌ செய்யவும்‌, சில 
தொழில்துறைச்‌ செயல்முறைகளி 
லும்‌ பயன்படுகிறது. 


platinvm: (உவோ.) பிளாட்டி 
னம்‌; விழுப்பொன்‌: அணு எடை 
78 கொண்ட மதிப்பு மிகுநத ஒண்‌ 
சாம்பர்‌ நிறமுடைய உலோகத்‌ 
தனிமம்‌. இதன்‌ ஒப்பு அடர்த்தி 
21.5.இது எளிதில்‌ வளையும்‌ 
தன்மையுடையது; துருப்பிடிக்கா 
தது. அணிகலன்‌ செய்யவும்‌, அறி 


வியல்‌ சாதனங்கள்‌ செய்யவும்‌ 
பயன்படுகிறது. 

உ! யா? (குளி;பத ) பொருள்‌ 
நிறை இடைவெளி : பல்வேறு 


அறைகளுக்குக்‌ காந்றைப்‌ பகிர்ந்‌ 
தளிப்பதற்கு முன்னர்‌ அழுத்தப்‌ 
பட்ட காற்றினை ஏற்றுக்‌ கொள்‌ 
திற ஓர்‌ அறை. 


pliant: ஒசிவான : 
முறியாமல்‌ எளிதில்‌ 


தொய்வான 
வளையக்‌ 


கூடிய. 
pliers: (எந்‌.) சாமணம்‌: அகல 
மான, தட்டையான, சொரசொ 


490 


ரப்பான தாடைகளுடைய இடுக்கி 
போன்‌ ற ஒரு 


ணை க 
pliers: (உலவொ.) 


சாமணம்‌ : சிறு 
பொருள்களை 
இடுக்கிப்‌ பிடிப்பத ற்கானஇடுக்குக்‌ 
குறடு. இது பல்வேறு வகைகளி 
லும்‌, வடிவளவுகளிலும்‌ தயாரிக்‌ 
கப்படுகிறது. சிலவற்றில்‌ வேட்டு 
முனைகளும்‌ உண்டு. 


சாமணம்‌ 


plinth. (௪.௧.) தூண்பீடம்‌: ஒரு 
தூணை அல்லது பீடத்தை அடிப்‌ 


பகுதியையொட்டியுள்ள சதுர 
வடிவப்‌ பகுதி. 
plotting points: (கணி.) மனை 


யிட முனைகள்‌ : ஒரு வரைபடத்‌ 
தில்‌ மனையிடத்தை வரையறுக்‌ 
கும்‌ முனைகள்‌. 

பிப: (மின்‌.) மின்செருகி : மின்‌ 
கருவிகளுக்கும்‌, மின்வழங்கு ஆதா 
ரங்களுக்குமிடையே இணைப்பு 
ஏற்படுத்துவதற்கெனச்‌ செருகிப்‌ 
பொருத்துவதற்குரிய சாதனம்‌. 
plug fuse: (மின்‌.) செருகு மின்‌ 


காப்பிழைட இரகு இழைத்‌ 
தொடர்பு மூலம்‌ நிலையில்‌ 
பொருத்தப்படும்‌ மின்காப்பு 
இழை. 

plug gauge: (எந்‌) 


டங்களை அளவிடு 


வதற்குப்‌ பயன்படும்‌ செருகு 
அளவி. 
plug tap: (எந்‌.) செருகுநாடா: 


எந்திரங்கள்‌ மூன்று வரிசைகளி 
இடையீட்டு நாடா: (1)தொடக்க 
நாடா; (2) செருகு நாடா; அடி 
நாடா. 


plug weld: (பற்‌.) செருகு பற்‌ 
றாசு: எந்திர உறுப்புகளில்‌ ஒன்‌ 


றில்‌ அல்லது இரண்டிலும்‌ உள்ள 
துவாரத்தின்‌ வழியே பற்றாசு 
பொருத்தி தகடுகளை இணைக்கும்‌ 
முறை, 

plumb: (௧.க,) செங்குத்து: 
சுவர்‌ போன்று துல்லியமாக நேர்‌ 
செங்குத்தாக இருக்கும்‌ அமைப்பு. 


pulumbagor காரீயம்‌; எழுது 
கோலுக்காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஈயத்தைப்‌ போன்ற கரிவகை. இது 
மேற்பரப்புகளில்‌ எளிதில்‌ கடத்‌ 
தாப்‌ பொருளாகப்‌ பூச்சு வேலைக்‌ 
கும்‌ பயன்படுகிறது. 


plumb and level: (௧.௧க.) தூக்கு 
நூற்குண்டு : துல்லியமான கிடை 
மட்டத்தையும்‌, துல்லியமான 
செங்குத்தையும்‌ அறிவதற்காகப்‌ 
பயன்படும்‌ உலோக அல்லது மர 
நூ ற்குண்டு. 

plumb bob: (௪.௧.) ஈயக்குண்டு: 
கட்டிட வேலையில்‌ பயன்படும்‌ 
தூக்கு தூற்குண்டின்‌ துனியில்‌ 
உள்ள ஈயக்குண்டு. 

plumber : (கம்மி.) குழாய்‌ செப்ப 
னிடுபவர்‌ : ஈயம்‌, துத்தநாகம்‌, 
வெள்ளீயம்‌ முதலியன கொண்டு 
குழாய்‌, தொட்டி முதலியவற்றைப்‌ 
பழுதுபார்ப்பவர்‌. 

plumbing : குழாய்‌ வேலை : ஈயக்‌ 
குழாய்‌ முதலியவற்றைப்‌ 
பொருத்துதல்‌, பழுது பார்த்தல்‌ 
போன்ற வேலை, 

plummet: தூக்கு நூல்‌: செங்குத்து 
ஆழம்‌ பார்ப்பதற்கான கருவியின்‌ 
தூக்கு நூற்குண்டு. 

plutonium : (உலோ.) புளூட்டோ 
னியம்‌/பொன்னாகம்‌ : யுரேனியத்தி 


! லிருந்து உண்டான ஒரு புதிய தனி 


மம்‌.இதன்‌ அணு எண்‌ 94. யுரேனி 
யம்‌ (அணு எண்‌ 92) 4 1 
நியூட்ரான்‌ - யுரேனியம்‌; - 1 
எலெக்ட்ரான்‌ - நெப்டியூனியம்‌ 
(அணு எண்‌ 95)-—ஓர்‌ இரண்டா 


வது எலெக்ட்ரான்‌ புளூட்டோனி 
யம்‌ (அணு எண்‌ 94). இது அணு 
ஆயுதங்களிலும்‌, சில அணு உலை 
களிலும்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


ply : படலம்‌ : பல அடுக்குகளாக 
உருவாக்கிய திண்மையின்‌ ஒரு பட 
லம்‌. இத்திண்மையின்‌ ஒவ்வொரு 
அடையும்‌ ஒரு படலம்‌ ஆகும்‌. 
plywood : (மர.வே.) ஒட்டுப்‌ பல 
கை : படலங்களின்‌ இழைவரை 
ஒன்றற்கொன்று குறுக்காக 
வைத்து ஒட்டிக்‌ செய்யப்படும்‌ 
மெல்லிய வன்‌ பலகை, 


pneolator : (எந்‌.) செயற்கைச்‌ 
சுவாசக்‌ கருவி: இடம்‌ விட்டு இடம்‌ 
கொண்டு செல்லக்கூடிய தானாக 
இயங்கும்‌ செயற்கைச்‌ சுவாசக்‌ 
கருவி. 

றாஊா்‌!௦ : (பொரறி.) காற்றுப்‌ 
பட்டை : காற்றடைத்த குழாய்ப்‌ 
பட்டை. 


pneumatic brakes: (தானி.) 
காற்றுத்‌ தடை : காற்று அழுத்தம்‌ 
அல்லது வெற்றிடம்‌ மூலம்‌ இயக்‌ 
கப்படும்‌ தடை.. 

pneumatic dispatch: காற்றழுத்த 
இயக்க முறை: காற்றழுத்தத்தி 
னால்‌ அல்லது காற்று வெளியேற்‌ 
றத்தினால்‌ இயக்கப்பட்டுக்‌ குழாய்‌ 
கள்‌ வழியாகச்‌ சிப்பங்கள்‌ முதலிய 
வற்றை டம்‌ பெயர்த்துக்‌ 
கொண்டு செல்லும்‌ முறை, 
pneumatic tire: (தானி.) காற்‌ 
றுக்‌ குழாய்ப்‌ பட்டை: காற்‌ 
றடைத்த குழாய்ப்‌ பட்டை. 
pneumatic tools : (போறி.) காற்‌ 
றழுத்தக்‌ கருவி: காற்றழுத்தத்தின்‌ 
மூலம்‌ இயக்கப்படும்‌ சாதனம்‌. 
pneumatic trough : வளிக்கொள் 
கலம்‌ : நீர்‌ அல்லது பாதரசப்‌ பரப்‌ 
பின்‌ மேல்‌ ஜாடிகளில்‌ காற்றினைத்‌ 
திரட்டுவதற்கான கலம்‌. 


491 


pock marks : (வண்‌.) அம்மைத்‌ 
தழும்பு : அம்மை நோயினால்‌ ௨ட 
லில்‌ ஏற்படும்‌ தழும்புகள்‌ போன்ற 
வண்ணப்‌ பரப்பு. 

pt: (அச்சு.) அச்செழுத்துரு 
அலகு : அச்செழுத்துருவின்‌ ஓர்‌ 
அலகு. ஓர்‌ அலகு=.031837அங்‌. 


pointing: (௧.க.) இணைப்புக்‌ 
காரைப்பூச்சு : கட்டுமானத்தில்‌ 
இணைப்புக்‌ காரைப்பூச்சு. 

point system : (அச்சு.) அச்‌ 
செழுத்து அலகு முறை: அச்‌ 
செழுத்துகளை வார்ப்பதற்கான 
அளவை முறை. 


polar circle : துருவச்‌ சக்கரம்‌ : 
நில முனைக்கோடி வட்டம்‌. 
pointing trowel: (௧.௪.) கூர்‌ 
சட்டுவக்‌ கர 
த என ண்டி: சுவர்‌ 
இணைப்பு 
களில்‌ கூர்மை 
யாகச்‌ சாந்து 
பூசவும்‌, எஞ்சிய சாந்தினை அகற்‌ 
றிச்‌ சுத்தப்படுத்தவும்‌ பயன்படும்‌ 
சிறிய சட்டுவக்கரண்டி. 


கூர்‌ கரணடி 


polar coordinates : (மின்‌.) 
துருவ ஆயத்‌ தொலைவுகள்‌ : ஓர்‌ 
ஏவரையின்‌ பரிமாணத்தினால்‌ 
வரையப்படும்‌ ஏவரையும்‌,தொடர்‌ 
புக்கோட்டுடன்‌ அதன்‌ கோணமும்‌ 
துருவ ஆயத்தொலைவுகள்‌ எனப்‌ 
படும்‌. 


polar disfance : துருவ கோணத்‌ 
தொலைவு : அண்மையிலுள்ள நில 
முனைக்கோடியிலிருந்து கோளப்‌ 
புள்ளிக்குள்ள கோணத்தொலைவு. 
polarimeter : வக்கரிப்பு மானி : 
ஒளிக்கதிர்‌ வக்கரிப்புக்‌ கோட்ட 
மானி. 


polarity: (மின்‌. ) துருவ முனைப்பு: 
இருகோடிகளும்‌ நிலவுலக முனைக்‌ 
கோடிகளை நோக்கி முனைத்து 


402 


நிற்கும்‌ காந்தக்கல்‌, காந்த ஊரி 
முதலியவற்றின்‌ இயல்பு; மின்‌ 
னூட்டு முனைக்கோடி இயல்பு. 


polarization:  (மின்‌.) மின்‌ 
முனைப்பாக்கம்‌ ; அடிப்படை மின்‌ 
கலத்தில்‌, நேர்மின்‌ தகட்டில்‌ 
ஹைட்ரஜன்‌ குமிழ்கள்‌ சேர்தல்‌. 
-இதனால்‌ அகத்தடை அதிகரித்து, 


மின்னோட்ட வலிமை குறை 
கிறது. 

polarized light: (குழை.) ஒரு 
முக ஒளிக்கதிர்‌: போக்கின்‌ திசை 


ஒரு முகப்படுத்தப்பட்ட ஒளிக்‌ 
கதிர்கள்‌. 

polar molecule : (மின்‌.) துருவ 
மூலக்கூறு : ஒரு முனை எதிர்‌ மின்‌ 
முனையாகவும்‌ இன்னொரு முனை 
நேர்மின்‌ முனையாகவும்‌ செயற்‌ 
படுகிற ஒரு மூலக்கூறு. எடுத்துக்‌ 
காட்டு ஹைட்ரஜன்‌ குளோரைடு. 


polaroid : (மின்‌.) மின்‌ முளைப்‌ 
பூட்டி: ஒளியை மின்முனைப்பாக்க 
மூட்டுவதற்காகப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ அயோடினும்‌ கொய்னாவம்‌ 
கலந்த ஒரு கூட்டுப்‌ பொருளின்‌ 
படிசுங்களையுடைய தகடு. 


polar vectors: (மின்‌.) துருவ 
நேறியங்கள்‌ : ஒரு பொதுவான 
மையத்திலிருந்து அல்லது துருவத்‌ 
திலிருந்து நீட்சியாகின்‌ ற நேறியங்‌ 
கள்‌. 


pole: (மின்‌.) (1) மின்முனை : 
மின்கலம்‌ மின்கலத்தொகுதி அல்‌ 
லது நேர்மின்னாக்கியின்‌ இரு 
முனையங்களில்‌ ஒன்று. 


(2) துருவம்‌ : ஒரு காந்தத்தின்‌ 
காந்தமுனைப்புள்ள ஒரு முனை, 
pole piece : (மின்‌. ) துருவமுனை 
முகம்‌ : ஒரு மின்னாக்கிப்‌ புலத்தில்‌ 
தலச்சுருணைகளைச்‌ சுற்றிவைப்ப 
தற்காகவுள்ள இரும்பு மென்‌ 
தகட்டு உள்ளீடு. 


pole pitch: (மின்‌.) துருவச்சாய்‌ 
அளவு: ஒரு மின்னாக்கிப்‌ புலத்தில்‌ 
இரு அண்டைத்‌ துருவங்களின்‌ 
மையங்களுக்கிடையிலான புற 
எல்லைத்‌ தொலைவு. 


poles: {மின்‌.) மின்‌ முனைப்புக்‌ 
கோடிகள்‌ : ஒரு மின்‌ சுற்று வழி 


யின்‌,மின்முனைப்புக்‌ கோடிகள்‌ 
(துருவங்கள்‌ ]. 
pole shoes : (மின்‌.) காந்தலா 


டம்‌: லாடம்‌ போல்‌ வளைந்த 
துருவ முனைக்‌ காந்தம்‌. 

0௦110 : (நோயி,) இளம்பிள்ளை 
வாதம்‌ : குழந்தைகளின்‌ முதுகுத்‌ 
தண்டின்‌ சாம்பல்நிற உட்பகுதி 
யில்‌ ஏற்படும்‌ அழற்சி. இது ஒரு 
வகை தோய்க்‌ கிருமியினால்‌ உண்‌ 
டாகிறது.இந்த நோய்க்கிருமிகள்‌, 
மலத்தில்‌ காணப்படுகின்றது. உட 
லுக்குள்‌ இவை எவ்வாறு புகுகின்‌ 
றன என்பது தெரியவில்லை. இந்‌ 
நோய்‌ பெரியவர்களையும்‌ பாதிக்‌ 
கிறது. 

polish : மெருகு : தேய்ப்பதனால்‌ 
உண்டாகும்‌ மினுமினுப்பு அல்லது 
பளப்பளப்பு. 

polychrome: பல்வண்ணக்கலை;: 
பல வண்ணங்களைக்‌ கொண்டு 
பூச்சு வேலைப்பாடுகள்‌ செய்தல்‌. 
இந்தக்‌ கலை எகிப்தில்‌ தோன்றி 
யது. இத்தாலியில்‌ 16அம்‌ நூற்‌ 
றாண்டில்‌ மிகுதியாகப்‌ பயன்படுத்‌ 
தப்பட்டது. 

polymers: (வேதி;குழை) மீச்சேர்‌ 
மம்‌: ஒரே வகைப்பட்ட சேர்மங்க 
ளின்‌ அணுத்திரள்கள்‌ இணைந்து 
வேதியியல்‌ முறையில்‌ மாறா 
மலேயே அணுத்திரள்‌ எடைமான 
மும்‌ இயற்பியல்‌ பண்பும்‌ மட்டும்‌ 
மாறுபட்ட பிறிதுருச்‌ சேர்மம்‌. 
polyester: (குழை.) நபிக 
குழைமக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த 
செயற்க இழைவகை. இரு நீரக 
அணு ஆல்கஹால்களையும்‌, இரு 


காடி மூலங்களுடைய அமிலங்‌ 
களையும்‌ எண்முகச்‌ சேர்ம ஸ்டை 
ரீரினுடனும்‌ பிறவற்றுடனும்‌ 
இணையுமாறு செய்து பூரிதமற்ற 
பாலியஸ்டர்‌ தயாரிக்கப்படுகிறது. 
இரவ வடிவில்‌ இதனை எளிதில்‌ 
கையாளலாம்‌. இது வெப்பத்தை 
யும்‌, அரிமானத்தையும்‌ தாங்கக்‌ 
கூடியது. சிறிய மின்சாரச்‌ சாத 
னங்கள்‌, கட்டிடச்‌ சேணங்கள்‌ 
முதலியவை தயாரிக்கப்‌ பயன்பநி 
கிறது. 

polyethylene: (குழை.) பாலித்‌ 
திலீன்‌: வெப்பத்தால்‌ இளகிக்‌ குளி 
ரில்‌ இறுகும்‌ இயல்புடையது. எத்‌ 
திலீன்‌ மீச்‌ சேர்மங்களாலானது. 
கெட்டியான மெழுகு போன்றது. 
நீரினால்‌ பாதிக்கப்படாதது. 
நெகிழ்வுடைய புட்டிகள்‌ வெப்பத்‌ 
தைத்‌ தாங்கும்‌ விரிப்புகள்‌ தயாரிக்‌ 
கப்‌ பயன்படுகிறது. 

polygon: பல்கோணக்‌ கட்டம்‌: 
நான்கிற்கு மேற்பட்ட பக்கங்களை 


யும்‌, கோணங்களையும்‌ உடைய 
வரைபடிவம்‌. 

polygon of forces: விசைகளின்‌ 
பல்கோணக்‌ கட்டம்‌: விசைகளின்‌ 


முக்கோணங்களின்‌ விரிவாக்கம்‌, 
ஒரு பல கோணக்‌ கட்டத்தின்‌ பக்‌ 
கங்களால்‌ வரிசைப்படி அளவிலும்‌ 
திசையிலும்‌ பல விசைகள்‌ “குறிப்‌ 


பிடப்படுமானால்‌, அவை சம 
நிலையில்‌ இருக்கும்‌. 
polymer: (குழை.) மீச்சேர்மம்‌: 


ஓரே வகைப்பட்ட சேர்மங்களின்‌ 
அணுத்திரள்கள்‌ இணைந்து வேதி 
யியல்‌ முறையில்‌ மாறாமலே 
அணுத்திரள்‌ எடைமானமும்‌ 
இயற்பியல்‌ பண்பும்‌ மட்டும்‌ மாறு 
பட்டபிறதுருச்‌ சேர்மம்‌. 

polymerization: (வேதி) மீச்‌ 
சேர்ம இணைவு: ஒரே வகைப்பட்ட 
சேர்மங்களின்‌ அணுத்திறளீகள்‌ 
எடைமானமும்‌ இயற்பியல்‌ பண்‌ 
பும்‌ மட்டும்‌ மாறுபட்ட பிறிதுருச்‌ 
சேர்மமாக இணைதல்‌. எடுத்துக்‌ 


493 


காட்டு: தாவரங்களில்‌ ஒளிச்சேர்க்‌ 
கையின்‌ 6 பாரமால்டிஹைடு மூலக்‌ 
கூறுகள்‌ (CH:0) பச்சையம்‌ மூல 


மாசு ஒரு சர்க்கரை (பீ) 
கூறாக மாறுதல்‌. 
polyphase: (மின்‌.) பன்னிலை: 


இரண்டு அல்லது அதற்கு மேற்‌ 
பட்ட மின்னோட்ட ழீயக்கப்‌ படி 
நிலை அல்லது மின்னீயல்‌ முறை 
யில்‌ ஒன்றோடொன்று இணைக்‌ 
கப்பட்ட இரண்டு அல்லது 
அதற்கு மேற்பட்ட மின்‌ சுற்றுவழி 
கள்‌. 

polystyrene: (வேதி;குழை.) 
பாலிஸ்டைரீன்‌: வெப்பத்தால்‌ இள 
இக்‌ குளிரில்‌ இறுகும்‌ இயல்புடைய 
அமிலத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு 
வகைப்பிசின்‌. அமிலக்‌ கொள்கலங்‌ 
கள்‌ தயாரிக்கப்‌ பயன்படுகிறது. 
polytechnic: பல தொழில்‌ நுட்பப்‌ 
பயிற்சியகம்‌: பல தொழில்‌ நுட்பங்‌ 
கள்‌ பயீற்றுவிப்பதற்கான பள்ளி 
அல்லது நிறுவனம்‌. 

polyvinyls: (குழை.) பாலிவினில்‌: 
பாலிவினில்‌ குளோரைடு. பாலிவி 
னில்‌ அசிட்டால்‌, பாலிவினில்‌ ஆல்‌ 
கஹால்‌ போன்றவை அடங்கிய 
ஒரு வேதியியல்‌ பொருள்‌ குடும்பம்‌ 
முதலாவது, வினில்‌ குளோரைடு 
மீச்சேர்மங்கள்‌ அடங்கிய ஒரு 
குழைமப்‌ பொருள்‌. இது நீர்‌, ஆல்‌ 
கஹால்‌, அமிலங்கள்‌, காரங்கள்‌ 
ஆகியவற்றை எதீர்க்கக்‌ கூடியது. 
pons: (௨௨.) மூளைப்‌ பாலம்‌: 
மூளையின்‌ இரு பாதிகளையும்‌ 
இணைக்கும்‌ நரம்பிமைப்‌ பட்டை. 
pons varolli (௨உட.) மூளை 
இணைப்பு:மூளையின்‌ 
)்‌ இரு பாதிகளையும்‌ 
இணைத்து, மூளை 
யின்‌ பல்வேறு பகுதி 
களையும்‌ இணைக்‌ 
தின்ற நரம்பிழைப்‌ 
பட்டை. 

poplar: (மர.வே.) நெட்டிலிங்கம்‌: 
ஒருவகை மரம்‌; மென்மையானது; 


494 


எடை குறைந்தது. வெள்ளை அல்‌ 
லது இளம்‌ பசு மஞ்சள்‌ நிறத்தில்‌ 
இருக்கும்‌. இதில்‌ எளிதில்‌ வேலைப்‌ 
பாடுகள்‌ செய்யலாம்‌. கலைப்‌ 
பொருட்கள்‌ செய்யப்‌ பயன்படுகி 
றது. 


poppet: (எந்‌.) கடைசல்‌ தலை: 
கடைசல்‌ எந்திரத்தின்‌ தலைப்‌ 
பாகம்‌. 


poppet volves: (பொறி.)கடைசல்‌ 
திருகு: தானியங்‌ 
கிப்‌ பொறியியலில்‌ 
பயன்படக்‌ கூடிய 
வட்டத்‌ தகடு, 
தண்டோடும்‌ கூடி 
ய கடைசல்‌ திரு 


குக்‌ கருவி. 
| poppy heads: 
1-2 (௪.௧.) சம்ம 
கடு: திருக்கோ 
கடைசல திருகு 5 இருக்கை 


முனையின்‌ ஒப்பனை முகடு. 


porcelain: பீங்கான்‌: சீனாக்‌ களி 
மண்‌ அல்லது வெண்‌ களிமண்‌ 
செய்யப்படும்‌ பீங்கான்‌ கலங்கள்‌. 
porch: /க.க.) புகுமுக மண்டபம்‌: 
ஒரு கட்டிட்த்தின்‌ முகப்பில்‌ தனிக்‌ 
கூரையுடன்‌ கூடிய மண்டபம்‌. 
porosity: கசிவுத்திறன்‌: உலோ 
கம்‌ அல்லது பிற பொருட்களின்‌ 
வழியாக அழுத்தப்படும்‌ போது 
காற்று, வாயு அல்லது திரவம்‌ கசி 
யும்படி செய்யும்‌ திறன்‌. 
porosity: (Lற்‌.) நுண்துளை: 
உலோகத்திலுள்ள வாயுக்‌ குமிழ்‌ 
கள்‌ அல்லது வெற்றிடங்கள்‌ . 


றா; (தானி.) காற்றுப்புழை: 
எஞ்சினின்‌ உள்ளெரி அறைக்குள்‌ 
எரிபொருள்‌ செல்வதை அனுமதிக்‌ 
கக்‌ கூடிய அல்லது வாயுக்கள்‌ 
வெளியேற அனுமதிக்கக்கூடிய 
ஒரு வழிப்புமை. 


portal: (a.க.) நுழைவாயில்‌ : 
அணிவாயிற்‌ கதவம்‌ அல்லது அணி 
கெழுவாயில்‌, போதுவாக பெரிய 
கட்டிடங்களில்‌ உள்ளது. 


portal vein:(உ.l. ) கல்லீரல்‌ சிரை: 
சீரண உறுப்புகளிலிருந்து கல்லீர 
லுக்கு இரத்தத்தைக்‌ கொண்டு 
செல்லும்‌ இரத்த நாளம்‌. இது 
மற்றச்‌ சிரைகளிலிருந்து மாறுபட்‌ 
டது. ஏனென்றால்‌, இது இதயத்‌ 
திற்கு நேரடியாக இரத்தத்தைக்‌ 
காண்டு செல்வதந்குப்‌ பதிலா 
கத்‌ தந்துகெள்‌ என்னும்‌ சிறு 
இரத்த நாளங்களாகப்‌ பிரிகின்‌ 
றது. 
portico: (க.க.) மூடு முன்றில்‌: 
தூண்கள்‌ தாங்கும்‌ கூரையுடைய 
இடம்‌, பொதுவாக ஒரு கட்டிடத்‌ 
தில்‌ நுழைவாயிலிலுள்ள புதுமுக 
மண்டபம்‌. 
portiere: (௮.௧.) கதவத்திரை: 
கதவுநிலையில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒரு திரை. 
portland cement: (க.க.) 
சீமைக்காரை: சீமைச்சுண்ணாம்பு, 
களிமண்‌ ஆகியவற்றால்‌ செய்யப்‌ 
படும்‌ செயற்சைப்‌ பசைமண்‌. 


positive; ஒளிப்பட நேர்படிவம்‌: 
ஒளிப்பட நேர்படிவத்தை ஓத்த 
உருப்படிவம்‌. இது மறி நிலைப்‌ 
படிவத்திற்கு எதிர்மாறானது. 


positive carbon: (மின்‌.) நேர்மின்‌ 
கார்பன்‌: நேர்மின்னோட்டச்‌ சுடர்‌ 
விளக்குகளில்‌ ஏற்படும்‌ கார்பன்‌ 
குழி. 

positive electricity:  (மின்‌.) 
நேர்மின்னாற்றல்‌: கண்ணாடியைப்‌ 
பட்டுத்‌ துணியில்‌ தேய்ப்பதால்‌ 
ஏற்படும்‌ மின்னாற்றல்‌. 


positive group: (மின்‌.) நேர்மின்‌ 
குழுமம்‌: ஒரு பொதுவான மின்‌ 
முனையத்துடன்‌ இணைக்சப்பட்‌ 
டள்ளயல சேமக்‌ கலத்தகடுகளின்‌ 


ஒரு தொகுதி. இது ஒரு தனி மின்‌ 
கலத்திற்கு நேர்மின்முனையாக 
அமைகிறது. 

positive pole: (மின்‌.) தென்‌ 
துருவம்‌: காந்த வகையில்‌ வடக்கு 


நோக்கிய முனை; நிலவுலகக்‌ 
கோளவகையில்‌, தென்முனைக்‌ 
கோடி. 

positive electricity: நேர்மின்‌ 


ஆற்றல்‌: கண்ணாடியைப்‌ பட்டுத்‌ 
துணியால்‌ தேய்ப்பதனால்‌ ஏற்‌ 
படும்‌ மின்‌ ஆற்றல்‌. 

positive plate: (மின்‌.) நேர்மின்‌ 
தகடு: ஒரு சேமக்கலத்திலுள்ள 
தகடு. இது பொதுவாகப்‌ பழுப்பு 
நிறத்தில்‌ இருக்கும்‌. மின்சுற்றுவழி 
முற்றுப்‌ பெறும்போது இதிலி 
ருந்துமின்விசை பாய்கிறது. 


positive temperature coeffici- 
ent: (மின்‌.) நேர்வெப்பக்‌ குணகம்‌: 
வெப்பத்தில்‌ நேரடியாக ஏற்படும்‌ 
ஒரு மாறுதலின்‌ விளைவாக, 
அலைவெண்‌, மின்தடை போன்ற 
பண்புகளில்‌ நேர்படிவ மாற்றம்‌. 


positive terminal: (மின்‌.) நேர்‌ 
மின்‌ முனையம்‌: ஒரு மின்‌ சுற்றுவழி 
யில்‌ அல்லது மின்கலத்தொகுதி 
யில்‌ இணைப்பு முனை. மின்சுற்று 
சுற்றுவழி முழுமையடைந்ததும்‌ 
இதிலிருந்து மின்விசை பாயும்‌. 
positron: (மின்‌. )நேர்‌ஆக்கமின்மம்‌: 
மின்மங்களுக்கு ஆற்றலில்‌ இணை 
யாகத்‌ தற்காலிகமாகக்‌ கருவிகளில்‌ 
உருவாகும்‌ நேர்மின்‌ திரள்‌. 


post office bridge: (மின்‌.) அஞ்‌ 
சலசுப்‌ பாலம்‌; ஒரு பெட்டியில்‌ 
மின்னோட்டமானியும்‌, தெரிந்த 
மின்தடையும்‌ அடைத்து வைக்கப்‌ 
பட்டுள்ள ஒருவகை வீட்ஸ்டோன்‌ 
பாலம்‌. மின்சுற்று வழிக்குள்‌ சில 
தெரிந்த மின்தடைகளை நுழைக்‌ 
கின்ற செருககளை இணைக்கின்‌ ற 
பித்தளையை அகற்றுவதன்‌ மூலம்‌ 


495 


சமநிலை திடைக்கிறது, பெட்டி 
யின்‌ முகத்தில்‌ செருகப்பட்டுள்ள 
செருகிகளின்‌ வரிசையைப்‌ 
பொறுத்து இந்தப்‌ பெயர்‌ ஏற்பட்‌ 
டது. 


pottassium; (ம வதி.) பொட்டா 
சியம்‌: வெண்மையான மெழுகு 
போன்று வெண்மையான உலோ 
கத்‌ தனிமம்‌. இது ஈரக்காற்றில்‌ 
விரைவாக ஆக்சிஜனுடன்‌ 
இணைந்து ஆக்சைடாகக்‌ கூடி 
யது. இதன்‌ உருகுநிலை 634,550. 
வீத எடைமானம்‌ 0.8621. இதன்‌ 
பலவகை உப்புகள்‌ மிகுந்த பயனு 
டையவை. 

potential: (மின்‌ ) மின்னழுத்த 
நிலை; மின்னூட்டத்தின்‌ அளவு 
அல்லது மின்‌ அழுத்தத்தின்‌ அளவு. 
வேண்டும்போது செயல்திறப்‌ 
படுத்தப்படும்‌ அடங்கிய மின்‌ 
னாற்றல்‌ வளம்‌. இது ஓல்ட்‌ என்‌ 
னும்‌ அலகுகளில்‌ அளவிடப்படுகி 
றது. 

potential difference: (மின்‌. 
மின்னழுத்த நிலைவேறுபாடு: நிக 
ழக்கூடும்‌ மின்னோட்டத்தின்‌ ஏற்‌ 
றத்தாழ்வு உச்சநிலைகளின்‌ வேறு 
பாடு. இது ஓல்ட்‌ அலகுகளில்‌ அள 
விடப்படுகிறது. 

potential energy: (இயற்‌.) உள்‌ 
நிலை ஆற்றல்‌; உள்‌ சேமித்து வைக்‌ 
கப்பட்டிருக்கும்‌ ஆற்றல்‌. 
potential gradient: (மின்‌.) மின்‌ 
அழுத்த நிலைச்சரிவு: ஒரு நீள 
அலதின்‌ மின்னழுத்த அளவில்‌ ஏற்‌ 
படும்‌ வேறுபாடு. 


potential regulator :  (மின்‌.) 
மின்னூட்ட ஒழுங்கமைவு : ஒரு 
மின்னாக்கியின்‌ அல்லது மின்‌ 
சுற்றுவழியின்‌ மின்னழுத்த வழி 
யின்‌ மின்னழுத்த வெளிப்பாட்டு 
அளவைகட்டுப்படுத்தும்‌ சாதனம்‌. 
potentiometer : (மின்‌.) மின்‌ 
எழுத்த ஆற்றல்‌ மானி: மின்ன 


496 


முத்த நிலைகளை ஒரு தர அளவு 
டன்‌ ஒப்பிட்டு அளவிடுவதற்குப்‌ 
பயன்படும்‌ ஒரு கருவி. ்‌ 


pothook : (கம்மி.) பானைக்‌ 
கொக்கி : உலையிலிருந்து உருகிய 
ஈயமுள்ள ஒருபானையைத்‌ தூக்கு 
வதற்குப்‌ பயன்படும்‌ கொக்கி. 


potted circuit: (மின்‌.) கலித்‌ 
திரட்ட மின்‌ சுற்றுவழி உ ஈரப்ப 
தம்‌, வெப்பம்‌ இவற்றுக்கு எதிரா 
கப்‌ பாதுகாப்பதற்கு மின்காப்புப்‌ 
பொருளில்‌ அடை த்துவைக்கப்பட்‌ 
டுள்ள ஒரு மின்சுற்று வழி. 


potters wheel: வேட்கோத்‌ 
திகிரி: குயவர்கள்‌ களிமண்ணுக்கு 
உருக்கொடுக்கப்‌ பயன்படுத்தும்‌ 
சக்கரம்‌. 

pottery : மட்பாண்டத்‌ தொழில்‌ : 
சட்டி பானை செய்யும்‌ மட்பாண்‌ 
டத்தொழில்‌ அல்லது களிமண்‌ 
பாண்டத்‌ தொழில்‌. 

pounce: (வரை .) வண்ணப்பொடி : 
மை உறிஞ்சுவதற்காகப்‌ பதி 
வெடுப்புத்துணியின்‌ மேற்பரப்பில்‌ 
தூவப்படும்‌ வண்ணப்பொடி. 
pound : பவுண்ட்‌ : 12 அவுன்ஸ்‌ 
கொண்ட எடை அலகு, .4548.5ி. 
pour point depressant: (தானி. 
பாய்வுச்சேர்மானம்‌ : தாழ்ந்த வெப்‌ 
நிலைகளில்‌ எண்ணெய்‌ தங்கு 
தடையின்றிப்‌ பாயும்படி செய்வ 
தற்காக சேர்க்கப்படும்‌ சேர்மா 
னப்‌ பொருள்‌. 


powder metallurgy : (உலோ.) 
தூள்‌ உலோகக்கலை: வெப்பமின்றி 
அழுத்தத்தின்‌ மூலமாக உலோகங்‌ 
களை ஒருங்கிணைக்கும்‌ ஒரு செய்‌ 
உலோகத்‌ தாள்களின்‌ ஒரு கல 


வையை ஓர்‌ ஆழமான வார்ப்‌ 
படக்குழியில்‌ இட்டு அழுத்தம்‌ 
செலுத்தி, எளிதில்‌ உடையக்‌ 


கூடிய வலுவற்ற கட்டிகளாக உரு 
வாக்குகிறார்கள்‌. இக்கட்டிகளை 


ஒர்‌ உலையிலிட்டு வெந்நீரருவிப்‌ 
படிவமாக்கி வலுவான பயனுள்ள 
பொருளாக ஆக்குகிறார்கள்‌. 


power: (மின்‌.) மின்விசை: 
மின்‌ விசையின்‌ அலகு வாட்‌ மின்‌ 
விசையினால்‌ இயக்கத்தின்போது 
செய்யப்படும்‌ வேலையின்‌ "விதத்‌ 
தைக்‌ கொண்டு இது அளவிடப்‌ 
படுகிறது. எந்திரவியலில்‌ விசைஃ 
இயக்குத்திறம்‌ தொலைவு 
காலம்‌ 


power amplifier: திறன்மிகைப்பி: 
ஓலிபெருக்கிக்குப்‌ பெருமளவு 
விசையை அளிக்கப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு வகை மின்‌ கருவி. 


power brakes: (தானி; எந்‌.) 
விசைத்‌ தடை : மின்னியக்கச்‌ 
செறிவு முறை மூலம்‌ நீரியல்‌ முறை 
யில்‌ இயக்கப்படும்‌ தடை. 


power factor : (மின்‌.) திறன்‌ 

கூறு : உண்மைத்‌ 'இிறனுக்குமிடை 

யிலான,தோற்றத்‌ திறனுக்குமிடை 

யிலான விகிதம்‌. 

திறன்‌ கூறுக உண்மைத்திறன்‌(W) 
தோற்றத்திறன்‌ (VX) 


power factor meter : (மின்‌.) 
திறன்‌ கூறு மானி : மின்‌ திறன்‌ 
கூற்றின்‌ மதிப்பளவைக்‌ காட்டக்‌ 
கூடிய மின்னோட்ட மானி, மின்‌ 
னழுத்த மானி, திறனளவி ஆகிய 
மூன்றும்‌ ஒருங்கிணைந்த ஓர்‌ 
அளவைக்‌ கருவி. 


power feed: (எந்‌. ) விசையூட்டம்‌: 
கடைசல்‌ எந்திரம்‌, திருகிழை 
வெட்டுக்கருவி போன்ற எந்திரங்‌ 
களுக்குத்‌ தானியக்க முறையில்‌ 
உட்‌ செலுத்துதல்‌. 

power hammer: விசைச்‌ சம்மட்டி: 
காற்று, நீர்‌ எந்திரலிசை மூலம்‌ 
இயக்கப்படும்‌ சம்மட்டி கரைசல்‌ 
பணிகளில்‌ பயன்படுத்தப்‌ படு 
கிறது. 


power landing: (வாஜா.) விசை 

றக்கம்‌: விமான எஞ்சினின்‌ 

ராவிப்‌ புழையின்‌ வாயடைக்கப்‌ 
பெற்று மெல்ல இயங்குமாறு 
செய்து விமானத்தைத்‌ தரை 
இறங்கச்‌ செய்தல்‌. 
power loss : (மின்‌.) மின்‌ விசை 
இழப்பு : மின்‌ கடத்திகளில்‌ ஏற்‌ 
படும்‌ தடை காரணமாக ஒரு மின்‌ 
சுற்றுவழியில்‌ உண்டாகும்‌ மின்‌ 
விசை இழப்பு. 
power pack: (மின்‌.) திறன்‌ 
அடைப்பு : வானொலிப்‌ பெட்டி, 
பொது ஒலிபெருக்கி அமைப்பு 
முதலியவற்றுக்குத்‌ தேவையான 
மின்னிழையை அல்லது வெப்ப 
ஆற்றலை வழங்கும்‌. 
power plant; (தானி.) விசை 
எந்திரம்‌ : எரிபொருள்‌ கரியச்‌ சேர்‌ 
மானச்செறீவு, எரியூட்டம்‌, குளிர்‌ 
விப்பு, மசகிடுதல்‌ போன்றவற்றுக்‌ 
கான அமைவுகள்‌ அமைந்த எந்‌ 
திரம்‌. 

எந்திரவியலில்‌ மின்விசையை 
உற்பத்தி செய்து. வழக்கீடு செய்‌ 
வதற்கான கொதிகலன்கள்‌, மின்‌ 
னாக்கிகள்‌ முதலியவை. 
power sensitivity : (மின்‌.) மின்‌ 
னுணர்‌ திறன்‌: வலைச்சைகை மின்‌ 
னழுத்தத்தின்‌ உள்ளபடியான 
மதிப்பளவின்‌ வர்க்கத்தில்‌ வாட்டு 
களில்‌ மின்விசை வெளிப்பாட்டு 
அளவின்‌ விகிதம்‌. 


power steering : (தானி/எந்‌,) 
விசை இயக்காழி : எஞ்சின்‌ இயங்‌ 
கும்போது சுதந்திரமாக இயக்குவ 
தற்கு அனுமதிக்கும்‌ இயக்காழி. 
இது இயக்காழி அலகுடன்‌ 
ிணைக்கப்பட்டுள்ள மின்னியக்‌ 
கச்‌ செறிவின்‌ மூலம்‌ நீரியல்‌ முறை 
யில்‌ இயக்கப்படுகிறது. 
power transformer:  (மின்‌.) 
விசை மின்‌ மாற்றி: உயர்ந்த மின்‌ 
னழுத்தத்தையும்‌ குறைந்த மின்‌ 


32 


497 


னோட்டத்தையும்‌ உயர்ந்த மின்‌ 
னோட்டத்துடனும்‌, குறைந்த 
மின்னழுத்தத்துடனும்‌ இணைப்ப 
தற்கும்‌, குறைந்த.மின்னழுத்தத்‌ 
தையும்‌, உயர்ந்த மின்னோட்டத்‌ 
தையும்‌ உயர்ந்த மின்னழுத்தத்து 
டனும்‌, குறைந்த மின்னோட்டத்‌ 
துடனும்‌ இணைப்பதற்கான ஒரு 
சாதனம்‌. இவை பொதுவாக 60 
சுழற்சி அலைவெண்ணுடன்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 


power transistor : (மின்‌.) 
விசை மின்‌ பெருக்கி : ஒரு குறிப்‌ 
பிட்ட அளவு மின்‌ விசையினை 
வெளிப்படுத்தக்கூடியவாறு வடிவ 
மைக்கப்பட்டுள்ள மின்விசைப்‌ 
பெருக்குக்‌ கருவி (டிரான்சிஸ்டர்‌ ). 
power tube : விசைக்‌ குழல்‌ : ஒலி 
அலைவெண்‌ மிகைப்பியல்‌, கடை 
சிக்‌ கட்டத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
வெற்றிடக்குழல்‌, ஒலி பெருக்கி 
இயக்கத்திற்கு இது பெரிய அளவி 
லான ஓலி அலைவெண்‌ அளிக்‌ 
கிறது. 

power unit: (மின்‌.) மின்‌ விசை 
அலகு : மின்‌ சுற்று வழிகளில்‌ மின்‌ 
விசையின்‌ அலகு வாட்‌. இது 
வினாடி ஒன்றுக்கு வேலை ஊக்க 
ஆற்றலின்‌ ஒர்‌ அலகு செயற்படும்‌ 
வீதம்‌ ஆகும்‌. 

801106: தொழில்‌ முறைப்‌ பணி : 
வழக்கறிஞர்‌, மருத்துவர்‌ ஆஃயோ 
ரின்‌ தொழில்‌ முறைப்பணி. 


preamplifier: (மின்‌.) தாழ்நிலை 


மின்‌ மிகைப்பி: தரஅளவு மின்‌ 
மிகைப்பியை இயக்குவதற்குப்‌ 
போதுமான அளவு ஆற்றல்‌ 


வெளிப்படுத்தக்கூடிய மின்‌ உணர்‌ 
வுள்ள குறைந்த அளவு மின்‌ 
மிகைப்பி. 


precipitate : (குழை.) வீழ்படிவு : 
வேதியியல்‌ மாற்றம்‌ காரணமாக 
ஒரு கரைசலில்‌ கரையாத வண்ட 
லாகப்‌ படியும்‌ மண்டிப்படிவு. 


498 


precision blocks: (உலோ,) 
துல்லிய எஃகுப்பாளங்கள்‌: தொழில்‌ 
துறையில்‌ அளவுத்திட்ட முறை 
யில்‌ பயன்படுத்தப்படும்‌ துல்லிய 
மாகச்‌ செய்யப்பட்ட  எஃகுப்‌ 
பாளங்கள்‌. இது, அங்குலத்தில்‌ 
20 இலட்சத்தில்‌ ஒரு பகுதி அளவு 
வரைப்‌ பல்வேறு வடிவளவுகளில்‌ 
தயாரிக்கப்படுகிறது. 


precision grinding : (எந்‌.] துல்‌ 
லியச்‌ சாணை : எந்திரக்‌ கூறு 
களின்‌ நுண்ணீடை வேறுபாட்ட 
ளவு மிகவும்‌ நெருக்கமாக இருக்‌ 
கக்கூடி எந்திரச்‌ சாணை, 


precision lathe : (எந்‌.) துல்லி 
யக்‌ கடைசல்‌ எந்திரம்‌ : துல்லிய 
மான கடைசல்‌ வேலைப்பாடு 
களைச்‌ செய்வதற்கேற்ற சிறிய 
மேசைக்‌ கடைசல்‌ எந்திரம்‌. 


₹50௦018 : (குளி.பத.) குளிர்விப்‌ 
புச்‌ சாதனம்‌ : கனிகள்‌. காய்கறி 
கள்‌ போன்றவற்றைக்‌ கப்பலேற்று 
வதற்கு முன்பு, அவற்றிலிருந்து 
உணர்‌ வெப்பத்தை அகற்று 
வதற்கான ஒரு குளிர்விப்பு 
சாதனம்‌. 


prefabricated : (௧.௧.) முன்னி 
ணைப்பு : கட்டிடங்கள்‌ அல்லது 
தொழிற்சாலைக்கு வேண்டிய 
பகுதிகளை அல்லது உறுப்புகளை 
தனித்தனியாக வேறிடங்களில்‌ 
முழுமையாக. உருவாக்கி, பயன்‌ 
படுத்த வேண்டிய இடத்திற்குக்‌ 
கொண்டுவந்து இறுதியாக ஒருங்‌ 
இணைத்து அமைத்தல்‌. 


preforming : (குழை ) முன்னுரு 
வாக்கம்‌ : பிளாஸ்டிக்‌ தொழிலில்‌ 
வார்ப்படங்களை விரைவாகவும்‌ 
மிகக்‌ குறைந்த சேதாரத்துடன்‌ 
உருவாக்கும்‌ வகையில்‌ வார்ப்‌ 
படப்‌ பொருட்களை செறிவுடை 
யதாக்கும்‌ முறை, 

pாeheat : (குளி.பத.) முன்வெப்ப 
மூட்டுதல்‌ : (1) பிற செய்முறை 


களுக்கு ஆயத்தமாக காற்று, திர 
வம்‌, உலோகம்‌ போன்றவற்றுக்கு 
முன்னதாகவே வெப்பமூட்டுதல்‌. 
ஓர்‌ உலோகத்தை ஒரு செய்‌ 
முறைக்கு  உட்படுத்துவதற்கு 
முன்பு, அந்த உலோகத்திற்கு ஒரு 
குறிப்பிட்ட அளவுக்கு வெப்ப 
மூட்டுதல்‌. 
preignition : (தானி.) முன்னிடு 
வெடிப்பு ட உள்வெப்பாலை எரி 
பொருளின்‌ உரிய நேரத்திற்கு முற்‌ 
பட்ட வெடிப்பு சூடான கார்பன்‌ 
படிவுகளாலோ, தவறான எரியூட்‌ 
டத்தினாலோ இது நிகழலாம்‌. 
pressed prick : (௧.௪.) அழுத்தச்‌ 
செறிவுச்‌ செங்கல்‌ : கட்டிடங்களில்‌ 
வெளியே தெரியும்‌ பரப்புகளுக்குப்‌ 
பயன்படக்கூடிய நன்கு அழுத்தித்‌ 
தயாரிக்கப்பட்ட உயர்தரச்‌ செங்‌ 
கல்‌. 
pressed steel: (உலோ.வே.) 
வடிவமைப்பு எஃகு : எல்குத்‌ தகடு 
கள்‌ அல்லது படிவங்கள்‌ மூலம்‌ 
அழுத்தங்‌ கொடுத்துப்‌ பளபளப்‌ 
பாக வடிவமைத்த பல்வேறு 
பொருட்கள்‌ உருவாக்கப்படுகின்‌ 
றன. இவை வடிவமைத்த எஃகு 
எனப்படும்‌. 
press room : (அச்சு.) அச்சடிப்பு 
அறை : அச்சடிக்கும்‌ பணி நடை 
பெறும்‌ அறை. 
pressing: (மின்‌.) அழுத்தத்‌ 
தயாரிப்பு: இசைத்‌ தட்டுகளை 
அழுத்த வார்ப்படம்‌ தயாப்பதற்‌ 
குப்‌ பயன்படும்‌ ஒரு தயாரிப்பு 
முறை, 
pressure : (மின்‌.) மின்வலி இய 
லாற்றல்‌ வேறுபாடு : மின்னியக்க 
விசை. இது பொதுவாக மின்ன 
முத்தம்‌ எனக்‌ கூறப்படும்‌. 
இயற்பியலில்‌ ஒர்‌ அலகு பரப்‌ 
பளவில்‌ விசையழுத்தம்‌. 


prssure airship: (வானூ.) 
அழுத்த விண்கலம்‌ : முழுமையாக 


வோ பகுதியாகவோ உள்ளழுத்‌ 
தம்‌ லம்‌ தனது வடிவத்தை 
பேணிக்கொள்ளும்‌ விண்கலம்‌. 


pressure altitude ; (வuானூ.) 
அழுத்த உயரம்‌ : ஒரு தரநிலைப்‌ 
படுத்திய வாயு மண்டலத்தில்‌ ஒரு 
குறிப்பட்ட அழுத்த நிலைக்கு 
நரிணையான உயரம்‌. 

ஒரு விண்கலத்தில்‌ வாயுப்‌ பை 
கள்‌ முழுமையாக நிரம்பியிருக்கக்‌ 
கூடிய உயரம்‌. 


pressure, atmospheric : (குளி, 
பத.) வாயு மண்டல அழுத்தம்‌ : 
பூமியின்‌ மேற்பரப்பில்‌ அதன்‌ 
வாயுமண்டலம்‌ காரணமாக ஏர்‌ 
படும்‌ அழுத்தம்‌. இது 32°F வெப்ப 
நிலையில்‌ பாதரசத்தின்‌ 29.921 
அங்குலத்திற்கு 762௪.மீ. சமம்‌. 

pressure cable : அழுத்த வடம்‌. 


pressure, critical: (குளி.பத) 
முட்டு அழுத்தம்‌: முட்டுபதனுக்கு 
நேரிணையான ஆவி அழுத்தம்‌. 
pressure, drop: (குளி.பத.) 
அழுத்த வீழ்ச்சி : உராய்வு காரண 
மாக ஒரு குழாயின்‌ ஒரு முனையிலி 
ருந்து இன்னொரு முனைக்குச்‌ 
செல்லும்‌ போது அழுத்தத்தில்‌ 
இழப்பு ஏற்படுதல்‌. 

pressure, dynamic : (குளி.பத.) 
இயக்க அழுத்தம்‌: ஒரு நீர்ம 
அமைப்பில்‌ ஒரு அளவீட்டு நிலை 
யில்‌ நிலையழுத்தம்‌ வேக வீத 
அழுத்தம்‌ இரண்டின்‌ கூட்டுத்‌ 
கதொலை, 

pressure, gauge ட (குளி.பத. ) 
தரமதிப்பு அழுத்தம்‌ : வாயுமண்டல 
அழுத்தத்திற்கு அதிகமான அழுத்‌ 
தம்‌. 

pressure nozzle: (வாஜூ.) அழுத்‌ 
தக்‌ கூம்பலகு : காற்றில்‌ விமானத்‌ 
தின்‌ வேகத்தை அளவிடுவதற்குப்‌ 


499 


பயன்படுத்தப்படும்‌ ஒரு அளவிடு 
கருவி. 
pressure reducing : அழுத்தக்‌ 
குறைப்பு: விசை நோக்கங்களுக்‌ 
காக மிக உயர்ந்த அழுத்தத்தில்‌ 
கொதிகலன்கள்‌ இயக்கப்படும்‌ 
வெப்பமூட்டும்‌ அமைப்புகளில்‌ 
நீராவி அழுத்தத்தைக்‌ குறைப்பதற்‌ 
கான சாதனம்‌. 

pressure welding: அழுத்தப்‌ 
பற்றவைப்பு : அழுத்தத்தின்‌ மூலம்‌ 
பற்றவைப்பு செய்யக்கூடிய பற்ற 
வைப்பு முறை. 


pressurized capsule : (விண்‌.) 
அழுத்தக்‌ கூண்டு : சுற்றியுள்ள 
காற்றின்‌ அழுத்தத்தைவிட அதிக 
அழுத்தமுள்ள வாயுவைத்‌ தனக்‌ 
குள்‌ கொண்டுள்ள ஒரு கூண்டு, 
pressurized suit:  (விண்‌.) 
அழுத்தமூட்டும்‌ ஆடை : உடலின்‌ 
சுவாசமும்‌. இரத்த ஓட்டமும்‌ 
இயல்பான முறையில்‌ தொடர்ந்து 
நடைபெறும்‌ வகையில்‌ உடலின்‌ 
மீது அழுத்தம்‌ செலுத்தக்‌ கூடிய 
வாறு வடிவமைக்கப்பட்ட ஆடை. 
pressure-rigid airship: (வாஜூ.) 
அழுத்த - கட்டிறுக்க வான்கலம்‌ : 
கட்டிறுக்கமான வான்கலத்திலும்‌ 
கட்டிறுக்கமற்ற வான்கலத்திலும்‌ 
பயன்படும்‌ தத்துவங்களை ஒருங்‌ 
கிணைத்துப்‌ பயன்படுத்தும்‌ ஒரு 
வான்கலம்‌. வடிவத்தையும்‌ தோல்‌ 
விறைப்பையும்‌ பேணுவதற்கு இது 
உதவுகிறது. 
prick punch; (எந்‌.) ஊசித்துளை: 
ஒரு சிறிய மையத்‌ 
ப்ப] துளை. இதனை 
ஊசித்துனை அ ை மப்புத்‌ 
துளை' என்றும்‌ கூறுவர்‌. 
pரர்றகrரy : (மின்‌.) குறைமின்‌ சுற்று 
வழி: குறைந்த அழுத்த (6 
ஓல்ட்ஸ்‌) மின்‌ சுற்றுவழியைக்‌ 
குறிக்கிறது. 


500 


primary amputation : (நோயி ) 
முதனிை உறுப்பு நீக்கம்‌: 
அழற்சி அல்லது வீக்கம்‌ இடையூ 
றாக நிகழ்வதற்கு முன்‌ செய்யப்‌ 
படும்‌ உறுப்புத்‌ துண்டிப்பு. 
primary paltery : (மின்‌.) அடிப்‌ 
படை மின்கலத்‌ தொகுதி: மின்‌ 
விசை உண்டாக்கும்‌ அடிப்படை 
மின்கல அடிக்கு. 


primary cell : ( மின்‌.) அடிப்படை 
மின்கலம்‌ : வேதியியல்‌ ஆற்றலை 
மின்னியல்‌ ஆற்றலாக மாற்றக்‌ 
கூடிய மின்கல அடுக்கு. இதில்‌ ஒரு 
ஜாடியில்‌ மின்பகுப்புக்‌ கரைச லும்‌ 
இரு மின்‌ வாய்த்‌ தகடுகளும்‌ இருக்‌ 
கும்‌. 

primary coil: (மின்‌,) அடிப்‌ 
படைச்‌ சுருள்‌ : இந்தச்‌ சுருளில்‌ மூல 
ஆற்றல்‌ செலுத்தப்பட்டு, விசை 
யின்‌ காந்தக்கோடுகள்‌ உண்டாக்‌ 
கப்படுகின்‌ றன. அனவ இன்னொரு 
சுருளுடன்‌ இணைக்கப்படும்போது 
அதில்‌ ஆற்றல்‌ தூண்டப்படுகிறது. 
primary colours : அடிப்படை 
வண்ணங்கள்‌ : கலவை மூலக்‌ 
கூறாய்‌ உதவும்‌ சிவப்பு, பச்சை, 
ஊதா, மஞ்சள்‌ ஆகிய தலையாய 
வண்ணங்கள்‌. 

primery planets : அடிப்படைக்‌ 
கோள்கள்‌ : கதிரவனை மைய 
மாகக்‌ கொண்டு சுழலும்‌ நேர்‌ 
கோள்கள்‌. 


primary-type glider ; (வானூ,) 
அடிப்படை வகைச்சறுக்கு விமானம்‌: 
சறுக்கு விமானிகள்‌ அடிப்படைப்‌ 
பயிற்சி பெறுவதற்காகத்‌ திருத்த 
மின்றிச்‌ செய்யப்பட்ட சறுக்கு 
விமானம்‌. 


primary winding : (மின்‌.) அடிப்‌ 
படைச்‌ சுருணை : மாற்று மின்‌ 
னோட்ட ஆதாரத்திலிருந்து மின்‌ 
லிசை பெறுகிற ஒரு மின்மாற்றி 
யின்‌ சுருணை. 


primavera: (மர.வே.) சீமை 
நூக்கு: மத்திய அமெரிக்க மர 
வகை. மஞ்சள்‌ நிறமுடையது; 


நாளடைவில்‌ கருமை நிறம்‌ பெறும்‌ 
அலங்கார மேலடை மெல்லொட்‌ 
டுப்‌ பலகைகளுக்கும்‌, சன்னல்‌ 
கதவுகளுக்கும்‌ அறைகலன்களுச்‌ 
கும்‌ பயன்படுகிறது, 

றா : (கணி.) (1) பகா எண்‌: 
கணிதத்தில்‌ பகா நிவையான எண்‌, 
(2) தனி அணு : வேதியியலில்‌ 
இயை நிலையில்‌ அலகான தனி 
அணு. 

prime number : (கணி.) பகா 
எண்‌: பொதுக்‌ காரணிகள்‌ கொண்‌ 


டிராமல்‌ ஒருமை அளவுடைய 
எண்‌. 
priming paint: (விண்‌.) முற்‌ 


சாயம்‌ : முற்சாயமாகச்‌ சாயக்‌ 
காரர்கள்‌ பயன்படுத்தும்‌ கலவை. 
இது மேற்‌ பரப்பிலுள்ள துவாரங்‌ 
களை அடைப்பதற்கு முதல்‌ சாய 
மாகப்‌ பூசப்படுகிறது. 

prime vertical / prime vertical 
circle: (விண்‌.) வான்‌ வட்டம்‌ : 
தொடுவானத்தின்‌ கிழக்கு- மேற்கு 
மையங்களைக்‌ கடந்து உச்சத்தில்‌ 
நடுநிரல்‌ வான்‌ கோட்டினை செங்‌ 
குத்தாக வெட்டிச்‌ செல்லும்‌ வான்‌ 
வட்டம்‌. 

pார்ஙரறஏ : வேலை நீர்‌ ஏற்ற இறக்க 
மாறுவிசை : வியன்கால்‌ வேலை 
ஏற்ற ர்க்‌ , சமன்‌ 
கால்‌ வேலை ஏற்ற இறக்கத்துக்‌ 
இடையே நிகழும்‌ வேலை நீர 
ஏற்ற இறக்க விசைவிரைவியக்கம்‌. 
preventive leads: (மின்‌.) தடுப்பு 
முனைகள்‌ : மாற்று மின்னோட்ட 
மின்னோடித்‌ தொகுதியில்‌ திசை 
மாற்றுச்‌ சுடர்‌ பொறியைக்‌ 
குறைப்பதற்குப்‌ பயன்படும்‌ தடுப்பு 
முனைகள்‌. 

principle of moments: (பொரி. ) 
நெம்புதிறன்‌ விதி: “ஒரு புள்ளி 


யைச்‌ கற்றிச்‌ சுழலும்‌ பல்வேறு 
தாக்கு விசைகளின்‌ இயற்கணிதக்‌ 
கூட்டுத்‌ தொகையானது, அந்தப்‌ 
புள்ளியில்‌ அவற்றின்‌ கூட்டுவிளை 
வாக்கத்திற்குச்‌ சமம்‌'' என்னும்‌ 


printer's mark : (அச்சு.) அச்சக 
முத்திரை : அச்சக வாணிக இலச்‌ 
சினை அல்லது அடையாள முத்‌ 


திரை. 

pார்£iறஏ : அச்சிடுதல்‌ : தாள்‌ முத 
லியவற்றில்‌ எழுத்துகளையும்‌ 
படங்களையும்‌ அழுத்திப்‌ பதிய 
வைத்தல்‌. 

printing press : அச்சு எந்திரம்‌ : 
அச்சிடும்‌ எந்திரம்‌. அச்சகம்‌, அச்‌ 
சிடும்‌ தொழிற்சாலையையும்‌ இது 
குறிக்கும்‌, 

றா : (கணி.) பட்டகை ; மூன்று 
அல்லது மூன்றிற்கு மேற்பட்ட 
தட்டையான பக்கங்களையுடைய 
நீள்‌ உருளை உரு. 


prismatic colours : (வண்‌.) பட்‌ 
டகை வண்ணங்கள்‌: கதிரவன்‌ ஒளி 
யில்‌ அடங்கியுள்ள சிவப்பு, 
ஆரஞ்சு, மஞ்சள்‌, நீலம்‌. பச்சை 
முதலிய வண்ண நிறங்கள்‌. 
prismatic compass : காட்சிக்‌ 
கருவி: காட்சியின்போதே திசைக்‌ 
குறிப்புத்‌ தரும்‌ நில அளவைக்‌ 
கருவி. 


prismatic powder: கூழாங்கற்‌ 
பொடி : அறுகோணப்‌ பிழம்புரு 
வான வெடி மருந்துப்‌ பொடி. 


prim௦iப: முரண்பட்டகை: முரண்‌ 
இணைவகப்‌ பக்கங்களையுடைய 
பட்டகை. 


process : (தானி.) செய்முறை : 
விரும்பிய பலனை அல்லது 
பொருளை உண்டாக்குவதற்கான 
தொடர்‌ செயல்முறைகள்‌. 


501 


process annealing : பதப்படுத்து 
முறை : இரும்பை ஆதாரமாகக்‌ 
கொண்ட உலோகக்‌ கலவைகளைக்‌ 
கட்டுப்படுத்தி ஆறவைத்தல்‌ மூல 
மோ, நன்கு சூடாக்கி மெல்ல ஆற 
விடுவதன்‌ மூலமோ கடும்‌ பதப்‌ 
படுத்தும்‌ முறை. 

process or chemical metallur 
94 : செய்முறை அல்லது வேதியியல்‌ 
உலோகக்‌ கலை : உலோகங்களை 
உருகவைத்து சுத்திகரிக்கும்‌ முறை. 
process industries: (தானி.) 
செய்முறைத்‌ தொழில்‌ ; தொடர்ச்சி 
யான செயல்‌ முறைகளைக்‌ கை 
யாளுகின்ற பெட்ரோலியம்‌ மற்‌ 
றும்‌ வேதியியல்‌ தொழிலைக்‌ குறிக்‌ 


கும்‌ பொதுவான பெயர்‌, 


product ; (பொரி.) உற்பத்திப்‌ 
பொருள்‌ : தொழில்துறையின்‌ உற்‌ 
பத்தி செய்யப்படும்‌ பொருள்‌ 
களின்‌ அளவு. 


production : உற்பத்தி: (1) உற்‌ 
பத்தி செய்யும்‌ செயல்முறை. 

(2) உற்பத்தி செய்யப்படும்‌ அல்‌ 
லது தயாரிக்கப்படும்‌ பொருள்‌. 
(3) தொழிற்சாலைகளில்‌ உற்பத்தி 
செய்யப்படும்‌ பொருள்களீன்‌ 
அளவு. 

productien basis : சிக்கன உற்‌ 
பத்தி : மிகவும்‌ சிக்கனமான உத்தி 
களைக்‌ கையாண்டு உறுப்புகளை 
உற்பத்தி செய்யும்‌ முறை, 
production engineer : (பொறி,) 
உற்பத்திப்‌ பொறியாளர்‌: உற்பத்திப்‌ 
பிரிவினைப்‌ பராமரித்து வருவதற் 
குப்‌ பொறுப்பாகவுள்ள பொறியா 
ளர்‌. மிகத்‌ திறம்பட்ட உற்பத்தி 
முறைகளைக்‌ கையாளும்‌ வகையில்‌ 
கருவிகளை இயக்குவதற்கும்‌ கருவி 
களை வடிவமைப்பதற்கும்‌ இவர்‌ 
பொறுப்பாக இருப்பார்‌. 
productivity : உற்பத்தித்‌ திறன்‌ : 
ஆள்பலம்‌, மூலப்பொருள்கள்‌, எத்‌ 


502 


திரங்கள்‌ போன்ற பொருளாதார 
ஆதாரப்‌ பொருள்களையும்‌, ஊழி 
யங்களையும்‌ மிகத்‌ திறமையோடு 
பயன்படுத்தும்‌ திறன்‌, 

profile : உருவரைப்‌ படிவம்‌ ; பக்க 
வாட்டான உருவப்‌ படிவம்‌ அல்‌ 
லது உருவரை. 


profileometer : தளப்பரப்பு அளவு 
மானி: ஒரு தளப்பரப்பின்‌ வழ 
வழப்பினை அல்லது சொரசொரப்‌ 
பினை அளவிடுவதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ மிகத்‌ துல்லியமானதொரு 
கருவி. இதில்‌ வைரமுனையுடைய 
வரைப்படக்கரம்‌ தளப்‌ பரப்பில்‌ 
நகரும்போது, அந்தக்‌ கரம்‌ ஒரு 
மின்னியல்‌ களத்தில்‌ ஒரு சுருளை 
நகர்த்துவதன்‌ மூலம்‌, தளப்‌ பரப்‌ 
பின்‌ சொரசொரப்புக்கேற்ப ஒரு 
மின்னோட்டத்தைக்‌ குறியீட்டு 
சுட்டிக்காட்டுகிறது. 


profiling machine : (எந்‌.) உரு 
வரை வெட்டு எந்திரம்‌ : உருவரை 
படிவத்தை வெட்டுவதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஒருவகை எந்‌ 
திரம்‌. இது சிலவகை வேலைப்‌ 
பாடுகளுக்கு மிகவும்‌ பயனுள்ள 
எந்திரம்‌. 
programme:( விண்‌. செயல்முறை: 
பறக்கும்போது அல்லது பிற நட 
வடிக்கைகளின்போது தொடர்‌ 
நிகழ்வுகளுக்கு வகை செய்வதற்கு 
ஒரு மின்னணுவியல்‌ தொடர்‌ 
நிகழ்வுப்‌ பதிவு கருவியில்‌ இயக்கங்‌ 
களின்‌ வரிசை முறையை அமைத்‌ 
தல்‌, 
programme log: (மின்‌. ) நிகழ்ச்சி 
அட்டவணை : ஒரு வானொலி 
நிலையத்தில்‌, நிகழ்ச்சிகள்‌, அவற்‌ 
றின்‌ விளம்பரதாரர்கள்‌,நிகழ்ச்சித்‌ 
ன்மை ஆகியவற்றைக்‌ காட்டும்‌ 
கையில்‌ பேணப்‌ பட்டுவரும்‌ ஒரு 
பதிவேடு. 
programmers : (தானி.) செயல்‌ 
முறை அமைப்பாளர்கள்‌ : கணிப்‌ 


பொறிகளுக்குச்‌ செயல்முறை 
களைத்‌ தயாரிக்கும்‌ அலுவலர்கள்‌, 


programming : (தானி.) செயல்‌ 
முறை அமைப்பு: தானியங்கிக்‌ 
கட்டுப்பாட்டுக்குத்‌ தேவையான 
செயல்களை படிப்படியாக ஓர்‌ 
எந்திரத்திற்கு அளித்திடும்‌ அறி 
வுறுத்துங்கள்‌. 


progression : (sணி.) படிமுறை 
வரிசை: கணிதத்தில்‌, கூட்டல்‌ அல்‌ 
லது கழித்தல்‌ மூலமாக எண்களின்‌ 
தொடர்‌ வரிசை அதிகமாகிற அல்‌ 
லது குறைகிற வரிசை முறை. 
நிலை எண்ணால்‌ பெருக்கி வகுத்‌ 
துக்‌ கொண்டு வரும்‌ படிமுறைப்‌ 
பாங்கு. 


progression, arithmetical : 
(கணி.) அளவு வளர்ச்சி : கணிதத்‌ 
தில்‌ கூட்டல்‌ அல்லது கழித்தல்‌ 
மூலமாக ஒரு எண்‌ வரிசை கூடிக்‌ 
குறைந்துவரும்‌ பாங்கு. 


progression, geometrical : 
பெருக்க வளர்ச்சி : நிலையெண்‌ 
ணால்‌ பெருக்கி வகுத்துக்‌ 


கொண்டு போகும்போது பெருக்க 
ஏற்ற இறக்கத்‌ தொடர்புப்‌ 
பாங்கு. 

progression, hormonic : இசை 
இயைபுப்‌ படிமுறை வளர்ச்சி: கீழ்‌ 
வாய்ப்‌ படிமுறை வரிசையின்‌ 
கணக்கியல்‌ மேல்வாய்‌ மானப்‌ 
பாங்கு, 


projection: எறிவுப்படம்‌: தள த்தி 
லிருந்து தளத்தின்மீது படிவிக்கப்‌ 
படும்‌ எறிவுப்படம்‌. 

projection receiver : எறிவுப்பட 
வாங்கி : தொலைக்காட்சியில்‌ ஒளி 
யியல்‌ எறிவுப்படத்‌ தத்துவத்தை 


உள்ளடக்கிய படம்‌ வாங்கிப்‌ 
பெட்டி. 

projectizn welding: எறிவுப்‌ 
பற்றவைப்பு: இரு தளப்பரப்பு 


களுக்கிடையே வெப்பத்தை ஒரு 
வரம்புக்குள்‌ ஒருமுகப்படுத்தி 
எறிவு மூலம்‌ பற்றவைப்பு செய்யும்‌ 
முறை. 


projector : ஒளி எறிவுக்‌ கருவி : 
ஒளி எறிவுக்கருவி அமைவு. 

திரைப்பட ஒளியுருப்படிக்‌ 
கருவி. 


prony brake : (மின்‌.) தலைகீழ்‌ 
தடை : ஒரு தனிவகைக்‌ கம்பித்‌ 
தொகுதி, தடை இணைப்பு, ஒரு 
தராசு ஆகியவை கொண்ட ஒரு 
எந்திர சாதனம்‌. இது ஒரு மின்‌ 
னோடியுடன்‌ இணைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌. பாரம்‌ ஏற்றியிருக்கும்போது 
இது உண்டாக்கும்‌ குதிரைத்‌ 
திறனை இது அளவிட்டுக்‌ காட்டு 
கிறது. 

proof : (அச்சு.) மெய்ப்பு; அச்சுப்‌ 
படி ௨ பிழைதிருத்தம்‌ செய்வதற்‌ 
கான அச்சுப்படி அல்லது மெய்ப்‌ 
புப்‌ படி, 


proof plane : (மின்‌.) மின்னூட்ட 
அளவி : காப்புறையிட்ட கைப்பிடி 
யின்மேல்‌ மின்கடத்திப்‌ பொருளின்‌ 
மின்னூட்ட அளவு கருவி. 


proof press : (அச்சு) பார்வைப்‌ 
படி அச்சு எந்திரம்‌ : அச்சுப்படிவங்‌ 
களை ஓர்‌ இரும்புச்‌ சட்டத்கில்‌ 
வைத்து பூட்டாமல்‌, பார்வைப்‌ 
படிகள்‌ எடுப்ப ' த உதவும்‌ அச்சு 
எந்திரம்‌ 
proof-reader: (அச்சு.) பிழை 
திருத்துபவ ர்‌;:அச்சுப்‌ பார்வைப்‌ படி 
மெய்ப்புத்‌ திருத்துபவர்‌. 
propellant: (விண்‌) முற்செலுத்‌ 
ம்‌: விமானத்தை முன்னோக்கி 
உந்திச்‌ செலுத்துதல்‌. 
propeller ; முற்செலுத்தி : கப்பல்‌ 
களை முற்செலுத்த உதவும்‌ இயக்‌ 
குறுப்பு. 
விமானத்தின்‌ நீர்‌ அல்லது நீராவி 


303 


யால்‌ சுழலும்‌ பொறி உருளை 
யுடைய சுழல்‌ விசி 


propeller-blade angel: (வானூ.) 
முற்செலுத்து அலகு கோணம்‌ : ஒரு 
சுழல்‌ விசிறியின நாண்வரைக்கும்‌ 
சுழல்‌ விசிறிச்‌ சுழற்சி அச்சுக்கும்‌ 
செங்குத்தாகவுள்ள ஒரு தளப்‌ பரப்‌ 
புக்குமிடையிலான கூர்ங்கோணம்‌. 
இதனை ““அலகு கோணம்‌'' என்‌ 
றும்‌ கூறுவர்‌. 

propeller efficiency : (வானூ.) 
முற்செலுத்தித்‌ திறம்பாடு : உந்து 
ஆற்றலுக்கும்‌ முற்செலுத்தியின்‌ 
உட்பாட்டு ஆற்றலுக்குமிடையி 
லான விகிதம்‌. 


propellar hub: (வானூ.) முற்‌ 
செலுத்திக்‌ குடம்‌ : விமானச்‌ சூழல்‌ 
விசிறியின்‌ மையப்பகுதி; இது 
இடை த்தொலைவு அளவினைமாற்‌ 
றும்‌ எந்திர அமைப்பு உடையது. 
இதனுடன்‌ அலகுகளும்‌ இணைக்‌ 
கப்பட்டிருக்கும்‌. 

propeller rake: (வாஜூ.) முற்‌ 
செலுத்திச்‌ சாய்வு கோணம்‌ : விமா 
னத்தில்‌ ஒரு சுழல்‌ விசிறி அலகின்‌ 
மையப்பகுதியை அச்சுக்குச்‌ செங்‌ 
குத்தான தளப்பரப்புடல்‌ இணைக்‌ 
கும்‌ கோட்டின்‌ சராசரிக்‌ கோணம்‌. 
propeller root: (வானூ.) முற்‌ 
செலுத்திக்‌ கொளுவி : புடைப்புப்‌ 
பகுதியின்‌ அருகிலுள்ள முற்‌ 
செலுத்தி அலகின்‌ பகுதி. 
propeller shaft: [தானி.) முற்‌ 
செலுத்திச்‌ சுழல்‌ தண்டு : இதனை 
“இயக்குச்‌ சுழல்‌ தண்டு? என்றும்‌ 
கூறுவர்‌. உந்துவிசையை பின்புற 
இருசுக்கு அனுப்பிவைப்பது இது 
தான்‌. 

propeller thrust : (வானூ.) முற்‌ 
செலுத்தி உந்துவிசை : விமானத்‌ 
இன்முற்செலுத்தியின்முன்னோக்கி 
உந்தித்தள்ளும்‌ திறன்‌. 

propeller tipping : (வானூ.) முற்‌ 
செலுத்திச்‌ சரிவுக்‌ காப்பு: முற்‌ 


904 


செலுத்தி அலகின்‌ நுனியிலுள்ள 

சாய்ந்து விழுவதைத்‌ தடுக்கும்‌ 

பாதுகாப்பு அமைவு. 

propellar turbine: (வானூ,) 
ற்செலுத்து உருளை : நீர்‌ அல்லது 

நாலியால்‌ சுழலும்‌ உருளை 

யுடைய விமான எந்திரம்‌. 


proportional dividers: வீத 


2555 


வீத அளவுக்‌ கவராயம்‌ 


அளவுக்‌ கவராயம்‌ : வரைபடங்கள்‌ 
வரைவதற்குப்‌ பயன்படும்‌ கவ 
ராயம்‌. இதில்‌ இரு முனைகளு 
டைய கால்கள்‌ ஒரு சுழல்‌ முனை 
யுடனும்‌ திருகுடனும்‌ இணைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. இந்தச்‌ சுழல்‌ முனை 
யையும்‌ திருகையும்‌ கையாண்டு 
சுவராயத்தை வேண்டிய நிலைக்‌ 
குக்‌ கொண்டுவந்து அளவிடலாம்‌. 


proportional limit: (உலோ.] 
வீத அளவு வரம்பு : உலோகங்களில்‌ 
நீட்சியடைவது அல்லது பாரத்தின்‌ 
வீத அளவில்‌ இருப்பது அற்றுப்‌ 
போகும்‌ நிலை. 


proportionately: வீத அளவு: வடி 
வளவு, பெறுமானம்‌, முக்கியத்‌ 
துவம்‌ ஆகியவற்றுக்கு உரிய சரி 
சமலீத அளவில்‌ இருத்தல்‌, 
propa system : (விண்‌.) 
உந்‌ சை அமைப்பு: ஒர்‌ ஏவு 
ணை அல்லது பிற விண்வெளி 
ஊர்தியை தரையிலிருந்து மேல்‌ 
நோக்கி உந்தி எறிகிற உந்துவிசை 
அமைப்பு. 

propulsive efficiency: (வானூ.) 
உந்தெறிவுத்‌ திறன்‌ : விமானத்தில்‌ 
உண்மையான உந்து திறனுக்கும்‌ 
முற்செலுத்தத்திற்கு மிடையிலான 
விகிதம்‌, 

proscenium : அரங்கு முகப்பு : 
நாடக அரங்கின்‌ முன்பகுதி. 
திரைக்கு முன்புள்ள மேடைக்கு 


மேலுள்ள கவான்பகுதியையும்‌ 
இது உள்ளடக்கும்‌, 

prostate gland : (௨ட.) ஆண்‌ 
பால்‌ சுரப்பி : பால்குடி உயிர்களில்‌ 
ஆண்பால்‌ உறுப்புக்கு உடனிணை 


வான சுரப்பித்‌ திரள்களாலான 
பெருஞ்சுரப்பி. 
protein : புரதம்‌ : ஒவ்வொரு உயி 


வ்‌ 

ருள்ள உயிர ம்‌ அடங்கி 
யுள்ள வெம்‌ விற இன்றி 
யமையாதஉயிர்ச்சத்துக்களும்‌ உள்‌ 
ளடங்கிய உயிர்ப்‌ பொருள்‌. இது, 
பல அமினோ அமிலங்களை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டு உருவான 
ஒரு சிக்கலான பொருள்‌. புரதங்‌ 
களில்‌ சுமார்‌ 50%, ஆக்சிஜன்‌; 25% 
நைட்ரஜன்‌, 15% ஹைட்ரஜன்‌, 
பாஸ்பரம்‌, கந்தகம்‌ அடங்கியுள்‌ 
ளன. 


pா௦t௦n : (வேதி.) புரோட்டான்‌ : 
அணுவின்‌ கருவினில்‌ உள்ள நேர்‌ 
மின்மம்‌. 

proto-planet: கோளப்பாகு : இது 
ஒரு பாகுபோன்ற பொருள்‌. இந்‌ 
தப்‌ பாகுப்‌ பொருளிலிருந்துதான்‌ 
கோளங்கள்‌ உருவாகியதாகத்‌ தற்‌ 
போதுள்ள கோட்பாடுகள்‌ கூறு 
கின்றன. 


protophyte : (தாவர.) ஓரணுத்‌ 


தாவரம்‌: ஒரே அணுவுடைய 
உயிர்த்தாவரம்‌. 
protoplasm : ஊண்மம்‌: ஒளி 


ஊடுருவக்கூடிய அரை நீர்ம இய 
லான ஆக்சிஜன்‌, கார்பன்‌, ஹைட்‌ 
ரஜன்‌ அடங்கிய உயிர்ச்சத்துப்‌ 
பொருள்‌. 


proto-theria: : முன்னோடிப்‌ 
பாலுண்ணி : பால்குடி இனத்தின்‌ 
மிகத்‌ தாழ்ந்த உட்பிரிவைச்‌ 
சேர்ந்த முன்னோடி உயிரினம்‌. 

prototype : (விண்‌.) மூல முன்‌ 
மாதிரி: வடிவம்‌, வடிவமைப்பு, 
செயல்திறன்‌ ஆகியவற்றை முழு 


மையாக மதிப்பிடுவதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ ஒரு முன்னோடி மாதிரி, 


protozoa : (உயி,) ஓரணுவுயிர்‌ * 
மிக நுண்ணிய ஓரணுவுயிர்ப்‌ 
பிரிவைச்‌ சார்ந்த உயிர்கள்‌, 
அமீபா, பாரமோமியம்‌, மலேரியா 
ஒட்டுண்ணி போன்றவை இவ்‌ 
வகையைச்‌ சேர்ந்தவை. 
protractor: கேகோணமானி: 
கோணங்களை அளவிடுவதற்கும்‌, 
காகிதத்தில்‌ கோணங்களை வரை 
வதற்கும்‌ பயன்படும்‌ ஒரு கருவி. 
இது படம்‌ வரைவதில்‌ பயன்படு 
கிறது. 

proximity effect : (மின்‌. ) அணி 
மை விளைவு : அருகிலுள்ள ஒரு 
மின்கடத்தியில்‌ ஒரு மாற்று மின்‌ 
னோட்டத்தின்‌ நடவடிக்கை 
காரணமாக ஒரு மின்கடத்தியில்‌ 
மின்னோட்டப்‌ பகிர்மானத்தில்‌ 
ஏற்படும்‌ மாறுதல்‌. 

proximity of blood : அணிமை 
உறவு: மிக நெருங்கிய உறவு 
முறை, 

prussian blue: (வேதி) அடர்‌ 
நீலம்‌ : (Fej[Fe(CN)5]s. அய உப்‌ 
பில்‌ பொட்டாசியம்‌ அய சயனைடு 
வினைபுரிவதன்‌ மூலம்‌ இது தயா 
ரிக்கப்படுகிறது. அடர்ந்த நீல 
வண்ண வீழ்படிவாகக்‌ கிடைக்‌ 
கிறது. சாயப்‌ | ரகுவும்‌ 
காகிதத்திற்கு வண்ண மூட்டவும்‌ 
பயன்படுகிறது. 

psychrometer : ஈர உணக்க 
வெப்பமானி; ஈரக்குமிழுடன்‌, ஈரம்‌ 
நீக்கிய குமிழும்‌ உடைய ஒருவகை 
வெப்பமானி. ஆவியாகும்‌ வேகத்‌ 
தை அளவிடுவதற்கு உதவுகிறது. 
000015: (பொறி.) கலக்குதல்‌ : 
(1) தேனிரும்பாக்குவதற்கு ௨௫ 
கிய இரும்பைக்‌ கலக்குதல்‌, 

(2) களிமண்ணையும்‌ மணலையும்‌ 
நீரோடு ' கலந்து பிசைந்து குழை 
சேறாக்குதல்‌. 


சாயப்‌ பொருளாகவும்‌, 


905 


pugஏinஏg : (௧.௧.) ஒலித்தடுப்பான்‌: 
ஒலி ஊடுருவாகாதவாறு தரைத்‌ 
தளங்களிடையே வைக்கப்படும்‌ 
களிமண்‌, வாள்தூள்‌, சாந்து முத 
லியவற்றின்‌ கலவை. 


puller : (தானி. ) இழுவைக்‌ கருவி; 
இறுகப்‌ பொருந்திய பாகங்களைப்‌ 
பிரித்தெடுப்பதற்குப்‌ பயன்படும்‌ 
எந்திர அல்லது நீரியல்‌ சாதனம்‌. 
எடுத்துக்காட்டு: சக்கர இழுவை; 
பல்லிணை இழுவை. 
pulley: (எந்‌; பொறி.) கப்பி: 
டு பாரங்களை இழுப்பதற்‌ 
குப்‌ பயன்படும்‌ உருளை 
அல்லதுகப்பித்தொகுதி. 
pulley lathe: (எந்‌...) 
கப்பிக்கடைசல்‌ எந்திரம்‌: 
நேரான அல்லது முனை 
யுள்ள முகப்‌. பினைக்‌ 
கப்பிகள்‌ மீது திருப்பு 
கப்பி வதற்குப்‌ பயன்படும்‌ 
ஒருவகைக்‌ கடைசல்‌ எந்திரம்‌. 


pulley stile: (௧.௧.) கப்பிக்‌ கட 
வேணி : கதவு, சுவர்‌, வேலி முத 
லியவற்றில்‌ எடைகளை ஒருபுறம்‌ 
ஏற்று மறுபுறம்‌ இறக்குவதற்காகக்‌ 
கப்பித்‌ தொகுதிகள்‌ பொருத்தப்‌ 
பட்டுள்ள நிலை வரிச்‌ சட்டம்‌. 


pulley tap : (எந்‌.) கப்பி நாடா : 
மிக நீண்ட எந்திரத்தண்டு உடைய 
ஒரு நாடா. இது கப்பிகளின்‌ குடத்‌ 
தில்‌ திருகிழைத்‌ துளைகளைப்‌ 
பொருத்துவதற்குப்‌ பயன்படு 
கிறது. 

pull-out: (வானூ .) விளிம்பொட்டு 
இதழி : ஒத்துப்‌ பார்வையிடுவதை 
எளிதாக்கும்‌ பொருட்டுச்‌ சுவடித்‌ 
தாள்களின்‌ முகப்பு விளிம்பி 
லிருந்து விரியும்‌ பக்கம்‌. 

pulp : காகிதக்கூழ்ர காகிதப்‌ செய்‌ 
வதர்‌ மரத்துண்டுகள்‌, கந்தை 
கன்‌ முதலியவற்றைக்‌ கொண்டு 
செய்யப்படும்‌ ஒரு கலவைக்‌ கூழ்‌. 


506 


pulp board; (தாள்‌,) கூழ்‌ 
அட்டை : காகித மரக்கூழ்‌ கலவை 
யிலான கரடுமுரடான அட்டை. 


மயிரா : (தாள்‌.) கூழாக்குதல்‌ : 
மரம்‌, கந்தைத்‌ துணிகள்‌ போன்ற 
மூலப்‌ பொருட்களைக்‌ காகிதம்‌ 
செய்வதற்கான கூழாகச்‌ செய்யும்‌ 
முறை. 


pulpit: (௧க.க.) உரை மேடை: 
திருக்கோயில்‌ சமய உரை மேடை: 


pulsating current:  (மின்‌.) 
துடிப்பு மின்னோட்டம்‌: மின்‌ 
னோட்ட அளவு ஒரே அளவாக 
இல்லாமல்‌ ஒரே திசையில்‌ மின்‌ 
னோட்டம்‌ பாயக்கூடிய நேர்மின்‌ 
னோட்டம்‌. 


pulsation welding: (பற்‌. )துடிப்புப்‌ 
பற்ற வைப்பு: அழுத்தம்‌ கொடுக்‌ 
காமல்‌ அல்லது மின்‌ முனைகளின்‌ 
இடங்களை மாற்றாமல்‌ பற்ற 
வைப்பு மின்னோட்டத்தை 
ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை 
இடையீடு செய்து தைப்பு முறை 
பற்றவைப்பு செய்யும்‌ முறை. 


pulse-jet engine. (வாஜூ.) 
துடிப்புத்‌ தாரை எஞ்சின்‌ : ஒரு 
வகை அழுத்தத்‌ தாரை எஞ்சின்‌. 
இதில்‌ உள்ளெரிதல்‌ இடைவிட்டு 
நடைபெறும்‌. இதனால்‌ தொடர்‌ 
வெடிப்புகள்‌ மூலம்‌ உந்துகை 
உண்டாகிறது. இதனை 'துடிப்புத்‌ 
தாரை' என்றும்‌ கூறுவர்‌. 


pulsometer : (பொறி) வளிதீர்‌ 
ட கவான்‌ குழாய்‌ 
வ காண்டு செல்வதற்கான 
வளிதீர்‌ குழாய்‌. இது பெரும்பா 
லும்‌ நீருக்கடியில்‌ கடைக்கால்‌ 
போட உதவும்‌ நீர்‌ புகாக்கூண்டு 
அமைவிலிருந்து நீராவியைக்‌ காலி 
செய்வதற்குப்‌ பயன்படுகிறது. 

டயா௦6 : மாக்கல்‌ : மெருகேற்று 
வதற்குப்‌ பயன்படும்‌ மாக்கல்‌ 


வகை. இதனைப்‌ பொடியாக்கிப்‌ 
பயன்படுத்துவர்‌. 


பற : (எந்‌. ) இறைப்பான்‌ : திர 
வங்களைக்‌ காற்றழுத்த ஆற்றல்‌ 
மூலம்‌ மேலெழச்‌ செய்யும்‌ விசைக்‌ 
குழாய்‌. 
punch : (எந்‌.) தமரூசி : தோல்‌, 
உலோகம்‌, தாள்‌ 
கக முதலியவற்றில்‌ 
துளை யிடுவதற்கு 
எஃகினால்‌ செய்த 
ஒரு கருவி. 
punch card; (தானி). துளை 
அட்டை: ஒரு குமூஉக்குறித்‌ தகவல்‌ 
முறையில்‌ தசவல்களைத்‌ துளை 
யிட்டுப்‌ பதிவு செய்வதற்கான 
அட்டை. 


தமரூசி 


punched : (தானி.) துளையிட்ட 
நாடா: துளையிடுவதன்‌ மூலம்‌ 
தகவல்கள்‌ பதிவு செய்யப்பட்ட 
நாடா. 

punching : துளையிடுதல்‌ : தாள்‌ 


தோல்‌, உலோகம்‌ முதலியவற்‌ 
றில்‌ தமரூசியால்‌ துளையிடுதல்‌, 


punch press: வார்ப்பழுத்துப்‌ 
பொறி : வார்ப்புத்‌ தாய்ப்‌ படிவ 
அழுத்தும்‌ பொறி. 


punctuation : (அச்சு. ) நிறுத்தக்‌ 
குறியீடு : வாக்கியங்களைச்‌ சொற்‌ 
றொடர்களாகப்‌ பகுத்துக்காட்டு 
வதற்குப்‌ பயன்படும்‌ நிறுத்தக்‌ 
குறியீடுகள்‌. 


பாற : (௧.க.) உத்தர நெடுவிட்‌ 
டம்‌ : தாங்கணைவுகளுக்கிடையா 
கவும்‌ கூரை உத்தரங்களுக்கு 
ஆதாரமாகவும்‌ அமைக்கப்படும்‌ 
தாக்கமைவுக்‌ கட்டுமானம்‌. 


push button: (மின்‌.) மின்விசைக்‌ 
குமிழ்‌ : ஒரு சிறிய பொத்தானை 
அல்லது குமிழை அழுத்திக்கொண்‌ 
டிருக்கும்‌ வரை ஒரு மின்சுற்று 


வழியை நிை செய்கி 
டன்‌ பட றவு ற ஒரு 
push-button starter : (தாணி,) 
அழுத்து பொத்தான்‌ இயக்கி : 
உந்து ஊர்தியை ஒரு பொத்‌ 
தானை அழுத்துவதன்‌ மூலம்‌ இயக்‌ 
கத்‌ தொடங்குவதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ சாதனம்‌. இது காலால்‌ 
இயக்கும்‌ விசைக்குப்‌ பதிலாகப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 


push-button switch : (மின்‌.) 

அழுத்தப்‌ பொத்தான்‌ விசை: மின்னி 

யல்‌ இணைப்புகளை ஒரு பொத்‌ 

தானை அழுத்திதொடர்பேற்படுத்‌ 

தவும்‌ இன்னொரு பொத்தானை 

அழுத்தி இயக்கவும்‌ பயன்படும்‌ 
சை. 


pusher airplane: (uவானூ.) 
உந்து விசை விமானம்‌ : முதன்மை 
ஆதார மேற்பரப்புகளுக்குப்‌ பின்‌ 
னால்‌ முற்‌ செலுத்தியை அல்லது 
முற்செலுத்திகளை உடைய ஒரு 
வகை விமானம்‌. 


pusher propeller: போஹா.) 
உந்து விசை முற்செலுத்தி: விமா 
னத்தில்‌ எஞ்சினின்‌ பிற்பகுதியில்‌ 
அல்லது முற்செலுத்தி சுழல்‌ தண்‌ 
டின்‌ பின்‌ நுனியில்‌ பொருத்தப்‌ 
பட்டுள்ள முற்செலுத்தி அல்லது 
சுழல்‌ விசிறி. 

putlog: (௧.௧,) சாரக்கட்டை ; 
சாரப்பலகைகளைத்‌ தாங்குவதற் 
கான குறுகிய வெட்டுமரத்துண்டு. 
putty : (வேதி; க.க.) மெருகு 
சுண்ணத்தாள்‌ : கண்ணாடியை 
அல்லது உலோகத்தை மெருகிடுவ 
தற்கான சுண்ணத்தாள்‌ வகை. 
puzzolan or slag cement: எரி 
மலைச்‌ சாம்பற்காரை : எரிமலைச்‌ 
சாம்பல்‌ அல்லது கொல்லுலைச்‌ 
சாம்பற்‌ கட்டி மூலம்‌ தயாரிக்கப்‌ 
படும்‌ சீமைக்காரை அல்லது 
சிமென்ட்‌. இது சீமைச்‌ சுண்‌ 
ணாம்பு, களிமண்‌ ஆகியவற்றால்‌ 


507 


செய்யப்படும்‌ சீமைக்காரைபோல்‌ 
அத்துணை வலுவுடையதன்று. 
இது பெருமளவில்‌ பயன்படுத்தப்‌ 
படுவதுமில்லை. 

pylorus: (உட.) சிறுகுடல்‌ வாய்‌: 
இரைப்பையி 
லிருந்து சிறு 
குடலுக்குச்‌ 
ெசெல்லும்‌ 
பாதை யின்‌ 
சிறு குடல்‌ 
திறப்புவாய்‌. 


சிறுகுடல்‌ 


வாய 


pyramid : (கணி.) கூம்பு வடிவம்‌: 


ஒரு சமதள பல 


கோண முக்கோ 
ல்‌ 


ணத்தை ஆதார 
மாகவும்‌ பொது 
வான முகட்டு 
முனையும்‌ உடைய 
கூர்ங்‌ கோபுர வடி 


கூம்பு ப 
வடிவம்‌ வம்‌. 
pyridine : (வேதி.) பைரிடின்‌ : 


காசநோய்‌ மருந்தாகப்‌ பயன்படும்‌ 
எலும்பு நெய்‌ வடிம மூலப்‌ 
பொருள்‌. இது மஞ்சள்‌ நிறமுடை 
யது. இதனை ஆல்கஹாலின்‌ 
இயல்பு நீக்கியாகவும்‌ பயன்படுத்‌ 
துகின்‌ றனர்‌. 

pyrite : (வேதி) பைரைட்‌ : அயச்‌ 
சல்பைடுகளில்‌ இயற்கையாகக்‌ 
இடைக்கும்‌ பித்தளை போன்ற 
மஞ்சள்‌ நிறப்பொருள்‌. இதனை 
“முட்டாளின்‌ தங்கம்‌'' என்றும்‌ 
கூறுவர்‌. 

pyrographing : செதுக்கு வேலை: 
சூடாக்கப்பட்ட கருவியினால்‌ 
தோல்‌ அல்லது மரத்தின்‌ மீது தட்‌ 
டப்பட்ட செதுக்கு வேலை. 
pyrogravure: செதுக்கு வேலைப்‌ 
பாடு: சூடாக்கப்பட்ட இரும்புக்‌ 
கருவியால்‌ செய்யப்படும்‌ செதுக்கு 
வேலைப்பாடு. 

pyrolusite : (உலோ.) பைரோலூ 
சைட்‌ : முக்கிய மாங்கனீஸ்‌ தாதுப்‌ 


508 


பொருள்‌. பல நாடுகளில்‌ இரும்பு 
போன்ற ௧௫ நிறத்தில்‌ கிடைக்‌ 
கிறது. இது உலோக மாங்கனீஸ்‌ 
தயாரிக்கப்‌ பயன்படுவதுடன்‌, 
மின்கலங்கள்‌ வண்ண உலர்த்தி 
கள்‌ ஆயகிவற்றில்‌ பயன்படுகிறது. 
pyrometer : உயர்‌ வெப்பமானி : 
உயர்ந்த வெப்பங்களைத்‌ தொலை 
விலிருந்து அளப்பதற்கான கருவி. 
இரண்டு உலோகங்கள்‌ இணையும்‌ 
இடத்தில்‌ மின்னோட்டம்‌ ஏற்படு 


கிறது என்னும்‌ தத்துவத்தை 
அடிப்படையாகக்‌ கொண்டது. 
pyroxylin : (வேதி.) பைரோக்‌ 

லின்‌ : வண்ணநெய்‌, செயற்‌ 
கைத்தோல்‌ ஆகியவற்றிற்கு வெறி 
யத்தில்‌ தோய்த்துப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ மரச்சத்து வெடியகிப்‌ 
பொருள்‌. இது எளிதில்‌ தீப்பற்றக்‌ 
கூடியது; வெடிக்கத்‌ தக்கது. ஒளிப்‌ 
படச்‌ சுருள்கள்‌ தயாரிப்பதில்‌ 
பயன்படுகிறது. 


0: (மின்‌.) கியூ: தரம்‌; தர 
அளவு காந்தப்‌ புலத்தின்போது 
ஒரு கரண்டு கருவியில்‌ சேமித்து 
வைக்கப்படும்‌ ஆற்றலுக்கும்‌ அதே 
நேரத்தில்‌ ஏற்படும்‌ இழப்பீட்டுக்‌ 
திடையிலான விகிதம்‌. 


Q= x 
L 
R 
0 demodulator: (மின்‌.) கியூ 
எதிர்‌ அலைமாற்றி : வண்ணத்‌ 


தொலைக்காட்சியில்‌, சதுரச்‌ சரியீ 
ட்டளவு வண்ண ஒளிர்வு ஊடகங்‌ 
களை மீண்டும்‌ 'கிய்‌' துணை 
ஊடகங்களாக மாற்றுகிற எதிர்‌ 
அலை மாற்றி மின்‌ சுற்றுவழி. 

ஏ factor : (மின்‌.) கியூ காரணி : 
ஒரு மின்‌ சுற்றுவழியின்‌ போது 
தூண்டப்பட்ட மின்னழுத்தத்தின்‌ 
மதிப்பளவினை அதிகரிப்பதற் 
கான மின்‌ சுற்று வழியின்‌ திறனை 
இது குறிக்கிறது. 


0-519081: (தொ.கா.) கியூ சைகை: 


வண்ணத்‌ தொலைக்காட்சியில்‌ 
பச்சை அல்லது கருஞ்சிவப்பு வண்‌ 
ணத்‌ தகவல்களைக்‌ கொண்டுள்ள 
தொலைக்காட்சிச்‌ சைகை. 


9020 : (அச்சு) இட அடைப்பு 
எழுத்துரு : அச்சுத்‌ துறையில்‌ இட 
அடைப்புக்‌ கட்டையாகப்‌ பயன்‌ 
படும்‌ எழுத்துரு. இது அச்சு எழுத்‌ 
துருவின்‌ உயரத்தைவிடக்‌ குறை 
வான உயரத்துடன்‌ இருக்கும்‌.இது 


அச்சுவரி நீளங்களின்‌ மடங்கு 
களாக வார்க்கப்படும்‌. பத்தி 
களில்‌ முடிவில்‌ வரிகளிடையே 


இடைவெளியை அகலமாக்குவதற்‌ 
கும்‌, ஓர இடம்‌ விடுவதற்கும்‌ இது 
பயன்படுகிறது. 


509 


௦ 


quadrangle: (௧.௧.) நாற்கட்ட 
ரங்கம்‌: சல்லூரி விளை 
யாட்டுத்திடல்போன்று 
நாற்புறமும்‌ கட்டங்கள்‌ 
சூழ்ந்த சதுரமான அல்‌ 
ஈற்கட்டு லது நாற்கட்டமான 
அரங்கம்‌ இடப்பரப்பு. 
quadrant: (1) கால்‌ வட்டம்‌; 
செங்கோண ஆரங்களுக்குட்பட்ட 
வட்டப்பகுதி; வட்டக்கால்‌ சுற்று 
வரை. 
(2) கோண மானி : உயரங்களை 
அளவிடப்‌ பயன்படும்‌ கருவி. 


quadratic equations (sணி.) 
இருவிசைப்படிச்‌ சமன்பாடு : அறி 
யப்படாத ஓர்‌ அளவின்‌ இருமடி 
வர்க்கத்தை மட்டும்‌ கொண்டுள்ள 
ஒரு சமன்பாடு, உருக்கணக்கிய 
லில்‌ இரு விசைப்‌ படிமை சார்ந்‌ 
துள்ள சமன்பாடு. 


quadrilateral: நாற்கரம்‌ : நான்கு 
பக்கங்களையும்‌ நான்கு கோணங் 
களையும்‌ உடைய வரை வடிவம்‌. 


quadruplane : (uானூ.) நாற்‌ 
சிறகு விமானம்‌ : ஒன்றன்‌ மேல்‌ 
ஒன்றாக நான்கு தொகு சிறகு 
களையுடைய ஒரு வகை விமானம்‌. 


quadruple-expansion engine : 
நான்மடி விரிவாக்க எஞ்சின்‌ : 
நீராவி நான்கு மடங்காக விரி 
வாக்கமாவதற்கு இடமளிக்கும்‌ 
ஒரு வகைக்கூட்டு எஞ்சின்‌. முதலில்‌ 
ஓர்‌ உயர்‌ அழுத்த நீள்‌ உருளையி 
லும்‌, ன்னர்‌. அடுத்தடுத்து 
மூன்று குறைந்த அழுத்த நீள்‌ 
உருளைகளிலும்‌ இந்த விரிவாக்கம்‌ 
நடைபெறும்‌. இதில்‌ தொடக்கத்‌ 
தில்‌ நீராவி அழுத்தம்‌ குறைந்தது 


510 


1கலோ 
வேண்டும்‌. 


அளவுக்கு இருக்க 


quantitative analysis : (வேதி.) 
பண்பியல்‌ பகுப்பாய்வு : வேதியியல்‌ 
பொருளில்‌ என்னென்ன தனிமங்‌ 
கள்‌ அல்லது கூறுகள்‌ எந்த அளவு 
களில்‌ அடங்கியுள்ளன என்பதை 
அறிவதற்கான பகுப்பாய்வு. 
quantity : தரநிலை ; (1) பண்‌ 
புத்தரம்‌. 

(2) தனி இயல்பு அல்லது குணம்‌. 
பபா : (மின்‌.) உகைப்பளவு : 
ஓர்‌ எலெக்ட்ரானை அதிக அளவு 
ஆற்றலுக்கு உயர்த்துவதற்குத்‌ 
தேவைப்படும்‌ ஒரு குறிப்பிட்ட 
அளவு ஆறிறல்‌. 

quantitative analysis ட (வேதி.) 
அளவைப்‌ பகுப்பாய்வு : ஒவ்வொரு 
தனிமத்தின்‌ அல்லது கூறின்‌ 
மொத்த அளவினைக்‌ கண்ட றிவ 
தற்கான பகுப்பாய்வு. 


பகா : அளவு: கூடவோ 
குறையவோ கூடிய பொருண்மை, 
கன அளவு எண்ணிக்கை போன்ற 
இயல்பின்‌ அளவீடு. 


பாபா : (தாணி.) எண்‌ அலகு: 
ஓர்‌ அளவீட்டு முறையில்‌ மிகச்‌ 
சிறிய அலகினைக்‌ குறிக்கும்‌ எண்‌ 
மதிப்பளவு. 

பயா : (மின்‌ ) இயற்பியல்‌ 


அலகு : இயங்கு விசை, ஆற்றல்‌, 
பொருண்மை முதலிய இயற்பியல்‌ 


பண்புகளின்‌ மிகச்சிறிய மதிப்‌ 
பளவு. 
quantum theory: (இயற்‌.) 


கதிரியக்க அலை வீச்சுக்‌ கோட்‌ 
பாடு : ஒரு சூடான பொருளிலி 
ருந்து அல்லது விளக்கிலிருந்து ஒரு 
சீரான அளவில்‌ பாயாமல்‌, எண்‌ 
அலகு எனப்படும்‌ ஆற்றல்‌ துளி 
களாகக்‌ கதிரியக்கமாக வெளிட்‌ 
படும்‌ ஆற்றலின்‌ அளவு. இந்த 
அளவுகள்‌, கதிரியக்கத்தின்‌ அலை 


வெண்களுக்‌ கேற்ப, பல்வேறு 
அளவுகளில்‌ அமைந்திருக்கும்‌. 
எடுத்துக்காட்டாக, ஒரு வெப்பு 
ஒளியின்‌ எண்‌ அலகு, ஓர்‌ ஊதா 
ஒளியின்‌ எண்‌ அலகைவிடக்‌ குறை 
வாக இருக்கும்‌. 

quarantine : (நோயி.) தொற்றுத்‌ 
தடைக்‌ காப்பு : பயணிகள்‌, கப்பல்‌ 
நோயாளீகள்‌ ஆகியோரைத்‌ 
தொற்றுத்‌ தடைக்காப்புக்காக 
ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு 


தொற்றுத்‌ தடைக்காப்பில்‌ 
வைத்தல்‌, 

quarry : (1) கற்‌ சுரங்கம்‌; 
உடைத்தல்‌, வெடித்தல்‌ மூலம்‌ 


கற்கள்‌ எடுக்கப்படும்‌ தொடுகுழி. 
2) சன்னல்‌ கண்ணாடி: நூல்‌ 
களை வைப்பதற்கான சன்னல்‌ 
முகப்புகளையுடைய 18அம்‌ நூற்‌ 
றாண்டு நூல்‌ பேழை. 
quarry-faced masonry : (௧.௧.) 
பாவுகல்‌ முகப்புக்‌ கட்டுமானம்‌ ; கற்‌ 
சுரங்கத்திலிருந்து எடுத்து, மெரு 
கேற்றப்படாமல்‌ அப்படியே 
பதித்த கல்‌ முகப்புடைய கட்டு 
மானம்‌. 

quarry tile: (௧.௧.) உலா மேடை 


ஓடு : எந்திரத்தினால்‌ செய்யப்‌ 
பட்ட, மெருசிடப்படாத ஓடு. 
இது $' அல்லது அதற்கு மேற்‌ 


கனமுடையதாக இருக்கும்‌. 
பகா: முகத்தலளவை அலகு : 
கால்‌ காலன்‌ அல்லது இரண்டு 
பைண்டு அளவு. கால்காலன்‌ 
அளவு கலம்‌. 


quartan malaria: (நோயி.) 
நான்கு நாள்‌ முறைக்‌ காய்ச்சல்‌: 
நான்காம்‌ நாள்தோறும்‌ விட்டு 
விட்டு வரும்‌ மலேரியாக்‌ காய்ச்சல்‌ 
வகை. 


0ம8*2: கால்‌ பங்கு: ஒரு பொரு 
ளின்‌ நான்கு சமமான பகுதிகளில்‌ 
ஒன்று. கவராயத்தின்‌ நான்கு முக்‌ 
கிய முனைகளில்‌ ஒன்று. 


021112: கோள்‌ இடைத்தொடர்பு: 
ஒன்றுக்கொன்று ; 
தொலைவுடைய இரு கோளங்களி 
டையிலான இடைத்தொடர்பு. 

பகா£௦: (அச்சு.) நான்கு மடித்‌ 
தாள்‌: நான்கு தாள்களும்‌, எட்டுப்‌ 
பக்கங்களும்‌ அமையும்‌ வகையில்‌ 
இரு தடவை மடித்தாளின்‌ அளவு. 
நான்மடித்தாள்‌ அளவுள்ள ஏடு. 


Qபகா£2: படிகக்கல்‌: கன்ம ஆக்சிஐ 
னுடன்‌ சில சமயம்‌ பொன்னும்‌ 
கலந்த கனிமப்‌ பொருள்‌. 


0ப2112/1௪:(மண்‌.) படிகக்கல்‌ தாது: 
உருத்திரிபடைந்த மணற்பாறை. 
பெரும்பாலும்‌ படிகக்கல்‌ கொண்‌ 
அடர்த்தியான குருணை வடிவச்‌ 
கல்‌. 


quaternary steel: (உலோ.) 
நாற்‌ தனிம எஃகு: இரும்பு, கார்‌ 
பன்‌, மற்றும்‌ இரு சிறப்புத்‌ தனி 
மங்கள்‌ அடங்கிய ஒரு வகை எல்கு 
உலோகக்‌ கலவை. 


quaternion:  நான்கன்‌ தொகுதி: 
ஒரு தடவை இரண்டாக மடித்த 
நான்கு தாள்களின்‌ தொகுதி. 


quatrefoil: (சு.ச௪.) நாழ்கதுப்‌ 
பணி; நான்கு இலை மலர்‌ வடிவத்‌ 
தில்‌ செய்யப்படும்‌ அணி வேலைப்‌ 
பாடு, 

queen closer: (௧.௧.) அரைச்‌ 
செங்கல்‌: (௯.௪. ) செங்கல்லை நீள 
வாக்கில்‌ இரண்டாக வெட்டிச்‌ 
செய்த செம்பாதிச்‌ செங்கல்‌. 
queen truss: (s.ச.) அரசித்‌ தாங்‌ 
கணைவு: செங்குத்தான இரு கட்‌ 
டுக்‌ கம்பங்களுடன்‌ கட்டமைப்பு 
செய்த ஒரு தாங்கணைவு. ஒரே 
யொரு கட்டுக்கம்பம்‌ உடைய அர 
சுத்‌ தாங்கணைவிலிருந்து இரு 
வேறுபட்டது, 

quenching: (eஎi்‌.)  குளிர்விப்பு: 
எஃகைப்‌ போதிய அளவு கெட்டிப்‌ 


90° இடைத்‌ 


11 


படுத்துவதற்காகச்‌ சூடான எஃகை 
நீர்‌, எண்ணெய்‌ அல்லது வேறு 
திரவங்களில்‌ நனைத்துக்‌ குளிர்‌ 
வித்தல்‌. 

quenching oils: குளிர்விப்பு எண்‌ 
ணெய்‌: சூடாக்கிக்‌ குளிர்வித்துக்‌ 
கெட்டிப்படுத்துவதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ எண்ணெய்கள்‌. 
மீன்‌ எண்ணெய்‌ இதற்குப்‌ பெரி 
தும்‌ பயன்படுத்தப்படுகிறது.கனிம 
மீன்‌, தாவர, விலங்கு எண்‌ 
ணெய்கள்‌ கலவை செய்யப்பட்டு 
வாணிகப்‌ பெயர்களுடன்‌ விற்‌ 
பனை செய்யப்படுகின்‌ றன. 

quick change: (எந்‌.) துரித மாற்‌ 
றம்‌: கடைசல்‌ எந்திரங்களில்‌ பல்‌ 
லிணைகளை அகற்றி மாற்றுவதற்‌ 
குப்‌ பதிலாக நெம்பு கோள்களை 
இடம்‌ பெயரச்‌ செய்வதன்‌ மூலம்‌ 
ஊட்டத்தை மாற்றுவதற்கு அனு 
மதிக்கும்‌ வகையில்‌ பல்லிணை 
களை அமைத்தல்‌. 

quick-charge: (மின்‌.) வேக மின்‌ 
னேற்றம்‌: மின்னேற்ற வேகத்தை 
அதிகரிப்பதன்‌ மூலம்‌ சேமக்‌ கலத்‌ 
திற்கு மறு மின்னூட்டம்‌ செய்‌ 
தல்‌. 

quicktime: (s.க.) நீற்றாத சுண்‌ 
ணாம்பு: தூய்மையான சுண்ணாம்‌ 
புக்‌ கல்லிலிருந்து தயாரிக்கப்பட்ட 
நீற்றாத சுண்ணாம்பு. 

quicksand: உதிர்மணல்‌: ஒரு கன 
மான பொருளின்‌ அளவுக்கு நீரு 
டன்‌ கலந்த உதிரிமணல்‌. 
quicksilver: (உலோ.) பாதரசம்‌: 
பாதரசம்‌ என்ற திரவ உலோகம்‌. 
முகம்‌ பார்க்கும்‌ கண்ணாடிகளின்‌ 
பின்புறம்‌ பூசப்படும்‌ வெள்ளீய 
ரசக்கலவை. 

ஏயர[[: (எந்‌.) புழைத்தண்டு: உட்‌ 
புழையுள்ள சுழல்தண்டு கதிர்‌. 
பரி! ஏசகா:, (எந்‌.) புழைப்‌ பல்‌ 
லிணை: ஒரு புழைத்தண்டில்‌ அல 


912 


லது குழலில்‌ வெட்டப்பட்ட ஒரு 
பல்லிணை அல்லது துளை நுனி. 
பரச: இருபது நான்கு மடிதாள்‌: 
இருபத்து நான்கு கொண்ட எழுது 
தாள்மடி, ஒரு தடவை மடித்து 8 
ஆக்கப்பட்ட தாள்‌ நான்கு தாள்‌ 
தொகுதி. 

guire fold: மடிதாள்‌; ஒரு தடவை 
மடித்து 8 ஆக்கப்பட்ட நான்கு 
தொகுதி, 

பய்‌ கூரகக்‌ குடைவு: புற வளை 
வுகளுக்கு இடைப்பட்ட கூரகக்‌ 
குடைவு, 


quotiaian malaria: (நோயி,) 
நாள்முறைக்‌ காய்ச்சல்‌: நாள்தோ 
றும்‌ விடாது வரும்‌ மலேரியாக்‌ 
காய்ச்சல்‌ வகை. 


quoinkey: (அச்சு) அச்சுருப்‌ 
பற்றாப்பு முடுக்கி: அச்சுருப்‌ படிவ 
த்தில்‌ உள்மூலையை முடுக்குவதற் 
குப்‌ பயன்படும்‌ *' வடிவ முடுக்கி. 
0ப௦4ஈ5: (௪.௪,) மூலைக்கற்கள்‌: 
கட்டிடங்களின்‌ உள்‌ மூலைகளில்‌ 
பொருத்தப்படும்‌ மூலைக்கற்‌ 
கள்‌, 


rabbet: (மர.வே,) மூலைப்‌ 
பொருத்துவாய்‌: இசைப்பு வாய்‌ 
லம்‌ இணைப்பதற்கு விளிம்பில்‌ 
சய்யப்படும்‌ இசைப்பு வாய்‌ 


வெட்டு. 


rabbet joint: (மர.வே.) மூலை 
இணைப்பு: மூலைப்‌ பொருத்து 
வாய்‌ மூலம்‌ இணைத்தல்‌. 

rabbet plane: (மர;வே.) மூலைப்‌ 
பொருத்துவாய்‌ இழைப்புளி: 
மூலைப்‌ பொருத்துவாய்‌ இழைப்ப 
தற்கான ஓர்‌ இழைப்புளி. 

race: (விண்‌.) வான்கோளப்‌ 
போக்கு: வான்கோளங்கள்‌ இயங்கு 
பாதை. 


race rotation: (வாஜூ. ) இயங்கு 
சுழற்சி: விமானத்தில்‌ முற்செலுத்தி 
மூலமாக அல்லது அதன்‌ விளை 
வாகச்‌ செல்லும்‌ காற்றோட்டத்‌ 
இன்‌ மீது முற்செலுத்தியின்‌ இயக்‌ 


கத்தினால்‌ உண்டாகும்‌ சுழற்சி. 


raceway: (மின்‌.) புழைவழி: காப்‌ 
புக்குழாய்‌, வார்ப்படக்குழாய்‌ 
போன்ற உட்புழையுடைய 
பொருட்களைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. 
இவை பெரும்பாலும்‌ மறைவாக 
இருக்கும்‌. இவற்றின்‌ வழியாக 
மின்கம்பிகள்‌ ஒரு வெளிச்‌ செல்‌ 
வழியிலிருந்து இன்னொரு வழிக்‌ 
குக்‌ கொண்டு செல்லப்படுகின்‌ 
றன. 
‘ack and pinion: (அ.க.) பற்கம்‌ 
ச்‌ சூழல்‌ சட்டம்‌: பற்கள்‌ பொளிந்‌ 
ள்ள சட்டம்‌ மூலம்‌ சுழலியக்க, 
நேர்‌ இயக்க மாறுபாடு செய்யும்‌ 
அமைவு. 
ack: அழிச்சட்டம்‌: (1) பொருள்‌ 


33 


513 


R 


களை வைப்பதற்கான கொள்கலச்‌ 
சட்டம்‌. 

(2) பற்கள்‌ பொளிந்த கம்பி ௮ல்‌ 
லது சட்டம்‌. 

(3) அச்செழுத்து அடுக்குப்‌ பல 
கைகளை வைப்பதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ உலோகத்தாலான அல்லது 
மரத்தினாலான சட்டம்‌. 


8081: ராடார்‌ (தொலை நிலை) 
இயக்கம்‌: ஆற்றல்‌ வாய்ந்த மின்‌ 
காந்த அலை அதிர்வியக்க மூலம்‌ 
தன்னிலையும்‌, விமானங்கள்‌, 
கப்பல்கள்‌, கடற்கரைகள்‌ முதலிய 
வற்றின்‌ நிலைகளும்‌ கண்ட 
வதற்குரிய கருவி அமைவு. 


radar ஈரle: (மின்‌.) ரேடார்‌ மைல்‌: 
ரடார்‌ துடிப்பு, மைல்‌ தூர 
முள்ள இலக்கிற்குச்சென்று திரும்பு 
வதற்குப்‌ பயணம்‌ செய்யும்‌ தொ 
லைவு. ரேடார்‌ துடிப்பானது ஒரு 
மைல்‌ தூரம்‌ சென்று வர 10.75% 
10” வினாடி நேரம்‌ தேவை. 


£80181: மையவிலக்கு: மையத்திலி 
நந்து அல்லது இருசிலிருந்து புற 
நாக்கி விலகிச்‌ செல்கிற அமைவு. 


radial arm: (எந்‌.) ஆரைக்கரம்‌: 
இயங்கும்‌ பிடிமானம்‌ இது ஆரை: 
துரப்பண எந்திரத்தில்‌ துரப்‌ 
பணச்‌ சேணத்தைத்‌ தாங்குகிறது. 
radial axle: (எந்‌.) ஆரை இருசு: 
பாதை, வளைவுக்குத்‌ தக்கபடி. 
அமைந்த இருசு. 
(௨0181 bar: ஆரைச்‌ சலாகை: இது 
ஒரு மரச்சலாகை இதன்‌ நுனியில்‌ 
ஒரு பென்சில்‌ இணைக்கப்பட்டி 
க்கும்‌. இதனைக்‌ கொண்டு 
பெரிய வளைவுகளை வரையலாம்‌. 


514 


radial bearing: (தானி.) ஆரத்‌ 
தாங்கி; நீள்‌ உருளைகளுடன்‌ அல்‌ 
லது பீப்பாய்‌ வடிவ உருளைகளு 
டன்‌ கூடிய தாங்கி, 


radial drill: (உலோ.) ஆரத்துரப்‌ 
பணம்‌: ஒரு தூணின்‌ ஆதாரத்தின்‌ 
மீது ஆரம்‌ போன்ற கரத்தில்‌ ஏற்‌ 
றப்பட்ட ஒரு துரப்பணம்‌. 

radiol driling machine: (எந்‌.) 
ஆரைத்‌ துரப்பண எந்திரம்‌: ஒரு 
கனரகத்‌ துரப்பண எந்திரம்‌. 
துரப்பணம்‌ செய்யப்படும்‌ பொரு 
ளை நகர்த்தாமல்‌ துரப்பணத்தின்‌ 


நிலையைச்‌ சரி செய்யக்கூடிய 
வகையில்‌ இது அமைக்கப்பட்ட 
ருக்கும்‌. 


radial engine: (வானூ.) ஆரை 
எஞ்சின்‌: நிலையான நீள்‌ உருளை 
கள்‌ ஒரு பொதுவான வளைவுச்‌ 
சுழல்‌ தண்டினைச்‌ சுற்றி ஆரை 
வடிவில்‌ அமைச்கப்பட்டிருக்கும்‌. 

[8014௦ (மின்‌.) ஆரைக்கோணம்‌: 
ஆரையின்‌ வட்டச்சுற்று வரை 
மீது ஆரை நீளக்‌ கூறுகொள்ளும்‌ 
கோணம்‌. ஒரு வட்டத்தின்‌ சுற்ற 
ளவு 2௱ ஆரைக்‌ கோணங்களுக்குச்‌ 
சமம்‌. ஒரு ஆரைக்கோணத்தின்‌ 
அளவு ஏறத்தாழ 57°. 

radiant heat: (இயற்‌.) தாவு 
வெப்பம்‌: மையத்தினின்றும்‌ நாற்‌ 
றிசையிலும்‌ வெப்பம்‌ தாவிச்‌ 
சென்று பரவுதல்‌, 

radiating surface: கதிர்வீச்சுப்‌ 
பரப்பு: வெப்பக்‌ கதிர்களை வீசிப்‌ 
பரப்புகிற பரப்பு. 

7801281100 எந்‌;பொறி,) வெப்பக்‌ 
கதிர்வீச்சு: வெப்பக்கதிர்‌ வீசிப்‌ பர 
வுதல. 

அணுக்கதிர்வீச்சு: அணுத்‌ துகள்‌ 
அல்லது கதிர்கள்‌ மிக வேகமாக 
வீசிப்‌ பரவுதல்‌, 

radiation loss: (மின்‌) கதிர்‌ 
இழப்பீடு: மின்னியல்‌ மற்றும்‌ சாந்‌ 


தவியல்‌ புலங்களில்‌ கதிர்வீச்சு கார 
ணமாக அனுப்பு 'சிம்பிகளில்‌ 
இழப்பு ஏற்படுதல்‌. 

radiation resistance: (மின்‌.) 
கதிர்வீச்சுத்‌ தடை: ஒரு வானலை 
வாங்கியிலிருந்து ஆற்றல்‌ கதிர்வீச்‌ 
சின்‌ விளைவாக, அதில்‌ ஏற்படும்‌ 
தடை, 


ரaiator: (எந்‌.பொறி,) வெப்பாற்‌ 
றுப்‌ பொறி; உந்துவண்டிப்‌ பொறி 
யின்‌ வெப்பாற்றும்‌ அமைவு. 


radiator hose: (தானி.) வெப்‌ 
பாற்றுப்பொறி நெழிவுக்‌ குழாய்‌: 
உந்து ஊர்தியில்‌ வெப்பாற்றுப்‌ 
பொறியினையும்‌, எஞ்சினையும்‌ 
இணைக்கும்‌ நெளிவுக்‌ குழாய்‌. 
801021: (கணி. ) விசைமூல்‌அளவு: 
எண்களின்‌ வர்க்கமூலம்‌ தொடர்‌ 
பான அளவு, 

மூல உறுப்பு: சேர்மத்தின்‌ அடிப்‌ 
படைக்‌ கூறாக அமைத்து சேர்மத்‌ 
தின்‌ இயல்பான வேதியியல்‌ மாற்‌ 
றங்களின்போது மாறாமலே 
இருக்கும்‌ தனிமம்‌ அல்லது தனி 
அணு அல்லது அணுக்களின்‌ 


கூட்டம்‌. 


8010: (மின்‌.) வானொலி: கம்பி 
யில்லாச்‌ செய்திப்‌ பரப்பு; கம்பி 
யில்லாச்செய்தி வாங்கும்‌ அமைவு; 
வானொலிப்பெட்டி; வானொலி 
ஓலி பரப்பு. 


radioacoustics:( மின்‌ .)அலை ஒலி 
யியல்‌: ஓலி அலைகளை அனுப்பு 
தல்‌, உண்டாக்குதல்‌, பெருக்குதல்‌ 
பற்றி ஆராய்தல்‌. 

radioctive: (மின்‌.) கதிரியக்க 
முடைய: பொருட்கள்‌ நேர்‌ மின்‌ 
னேற்றமும்‌, எதிர்‌ மின்னேற்றமும்‌ 
உடைய துகள்களை வெளியிடுதல்‌. 
radioctivity: (வேதி.) கதிரியச்‌ 
கம்‌: ஒருவகை அணு இன்னொரு 
வகை அணுவாக மாறும்போத 
ஏற்படும்‌ மாறுதல்‌. இந்த மாற்றத்‌ 


தின்போது அணுவின்‌ உட்கருவி 
லிருந்து எரியாற்றல்‌ வெளிப்படு 
கிறது. 
radio-astronomy: 
வானியல்‌: 


radio broadcasting: வானொலி 
ஒலிபரப்பு: செவிப்புலன்‌ ஆற்றலை 
வானொலி ஆற்றலாக மாற்றிவா 
னொலி அலைகளின்‌ வடிவில்‌ 
அனுப்புதல்‌. 

radio channel: வானொலி அலை 
வரிசை: வானொலி, தொலைக்‌ 
காட்சி அலை அடையாளக்‌ குறி 
யீடுகளை இடையீடின்றி அனுப்‌ 
பித்‌ தரும்‌ அலை இடைப்பகுதி. 
இன்றையத்‌ தொலைக்காட்சி 
வரையளவுகளின் படி, ஓர்‌ அலை 
வரிசை என்பது 6 மெகா சைக்கிள்‌ 
அகல்‌ விரிவுடையது. 


கதிரியக்க 


redio communication, வானொ 
லிச்‌ செய்தித்‌ தொடர்பு: வானொலி 
ஆற்றல்‌ மூலமாக வாய்மொழிச்‌ 
செய்தியை அல்லது குறியீட்டுச்‌ 
செய்தியை அனுப்புதல்‌. 

radio compass: (வானூ.) வா 
னொலித்‌ திசைகாட்டி: கதிரியக்கத்‌ 
தத்துவத்தின்‌ மூலம்‌ திசைகளைக்‌ 
குறித்துக்‌ காட்டும்‌ கருவி. இது 
வானொலி ஓலிபரப்புப்‌ பெட்டி 
யில்‌ அமைந்திருக்கும்‌. அதை 
நோக்கியே இதன்‌ முள்‌ திரும்பி 
இருக்கும்‌. இதன்‌ முள்‌ வடக்குத்‌ 
திசையை நோக்கி இருக்காது. 
radio direction finder: ( இயற்‌.) 
வானொலித்‌ திசைகாட்டி: 
வானொலிச்‌ சைகை எந்தத்‌ திசை 
யிலிருந்து அனுப்பப்படுகிறது என்‌ 
பதை நிருணயிப்பதற்கு வடி 
வமைக்கப்பட்டுள்ள வானொலி 
வாங்கி, இது மீகாமத்தில்‌ பயன்‌ 
படுகிறது. 

radio  trequency : (மின்‌. 
வானொலி அலைவெண்‌ : வானொ 
லிச்‌ சைசைகளை அனுப்புவதில்‌ 


215 


பயன்படுத்தப்படும்‌ மின்னலை 
களின்‌ அலைவெண்‌. இது ஏறத்‌ 
தாழ வினாடிக்கு 40.000-க்கும்‌ 
30,000,000-க்கும்‌ இடைப்பட்ட 
அதிர்வுகளைக்‌ கொண்டிருக்கும்‌. 


radio meter: சைக 
இயக்கமானி : கப்பல்களிலிருந்தும்‌ 
விமானங்களிலிருந்தும்‌ அனுப்பப்‌ 
படும்‌ கம்பியில்லாச்‌ சைகைச்‌ 
செய்திகளிலிருந்து அவை இருக்கும்‌ 
திசையைக்‌ கண்டுபிடிக்கும்‌ கருவி. 


radiogram , கம்பியில்லா ஒலிபரப்‌ 
புச்‌ செய்தி : வானொலி வாயிலாக 
அனுப்பப்பட்டு, ஏதோவொரு வழி 
யில்‌ முகவரியாளருக்கு அஞ்சல்‌ 
செய்யப்படும்‌ செய்தி. 


radiograph : வெயில்மானி: வெயி 
லின்‌ செறிவையும்‌ வெயில்காயும்‌ 
நேரத்தையும்‌ பதிவு செய்வதற்‌ 
கான கருவி. 


radiography : (மின்‌. ) ஊடுகதிர்ப்‌ 
படமெடுப்பு : ஊடுகதிர்கள்‌ (எக்ஸ்‌ 
ரே) படும்படி செய்து ஒரு 
பொருளை ஆராய்வதற்கான 
ஒளிப்பட அறிவியல்‌. 


radioisotope! (வேதி.) கதிரியக்க 
ஓரகத்‌ தனிமம்‌ : கதிரியக்கமுடைய 
ஒரு தனிமத்தின்‌ வடிவம்‌. இது 
தனிமத்திற்கு இயற்கையாக 
அமைந்திருக்கலாம்‌ அல்லத: 
அணுப்பிளப்பு போன்ற வேறு 
அணுவியல்‌ மாறுதல்கள்‌ மூலம்‌ 
உண்டானதாக இருக்கலாம்‌. 


radiology : (மருத்‌.) ஊடுகதிர்‌. 
கதிரியக்க மருத்துவம்‌ : ஊடுகதிர்‌ 
(எக்ஸ்ரே) கதிரியக்கம்‌ மூலமாக 
நோய்களைக்‌ குணப்படுத்துதல்‌. 


radioretallography: (இயற்‌. 
ஊடுகதிர்‌ உலோக உள்ளமைப்பு 
ஆய்வியல்‌ : உலோகங்களின்‌ உள்‌ 
கட்டமைப்பினையும்‌ பண்புகளை 
யும்‌ ஊடுகதிர்கள்‌ (எக்ஸ்ரே)மூலம்‌ 
ஆராயும்‌ முறை. 


516 


radiometer : கதிரியக்கச்‌ செறிவு 
மானி : கதிரலை இயக்கம்‌, இயக்க 
ஆற்றலாக மாறுவதைக்‌ காட்டும்‌ 
கருவி, 

radio network: வானொலி 
இணைவனம்‌ : ஒரு பொதுவான 
நிகழ்ச்சியை ஒலிபரப்பும்‌ நோக்கத்‌ 
திற்காக அமைக்கப்பட்டுள்ள பல 


வானொ நிலையங்களின்‌ 
தொகுதி, 

radio ௦: வானொலித்‌ 
தொலைபேசி : வானொலி மூல 


மாக குரல்‌ செய்தியை அனுப்பு 
வதற்குப்‌ பயன்படும்‌ கருவி. 

radio phony : ஒலி வெப்ப நிலை 
ஒலியாக்கம்‌ : ஒலியலை வெப்ப 
நிலைகளினால்‌ ஓலியுண்டாக்கும்‌ 
முறை, 

radio receiver: வானொலிப்‌ 
பெட்டி: வானொலி ஆற்றலை 
ஏற்று, கேட்பு ஆற்றலாக மாற்று 
வதற்குத்‌ தேவையான சாதனம்‌. 
radioscopy : ஊடுகதிர்‌ஆய்வியல்‌. 
radio sonde ; மீவளி நிலைமானி ; 
வளி மண்டலத்தின்‌ பல்வேறு 
தளங்களின்‌ அழுத்தம்‌, வெப்ப 
நிலை, ஈர்மை நிலைகளைக்‌ 
குறித்து ஒலிப்பரப்புவதற்காக 
விமானங்களிலீருந்து விமானக்‌ 
குடை மூலம்‌ இறக்கப்படும்‌ சிறு 
வானொலிப்‌ பரப்புக்‌ கருவி. 
radiosonic : (மின்‌) வானொலி 
யாக்கம்‌: ஒலியாக்கத்திற்கு 
வானொலி அலைகளைப்‌ பயன்‌ 
படுத்துதல்‌. 

radio spectrum: (மின்‌.) 
வானொலி ஊடகம்‌ : வானொலிக்‌ 
குப்‌ பயன்படுத்தப்படும்‌ மின்காந்த 
ஊடகப்‌ பிரிவு. 

radio station : வானொலி நிலை 
யம்‌ : வானொலிச்‌ செய்திகளை 
அனுப்பவும்‌ பெறவும்‌ பயன்படும்‌ 
கருவி அமைந்துள்ள இடம்‌. 


radio-telegram : வானொலித்‌ 
தந்தி: சும்பில்லாத்‌ தந்திமூலம்‌ 
பெறப்படும்‌ செய்தி. 


radio  telegraphy : (மின்‌.) 
வானொலித்‌ தந்திமுறை : மோர்ஸ்‌ 
தந்தி முறையில்‌ பயன்படுத்தும்‌ 
புள்ளிகள்‌, கோடுகள்‌ மூலம்‌ 
தொடர்‌ அலைகளாகச்‌ செய்தி 
களை அனுப்பும்‌ முறை. 


radlio telephony: (மின்‌. ) 
வானொலித்‌ தொலைபேசி : குரல்‌ 
மூலம்‌ வானொலிச்‌ செய்தித்‌ 
தொடர்பு கொள்ளுதல்‌. 

radio telescope; (மின்‌. ) வானொ 
லித்‌ தொலை நோக்கி : புறவெளி 
யிலிரந்தும்‌ வானொலி அலை 
களைக்‌ கண்டுபிடிப்பதற்கான மிக 
வும்‌ கூருணர்வுள்ள வானொலி 
வாங்கி அமைவு. 

radio-therapy: (மருத்‌. ) ஊடுகதிர்‌ 
மருத்துவம்‌ : ஊடுகதிர்‌ (எக்ஸ்ரே) 
கதிரியக்கம்‌ மூலம்‌ நோய்களைச்‌ 
குணப்படுத்தும்‌ மருத்துவ முறை, 
radio wave : (மின்‌.): வானொலி 
அலை : ஓர்‌ அனுப்பீட்டு வானலை 
வாங்கியிலி ஈந்து பரப்பப்படும்சிக்க 
லான ' மின்‌ நிலையியல்‌ மற்றும்‌ 
மின்காந்தப்புலம்‌. 

£adiப௱ : (வேதி.) ரேடியம்‌ (கதி 
ரியம்‌) : தார்‌, வண்டல்‌ இிரள்களி 
லிருந்து பெறப்படும்‌ இயற்கை 
யாகக்‌ கடுரியக்கமள்ள உலோகத்‌ 
தனிமம்‌. இது யுரேனியத்தை விட 
அதிகக்‌ கதிரியக்கம்‌ வாய்ந்தது. 
யுரேனியம்‌ பெறப்படும்‌ அதே 
தாதுப்‌ பொருட்களிலிருந்து 
கிடைக்கிறது. 

radium-therapy : (மருத்‌.) ரேடிய 
மருத்துவம்‌ : சுதிரியக்கத்தையோ, 
அதன்‌ விளைபொருட்களையோ 


பயன்படுத்தி நோய்‌ தீர்க்கும்‌ 
முறை, 
ரகப்ப8: ஆரை : ஒரு கோளம்‌ 


அல்லது வட்டத்தின்‌ மையத்தில்‌ 


ருந்து அதன்‌ சுற்று வரைக்கு அல்‌ 


லது தளப்பரப்புக்குச்‌ செல்லும்‌ 
ஒரு நேர்கோடு. 
radius gauge : (எந்‌.] ஆரை 


அளவி : மேடான இடை விளிம்பு 


களையும்‌, வளைவு முனைகளை 
யும்‌ அளவிடுவதற்கான ஒரு கருவி. 


radius of gyration: (பொறி,) 
சுழல்‌ ஆரம்‌ : மடிமைத்‌ திரும்புமை 
யை வெட்டுத்‌ தளப்பரப்பினால்‌ 
வகுப்பதன்மூலம்‌ கிடைக்கும்‌ ஈவின்‌ 
வர்க்கமூலத்திற்குச்‌ சமமானது. 


Al =R 
R= JAA 
₹ = சுழல்‌ ஆரம்‌ 
| : மடிமைத்‌ திருப்புமை 
A: பரப்பளவு 


radius planer: (எந்‌.) ஆரை 
இழைப்புளி: வட்டவரைகள்‌ உந்து 
ஊர்‌ திகளின்‌ இணைப்புகள்‌ முத 
லியவற்றில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
ஒரு தனிவகை இழைப்புளி. 
ர87118 : (௧.க.) பனைநார்‌: பனை 
யின்‌ மரவகையிலிருந்து எடுக்கப்‌ 
படும்‌ நார்‌. 

ர211: (௧.௧.) கம்பியழி : கம்பித்‌ 
தடைவேலி; கம்பிக்‌ கைபிடி. 


ர211 : தண்டவாளம்‌ : இருப்பூர்தி 
களுக்கான தண்டவாளம்‌. 


rail way track gauge : இருப்பூர்‌ 
திப்‌ பாதை அகலம்‌ : அமெரிக்க 
இருப்பூர்தித்‌ தண்டவாளங்களுக்‌ 
திடையிலான அகலம்‌. இது 4” 83” 
அளவு இருக்கும்‌. 

rainbow : வானவில்‌ : வெயில்‌ 
அடித்துக்‌ கொண்டு மழைத்தூறல்‌ 
விழும்‌ போது, நீர்த்துளிகளில்‌ 
ஒளிச்சிதறல்‌ ஏற்படுவதன்‌ காரண 
மாக சூரியனுக்கு எதிர்த்திசையில்‌ 
வில்‌ போல்‌ காணப்படும்‌ ஏழு 
நிறங்களின்‌ தொகுதி. இதில்‌ செங்‌ 
கருநீலம்‌, நீலம்‌, ஊதா, பச்சை, 


517 


மஞ்சள்‌, ஆரஞ்சு, சிவப்பு ஆசிய 
ஏழு வண்ணங்கள்‌ வரிசையாக 
அமைந்திருக்கும்‌, 

rainbow generator: (மின்‌.) 
வண்ணக்கோல உருவாக்கி : வண்‌ 
ணத்‌ தொலைக்‌ காட்சியில்‌ படக்‌ 
குழாயில்‌ வண்ணப்பட்டை முழு 
வதையும்‌ உண்டாக்குகிற கருவி, 


rainbow, secondary: எதிர்‌ 
வானவில்‌ : வானவில்லின்‌ உட்‌ 
புறமோ, வெளிப்புறமோ காணப்‌ 
படும்‌ தலைகீழான நிறவரிசை 
யுடைய வானவில்‌. 


raised printing : (அச்சு.) 
புடைப்பு அச்சு முறை : எழுத்து 
கள்‌ மேல்‌ வந்து முனைப்பாக 
இருக்கும்படி அச்சிடும்‌ முறை. 


9105 : (பட்‌.) சம்மட்டம்‌: சம மட்‌ 
டமாக்கப்‌ பயன்படும்‌ கருவி. 


ரக (எந்‌.) தூலப்பொறி : மதிற்‌ 
சுவர்களைத்‌ தகர்ப்பதற்குரிய 
உலோகப்‌ பூணிட்ட பெருந்‌ தூலம்‌. 


raman effect : ( இயற்‌.) இராமன்‌ 
விளைவு : ஓர்‌ அலை நீளமுள்ள 
ஒளியானது (எ-டு: பாதரச விளக்‌ 

லிருந்து வரும்‌ ஒளி) ஒரு திரவத்‌ 
திற்குள்‌ அல்லது வாயுவிற்குள்‌ 
பாயும்போது, அந்தத்‌ திரவத்தின்‌ 
மூலக்கூறு ஒளியை பக்க வாட்டில்‌ 
சிதறடிக்கிறது.ஊடகம்‌ஒருவகைப்‌ 
பிரகாசமான கோட்டினையும்‌, 
வேறு சில கோடுகளையும்‌ காட்‌ 
டும்‌. இந்தப்‌ பக்கக்கோடுகள்‌ திர 
வத்தின்‌ மூலக்கூறுகளுக்கு எதிராக 
ஒளியின்‌ துகள்கள்‌ தாக்கி அத 
னால்‌ ஆற்றலை ஈட்டுவதால்‌ அல்‌ 
லது இழப்பதால்‌ உண்டாகின்‌ றன. 
இ கண்டு பிடித்தவர்‌ 
இந்திய விஞ்ஞானி சர்‌.சி.வி 
இராமன்‌ ஆவார்‌. இந்தக்‌ கண்டு 

டி ப்புக்காக இவருக்கு இயற்பிய 
லுக்கான நோபல்‌ பரிசு வழங்கப்‌ 
பட்டது. 


518 


உசா: (வார்‌.) 


நிமிசுக்‌ கட்டை 


கட்டை : மண்ணை அடித்து இறுக்‌ 
கும்‌ கருவி. 

ரவா : (க.க.) கோட்டைச்‌ சாய்‌ 
தளம்‌ : கோட்டை அரணில்‌ 
இரண்டு தரைமட்டங்களை 
இணைக்கும்‌ சாய்தளம்‌. 


ரஸ ': தொடர்பின்மை : அங்‌ 
கொன்றும்‌ இங்கொன்றுமான 
முறைமை. ஒழுங்கற்ற அளவும்‌ 
வடிவும்‌ கொண்‌ டிருப்பவை. 


random joints: தொடர்பற்ற 
இணைப்புகள்‌ : மேலொட்டுப்‌ பல 
கையில்‌ அகலம்‌ சமமாக இருக்‌ 
கிறதா என்பதைக்‌ கவனத்தில்‌ 
கொள்ளாமல்‌  தொடர்பின்றிச்‌ 
செய்யப்படும்‌ இணைப்புகள்‌. 


random work: (௧.௧.) ஒழுங்‌ 
கற்ற வேலைப்பாடு : ஒழுங்கற்ற 
முறையில்‌ அமைக்கப்படும்‌ கல்‌ 
வேலைப்பாடு. ஒரு சீராக இல்‌ 
லாத கற்களைக்‌ கொண்டு ஒரு 
சுவர்‌ கட்டுதல்‌ போன்ற பணி. 


range at economic speed : 
(வானூ.) சிக்கன வேகவீச்சு : 
ஒருவிமானம்‌, உயரத்தில்‌ பறக்கும்‌ 
எல்லா நிலைககளிலும்‌ மிகவும்‌ சிக்‌ 
கனமான வேகத்தில்‌ பறக்கும்‌ 
போது மிக அதிக அளவு செல்லக்‌ 
கூடிய தூரம்‌. 


range at full speed : (uானூ.) 
முழுவேக வீச்செல்லை : ஒரு விமா 
னம்‌ மிகச்‌ சிக்கனமான வேகத்தி 
லும்‌ உயரத்திலும்‌ பறக்கும்போது 
செல்லக்கூடிய உச்ச அளவு தூரம்‌, 
range at maximum speed: 


(வானூ.) அதிவேக வீச்சு: ஓ 
விமானம்‌, உயரத்தில்‌ குறிப்பிட்ட 


நிலைகளில்‌ முழுவேகத்தில்‌ பறக்‌ 
கும்போது செல்லக்கூடிய மிக 
அதிக அளவு வேகம்‌. 


rapeseed oil : கடுகு எண்ணெய்‌ : 
கடுகிலிருந்து பெறப்படும்‌ கன 
மான பழுப்பு நிற எண்ணெய்‌. 

மசகெண்ணெயாகவும்‌ 
எஃகினைப்‌ பதனப்படுத்துவதற் 
காகவும்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
ஈasறp: (எந்‌.) முரட்டு அரம்‌ : 
காடு முரடான பரப்புடைய 
அரம்‌ போன்ற கருவி. 


raster : (மின்‌.) எலெக்ட்ரான்‌ 
ஒளிர்வு : படக்குழாய்‌ திரையில்‌ 
எலெக்ட்ரான்‌ கற்றையை வீசுவ 
தன்‌ மூலம்‌ உண்டாகும்‌ ஒளிர்வு. 


ratchet : (எந்‌.) ஒருவழிப்‌ பற்சக்‌ 
கரத்‌ தடை: சலாகை 
மீது அல்லது சக்கரம்‌ 
மீது அமைந்த பற்‌ 
களின்டுயக்கத்துடன்‌ 
ஒருவழி அல்லது மறு 
வழித்‌ தடுக்கும்‌ 
தடைடைக்கோல்‌ 
அமைவு. 


ratchet bar: (எந்‌.) பற்‌ சக்கரத்‌ 
தடைச்‌ சலாகை: ஒரு வழித்‌ 
தடைப்‌ பற்சக்கரத்தில்‌ உள்ளது 
போன்ற பற்கள்‌ கொண்ட ஒரு 
நேர்ச்‌ சலாகை. இது எந்திரப்‌ பற்‌ 
களைத்‌ தடுக்கும்‌ அடை தாழினை 
ஏற்றுக்‌ கொள்ளும்‌. 


பற்சக்கரத்‌ 
தடை 


ratchet bit brace :  (மர.வே.) 


ol 


பற்சக்கரப்‌! பிணைப்புக்‌ கட்டு. 


ratchet drill : (எந்‌.) ஒரு வழித்‌ 
தடைப்‌ பற்சக்கரத்‌ துரப்பணம்‌: இது 
ஒரு நெம்புகோ லுடைய கையால்‌ 


இயக்கப்படும்‌ ஒரு துரப்பணம்‌. 
இதன்‌ ஒரு முனை 
யில்‌ ஒரு துரப்ப 
ணப்‌ பிடி அமைந்‌ 
திருக்கும்‌. இது ஒரு 
வழித்தடப்‌ பற்சக்‌ 
கரம்‌. அடைதாழ்‌ 
மூலம்‌ சுழலக்‌ கூடி 
யது. 


பற்சக்கரத்‌! 
துரப்பணம்‌. 


ratchet wheel: ஒரு வழித்‌ தடைப்‌ 


பற்சக்கரம்‌ | ஒரு வழிப்‌ பற்சக்‌ 
கரத்‌ தடை அமைக்கப்பட்ட சக்‌ 
கரம்‌. 


rated horse power of an 
சாஏine : (வானூ.) விசை மானம்‌: 
ஒரு குறிப்பிட்ட வகை எஞ்சினின்‌ 
வேக அளவு கணிக்கப்பட்டிருந்து, 
அது முழுவேகத்தில்‌ அல்லது ஒரு 
குறிப்பிட்ட உயரத்தில்‌ அல்லது 
பெருகிய அழுத்தத்தில்‌ இயங்கும்‌ 
போது உண்டாகும்‌ சராசரிக்‌ 


குதிரை விசை. 


rated revolutions : (வாஜூ.) 
சுழற்சி வேகம்‌ : விசைமானத்திற்கு 
இணையான சுழற்சிகளின்‌ எண்‌ 
ணிக்கை: பு. 


ட] ல 
raté of climb : (வானூ.): ஏறு 
முகவேகம்‌: ஒரு விமானம்‌ காற்றை 
எதிர்த்துச்‌ செங்குத்தாக ஏறும்‌ 
வேக வீதம்‌. 
rate - of - climb indicator: 
(வானூ.) ஏறுமுக வேகமானி : ஒரு 
விமானம்‌ உயரே ஏறுகிற அல்லது 
உயரத்திலிருந்து இறங்குகிற வேக 
வீதத்தைக்‌ காட்டும்‌ கருவி. 
rate of spead: (எந்‌.] வேக 
விதம்‌: எந்திர வேலைகளில்‌ வேக 
வீதம்‌ ஒரு நிமிடத்தில்‌ சுழற்சி 
களின்‌ எண்ணிக்கை அல்லது ஒரு 
நிமிடத்தில்‌ அடி என்ற அளவில்‌ 
கணக்டெப்படுதிறது. 
rating of alternators : (மின்‌.) 
மாறு மின்னாக்கி வேகம்‌ : மாற்று 
மின்னோட்டம்‌ உற்பத்தி செய்யும்‌ 


519 


மின்னாக்கெளின்‌ வேகம்‌ கிலோ 
வால்ட்‌ அம்பியர்களில்‌ (KVA) 
கணக்கிடப்படுகிறது. இது ஆம்பி 
யர்‌ அளலினை மின்னழுத்தத்தின்‌ 
மடங்குகளாகப்‌ பெருக்கி ஆயிரத்‌ 
தால்‌ வகுத்துப்‌ பெறப்படுகிறது. 
8110 : வீதத்‌ தொடர்பு: ஒன்றோடு 
ஒன்றனுக்குள்ள அளவை யொட்‌ 


டிய தொடர்பு. 
ratio of compression: (கணி,பத. J) 
அழுத்த வீதம்‌: அழுத்தத்திற்கு 


முன்பும்‌ பின்பும்‌ அழுத்தங்களிடை 
யிலான வீதம்‌. 

ratio of transformation : மின்‌ 
மாற்று வீதம்‌ ; ஒரு மின்மாற்றியில்‌ 
முதனிலைச்‌ சுருளிலுள்ள சுழல்‌ 
எண்ணிக்கைக்குமிடையிலான வீத 
அளவு. 


ரalwhiபச : பதனிடாத்‌ தோல்‌ : பத 
னிடப்படாத தோல்‌, 


rawhide gears: (எந்‌,) தோல்‌ 
பல்லிணை : இறுக்கமாக அழுத்‌ 
தப்பட்ட பதனிடப்படாத தோல்‌ 
வட்டுகளினாலான ஓசை எழுப்‌ 
பாத பல்லிணை. 


rawhide hammer : தோல்‌ சுத்தி: 
பதனிடப்படாத தோல்‌ கொண் 
டையுடைய கைச்சுத்தி. உலோக 
உறுப்புகளில்‌ இச்‌ சுத்தியைப்‌ 
பயன்படுத்தும்‌ போது அந்த 
உறுப்புகளில்‌ கீறல்கள்‌ ஏற்படா 
மல்‌ இருக்கும்‌. 
raw material: மூலப்பொருள்‌ 
செய்பொருளுக்குரிய மூல இயற்‌ 
சுப்‌ பொருள்‌. 


raynauds disease:  (நோயி.) 
ரேனாட்ஸ்‌ நோய்‌ ; விரல்களுக்கும்‌ 
செ சமயம்‌ காதுகளுக்கும்‌ கீழ்த்‌ 
தாடைக்கும்‌ இரத்தம்‌ செல்வதில்‌ 
ஏற்படும்‌ கோளாறு. பெரும்பா 
லும்‌ 50 வயதான பெண்களுக்கு 
இறுதி மாத விடாய்‌ சமயத்தில்‌ 
இந்நோய்‌ உண்டாகும்‌. 


520 


ayn: ரேயான்‌ (மரவிழைப்பட்டு) : 
மர இழையிலிருந்து உருவாக்கப்‌ 
படும்‌ செயற்கைப்பட்டு வகை, 
reactance: (மின்‌. ) எதிர்வினைப்பு: 
ஒரு மாற்று மின்னோட்டச்‌ சுற்று 
வழியில்‌, ,மின்னோட்டத்தை 
எதிர்க்காமல்‌, ஆனால்‌ அதற்கும்‌ 
அதன்‌ மின்னியக்க விசைக்குமிடை 
யிலான நிலைவேறுபாட்டினை 
உண்டாக்குகிற தடையின்‌ உறுப்பு. 
action : எதிர்வினை ; வேதியிய 
லில்‌ புறத்தாக்குதலால்‌ “ஏற்படும்‌ 
இயல்பு மாறுபாடு, 


reaction coil : எதிர்‌ வினைப்புச்‌ 
சுருள்‌. ௧ 

reaction engine : (வானூ.) எதிர்‌ 
வினைப்பு எஞ்சின்‌ (எதிர்வினைப்பு 
விசைப்‌ பொறி): ஓர்‌ எஞ்சின்‌ அல்‌ 
லது விசைப்பொறி வெளியேற்‌ 
றும்‌ பொருளுக்குத்‌ தனது எதிர்‌ 
விளைப்பு மூலம்‌ உந்து விசையை 
உண்டாக்குகிறது. இந்த எஞ்சின்‌ 
எதிர்வினைப்பு எஞ்சின்‌ எனப்‌ 
படும்‌, 

reaction turbine: (வாஜூ.) 
எதிர்வினைப்பு விசையாழி: சுழலி 
அலகுகள்‌ கூம்பலகுகளின்‌ வளைய 
மாக அமைந்தஒரு வகை விசை 
யாழி. இந்த அலகுகளிடையிலி 
ருந்து வெளியேற்றப்படும்‌ திரவத்‌ 
தின்‌ எதிர்வினைப்பு மூலம்‌ விசை 
யாழி சுழல்கிறது. 

reaction turbine: (மின்‌. ) எதிரடி 
விசையாழி : நீரோட்டம்‌ அல்லது 
வாயு அல்லது நீராவி பாய்வதால்‌ 
மின்விசையை நேரடியாக உற்‌ 
பத்தி செய்யும்‌ பொறி. ஒரு தாண்டு 
விசையாழியில்‌ ஒரு சக்கரத்தின்‌ 
அலகில்‌ நீர்‌ (அல்லது நீராவி) 
தாக்கி சக்கரத்தைச்‌ சுழலச்‌ செய்‌ 
கிறது. நீர்‌ (நீராலி) முன்னோக்கிப்‌ 
பாயும்போது சக்கரம்‌ பின்னோக்‌ 
கிச்‌ சுழல்கிறது. 

reaction voltage, எதிர்வினைப்பு 
மின்னழுத்தம்‌. 


reactor : (மின்‌.) எதிர்வினைப்‌ 
பான்‌: மாற்று மின்னோட்டங்‌ 
களின்‌ ஓட்டத்திற்கு எதிர்ப்பை 
அளிக்கும்‌ ஒரு சாதனம்‌. பொது 
வாக, இரும்பு உள்ளீட்டின்‌ மீதான 
சும்பிச்‌ சுருள்களைக்‌ கொண்டிருக்‌ 
கும்‌, 
reactor : (இயற்‌,) அணு உலை: 
யுரேனியம்‌ அல்லது புளுட்டோனி 
யம்‌ அணுக்களை ஒரு கட்டுப்‌ 
பாட்டு முறையில்‌ பிளவுபடுமாறு 
செய்து வெப்பத்தை உண்டாக்கு 
கிற அல்லது கதிரியக்கத்தில்‌ 
அணுக்களைப்‌ பிளக்குமாறு செய்‌ 
கிற ஓர்‌ எந்திரம்‌. ஒரு வேகங்‌ 
றைந்த அணுஉலையில்‌, காரீயம்‌, 
ர்‌ போன்ற ஓர்‌ இடையீட்டுப்‌ 
பொருளின்‌ மூலம்‌ அணுக்களின்‌ 
வேசம்‌ குறைக்கப்படுகிறது. ஒரு 
வேகம்‌ மிகுந்த அணு உலையில்‌, 
நியூட்ரான்௧ளின்‌ வேகம்‌ குறைக்‌ 
கப்படுவதில்லை. ஒர்‌ அணு உலை 
யிலிருந்து, கார்பன்டையாக்சைடு 
நீர்‌, உருகிய சோடியம்‌ போன்ற 
குளிர்விக்கும்‌ பொருள்களின்மூலம்‌ 
வெப்பம்‌ அப்புறப்படுத்தப்படு 
கிறது. சில அணு உலைகளில்‌, 
நியூட்ரான்௧ளை உறிஞ்சிக்‌ கொள்‌ 
ளும்‌ காட்மியம்‌ அல்லது போ 
ரோன்‌ போன்ற கட்டுப்பாட்டுச்‌ 
சலாசைகள்‌ மூலம்‌ வெப்பம்‌ நீக்கப்‌ 
படுகிறது. 
reactor, saturable: மின்‌.) 
பூரித எதிரியக்கி : நேர்‌ மின்னோட்‌ 
டம்‌ சுருணைகளின்‌ தொகுதி 
வழியாகச்‌ செல்லக்கூடிய வகையில்‌ 
அமைந்த ஒருவகை மின்மாற்றி. 
காந்த உட்புரியின்‌ அளவினை 
நேர்‌ த ர. கட்டுப்‌ 
படுத்துகிறது. அதன்மூலம்‌ மின்‌ 
ம்‌ ாற்றியின்‌ மாற்று தோட்ட 
மும்‌ கட்டுப்படுத்தப்படுகிறது. 
reagent : (வேதி.) வினையூக்கி : 
எதிர்த்தாக்காற்றல்‌ மூலம்‌ சேர்மத்‌ 
தின்‌ பொருட்கூறு கண்டுணர உத 
வும்‌ பொருள்‌. இது பகுப்பாய்வு 
வேதியியலில்‌ பயன்படும்‌ பொருள்‌. 


reactive load: (மின்‌. ) எதிர்வினை 
மின்சுமை: மின்விசை ஆதாரத்தின்‌ 
மின்னோட்டத்தைச்‌ செலுத்தும்‌ 
அழுத்தத்திலிருந்து குறையுமாறு 
சய்கிற மின்சுமை. தூண்டு எதிர்‌ 
வினைப்பு கொண்ட மின்சுமை. 
reactive power : (மின்‌.) எதிர்‌ 
வினைப்பு மின்விசை : ஒரு மின்‌ 
சுற்றுவழியின்‌ எதிர்வினைப்பு 
அமைப்பின்‌ பயன்படுத்திக்‌ கொள்‌ 
ளும்‌ மின்விசை, 
ram: ரீம்‌: 20 தாள்மடி; 480 
தாள்கள்‌ அடங்கிய கட்டு ; 
கழிவுச்‌ சரியீடு சேர்த்து 500 தாள்‌ 
கள்‌ அடங்கிய கட்டு. 
reamer: (உலோ.) துளைப்‌ 
பெருக்கு கருவி: உலோகத்தில்‌ 
ஏற்கெனவே வெட்டப்பட்டுள்ள 
துளையைப்‌ பெரிதாக்குவதற்கான 
ஒரு கருவி. 
ர6ar axle : (தானி.) பின்‌ இருசு * 
பல்லிணைகள்‌, இருசுச்‌ சுழல்‌ 
தண்டுகள்‌, இயங்குபொறி ஆகிய 
வற்றையும்‌ தாங்கிகள்‌, பட்டை 
வளையங்கள்‌ போன்ற இயக்கு 
வதற்குத்‌ தேவையான துணை 
உறுப்புகளையும்‌ கொண்ட பின்‌ 
இருசு. 
Reaumur thermometer:(இய்‌.) 
ரோமர்‌ வெப்பமானி : ஐரோப்பிய 
நாடுகள்‌ பலவற்றில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌. ஒரு வெப்பமானி. இதில்‌ 
பனிக்கட்டியின்‌ உருகுநிலை 0; 
நீரின்‌ கொதிநிலை 80. 


receiver : (மின்‌.) செவிக்குழல்‌ : 
தொலைபேசிச்‌ செய்தியைக்‌ கேட்‌ 


ஏவ 


செலிக்‌ குழல்‌ 


பதற்கு காதருகே வைத்துக்‌ கேட்‌ 
கப்படும்‌ கருவி. 


521 


(2) ஒலி-ஒலிப்பெட்டி: அலை பரப்பு 
களை ஒலியாகவோ ஒளியாகவோ 
மாற்றுவதற்கான அமைவு. 


receptacle : (மின்‌.) கொள்கலம்‌ : 
வெண்சுடர்‌ மின்‌ விளக்கினைப்‌ 
குழி குத்துவதற்கான சுவர்க்‌ குதை 


reciprocating : (எந்‌. ) எதிரெதிர்‌ 
இயக்கம்‌ : முன்னும்‌ பின்னும்‌ மா 
மாறி இயங்குதல்‌. 

recondition: மறு சீரமைப்பு: 
பயன்படுத்தத்‌ தக்கவாறு பழுது 
பார்த்துச்‌ சரமைவு செய்தல்‌. 


reconnaissance: முன்னாய்வு : 
நில அளவைப்‌ பணியில்‌ நில அள 
வைப்‌ பணியைத்‌ தொடங்குவதற்கு 
முன்பு நடத்தப்படும்‌ முன்னீடான 
ஆய்வு. 

recorder : (மின்‌.) பதிவு கருவி; 
மின்னியல்‌ சைகைகளை அல்லது 
ஒரு கருவியின்‌ அல்லது சாதனத்‌ 
தின்‌ மாறிவரும்‌ இயற்பியல்‌ அல்‌ 
லது மின்னியல்‌ நிலைமைகளைப்‌ 
பதிவு செய்வதற்கான ஒரு கருவி. 
எடுத்துக்காட்டாக, ஒரு நாடா 
ஒலிப்பதிவு கருவியானது ஒலி 
பெருக்கி வழியாக நுழையும்‌ ஒலி 
யை மின்னியல்‌ சைகைகளாக 
மாற்றி, ஒரு காந்த நாடாவில்‌ 
பதிவு செய்து வைக்கிறது. 


recording thermometer : பதிவு 
வெப்பமானி: வெப்பமாறுதல்களை 
நிரந்தரமாகப்‌ பதிவு செய்து 
கொள்ளும்‌ ஒரு வெப்பமானி. இது 
ஒரு காகிதப்‌ பட்டையில்‌ அல்லது 
சுருளில்‌ தானாகவே வெப்பநிலை 
யைப்பதிவு செய்து கொள்ளும்‌. 


recrystallization: (உலோ .) மறு 
படிகமாக்கல்‌; கெட்டியாக்கப்பட்ட 
உலோகத்தைக்‌ கட்டுப்படுத்தி ஆற 
வைத்தல்‌ மூலமாகவோ நன்கு 
சூடாக்க மல்ல ஆறவிடுவதன்‌ 


522 


மூலமாகவோ பதப்படுத்தி அதன்‌ 
இயல்பான பண்பியல்புகளுக்கும்‌, 
கட்டமைப்புக்கும்‌ மீண்டும்‌ 
கொண்டுவருதல்‌. 

rectangle: (கணி.) நாற்கரம்‌: 
நான்கு பக்கங்களைக்‌ கொண்ட 
நாற்கட்ட வடிவம்‌. இதன்‌ 
கோணங்கள்‌ செங்கோணமாக 
இருக்கும்‌; எதிர்ப்பக்கங்கள்‌ சம 
மாகவும்‌ இணையாகவும்‌ இருக்‌ 
கும்‌. அண்டைப்‌ பக்கங்கள்‌ சம 
மாக இருக்க வேண்டியதில்லை. 
rectangular : (sணி.) செவ்வக 
வடிவம்‌ : ஒன்று அல்லது அதற்கு 
மேற்பட்ட செங்கோணங்கள்‌ 
உடைய நாற்கர வடிவம்‌. 
ரctifier : (மின்‌.) மின்திருத்தி : 
மாற்று மின்னோட்டத்தை நேர்‌ 
மின்னோட்டமாக மாற்றும்‌ கருவி, 


rectifier tube : மின்திருத்திக்‌ 
குழாய்‌: மாற்று மின்னோட்டத்‌ 
தைநேர்மின்னோட்டமாக மாற்று 
வதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு வெற்‌ 
றிடக்‌ குழாய்‌, 

ரூ: சிவப்பு: நிறமாலையில்‌ 
ஆரஞ்சு நிறத்திற்கும்‌ வெங்கரு 
நீலத்திற்கும்‌ இடைப்பட்ட அடிப்‌ 
படை வண்ணம்‌. 

red brass: (உலோ.) செம்பித்‌ 
தளை: சிறந்த வார்ப்பட. இயல்பும்‌ 
எந்திர வினைத்திறனும்‌ உடைய 
உயர்ந்த செப்புப்‌ பித்தளை. இதில்‌ 
85% செம்பும்‌, வெள்ளீயம்‌, ஈயம்‌, 
துத்தநாகம்‌ வெவ்வேறு அளவுகளி 
லும்‌ கலந்திருக்கும்‌. 

red cedar : (மர.வே.) சிவப்புத்‌ 
தேவதாரு : இதனைச்‌ செம்மரம்‌ 
என்றும்‌ கூறுவர்‌. இது 9 முதல்‌ 12 
மீட்டர்‌ உயரம்வரை வளரும்‌. சில 
வகை மரம்‌ 100 அடி வரைகூட 
உயர்ந்து வளரும்‌. இதன்‌ வெட்டு 
மரம்‌ மென்மையானது; எளிமை 
யாக வேலைப்பாடுகள்‌ செய்வத 
ற்குஏற்றது. பென்சில்‌ உறைகள்‌, 


பெட்டிகள்‌ செய்வதற்கு உதவு 
கிறது. வடமேற்கு அமெரிக்காவி 
லுள்ள பெரிய செம்மரங்கள்‌ கடை 
விளம்பரம்‌ பலகைகள்‌ செய்யப்‌ 
பெருமளவில்‌ பயன்படுத்தப்படு 
கின்‌ றன. 


red lead: (£வதி.) வங்கச்‌ செந்‌ 
தூரம்‌ : (Pb; 04); ஈய மோனாக்‌ 
சைடை அல்லது காரீயத்தைச்‌ 
சூடாக்குவதன்‌ மூலம்‌ இது கிடைக்‌ 
திறது. கண்ணாடிக்கலம்‌, இரும்பு 
துருப்பிடிப்பதைத்‌ தடுக்கும்‌ செஞ்‌ 
சாயம்‌ தயாரிக்கப்‌ பயன்படுகிறது. 
குழாய்‌ இணைப்புகளைக்‌ கசிவு 
களைத்‌ தடுக்கும்‌ பொருளாகவும்‌ 
பயன்படுகிறது. 


red oak: (பட்‌.) செங்கருவாலி : 
வெண்கருவாலியை விடக்‌ ,கருமை 
யாகவும்‌, முரட்டுக்‌ கரணைகளும்‌ 
உடைய மரம்‌: எளிதில்‌ உடையக்‌ 
கூடியது; நுண்துளைகளுடையது., 
கட்டிடங்களில்‌ உள்‌ அலங்காரத்‌ 
திற்கும்‌, அறைகலன்கள்‌ தயாரிப்ப 
தற்கும்‌ பயன்படுகிறது. 
red shortness or hot shortness: 
(பொறி.) செம்மைக்‌ குறைவு அல்‌ 
லது வெப்பக்‌ குறைவு: செந்தழல்‌ 
நிலையில்‌ உருட்டவோ வேலைப்‌ 
பாடு செய்யவோ முடியாததாக 
வுள்ள தேனிரும்பின்‌ அல்லது 
எஃகின்‌ நிலை, கந்தகம்‌ அதிக அள 
வில்‌ இருப்பதே செம்மைக்‌ குறை 
வுக்குக்‌ காரணம்‌. 
ரeducer:(கம்‌.)செறிவுகுறைப்பான்‌ : 
ஒளிப்பட மறிநிலைத்‌ தகட்டின்‌ 
செறிவினைத்‌ தளர்த்த உதவும்‌ 
பொருள்‌. 
reducing agent : (வேதி.) ஆக்சி 
ஜன்‌ குறைக்கும்‌ பொருள்‌ : இரண்‌ 
டாம்‌ பொருளிலிருந்து ஆக்சி 
னை அல்லது வேறு தனிமங்களை 
க்கும்‌ ஒரு பொருள்‌. 
reducing flama: (பற்‌.) ஆக்சிஜன்‌ 
குறைக்கும்‌ பிழம்பு : எரிவாயு சற்று 


மிகுதியாகவுள்ள ஓர்‌ ஆக்சிஜன்‌ 
எரிவாயுப்‌ பிழம்பு. 


reducing 91855 : குறைப்பு ஆடி : 
பொருட்களின்‌ வடிவளவினைக்‌ 
குறைத்துப்‌ பார்க்க உதவும்‌ ஓர்‌ 
இரட்டைக்குழி ஆடி. 

reduction gears: (பொறி.) 
வேகக்‌ குறைப்புப்‌ பல்லிணை: சுழல்‌ 
தண்டின்‌ வேகத்தைக்‌ குறைப்பதற்‌ 
குப்‌ பயன்படும்‌ பல்லிணை . 
redwood: செம்மரம்‌: எடை 
மிகக்‌ குறைவாகவுள்ள ஒருவகை 
மரம்‌. இதன்‌ ஒரு கன அடி எடை 
281 பவுண்டு. இது மென்மை 
யானது. இதன்‌ இழையமைப்பு 
மிக நேர்த்தியானது; கரணையுள்‌ 
ளது. இது வெட்டுமரம்‌. செம்‌ 
பழுப்பு நிறத்தில்‌ இருக்கும்‌. இதில்‌ 


வலைப்பாடுகள்‌ செய்வது எளிது. 


ஆனால்‌ எளிதில்‌ பிளவுபட்டு 
விடும்‌. நீரையும்‌, ஈரத்தையும்‌ 
தாங்கி நெடுநாள்‌ உழைக்கக்‌ 
கூடியது. 


reeding : (மர.வே.) (1) நாணல்‌ 
வரி ஒப்பனை : நாணல்‌ போன்ற 
வரி ஒப்பனை செய்தல்‌. 

2) நாணயச்‌ சூழ்வரி : நாணயத்‌ 
ரெ விளிம்புச்‌ சூழ்வரி. 
reference marks: (அச்சு. 
சுட்டுக்‌ குறிப்புகள்‌ : நூல்களில்‌ 
மேற்கோள்களைச்‌ சுட்டும்‌ குறிப்பு 
களை அடிக்குறிப்புகளில்‌ காட்டு 
தல்‌. 

reflex reflectors ; (தானி.எந்‌.) 
பின்னொளிப்‌ பிரதிபலிப்பான்‌ ; ஒரு 
கோணத்திலிருந்து வந்து ஒரு 
பொருளை  ஒளிர்வுடையதாகக்‌ 
காட்டும்‌ ஒளியைப்‌ பிரதிபலிக்கிற 
ஓர்‌ ஒளியியல்‌ சாதனம்‌. 
reflection : (மின்‌.) பிரதிபலிப்பு : 
ஒளிவகையில்‌, ஓர்‌ ஒளிக்கதிர்‌ எந்த 
ஊடகத்தின்‌ வழியாகப்‌ பயணம்‌ 
செய்கிறதோ அந்த ஊடகத்தி 


523 


லிருந்து வேறுபட்ட ஓர்‌ ஊடகத்‌ 
தைத்‌ தாக்கும்போது பிரதிபலித்‌ 
தல்‌. 


reflector: (மின்‌.) பிரதிபலிப்‌ 
பான்‌: ஒளிக்கதிரை மீள எறியும்‌ 
பொருள்‌ அல்லது மேற்பரப்பு. 
கதிர்வீச்சினை ஒரு குறிப்பிட்ட 
திசையில்‌ வலுப்படுத்துவதற்காகக்‌ 
கதிர்வீச்சுக்‌ கம்பிக்குப்‌ பின்புற 
மாக வைக்கப்படும்‌ வானலை 
வாங்கிக்‌ கம்பி, 

ஏற்கப்பட்ட சைகைகளை 
வலுப்படுத்தி, பின்புறமிருந்தோ 
அல்லது தேவையற்ற திசையிலி 
ருந்தோ சைகைகளைப்‌ பற்றி 
எடுப்பதைத்‌ தடுப்பதற்கான ஒரு 
வானலை வாங்கிக்‌ கம்பி. 


reflex circuit: (மின்‌.) திரும்பு 
மின்சுற்றுவழி: இது ஒரு வானொலி 
ஏற்பு மின்சுற்று வழி. இதில்‌, 
சைகைகளைக்‌ கண்டறிந்த முன்‌ 
பும்‌ பின்பும்‌ சைகைகளைப்‌ பெருக்‌ 
குவதற்கு ஒரே குழல்கள்‌ பயன்படு 
தின்‌ றன. 


refraction: (' இயற்‌.) ஒளிக்கோட்‌ 
டம்‌: வெவ்வேறு அடர்த்தி 
களுடைய ஊடகங்கள்‌ வழியாக 
ஒளிக்‌ கதிர்‌ செல்லும்‌ போது 
ஒளிக்கதிர்‌ கோட்டமுறுதல்‌. எடுத்‌ 
துக்காட்டாக, காற்றிலிருந்து 
நீருக்குள்‌ ஒளிக்கதிர்‌ செல்லும்‌ 
போது ஒளிக்கதிர்‌ கோட்டமடை 
கிறது. 


refraction index: (மின்‌. ) 
கோட்ட விகிதம்‌: தடையற்ற 
இடப்பரப்பில்‌ அலைக்கதிர்‌ வீச்‌ 
சின்‌ வேக வீதத்திற்கும்‌ மற்றப்‌ 
பொருள்களில்‌ வேகவீதத்திற்கு 
மிடையிலான விகிதம்‌ 

refractory: உருகாப்‌ பொருள்‌: 


உயர்ந்த அளவு வெப்பத்திலும்‌ 
உருகாமல்‌ வெப்பத்தை ஏற்கக்‌ 
கூடிய பொருள்‌. எடுத்துக்காட்‌ 
டாக, சீனக்கழிமண்‌ உருகாமல்‌ 


944 


வெப்பத்தின்‌ செயலை எதிர்த்து 
நிற்கக்கூடியது. 

refrigerant: (குளிர்‌.பத.) உறை 
குளிரூட்டி: ஒரு குளிர்பதன அமைப்‌ 
பில்‌ பயன்படுத்தப்படும்‌ குளிரால்‌ 
உறைபதனம்‌ ஊட்டும்‌ பொருள்‌. 
இது குறைந்த வெப்பநிலையிலும்‌ 
அழுத்தத்திலும்‌ ஆவியாகி வெப்‌ 


பத்தை .எடுத்துக்‌ கொள்கிறது. 
உயர்ந்த வெப்ப நிலையிலும்‌ 
அழுத்தத்திலும்‌ ..  சுருங்குவதன்‌ 


மூலம்‌ வெய்துத்னித்‌ வெளியிடுகி 
இது. ்‌ 
refrigerating: 
குளிர்சேமிப்பு முறை: உணவுப்‌ 
பொருள்களைக்‌ குளிர்சேமிப்பு 
செய்து பாதுகாப்பதற்கான 
முறை, 

refrigerator: குளிர்காப்புப்‌ 
பெட்டி: குளிர்பதனப்டுத்துவதற் 
கான குளிர்காப்புப்‌ பெட்டி. 


regelation: (குளிர்‌.பத.) மறு 
உறைதல்‌: உருகிய அழுத்தத்தில்‌ 
நீரை மீண்டும்‌ உறையும்படி செய்‌ 
தல்‌; பனிக்கட்டித்‌ துண்டுத்‌ துகள்‌ 
குவியல்‌ வகையில்‌ புறமுருகி 
இணைந்து உறைதல்‌. 
ஏi$ter:. (அச்சு) ஒத்தியைபு 
லைட்‌ (1) அச்சுக்கலையில்‌ 
ன இரு புற அச்சமைவின்‌ 
ஒத்தியைவு. வண்ணங்களின்‌ ஒத்‌ 
தியைவு. 
(2) ஒளிப்படக்கலையில்‌, தகடு 
ஒளிக்கதிர்‌ த்‌ திரைக்குவியம்‌ ஆகிய 
வற்றின்‌ ஒத்தியைபு நிலை. 
regular polygon: (கணி.) வடி 
வொழுங்குப்‌ பலகோணக்கட்டம்‌: 
அமைப்பொழுங்குடைய நான்‌ 
கிற்கு மேற்பட்ட பல பக்கங்களை 
யுடைய வரைப்படிவம்‌. 
regulation:  (மின்‌.) சீர்மை: 
மின்னாக்கியின்‌ அல்லது மின்வழங்‌ 
கட்டின்‌ உற்பத்தியில்‌, மின்சுமை 


(எந்‌.பொறி,) 


யில்‌ மாறுதல்‌ எற்படும்‌ போது 
அழுத்தத்தில்‌ ஏற்படும்‌ மாறுதல்‌. 
regulation, percentage of: 
(மின்‌.) சீர்மை: மின்னாக்கியின்‌ 
அல்லது மின்வழங்கீட்டின்‌ உற்பத்‌ 
தியில்‌, மின்‌ சுமையில்‌ மாறுதல்‌ 
ஏற்படும்போது அழுத்தத்தில்‌ ஏற்‌ 
படும்‌ மாறுதல்‌. சதவீதம்‌ (விழுக்‌ 
காடு). 
மின்சுமையின்‌ மை-முழுமின்சுமை 
TK 100 
முழு மின்சுமை ௨... 


reinforced concrete: (௧.௧) 
வலுவாக்கிய வார்ப்புக்‌ காரை: வலு 
வை அதிகமாக்குவதற்காக *இரும்‌ 
புக்கட்டை, கம்பிகள்‌ கொண்டு 
வலுவாக்கிய வார்ப்புக்கரை. 


reinforcement: (குழை.) வலி 
வூட்டும்‌ பொருள்‌: பிளாஸ்டிக்‌ 
பொருளுக்கு வலிவும்‌, விறைப்பும்‌ 
அளிக்கக்கூடிய பொருள்‌. இவை 
பெரும்பாலும்‌ கண்ணாடி இழை 
உடையதாக இருக்கும்‌. பிசின்‌ 
இழை, நாரிழை, கல்நார்‌ போன்ற 
பொருள்களும்‌ இதற்குப்‌ பயன்படு 
கிறது. 


reinforcing steel: (பொறி,) வலி 
வூட்டும்‌ எஃகு: கான்கிரீட்‌ கட்டு 
மானத்தில்‌ அதிக வலிவூட்டுவதற்‌ 
காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ எஃகுச்‌ 
சலாகைகள்‌. 


reject circuit: (மின்‌) ஏலாச்‌ 
சுற்றுவழி: ஒத்திசைவுள்ள இணை 
யாக இசைவிப்பு செய்யப்பட்‌ 
டுள்ள மின்சுற்றுவழி. இது ஒத்‌ 
திசைவு அலைவெண்ணில்‌ சைகை 
களை விலக்கி விடுகிறது. 


relative conductance: (மின்‌. 
தொடர்பு மின்கடத்தாற்றல்‌: வெள்‌ 

யை அடிப்படையாகக்‌ கொண்டு 
ஒரு மின்னூடு கடத்தியின்‌ மின்‌ 
கடத்தாற்றல்‌. வெள்ளியின்‌ மின்‌ 
கடத்தாற்றல்‌ 100% 


relative humidity: சார்பு ஈரப்‌ 
பதன்‌: ஒரு குறிப்பிட்ட வெப்ப 
நிலையில்‌, காற்றில்‌ இருத்தி வைத்‌ 
துக்‌ கொள்ளக்கூடிய மொத்த 
ஈரப்பதன்‌ அளவுக்குமிடையிலான 
வீத அளவு. 


relative inclinometer: (வானூ.) 
சார்புச்‌ சாய்வுமானி: விமானம்‌ 
பறக்கும்‌ உயரத்தை வெளிப்‌ 
படைப்‌ புலியீர்ப்பு அடிப்படையில்‌ 
காட்டும்‌ ஒரு சாதனம்‌. விமானத்‌ 
தின்‌ முடுக்கு விசை, புவியீர்ப்பு 
விசை இவற்றின்‌ கூட்டு விளை 
வாக்கம்‌. 

relative motion: (இயற்‌.) சார்பு 
இயக்கம்‌: ஒரு பொருளைச்‌ 
சார்ந்து இன்னொரு பொருள்‌ 
இயங்குதல்‌, 


relative resistance:  (மின்‌.) 
தொடர்புத்தடை: வெள்ளியுடன்‌ 
ஒப்பிடும்‌ போது ஒரு பொருளின்‌ 
ஒப்பீட்டுத்தடையின்‌ மதிப்பளவு. 
வெள்ளிக்கு ஒப்பீட்டுத்தடை மதிப்‌ 
பளவு 1.0. 


relativistic: (விண்‌.) இடையுற 
வுப்‌ பொருள்‌: ஒளியின்‌ வேகத்தில்‌ 
கணிசமான பின்னப்பகுதி வேகத்‌ 
தில்‌ இயங்கும்‌ பொருள்‌. அணு 
வின்‌ உட்கூறமைவுள்ள துகள்கள்‌ 
இந்த வகையினம்‌. 


relative wind: (வாஜூ,) 
தொடர்புக்‌ காற்று : காற்றிலுள்ள 
ஒரு பொருளைப்‌ பொறுத்து காற்‌ 
றின்‌ வேக வீதம்‌. காற்றின்‌ மீது 
பொருளின்‌ இடையீட்டு விளைவு 
அற்பமாக இருக்கும்‌ அளவுக்கான 
தூரத்திலிருந்த _... எடுக்கப்பட்ட 
அளவீடுகளிலிருந்து இது நிருண 
யிக்கப்படுகிறது. 


ரச. (மின்‌.) துணைமின்‌ விசை 
யமைவு: ஒரு முதன்மை மின்சுற்று 
வழியில்‌, குறிப்பிட்ட சூழ்நிலை 
களில்‌ ஒர்‌ உள்‌ சுற்று வழியை 


325 


உண்டாக்க அல்லது மூடப்‌ பயன்‌ 
படும்‌ ஒரு துணைச்‌ சாதனம்‌. 

relay station: அஞ்சல்‌ நிலையம்‌; 
வானொலி அல்லது தொலைக்‌ 
காட்சியில்‌, இன்னொரு நிலையத்‌ 


தின்‌ ஒளி-ஒலி நிகழ்ச்சிகளை 
வாங்கி அஞ்சல்‌ செய்யும்‌ நிலை 
யம்‌. 

relaxation oscillator: (மின்‌.) 


தளர்வுறு ஊசல்‌: இது ஓர்‌ எதிர்‌ 
(சைன்‌ வடிவ) ஊசல்‌. இதில்‌, ஒரு 
தடுப்பான்‌ வாயிலாகக்‌ கொண் 
மிக்கு மின்னூட்டுகிற அல்லது 
மின்னூட்டத்தைவெளியேற்றுகிற 
நேரத்தைப்‌ பொறுத்து அலை 
வெண்‌ அமைகிறது. 


relay rack: (மின்‌.) அஞ்சல்‌ சட்‌ 
டம்‌: அடிச்சட்டமும்‌ கருலியும்‌ 
கொண்ட 48செ.மீ.சட்டங்களைத்‌ 
தாங்கியுள்ள ஓர்‌ எஃகுச்‌ சட்டம்‌. 


lief: (பொறி,) புடைப்பு: ஒரு 
மேற்பரப்பிலிருந்து முனைப்பாக 
எழுந்து நிற்கும்‌ புடைப்பு. 


relief map: புடைப்பியல்‌ நிலப்‌ 
படம்‌: வண்ண வரைக்‌ குறியீடுகள்‌ 

லம்‌ புடைப்பியல்‌ தோற்றம்‌ 
அளிக்கப்பட்ட நிலப்படம்‌. 
relief printing: (அச்சு.) புடைப்‌ 
பியல்‌ அச்சடிப்பு: வண்ணவரைக்‌ 
குறியீடுகளால்‌ அமைக்கப்படும்‌ 
புடைப்பியல்‌ தோற்ற அமைவுடன்‌ 
அச்சடித்தல்‌. 


relieving: (உலோ,) முனைப்‌ 
பழிப்பு: உராய்வையும்‌, வெப்பத்‌ 
தையும்‌ குறைப்பதற்காக ஒரு 


கருவியின்‌ வெட்டுமுனையின்‌ பின்‌ 
பகுதியிலுள்ள பொருளை அகற்று 
தல்‌. 

relieving arch: விடுவிப்பு வில்‌ 
வளைவு; சுவரின்‌ அடிப்பகுதிப்‌ 
பளுக்‌ குறைக்கும்படி உள்வரியா 
கக்‌ கட்டப்படும்‌ வில்‌ வளைவு. 


526 


ரசlish: (தச்சு.) தோள்‌ பட்டை: 
பொருத்து முளையின்‌ மீதுள்ள 
தோள்பட்டை. 


reluctance: (மின்‌.) காந்தத்தடை: 
காந்தமேற்றிய பொருள்‌ காந்தப்‌ 
பாய்வுக்கு ஏற்படுத்தும்‌ தடையின்‌ 
அளவு. 

reluctivity:(மின்‌ .)காந்தத்தடைத்‌ 
திறன்‌: காந்தமூட்டுவதை எதிர்க்‌ 
கும்‌ இறன்‌. இது காந்தமூட்ட இட 
மளிக்கும்‌ திறனுக்கு எதிர்மாறா 
னது. 

romote; (தொ.கா.) தொலை 
நிகழ்ச்சி: நிலையங்களுக்கு வெளி 
யே நெடுந்தொலைவிலிருந்து ஒளி 
பரப்பாகும்‌ நிகழ்ச்சி. 

remote control: (தொ. கா.) 
தொலைக்‌ கட்டுப்பாடு: தொலைக்‌ 
காட்சி நிகழ்ச்சி, போன்றவற்றை 


தொலைவிலிருந்து கட்டுப்படுத்‌ 
தும்‌ கருவி. 
remote control: (வாஜூ.) 


தொலைக்‌ கட்டுப்பாடு: மின்காந்த 
லியல்‌, நெம்புகோல்‌ போன்ற சாத 
னங்கள்‌ மூலம்‌ நெடுந்தொலைவி 
லிருந்து கட்டுப்படுத்தல்‌. 

அஞ்சல்‌ அல்லது பிற மின்காந்‌ 
தச்‌ சாதனங்கள்‌ மூலம்‌ மின்னியல்‌ 
கருவிகளை அல்லது எந்திரத்தை 
இயக்குதல்‌. 
இடத்‌. pickup; ப ர 

ப்ப : தொலைக்காட்ச 

பண்டம்‌ பத ளர்‌ நிலை 
யத்திற்கு வெளியே நெடுந்தொலை 
விலிருந்து தனிவகை எர்திச்‌ 
சாதனங்களின்‌ மூலம்‌ பதிவு செய்‌ 
தல்‌. 
remote pickups + சேய்மை அஞ்‌ 
சல்‌ : தொலைக்காட்சி நிலையத்‌ 
இற்கு வெளியேயுள்ள ஊர்தி ஒளி 
பரப்புச்‌ சாதனம்‌ அல்லது தொலை 
வில்‌ நிரந்த்ரமாக நிறுவப்பட்டுள்ள 
சாதனம்‌ மூலமாக நிகழ்ச்சிகளை 
ஒளி பரப்புதல்‌. 


renaissance; (௧.௧) மறுமலர்ச்சி : 
மத்திய காலத்தைப்‌ பின்‌ பற்றி 
14--16ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ 
நிகழ்ந்த கலை, இலக்கிய, கட்டி 
டக்கலை மறுமலர்ச்சி. இது இத்‌ 
தாலியில்‌ முதலில்‌ தோன்றியது. 

rendezvous : (விண்‌.) வின்கலச்‌ 
சந்திப்பு: இரண்டு அல்லது அவற்‌ 
றுக்கு 'மேற்பட்ட விண்வெளிக்‌ 
கலங்கள்‌, முன்னரே குறித்த நேரத்‌ 


திலும்‌ இடத்திலும்‌ பறக்கும்‌ 
போதே சந்தித்துக்‌ கொள்ளும்‌ 
நிகழ்ச்சி. 


renewable fuse : (மின்‌.) புதுப்‌ 
பிக்கத்தக்க உருகி: உருகும்‌ 


பொருளை எளிதில்‌ மாற்றக்‌ கூடிய 


வாறு, பொதிந்து வைக்கப்பட்‌ 
டுள்ள உருகி. 
ரoறaiா kit: செப்பனிடு கருவிக்‌ 


கலம்‌ : ஒரு குறிப்பிட்ட துறையில்‌ 
பழுதுபார்ப்பதற்குப்‌ பயன்படும்‌ 
கருவிகளும்‌, உறுப்புகளும்‌ அடங்‌ 
கிய ஒரு கலம்‌, 

repeater : (மின்‌.) திருப்புக்‌ 
கருவி : அனுப்பிய தந்திச்‌ செய்தி 
யைத்‌ தானாகவே திருப்பியனுப்‌ 
பும்‌ கருவி. 

repetition : மீளச்‌ செய்தல்‌ ௦ 
ஒரே செயலைத்‌ திரும்பத்‌ திரும்பக்‌ 
கூறியது கூறல்‌; மனப்பாடம்‌ 
செய்தல்‌; செய்து ஒப்பித்தல்‌. 
replacing : பதிலமர்த்துகை £ 
பழைய இடத்திலேயே மறுபடியும்‌ 
வைத்தல்‌; பதிலாக இடங்கொள்‌ 
தல்‌; ஒருவர்‌ இடத்தை மற்றொரு 
வரைக்‌ கொண்டு நிரப்புதல்‌. 
replica 9; உருவரேர்படி : ஓர்‌ உற்‌ 
பத்திப்‌ பொருளின்‌ நேர்‌ பகர்ப்பு. 
repousse - (உலோ.) புடைப்‌ 
பகழ்வு 2 மெல்லிய உலோகத்தில்‌ 
புடைப்பகழ்வுச்‌ சித்திரமாக மறு 
புறமிருந்து அடித்து உருவாக்கப்‌ 
பட்ட உலோக ஒப்பனை வேலைப்‌ 


பாடு. 


representative : உருமாதிரி : 
மிகச்‌ சிறந்த வகையின்‌ அல்லது 
பாணியின்‌ வகைமாதிரி, 


reprint: (அச்சு) மறு அச்சுப்‌ 
பதிப்பு: மூல அச்சுப்திப்பு காலி 
யான பிறகு, அதிகத்‌ திருத்தங்கள்‌ 
இல்லாமல்‌ முன்னையதைப்‌ போல 
வேறு அச்சுப்பதிப்பாக அச்சிடு 
தல்‌, 
reproducing : மறுபடி எடுப்பு: 
மீண்டு படி எடுத்தல்‌. திரும்பப்‌ 
படியெடுத்து வழங்குதல்‌. 
reproduction : (அ.க.) (1)ப 
யெடுத்தல்‌ : வேறுபடி உருவாக்‌ 
எடுத்தல்‌; உருவப்படி எடுத்தல்‌ 
(2) இனப்பெருக்கம்‌ : இனப்‌ 
பெருக்கமுறுதல்‌; இனம்‌ பெருக்கு 
தல்‌, 
reptile press : பணிமுறைசாரா 
செய்தித்தாள்‌ : பணிமுறைசாராத 
அரசுச்‌ சார்புடைய செய்தித்தாள்‌ 
கள்‌. 
repulsion : (மின்‌.) புறவிலக்கு 
விசை : ஒரே மாதிரியாக மின்‌ 
னேற்றஞ்‌ செய்யப்பட்ட இரு 
பொருட்கள்‌ தம்மிடையே ஒன்றை 
யொன்று உந்தித்தள்ளும்‌ ஆற்றல்‌. 
repulsion motor: புறவிலக்க 
மின்னோடி : 
பலிபீடத்‌ திரை : பலி 
பின்புறச்‌ சுவரை 
வேலைப்பாடுடைய 


reredos : 
பீடத்தின்‌ 
மறைக்கும்‌ 


திரை. 

reserve 0611 : (மின்‌.) சேம மின்‌ 
கலம்‌ : பயன்படுத்த ஆயத்தமாகும்‌ 
வரையில்‌ மின்வாய்‌ உலரவைத்‌ 
திருக்கப்படும்‌ ஒரு மின்கலம்‌. 
rasidual magnetism: (மின்‌.) 
எஞ்சு காந்தம்‌: ஓர்‌ இரும்புத்‌ 
துண்டிலிருந்து காந்தலிசை நீக்கப்‌ 
பட்ட பிறகு அதில்‌ எஞ்சியிருக்கும்‌ 
சிறிதளவு காந்தவிசை. 


527 


(251806 : (தாணி.) எஞ்சுபடிவு : 
எரித்த பிறகு படிந்திருக்கும்‌ எச்‌ 
சப்‌ பொருள்‌, 

resilience : எதிர்‌ விசைப்பு : வில்‌ 
போல்‌ நிமிர்ந்து எதிர்த்தடிக்கும்‌ 
செயல்‌ அல்லது ஆற்றல்‌. ஒரு 
பொருள்‌ நலிந்து தொய்வுற்ற 
பின்பு மீட்டெழுந்து முன்னுருப்‌ 
பெறும்‌ ஆற்றல்‌. 

sin : பிசின்‌: சிலவகை மரங்களி 
லிருந்து எடுக்கப்படும்‌ மரப்பிரின்‌. 
இது நீரில்‌ கரையாமல்‌ ஆல்ககால்‌, 
ஈதர்‌ முதலியவற்றில்‌ கரையக்கூடி 
யது. 

ரesinoid : (குழை.) செயற்கைப்‌ 
பிசின்‌: இயற்கைப்‌ பிசன்களி 
லிருந்து வேறுபட்ட செயற்கைப்‌ 
பிசின்‌ பொருட்கள்‌. 


651881 : (உலோ.) ரெசிஸ்டால்‌: 
மிக உயர்ந்த தரமுடைய துரூப்‌ 
பிடித்காத எஃகு. இதில்‌ காந்தம்‌ 
ஏறுவதில்லை; இது அமிலத்தை 
எதிர்க்கக்‌ கூடியது. 

resistance : (மின்‌.) தடை டமின்‌ 
னோட்டம்‌ பாய்வதைத்‌ தடுக்கக்‌ 
கூடிய ஒரு பொருளின்‌ பண்பு. 
resistance coil : (மின்‌.) தடைச்‌ 
சுருள்‌ : குறிப்பிட்ட அளவு அதிகத்‌ 
தடையாற்றல்‌ கொண்ட கம்பிச்‌ 
சுருள்‌. நைக்ரோம்‌ அல்லது இரும்‌ 
பினாலான இந்தக்‌ கம்பிச்‌ சுருள்‌ 
மின்னோட்ட த்தைக்‌ குறைப்பதற் 
காக ஒரு மின்‌ சுற்றில்‌ செருகப்‌ 
பட்டிருக்கும்‌. 

resistance unit : (தானி.) தடை 
அலகு : எலெக்ட்ரான்‌ பாய்வதை 
மிகுதியாகத்‌ தடுக்கும்‌ திறன்‌ 
கொண்ட ஓர்‌ உலோகத்தினா 
லான ஒரு சிறிய கம்பிச்சுருள்‌ அல்‌ 
லது ஒரு சிறிய கார்பன்‌ சலாகை. 
இந்த அலகுகள்‌, உந்து ஊர்‌ தியின்‌ 
மின்னியல்‌ சுற்றுவழிகளில்‌ மின்‌ 
னோட்டத்தைக்‌ குறைப்பதற் 
காகச்‌ செருசுப்படுகின்‌ றன. 


528 


resistance welder : தடைப்‌ பற்ற 
வைப்பு எந்திரம்‌: தடையமைப்பு 
கொண்ட ஒரு பற்றவைப்பு எந்‌ 
திரம்‌. 


resistance welding: தடைப்பற்ற 
வைப்பு: மின்னோட்டம்‌ பாய்வ 


தைத்‌ தடுப்பதன்‌ மூலம்‌ உண்டா ' 


கும்‌ வெப்பத்தின்‌ வாயிலாக அழுத்‌ 
தம்‌ ஏற்படுத்திப்‌ பற்றவைக்கும்‌ 
முறை. 

resistance wire: (மின்‌.) தடைக்‌ 
கம்பி: மின்‌ தடையுண்டாக்கும்‌ 
நிக்கல்‌ - குரோமியம்‌ மின்தடைக்‌ 
கம்பி. 


resisting moment: (பொறி.) 
சுழற்சித்தடை : எதிரெதிராக 
இயங்கும்‌ இரண்டு உள்முக விசை 
கள்‌ கொண்ட எந்திரத்தின்‌ பகுதி 
யில்‌ விறைப்புச்சூழல்‌ திறன்‌ மூலம்‌ 
சுழற்சிக்குத்‌ தடைஉண்டாக்குதல்‌. 
resisting 8: (பொறி.) 
தடைத்‌ துணிப்பு : ஒர்‌ எந்திரப்‌ 
பகுதியின்‌ செங்குத்துத்‌ துணிப்புக்‌ 
குச்‌ சமமான எதிரெதிர்‌ உள்முக 
விசை. 


resistivity 2 (மின்‌) தடைத்‌ 
திறன்‌ : ஒரு பொருளின்‌ ஒரு சன 
செ.மீ. அளவு மின்னோட்டம்‌ 


பாய்வதற்கு அளிக்கும்‌ உதிர்ப்‌ 
பாற்றல்‌. இது ஓம்‌ அலகில்‌ குறிக்‌ 
கப்படுகிறது. 

resistor : (மின்‌) தடுப்பான்‌ : 
மின்னோட்டம்‌ பாய்வதைத்‌ தடுக்‌ 
கும்‌ தடையுள்ள ஓர்‌ உறுப்பு. 
படத்‌ தெளிவு : 


resolution ௦ ; ட 
படத்தின்‌ 


தொலைக்காட்சிப்‌ 
தெளிவுத்‌ திறன்‌. 
resolution of forces : (இயற்‌. ) 
விசைப்‌ பிரிவீடு : இரண்டு அல்லது 
அவற்றுக்‌ மேற்பட்ட விசைகளின்‌ 
பிரிவீடு. இவற்றின்‌ கூட்டுவிளை 
வானது, ஒரு குறிப்பிட்ட விசைக்‌ 
குச்‌ சமமாக இருக்கும்‌. 


resonance : (மின்‌.) ஒத்திசைவு : 
ஒரு மின்சுற்று வழியில்‌ தரண்டு 
எதிர்‌ வினையினை மட்டுப்‌ 
படுத்தி, மின்னோட்டம்‌ பாய்வ 
தற்கு ஓர்‌ தடையை மட்டுமே 
விட்டுச்‌ செல்லும்‌ நிலை. 


resonant frequancy : (மின்‌) 
எதிரொலி அலைவெண்‌ : இயை 
ப்பு செய்யப்பட்ட மின்சுற்று 
வழி ஊசலாடுகிற அலைவெண்‌. 
resonant line : (மின்‌.) எதிரொ 
லிப்‌ பாதை : :நிலையான அழுத்த 
அலைகளையும்‌, மின்னோட்ட 
அலைகளையும்‌ கொண்டிருக்கிற 
ஒரு பாதை, 
ர6tard : இயக்கத்‌ தடை: அலை 
இயக்கத்திற்குத்‌ தடை ஏற்படுத்து 
தல்‌, 


மீட்டாக்கம்‌ : 
கட்டிடங்கள்‌, மரபு 
உயிர்‌--தாவரவகை 
மலவடிவுக்கு மறு 
சய்தல்‌. 


restoration : 
ஓவியங்கள்‌ , 
வழியுற்ற 
ஆகியவற்றை 
புனைவாக்கம்‌ 
retaining wall: (.க.) அணை 
சுவர்‌: கரை உடைந்து விடாமல்‌ 
காக்கும்‌ சுவர்‌. 

tard! (தாணி.) வேகங்குறை: 
அலை இயக்கத்திற்கு தடங்கலாக 
இருத்தல்‌; கோள்‌ இயக்கத்தைத்‌ 
தடுத்து மந்தமாக்குதல்‌. 


retardation: கக்கு 
இயல்பான அல்லது கணக்கிட்ட 
நேரத்திற்குப்‌ பின்பு நிகழ்வு. 
retardation of tide/retardation 
of high water: நீரேற்ற இடை 
வெளி: முழு நிலவுக்கும்‌ கடல்‌ 
நீரேற்றத்திற்கும்‌ உள்ள இடை 
வெளி. 


retentivity: , மின்‌.) காந்த 
ருத்தி வைப்புத்‌ திறன்‌; ஒரு 
பாருளிலிருந்து காந்த ஆற்றல்‌ 
நீக்கப்பட்ட பின்பு அதில்‌ காந்த 


ஆற்றலை வைத்துக்‌ 
கொள்ளும்‌ 


இருத்தி 


திறன்‌. 


ticle: நுண்வலைப்‌ பின்னல்வரி: 
தொலை நோக்காடியிலுள்ள 
காட்சி வில்லையின்‌ நுண்வலைப்‌ 
பின்னல்‌ வசி. 


reticulum: (௨ட.) இரண்டாம்‌ 
இரைப்பை: அசைபோடும்‌ விலங்கு 
களின்‌ இரண்டாவது இரைப்பை. 


615: (உட.) விழித்திரை: கண்‌ 


பார்வை 


தாம்பு 


விழித்திரை 
விழியின்‌ 3ன்புறத்‌ திரை. 
₹6₹011: வாலை: காய்ச்சி வடித்த 
லில்‌  பயன்படுத்தப்படும்‌ கழ்‌ 
நோக்கி வளைந்த கழுத்துடைய 
கண்ணாடி வடிகலம்‌. 


trace: மீட்சி: (மின்‌.] நுண்‌ 
ணாய்வு செய்யும்‌ மின்கதிர்க்கற்‌ 
றையானது, ஒரு வரியை நுண்‌ 
ணாய்வு செய்த பிறகு மீண்டும்‌ 
தொடக்க நிலைக்கே திரும்புதல்‌. 
retractable wheel: (வாஜூ.) 
உள்ளிழுப்புச்‌ சக்கரம்‌: விமானத்‌ 
தில்‌, உடற்பகுதிக்குள்‌ அல்லது சிற 
குகளுக்குள்‌ இழுத்துக்‌ கொள்ளும்‌ 
வகையில்‌ அமைக்கப்பட்டுள்ள சக்‌ 
கரம்‌. 

retrograde motion: (விண்‌.) 
பின்னோக்கு இயக்கம்‌, விண்கோள்‌ 
வகையில்‌ கிழக்கு மேற்காகச்‌ செல்‌ 
லுதல்‌; கோள்‌ வகையில்‌ சூரியன்‌ 
நெறியிலே பின்னோக்கிச்‌ செல்‌ 
வது போல்‌ தோன்றுதல்‌. 

retro rocket: (விண்‌ )பின்னோக்கி 
உந்து ராக்கெட்‌: ஒரு பொரு 


யக 


929 


ளின்‌ வேகத்தைக்‌ குறைப்பதற்‌ 
காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ ஒரு 
பொருளின்‌ திசைக்கு நேர்‌ எதிர்த்‌ 

திசையில்‌ உந்தித்‌ தள்ளுகிற ராக்‌ 
கட்‌. 


return bend: (பட்‌) 


வளை 
குழாய்‌: “0” வடிவில்‌ அமைந்த 
பொருத்தப்பட்டுள்ள வளைவுக்‌ 
குழாய்‌. 
reveal: (௧.க.) பக்கச்சுவர்‌ 
பரப்பு: கதவு, பலகணி ஆகியவற்‌ 
றின்‌ உ.ட்புறப்‌ பக்கச்‌ சுவர்ப்‌ 
பரப்பு. 
reverberation time:  (மின்‌.) 


எதிரலை நேரம்‌: ஒரு குறிப்பிட்ட 
அலைவெண்‌ கொண்ட ஓலியா 
னது, ஓலி நின்ற பின்பு அதன்‌ 
தொடக்க மதிப்பளவில்‌ 10 இலட்‌ 
சத்தில்‌ ஒரு பகுதிக்குக்‌ குறைவதற்‌ 
குப்‌ பிடிக்கும்‌ நேரம்‌. 

reverse curve: மறுதலை வளைவு: 
“5” வடிவ வளைவு. 


reverse mould.(uவார்‌.) மறுதலை 
வார்ப்படம்‌: உள்ளபடியான வார்ப்‌ 
படத்தைத்‌ திணிப்பதற்குரிய ஒரு 
மாதிரி வார்ப்படம்‌. 

reverse plate: (அச்சு.) மறுதலை 
அச்சுத்தகடு: கறுப்புப்‌ பின்னணி 
யில்‌ வெள்ளை வடிவங்களைப்‌ 
பதிவு செய்யும்‌ வகையில்‌ கறுப்பு, 
வெள்ளை வண்ணங்களை மறு 
தலையாக அச்சிடக்கூடிய அச்சுத்‌ 
தகடு. 

reversed polarity (மின்‌.) எதிர்த்‌ 
துருவ முனைப்பு (மின்‌ நேர்முனை): 
ஆதார உலோகத்திலிருந்து மின்‌ 
முனைக்கு எலெக்ட்ரான்கள்‌ 
பாயும்படி செய்கிற நேர்‌ மின்‌ 
னோட்டம்‌. 

reversible propeller; (வாஜூ.) 
மறுதலை முற்செலுத்தி விமானத்‌ 
தடை உண்டாக்குவதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ மறுதலை அழுத்தம்‌ 


530 


விளைவிச்குழ்‌ வகையில்‌ விசை 
மாற்றம்‌ செய்யக்கூடிய முற்‌ 
செலுத்தி அல்லது சுழலி. 

reversing gear: (எந்‌.) மறுதலைப்‌ 
பல்லிணை: ஓர்‌ எஞ்சினை அல்லது 
எந்திரத்தை எதிர்த்திசையில்‌ 


இயங்குமாறு செய்யக்கூடிய 
பல்லிணை. 
revolution: (பட்‌.) சுற்றுகை: 


ஒரு பொருள்‌ தனது அச்சில்‌ ஒரு 
முமையான சுற்றினைச்‌ சுற்றும்‌ 
சயல்‌. இது சுழற்சியிலிருந்து 
வேறுபட்டது. சுழற்சி என்பது 
ஒரு முழுச்சுற்றினையோ ஒரு சுற்‌ 
றின்‌ ஒரு பகுதியையோ குறிக்கி 
றது. சுழல்‌ தண்டின்‌ சுற்றுகை 
போன்ற ஒரு தொடர்ச்சியான 
சுழற்சியைச்‌ சுற்று குறிக்கிறது. 
revolution counter: (ஈந்‌.) சுற்‌ 
றுகை அளவி: ஒரு சுழல்‌ தண்டின்‌ 
சுற்றுகைகளின்‌ எண்ணிக்கையை 
அளவிடுவதற்கான ஒரு சாதனம்‌. 
ஒரு சுழல்‌ தண்டின்‌ முனையில்‌ 
ஒரு முள்ளினை அழுத்துவதன்‌ 
மூலம்‌ சுற்றுகையின்‌ எண்ணிக்கை 
யான ஓர்‌ எண்‌ வட்டில்‌ பதிவு 
செய்யப்படுகிறது. ர்‌ 


revolutions per minute:சுற்றுகை 
வேகம்‌: ஒர்‌ எந்திரம்‌ ஒரு நிமி 


டத்திற்குச்‌ சுற்றும்‌ வேகத்தின்‌ 
வீதம்‌. 
revolving field: (மின்‌.) சுழல்‌ 


புலம்‌: புலச்சுருள்‌ களும்‌ துருவங்க 
ளும்‌ நிலையாக இருக்காமல்‌ 
சுழன்று கொண்டிருத்தல்‌. 
ரர றkபற: வானொலி அலைவெண்‌ 
அனுப்பீடு: ஒலி,ஒளிச்‌ சைகைகளின்‌ 
வானொலி அலைவெண்‌. 


ஈபி.(உயி. ),ஆர்‌எச்‌' காரணி; 'ரீசஸ்‌' 
(Rhesus) என்னும்‌ சிறு குரங்கு 
வகையிலும்‌, மனித இனத்திலும்‌ 
குருதியின்‌ செங்குருமத்தில்‌ காணப்‌ 
படும்‌ உறைமம்‌ ஊக்குவிக்கும்‌ 


கூறு, இது எதிர்ச்செயல்காட்‌ 
டாத ஆர்‌எச்‌ காரணி (RH-nega- 
(196) என்றும்‌, எதிர்ச்செயல்‌ காட்‌ 
டுகிற ஆர்‌எச்‌ காரணி (RH-pos51- 
(196) என்றும்‌ இரு வகைப்படும்‌. 
மனிதரிடையே குருதியில்‌ உறை 
மம்‌ ஊக்குவிக்கும்‌ கூறு செலுத்தப்‌ 
படும்போது எதிர்ச்செயல்‌ காட்‌ 
டாமலிருப்பது எதிர்ச்செயல்காட்‌. 
டாத ஆர்‌ எச்‌ காரணியாகும்‌. 
எதிர்‌ செயல்‌ காட்டுவது எதிர்ச்‌ 
செயல்‌ காட்டும்‌ ஆர்‌எச்‌ காரணி 
யாகும்‌. பிறக்காத குழந்தையிடம்‌ 
எதிர்செயல்காட்டும்‌ ஆர்‌.எச்‌. 
காரணியிலும்‌ தாயிடம்‌ எதிர்ச்‌ 
செயல்காட்டாத ஆர்‌ எச்‌ காரணி 
யும்‌ இருக்குமானால்‌, தாயின்‌ குரு 
சியில்‌ பாதுகாப்பான ஆர்‌ எச்‌ 
எதிர்ப்புப்‌ பொருள்‌ உண்டாகி 
றது. இந்தப்‌ பொருள்‌, இரண்டா 
வது எதிர்ச்செயல்‌ காட்டும்‌ ஆர்‌ 
எச்‌ காரணியுடைய குழந்தையின்‌ 
குருதிக்கு எதிராகச்‌ செயற்பட்டு, 
அக்குழந்தையின்‌ குருதியில்‌ சிவப்‌ 
பணுக்களை அழித்துவிடக்கூடும்‌. 
இதனால்‌ பிறந்த குழந்தைக்கு மஞ்‌ 
சள்‌ காமாலை நோய்‌ உண்டாகும்‌. 
தாயிடம்‌ எதிர்ச்செயல்‌ காட்டாத 
ஆர்‌எச்‌ காரணி இருந்து, அவ 
ருக்கு முன்னர்‌ எதிர்ச்செயல்‌ காட்‌ 
டும்‌ ஆர்‌எச்‌ காரணியுடைய 
குருதி செலுத்தப்பட்டிருக்குமா 
னால்‌, இதே விளைவு ஏற்படும்‌. 


rheo-stat: (மின்‌.) தடை மாற்றி: 


TE 


தடைமாற்றி 


npn 


ந 


உந்துபொறி முடுக்கும்‌ வகையில்‌ 
ன்வலி இயக்கக்‌ கட்டுப்பாட்‌ 
டமைவு. 

(மின்‌. ) 


ஒரு 
மின்‌ 


rheostatic control: 
தடைமுறைக்‌ கட்டுப்பாடு: 
மின்னகத்தில்‌ வேறுபட்ட 


தடையின்‌ இல்லது காந்தத்‌ தடை 
யின்‌ மூலம்‌ கட்டுப்படுத்தும்‌ ஓர்‌ 
அமைவு, 


rhodium: 1(உலோ.) ரோடியம்‌: 


பிளாட்டினம்‌ குழுவைச்‌ சேர்ந்த 
திண்ணிய வெண்ணிற உலோகத்‌ 
தனிமம்‌. : 

rhomboid: (கணி ) செவ்விணை 
யகம்‌: எதிரெதிர்ப்‌ பக்கங்களும்‌ 
கோணங்களும்‌ மட்டுமே சரி சம 
மாக இருக்கும்‌ இணைவகம்‌. 
rhombus: (கsணி.) செவ்விணை 
வகம்‌: அண்டைப்‌ பக்கங்கள்‌ சரி 


சமமாகவும்‌, கோணங்கள்‌ விரி 
கோணங்களாகவும்‌ உள்ள ஒரு 
இணைவகம்‌. 

ரர: (உட.) விலா எலும்பு: உட 


லின்‌ கவிமோட்டு உள்ளறைக்கு 
ஆதாரமாகவுள்ள எலும்புக்கூட்‌ 
டின்‌ வில்வளைவான சட்டக 
உறுப்பு. 

801: (வார்‌.) சல்லடை: கூலம்‌, 
சரளைக்கல்‌, கரித்தூள்‌ முதலியன 
சலிப்பதற்கான பெரும்படி அரி 
தட்டு. 

1096: (க ௧.) கூடல்‌ வாய்‌: இரு 
சரிவுகள்‌ கூடும்‌ மேல்வரை: நீண்ட 
மோட்டின்‌ வரை முகடு. 


ridge pole: (௧.௧க.) முகட்டு உத்‌ 
தரம்‌: கூரை முகட்டு உத்தரம்‌. 
ridge roof: (௧.௧.) முகட்டுக்‌ 
கூரை: மோட்டுக்‌ கூடல்‌ வாயில்‌ 
உத்தரங்கள்‌ சந்திக்கும்‌ கூரை, 
ridge tiles: (க க.) மோட்டு ஓடு: 
மோட்டுக்‌ கூடல்வாய்‌ ஓடு. 
ரரஈீரிசr: (உலோ.) தக்கப்‌ பள்ளம்‌: 
அரிகாரர்‌ அரிப்பில்‌ பொன்னைத்‌ 
தேக்கிக்‌ கொள்ளும்‌ பள்ளம்‌. 
99119: (வானூ.) கம்பிக்‌ கயிற்‌ 
றமைவு: விமானத்திலுள்ள கம்பிக்‌ 
கயிற்றமைவுத்‌ தொகுதி. 


531 


right angle: செங்கோணம்‌/நேர்‌ 
கோணம்‌; ஒன்றுக்கொன்று செங்‌ 
குத்தாக நிற்கும்‌ கோடுகளினால்‌ 
உண்டாகும்‌ 90 கோணம்‌. 


(வானூ.) 
விமானத்தில்‌ 


right-hand engine: 
வலம்புரி எஞ்சின்‌: 
எதிரே நின்று பார்ப்பவருக்கு 
வலம்புரியாகச்‌ சுழலும்‌ முற்‌ 
செலுத்தியினைக்‌ கொண்ட எஞ்‌ 
ன்‌. 


right-hand screw: (உலோ,.,) 
வலப்புறத்‌ திருகாணி: கடிகாரம்‌ 
சுற்றும்‌ திசையில்‌ (வலப்புறமாக) 
திருப்பும்போது முன்னேறிச்‌ செல்‌ 
லும்‌ அமைவுடை திருகாணி. 


right- hand screw: (எந்‌. ) 
வலம்புரியாணி : வலம்புரியாகச்‌ 
சுழற்றும்‌ போது முன்னேறும்‌ 


அடைப்புடைய புரியாணி. 


right-hand tools: (பட்‌.) வலக்‌ 


கைக்‌ கருவி: வலது கையினால்‌ 
கையாள்வதற்கேற்பச்‌ செய்யப்‌ 
பட்ட கருவி. 

right ச: நேர்கோடு: இரு 
புள்ளிகளுக்கடையிலான மிகச்‌ 
குறுகிய தொலைவு. 

ரர்ரர்ப்t : விறைப்பு: வளைவு 


நெளிவுக்கு இடந்தராத கட்டிறுக்‌ 
கத்‌ தன்மை. 

ring : (கணி.) வளையம்‌ : 
(1) ஓரே மையத்தைக்‌ கொண்ட 
இரு சுற்று வட்டங்களிடையில்‌ 
அடங்கிய சம தள உருவம்‌. 

(2) சனிக்கோளின்‌ தட்டு வளை 
யம்‌. 

ring bolt: வளைய மரையாணி : 
கண்வழியே ஒரு வளையம்‌ 
கொண்ட கண்மரையாணி. 


ring  cowling: (வானூ.) 
வளைய மேல்‌ மூடி : வானூர்தியில்‌ 
வளைய வடிவிலான எந்திர மேல்‌ 
மூடி. இது காற்றினால்‌ குளிர்விக்‌ 


592 


கப்படும்‌ வட்டவடிவ எஞ்சினைச்‌ 
சுற்றி வைக்கப்பட்டிருக்கும்‌. இழு 
வையைக்‌ குறைத்து, குளிர்ச்சியை 
அதிகரிக்கிறது. 

ring gauge: (எந்‌. வளை 
அளவி: புற விட்டங்களை அள 
விடுவதற்குப்‌ பயன்படும்‌ வளைய 
வடிவ அளவு கருவி. 

ாரார968₹: (தானி.) வளையப்‌ 
பல்லிணை : குடம்‌ அல்லது மையத்‌ 
துவாரம்‌ இல்லாத வளைய வடி 
வப்‌ பல்லிணை. 


ripple factor : (மின்‌.) அதிர்‌ 
வலை விகிதம்‌: ஒரு திருத்து 
பொறியின்‌ 2.ற்பத்தி அளவி அதிர்‌ 
வலை மின்னழுத்தத்தின்‌ பயன்‌ 
மதிப்புக்கும்‌ உற்பத்தி மின்னழுத்‌ 
தத்தின்‌ சராசரிநேர்‌ மின்னோட்ட 
மதிப்புக்குமிடையிலான விகிதம்‌. 


ripple voltage : (மின்‌.) அதிர்‌ 
வலை மின்னழுத்தம்‌: போதிய 
அளவு வடிகட்டுதல்‌ இல்லாமை 
யினால்‌ மின்‌ வழங்கீட்டின்‌ நேர்‌ 
உற்பத்தியில்‌ ஏற்படும்‌ மாற்று 
மின்னோட்டத்தின்‌ அளவு. 
ஈர்றாaற : (பொறி.) ஆழ்‌ நீர்‌ அடித்‌ 
தளம்‌ : ஆழமான நீரில்‌ அல்லது 
மென்மையான அடிப்பரப்பில்‌ 
செறிவில்லாமல்‌ சேர்த்துப்போடப்‌ 
படும்‌ உடைந்த கல்‌ அடித்தளம்‌. 


ripsaw : (மர.வே,) பிளப்பு ரம்‌ 


பிளப்பு ரம்பம்‌ 

பம்‌: மரச்கட்டைகளின்‌ நார்வரி 
அமைப்பின்‌ திசையிலே அவற்றை 
அனுப்புவதற்கு உதவும்‌ ரம்பம்‌. 
இதன்‌ பல்லமைப்பு, ஓர்‌ உளியைப்‌ 
போல்‌ அமைந்திருக்கும்‌. 

rise : (௧.க.) செங்குத்துத்‌ 
தொலைவு : (1) ஒரு வில்வகள 


வின்‌ பக்க உச்சிக்கும்‌ வளைமுகட்‌ 
டின்‌ தீழ்வளைவுக்குமிடையிலான 
செங்குத்துத்‌ தொலைவு. 

(2) ஒரு படியின்‌ நிலைக்‌ குத்துப்‌ 
பகுதி. 


rise and run ; (மர.வே.) சரிவு : 
செங்குத்தான நிலையினின்றும்‌ 
சரிந்து செல்லும்‌ கோண அளவைக்‌ 
குறிக்கும்‌ சொல்‌. 


ரர : /௧.க,) படி நிலைக்‌ குத்து : 
(1) இரண்டு படிகளின்‌ மேற்‌ 
பரப்புகளை இணைக்கும்‌ செங்குத்‌ 
துப்‌ பகுதி. 

(2) நீராவி, நீர்‌ வாயு முதலிய 
வற்றைச்‌ கொண்டு செல்வதர்‌ 
கான அமைப்பின்‌ செங்குத்து 
குழாய்‌. 

(3) ஒரு கட்டிடத்தின்‌ ஒரு தளத்தி 
லிருந்து இன்னொரு தளத்திற்குச்‌ 
செல்லும்‌ மின்கம்பிகள்‌ அல்லது 
மின்கம்பி வடங்கள்‌ அடங்கிய 
செங்குத்தான காப்புக்‌ குழாய்‌. 


rivet: 


(உலோ.வே.) குடை 
யாணி : 


மறுபுறம்‌ குட்டிப்‌ 
பிணைத்து இறுக்குவதற்கான 
ஆணி. இவை தட்டையான அல்‌ 
லது தட்டம்‌ போன்ற அல்லது 
பொத்தான்‌ போன்ற அல்லது 
காளான்‌ போன்ற அல்லது வீங்கிய 
கழுத்துப்‌ போன்ற கொண்டை 
யுடையனவா க இருக்கும்‌. 


rivet forge : குடையாணி உலை : 
குடையாணிகளை அவை தேவைப்‌ 
படுகிற இடத்தில்‌ சூடாக்குவதற் 
காகக்‌ கொதிகலன்‌ செய்பவர்‌ 
களால்‌ அல்லது இரும்பு வேலை 
செய்பவர்களால்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ கையில்‌ எடுத்துச்‌ செல்லக்‌ 
கூடிய உலை. 


ஈரveting: குடையாணி அடிப்பு: 
குடையாணிகளைக்‌ கொண்டு 
இறுக இணைத்தல்‌ அல்ல்து 
பிணைத்தல்‌. 


ரர6t set: குடையாணி பொருத்தி: 


குடையாணிகளைப்‌ பொருத்து 
வதற்குப்‌ பயன்படும்‌ குடைவான 
அல்லது கிண்ண முகப்புக்‌ 


கொண்ட எலகுக்‌ கருவி. 


ர௦ach: (வானுூ.) கப்பல்‌ கவிவு: 
கப்பலில்‌ சதுரப்பாயின்‌ அடியி 
லுள்ள கவிவு. இதிலிருந்து கண 
மான நீர்த்தாரை நீர்ப்பரப்புக்கு 
மேலே பீச்சி எறியப்படும்‌. 

ர௦ad மாக; சாலை இழுவை: 
சாலையின்‌ மேற்பரப்பினைச்‌ 
சமப்படுத்துவதற்காக அதன்மேல்‌ 
இழுக்கப்படும்‌ சாதனம்‌. இது 
சாலையைச்‌ சுரண்டிச்‌ சமனிடும்‌ 
எந்திரத்திலிருந்து வேறுபட்டது. 
ர௦aster (தானி.) தங்குதுறை நா 
வாய்‌: கரையோரம்‌ நங்கூரமிட்டு 
நிற்கும்‌ கப்பல்‌. இதில்‌ இருவர்‌ 
இருக்கலாம்‌. பின்புறத்தில்‌ சரக்கு 
கள்‌ வைப்பதற்கான அறை இருக்‌ 
கும்‌. 


(080912: நீற்று உலை: கனியங்‌ 
கள்‌ அல்லது உலோகங்களிலிருந்து 
தீங்கு தரும்‌ வாயுக்கள்‌. கார்போ 
னிக்‌ அமிலம்‌, கந்தக டையாக்‌ 
சைடு ஆகியவற்றை விரைந்து 
ஆவியாக்கி நீக்குவதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ நீற்றுவதற்கான உலை. 


roasting: (உலோ.) நீற்றுதல்‌: 
கனியங்கள்‌ அல்லது உலோகங்களி 
லிருந்து தீங்கான வாயுக்கள்‌, கார்‌ 
போனிக்‌ அமிலம்‌, கந்தக டையாக்‌ 
சைடு ஆகியவற்றை விரைந்து 
ஆவியாகச்‌ செய்வதற்காகக்‌ கை 
யாளப்படும்‌ செய்முறை. 


ர௦bot: எந்திர மனிதன்‌: மனிதன்‌ 
செய்யும்‌ காரியங்களைத்‌ தானி 
மயங்கு எந்திர நுட்பங்கள்‌ மூலம்‌ 
தானே செய்திடும்‌ எந்திரம்‌. இத்‌ 
தகைய கருவி மூலம்‌ இயக்கப்படும்‌ 
ஊர்தி அல்லது பொறி. 


rock crystal: (sணி.) படிகப்‌ 


533 


பாறை: நிறமற்ற, ஒளி ஊடுருவக்‌ 
கூடிய படிகக்கல்‌ வகை. 

rocket : (வானூ.) உந்து கூண்டு 
[ராக்கெட்‌]:அக எரிபொருளாற்ற 
லால்‌ தொலைவுக்கு அல்லது உய 
ரத்திற்கு உந்தித்‌ தள்ளப்படும்‌ 
உலோகத்தாலான நீள்‌ வட்டு. 
rocket engine: (விண்‌.) ராக்கெட்‌ 
எஞ்சின்‌: ஒருவகை ராக்கெட்‌ 
செலுத்தும்‌ சாதனம்‌. இது தனது 
செயல்முறையில்‌ ராக்கெட்‌ மின்‌ 
னோடியைவிடச்‌ சற்றுச்‌ சிக்க 
லான அமைப்புடையது. 

rococo : (௧.க.) மிகு ஒப்பணை: 
கலைப்‌ பாணி : மனைப்பொருள்‌, 
சிற்பம்‌ முதலியவற்றில்‌ 17, 18 
ஆம்‌ நூற்றாண்டுப்‌ பாணியை 
அடியொற்றி மிகையான ௨௫ 
வரை ஒப்பனைகளைச்‌ செய்தல்‌. 


ரி: (மர.வே.) அளவுகோல்‌ : 
செங்குத்துப்‌ படிகளில்‌ செங்குத்து 
உயரத்தைத்‌ துல்லியமாக அளவிடு 
வதற்குப்‌ பயன்படும்‌ அளவுகோல்‌. 
கட்டுமானத்தில்‌ 11 முழம்‌ நீள 
முடைய அளவை அலகு. 

rod assembly: (தானி.) இணைப்‌ 
புக்கோல்‌ தொகுதி : இணைப்புக்‌ 
கோல்‌, உந்து தண்டு, உந்து 
தண்டு ஊசி, உந்துதண்டு வளை 
யங்கள்‌ போன்றவை அடங்கியது. 


rod cell : (உட.) கண்‌ நுண்கம்பி: 
கண்ணிலுள்ள நரம்பு உயிரணு, 
இது மங்கலான ஒளியில்‌ தீவிரமா 
கச்‌ செயற்படுகிறது. பிரகாசமான 
ஒளியில்‌ கண்‌ கூம்புகள்‌ (கூம்புவடி 
நரம்பு முனைகள்‌) தீவிரமாகச்‌ 
செயற்பட்டு, கண்‌ நுண்கம்பிகள்‌ 
செயற்படாதிருக்கும்‌. 

ர௦ nds : (பொறி.) இணைப்புக்‌ 
கோல்‌ நுனி: தாங்கிகளைக்‌ 
கொண்ட இணைப்புக்கோல்களின்‌ 
நுனிப்பகுதி. இதில்‌ இணைப்புத்‌ 
தகடு, திண்ணிய கொண்டை 
போன்‌ ற வகைகள்‌ உண்டு. 


௦44 


roentgen : (மின்‌.) ரான்ட்ஜென்‌ : 
காமா கதிர்வீச்சுக்‌ கதிர்‌ படும்‌ 
பரப்பினை அளவிடும்‌ அலகு. 


£௦1/ : (விண்‌.) சுழல்‌ வாட்டம்‌: ஒரு 
விண்‌ வெளிக்‌ கலத்தின்‌ நீளவாக்கு 
அச்சின்‌ நெடுகே சுழல்தல்‌ அல்லது 
ஊசலாடி இயங்குதல்‌. 
௦! : (தானி.) உருள்வு ॥ சுழலும்‌ 
பொருளின்‌ சுழல்வான சாய்வாட்‌ 
டம்‌. நீட்டுப்போக்கான ஓர்‌ அச்சில்‌ 
ஒரு முழுச்‌ சுழல்வு சுழ்லுதல்‌. 
01160 gold: பொன்‌ முலாம்‌ உலோ 
கம்‌: உலோகத்தின்‌ மேலிடப்‌ 
பட்ட மெல்லிய தங்கத்‌ தகடு. 
rolled iron: (பொறி.) உருட்டு 
இரும்பு : உருட்டுதல்‌ மூலம்‌ வேண்‌ 
டிய வடிவத்தில்‌ செய்யப்பட்ட 
இரும்புத்‌ தகடுகள்‌. 
rolled iron: (பொறி,) உருட்டு 
ரும்பு : உருட்டு முறையின்‌ மூலம்‌ 
தவையான வடிவில்‌ தயாரிக்கப்‌ 
பட்ட இரும்புத்‌ தகடு. 
roller bearing : (பொறி. ) உருள்‌ 
தாங்கி: குண்டு தாங்கிகளில்‌ 
பயன்‌ படுத்தப்படும்‌ வட்ட எஃகுக்‌ 
குண்டுகளுக்குப்‌ பதிலாகக்‌ கெட்‌ 
டிப்படுத்திய எஃகு உருளைகளினா 
லான தாங்கி, 
roller chain : உருளைச்‌ சங்கிலி ; 
ஓசையையும்‌, உராய்வையும்‌ 
குறைப்பதற்காக நீள்‌ உருளைகளி 
னால்‌ அல்லது உ௨ருளைகளினால்‌ 
செய்யப்பட்ட கண்ணிகளைக்‌ 
கொண்ட சங்கிலி. 
rolley : பாரப்‌ பொறி வண்டி : 
நான்கு தட்டை உருளைப்‌ பொறி 
வண்டி. 
ling : (வானூ.) உருள்வு : நீள 
அச்சுவாக்கில்‌ ஒரு கோணத்தில்‌ 
இயங்குதல்‌. 
rolling friction : (எந்‌.) உருள்வு 
உராய்வு : (1) ஒரு கோளவடிவ 


அல்லது நீள்‌ உருளை வடிவப்‌ 
பொருள்‌ சமதளப்பரப்பில்‌ உரு 
ளும்‌ போது உண்டாகும்‌ தடை. 

(2) ஓர்‌ ஊர்தி சாலையில்‌ ஓடும்‌ 
போது, சாலையிலுள்ள மேடுபள்‌ 
ளம்‌ காரணமாக ஏற்படும்‌ தடை. 


ling mil! : உருட்டு ஆலை: 
உருட்டுதல்‌ மூலம்‌ இரும்பைத்‌ தக 
டாக்கு ஆலை, 

rolling-press : அழுத்துப்‌ பொறி : 
rolling stock: உருள்‌ ஊர்தி : 
இருப்புப்‌ பாதைமேல்‌ உருண்டு 
செல்லும்‌ இயக்கு பொறிகள்‌, 
வண்டிகள்‌ முதலியவற்றின்‌ 
தொகுதி, 

£௦! titles: (தொ.கா ) சுழல்‌ 
தலைப்புகள்‌ ; சுழல்‌ வட்டுருளையி 
லுள்ள வரிசையான பெயர்ப்பட்டி 
யல்‌, ஒளிப்படக்‌ கருவியின்‌ முன்பு 
இந்த வட்டுருளை சுழலும்போது 
இந்தப்‌ பெயர்ப்‌ பட்டியல்‌ 
தொடர்ச்சியாக நகரும்‌. 


roan: (அச்சு.) ரோமன்‌ அச்‌ 
செழுத்து : எழுத்துருவில்‌ விளிம்‌ 
பிற்குக்‌ கட்டுருக்‌ கொடுக்கும்‌ நுண்‌ 
வரைமான முனைப்பாகவுள்ள 
அச்செழுத்து வகை. 

roman-esque: (௪.க.) ரோமானிய 
பாணி: பண்டைய ரோமானிய 
ரோமாபுரிப்‌ பாணிக்கும்‌ இடை 


நிலைக்‌ காலத்திய கோதிக்‌! 
பாணிக்கும்‌ இடைப்பட்ட நிலை 
யில்‌ வில்‌ வட்ட வளைவுகளும்‌ 
வளைவுமாடங்களும்‌ நிறைந்த 
சிற்பப்‌ பாணி. 

roof boards or roofers : 


(௧.ச.) ,கூரைப்‌ பலகைச்‌ சட்டம்‌ : 
கூரை ஒடுகளுக்கு அடியிலுள்ள 
பலகைச்‌ சட்டம்‌. 

roof truss : (௧.௪.) கூரைத்தாங்‌ 
கணைவு : கூரைக்கு ஆதாரமாக 
ஒன்று சேர்த்துப்‌ பிணைக்கப்‌ பட்‌ 
டுள்ள மரத்தினாலான அல்லது 
இரும்பினாலான அஆதாரக்கட்டு. 


௦01 : (எந்‌) வர்க்க மூலம்‌ : கணி 
தத்தில்‌ ஓர்‌ எண்ணின்‌ பெருக்க 
மூலம்‌. 
root diameter : (எந்‌) ஆதார 
விட்டம்‌: ஒரு திரிகிழையின்‌ ஆதார 
விட்டம்‌. 

ஒரு பல்லிணைச்‌ சக்கரத்தில்‌ 
பல்லின்‌ அடிப்புறத்தில்‌ உள்ள 
விட்டம்‌. 


rope drilling:  கயிற்றுத்‌ துரப்‌ 
பணம்‌ : கயிற்றினால்‌ இயங்கும்‌ 
துறப்பணத்தால்‌ துளையிடுதல்‌. 


rope driving: (எந்‌. பொறி.) 
கயிற்று இயக்கம்‌:  கயிற்றுப்‌ 
பல்லிணை மூலம்‌ விசையை மாற்‌ 
றம்‌ செய்தல்‌. இது வார்ப்பட்டை 
இயக்கத்திலிருந்து வேறுபட்டது. 
rosebit : (எந்‌.) துளையிடு கருவி: 
துறப்பணத்‌ துவாரங்களுக்கு மெரு 
கேற்றும்‌ திண்மையான நீள்‌ 
உருளை வடிவ இணைத்‌ துளை 


யிடு கருவி. 


rose cutter: (பட்‌.) பட்டை 
வெட்டு கருவி : அரை உருள்‌ வடி 
வில்‌ பன்முகமாகச்‌ செதுக்கப்பட்ட 
பட்டை வெட்டுகருவி. 


rose-engine : கடைசல்‌ பொறி : 
ஒரு வகைக்‌ கடைசல்‌ யொறி 
அமைவு. 


Rosendale cement: ரோசண்‌ 
டேல்‌ சிமென்ட்‌ : நியூயார்க்‌ அருகி 
லுள்ள ரோசண்டேல்‌ அருகில்‌ 
திடைக்கும்‌ இயற்கை சிமென்டுக்கு 
அளிக்கப்பட்டுள்ள பெயர்‌. 


rose reamer: (எந்‌.) பட்டைத்‌ 


துளைச்‌ சீர்மி: உலோகங்களில்‌ 
துளையிடுவதற்கான பொறி 
யமைவு. இதில்‌ பக்கங்களுக்குப்‌ 


பதிலாகச்‌ சாய்வாகவுள்ள நுனி 


மூலம்‌ வெட்டுதல்‌ நடைபெறு 
கிறது. 
rosette: (க.க) ரோசாவடிவ 


595 


ஒப்பனை : ரோசா வடிவ ஓப்‌ 
பனையுள்ள மரபுச்சின்னம்‌. 


rosette : (௧.க.) ரோசாப்‌ பூவணி: 
ரோசா வடிவத்திலான பூவணி 
வேலைப்பாடு. 


rose window : (௧.௧.) ரோசாப்‌ 
பலகணி: ரோசாப்பூ வடிவில்‌ 
அமைந்த பலகணி. 


rose wood: (மர.வே.) கருங்‌ 
காலி : கறுப்பு நிறமுள்ள, கனத்த, 
கடினமான மேலடை மெல்லொட்‌ 
டுப்‌ பலகையாகப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

ர௦$ற : மண்டித்தைலம்‌: தேவதாரு 
மரங்களிலிருந்து பிசின்‌ வடிவில்‌ 
கிடைக்கும்‌ பொருள்‌. வெள்ளீய 
வேலைப்பாடுகளில்‌ பற்ற வைப்ப 
தற்கான உருகுபொருளாகப்‌ 
பயன்படுகிறது. வண்ணங்கள்‌. 
சோப்புகள்‌ செய்வதற்கும்‌ பயனா 
கின்றது. 

ர௦$ter ; வேலை முறையேடு : ஓர்‌ 
அட்டவணை அல்லது பெயர்ப்‌ 
பட்டியல்‌. 

rostrum : (s.க.) உரை மேடை ! 
பொதுவில்‌ உரையாற்றுவதற்குப்‌ 
பயன்படும்‌ பேச்சு மேடை. 


ர௦சry : சுழல்‌ பொறி : ஒரு சக்க 
ரம்‌ போல்‌ தனது அச்சில்‌ சுழலும்‌ 
பொறி. 


rotary converter : (மின்‌.) சுழல்‌ 
ஒரு போக்கி : மாற்று மின்னோட்‌ 
டச்‌ சுற்று வழியுடன்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ள ஒரு தனிப்பொறி. இது 
நேர்‌ மின்னோட்டத்தை அல்லது 
மாற்று மின்னோட்டத்தை வழங்‌ 
கும்‌. 

rotary cutter: (எந்‌.) சுழல்‌ 
கத்தி: ஒரு சுழல்‌ முனையுடன்‌ 
இணைக்கப்பட்டுள்ள, சுழலும்‌ 
கத்தி. இது சுழலும்‌ போது 
வேலைப்பாடு செய்யப்‌ படும்‌ 
பொருள்‌ வெட்டப்படுகிறது. 


536 


rotary engine : (வானூ.) சுழல்‌ 
எஞ்சின்‌ : ஆரை வடிவில்‌ அமைக்‌ 
கப்பட்ட நீள்‌ உருளைகள்‌ 
கொண்ட ஓர்‌ எஞ்சின்‌. இந்த எஞ்‌ 
சின்‌ ஒரு நிலையான வணரி அச்‌ 
சுத்‌ தண்டினைச்‌ சுற்றிச்‌ சுழலும்‌. 
rotary induction system: 
(வாஜூ.) சுழல்‌ தூண்டல்‌ முறை : 
ஆரை எஞ்சின்கள்‌ மீது பயன்‌ 
படுத்தப்படும்‌ எரி-வளி கலப்பித்‌ 
தூண்டல்‌ முறை. இதில்‌ எரி 
பொருள்‌ செறிவினை நீர்‌ உருளை 
களுக்குப்‌ பகிர்மானம்‌ செய்வதில்‌ 


ஒரு சுழல்‌ விசிறி உதவுகிறது; 


rotary press: (அச்சு.) சுழல்‌ 
ஆச்சு எந்திரம்‌ ; சுழல்‌ முறையில்‌ 
அச்சுப்‌ பொறி. இதில்‌ அச்சிடும்‌ 
பரப்பு ஒரு சுழலும்‌ நீள்‌ உருளை 
யுட்ன்‌ பிணைக்கப்பட்டிருக்கும்‌. 
ஓர்‌ அருளைச்‌ சுருளிலிருந்து காகி 
தம்‌ எட்டப்படும்‌. 

rotary switch : (மின்‌.) சுழல்‌ 
விசை : ஒரு சுழல்‌ தண்டின்‌ சுழற்சி 
மூலம்‌ முனைகளிடையே தொடர்பு 
' உண்டாகும்‌ ஒரு மின்‌ விசை. 


rotogravure : (aஅச்சு.) சுழல்‌ 
செதுக்குருவ அச்சு வேலை : ஒரு 
செப்பு நீர்‌ உருளையில்‌ செயப்‌ 
பட்ட செதுக்கு வேலைபாடரத்லி 
ருந்து ஒரு சுழல்‌ அச்சு எந்திரத்‌ 
தின்‌, மீது 

வேலை. 
ர: (வானூ.) சுழலி: (1) 
விமானத்தில்‌ ஒரு சுழல்‌ சிறகு 
அமைப்பிலுள்ள முழுச்‌ சுழற்சிப்‌ 
பகுதி, 

(2) ஒரு மாற்று மின்னோடியின்‌ 
அல்லது மின்னாக்கியின்‌ ஒரு சுழல்‌ 
உறுப்பு 

rotor-craft: (வாஜா.) - சுழலி 
விமானம்‌ : எல்லா உயரங்களிலும்‌ 
சுழலி அல்லது சுழலிகளினால்‌ முழு 
மையாக அல்லது பகுதியாகத்‌ 
தாங்கப்படுகிற ஒரு விமானம்‌. 


செதுக்குருவ அச்சு . 


இதில்‌ விமானத்தின்‌ காற்றழுத்தத்‌ 
தளம்‌, ஓர்‌ அச்சினைச்‌ சுற்றிச்‌ 
சுழல்கிறது. 

rotten-stone : மெருகுச்‌ சுண்ண 
மணற்கல்‌ : நுண்ணிய பொடியாக 
விற்பனை செய்யப்படும்‌ சிதைந்த 
சுண்ணாம்புக்கல்‌. இது பரப்பு 
களை மெருகிடுவதற்குப்‌ பயன்படு 
கிறது, 

rottenstone : {மர.வே,) சுண்ண 
மணற்கல்‌ : சிதைந்து போன சுண்‌ 
ணாம்புக்‌ கல்லிலிருந்து செய்யும்‌ 
நுண்ணிய தூள்‌.இது மெருகேற்று 
வதற்குப்‌ பயன்படுகிறது. 
rotunda : (௧:௧.) வட்டக்‌ கூடம்‌ : 
வட்ட வடிவ அறை. 

rouge : (வேதி.) அய ஆக்சைடு : 
(860) இது அயச்‌ சல்பேட்டைச்‌ 
(FeS04) சூடாக்குவதன்‌ மூலம்‌ 
உற்பத்தி செய்யப்படுகிறது. இது 
வண்ணச்‌ சாயமாகவும்‌, கண்‌ 
ணாடி, உலோகம்‌, நவமணிகள்‌ 
ஆகியவற்றில்‌ மெருகேற்றுவதற்‌ 
கும்‌ பயன்படுகிறது. ன்‌ 
roughcast :, (௧.௧.) குத்துச்‌ 
சாந்து : சுவருக்குப்‌ பூசப்பெறும்‌ 
சரளைச்‌ சுண்ணாம்பு கலந்த 
குத்துச்சாந்து. 

rough cut: எந்‌.) அராவுதல்‌ : 
கரடுமுரடான பகுதிகளை அரா 
அறைகுறையாக மெருகிடுதல்‌. 


roughing tool : (எந்‌.) அராவு 
கருவி: சொரசொரப்பான பகுதி 
களை நீக்குவதற்கு எந்திரங்‌ 


களை இயக்குபவர்கள்‌ பயன்படுத்‌ 
தும்‌ கருவி. பொதுவாக வார்ப்‌ 
பிரும்பு, தேனிரும்பு, எஃகு 
போன்றவற்றை வெட்டுவதற்கு 
இது பயன்படுகிறது. 

rough lumber. முரட்டு வெட்டு 
மரம்‌ : ரம்பத்தினால்‌ வெட்டப்‌ 
பட்ட சீர்வடிவற்ற வெட்டு மரம்‌. 
ரபா! : பதக்கம்‌ : வட்டவடிவ 


மான ஒப்பனை வாய்ந்த விருதுப்‌ 
பதக்கம்‌, 

round measurements: 
(உலோ.) வட்ட அளவீடுகள்‌: ஒரு 
பொருளின்‌ விட்டம்‌, அரம்‌ போன்‌ 
றவற்றின்‌ அளவீடுகள்‌ 

round nose tool: (எந்‌.) வட்ட 
முனைக்‌ கருவி; சொர சொரப்‌ 
பான பகுதிகளை வெட்டி நீக்குவ 
தற்குப்‌ பயன்படும்‌ ஒரு வகைக்‌ 
கருவி. 

round-point chisel: (எந்‌. ) வட்ட 
நுனி உளி: எண்ணெய்‌ வரிப்‌ பள்‌ 
ளங்களை வெட்டுவதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ வட்டநுனி கொண்ட சிற்‌ 
றுளி 


round-tube radiator: (தானி.) 
வட்டக்குழாய்க்‌ கதிர்வீசி: சேமக்‌ 
கலத்தின்‌ மேற்புறத்திலிருந்து 
கீழ்ப்பகுதிக்குச்‌ செல்லும்‌ வகை 
யில்‌ மிக நெருக்கமாக அமைக்கப்‌ 
பட்ட ஹீட வடிவக்‌ குழாய்கள்‌. 
பயன்படுத்தப்படும்‌ வெப்பம்‌ கதிர்‌ 

சி, வரிசையாக அமை $த மென்‌ 
தகடுகள்‌ வழியே இந்தக்‌ குழாய்‌ 
கள்‌ போதும்‌ அவற்றில்‌ 
| ஏற்பட்டு, குளிர்விக்‌ 
பில்‌ உண்டாகும்‌ வெப்‌ 
கதிர்லீச்சுக்கு 


ஆலிக்‌ 
கும்‌ ௮ 
பம்‌ முழுமையான 
உள்ளாகிறது. 


Roving: (குழை.) முதிரா இழை: 
இழுத்துச்‌ சற்றே முறுக்கப்படும்‌ 
பஞ்சு, கம்பளம்‌ முதலியவற்றின்‌ 
சிம்பு. 


Rowland’s law:(மின்‌ .) ரோலண்ட்‌ 
விதி: காந்தச்‌ சுற்று வழிகளுக்‌ 
கான ஒருவிதி.'' காந்தப்‌ பாய்வின்‌ 
ie சரன்‌ அகத 
மின்காந்த இயக்க விசைக்‌ நர்‌ 
விகிதத்திலும்‌, மின்சுற்று வியில்‌ 
காந்தத்‌ தடைக்கு தலை8ழ்வீதத்தி 
$5 இருக்கும்‌'' என்பது இந்த 


537 


rowlock: (4.க.) உகை மிண்டு: 
படகுத்‌ துடுப்பு உகைப்‌ பாதார 
மான அமைவு. 


04/௮1: எழுது தாள்‌: எழுதுவதற்‌ 
கான 24”%19” அளவுள்ள தாள்‌. 


royal drawing paper: பட வரை 
வுத்‌ காள்‌: படம்‌ வரைவதற்கான 
61x 48செ.மீ.அளவுள்ள தாள்‌. 


ரயber: (வேதி.) ரப்பர்‌: சிலை 
வெப்ப மண்டல மரங்களின்‌ பால்‌ 
போன்ற சாற்றிலிருந்து எடுக்கப்‌ 
படும்‌ ஹைட்ரோ கார்பன்‌. இது 
மிகுந்த நெகிழ்திறன்‌ உள்ளது. 
நீரும்‌ வாயுக்களும்‌இதில்‌ உட்புகா. 
எனவே, இது தொழில்‌ துறையில்‌ 
மிகுதியாகப்‌ பயன்படுகிறது. 
உந்து ஊர்திகளுக்கான டயர்கள்‌, 
நீர்காப்பு, மின்காப்பு ஆகியவற்‌ 
துக்குப்‌ பெரிதும்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 

rubber cement: ரப்பர்‌ சிமென்ட்‌: 
பல்வேறு நோக்கங்களுக்காக வெவ்‌ 
வேறு முறைகளில்‌ ரப்பர்‌ 
சிமென்ட்‌ செய்யப்படுகிறது கச்சா 
ரப்பரை சிறுசிறு துண்டுகளாக 
வெட்டி ஒரு கரைப்பானைச்‌ 
சேர்ப்பதன்‌ மூலம்‌ சாதாரண 
ரப்பர்‌ சிமென்ட்‌ செய்யப்படுகி 
றது. கரைப்பானாகப்‌ பயன்‌ 
படுத்த கார்பன்‌ டைசல்பைடு மிகச்‌ 
சிறந்தது. பென்சால்‌ நல்லது; மிக 


வும்‌ மலிவானது; கேசோலினும்‌ 
கரைப்பாளாகப்‌ பெருமளவில்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 


ரயbble: (க.க.) கட்டுமானக்‌ கல்‌: 
கொத்தாத கட்டுமானக்‌ கல்‌. 


rubble masonry: (௧௧.) கற்‌ 
கட்டுமான வேலை: கொத்தாத கட்‌ 
டுமானக்‌ கல்‌ கொண்டு அடித்‌ 
தளம்‌ அமைதல்‌ போன்ற நயமற்ற 
கட்டிட வேலை செய்தல்‌. 
பப்ப: மென்மையான வெள்‌ 
ளீய உலோகத்‌ தனிமம்‌. 


538 


rubrication: (க.க.) பின்புல 
வண்ணப்பூச்சு : இனாமல்‌ அல்லது 
வண்ணப்பூச்சு மூலம்‌ ஒரு பின்‌ 
புலத்திற்கு வண்ணம்‌ பூசுதல்‌. 

பம்‌ 81006: சாணைக்கல்‌: சாணை 
பிடிப்பதற்குப்‌ பயன்படும்‌ கல்‌. 
ரப: கெம்புக்கல்‌: ஆழ்ந்த செந்‌ 
நிறத்திலிருந்து வெளிறிய ரோசா 
நிறம்‌ வரை உள்ள மணிக்கல்‌ 
வகை. 

ரப்பா: (வாஜூ.) சுக்கான்‌: விமா 
னம்‌ இடப்புறமாகவும்‌ வலப்புற 
மாகவும்‌ பறக்கும்‌ திசையைக்‌ கட்‌ 


டுப்படுத்துவதற்காக விமானத்தின்‌ 
பின்புறத்தில்‌ இணைக்கப்பட்‌ 
டுள்ள உறுப்பு. 


rudder angle: (வாஜா.]) சுக்கான்‌ 


கோணம்‌ : விமானத்தின்‌ சுக்கா 
னுக்கும்‌ அதன்‌ சமதள ஒரு சீர்‌ 
மைக்குமிடையிலான கூர்ங்கோ 
ணம்‌. 


rudder pedals: (வாஜனாூ.) சுக்கான்‌ 
மிதிகட்டை: சுக்கானைக்‌ கட்டுப்‌ 
படுத்தி இயக்குவதற்கான மிதி 
கட்டைகள்‌ . 


rudder torque: (வாஜா.) சுக்‌ 
கான்முறுக்கம்‌: விமானத்தின்‌ மீது 
சுக்கான்‌ மூலம்‌ செலுத்தப்படும்‌ 
திரிபு முறுக்கம்‌. 

ரப!எ: (அச்சு.) இடைவரித்‌ தகடு: 
அச்சில்‌ வாசக இடைவெட்டுக்‌ 
குறிப்புக்கோடு. 

ruling machine: (அச்சு.) வரி 
யிடு பொறி: அச்சுக்கலையில்‌ 
தாளில்‌ இணைவரிகள்‌ இடுவதற் 
கான கருவி. 

ரப: (வில.) தீனிப்பை: அசை 
போடும்‌ விலங்கின்‌ முதல்‌ இரைப்‌ 
பை. 

rung (wood turns): குறுக்குக்‌ 
கம்பி: குறுக்கு ஆரவரிப்‌ பட்டிகை; 
ஏணிப்படி. 


ரபா: (அச்சு.) அணிவரி அச்சுரு: 
பண்டைய ஜெர்மானிய இன வரி 


வடிவ எழுத்துப்‌ பாணியில்‌ 
அமைந்த எண்ணிய அணிவரி 
அச்சுரு. 


ரமா ட (குழை. ) வார்ப்புப்‌ புழை: 
உலோகவார்ப்புச்‌ சட்ட வார்ப்‌ 
புப்‌ புழை, 

running head: (அச்சு. ) தொடர்‌ 
லைப்பு: ஒரு நூலில்‌ பக்கந்‌ 
தாறும்‌ திரும்பத்‌ திரும்பத்‌ 
தொடர்ந்து வரும்‌ தலைப்பு. 
ரபறஸதy: (வாஜூ.) ஓடுபாதை: 
விமான நிலையத்திலுள்ள எல்‌ 
லாப்‌ பருவ நிலைகளிலும்‌ ஏறி 
இறங்குவதற்கான ஓடுபாதை. 


runway localizing beacon: 
(வானூ.) ஓடுபாதை ஒளிவிளக்கு : 
விமான நிலையத்தில்‌ ஓடுபாதை 
நெடுகிலும்‌ அல்லது தரையிறங்கு 
தளத்தில்‌ அதற்குச்‌ சற்றுத்‌ 
தொலைவிலும்‌ பக்கவாட்டிலும்‌ 
ஒளி பாய்ச்சி வழிகாட்டுவதற்‌ 
கான சிறிய ஒளி விளக்கு. 


குடற்சரிவு : 


rupture: (உட.) 
உண்டாகும்‌ 


குட ற்சரிலினால்‌ 
கோளாறு. 


rupture member: (குளி.பத.) 
முறிவு உறுப்பு: முன்னரே தீர்மா 
னிக்கப்பட்ட அழுத்தத்தை எட்டி 


யதும்‌ தானாகவே முறிந்துவிடக்‌ 
கூடிய ஒரு சாதனம்‌. 
ப$: நாணற்புல்‌: நாற்காலிக்கு 


அடியிடுவதற்குப்‌- பண்டைக்காலம்‌ 
முதல்‌ பயன்படும்‌ பிரம்பு வகை 
நாணற்புல்லின்‌ தண்டு. 


ரய$: (வேதி.) இரும்புத்துரு: நீரு 
டன்‌ இணைந்த அய ஆக்சைடு. 
rustication. (s.க.) மேற்பரப்பு 
அளி: கட்டுமான இணைப்புகளில்‌ 
மேடுபள்ள வரையிட்டுக்‌ கரடு முர 
டான மேற்பரப்பு அளி. 


rusting: (வேதி.) வண்ணச்‌ சாய 
மிடல்‌: நவச்சாரக்‌ கரைசலில்‌ அல்‌ 
லது வலுக்குன்றிய ஹைட்ரோ 
குளோரிக்‌ அமிலக்‌ கரைசலில்‌ பள 
பளப்பான உலோகத்‌ தோரணி 
களை நனைத்து, வண்ணப்‌ பூச்சு 
உறிந்துவிடாத வகையில்‌ சாயமிடு 
தல்‌. 

ப$ joint: (கம்‌. ) துருப்பிணைப்பு: 
கசிவைத்‌ தடுப்பதற்கு அல்லது 
மிகுதியான அழுத்தத்தைத்‌ தாங்கு 


339 


வதற்கு ஓர்‌ ஆக்சிகரணியைப்‌ 
பயன்படுத்திச்‌ செய்யப்படும்‌ 
பிணைப்பு. 


ruthenium: (உலோ.) ருதேனியம்‌: 
விழுப்பொன்‌ வகையைச்‌ சார்ந்த 
அரிய திண்மத்‌ தனிமம்‌. இது 
பிளாட்டினத்தைக்‌ கெட்டிப்படுத்‌ 
துவதற்கும்‌, பேனாமுனை உலோ 
கக்‌ கலவைகள்‌ செய்வதற்கும்‌ 
பயன்படும்‌ அரிய உலோகம்‌. 


540 


5901: (குளி.பத.) சபீன்‌: ஒலி 
ஈர்ப்புத்‌ திறனை அளவிடுவதற்‌ 
கான அலகு. ஒரு பொருளின்‌ 
மேற்பரப்பின்‌ ஒரு சதுர மீட்டரின்‌ 
நிகழ்வு ஒலியாற்றல்‌ முழுவதையும்‌ 
ஈர்த்துக்‌ கொள்வதற்கு இது 


சமம்‌, 


580181: (உட.) இடுப்படி மூட்டெ 
லும்பு: இடுப்பு முக்கோண மூட்‌ 
டெலும்பு. 

580016: சேணம்‌: (1) மெருகிட்ட 
மட்பாண்டங்களைச்‌ சுடும்போது 
அவற்றைத்‌ தாங்கிக்‌ கொள்வதற் 
குப்‌ பயன்படுத்தப்படும்‌ களிமண்‌ 
ணினாலான கோல்‌. 

(2) கடைசல்‌ எந்திரத்தின்‌ படு 
கையில்‌ அமைந்துள்ள ஒரு சறுக்கு 
ஆதாரம்‌, 

(3) ஒர்‌ ஆரைத்‌ துறப்பணத்தில்‌ 
துறப்பணக்‌ கதிரையும்‌, பல்லி 
ணைச்‌ சக்கரங்களையும்‌ கொண்டு 
செல்லும்‌ சறுக்குத்‌ தகடு. 
saddle-boiler: குடுவைக்‌ கொதி 
கலம்‌: கருவி கலங்களைச்‌ சூடாக்கு 
வதற்குப்‌ பயன்படும்‌ மேற்‌ கலி 
வான கொதிகலம்‌. 


saddle stitch: சேணத்‌ தையல்‌: 
ஒரு துண்டு வெளியீட்டின்‌ தாள்‌ 
களைச்‌ சேர்த்துத்‌ தைப்பதற்கான 
ஒரு முறை. இதில்‌ நடு மடிப்பில்‌ 
நூல்‌ அல்லது கம்பி மூலம்‌ தைக்கப்‌ 
படும்‌. இவ்வாறு தைப்பதன்‌ மூலம்‌ 
துண்டு வெளியீட்டினைத்‌ தட்டை 
யாகத்‌ திறந்திட முடியும்‌. 

S.A.E. formula: உந்து ஊர்திப்‌ 
பொறியாளர்‌ கழகச்‌ சூத்திரம்‌: 
கேசோலின்‌ எஞ்சின்களின்‌ குதி 
ரைத்‌ விசைத்‌ திறனைக்‌ கணக்கிடு 


வதற்கு உந்து ஊர்திப்‌ பொறியா 
ளர்‌ கழகம்‌ (5...) வகுத்துள்ள 
சூத்திரம்‌. அதாவது, ஒரு நிமிட 
உந்து தண்டின்‌ வேகத்திற்கு 1000 
அடி என்ற அடிப்படையில்‌, 

குதிரைத்திறன்‌ (H.P.) = (D?XN) 


2.0 
D: நீள்‌ உருளையின்‌ துவாரத்தின்‌ 
விட்டம்‌ (அங்குலத்தில்‌). 
N: நீள்‌ உருளைகளின்‌ எண்ணிக்‌ 
கை. 2.5 மாறாத எண்‌. 


S.A.E. or society: உந்து ஊர்திப்‌ 
பொறியாளர்‌ கழகம்‌: (S.A.E): 
5.A.8. என்பது உந்து ஊர்திப்‌ 
பொறியாளர்‌ கழகம்‌ (Society of 
automotive engineers) என்பதைக்‌ 
குறிக்கும்‌. எந்திரவியல்‌ உறுப்பு 
களில்‌ 5.க&,8. என்ற சுருக்கெழுத்‌ 
துகள்‌ இருந்தால்‌, அந்த உறுப்பு 
இந்தக்‌ கழகம்‌ ர்ணயித்துள்ள 
தர அளவுகளின்‌ அடிப்படையில்‌ 
தயாரிக்கப்பட்டுள்ளதாகக்‌ கருதப்‌ 
படும்‌. 


S.A.E. steels: எஸ்‌.ஏ.இ. எஃகு: 
உந்து ஊர்திப்‌ பொறியாளர்‌ கழ 
கம்‌ (5.A.E.) எஃதினை வகைப்‌ 
படுத்துவதற்கு ஒரு வகை எண்‌ 
மான முறையைப்‌ பயன்படுத்தி 
வருகிறது. இந்த எண்ணின்‌ முதல்‌ 
இலக்கம்‌, ஒர்‌ எஃகு பொதுவாக 
கார்பன்‌ எஃகு, நிக்கல்‌ எஃகு, நிக்‌ 
கல்‌ குரோமியம்‌ முதலியவற்றில்‌ 
எந்த வகையைச்‌ சேர்ந்தது என்‌ 
பதைக்‌ குறிக்கும்‌. இரண்டாவது 
இலக்கம்‌, உலோகக்‌ கலவைத்‌ தனி 
மம்‌ எது என்பதைக்‌ குறிக்கும்‌. 
கடைசி இரண்டு அல்லது மூன்று 
இலக்கங்கள்‌, கார்பனின்‌ அள 


வைக்‌ குறிக்கிறது. எடுத்துக்காட்‌ 
டாக, 2345 என்ற எண்‌, 3% நிக்‌ 
கல்‌, 0.45% கார்பன்‌ கொண்ட 
நிக்கல்‌ எஃகினைக்‌ குறிக்கும்‌. 

safe carrying capacity; (௧ ௧.) 
காப்புச்சுமைத்‌ திறனளவு: எல்லா 
வடிவளவுகளிலுமுள்ளசெம்புகம்பி 
களுக்கு மின்விசையை பாதுகாப்‌ 
பாசக்‌ கொண்டு செல்வதற்கான 
திறனவு அட்டவணைப்படுத்தப்‌ 
பட்டுள்ளது. இந்தத தஇிறனளவு 
ஆம்பியர்களில்‌ குறிக்கப்பட்டிருக்‌ 
கும்‌, மின்‌ கடத்திகளைப்‌ பொருத்‌ 
தும்போது இந்தத்‌ திறனவுக்கு 
மேற்படாமல்‌ பார்த்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 

safe 6096. (பட்‌.)காப்பு முனை:ஓர்‌ 
அரத்திலுள்ன வெட்டுமுனையல்‌ 
லாத பகுதி. ஒரு முனைப்பகுதியில்‌ 
அராவும்போதும்‌ அண்டைப்‌ பரப்‌ 
பினை அரம்‌ அராலி விடாமல்‌ 
இந்த முனை காக்கிறது. 

safe load: (பொறி. ) காப்புப்பாரம்‌: 
எந்திரத்தில்‌ செயற்படும்‌ அழுத்தத்‌ 
இற்கு மேற்படாத வகையில்‌ ஒரு 
பகுதி தாங்கிக்கொள்ளக்கூடிய 
பாரத்தின்‌ அளவு. 

safety factors: (பொறி.) காப்புறு 
திக்‌ காரணிகள்‌: எதிர்பாராத சூம்‌ 
நிலைகளில்‌ எந்திரங்களில்‌ பாரம்‌ 
சற்று அதிகமாகி விட்டால்‌, 
அதைத்‌ தாங்கிக்கொள்ளும்‌ வகை 
யில்‌ காப்புறுதியாக அமைக்கப்‌ 
படும்‌ காரணிகள்‌. 

safety lamp:(கனி. காப்புவிளக்கு 
சுரங்கத்‌ தொழிலாளர்கள்‌ 
பயன்படுத்தும்‌ எளிதில்‌ தீப்பற்‌ 
றாத விளக்கு. 

safety paper: (அச்சு,) இணை 
காப்புத்‌ தாள்‌: பொருளகக்‌ காசு 
முறிக்குரிய போலி செய்ய முடி 
யாத தாள்வகை. 

safety switch: (மின்‌.) காப்பு 
விசை: ஒர்‌ இரும்புப்‌ பெட்டியில்‌ 


341 


வைத்து, வெளிப்புறமாக இயக்கப்‌ 
படும்‌ ஒரு கத்தி முனை மின்விசை. 


safety valve: (பொறி, காப்பு 
ஓரதர்‌ : கொதிகலனில்‌ அழுத்த 
எல்லை மிகும்போது தானே 


திறந்து கொண்டு நீராவி அல்ல 
நீர்‌ வெளியேற டட்மனிக்கும்‌ 
அமைவு, 

880 : புடை சாய்வு : பளுவினால்‌ 
அல்லது அழுத்தத்தினால்‌ 
அமிழ்ந்து தாழ்வுறுதல்‌. 
காற்றொதுக்கப்‌ பக்கமாகச்‌ செல்‌ 
லும்‌ தன்மை. 

589921 : சூளைக்களிமண்‌ உறை : 
நுட்பமான களிமண்‌ பொருள்‌ 
களைச்‌ சூளையில்‌ சுடும்‌ போது 
அவற்றை வைப்பதற்கான களி 
மண்‌ உறை. 


sal ammoniac: (வேதி,) நவச்‌ 
சாரம்‌: அம்மோனியம்‌ குளோரைடு 
(NHGCL) வாயு உற்பத்தியில்‌ 
துணைப்பொருளாகக்‌ ஒடைக்கி 
றது. பற்ற வைத்தல்‌, சாயப்‌ 
பொருட்கள்‌ உற்பத்தி,காலிக்கோ, 
அச்சு முதலியவற்றில்‌ உருகு 
பொருளாகப்‌ பயன்படுகிறது. 
salon : (௧.க,) வரவேற்பு அறை 
வரவேற்புகள்‌ நடத்தவும்‌ காட்சிப்‌ 
பொருள்களை வைப்பதற்கும்‌ 
பயன்‌ படும்‌ ஒரு பெரிய அறை. 


salsoda: (வேதி. சலவைச்‌ 
சோடா : கண்ணாடி தயாரிப்பு. 
சோப்பு உற்பத்தி, துணிகளைச்‌ 
சலவை செய்தல்‌, சாயமிடுதல்‌, 
சாகித உற்பத்தி போன்‌ றவற்றில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ சலவை 
சோடா. 


5814: (வேதி.) உப்பு; ஓர்‌ உப்பு 
மூலத்தினால்‌ ஒர்‌ அமிலத்தைக்‌ 
காடி-காரச்‌ செயல்கள்‌ இரண்டு 
மற்றதாகச்‌ செய்யும்‌ போது உண்‌ 
டாகும்‌ ஒரு பொருள்‌. உலோகத்‌ 


542 
தனிமமும்‌, அலோகத்‌ தனிமமும்‌ 
அடங்கிய ஒரு கூட்டுப்‌ பொருள்‌. 


salt of tartar ட (வதி.) பொட்‌ 
டாசியம்‌ கார்பனேட்டு : புடமிடப்‌ 


பட்ட சாம்பரக்‌ கரியகை 
(K,CO;H,0). 

salt of vitriol : துத்தக்‌ கந்தகி : 
salt of wisdom : பாதரச ஈவச்‌ 
சிய பாசிகை, 

$altpeter : வெடியுப்பு: பொட்‌ 


டாசியம்‌ நைட்ரேட்டு (KNOy) 
வெடி மருந்திலும்‌ இறைச்சிக்‌ காப்‌ 
பிலும்‌ மருந்துகளிலும்‌ பயன்படும்‌ 
வெண்‌ படிச உப்பு. 

58௱/(₹௦: பொன்னிழையாடை : 
பொன்னிழைகள்‌ இடையிட்டு 
நெய்யப்‌ பெற்ற இடைக்கால 
உயர்‌ ஆடை வகை, 


sandal wood : சந்தன மரம்‌ : நறு 
மணமுடைய நெருக்கமான அக 
வரி வண்ண நெருக்கமுடைய கன 
மான மரம்‌. கிழக்கிந்தியத்‌ தீவு 
களில்‌ தோன்றியது. 


sand-bath : (வேதி.) மணற்புடம்‌: 
வேதியியல்‌ செய்முறையில்‌ சம 
வெப்பத்திற்காகப்‌ பயன்‌ படுத்தப்‌ 
படும்‌ வெம்மண ற்கலம்‌. 
sand-box: (உலோ.) ஒத்து 
மணற்கலம்‌ : வார்ப்புக்கும்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ மணற்கட்டி 
வார்ப்பு அச்சுரு. 

sand-glass : மணல்‌ வட்டில்‌ : 
மணல்‌ நாழிகை வட்டில்‌, 


sandiver : கண்ணாடிப்புரை : 
கண்ணாடி உருக்கும்‌ போது உண்‌ 
டாகும்‌ நுரை. 

sand blasting: மணல்‌ ஊதைப்‌ 
பீற்று: கண்ணாடி முதலியவற்றின்‌ 
மேற்பரப்பைத்‌ தஇண்ணியதாக்க 
வழங்கப்பெறும்‌ அழுத்த வளி 
யுடன்‌ கூடிய மணல்‌ பீற்று. 


sanding: மணல்‌ மெருகு: மேற்‌ 
பரப்புகளுக்கு மணல்‌ மூலம்‌ மெரு 
கூட்டுதல்‌. 

sand paper: உப்புத்‌ தாள்‌: கூர்மை 
யான மணல்‌ பூசிய தாள்‌. இது 
உராய்‌ பொருளாக, முக்கியமாக 
மரவேலைப்பாடுகளின்‌ மேற்‌ 
பரப்புகளுக்கு மெருகிடு பொருளா 
கப்‌ பயன்படுகிறது. இதனைப்‌ 
“பளிங்குத்தாள்‌'' என்றும்‌ கூறு 
வர்‌, 


saாப்‌-றபறற: ஈர மணல்‌ இருப்புக்‌ 
குழாய்‌: துரப்பணம்‌ முதலிய கருவி 
களைத்‌ துப்புரவு செய்யும்‌ கருவி; 
துப்புரவுக்‌ குழாய்‌. 

sand-stone: மணற்பாறை? 
அழுத்தமுற்ற மணல்‌ அடுக்குக்கல்‌. 
sandstone: மண ற்பாறை: சிலிக்கா 
அய ஆக்சைடு, சுண்ணாம்புக்‌ 
கார்பனேட்டு ஆசியவற்றின்மூலம்‌ 
பிணைக்கப்பட்டு அழுத்த முற்ற 
மணல்‌ அடுக்குக்கல்‌ கட்டிடக்‌ கல்‌ 
லாகப்‌ பயன்படுகிறது. இயற்கை 
மணற்பாறையினால்‌ சாணைக்‌ 
கற்கள்‌ செய்யப்படுகின்றன. 


sandwich : (குழை.] இடையீட்‌ 
டுப்‌ பொருள்‌ : இடையிடைமாற்‌ 
றுச்‌ செறிவுப்‌ பொருள்‌. உலோகத்‌ 
தகடுகளை அடுக்கி அல்லது மேலே 
பரப்பி அடுக்கடுக்காக வைத்து 
உற்பத்தி செய்வதற்கு இது பயன்‌ 
படுகிறது. தேவையான நோக்கங்‌ 
களுக்குப்‌ பயன்படுமாறு உலோக 
அடுக்குத்‌ தகடுகளைத்‌ தயாரிக்க 
இது பயன்படுகிறது. 

5811₹8ரு/ ; சுகாதாரம்‌ : உடல்‌ நல 
மேம்பாட்டிற்குரிய; சாக்கடைக்‌ 
கழிவு நீக்கத்திற்குரிய. 

sanitary sewer : சாக்கடை நீர்க்‌ 
கால்‌ : கழிவு நீரை வெளியேற்று 
வதற்கான குழாய்‌ அல்லது சுரங்க 
வழி, 


sanitation : (பொறி, ) சாக்கடை 


நீக்கம்‌ : சாக்கடைக்‌ கழிவு நீக்கத்‌ 
திற்குரிய ஏற்பாடுகள்‌. 
sans-serif : (அச்சு) மொட்டை 
அச்சுரு : அச்சுருவகையில்‌ ஓரங்‌ 
கட்டாத மொட்டை முனை 
யுடைய அச்சுரு. 

580: (காவர.]தாவர உயிர்ச்‌ சாறு: 
தாவரங்களின்‌ வளர்ச்சிக்கு 
இன்றியமையாத சாறு. 


sapling: (தாவர.) நாற்று; 
கன்று; இளஞ்‌ செடி. 
saponification : சவர்க்காரமாக்‌ 


குதல்‌: சவர்க்காரம்‌ போன்று 
வழுவழுப்பானதாக ஆக்குதல்‌. 
sap w௦௦d : மென்மரம்‌ : புறமரத்‌ 
தின்‌ மென்மையான உட்பகுதி. 


sash : (௧.க.) பல்கணிச்‌ சட்டம்‌ : 
பலகணியின்‌ சறுக்குக்‌ கண்ணா 
டிச்‌ சட்டப்‌ பலகை. 


sash chain: பலகணிச்‌ சட்டச்‌ 
சங்கிலி: சறுக்குப்‌ பலகணிச்‌ 
சட்டம்‌ இயக்கும்‌ பளுவேந்திய 
சங்கிலி. 


sash weight: பலகணிச்‌ சட்ட 
இயக்கு பளு : சறுக்குப்‌ பலகணிச்‌ 
சட்டத்தின்‌ இயக்கு பளு. 
sassafras : (தாவர.) மருந்துப்‌ 
பட்டை மரம்‌ : மங்கலான ஆரஞ்சு 
திறமுடைய, துளையுடைய, எளி 
தில்‌ முறியக்‌ கூடிய மென்‌ மரம்‌. 
இது தென்‌ அமெரிக்காவில்‌ வளர்‌ 
கிறது. 


satellite : துணைக்‌ கோள்‌ : ஒரு 
கோளைச்‌ சுற்றிச்‌ சுழலும்‌ சார்‌ 
புக்‌ கோள்‌. 

satellite television station : 
செயற்கைக்‌ கோள்‌ தொலைக்காட்சி 
நிலையம்‌ : ஒரு தொலைக்காட்சி 
நிலையத்தில்‌ நேரடி ஒளிபரப்பு 
நிகழ்ச்சிகள்‌ அனைத்தும்‌ ஒரே 


543 


இணைவனத்திலிருந்து ஒளிபரப்‌ 
பப்‌ படுமானல்‌ அதனைச்‌ செயற்‌ 
கைக்‌ கோள்‌ தொலைக்காட்சி 
நிலையம்‌ என்பர்‌, இந்த நிலை 
யம்‌ இணைவன நிகழ்ச்சிகளோடு, 
உள்ளூர்ச்‌ செய்திப்‌ படங்களையும்‌ 
ஒளிபரப்பும்‌. இந்நிலையம்‌, ஒரு 
தலைமை நிலையத்தின்‌ ஒளிப்பரப்‌ 
புப்‌ பகுதிக்கு வெளியேயுள்ள சமு 
தாயத்திற்கும்‌ பணிபுரிய முடியும்‌. 
satelloid : (விண்‌.) செயற்கைக்‌ 
கோள்‌ கலம்‌: பூமியைச்‌ சுற்றி 
விட்டு மீண்டும்‌ பூமிக்குத்‌ திரும்பி 
வரும்‌ வகையில்‌ பாதி விமானம்‌ 
போன்றும்‌, இன்னொரு பாதி 
செயற்கைக்கோள்‌ போன்றும்‌ வடி 
வமைக்கப்பட்டுள்ள மனிதரால்‌ 
இயக்கக்கப்படக்‌ கூடிய ஒரு விண்‌ 
வெளி ஊர்தி, 


satin wood : முதிரை மரம்‌ ; ஒரு 
வகை மென்மரம்‌. முக்கியமாக 
இலங்கையில்‌ காணப்படுகிறது. 
கனமானது; வெண்மைகலந்த நிற 
முடையது; மெல்லிழை போன்ற 
கோடுகளுடையது. உயர்தரமான 
அறைகலன்கள்‌ தயாரிக்கப்‌ பயன்‌ 
பயன்படுகிறது. 
saturated air : (குளிர்‌ பத.) பூரி 
தக்‌ காற்று: ஒரே வெப்ப நிலையில்‌ 
காற்றும்‌ நீராலியும்‌ கலந்த ஒரு 
கலவை. 
saturated steam : பூரித நீராவி : 
ஒரு குறிப்பிட்ட அழுத்த நிலைக்கு 
நேரிணையான கொதிநிலை வெப்‌ 
பத்தில்‌ உள்ள நீராவி. 

நீராவி எந்த நீரிலிருந்து உண்‌ 
டாகிறதோ அந்த குடன்‌ 
தொடர்பு கொண்டுள்ள நீராவி. 
saturation : (மின்‌.) செறிவு 
நிலை : பொருளில்‌ மின்னாற்றல்‌ 
செறிந்துள்ள நிலை. இந்த 
நிலையை எட்டியபின்‌ ஆம்பியரை 
அதிகரித்தாலும்‌ காந்த விசைக்‌ 
கோடுகளின்‌ எண்ணிக்கை அதி 
கரிப்ப தில்லை. 


544 


saturation current:  (மின்‌.) 
பூரித மின்னோட்டம்‌ : பூரித மின்‌ 
னழுத்தம்‌ ஒரு தகட்டில்‌ செலுத்தப்‌ 
படும்‌ போது எலெக்ட்ரான்‌ குழல்‌ 
வழியாகச்‌ செல்லும்‌ மின்னோட்‌ 
டம்‌. 

saturation voltage: (மின்‌.) 
பூரித மின்னழுத்தம்‌ : ஒரு வெற்றி 
டக்‌ குழலின்‌ தகடு, வெளிப்படும்‌ 
எலெக்ட்ரான்கள்‌ அனைத்தும்‌ 
ஈர்க்கும்‌ வகையில்‌ அந்தத்‌ தகட்‌ 
டில்‌ செலுத்தப்படும்‌ மின்னழுத்‌ 
தம்‌. 

saturation temperature : 
(மின்‌.) பூரித வெப்பநிலை : ஓர்‌ 
எலெக்ட்ரான்‌ குழலில்‌ வெப்ப 
நிலை மேலும்‌ உயர்ந்தாலும்‌ தகட்‌ 
டின்‌ மின்னோட்டம்‌ அதிகரிக்கா 
மலிருக்கும்‌ போதுள்ள எதிர்‌ 
முனை வெப்ப நிலை. 


$a: (மர.) ரம்பம்‌ / ஈர்வாள்‌: 
பலகைகளை  அறுப்பதற்கேற்ப 
வாள்போல்‌ பற்கள்‌ அமைந்த 
மெல்லிய தட்டையான உலோக 
அறுப்புக்‌ கருவி. 
sawdoctor: (பொறி.) ரம்பப்பல்‌ 
எந்திரம்‌ : ரம்பத்தின்‌ பற்கள்‌ செய்‌ 
வதற்கான எந்திரம்‌. 
sawhorse : (மர.வே.) அறுப்‌ 
பணைப்புச்‌ சட்டம்‌. , தச்சர்கள்‌ 
பயன்படுத்தும்‌ வழக்கமான சாய்‌ 
கால்‌. சில சமயம்‌ இது '%' வடிவ 
சட்டத்தையும்‌ கொண்டிருக்கும்‌. 
saw set: (மர.வே.) ரம்பநெளி 
வுக்‌ கருவி: ரம்பப்‌ 


த அதா அலது இரு பக்க 
மும்‌ திருப்புவதற்‌ 


ரம்ப நெளிவுக்‌ கான கருவி. 

கருவி sawtooth wave : 
(மின்‌.) ரம்பப்பல்‌ அலை: இரம்பத்‌ 
தின்‌ பற்களைப்‌ போன்று வடிவ 
முடைய அலை. 


saw toothed skylight: (௪.௪.) 


ரம்பப்‌ பல்‌ சாளரம்‌: ரம்பப்‌ பற்‌ 
களின்‌ வடிவத்தில்‌ முகப்புடைய 
மேல்தளச்‌ சாளரம்‌. 


saw trimmer : (அச்சு.) ரம்பக்‌ 
கத்திரி: அச்செழுத்து வரிப்பாளங்‌ 
களையும்‌, தகடுகளையும்‌ செம்மை 
யாகக்‌ கத்திரித்து விடுவதற்குப்‌ 
பயன்படும்‌ ஒருவகை எந்திரம்‌. 


sawyer : (மர.வே.) மரம்‌ அறுப்‌ 
பவர்‌ : ஆலையில்‌ அல்லது களத்‌ 
தில்‌ ஒரு வட்ட ரம்பத்தை இயக்கி 
மரம்‌ அறுப்பவர்‌, 


saxatile: (உயி.) பாறை உயிர்கள்‌: 
பாறைகளிடையே உயிர்‌ வாழ்கிற 
உயிரினங்கள்‌. 


sayboit test ; (தானி.) பசைச்‌ 
சோதனை : எண்ணெயின்‌ பசைத்‌ 
தன்மையை அளலிடும்‌ சோதனை. 


scaffold: (௧.க.) சாரக்கட்டு : 
கட்டுமானப்‌ பணிகளில்‌ ஈடுபட்டி 
ருக்கும்‌ தொழிலாளர்களுக்கு 
ஆதாரமாகப்‌ பயன்படும்‌ தற்காலி 
கக்‌ கட்டமைப்பு. 


scaffold height: (௧.௧.) சாரக்‌ 
கட்டு உயரம்‌ : சாரக்கட்டின்‌ பல்‌ 
வேறு நிலைகளுக்கிடையிலான 
இது பொதுவாக 4, அல்லது 5, 
இருக்கும்‌. இந்த இடை வெளிக்குள்‌ 
கொத்தனார்‌ நின்று கொண்டு 
தன்‌ வேலையைச்‌ செய்வார்‌. 


scagliola : (௧.க.) செயற்கை ஒப்‌ 
பனைக்கல்‌: ஒப்பனைக்கல்‌ போலி 
யாகச்‌ செய்யப்படும்‌ பசை நீற்றுக்‌ 
கலவை வேலைப்பாடு. தளங்கள்‌, 
தூண்கள்‌ முதலியவற்றை அழகு 
படுத்துவதற்கும்‌, பிற உள்‌ அலங்‌ 
கார வேலைகளுக்கும்‌ பயன்படு 
கிறது. 


50819 : அளவுகோல்‌ : (1) சிறு 
- அளவுக்‌ கூறுகள்‌ 
அளவுகோல்‌ அளவு கோல்‌. 


(2) குறியீட்டு முறையின்‌ அடிப்‌ 
படையிலான அளவுத்‌ திட்டம்‌. 
(3) உலோகக்‌ கலையில்‌ அளவுப்‌ 
படிநிரை 

(4) உலோகக்‌ கலையில்‌ ஒரு 
வார்ப்படத்தின்‌ புறப்பூச்சு. 
scaled drawing: படிவிழுக்காட்டு 
வரைபடம்‌ : ஒரு பணியினை சிறிய 
அளவு வீதங்களில்‌ வரைந்த வரை 
படம்‌. 


scale height: (விண்‌.) நிரை 
உயரம்‌ : வாயு மண்டலத்தில்‌ எந்த 
ஒரு நிலையிலும்‌ அடர்த்திக்கும்‌ 
வெப்ப நிலைக்குமிடையிலான 
தொடர்பினை அளவிடும்‌ அலகு. 


scalene : (கணி.) ஒவ்வாச்சிறை 
முக்கோணம்‌ : எந்த 
இரண்டு பக்கங்களும்‌ 
சமமாக இல்லாத ஒரு 
தக்கோலம்‌ முக்கோணம்‌. 
scalene cone : அடிசாய்வு கூம்பு : 
அச்சு அடியை நோக்கிச்‌ சாய்ந்த 
துள்ள கூம்பு, 

scalene cylinder: அடிசாய்வு 
நீள்‌ உருளை: அச்சு அடியை நோக்‌ 
கிச்‌ சாய்ந்துள்ள நீர்‌ உருளை. 
5081061: அறுவைக்கத்தி: (மருந்‌. ) 
அறுவைச்‌ சிகிச்சையில்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ கத்தி. 

scalper : (மருந்‌.) அறுவை அரம்‌ : 
அறுவை மருத்துவர்‌ பயன்படுத்‌ 
தும்‌ அரம்‌. 

scanmony - (மருத்‌.) பேதி மருந்‌ 
துப்பிசின்‌ : கடும்‌ போதி மருந்தா 
கப்‌ பயன்படும்‌ பிசின்‌. 

$a : (மின்‌.) நுண்ணாய்வு : 
தொலைக்காட்சியில்‌ தொலைக்‌ 
கனுப்பும்படி நிழல்‌, ஒளிக்‌ கூறு 
களை நுண்ணாய்வு செய்து தனித்‌ 
தனியே பகுத்தல்‌, 


ஏலோராற : தொலை நுண்ணாய்வு: 
a5 


தெடுத்து, 


ப்பட்‌. இர 
கனுப்பும்படி முல்‌ - ஒளிக்கூறு 
களைத்‌ தனித்தனியாகப்‌ பிரித்‌ 
இடமும்‌ வலமும்‌ 
மேலும்‌ கீழுமாக கடும்‌ வேகத்தில்‌ 
செலுத்தி உருகாட்சி தோன்றும்‌ 
படி செய்தல்‌. 

scanning line: நூண்ணாய்வுக்‌ 
கோடு : தொலைக்‌ காட்சியில்‌ 
தொலைவுக்கனுப்பப்படும்‌ படத்‌ 
தின்‌ இடம்‌ வலம்‌ செல்லும்‌ ஒரு 
கோடு. 

scantling : (௧.௧) மரப்பட்டியல்‌ : 
13செ.மீ.க.த்திற்குக்‌ குறைவான 
அகலத்திட்டங்களையுடைய மரப்‌ 
பட்டியல்‌. 

scarehead : பரபரப்புத்‌ தலைப்பு : 
செய்தித்‌ தாள்களில்‌ பரபரப்பூட்‌ 
டக்‌ கூடிய கொட்டை எழுத்துச்‌ 
செய்தித்‌ தலைப்பு. 
scarification : கிளறல்‌ : சாலை 
மைப்‌ பழுது பார்ப்பதற்காக 
மேலீடாகக்‌ கிளறிவிடுதல்‌. 
தஎaர£றஏ : சமநிலைப்‌ பொருத்தீடு : 


மரம்‌, தோல்‌, உலோகம்‌ முதலிய 
வற்றில்‌ வாய்களைச்‌ சமநிலைப்‌ 


படுத்தி ஒன்றாக இணைத்துப்‌ 
பொருத்துதல்‌, 

scatter propagation : (மின்‌.) 
பரவல்‌ அனுப்பீடு: வானொலி 


அலைகளை அடிவானத்திற்கு அப்‌ 
பால்‌ பரவலாக அனுப்பீடு செய்‌ 


தல்‌. 
schematic: (மின்‌. ) விளக்க வரை 
படம்‌ : மின்‌ இணைப்புகளையும்‌ 


பல்வேறு உறுப்புகளையும்‌ காட்‌ 
டும்‌ மின்னியல்‌ அல்லது மின்னணு 
வியல்‌ சுற்றுவழியின்‌ வரைபடம்‌. 
sஎiagrரam : (இயற்‌.) ஊடுகதிர்‌ 
ஒளிப்படம்‌ உட்புறம்‌ தெரியும்படி 
எடுக்கப்பட்ட செங்குத்து வெட்டு 
ஒளிப்படம்‌. 


346 


sciagraphy: (இயற்‌,) ஊடுகதிர்‌ 
ஒளிப்படக்கலை: உட்புறம்‌ தெ 

வாகத்தெரியும்படிநேர்குத்து வெட்‌ 
டாக ஒளிப்படம்‌ எடுக்கும்‌ கலை. 


8016ஈ11110: அறிவியல்‌ முறை: அறி 
வியலுக்குரிய திட்பநுட்பத்திறம்‌ 
வாய்ந்த முறை. 


scissors truss : (s.க.) கத்திரித்‌ 
நாங்கணைவு : கத்திரி போன்று 
அமைப்புடைய ஒருவகை கூரைத்‌ 
தாங்கணைவு. மண்டபங்கள்‌, 
தேவாலயங்கள்‌ போன்றவற்றின்‌ 
கூரைகளைத்‌ தாங்குவதற்கு இது 
பெரும்பாலும்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. 
sclerometer: (பொறி.) உலோகத்‌ 
திண்மைக்‌ கணிப்புமானி ; உலோ 
கங்களின்‌ கடினத்‌ தன்மையைக்‌ 
கணித்தறிவதற்கான ஒரு கருவி. 
உலோகத்தின்‌ மேற்பரப்பில்‌ இத 
னை ஒரு முறை முன்னேயும்‌ பின்‌ 
னயும்‌ பாய்ச்சிக்‌ கிடைக்கும்‌ சிம்‌ 
பினை ஒரு தர அளவுடைய சிம்‌ 
புடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்த்துக்‌ கடி 
னத்‌ தன்மை கணக்கிடப்படுகிறது. 
sclerroscope : (உலோ.) திண்‌ 
மை அளவு கருவி : ஒரு பொருளின்‌ 
கெட்டித்‌ தன்மையை அளவிடு 
வதற்கான ஒரு கருவி. 


5000௦6 : மெழுகுத்திரி: அலங்கார 


மெழுகுவர்த்தி விளக்கு. 
scored cylinders : உள்வரி நீள்‌ 
உருளை : (தானி. எந்‌.) உந்து 


ஊர்தி போன்றவற்றின்‌ எஞ்சின்‌ 
களிலுள்ள பளபளப்பான நீர்‌ 
உருளைகளின்‌ சுவர்களில்‌, நீர்‌ 
உருளைக்குள்‌ அயல்‌ பொருட்களை 
உட்செலுத்துவதற்காக உள்வரி 
யிடுதல்‌. இவ்வாறு உள்வரியிட்ட 
உருளைகள்‌ உள்வரி நீள்‌ உருளை 
கள்‌ எனப்படும்‌. 

scoring of pistons and cylin- 
85; (தானி.) உள்வரியிடல்‌ : 


நீள்‌ உருளைகளுக்கும்‌, சுழல்தண்டு 
களுக்கும்‌ முறையாக மசகிடுவதற் 
காக உள்வரியிடுதல்‌. 


800118 : (௧.௪.) தூண்டிக்‌ குழிவு : 
ஒரு தூணின்‌ அடிப்பகுதியில்‌ 
காணப்படும்‌ குழிவான வார்ப்‌ 
படம்‌. 


8082 : (வார்‌.) உலோகச்‌ சிம்பு: 
இரும்பு வார்ப்படத்‌ தொழிற்‌ 
சாலை அடுப்பில்‌. பயனற்றதென 
ஒதுக்கித்தள்ளப்படும்‌ தேனிரும்புத்‌ 
துண்டுகள்‌. இத்துண்டுகளை மீண்‌ 
டும்‌ உருக்கலாம்‌. 


ரர: (எந்‌.) சுரண்டு மெருகு: 
ஒரு சுரண்டு கருவியைப்‌ - பயன்‌ 
படுத்தி தட்டையான மேற்பரப்பு 
களையும்‌ தாங்கிகளையும்‌ கையால்‌ 
சுரண்டி மெருகிடுதல்‌. 


scrap iron: (~லோ.) துண்டு 
இரும்பு: ஒதுக்கித்‌ தள்ளப்படும்‌ 
இரும்பு அல்லது எல்குத்‌ துண்டு 
கள்‌ அனைத்தையும்‌ இது குறிக்கும்‌. 
இதனைப்‌ புதிய எஃகு தயாரிக்கப்‌ 
பயன்படுத்துவார்கள்‌. 


801806 : செதுக்குக்‌ கருவி: மரத்‌ 
தின்‌ பரப்புகளை வழவழப்பாக்கு 
வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ எஃகி 
னாலான சுரண்டு கருவி. உலோ 
கத்‌ தொழிலாளர்களும்‌ இதனைப்‌ 
பயன்படுத்துவர்‌. 


scraper plane ட (மர.வே.) 
செதுக்கு இழைப்புளி : இழைத்து 
வழவழப்பாக்குவதற்குப்‌ பயன்‌ 


படும்‌ இழைப்புக்‌ . கருவி. தளங்‌ 
களையும்‌, 'பெரிய பரப்புகளையும்‌ 


மட்டப்படுத்துவதற்கும்‌ இது பயன்‌ 
படுகிறது. 
8018101 : கீறல்‌: மேற்பரப்பில்‌ 


ஏற்படும்‌ கீறல்‌, 8றுதடம்‌ அல்லது 
தீற்றுவரி. 

scratch 8௨1: (பட்‌. கீற்றுத்‌ தம 
ரூசி: உலோகத்தில்‌ குறியிடுவதற்‌ 


குப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ கூர்முனை 


இட. யுடைய எல்குத்‌ 


கீற்றுத்‌ தமரூசி தமரூசி. 


scratch brush : கீற்றுத்‌ தூரிகை : 
உலோகப்‌ பரப்புகளிலிருந்து அயல்‌ 
பொருட்களை அகற்றுவதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ கம்பியிலான 
தூரிகை. 


Scratch coat: (௧.௧.) கீற்றுப்‌ 
பூச்சு : அடுத்துவரும்‌ பூச்சுகளுக்‌ 
குப்‌ பிடிப்பு ஏற்படுத்துவதற்காகக்‌ 


கற்றுக்‌ கீற்றாகப்‌ பூசப்படும்‌ 
முதற்பூச்சு. 
screen; (அச்சு.) கண்ணாடித்‌ 


திரை : ஒளி, நிழல்‌ மாறுபாட்டள 
வைக்‌ காட்டுகின்ற நுண்பதிவுப்‌ 
படச்‌ செதுக்ககோவிய அச்சடிப்‌ 
பில்‌ பயன்படுத்தப்படும்‌ வரியிட்ட 
கண்ணாடித்‌ திரை. 


screenings : சல்லடைக்‌ கழிப்பு: 
சிப்பங்கட்டவும்‌ அட்டை போட 
வும்‌ பயன்படும்‌ மலிவான காகிதம்‌, 


screen : திரை : மறைப்புத்‌ திரை; 
மின்தடை காப்பு; காட்சிப்‌ படத்‌ 
திரை; தொலைக்காட்சித்‌ திரை. 


screen grid : (மின்‌.) திரைவலை; 
ஓர்‌ எலெக்ட்ரான்‌ குழலில்‌ கட்டுப்‌ 
பாட்டு வலைக்கும்‌ இடை மின்‌ 
முனை கொண்மத்திற்குமிடையி 
லான இரண்டாவது வலை. 


sre : (எந்‌. ) திருகாணி : மேல்‌ 
வரி அல்லது அகல்வரிச்சுற்றுடைய 
திருகுச்‌ சுரை. 

screw adjusting caliper: (எந்‌. ) 


திருகு விட்டமானி : 

திருகு அமைப்பு 
டையவட்டமானி, 

திருகு இதில்‌ நுட்பமா 
விட்டமானி னச்‌ €ரமைவுக்‌ 


கேற்ற வில்சுருள்‌ அமைந்த திரு 
காணி அமைப்பு உள்ளது. 


547 


screw chuck : (மர.வே.) திருகு 
கவிவி : ஒரு மரச்சுழற்சிக்‌ கடை 
சல்‌ கருவிக்கான ஒரு கல்வி. இதில்‌ 
நீட்டிக்‌ கொண்டிருக்கும்‌ ஒரு 
திருகு, இயக்க மையமாகச்‌ செயற்‌ 
படுகிறது. 
screw cutting lathe: (எர்‌.) 
திருகுவரிக்‌ கடைசல்‌ எந்திரம்‌ : திரு 
காணி வரிகளை வெட்டுவதற்‌ 
கேற்ற கடைசல்‌ எந்திரம்‌. 
screw driver : திருப்புளி ட்ட 
கா க ன்‌ 
> கொண்டைடயி 
ட்‌ லுள்ள வரிப்பள்‌ 
திருப்புளி ளத்தில்‌ நுனியை 
வைத்துத்திருப்புவதற்கான எல்குக்‌ 
கருவி. 
screw eye: (எந்‌.) திருகு கண்‌ : 
கொண்டை முற்றிலும்‌ அடைப்‌ 
புடைய ஒரு வளையமாக அல்லது 
வட்டமாக அமைந்துள்ள ஒரு 
மரத்‌ திருகு. 
screw jack: (பொறி) திருகு 
கோல்‌: வண்டிச்சக்கர இருசினை த்‌ 
தூக்குவதற்கான திருகு நிலை 


உதை கோலமைவு. 

screw plate : (எந்‌.) திருகு வெட்‌ 

, டுத்‌ தகடு: திருகு 

ஜ்‌ புரிகளை வெட்‌ 

டுவதற்கான 

துளைகளை 

யுடைய எலகுத்‌ 

ஸ்ட தகடு. 

screw stock : 

(உலோ.]) திருகு உலோகம்‌ . சிறு 

திருகுகளும்‌, திருகு எந்திரங்களில்‌ 

செய்யப்படும்‌ உறுப்புகளுக்கும்‌ 

பயன்படும்‌ மென்மையான எஃகு. 

screw threads ; (எந்‌.) திருகுபுரி: 

திருகாணிச்‌ சுரையின்‌ உட்சுற்றுத்‌ 
திருகுபுரி. 

scribe awl or scriber : வரை 


548 


கோல்‌ : மரக்கட்டை, செங்கல்‌ 
முதலியவற்றில்‌ கோடுகள்‌ வரை 
வதற்கான கூர்மையான கருவி. 


script: (அச்சு.) அச்சுருக்‌ கை 
யெழுத்து : கையெழுத்து போன்று 
வடிவமைத்த அச்சுரு. 


807011 : சுருள்‌ போதிகை : சுருள்‌ 
வடி அணியொப்பனை செய்த 
போதிகை, 


scroll saw: (மர.வே.) மெல்‌ 
லிழை வாள்‌ : சத்திர அறுப்பு 
வேலையில்‌ மெல்லிய பலவகை 
அட்டைகளை அறுக்கப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஒடுங்கிய இழை 


வாள. 


scroll shears: (உலோ. வே.) 
சுருள்‌ கத்திரி : ஒழுங்கற்ற வடிவு 
களை சீராக வெட்டுவதற்காக வடி 
வமைக்கப்பட்ட கையினால்‌ இயக்‌ 
கக்‌ கூடிய கத்திரி. 


501011 ௦1: சுருளொப்பனை : 
மென்தோல்‌ சுருளில்‌ செய்யப்படும்‌ 
ஒப்பனை வேலைப்பாடு. 


scutcheon or es-cutcheon: காப்‌ 
புத்‌ தகடு : சாவித்‌ துளையில்‌ சுழ 
லும்‌ காப்புத்‌ தகடு. 

598008] : (வார்‌.) கடல்‌ நிலக்கரி : 
நியூகாசில்‌ என்னுமிடத்திலிருந்து 
கடல்‌ மூலம்‌ முன்பு கொணரப்‌ 
பட்ட மென்மையான நிலக்கரி. 


sealing compound; (மின்‌.) காப்‌ 
புப்‌ பொருள்‌ : சேம மின்கலங்களில்‌ 
அமில மின்பகுப்பான்கள்‌ சிந்தா 
மல்‌ தடுப்பதற்காக மின்முனை 
களில்‌ பயன்படுத்தப்படும்‌ பிளாஸ்‌ 
டிக்கினாலான, அமிலத்தை 
எதிர்க்கக்‌ கூடிய, மின்டகத்தாத 
கூட்டுப்‌ பொருள்‌. 

sealing wrappers : காப்பு உறைக்‌ 
காகிதம்‌ : சிப்பங்‌ கட்டுவதற்காக 
வும்‌ காப்பு உறையிடுவதற்காகவும்‌ 


பயன்படும்‌ பளபளப்பான 


காகிதம்‌. 

5981 : மூட்டுவாய்‌: ஒர்‌ உலோகத்‌ 
தகட்டின்‌ ஒரு முனை இன்னோர்‌ 
உலோகத்‌ தகட்டின்‌ மடித்த 
முனையுடன்‌ இணைத்துப்‌ பொருத்‌ 


[| திய மூட்டுவாய்‌. 


seaming iron: (உலோ. வே.) 
மூட்டுவாய்‌ இரும்பு: உலோகத்‌ 
தகட்டு வேலையின்‌ வரிப்பள்ளம்‌ 
வெட்டுவதற்குப்‌ பயன்படும்‌ கருவி. 


seam welding : மூட்டுவாய்ப்‌ பற்ற 
வைப்பு : ஒர்‌ உலோகத்‌ தகட்டின்‌ 
ஒரு முனையை இன்னோர்‌ உலோ 
கத்‌ தகட்டின்‌ மடித்த முனையுடன்‌ 
இணைத்துப்‌ பற்றவைக்கும்‌ முறை. 
saplane: (வானூ. ) முந்நீர்‌ விமா 
னம்‌: கடலிலிருந்தே ஏறி இறங்கும்‌ 
அமைப்புடைய வானூர்தி. 
seasoning modeling: பதப்படுத்‌ 
திய உருப்படிவம்‌: வார்ப்படங்க 
ளுக்கு அரைச்சாந்து உருப்படி.வங்‌ 
களை உருவாக்கும்‌ முறை. இதில்‌ 
வார்ப்படங்களும்‌, ஊன்பசை 
வார்ப்படங்களுக்கான கூடுகளும்‌ 
உறிஞ்சுவதைத்‌ தடுக்கும்‌ ஒரு 
பொருளினால்‌ செய்யப்படும்‌. 
seasoning of lumber: (மர.வே. 
வெட்டுமரப்‌ பதப்பாடு: மரத்தைச்‌ 
சூளையில்‌ உலரவைப்பதன்‌ மூலம்‌ 
பதப்படுத்துதல்‌. இது வெட்டு 
மரத்தைக்‌ காற்றில்‌ காயவிடுவதன்‌ 
மூலம்‌ இயற்கையாகப்‌ பதப்படுத்‌ 
துவதிலிருந்து மாறுபட்டது. 
secant: (கணி.) வெட்டுக்கோடு: 
செங்கோண முக்கோணத்தின்‌ 
பிறிது கோண வகையில்‌ சாய்‌ 
வரை அடி. வரைகளின்‌ விகிதம்‌. 


560000க19: (மின்‌.) கிளர்மின்‌ 
கம்பிச்சுருள்‌: கிளர்‌ மின்னோட்‌ 
டத்தைத்‌ தாங்கிச்‌ செல்லும்‌ கம்‌ 
பிச்‌ சுருள்‌. இது அடிப்படைக்‌ 


கம்பிச்‌ சுருள்‌' எனப்படும்‌ மற்‌ 
றொரு மின்கம்பிச்‌ சுருளுடன்‌ 
காந்த முறையில்‌ இணைக்கப்பட்‌ 
டிருக்கும்‌. 

secondary cell: (மின்‌.] துணை 
மின்கலம்‌: மின்னோட்டம்‌ மூலம்‌ 
வேதியியல்‌ செயற்பாட்டினை 
நேர்மாறாகத்‌ தாக்கக்கூடிய மின்‌ 
கலம்‌. 


secondary coil (மின்‌.) துணைக்‌ 
கம்பிச்சுருள்‌: கிளர்‌ அன்னோட்‌ 
டத்தைத்‌ தாங்கிச்‌ செல்லும்‌ கம்‌ 
பிச்சுருள்‌. 

secondary colour: (அச்சு,) கல 
வை நிறம்‌: சிவப்பு, மஞ்சள்‌, ஊதா 
ஆகிய முதன்மை நிறங்களில்‌ இரு 
நிறங்களைக்‌ கலப்பதபல்‌ உண்டா 
கும்‌ நிறம்‌. மஞ்சளையும்‌, ஊதா 
வையும்‌ கலப்பதால்‌ பச்சை நிறம்‌ 
உண்டாகும்‌. 


secondary emission: (மின்‌.) 
துணைஉமிழ்வு! ஒர்‌ எலெக்ட்ரான்‌ 
குழலின்‌ தகட்டினை எலெக்ட்‌ 
ரான்கள்‌ தாக்குவதன்‌ விளைவாக 
எலெக்ட்ரான்கள்‌ வெளிப்படுதல்‌. 


secondary planet: (விண்‌.) 
துணைக்கோள்‌: ஒரு கோளினைச்‌ 
ஒரு சுற்றுப்பாதையில்‌ சுற்றிவரும்‌ 
ஒரு கோள்‌. பூமிக்கோளத்தை 
சந்திரன்‌ சுற்றி வருவதால்‌ சந்தி 
ரன்‌ பூமியின்‌ துணைக்கோள்‌ 
ஆகும்‌. 

secondery-type glider:(uானூ .) 
துணைமைச்‌ சறுக்கு விமானம்‌: 
முதனிலைச்‌ சறுக்கு விமானத்தை 
விட அதிக வானூர்தி இயக்கத்‌ 
திறனுடையதாக வடிவமைக்கப்‌ 
பட்ட சறுக்கு விமானம்‌. 
second-class leven( எந்‌.) இரண்‌ 
டாம்‌ நிலை நெம்புகோல்‌: ஆதாரத்‌ 
திற்கும்‌ விசைக்குமிடையே எடை 
யை வைப்பதற்குள்ள நெம்பு 
கோல்‌. 


549 


secondary winding: (மின்‌.) 
துணைச்‌ சுருணை: முதனிலைச்‌ 
சுருணையிலிருந்து ஒன்றோ 


டொன்று நடைபெறும்‌ தாண்டல்‌ 
மூலம்‌ ஆற்றலைப்‌ பெற்று மின்‌ 
சுமைக்கு ஆற்றலை அளிக்கிற 
சுருணை, 


second harmonic distortion: 
(மின்‌. ) இரண்டாம்‌ கிளையலைத்‌ 
திரிபு: ஓர்‌ அலையானது அதன்‌ 
இரண்டாவது கிளையலையினால்‌ 
இரிபடை தல்‌. 


seconds: மட்டச்சரக்குகள்‌: முதல்‌ 
தரமாக அல்லாத சரக்குகள்‌. அச்‌ 
சுத்‌ தொழிலில்‌ .““மட்டச்‌ சரக்கு 
கள்‌'' என்பது காகிதத்தைக்‌ குறிக்‌ 
கும்‌. 


section: (௧.௧;எந்‌.) வெட்டுவாய்‌ 
வரைபடம்‌: ஒரு பொருள்‌ செங்குத்‌ 
தாக அல்லது கிடைமட்டமாக 
வெட்டப்பட்டது போன்று, அப்‌ 
பொருளின்‌ உள்ளுறுப்புகளைக்‌ 
காட்டும்‌ வரைபடம்‌. 


sector: (aனி.) 


பகுதி: இருபுற ஆரை 
யுடைய வட்டக்கூறு. 


வட்டகோணப்‌ 
எல்லை 


56020: அடைப்பு வண்டி: முன்னும்‌ 
பின்னும்‌ அகலம்‌ முழுவதற்கும்‌ 
குறுக்காக இருக்கைகள்‌ கொண்ட 
நான்கு கதவுகள்‌ உள்ள அடைப்‌ 
புடைய ஒரு வகை வண்டி. 
sediment: படிவு: ஒரு திரவத்தின்‌ 
அடியில்‌ வண்டலாகப்‌ படியும்‌ 
மண்டி, 

sediment bowl: வண்டல்‌ கலம்‌: 
எரிபொருளிலுள்ள தூசு, நீர்‌ முத 
லியவற்றைச்‌ சேகரிப்பதற்கு எரி 
பொருள்‌ அமைப்பிலுள்ள ஒரு 
கண்ணாடி அல்லது உலோகக்‌ 
கொள்கலம்‌. 


sedimentary 
படிவுப்பாறை : 


rock: (கணி.) 
நீருக்கு அடியில்‌ 


550 


அழுத்தம்‌ காரணமாக உண்டா 
கும்‌ படிவியற்படுகைப்‌ பாறை. 


seeback effect: (மின்‌.) பின்‌ 
னோக்கு விளைவு: வேறுபட்ட 
இரண்டு உலோகங்களை ஒன்றோ 
டொன்று ஓட்ட வைத்துச்‌ சூடாக்‌ 
குவதன்‌ மூலம்‌ அனல்‌ மின்விசை 
உண்டாக்கும்‌ விளைவு. 

seeker: ஆய்வுத்‌ தொலைநோக்‌ 
காடி: ய்வுக்காகப்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ தொலைநோக்காடி. 


சற: வெட்டுக்கூறு: ஒரு 
வட்டத்தின்‌ நாண்‌ வரைக்கும்‌ 
அதன்‌ லில்வரைக்கும்‌ உள்ளீடா 
னப்‌ பகுதி. 

segmental arch: (க.க.) பிறை 
வில்‌ வளைவு: மையம்‌ உள்ளடங்க 
லாக இல்லாத பிறை வில்‌ வளைவு. 


segmental rack or segmental 
wheel: ( எந்‌.) பிறைமச்‌ சக்கரம்‌: 
லில்வரைக்‌ கூறு வடிவமுடைய 
லிசைப்‌ பற்சக்கரம்‌. 

segregation: தனிமையாக்கம்‌: 
மணியுருவாக்க வகையில்‌ பொதுப்‌ 
பரப்பிலிருந்து பிரிந்து மையங்‌ 
களில்‌ அல்லது பிளவு வரைகளில்‌ 
கூடி உருவாக்குதல்‌. 
seismogram: (இயற்‌.) நிலநடுக்‌ 
கப்‌ பதிவு; நிலநடுக்கக்‌ கருவி தரும்‌ 
நிலநடுக்கப்‌ பதிவு. 
seismography: (இயற்‌,) நில 
நடுக்க ஆய்வியல்‌ : நிலநடுக்கம்‌ பற்‌ 
றிய ஆய்வியல்‌ துறை. 

56126:  சிக்குறுதல்‌: வழக்க 
மாக ஒன்றன்‌ மீது ஒன்று தங்கு 
தடையின்றி உருளும்‌ மேற்பரப்பு 
கள்‌, மசகு போதாமல்‌ உண்டா 
கும்‌ உராய்வு காரணமாக ஏற்‌ 
படும்‌ வெப்பத்தினால்‌ ஒன்றோ 
டொன்று ஓட்டி சிக்குறுதல்‌. 
selective fading: (மின்‌.) தெரி 
வுத்‌ தேய்வுறல்‌: வானொலி வாங்கி 


யில்‌, சமநீளமில்லாத பன்முகப்‌ 
பாதைகளின்‌ வழியாக ஒரு சைகை 
யை வாங்கும்‌ போது, அந்தச்‌ 
சைகை ஓரளவுக்குக்‌ குறைந்து 
அல்லது நிலையிழந் குப்‌ 
ட மந்து இருக்கும்‌ 
selectivity: தேர்திறம்‌; வானொ 
லிகளின்‌ ஏற்பு அமைவில்‌ குறிப்‌ 
பிட நீள அலையினை மட்டும்‌ 
பற்றிச்‌ செயற்படும்‌ திறம்‌. 

selenium: (மின்‌.) செலினியம்‌ 
(மதிமம்‌) இது ஒர்‌ அலோகத்‌ 
தனிமம்‌. ஒளிக்கற்றைக்கேற்ற 
மின்னெதிர்ப்பாற்றல்‌ கொள்ளும்‌ 
திறனுடைய கந்தகக்‌ குழு சார்ந்த 
கருப்பொருள்‌ தனிமம்‌. இது ஒளிக்‌ 
கடப்பு மின்கலங்களிலும்‌, உலோ 
5 திருத்திகளிலும்‌ பயன்படுகி 


seleno centric: (விண்‌.) சந்திர 
மையம்‌: சந்திரன்‌ கோளின்‌ மையத்‌ 
திலிருந்து பார்த்தாற்‌ போன்ற 
தோற்றம்‌. 


self acting: தற்செயற்பாடு: புறத்‌ 
தூண்டுதல்‌ இல்லாமல்‌ தானா 
கவே செயற்படுதல்‌. 


5917-0195: (மின்‌.) தற்சார்பு: ஒரு 
வலைத்‌ தடுப்பான்‌ வழியாக 
எலெக்ட்ரான்கள்‌ பாயும்‌ போது 
உண்டாகும்‌ தற்சார்பு. 


self excitation: (மின்‌.) தற்‌ 
mips தத ஐ மின்‌ 
னாக்கியின்‌ இணைப்புகளிலிருநீ 
பெறும்‌ நேர்மின்னோட்ட த்நினை, 
அதன்‌ மின்‌ காந்தப்புலனுக்கு மின்‌ 
னோட்ட்ம்‌ அளிப்பதற்காகத்‌ 
அளித்தல்‌. 

self-excited : (மின்‌.) தற்‌ 
கிளர்ச்சி மின்‌ பொறி : தனது புலத்‌ 
திற்கு அளிப்பதற்காக தனது 
சொந்த மின்னோட்டத்தை உண்‌ 
டாக்கிக்‌ கொள்ளும்‌ பொறி, 


self excited alternator: (மின்‌. 
தற்கிளர்ச்சி மாறு மின்னாக்கி: இது 
ஒரு மாற்று மின்னோட்டம்‌ உண்‌ 
டாக்கும்‌ கருவி. இது தனது முதன்‌ 
மைப்‌ புலங்களுக்கு காந்தமூட்டு 
வதற்காக, நேர்மின்னோட்டம்‌ 
உண்டாக்கும்‌ பல வழிமுறைகளில்‌ 
ஒன்றின்‌ மூலம்‌ நேர்மின்னோட்டத்‌ 
தை உண்டாக்குகிறது. 
soif-hardening steel : (உலோ.) 
தானாகக்‌ கெட்டிப்படுத்திய எஃகு 5 
காற்றில்‌ க விடக்‌ மலம்‌ 
தானாகச்‌ கெட்டிப்படுத்தப்படும்‌ 
ஒரு கலவை எஃகு. இது கருவிகள்‌ 
செய்வதற்குப்‌ பயன்படுகிறது. 


self-induced current: (மின்‌.) 
தற்தூண்டல்‌ மின்னோட்டம்‌ : ஒரு 
மின்கம்பிச்‌ சுருளில்‌ காந்தப்புலம்‌ 
திசையில்‌ அல்லது செறிவில்‌ மாற்ற 
மடையும்போது அதே கம்பிச்‌ 
சுருளில்‌ அமைந்துள்ள தற்தூண்‌ 
டல்‌ மின்னியக்கு விசையினால்‌ 
உண்டாகும்‌ மின்னோட்டம்‌. 
self-inductance : (மின்‌.) தற்‌ 
தூண்டம்‌ : ஒரு மின்‌ சுற்று வழியில்‌ 
கம்பிச்சுருளின்‌ திருப்பங்களிடை 
யே நிகழும்‌ மின்காந்தத்‌ தூண்டல்‌ 
என்னும்‌ நிகழ்வு. 

self-induction : (மின்‌.) தற்‌ 
தூண்டல்‌ : ஒரு மின்‌ கம்பிச்‌ ௬௬ 
ளின்‌ காந்தப்புலம்‌ அதன்‌ மீதே 
ஏற்படுத்தும்‌ தூண்டல்‌ விளைவு, 
$618808 : ஆடை விளிம்பு : ஆடை 
கிழிப்பதற்குரிய திண்ணிய ஊடு 
விளிம்பு. 

semaphore , விளக்கக்‌ கைகாட்டி: 
அசையும்‌ கைகளும்‌ சைகை விளக்‌ 
கமைப்பும்‌ கொண்ட இருப்புப்‌ 
பாதைக்‌ கைகாட்டி மரம்‌. 


semiautomation : பகுதித்‌ தானி 
யக்கம்‌: எந்திர இயக்கியைத்‌ 
தடைசெய்யாமல்‌ உற்பத்திக்கு 
உதவி செய்கிற தானியங்கிக்‌ கருவி 
கள்‌. 


551 


semielliptio spring: (தாணி.) 
அரை நீள்‌ வட்ட விற்சுருள்‌ : ஏறத்‌ 
தாழ அரைநீள்‌ வட்ட வடிவில்‌ 
உள்ள விற்சுருள்‌. உந்து ஊர்தி 
களில்‌ இது மிகுதியாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

semichord: அரைநாண்‌ : ஒரு 
வட்டவரையின்‌ நாணின்‌ ளத்தில்‌ 
சரி பாதி. 


semicircle : அரைவட்டம்‌ : வட்‌ 
டத்தின்‌ சுற்றுவரைக்‌ கோட்டுக்‌ 
விட்டத்திற்கும்‌ உள்ளடங்கிய 
அரைவட்டம்‌. 

semicircular arch: (௧.௪.) அரை 
வட்டக்‌ கவான்‌ : வளை முகட்டின்‌ 
உட்புற வளைவு அரைவட்டமாக 
வுள்ள கவான்‌. 

semiconductor : (மின்‌.) ஓரளவு 
மின்கடத்தி : தாழ்வெப்ப நிலையி 
லும்‌ தூயநிலையிலும்‌ மின்கடத்‌ 
தாத  திண்மப்பொருள்‌. இதன்‌ 
தடைத்‌ திறன்‌, மின்கடத்திகளுக்‌ 
கும்‌ மின்காப்பிகளுக்கும்‌ இடைப்‌ 
பட்டதாக இருக்கும்‌. 
semiconductor ‘n’ type: (மின்‌.) 
ஸப” வகை ஓரளவு மின்கடத்தி : 
எலெக்ட்ரான்௧ளை முக்கிய ஊர்தி 
யாகப்‌ பயன்படுத்தும்‌ ஓரளவு மின்‌ 
கடத்தி. 

semiconductor ‘p’ type: ‘P° 
வகை ஓரளவு மின்கடத்தி: துவாரங்‌ 
களை முக்கிய ஊர்தியாகப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ ஓரளவு மின்கடத்தி. 
$ச௱-5teel: (உலோ.) மிகுவலி 
உருகிய தேனிரும்புடன்‌ 


எஃகு: 
ஒரு பகுதி எஃகுச்‌ சிம்புகளைச்‌ 
சேர்ப்பதன்‌ மூலம்‌ தயாரிக்க மிகு 


வலிமை வாய்ந்த வார்ப்பிரும்பு. 
semi-transparent: ஓரளவு ஒளி 
ஊடுருவும்‌ பொருள்‌: ஒளி ஓரளவு 
ஊடுருவிச்‌ செல்லக்கூடிய 
பொருள்‌. இதில்‌ பொருள்‌ அரை 
குறையாகவே தெரியும்‌. 


552 


sensible atmosphere: ( விண்‌. ) 
உணர்வு வாயு மண்டலம்‌: உணர்ந்த 
றியக்கூடிய, அதாவது தடை 
யுடைய வாயு மண்டலத்தின்‌ ஒரு 
பகுதி. 

sensible heat: (பொரி.) உணர்‌ 
வெப்பம்‌: வெப்பமானி மூலம்‌ அள 
விடக்கூடிய வெப்பம்‌. இது உட்‌ 
செறி வெப்பத்திற்கு மாறானது. 


sensitivity: (மின்‌.) கூருணர்வுத்‌ 
திறம்‌: மிகச்சிறிய சைகை மின்ன 
முத்தங்களுக்கும்‌ உடனடி எதிர்‌ 
விளைவினைக்‌ காட்டும்‌ ஒரு மின்‌ 
சுற்று வழியின்‌ திறன்‌. 
sensitivity of meter: (மின்‌.) 
மானிகூருணர்வுத்திறம்‌: ஒரு மானி 
யின்‌ மின்சுமை விளைவின்‌ குறி 
யீடு. முழு அளவுக்கோட்டத்திற்‌ 
குத்‌ தேவையான மின்னோட்டத்‌ 
தினால்‌ ஓன்றை வகுப்பதால்‌ 
திடைக்கும்‌ ஈவுக்குச்‌ சமமானது 
கூருணர்வுத்‌ திறம்‌ ஆகும்‌. 
55௦5: (தானி). நுண்ணலை 
உணர்விகள்‌: இயற்பியல்‌ நிலை 
மைகளைக்கட்டுப்பாட்டுஅமைப்பு 
முறை “லம்‌ அறிந்து கொள்‌ 
ளத்தச்க தகவல்களாக மாற்றும்‌ 
சாதனக்‌ நள்‌. 


separately excited generator: 
(மின்‌.) பிறிதின்‌ கிளர்ச்சி மின்‌ 
னாக்கி : தனது காந்தப்புலத்‌ 
திற்குத்‌ தேவையான மின்னோட்‌ 
டத்தை அதற்கு வெளியிலுள்ள 
ஆதாரத்திலிருந்து எடுத்துக்‌ 
கொள்ளும்‌ ஓர்‌ எந்திரம்‌. 

8608181015 : (தானி,மின்‌.) பிரிப்‌ 
புக்‌ கருவி: ஒரு மின்‌ கலத்தின்‌ 
தகடுகளுக்கிடையே மின்காப்பு 
களாகப்பயன்படுத்தப்படும்‌ கருவி. 
இவை மரத்தினாலோ வேறு சிறப்‌ 
புப்‌ பொருள்களாலோ செய்யப்‌ 
பட்டதாகவும்‌, மின்‌ பகுப்புப்‌ 
பொருளின்‌ சுழற்சியை அனுமதிக்‌ 
சக்‌ கூடிய நுண்துளைகளை 


உடையதாகவும்‌ இருக்கும்‌. 


56018 : (வண்‌.) பழுப்பு வண்ணம்‌: 
சிவப்பு நிறங்கலந்த பழுப்பு வண்‌ 
ணம்‌. 

septic tank : (கம்‌.) நச்சுத்தடை 
மலக்குழி : திடக்கழிவுப்‌ பொருள்‌ 
களை மட்கும்படி செய்வதற்கான 
ஓர்‌ அமைப்பு. இதில்‌ கழிவுப்‌ 
பொருள்களை இயற்கையான 
பாக்டீரிய நடவடிக்கை மூலம்‌ திர 
வமாகவும்‌, வாயுவாகவும்‌ மாற்றி 
மட்கும்படி செய்யப்படுகிறது. 
முழுமையாகச்‌ சுகாதார முறைப்‌ 
படி அமைந்ததாகும்‌. 


sequence: தொடர்‌ நிகழ்வு: 
திரைப்படத்தொடர்‌ நிகழ்ச்சிப்‌ 
பதிவு. 

serial taps: (எந்‌.) ,தொடர்‌ 


குழாய்கள்‌ : 1, 2, 3 என்ற வரிசை 
யில்‌ அமைக்கப்பட்ட தொடர்கள்‌. 
1ஆம்‌ எண்‌ குழாய்‌ கூம்பு வடிவில்‌ 
இருக்கும்‌. 2ஆம்‌ எண்‌ குழாய்‌ 
துனியில்‌ மட்டும்‌ சற்றுக்‌ கூம்பி 
யிருக்கும்‌. 3ஆம்‌ எண்‌ குழாய்‌ 
திருகிழை அமைந்ததாக இருக்கும்‌. 


series: (மின்‌.) மின்கல அடுக்கு 
வரிசை : ஒன்றிலிருந்து இன்‌ 
னொன்றுக்கு வரிசையாக மின்‌ 


னோட்டம்‌ பாயுமாறு அமைந்த 
மின்கல அடுக்கு வரிசை. 


serese cells: (மின்‌.) தொடர்‌ 
மின்கலம்‌ : ஒரு மின்கலத்தின்‌ நேர்‌ 
முனை, அடுத்துள்ள மின்கலத்தின்‌ 
எதிர்‌ முனையுடன்‌ இணைந்‌ 
திருக்கதமாறு மின்‌ கலங்களை 
இணைக்கும்‌ முறை. 


(மின்‌.) தொடர்‌ 
மின்‌ சுற்று வழி: மின்‌ சுற்று 
வழியே எலெக்ட்ரான்களுக்கு 
ஒரே பாதையை மட்டுமே கொண் 
டுள்ள ஒரு மின்‌ சுற்று வழி. 

series coil : (மின்‌.) தொடர்‌ கம்‌ 
பிச்சுருள்‌ : தொடர்‌ வரிசையில்‌ 


series circuit . 


இணைக்கப்பட்டுள்ள ஒரு கம்பிச்‌ 
சுருள்‌, 

series motor: (மின்‌.) தொடர்‌ 
மின்னோடி: மின்னகமும்‌ புலமும்‌ 
தொடர்வரிசையில்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ள ஒரு நேர்மின்னாக்கி 
மின்‌ உயர்த்திகள்‌ போன்ற வெவ்‌ 
வேறு பாரங்கள்‌ ஏறும்‌ சாதனங்‌ 
களில்‌ இது பயன்படுத்தப்படுகி 
றது. பாரத்தின்‌ ஏற்றத்‌ தாழ்வுக்‌ 
கேற்ப இதன்‌ வேகம்‌ அமையும்‌. 
series parallel circuit: (மின்‌.) 
தொடர்‌ இணைமின்‌ சுற்றுவழி: 
தொடர்மின்கல அடுக்கு வரிசை 
யில்‌ இணைக்கப்பட்டுள்ளஇரண்டு 
அல்லது அவற்றுக்கு மேற்பட்ட 


ணை மின்சுற்றுவழிகளைக்‌ 
கொண்ட ஒரு மின்சுற்றுவழி, 
series 78501210௦6 : (மின்‌.) 


தொடர்‌ ஒலியலை எதிர்வு: ஒரு 
தூண்டுகருவி, ஒரு கொண்மி, ஒரு 
தடுப்பான்‌ ஆகியவை தொடர்‌ 
வரிசையில்‌ உள்ள ஒரு தொடர்‌ 
மின்சுற்றுவழி, இதில்‌, தூண்டு 
எதிர்‌ வினைப்பும்‌, கொண்ம எதிர்‌ 
வினைப்பும்‌ சரிசமமாகவும்‌, ஒன்‌ 
றையொன்று நீக்கும்‌ வகையிலும்‌ 
அலைவெண்‌ அமைந்திருக்கும்‌. 


series welding: தொடர்‌ பற்ற 
வைப்பு : மின்‌ தடையுடைய பற்ற 
வைப்பு முறை. இதில்‌, தனியொரு 
பற்றவைப்பு மின்மாற்றி மூலம்‌ 
இரண்டு அல்லது அவற்றுக்கு மேற்‌ 
பட்ட பற்றவைப்புகளைச்‌ செய்ய 
லாம்‌. இதில்‌ ஒவ்வொரு பற்றவைப்‌ 
பின்‌ வழியாகவும்‌ மொத்த மின்‌ 
னோட்டமும்‌ செல்லும்‌. 

series wound generator : 
தொடர்‌ சுருணை மின்னாக்கி. 
52111: (அச்சு.) முனைக்கட்டு : 
எழுத்துருவில்‌ விளிம்பிற்குக்‌ கட்டு 
ருக்‌ கொடுக்கும்‌ நுண்வரைமானம்‌. 
serrated pulse : (மின்‌.) ரம்பப்‌ 


553 


பல்‌ துடிப்பு: தொலைக்காட்சியில்‌ 
செங்குத்து ஊசலை ஒருங்கிசைவுப்‌ 
படுத்துவதற்குப்‌ பயன்படும்‌ நீண்ட 
துடிப்பு. இந்தத்‌ துடிப்பு, கிடை 
மட்ட ஒருங்கிசைவைப்‌ பேணு 
வதற்காக குறுகியகால ரம்பப்‌ 
பல்‌ விளிம்புகளாகப்‌ பகுக்கப்‌ 


பட்டிருக்கும்‌. 


eration : ரம்பப்‌ பல்‌ விளிம்பு : 
ரம்பத்தில்‌ உள்ளது போன்ற பல்‌ 
விளிம்பு அமைப்பு. 


சாபா: (உட.) குருதியிலுள்ள 
தெளிவான ஒளியூடுருவும்‌ தன்மை 
யுடைய மஞ்சள்நிறத்‌ திரவம்‌. ஒரு 
வகை நோய்கண்ட குதிரையி 
லிருந்து எடுக்கப்படும்‌ நிணநீர்‌. 
நோய்‌ நஞ்சுக்கு எதிராகச்‌ செயற்‌ 
படும்‌ பொருட்களை உற்பத்தி 
செய்கிறது. இந்த நிணநீரை 
நோயை எதிர்ப்பதற்காக 
நோயாளியின்‌ உடலுக்குள்‌ ஊடி 
மூலம்‌ செலுத்துகிறார்கள்‌. 

serum sickness : (நோயி. ) நிண 
நீர்‌ நோய்‌: நிணநீர்‌ ஊசியால்‌ உண்‌ 
டாகும்‌ கொப்புளங்கள்‌. 


service area: (மின்‌.) வானொலிப்‌ 
பரப்பெல்லை ண: வானொலி நிலை 
யத்தின்‌ நிகழ்ச்சிகள்‌ போதிய 
அளவுக்குத்‌ தெளிவாகக்‌ கேட்கக்‌ 
கூடிய புவியியல்‌ பரப்பெல்லை. 
service main : மின்‌ நுகர்வாய்‌. 
service pipe: (கம்மி) ட 
கீட்டுக்‌ குழாய்‌ : நீர்‌, வாயு ஆகிய 
வற்றைத்‌ தலைக்‌ குழாயிலிருந்து 
கட்டிடத்திற்குக்‌ கொண்டு செல்‌ 
லும்‌ தனிக்குழாய்‌. 

servo motor: (எந்‌.) பின்னியக்‌ 
கப்‌ பொறி : கப்பல்‌ எந்திர இயக்‌ 
கத்தைப்‌ பின்னோக்குவிக்கும்‌ 
துணை விசைப்பொறி, 

service switch : (மின்‌.) கட்டுப்‌ 
பாட்டு விசை : ஒரு கட்டிடத்தின்‌ 
மின்‌ கருவிகள்‌ முழுவதையும்‌ கட்‌ 


354 


டுப்படுத்தும்‌ வகையில்‌ அக்கட்டி 
டத்தின்‌ மின்‌ கம்பி அமைப்பின்‌ 
நுழைவாயில்‌ நுனியில்‌ செருகப்‌ 
பட்டுள்ள இணைப்பு விசை. 


service tank: (வானூ,) எரி 
பொருள்‌ கலம்‌ : ஒவ்வொரு மின்‌ 
நிலையத்திற்கு அருகிலும்‌ அமைந்‌ 
துள்ள நிலையான எரிபொருட்‌ 
கலம்‌. இதனுள்‌ மற்ற கலங்களிலி 
ருந்து எரிபொருள்‌ இறைத்துச்‌ 
செலுத்தப்படும்‌.இக்கலத்திலிருந்து 
எஞ்சினுக்கு எரிபொருள்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்படும்‌. 


service wires: (மின்‌ ) மின்‌ 
வழங்கு கம்பிகள்‌ : ஒரு கட்டிடத்தி 
லுள்ள மின்‌ சுமையுடன்‌ இணைந்த 
மின்‌ வழங்கீட்டுக்‌ கம்பிகளை ஒரு 
மின்மாற்றியில்ருந்து மின்‌ வழங்‌ 
தீட்டு ஆதாரத்துடன்‌ இணைக்கும்‌ 
மின்‌ கம்பிகள்‌. 

servo control : (வானூ.) பணிப்‌ 
புக்‌ கட்டுப்பாடு: வளிவியக்கம்‌ 
சார்ந்த அல்லது எந்திரலியல்‌ 
இடைமாற்றீடு மூலம்‌ விமானம்‌ 
ஓட்டியின்‌ முயற்சிக்கு ஆதார 
மளிக்கும்‌ வகையில்‌ வடிவமைக்கப்‌ 
பட்டுள்ள கட்டுப்பாட்டுச்‌ சாத 
னம்‌. 

servo motor: பணிப்பு முன்னோடி: 


sesqui-plane: (வானூ.) குறையல 
குப்‌ பரப்பு விமானம்‌ : ஒரு சிறகின்‌ 
பரப்பளவு இன்னொரு சிறகின்‌ 
பரப்பளவில்‌ பாதிக்கும்‌ குறைவாக 
வுள்ள ஒருவகை இருதள விமானம்‌. 


set screw : (எந்‌.) சதுரத்‌ திருகு ; 
சதுர வடிவ அல்லது வேறு வடிவக்‌ 
கொண்டையுடைய சமதளங்‌ 
கொண்ட திருகு. இது நகர்த்திச்‌ 
சரியமைவு செய்யக்‌ கூடிய உறுப்பு 
களை உரிய நிலையில்‌ நிறுத்தி 
இறுக்குவதற்குப்‌ பயன்படுகிறது. 
இது பெரும்பா லும்‌ வெப்பப்‌ பத 
னாக்கம்‌ மூலம்‌ தயாரிக்கப்படு 
கிறது. 


set square: முக்கவர்‌: செங்‌ 
கோண முக்கோண வடிவ வரை 
கருவி. 


setting hammer: (உலோ.) 
பொருத்துச்‌ சுத்தி: ஒரு முனை 
கூரிய முனையுடன்‌ சாய்தளமான 
கொண்டையுடையதாகவும்‌, இன்‌ 
னொரு தட்டையான முனையு 
டையதாகவும்‌ சதுரமான அடிக்‌ 
சட்டையுடன்‌ செய்த சுத்தி, இது 
முனைகளில்‌ அல்லது கோணம்‌ 
களில்‌ வேலைப்பாடு செய்வதற்குப்‌ 
பயன்படுகிறது. 


settle : விசிப்பல்கை : உயர்‌ சாய்‌ 
மானமும்‌ கைகளும்‌ அடியில்‌ 
அறைப்‌ பெட்டிகளும்‌ உடைய 
விசிப்பலகை, 


settlement : (மர.வே.) அமிழ்வு : 
நிலம்‌, கட்டிடம்‌, சுவர்‌ ஆகியவற்‌ 
றின்‌ அமிழ்வு. பொதுவாக அடித்‌ 
தளத்தின்‌ வலுக்குறைவு, கட்டு 
மானப்‌ பொருள்களின்‌ தரக்‌ 
குறைவு. பதப்படுத்தப்படாத மரம்‌ 
ஆகியவற்றினால்‌ இது ஏற்படு 
கிறது. 

severy: (க.ச.) குவிமாடமோடு : 
பல்கெழு வளைவுக்‌ குவிமாட 
மோட்டுப்‌ பகுதி. 

56165: சீனமங்கு : விலைமிகுந்த 
சீனக்‌ களிமண்ணினாலான அலங்‌ 
கார மங்குப்பாண்டவகை. 
591808 ட (கம்மி.) சாக்கடைநீர்‌ : 
கட்டிடங்களிலிருந்து வெளியேற்‌ 
றப்படும்‌ திரவ மற்றும்‌ இடக்‌ 
கழிவுப்‌ பொருட்கள்‌. 

$௫ா :(கம்மி.) கழிவு நீர்க்கால்‌ : 
நகரக்‌ கழிவுநீர்க்‌ குழாய்‌. 
sextant: (கணி.) மாலுமிக்‌ கோண 
மானி; மாலுமிகள்‌ பயன்படுத்தும்‌ 
திலப்பரப்பாய்வுக்‌ கோணமானி. 
அறுகோண வட்டப்பகுதி : வட்டத்‌ 
தின்‌ ஆறில்‌ ஒரு பகுதி, 


8118011௦:(எந்‌.) சங்கிலிக்‌ கொளுவி: 
ஓரளவு இயங்குவ 
தற்கு அனுமதிக்கக்‌ 
கூடிய சங்கிலிப்‌ பூட்‌ 
டுக்‌ கொளுவி. 


shackle bolt: (எந்‌.) 
முளையில்லாக்‌ 
கொண்டி: முளையில்லாது மாட்‌ 
டும்‌ தாழ்‌. 

shade: நிறத்‌ திண்மை : வண்ணங்‌ 
களில்‌ செறிவான அல்லது மங்க 
லான வண்ணப்‌ படிநிலை. 


shadow mask: (மின்‌,) நிழல்‌ 
திரை : வண்ணத்‌ தொலைக்‌ 
காட்சியின்‌ படக்குழலில்‌ பொருத்த 
மான வண்ணத்தைத்‌ தெரிவு செய்‌ 
வதற்காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
துளைகளிட்ட உலோகத்‌ தகடு. 
இது எலெக்ட்ரான்‌ பீற்று விசைக்‌ 
கும்‌ பாஸ்போர்‌ திரைக்கும்‌ நடு 
வில்‌ வைக்கப்படுகிறது. நுண்‌ 
ணாய்வின்போது எந்தக்‌ கணத்‌ 
திலும்‌ பொருத்தமான பாஸ்போர்‌ 
புள்ளிகள்‌ மட்டுமே கிளர்ச்சியடை 
யுமாறு துளைகள்‌ அமைக்கப்பட்‌ 
டிருக்கும்‌. 

shaft : (எந்‌.) சுழல்‌ தண்டு : எந்‌ 
தரங்களில்‌ சுழலும்‌ உறுப்புகளுக்கு 
ஆதாரமுள்ள சுழல்தண்டு. 
shake : மரவெடிப்பு: வெட்டு 
மரத்திலுள்ள ஒரு வெடிப்பு அல்‌ 
லது முறிவு. இது மரத்தில்‌ ஆண்டு 
வளையங்களுக்கிடையே ஒரு பிள 
வை உண்டாக்குகின்‌ றன. 
shakes : (௧.க.) அரை ஆப்பு: 
கையினால்‌ செய்த அரை ஆப்பு. 
கவா : (எந்‌.) எந்திரத்‌ தண்டு : 
ஒருகருவியைஅதன்‌ கைப்பிடியுடன்‌ 
அல்லது குதை குழியுடன்‌ இணைக்‌ 
கும்‌ உறுப்பு. கருவியின்‌ வெட்டி 
டைப்‌ பகுதி. 


shaper : (எந்‌.) வார்ப்புப்‌ பொறி : 
உலோகங்களுக்கு உருவங்கொடுக்‌ 


கொளுவி 


535 


கும்‌ கடைசல்‌ வார்ப்புப்‌ பொறி. 


shapes: (பொறி, ) உலோக உருவப்‌ 
படிவம்‌ : உலோகத்தில்‌ செய்யப்‌ 
படும்‌ பொருட்களின்‌ உருமாதிரிப்‌ 
படிவம்‌. 


sharp sand : (க.க .) கூர்மணல்‌ : 
கூர்மையான கோணங்களை 
யுடைய தூய்மையான மணல்‌. 


shatter-proof glass: (தானி.) 
உடையாத கண்ணாடி : அதிர்ச்சி 
யைத்‌ தாங்கி உடையா மலிருக்கும்‌ 
ஒருவகைக்‌ கண்ணாடி. இது இப்‌ 
போது உந்து ஊர்திகளில்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. இது அதிர்ச்சி 
யைத்‌ தடுப்பதற்காக நடுவில்‌ 
பிளாஸ்டிக்‌ தகட்டினைக்‌ கொண்ட 
இரு கண்ணாடித்‌ துண்டுகளினா 
லானது. 


shear: (பொறி,) தடைவிசை ; 
நேரிணையான விசைகள்‌ 
எதிர்த்திசைகளில்‌ இயங்குவதன்‌ 
மூலம்‌ ஒரு பொருள்‌ வெட்டப்‌ 
படுவதை எதிர்க்கும்‌ தடைவிசை, 
கத்திரி : கத்திரி மூலம்‌ வெட்டுதல்‌. 
சறுக்குப்‌ பெயர்ச்சி: அழுத்தங்‌ 
காரணமாகப்‌ பொருளின்‌ மெல்‌ 
லடுக்குகளின்‌ ஒத்திணைவான 
சறுக்குப்‌ பெயர்ச்சி. 
shears : உலோகக்‌ கத்திரி: உலோ 


கங்களைக்‌ கத்திரிப்பதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ கருவி, 

shears : (எந்‌.) கம்பளிக்‌ கத்திரி : 
கம்பளி மயிர்‌ வெட்டுவதற்கான 
கத்திரிக்கோல்‌; தழை வெட்டு 
கருவி. 

shear-steel : (உலோ.) கத்திரி 
எஃகு : கத்திரிக்கோல்‌ செய்வதற்‌ 
கான எஃகு. 


956 


sheath : (மின்‌.) காப்புறை மின்‌ 
கம்பியின்‌ அல்லது வடத்தின்‌ புறப்‌ 
ஈதுகாப்பு உறை. 


sheave : (உலோ.) ஓடு குழிவு ; 


கப்பியில்‌ கயிறு ஓடுவதற்கான 
பள்ளம்‌. 

sheave wheel:  (பொறி.) கப்‌ 
பிச்‌ சக்கரம்‌ : வட்டம்‌ அல்லது 


சங்கிலி ஓடுவதற்கான பள்ளம்‌ 
உடைய சக்கரம்‌. 


hed : (க.க.) கூடாரம்‌ : ஒரு கட்‌ 
டிடத்துடன்‌ இணைந்துள்ள அல்‌ 
லாது இணையா திருக்கிற, குறைந்‌ 
தது ஒரு பக்கம்‌ திறப்புள்ள ஒரு 
கொட்டாரம்‌. 


sheeter lines : (குழை.) நறுக்குக்‌ 
கோடுகள்‌ : பிளாஸ்டிக்‌ தகடுகளில்‌ 
கணிசமான பரப்பளவில்‌ பரவ 
லாகவுள்ள இணைக்கறல்கள்‌ அல்‌ 
லது புடைப்பு வரைகள்‌. இவை 
துண்டுகளாக நறுக்கும்போது ஏற்‌ 
படும்‌ கோடுகள்‌ போன்று அமைந்‌ 
திருக்கும்‌. 

sheet metal gauge: (எந்‌) 
உலோகத்தகடு கன அளவுமானி : 
உலோகத்‌ தகட்டின்‌ கனத்தை அள 
விடுவதற்குப்‌ பயன்படும்‌ ஒருவகை 


மானி. 


sheet metal working: உலோகத்‌ 
தகடு வேலைப்பாடு : தகட்டு வடி 
விலுள்ள உலோகங்களில்‌ செய்யப்‌ 
படும்‌ வேலைப்பாடுகள்‌. 


sheet steel, (உலோ. வே.) 
தகட்டு எஃகு : உலோகத்‌ தகட்டு 
வேலைப்பாடு செய்யும்‌ தொழிலா 
ளர்கள்‌ பயன்படுத்தும்‌ மெல்லிய 
எலஃகுத்‌ தகடுகள்‌. இதன்‌ எண்ணிக்‌ 
கையைக்‌ கொண்டு இதன்‌ கனம்‌ 
கணக்கிடப்படும்‌. கனமான தகடு 
கள்‌ பாளங்கள்‌ எனப்படும்‌. 

sheet tin: (உலோ.வே.) வெள்‌ 
ளீயத்‌ தகடு: அரிமானத்தைத்‌ தடுப்‌ 


பதற்காக வெள்ளீய முலாம்‌ பூசப்‌ 
பட்ட மெல்லிய இரும்பு அல்லது 
எல்குத்‌ தகடு. 

shellac: அவலரக்கு: மெருகு 
எண்ணெய்‌ செய்வதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ தகட்டு வடிவாக்கப்பட்ட 
அரக்கு, இது பொதுவாக 
வெள்ளை நிறத்திலும்‌, ஆரஞ்சு 
நிற திலும்‌ இருக்கும்‌. 

shellac varnish: அவலரக்கு வண்‌ 
ணம்‌: அவலரக்கினை ஆல்க 
ஹாலில்‌ கரைத்துச்‌ செய்யப்படும்‌ 
வண்ணப்பொருள்‌. இதனை வடி 
வமைப்பாளர்கள்‌ பெரிதும்‌ பயன்‌ 
படுத்துகின்‌ றனர்‌. 

shell button: குமிழ்மாட்டி : துணி 
யால்‌ பொதிந்த உலோகத்‌ தட்டை 
இணைகளாலான குமிழ்மாட்டி. 


shell drill : (eஎந்‌.) உட்புழைத்‌ 
துரப்பணம்‌ : சக்கரம்‌ சுழலும்‌ 
இருசு அல்லது கதிரில்‌ செய்‌ 


யப்படும்‌ உட்புழையான துரப்‌ 
பணம்‌ செலுத்தப்படும்‌ துவாரங்‌ 
களை விரிவாக்கம்‌ செய்வதற்குப்‌ 
பயன்படுகிறது. 

sherardize : (உலோ.) நாகமுலா 
மிடல்‌ : உலர்‌ வெப்ப முறையில்‌ 
மின்பகுப்பு மூலம்‌ துத்தநாக 
முலாம்‌ பூசுதல்‌. 


sheraton: (௮.௧.) அலங்கார நாற்‌ 
காலி: பதினெட்டாம்‌ நூற்றாண்‌ 
டுப்‌ பாணியிலமைந்த நாற்காலி. 
இதனை தாமஸ்‌ ஷெராட்டன்‌ 
(1751-1806) உருவாக்கினார்‌. 


shield : (மின்‌.) காப்பு : ஒரு மின்‌ 
சுற்றுவழியில்‌ சிதறிப்‌ பரவும்‌ காந்‌ 
தப்புவங்கள்‌, வானொலி அலை 
வெண புலங்கள்‌ ஆகியவற்றின்‌ 
விளைவுகளைக்‌ குறைப்பதற்காக 
உறுப்புகளைச்‌ சுற்றி அமைக்கப்‌ 
படும்‌ காப்பு. 

shield : (பற்‌.) காப்புக்‌ கேடயம்‌ : 
பற்றவைப்பு வேலையின்போது 


கண்ணுக்கும்‌ முகத்துக்கும்‌ பாது 
காப்பாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
கேடயம்‌. இதில்‌ ஒரு தனிவகை 
ஆடி. பொருத்தப்பட்டிருக்கும்‌. 
இதன்‌ வழியாக மின்சுடரை தீங்‌ 
இன்றி நேரடியாகப்‌ பார்க்கலாம்‌. 


shielded arc : (பற்‌. ) காப்புச்சுடர்‌ 
கனமான உருகும்‌ பொருள்‌ பூசப்‌ 
பட்ட மின்முனை பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஒரு வகை மின்பற்றவைப்பு 
முறை. 
shielded cable : (மின்‌.) காப்‌ 
பிட்ட கம்பிவடம்‌ : பின்னல்‌ கம்பி 
வலையினால்‌ காப்பிடப்பட்டுள்ள 
மின்‌ கம்பி அல்லது கம்பி வடம்‌. 
shifter forks: (பட்‌) இடமாற்றுக்‌ 
கவடு: ஒரு வார்ப்பட்டையில்‌ 
கால்பரப்பி, அதனைக்‌ கப்பியை 
இறுக்குவதற்கும்‌, இறுக்கமான 
கப்பியைத்‌ தளர்த்துவதற்கும்‌ 
பயன்படும்‌ சுரம்‌. 
Shim: (எந்‌.) சிம்பு: பொறிப்‌ பகு 
திகளைப்‌ பொருத்துவதற்குப்‌ 
பயன்படும்‌ மெல்லிய துணுக்கு. 
shimmy: (தானி.) முன்சக்கர 
அதிர்வு: உந்து 
அ ஊர்திகளில்‌ முன்‌ 
ல்‌ சக்கரங்கள்‌ த 
முன்‌ சக்கர தல்‌. ரர்‌ 
அமைப்பு. டயரில்‌ சமனற்ற காற்‌ 
றழுத்தம்‌, மறையாணிகள்‌ கழன்‌ 
றிருத்தல்‌ போன்ற பல காரணங்‌ 
களால்‌ ஏற்படலாம்‌. 
shooting stor: (விண்‌.) எரிமீன்‌: 
விண்ணிலிருந்து எரிந்து வீழ்கின்ற 
விண்மீன்‌. 
shingles: (௧.௪.) அரையாப்பு: 
கூரைகளையும்‌, பக்கச்‌ சுவர்களை 
யும்‌ மூடுவதற்குப்‌ பயன்படும்‌ மரத்‌ 
துண்டுகளிலான அல்லது பிற 
பொருள்களினாலான சிறிய 
துண்டு. இதன்‌ கனம்‌ ,16செ.மீ. 
முதல்‌ 1,87செ.மீ. வரை இருக்கும்‌. 


557 


shipping measure: கப்பல்‌ 
அளவை: கப்பலின்‌ உள்‌ 
கொள்ளளவினை அளவிடுவதற்‌ 
கான அளவுமுறை. 

1 பதிவு டன்‌ ஈ 100 கன அடி 
கப்பல்சரக்குகளை அளவிடுவதற்கு 
1யு.எஸ்‌. கப்பல்‌ டன்‌-40 கன 
அடி=32.143 யு.எஸ்‌. புஷல்கள்‌. 
ship plane: (வாஜா.) கப்பல்‌ விமா 
னம்‌: கப்பலின்‌ மேல்‌ தளத்திலி 
ருந்து ஏறவும்‌, அதில்‌ வந்து இறங்‌ 


கவும்‌ ஏற்ற வகையில்‌ கட்டப்‌ 
பட்ட விமானம்‌. 
shock: (பொறி.) அதிர்வு. திடீ 


ரென விசையைப்‌ பயன்படுத்துவ 
தால்‌ ஏற்படும்‌ திடீர்‌ அதிர்ச்சி. 
shock absorber: (வானூ.) 
அதிர்வு தாங்கி: விமானம்‌ தரையில்‌ 
இறங்கும்‌ போதும்‌, தரையிலிருந்து 
ஏறும்போதும்‌ ஏற்படும்‌ அதிர்ச்சி 
யைத்‌ தாங்கும்‌ வகையில்‌ அமைக்‌ 
கப்பட்டுள்ள பகுதி. 

shoe: (எந்‌.) உராய்வு தடைக்‌ 
கட்டை: ஊர்திகளின்‌ சக்கர 
உராய்வு தடைக்கட்டை. 
shopwork: பட்டறைப்பணி: பட்‌ 
டறையில்‌ செய்யப்படும்‌ எந்திர 
லியல்‌ பணி, 

shore: (௧.க.) உதைவரிக்கால்‌: 
கப்பல்‌ கட்டுதளத்தில்‌ கப்பலைத்‌ 
தாங்கி நிற்க வைப்பதற்காக 
விலாப்பக்கத்தினைத்‌ தாங்கிச்‌ 
சாய்த்து நிறுத்தப்படும்‌ வரிக்‌ 
கட்டைகள்‌. 

shoring: (..) உதை வரிக்காலி 
டுதல்‌: உதை வரிக்கால்‌ கொடுத்து 
தாங்கி நிறுத்துதல்‌. 

short circuit: (மின்‌.) மின்குறுக்‌ 
குப்‌ பாய்வு: மின்‌ சுற்றுவழியில்‌ 
குறுக்கு வெட்டாக நிலம்பாலி 
மின்னோட்டம்‌ நின்றுவிடுதல்‌. 
short circuit fault: மின்‌ முடிப்புப்‌ 
பிழை: 


558 


5190141116: குறுமின்வழி. 

short rib: (உட.) _குறுவிலா 
எலும்பு: மறுபுறம்‌ மூட்டுச்‌ சேராத 
விலா எலும்பு. 


short-sight: (நோயி,) கிட்டப்‌ 
பார்வை: அணுக்கப்‌ பார்வைக்‌ 
கோளாறு. 


short-time duty: (மின்‌.) குறு 
கிய நேரமின்னோட்டப்பணி: ஒரு 
குறிப்பிட்ட குறுகிய காலத்திற்கு 
ஒரே சீரான அளவில்‌ மின்னோட்‌ 
டம்‌ தேவைப்படும்‌ பணி. 


short ton: குறுஎடையளவு: இரண்‌ 
டாயிரம்‌ கல்‌ எடை அளவு. 


short waves: (மின்‌.) சிற்றலை: 
பத்து முதல்‌ நூறு மீட்டர்‌ வரை 
நீளமுள்ள வானொலிக்‌ குற்றலை. 
short wave radio: குற்றலை: 
பத்து முதல்‌ நூறு மீட்டர்‌ வரை 
நீளமுள்ள வானொலிச்‌ சிற்றலை. 
short weight: குற்றெடை: ஒன்‌ 
றுக்குக்‌ குறைந்த அலகுடைய 
சில்லறை எடை. 

shot effect: (மின்‌.) வெடிப்பு 
விளைவு: ஒர்‌ எலெக்ட்ரான்‌ குழ 
லில்‌ எதிர்முனையிலிருந்து வெளிப்‌ 
படும்‌ எலெக்ட்ரான்‌ வீதங்களில்‌ 
ஏற்படும்‌ மாறுபாடு காரணமாக 
உண்டாகும்‌ ஒலி. 

800ய1027-01809: (௩ட.) தோள்‌ 


எலும்பு: தோளிலுள்ள பட்டை 
எலும்பு. 
shoulder -brace: (உட.) தோள்‌ 
மூட்டு; தோள்‌ எலும்புகளின்‌ 
மூட்டு. 


shrine: (க.சு.) கோயில்‌: புனிதப்‌ 
பேழை. 

shrinkage : (வார்‌.) அளவுக்‌ 
குறுக்கம்‌: வார்ப்படத்தைக்‌ குளிர்‌ 
விக்கும்‌ போது அதன்‌ வடிவளவை 
யும்‌, எடையையும்‌ உருவத்தையும்‌ 
துல்லியமாக இருத்தி வைத்துக்‌ 


கொள்வதற்காகச்‌ 
அளவு. 
shrinkage cracks (வர்‌. ) சுருங்கு 
வெடிப்பு: வார்ப்படத்தின்‌ உறுப்பு 
களை ஏற்றதாழ்வுடன்‌ குளிர்விக்‌ 
கும்‌ போது வார்ப்படத்தில்‌ உண்‌ 
டாகும்‌ வெடிப்பு. 


சுருங்கும்‌ 


shrink holes in 685115: 
(வார்‌.) வரர்ப்படச்‌ சுருங்கு துளை 
கள்‌: ஏற்றத்தாழ்வான குளிர்‌ 
விப்பு மூலம்‌ வார்ப்பட உறுப்பு 
களில்‌ ஏற்படும்‌ பள்ளங்கள்‌. 
shrinking : (எந்‌. வார்‌.) சுரிப்பு 
குளிர்விக்கும்போது வார்ப்படத்‌ 
தில்‌ ஏற்படும்‌ சுருக்கம்‌. 

shroud; (எந்‌.) தட்டை விளிம்பு 
பல்லிணைச்‌ சக்கரத்தின்‌ பற்களின்‌ 
முனைகளில்‌, அப்பற்களின்‌ வலி 
மையை அதிகரிக்க அல்லது வழு 
வழுப்பான இயக்கத்திற்கு வசதி 
செய்ய இணைக்கப்படும்‌ அல்லது 
வார்ப்பு செய்யப்படும்‌ தட்டை 
யான விளிம்பு. 


shrouded wheels : (தானி.) மூடு 
சக்கரங்கள்‌: தொடர்‌ உந்து ஊர்தி 
களில்‌ தீத்தங்கிகளில்‌ பக்கப்பட்டி 
கள்‌ மூலம்‌ அடைக்கப்பட்ட சக்க 
ரங்கள்‌. 

shunt : (எந்‌.) இணை : இரு மின்‌ 
னோட்டங்களை இடைத்‌ தடுத்‌ 
திணைக்கும்‌ மின்‌ கடத்து கட்டை. 


shunt for ammeter: (மின்‌.) 
அம்மீட்டர்‌ இணை : மின்மானி 
வழியாகச்‌ செல்லும்‌ மின்னோட்‌ 
டத்தைக்‌ கட்டுப்‌ படுத்துவதற்காக 
அம்மீட்டருடன்‌ இணையாகப்‌ 
பொருத்தப்பட்டுள்ள தடை. 


shunt generator: (மின்‌. இணை 
மின்னாக்கி: காந்தப்புலம்‌ உண்‌ 
டாக்குவதற்கான கம்பிச்‌ சுருள்‌ 
சுழலும்‌ கரத்திற்கு இணையாகச்‌ 
சுற்றப்பட்டுள்ள மின்னோட்டம்‌ 
உண்டாக்கும்‌ ஒரு எந்திரம்‌. 


Shunt-wound motor :  (மின்‌.) 
ணைச்‌ சுருணை மின்னோடி : 
மின்‌ சுமை மாறுபட்டிருப்பினும்‌ 
மின்னோடியின்‌ வேகம்‌ ஒரே அள 
வில்‌ இருக்கும்‌ வகையில்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ மின்னோடி. 


shutter : ஒளித்தடுப்புத்‌ திரை : 
ஒளிப்படக்‌ கருவியில்‌ ணம்‌ 
யாக ஒளி புகுந்து செல்வதைக்‌ 
கட்டுப்‌ படுத்துவதற்கான ஒரு 
சாதனம்‌. 


810602௭058 : (மின்‌.) சம அதிர்வுப்‌ 
பட்டிகள்‌ : அலை மாற்றம்‌ காரண 
மாக, ஊர்தி அலை வெண்ணுக்‌ 
கும்‌ மேலும்‌ கீழும்‌ உள்ள அலை 
வெண்கள்‌. 


5106 carrier frequencies : 
(மின்‌ .) பக்கஊர்தி அலைவெண்கள்‌ : 
ஊர்தி அலை அலைவெண்‌, அலை 
மாற்றி அலைவெண்‌ இரண்டின்‌ 
கூட்டுத்‌ தொகைக்கும்‌, அவற்றுக்‌ 
கிடையிலான வேறுபாட்டுக்கும்‌ 
சமமான அலைவெண்‌ அலைகள்‌. 


side head: (அச்சு) ஓரத்‌ 
தலைப்பு அச்சுப்பக்கங்களில்மையத்‌ 
தில்‌ அல்லாமல்‌ பக்கத்தின்‌ ஒரத்‌ 
தில்‌ அச்சடிக்கப்படும்‌ தலைப்பு. 
side milling cutter : (ai்‌.) பக்‌ 
கத்துளை வெட்டு கருவி : பக்கங்‌ 
களிலும்‌ சுற்றுக்‌ கோட்டிலும்‌ 
வெட்டுவதற்குப்‌ பயன்படும்‌ குறு 
கிய முகப்புக்‌ கொண்ட வெட்டுக்‌ 
கருவி சுழல்‌ இருசு மீது இரண்டு 
அல்லது அவற்றுக்கு மேற்பட்ட 
வெட்டுக்‌ கருவிகளை அமைத்திருந்‌ 
தால்‌ அவை ““கவட்டு வெட்டுக்‌ 
கருவி” எனப்படும்‌. 


side rake : (எந்‌.) பக்கவெட்டுச்‌ 
சரிவு: கடைசல்‌ எந்திரம்‌, 
இழைப்புளி, வடிவாக்கக்‌ கருவி 
கள்‌ போன்றவற்றின்‌ மேல்‌ முகப்‌ 
பின்‌ மீதான வெட்டு முனையி 
லிருந்து விலகிச்‌ செல்லும்‌ குறுக்‌ 
குச்‌ சரிவு. 


559 


sidereal day : (விண்‌.) மீனாள்‌! 
நாள்மீன்‌ இயக்கக்கணிப்புக்காலம்‌. 
இது சூரியநாள்‌ எனப்படும்‌ நமது 
நாளைவிட நான்கு நிமிட நேரம்‌ 
குறைவாகும்‌. 

sidereal time: (விண்‌.) நாள்‌ 
மீன்‌ காலக்‌ கணிப்பு: நாள்‌ மீன்‌ 
சார்ந்த காலக்கணிப்பு முறை, 


sidereal year: (விண்‌.) நாள்‌ 
மீன்‌ ஆண்டு : நாள்‌ மீன்‌ இயக்கக்‌ 
கணிப்பு ஆண்டு. 

siderography: (உலோ.) எஃகுச்‌ 
செதுக்கு வேலை : எஃகின்‌ மீது 
செய்யப்படும்‌ செதுக்கு வேலைப்‌ 
பாடு. 


side-saddle: புடைச்‌ சேணம்‌ : 
இரு கால்‌ மிதிகளையும்‌ ஒரு புற 
மாகக்‌ கொண்ட சேணப்‌ பின்‌ 
ருக்கை. 

siderite : (உ லோ.) சைடரைட்‌ 
(00) குறைந்த அளவு இரும்பு 
கொண்ட ஓர்‌ உலோகத்‌ தாதுப்‌ 
பொருள்‌. 


sideslipping : (வானூ.) ஓரச்‌ 
சாய்வு : விமானத்தின்‌ ஓரச்சாய்வு 
இயக்கம்‌, விமானத்தின்‌ பக்க 
ஊடச்சு சாய்வாக இருந்து, அந்த 
அச்சின்‌ தீழ்முனையின்‌ திசையில்‌ 
சறுக்கல்‌ ஏற்படும்‌ போது உண்‌ 
டாகும்‌ நிலை. 

side-wheel : பக்கத்‌ துடுப்‌ பாழி : 
நீராவிக்‌ கப்பலின்‌ பக்கத்‌ துடுப்‌ 
பாழி. 

side stick: (அச்சு.) பக்க அச்சுக்‌ 
கோப்புப்‌ கட்டை : அச்சுப்‌ பணி 
யில்‌ அச்சுப்‌ படிவங்கள்‌, நீர்‌ அச்‌ 
சுப்‌ படிவங்கள்‌ ஆகியவற்றை 
இறுக்குவதற்குப்‌ பக்கவாட்டில்‌ 
அடித்திறுக்கப்‌ பயன்படும்‌ ஆப்பு 
போன்ற நீண்ட கட்டை. 

side stitch: (அச்சு.). பக்கத்‌ 
தைப்பான்‌ : நூல்களைக்‌ கட்டு 


560 


மானம்‌ செய்யும்போது, கட்டு 
மான முனை நெடுகிலும்‌ எந்திரத்‌ 
தின்‌ மூலம்‌ பொருத்தப்படும்‌ கம்பி 
இழைகள்‌. 

519 : (௧.௧.) பூடைமரம்‌ : கட்‌ 
டிட த்தின்‌ புறச்‌ சுவர்களுக்கு மேரு 
கூட்டுவதற்குப்‌ பயன்படும்‌ 
வெட்டு மரம்‌. 


sienna : (விண்‌.) சீயெனா மண்‌ : 
சாயப்பொருள்‌ தரும்‌ காவிக்‌ களி 
மண்‌ வகை. 


sieve : (௧.௧.) சல்லடை : மணலி 
லிருந்து பெரிய கற்களைப்‌ பிரித்‌ 
தெடுப்பது போன்று, பொருள்‌ 
களை வடிவளவுக்கேற்பப்‌ பிரித்‌ 
தெடுப்பதற்குப்‌ பயன்படும்‌ சலித்‌ 
துப்‌ பிரிக்கும்‌ கருவி. 

sight-feed lubricator : (எந்‌.) 
காட்சியூட்டு மசகுப்‌ பொருள்‌ । எண்‌ 
ணெய்‌ பாய்வது அல்லது பாயா 
மலிருப்பது எப்போதும்‌ கண்‌ 
ணுக்குப்‌ புலனாகத்‌ தக்கதாக 
அமைந்துள்ளஒரு மசகுப்பொருள்‌. 


sight glass : (குளி.பத.) காட்சிக்‌ 
கண்ணாடி : ஒரு திரவத்‌ தொட்டி 


யில்‌ திரவத்தின்‌ வட்டத்தைச்‌ 
சுட்டிக்‌ காட்டக்கூடிய ஒரு 
கண்ணாடி. 


8/8! : (மின்‌.) சமிக்ஞை : ஒரு 
செய்தித்‌ தொடர்புச்‌ சாதனத்தின்‌ 
வழியாக அனுப்பப்படும்‌ செய்‌ 
திக்கு நேரிணையான மின்னியல்‌ 
அலை. 


signal strength.  (இயற்‌,) 
சமிக்ஞை ஆற்றல்‌ : கம்பியில்லாத்‌ 
தந்தியின்‌ சுட்டுக்குழிச்‌ செய்தி 
ஏற்பாற்றல்‌, 

5190௮! : தொலைக்காட்சிச்‌ சைகை: 
தொலைக்காட்சிகளை ஒளி பரப்பு 
வதில்‌ இரு வகைச்‌ சைகைகள்‌ 
உண்டு. ஒன்று பட அல்லது ஒளிச்‌ 
சைகை; இன்னொன்று ஓலிச்‌ 


சைகை. ஒவ்வொரு சைகையும்‌ 
அது ஒலியை அல்லது ஒளியை 
அனுப்புவதற்கேற்ப மின்னியல்‌ 
தூண்டல்களைக்‌ கொண்டிருக்‌ 
கும்‌. 

signal ganerator:  (மின்‌.) 


சமிக்ஞை உருவாக்கி : ஒரு மாறு 
வர்லொலி அவ்வ்‌ தொடர்‌ 
அலையை அல்லது அலைமாற்றிய 
தொடர்‌ அலையை உண்டாக்கு 
கிற ஒரு மின்னணுவியல்‌ 
சோதனைக்‌ கருவி. 


signal to noise ratio: (மின்‌.) 
சமிக்ளை-ஒலிவீதம்‌: வானொலிச்‌ 
சாதனம்‌ அனுப்பும்‌ சமிக்ஞைக்கும்‌ 
அந்தச்‌ சாதனத்திற்குள்‌ உண்டா 
கும்‌ ஓசைக்குமிடை யிலான வீதம்‌ 
signature: (அச்சு.) அச்சு 
முழுத்தாள்‌ வரிசைக்‌ குறி: ஒரு 
நூலில்‌ பல்வேறு பிரிவுகள்‌ எந்த 
வரிசையில்‌ தொகுக்கப்பட்டுள்ளன 
என்பதைக்‌ காட்டுவதற்காக ஓவ்‌ 
வொரு பக்கத்திலும்‌ அச்டெப்‌ 
படும்‌ எண்‌ குறியீடுகள்‌ 


signature press : (அச்சு.) தாள்‌ 
அழுத்து கருவி : அச்சு முழுமடித்‌ 
தாள்களை ஒன்றாக இணைத்து 
அழுத்துவதற்காகப்‌ புத்தகம்‌ கட்டு 
மானம்‌ செய்வோர்‌ பயன்படுத்‌ 
தும்‌ ஒரு சாதனம்‌. 


silencer : (மின்‌.) ஓசையடக்கு 
கருவி: சமிக்ஞைகள்‌-எதுவும்‌ வாரா 
திருக்கும்‌ பாது, ஏற்பியைச்‌ செய 
லிழக்கச்‌ செய்யும்‌ மின்‌ சுற்றுவழி. 


511108 : சிலிக்கா (51) : மண 
லிலும்‌ பளிங்குக்‌ கல்‌ வகைகவிலும்‌ 
பெருங்‌ கூறாய்‌ அமைந்த மணற்‌ 
சத்து. 

silicon: (sசணி,) கன்மம்‌: 
உலோகமல்லாத மணற்சத்து 
பெருமளவாசவுள்ள ஒரு தனிமம்‌. 
கார்பனையும்‌,பளிங்குக்கல்லையும்‌ 
ஒரு மின்‌ உலையில்‌ சூடாக்குவதன்‌ 


மூலம்‌ இது கிடைக்கிறது, எஃகுக்‌ 
தயாரிப்பில்‌ கெட்டியாக்குவதற்‌ 
கும்‌ ஆக்சிகர நீக்கத்திற்கும்‌ இது 
பயன்‌ படுகிறது. 


silicon carbide : சிலிக்கன்‌ 


கார்பைடு : மின்‌ உலையில்‌ மணல்‌: 


கல்கரி, மரத்தாள்‌ ஆகியவற்றை, 
உப்பை உருக்கு பொருளாகப்‌ 
பயன்படுத்தி, உருக்குவதன்‌ மூலம்‌ 
இது பெறப்படுகிறது. இது மின்‌ 
தடை உண்டாக்கும்‌ ஒரு வகைப்‌ 
பொருள்‌. இது உயர்வெப்பம்‌ ஏற்‌ 
கும்‌ பொருளாகவும்‌ உராய்வுப்‌ 
பொருளாகவும்‌ பயன்படுகிறது. 
இது கார்போரண்டம்‌ கிறிஸ்டே 
லான்‌ கார்போஃபிராக்ஸ்‌ கார்‌ 
போரா, கார்போரைட்‌, கிரிஸ்‌ 
டோலைட்‌ என்று பல பெயர்‌ 
களில்விற்பனை செய்யப்படுகிறது. 


silicon copper: (உலோ.) 
சிலிக்கன்‌ செம்பு: துவாரங்கள்‌, 
புடைப்புகள்‌, இல்லாமல்‌ சுத்த 


மான, திண்மையான வார்ப்படங்‌ 
கள்‌ தயாரிப்பதற்காக உருகிய 
செம்புடன்‌ சேர்க்கப்படும்‌ செம்பு 
மிததியாக அடங்கிய ஒரு வகை 
உலோகக்‌ கலவை. 


silicon diode: (மின்‌.) சிலிக்கன்‌ 
இரு முனையம்‌ : மின்வெப்பம்‌ 
கடத்தாத இரு முனையம்‌. 

silicon resins: சிலிக்கோன்‌ : 
பிசின்‌ : சிலிக்காவிலிருந்து பெறப்‌ 
படும்‌ பிசின்‌ வகை. இது வெப்பக்‌ 
கடத்தலைத்‌ தடுக்கக்‌ கூடியது; 
வேதியியல்‌ பொருள்களின்‌ அரி 
மானத்தையும்‌ தடுக்க வல்லது 


சிறந்த மின்னியல்‌ பண்புகள்‌ 
கொண்டது. 
silicon steel : (உலோ.) சிலிக்‌ 


கன்‌ எஃகு : 1% முதல்‌ 2%, வரை 
சிலிக்கான்‌ அடங்கிய எஃகு. இது 
கம்பிச்‌ சுருள்கள்‌ தயாரிக்கப்பயன்‌ 
படுகிறது. 3% முதல்‌ 5% வரை 
சிலிக்கன்‌ அடங்கிய எஃகு காந்த 
இயல்புகளைக்‌ கொண்டது. இது 


36 


561 


மின்காந்தங்களில்‌ பயன்படுகிறது. 


$॥1/: (௧.க.) பலகணிப்‌ படிக்‌ 
கட்டை : கதவு அல்லது சன்னல்‌ 
அடியிலுள்ள மரத்தினாலான அல்‌ 
லது கல்லினாலான 'அடித்தளம்‌. 


sill high : (க.க.) வாயிற்படிக்கல்‌ 
உடரம்‌ : தரை முதல்‌ வாயிற்படிக்‌ 
கட்டை வரையிலான உயரம்‌. 


5110 : (விண்‌.) ஏவுகணைக்‌ காப்‌ 
பிடம்‌ : ஏவுகணைகளைப்‌ பாது 
காப்பாக வைப்பதற்கானக்‌ காப்‌ 
பிடம்‌. இது தரையில்‌ கெட்டி 
யான செங்குத்துத்‌ துவாரமுடைய 
தாகவும்‌, ஏவுகணையைச்‌ செலுத்‌ 
தும்‌ நிலைக்கு உயர்த்துவதற்கு 
அல்லது நேரடியாக காப்பிடத்தி 
லிருந்தே செலுத்துவதற்கு ஏற்ற 
வசதிகளை உடையதாகவும்‌ இருக்‌ 
கும்‌. 

8114 : வண்டல்‌ : ஒடும்‌ தண்ணீரி 
னால்‌ படியும்‌ நுண்ணிய சேற்‌ 
அப்‌ படிவு. 
silப௱in : (உலோ.) சிலுமின்‌ : 
அலுமினியமும்‌, சிலிக்கனும்‌ 
கலந்த ஒரு வகை ஜெர்மன்‌ 
உலோகக்‌ கலவை. மிகுந்த நெகிழ்‌ 
திறனுடையது; குறைவாகச்‌ சுருங்‌ 
கக்‌ கூடியது. தனால்‌ நுட்ப 
மான வார்ப்படங்கள்‌ செய்யப்‌ 
பயன்படுகிறது. 

sir : (கனி.) வெள்ளி : (42) 
வெள்ளை நிறம்‌ கொண்ட நெகிழ்‌ 
திறன்கொண்ட ,தகடாக்கக்கூடிய 
ஓர்‌ உலோகம்‌. இதன்‌ உருகு நிலை 
1750°F ஒப்பு அடர்த்தி தூய்மைக்‌ 
கேற்ப 10 முதல்‌ 11. 

silver solder : வெள்ளிப்‌ பற்றாசு: 
ஒரு பகுதி செம்பும்‌ 2 முதல்‌ 4 
பகுதிகள்‌ வரை வெள்ளீயம்‌ 
கொண்ட சிறு திற உலோகக்‌ 
கலவை. அணிகலன்‌ தயாரிப்போர்‌ 
இதனை  பற்றவைப்பதற்கான 
உலோகமாகப்‌ பயன்படுத்துகின்ற 
னர்‌. 


962 


silver white : வெள்ளிப்‌ பூச்சு : 
வெண்‌ ஈயத்தின்‌ தூய்மையான 
வகை, வெள்ளிப்‌ பூச்சுக்‌ கலவை 
யாகப்‌ பயன்படுகிறது. தூளாக்கிய 
நேர்த்தியான சிலிக்கா. 


similar poles : (மின்‌.) ஒத்த துரு 
வங்கள்‌ : ஒன்றையொன்று எதிர்க்‌ 
கும்‌ இரு காந்தத்‌ துருவங்கள்‌ ஒத்த 
துருவங்கள்‌ எனப்படும்‌. வை 
காந்த முறையில்‌ ஒத்திருப்பவை. 


simple equation: (கணி.) நேர்‌ 
சமன்பாடு : கணிதத்தில்‌ சைப்‌ 
பெருக்க உரு இல்லா சமன்பாடு. 


simple machine : (எந்‌.) விசை 
யாக்கமற்ற பொறி: விசை உற்‌ 
பத்தி செய்யாமல்‌, நெம்புகோல்‌, 
புல்லி, சாய்தளம்‌, திருகு, சக்கரம்‌ 
அச்சு,' ஆப்பு போன்றவற்றில்‌ 
ஒன்றின்‌ செயலினால்‌ இயங்கும்‌ 
பொறி. 


nad: (மின்‌) சினாட்‌: ஒரு 
வானொலி வாங்கியின்‌ கூருணர்‌ 
திறனை அளவிடுவதற்கான ஒரு 
திட்ட அளவு முறை, கணிக்கப்‌ 
பட்ட உற்பத்தி அளவில்‌ 50% 
வரை சமிக்ஞை உற்பத்தி செய்யும்‌ 
வகையில்‌ வானொலி வாங்கியில்‌ 
சீரமைவு செய்யப்படுகிறது. இந்‌ 
தச்‌ சூழ்நிலைகளில்‌ செலுத்தப்‌ 
படும்‌ சைகையின்‌ நுண்‌ மின்னமுத்‌ 
தங்களின்‌ எண்ணிக்கை 12 டிபீசி 
னாட்‌ அல்லது பயனுறு கூருணர்‌ 
வுத்‌ திறன்‌ எனக்‌ குறிக்கப்படும்‌. 
கச: (கணி.) நிமிர்வீதம்‌: செங்‌ 
கோண முக்கோணத்தின்‌ மீது 
சிறிதுகோண எதிர்‌ வரை அடி 
வரை வீத அளவு. 

sine bar: (கணி. )நிமிர்வீத அளவு 
கருவி: கோணங்களைத்‌ துல்லிய 
மரக அளவிடுவதற்கான ஒரு சாத 
ளம்‌. 

sine wave: (மின்‌ .)எதிர்வ அலை: 
ஒரே அலைவெண்‌ மாற்று மின்‌ 


னோட்டத்தின்‌ அலை வடிவம்‌. 
ஒரு கோணம்‌ 360 வழியே சுழ 
லும்‌ போது அக்கோணத்தின்‌ 
எதிர்வம்‌ (சைன்‌ வடிவம்‌) தொட்‌ 
டுச்‌ செல்லும்‌ அனைத்துப்‌ புள்ளி 
களையும்‌ குறிக்கும்‌ வரைபடம்‌. 
singing flame: (இயற்‌.) இசை 
யொலி அனற்பிழம்பு: குழாயினிட 
மாச இசையொலி எழுப்பும்‌ அனற்‌ 
பிழப்பு. 

singing sand: (இயற்‌ ) ஒலிப்புப்‌ 
பருமணல்‌: நடக்கும்போது பண்‌ 
ணாரொலி எழுப்பத்தக்க சீரளவு 
டைய பருமணல்‌: 


single acting: (எந்‌.] ஒரு திசை 
இயக்கம்‌: நீராவி எந்திர வகையில்‌ 
உந்து தண்டின்‌ ஒரு பக்கம்‌ மட்‌ 
டுமே நீராவி ஏற்கிற இயக்கம்‌. 


single bar current tranefor- 
er: ஒற்றைச்சலாகை மின்னோட்ட 
மாற்றி. 


single contact lamp: (மின்‌. 
ஒற்றைத்‌ தொடுமுனை விளக்கு: 
உந்து ஊர்திகளில்‌ முக்கியமாகப்‌ 
பயன்படுத்தப்பழிம்‌ ஒரு வகை 
விளக்கு, இதில்‌ அடிப்பகுதியின்‌ 
முனையில்‌ ஒரு தொடு முனை 
இருக்கும்‌. அடிப்பகுதியின்‌ பக்கங்‌ 
களும்‌, குதை குழியும்‌ மின்‌ சுற்று 
வழியை நிறைவு செய்கின்‌ றன. 


singlecut file: (உலோ.வே ) 
ஒரு திசை வெட்டுவரி அரம்‌: ஒரு 
திசை வெட்வெரிகளை உடைய 
அரம்‌. இதில்‌, பற்கள்‌ அரத்தின்‌ 
முகப்புக்கு மூலைவிட்டமாக 65° 
கோணத்தில்‌ ஒரே -திசையில்‌ 
இணையாக வெட்டப்பட்டிருக்‌ 
கும்‌. 


single ended amplifier: (மின்‌.) 
ஒற்றைமுனை மின்மிகைப்பி: தனது 
இறுதி மின்விசைக்‌ கட்டத்தில்‌ 
தனியொரு வெற்றிடக்குழலை 
அல்லது மின்மப்‌ பெருக்கியை 


(டிரான்சிஸ்டர்‌ ) 
ஒரு மின்மிகைப்பி. 


single phase motor: 
ஒற்றைநிலை மின்னோடி : 
நிலை மாற்று மின்னோட்டத்தில்‌ 
இயங்குகிற ஒரு மின்னோடி. 


single layer winding: ஒற்றை 
யடுக்குச்‌ சுருணை: 


single phase: (மின்‌.) ஒரு நிலை 
மின்சுற்றுவழி: ஒரு நிலையான 
மாற்று மின்னோட்டச்‌ சுற்றுவழி. 
single-phase alternating போ- 
ரீ: (மின்‌.) ஒருநிலை மாற்று மின்‌ 
னோட்டம்‌: ஒரு மாற்று மின்னாக்‌ 
கியிலிருந்து கிடைக்கும்‌ மின்விசை, 
ஒரு தொடர்‌ சுருள்‌ அல்லது 
சுருள்களிலிருந்து கிடைக்கு 
மானால்‌, அது ஒரு நிலை மின்‌ 
னோட்டம்‌ எனப்படும்‌. 


single phase induction motor: 
(மின்‌.) ஒரு நிலை தூண்டு மின்‌ 
னோடி: மின்னகச்‌ சுருணைகளில்‌ 
எதிர்காந்தப்‌ புலத்தை உண்டாக்‌ 
கக்‌ கூடிய களக்காந்த முறையைக்‌ 
கொண்டுள்ள மாற்று மின்‌ 
னோட்ட மின்னோடி. 


single-pole switch: ( மின்‌.) ஒரு 
முனை விசை: ஒரு மின்சுற்றுவழி 
யில்‌ ஒரு பக்கத்தில்‌ மட்டுமே 
திறப்பும்‌ அடைப்பும்‌ உடைய 
விசை. 

single-thread screw: (எந்‌. ) ஓரி 
ழைத்‌ திருகு: ஒரே இருகிழையினை 
யுடைய திருகு. இதில்‌ புரியிழை 
இடை வெளியளவும்‌, முற்செல்‌ 
தொலைவும்‌ சமமாக இருக்கும்‌. 
511806: (அச்சு,) தொடக்கக்‌ 


(மின்‌.) 


காலியிடம்‌: ஒரு நூலின்‌ ஒர்‌ அத்தி 
யாயத்தின்‌ தொடக்கத்தில்‌ உள்ள 
காலி இடம்‌. 


sinking speed: (வாறூ. ) இறங்கு 
வேகம்‌: ஒரு குறிப்பிட்ட சமநிலை 


கொண்டுள்ள 


ஒற்றை 


563 


உயரத்திலிருந்து 


யில்‌ விமானம்‌ 
வேக 


சறுக்கிக்‌ கழே இறங்கும்‌ 
வீதம்‌. 
811121: வெந்நீரருவிப்‌ படிவம்‌: ஒத்‌ 
திசைவான திடப்பொருளைத்‌ 
துகள்களாக மாற்றுவதற்கு, அத 
னை உருக்காமல்‌ சூடாக்குவதன்‌ 
மூலம்‌ மாற்றுதல்‌. 
51ஈப5018௮1:(மின்‌. ) எதிர்வ அலை: 
ஒரு கோணத்தின்‌ சைன்‌ வடிவத்‌ 
தின்‌ வீத அளலில்‌ மாறுபடுகிற 
அலை. 

siphon: தூம்பு குழாய்‌; மேல்‌ 
வளைந்து புறக்களை மட்டம்‌ 
தாழ்ந்த குழாய்‌. 

siPhon: (எந்‌.பொறி, )தூம்புகுழாய்‌: 
மேல்‌ வளைந்து புறக்களை மட்‌ 
டம்‌ தாழ்ந்துள்ள குழாய்‌. வாயு 
மண்டலக்‌ காற்றழுத்தத்தின்‌ உத 
வீயால்‌ திரவங்களை உறிஞ்சி 
இழுப்பதற்கு இது பயன்படுகிறது. 
siphon barometer: தூம்பு அழுத்‌ 
தமானி: அடி சிறிது மேல்வளைந்த 
அழுத்தமானி. 

siphonage : (கம்மி.) கவான்‌ 
குழாய்‌ வழி இயக்கம்‌: வாயுமண்டல 
அழுத்தத்திற்குக்‌ குறைவான 
அழுத்தம்‌ காரணமாக ஏற்படும்‌ 
உறிஞ்சுதல்‌ மூலம்‌ உண்டாகும்‌ 
திரவப்‌ பாய்வு. 

siphon-gauge: நீர்த்தேக்க அழுத்‌ 
தமானி: பாதரசம்‌ அடங்கிய 
கவான்‌ குழாய்‌ மூலம்‌ நீர்த்தேக்க 
அழுத்தம்‌ காட்டும்‌ அமைவு. 

81581 710௦: தாழையிழை: தாழை 
இனத்தைச்‌ சேர்ந்த தாவரத்திலி 
ருந்து எடுக்கப்படும்‌ நாரிழை. இது 
வலிமை வாய்ந்தது; நெடுநாள்‌ 
உழைக்கக்‌ கூடியது. 

$1%௪ட(௪.௧க.) மனை: ஒரு கட்டி 
டம்‌ அமைந்துள்ள அல்லது ஒரு 
கட்டிடம்‌ கட்டப்படவிருக்கிற 


964 
எல்லை வரையறுக்கப்பட்டுள்ள 
இடம்‌. 

8126: (1) தாள்மெருகு: காகிதத்‌ 
திற்கு மெருகுப்பசையிட்டு பள 
பளப்பாக்குவதற்குப்‌ பயன்படும்‌ 
பிசின்‌ பொருள்‌. 

(2) தாள்‌ வடிவளவு: குறிப்பிட்ட 
நீள அகல அளவுடைய தாள்‌ வடி 
வளவு. 


size control: வடிவளவுக்‌ கட்டுப்‌ 
பாடு: தொலைக்காட்சியில்‌ கிடை 
மட்டத்திலும்‌, செங்குத்தாகவும்‌ 
படத்தின்‌ வடிவளவை அதிகரிக்‌ 
கவோ குறைக்கவோ அமைக்கப்‌ 
பட்டுள்ள கட்டுப்பாட்டு அமைவு. 


512119: வகைப்படுத்துதல்‌: காகி 
தத்தை, அதன்‌ நீர்‌ அல்லது மை 
எதிர்ப்புத்‌ தன்மைக்கேற்ப வகை 
மாதிரிப்படுத்துதல்‌. 
skeletonizing: (அச்ச) மென்‌ 
கீற்று அச்சுருவாக்கம்‌: ஒர்‌ அச்சுப்‌ 
படிவத்தில்‌ வண்ணப்‌ பகுதிகளை 
நீக்கி லிட்டு, மென்தீற்று அச்சுரு 
வை மட்டும்‌ பதிவு செய்வதற்கா 
கப்‌ பூட்டி வைத்தல்‌. இதனால்‌ 
பல்வேறு வண்ணங்களில்‌ அச்சிட 
இயலும்‌. 

$1610: (உலோ.) குழாய்த்‌ தகடு: 


குழாய்கள்‌ செய்வதற்கான எஃகு 
அல்லது இரும்புத்‌ தகடு. 
sketch: திட்ட உருவரை: தல்‌ 


நிலை மாதிரி; புனையா ஓவியம்‌; 
நினைவு வரிக்குறிப்பு. 
sketch outline: i erp ஓவியம்‌ 
க்க ளக்கங்களின்‌ றி 
ல ரக வரைந்த ஒரு 
ஒரு திட்ட உருவறை, 
skew: (எந்‌.) ஓரச்சாய்வு: செங்‌ 
கோணத்தில்‌ இல்லாத சாய்வு. 
skew back: (௪.௪.) சாய்வுதைவு: 
கவானின்‌ இருமுனைகளிலுமுள்ள 
சாய்வுதைவுப்‌ பரப்பு. 


skew backsaw: சாய்வுதைவு ரம்‌ 
பம்‌: எடை குறைவாக இருக்கும்‌ 
வகையில்‌ முதுகுப்புறம்‌ வளைந்‌ 
திள்ள சைரம்பம்‌. 

skew bridge: சாய்குறுக்குப்பாலம்‌: 
இரு புறப்பக்கங்களிடையே சாய்‌ 
வாகச்‌ செல்லும்‌ கட்டுமானம்‌. 


skew chisel: சாய்வுளி: சாய்வு 
விளிம்புத்‌ தறிப்புக்‌ கருவி. 
skew curve: முப்படைச்‌ சாய்வு 


வளைவு: தன்‌ தளங்கடந்த சாய்‌ 
வுடைய மூவளவை வளைவு. 


skew gear: (பல்லி.) சாய்வுப்‌ பல்‌ 
லிணை: சுழல்‌ பற்களுடைய பல்‌ 
லிணை. இவை இன்று பெரும்‌ 
பாலும்‌ உந்து ஊர்திகளின்‌ பீன்‌ 
புற இருசுகளில்‌ பயன்படுத்தப்படு 
ன்றன. இவை வலிமையை அதி 
கரித்து, உராய்வற்ற ஓசையற்ற 
இயக்கத்திற்கு உதவுகின்றன. 
skew wheel: சாய்பற்சரிவுச்‌ சக்‌ 
கரம்‌: ஒன்றையொன்று இயக்கும்‌ 
படி அமைக்கப்பட்ட வேறு வேறு 
தளத்தில்‌ சுழலும்‌ சாய்‌ பற்‌ சக்கர 
அமைவு. 
ski; (வானூ.) விமானச்‌ சறுக்குச்‌ 
சக்கரம்‌; விமானம்‌ ஓடு பாதை 
யில்‌ ஓடும்போது அல்லது தரை 
யிறங்கம்‌ போது அதற்கு உதவி 
யாக இருக்கும்‌ தரையிறங்கு பல்லி 
ணையின்‌ ஓர்‌ உறுப்பு. 
உந்துவிசைக்‌ கட்டை: உந்து ஊர்‌ 
தியில்‌ சக்கரத்தை உந்தித்‌ தள்ளும்‌ 
சாய்வு உந்துவிசைக்கட்டை. 
5108 fan: சக்கரச்‌ சுழற்சித்‌ தடை 
காப்பு: 


81/0 ற: (வானூ.) சறுக்கு நிமிர்‌ 
நேர்விளிம்பு: விமானத்தில்‌ கிடை 
மட்ட உறுதிப்பாட்டை அதிகரிப்‌ 
பதற்காகச்‌ சிறகுக்கு மேலே 
பொருத்தப்பட்டுள்ள நிமிர்‌ நேர்‌ 
விளிம்புடை!* ககடு. 


skidding: (வானூ.) பக்கச்‌ 
சறுக்கு: விமானம்‌ திரும்பும்போது 
பக்கவாட்டில்‌ சறுக்குதல்‌. 
skimmer: (வார்‌.) ஏடு எடுக்கும்‌ 
கரண்டி: வார்ப்பட வேலையில்‌ 
உருகிய உலோகத்தின்‌ மேற்பரப்‌ 
பில்‌ படிந்திருக்கும்‌ அழுக்குப்‌ பட 
லத்தை மேலீடாக எடுப்பதற்குப்‌ 
பயன்படும்‌ கரண்டி. 


$i பk¢: ஏடு எடுத்த பால்‌: 
ஆடை அகற்றப்பட்ட பால்‌, 


skimming: (வார்‌.) ஏடு எடுத்தல்‌: 
உருகிய உலோகத்தை ஊற்றும்‌ 
போது படியும்‌ அழுக்குப்‌ படலத்‌ 
தை மேலீடாக எடுத்தல்‌. 


skimming-dish: விரை மெல்‌ 
விசைப்படகு: தட்டையான அடிப்‌ 
பகுதியினையுடைய விரைந்து 
செல்லும்‌ பந்தய விசைப்படகு. 
kin; மென்தோல்‌: விலங்கிலிருந்து 
எடுக்கப்பட்ட பதப்படுத்திய 
அல்லது பதப்படுத்தாத மெல்லிய 
தோல்‌. 


skin-effect; (மின்‌,) புறம்‌ பரவு 
விசை; ஒற்றை மாற்று மின்‌ வலி 


வகையில்‌ மின்கட த்தியின்‌ புற 
நிலையடுக்குச்‌ சுற்றிச்‌ செல்லும்‌ 


தன்மை. 

skin-friction : பக்க உராய்வுத்‌ 
திறம்‌ : சப்பல்‌ வகையில்‌ பக்கநீர்‌ 
உராய்வுத்‌ திறம்‌. 

skin-grafting: (மருத்‌.) தோல்‌ 
ஒட்டு மருத்துவம்‌ : உயிர்த்தோல்‌ 
ஓட்டும்‌ அறுவை மருத்துவம்‌. 
எரா: (மின்‌.) மின்‌ காப்பி 
உரிப்பு: மின்னிணைப்பிகள்‌ 
கொடுப்பதற்கு முன்பு மின்‌ கடத்தி 
களிலிருந்து மின்காப்பிகளை உரித்‌ 
தெடுத்தல்‌. 

51/0: அலைத்‌ தாவல்‌ : வானொலி 
பரப்பில்‌, ஒரு வான்‌ அலையானது 


565 


பூமியின்‌ பரப்புக்கு மீண்டும்‌ 
திரும்புவதால்‌ உண்டாகும்‌ 
விளைவு. 


skip distance : (மின்‌.) தாவல்‌ 
தொலைவு : வானொலி பரப்புக்‌ 
கும்‌ வான்‌ அலை பூமிக்குத்‌ திரும்‌ 
கிற இடத்‌ கமில்‌ பிரள்‌ 
தொலைவு. அலைவெண்‌, நாளின்‌ 
நேரம்‌, புவியியல்‌ அமைப்பு ஆகிய 
வற்றைப்‌ பொறுத்து இது மாறு 
படும்‌. 
sky-rocket! (இயற்‌,) வான்‌ ராக்‌ 
கெட்‌: வானத்தை நோக்கி நேராக 
த விசையுடன்‌ பாயும்‌ ராக்‌ 
கட்‌. 


skirting: (௧.௧.) அகச்‌ சுவரோரப்‌ 
பட்டி : சுவரும்‌ தரையும்‌ சந்திக்கு 
மிடத்தில்‌ சுற்று விளிம்பாக 
அமைக்கப்பட்டுள்ள பட்டை. 


skiver : தோலாடை : தோலைச்‌ 
சீவிப்‌ பெறப்படும்‌ மென்தோல்‌. 
இது புத்தகக்‌ கட்டுமானத்திற்குப்‌ 
பயன்படுகிறது. 


skiver leather: சீவிய மென்‌ 
தோல்‌ : தோலைச்‌ சீவிப்‌ பட்டை 
யாக எடுத்த மெல்லிய தோல்‌. 
அட்டைப்பெட்டிகள்‌, பணப்பை 
முதலியவற்றில்‌ உள்வரியிடவும்‌, 
புத்தகக்கட்டுமானத்திலும்‌ பயன்‌ 
படுகிறது. 

skylight : (க.ச.) மேல்தளச்‌ சாள 
ரம்‌ : கட்டிட மேல்‌ முகட்டில்‌ அல்‌ 
லது கூரையில்‌ வெளிச்சத்திற்காக 
அமைக்கப்படும்‌ கண்ணாடிச்‌ சாள 
ரம்‌. 

skyscraper : (௧.௧.) வானளாவி : 
இன்றுள்ள அலுவலகக்‌ கட்டிடங்‌ 
களைப்‌ போன்று பல அடுக்கு 
மாடிகளைக்‌ கொண்ட உயர்ந்த 
கட்டிடம்‌. 

sky sign : மீழுகட்டு விளம்பரம்‌ : 
உயர்‌ கட்டிடங்களின்‌ உச்ச உயர்‌ 


566 


இடங்களில்‌ காட்டப்படும்‌ ஒளி 
விளக்க விளம்பரம்‌. 


sky wave : (மின்‌.) வான்‌ அலை : 
ஒரு வானொலியின்‌ வானலை 
வாங்கியிலிருந்து வானத்தை 
நோக்கிச்‌ செல்லும்‌ அலை. 


sky writing : (வானூ.) புகைவரி 
எழுத்து: வானூர்தி விளம்பரங்‌ 
களில்‌ பயன்படுத்தப்படும்‌ புகைக்‌ 
கோட்டு எழுத்து முறை. 

slab : பாளம்‌ : தட்டையான மேற்‌ 
பரப்புடைய கல்‌, பளிங்குக்‌ கல்‌, 
கான்கிரீட்‌ போன்றவற்றினாலான 
சிலாத்துண்டம்‌. 
slab-stone : பாளக்கல்‌ : பாளம்‌ 
பாளமாகப்‌ பிளவுறும்‌ கல்‌. 


slack : (எந்‌.) முனைப்புக்‌ குறைவு: 
எந்திரத்தில்‌ நீக்கப்பட வேண்டிய 
உறுப்புகள்‌ தளர்வுறுதல்‌. 

180 ௨ (வார்‌.) உலோகக்‌ கசடு: 
வார்ப்படத்‌ தொழிற்சாலைகளில்‌ 
உருக்கிய சுரங்க உலோகச்‌ கசடு. 


slag cement : சாம்பல்‌ சிமென்ட்‌ : 
ஊளதுலைச்‌ சாம்பற்‌ கட்டியினா 
லான சிமென்ட்‌. 

5189 1௦௦1 : கனிம இழைக்கம்பிளி: 
உலோகக்‌ கிட்டப்பாகூடான 
நீராவியால்‌ இழைக்கப்படும்‌ 
செயற்கைக்‌ கம்பளி. 


sledge: (உலோ.) சம்மட்டி : 
கொல்லுலைக்‌ கூடத்தில்‌ கருமான்‌ 
இரு கையாலும்‌ அடிக்கப்‌ பயன்‌ 
படும்‌ நீண்ட கைப்பிடியுடைய சம்‌ 
மட்டி. 

sledge - hammer : கொல்லுலைச்‌ 
சம்மட்டி : இரு கைகளினாலும்‌ கை 
யாளப்படும்‌ நீண்ட கைப்பிடி 
யுள்ள சம்மட்டி. இது கருமானின்‌ 
கொல்லுலைக்‌ கூடத்தில்‌ புயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

sleeker : (வார்‌.) மெருகு கருவி ; 


வார்ப்படங்களில்‌ சொரசொரப்‌ 
பான பகுதிகளைப்‌ பளபளப்‌ 
பாக்குவ தற்கும்‌, வார்ப்படத்தி 
லிருந்து மணலை அகற்றுவதற்கும்‌ 
பயன்படும்‌ கருவி, 

sleeper: (க.க) குறுக்குக்‌ கட்டை; 
தண்டவாளக்‌ குறுக்குக்‌ கட்டை; 
குறுக்கு விட்டம்‌. 
sleeping-drought: (மருந்‌,) தூக்க 
மருந்து : உறக்கத்தைத்‌ தாண்டும்‌ 
குடிநீர்மம்‌, 

sleeping - 810658 : (நோயி,) 
உறக்க நோய்‌: ஈவகைக்‌ கடியினால்‌ 
உண்டாகும்‌ கொடிய ஆஃப்ரிக்க 
தச்சு நோய்‌ வகை. 


sleep-walking : (நோயி.) உறக்‌ 
கத்தில்‌ நடக்கும்‌ ஒருவகை நோய்‌. 


sleepy-sickness: (நோ யி.) மூளை 
வீக்க ரோய்‌ : மயக்கத்தோடு கூடிய 
ஒருவகை மூளைவீக்க நோய்‌. 


81994 : ஆலங்கட்டி. மழை : ஆலங்‌ 
கட்டியாக மழை பெய்தல்‌. 


sleeve : (எந்‌. பெருங்குழல்‌ : 
கம்பி வதன றல்‌ ரகப்‌ 
பட்ட குழல்‌. 

sleeve-coupling : மேவு குழல்‌: 
குழாய்கள்‌ இடையிணைப்புக்‌ 
குழல்‌; எந்திரத்‌ தண்டச்சுகள்‌ 
இடையிணைப்புக்‌ குழாய்‌. 


sleeve - valve: இழையுருளைத்‌ 
தடுக்கிதழ்‌. 
sleeve nut: (பொறி,) இடை 


யிணைப்பு உறழ்சுரை: இரு சலாகை 
களை இணைப்பதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ வலம்‌-இடம்‌ புரியிழைகள்‌ 
உடைய, தக்கவாறு அமைத்துக்‌ 
கொள்ளக்கூடிய நீண்ட சுரை 
யாணி. 

sleeve valve motor; (தானி.) 
இழையுருளைத்‌ தடுக்கிதழ்‌ மின்‌ 
னோடி: உறழ்சுரைகளையும்‌ உந்து 


தண்டுகளையும்‌ கொண்ட தடுக்‌ 
கதழ்‌ அமைவுடைய ஒரு மின்‌ 
னோடி. 

slice : (உலோ.) சுரண்டு கோல்‌ : 
உலைகளைத்‌ துப்புரவுக்‌ கரண்டி; 
தணலிலிருந்து பொருள்களை 
எடுப்பதற்கான கருவி. 


slice or slice bar: (பொறி.) 


சுரண்டுகோல்‌ : உலைக்களத்தில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ துப்புரவுக்‌ 
கரண்டி. 


slicking: (பற்ற. ) மெருகேற்றுதல்‌: 
வார்ப்படங்களுக்கு மழமழப்பான 
மெருகுத்‌ தோற்றம்‌ கொடுத்தல்‌. 
lide : (இயற்‌,) காட்சிவில்லை : 
ஒரு திரையில்‌ படம்‌ விழுமாறு 
செய்வதற்காகத்‌ திரைப்பட ஒளி 
யுருப்படிவுக்‌ கருவியில்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ ஆய்வாடிகளின்‌ காட்சி 
வில்லை. 


slide-caliper : (இயற்‌.) நுண்‌ 
விட்டமானி : நழுவு நிண்படிக்கல 
முடைய விட்டம்‌ அளக்கும்‌ கருவி, 
slide gear : (உவலோ.) சறுக்குப்‌ 
பல்லிணை ; ஒரு சுழல்‌ தண்டுடன்‌ 
இணைக்கப்பட்டுள்ள ஒரு பல்‌ 
லிணை. இது சுழல்‌ தண்டு சுழலும்‌ 
போது சுழன்று, சுழல்‌ தண்டென்‌ 
சேர்த்து கிடைமட்டத்தில்‌ சறுக்‌ 
கிச்‌ செல்லும்‌. 

slide rule: (பொறி.) உழற்படிய 
ளவைக்‌ கோல்‌ : நுண்ணளவு காட்‌ 
டும்‌ நழுவுபடியுடைய அளவுகோல்‌. 


slide valve : (பொரி. இழை 
வடைப்பு: நழுவு இயக்கத்துடன்‌ 
செயற்படக்‌ கூடிய தடுக்கிதழ்‌. 


sliding-keel : இழை கட்டை: 
படகு பக்கவாட்டில்‌ சாயாமல்‌ 
தடுக்கும்‌ அடிமட்ட மையப்பலகை, 
உறழ்படியளவைக்‌ 


sliding-rule : 
காட்டும்‌ 


கோல்‌ : நுண்ணளவு 


567 


நழுவுபடியுடைய அளவு கோல்‌. 

sliding -seat : நெகிழ்விருக்கை : 

பந்தயப்‌ படகில்‌ துடுப்பு வலிப்ப 

வரின்‌ உடலசைவுக்‌ கேற்ப நெகிழ்ந்‌ 

அசைந்து கொடுக்கும்‌ அமர்வு 
டம்‌. 


5110 சுழல்‌ வேக வேறுபாடு : சுழ 
லும்‌ காந்தப்‌ புலத்திற்கும்‌, அந்தப்‌ 
புலத்தில்‌ சுழலும்‌ சுழலிக்குமிடை 
யில்‌ வேகத்தில்‌ ஏற்படும்‌ வேறு 
பாடு, 

s[iற ஈரஈ05 . (மின்‌.) வழுக்கு வளை 
யம்‌ : சுழலும்‌ மின்‌ சுற்று வழிக்கு 
மின்னோட்டத்தைக்‌ கடத்தும்‌ 
முறை. 

slip stream : (வானூ.) பின்கால்‌ 
விசை : வானூர்திச்‌ சுழல்‌ விசிறி 
யின்‌ பின்னுந்து காற்றோட்டம்‌. 
ிiறஸay : கப்பல்‌ துறைச்‌ சாய்‌ 
தளம்‌ : கப்பல்கட்டுந்துறைச்‌ சாய்‌ 
தளம்‌, கப்பல்‌ இறங்கு துறைச்சாய்‌ 
மேடை. 

sitter : (அச்சு.) நெக்கு வெட்‌ 
டுருளை ; தகடுகளை இடையிட்டு 
அழுத்திக்‌ கீறும்‌ உருளை இணைக்‌ 
கருவி. 

slitting-rollers : நெக்கு வெட்டு 
ருளை : தகடுகளை இடையிட்டு 
அழுத்திக்‌ கீறும்‌ உருளை இணைக்‌ 
கருவி, 

slitting saw for metal: (எந்‌ ) 
உலோக நெக்குவெட்டு ரம்பம்‌; 
உலோகங்களை வெட்டுவதற்குப்‌ 
பயன்படும்‌ மெல்லிய வெட்டுக்‌ 


கருவி. 
slot ; (வானூ.)  இயைவடுப்‌ 
பள்ளம்‌ * எந்திரத்தில்‌ மற்றொரு 


பகுதியுடன்‌ பொருந்தி இயைவதற்‌ 
கான துளை அல்லது கீறல்‌ அல்லது 
பள்ளம்‌. 

slot-machine : துளை விளிம்பு 
பொறி: துளைவிளிம்பில்‌ காசு 


568 


போடுவதனால்‌ இயங்கும்‌ எந்‌ 
திரம்‌. 


slot-meter : காசுவீழ்வு அலகு 
மானி : காசு லீழ்வதனால்‌ அலகு 
குறித்துக்‌ காட்டுகிற கருவி. 

slot screwing : துளை விளிம்பு 
திருகு: திருகாணியின்‌ கொண்டை 
தெரியா தபடி அதைப்‌ பொருத்து 
வதற்கான ஒரு முறை. 

slow sand filter 1 (பொறி...) 
௬ணக்க வடிகட்டி: நீரைத்‌ தூய்மை 
யாக்குவதற்கான ஒரு வடிகட்டி. 
இது விரைவாக வடிகட்டும்‌ பெரிய 
வடிகட்டிகளிலிருந்து அமைப்பில்‌ 
வேறுபட்டது. 


sloyd knife: (மா,வே.) மரச்‌ 
செதுக்குக்‌ கத்தி : மரச்செதுக்கு 
வேலைப்பாடுகளில்‌ பயன்‌ படுத்தப்‌ 
படும்கத்தி. அமெரிக்க மரச்செதுக்‌ 
கற்‌ பயிற்சிக்கு முன்னோடி, 


$1ப09௪: குழைசேறு: கொதி 
கலனில்‌ படிவது போன்ற கசடு. 


510096 : (குளி.பத.) குழைசேறு : 
குளிர்பகனச்‌ சாதனத்தில்‌ ஈரம்‌, 
மசகுப்‌ பொருள்களிலுள்ள மாசு 
கள்‌ காரணமாகப்‌ படியும்‌ கசடு. 


திய: (அச்சு.) உலோக வரிப்‌ 
பாளம்‌ : உருக்கச்சு எந்திரத்தில்‌ 
கோத்த வரிப்பாளம்‌. 

$1ய9 : (மின்‌.) காந்த உள்ளீடு : 
ஒரு சிறிய காந்த உள்ளீடு. 

slug casting machine : (அச்சு.) 
வரி உருக்கச்சுப்‌ பொறி : அச்சுருக்‌ 
கோப்பு இல்லாமல்‌ எழுத்துக்களை 
வரிப்பாளங்களாக உருக்கி 
வார்த்து அடுக்கும்‌ அச்சுப்பொறி. 
தபா: மசகுமண்டி: மசகெண்ணை 
யில்‌ பயன்பாடின்போது உண்டா 
கும்‌ பிசுக்குள்ள மண்டி. 

slur: (அச்சு) மறைகறை। 
தெளிவற்ற மறைப்புத்‌ தன்மை 


எழுத்தின்‌ மேல்‌ எழுதித்‌ தெளி 
வற்றதாக்குதல்‌. 

யார: மின்‌ உள்வரிச்‌ சாந்து : 
மின்னோட்டத்தை மாற்றி 
யமைக்க உதவும்‌ பொறியின்‌ உள்‌ 
வரியினைச்‌ சீர்‌ செய்யப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ நுண்மணல்‌, களி 
மண்‌ கலந்த அரை நீர்மக்‌ கலவை. 


slush : பனிச்சேறு : அறை குறை 
யாக உருகிய பனிக்கட்டி. 


slushing oil : குழை எண்ணெய்‌ * 
உலோகங்கள்‌, எந்திர உறுப்புகள்‌ 
முதலியவற்றில்‌ அரிமானம்‌ ஏற்‌ 
படாமல்‌ தடுப்பதற்குப்‌ பயன்படும்‌ 
எண்ணெய்‌. 


slush moulding : (கழை. ) குழை 
வார்ப்படம்‌ : வெப்பத்தால்‌ இளகிக்‌ 
குளிரில்‌ இறுகும்‌ இயல்புடைய 
பிசினைச்‌ சூடான வார்ப்படமாக 
வார்ப்பதற்கான ஒரு முறை. 


5௦௦1: ஒற்றைப்‌ பாய்மரக்‌ கப்பல்‌: 
மீன்‌ பிடிப்பதற்கான ஒற்றைப்‌ 
பாய்மரக்‌ கப்பல்‌. 


small caps: (அச்சு.) குறுந்‌ 
தலைப்பெழுத்துக்கள்‌ : குறுந்தரத்‌ 
தலைப்பு வடிவ எழுத்துக்கள்‌. 
smal! pica: (அச்சு.) அச்‌ 
செழுத்து வடிவளவு : புள்ளி அளவு 
டைய அச்செழுத்து வடிவளவு. 
கீ :. (அச்சு.) நீலவண்ணப்‌ 
பொடி : வண்ணம்‌ பூசுபவர்களும்‌ 
விளம்பர எழுத்தாளர்களும்‌ அலங்‌ 
கார வேலைப்பாடுகளுக்காகப்‌ 
பயன்படுத்தும்‌ நீலவண்ணப்‌ 
பொடி வண்ணம்‌ பூசிய பகுதி 
களை காற்றும்‌ வெயிலும்‌ அரித்து 
லிடாமல்‌ பாதுகாக்கவும்‌ இது 
பயன்படுகிறது. 

smashing: (அச்சு.) அச்சு வரி 
அழுத்தம்‌ : அச்சு முழுமடித்‌ தாள்‌ 
வரிசை எண்‌ தட்டையாக அமை 
யும்படி அழுத்தி விடுதல்‌. 


smecktit: வெண்களி: கறை 


துடைப்புக்‌ களிமண்‌ வகை. 


smelting : (உலோ.) உருக்குதல்‌: 
சுரங்கப்‌ பொருட்களை உருக்‌ 
அவற்றிலிருந்து உலோகங்களைப்‌ 
பிரித்தெத்தல்‌. 

smithery : உலோகப்‌ பட்டறை : 
உலோகத்‌ தொழில்‌ நடைபெறும்‌ 
பட்டறை. கொல்லர்‌ பட்டறை. 


smock-mill: காற்று விசை ஆலை: 
முகட்டுப்‌ பகுதி மட்டும்‌ சுழலும்‌ 
காற்று விசை ஆலை. 


smoke-ball: புகைத்‌ திரை ஏவு 
குண்டு: மூடாக்கு புகைப்பட 
மிடப்‌ பயன்படும்‌ விசைக்‌ குண்டு. 


smoke ball:(wரர்‌.) உறிஞ்சுவளிக்‌ 
குளிகை : காச நோய்‌ மருந்தாக 
ஆவி உள்ளிழுக்கப்‌ பயன்படும்‌ 
மாத்திரை. 


smoke-stone: மது நிறமணி : 
மஞ்சள்‌ நிற மணிக்கல்‌ வகை. 


smoking: புகைப்பதனம்‌: பச்சை 
யான மண்பாண்டங்களிலிருந்து 
ஈரத்தை அகற்றுவதற்கு முதற்‌ 
கட்டமாகப்‌ புகையாவி பிடித்தல்‌. 
smoothing plane: (மர.வே.) 
இழைப்புளி: தச்‌ 
சர்கள்‌ பயன்‌ 
படுத்தும்‌ 23செ. 
மீ.நீளமும்‌ 4.4 
முதல்‌ 5.7செ.மீ. 
அகலமும்‌ 
உடைய இரும்பினாலான இழைப்‌ 
புளி 
smooting trowel: பூசுகரண்டி: 
சாந்துப்‌ பூச்சுப்‌ 
ண ட்டன! பரப்பு களைச்‌ 
ம்‌ சமப்படுத்து 
வதற்காகப்‌ 
பயன்படும்‌ கரண்டி. 


$1௮1:5 : பாம்பு கம்பி: ஒரு குழாய்‌ 


இழைப்புளி 


பூசு கரண்டி 


569 


அல்லது ஓர்‌ இடைத்தடுக்கு அல்‌ 
லது பிற அணுக முடியாத இடங்‌ 
கள்‌ வழியாக மின்கம்பீகளைச்‌ 
செலுத்துவதற்கு அல்லது இழுப்ப 
தற்குப்‌ பயன்படும்‌ நெகிழ்திறனு 
டைய மின்கம்பி. 


snake stone: பாம்புக்கடி. மருந்துக்‌ 


கல்‌ : பாம்புக்‌ கடியைக்‌ குணப்‌ 
படுத்துவதற்கான ஒரு வகை 
மருந்துக்கல்‌, 

sap-blot: விற்பூட்டு: கதவை 


மூடும்‌ பொழுது தானே பூட்டிக்‌ 
கொள்ளும்‌ வில்லமைவு தாழ்ப்‌ 
பாள்‌. 


snap-hook: பற்றிவிடாக்கொளுவி 
விற்சுருள்‌ மூலம்‌ இயங்கும்‌ தானே 
பூட்டிக்கொள்ளும்‌ கொளுவி. 


51௨-100% : விற்பூட்டு : கதவை 
மூடும்‌ பொழுது தானே பூட்டிக்‌ 
கொள்ளும்‌ வில்‌ பொருத்திய 
தாழ்ப்பாள்‌. 

sap shot : நொடிப்பு ஒளிப்படம்‌ : 
நொடிப்பு நேரத்தில்‌ எடுக்கப்படும்‌ 
ஒளிப்படம்‌. 


snap switch : (மின்‌.) விரைவு 
மின்விசை: குமிழை அல்லது விரல்‌ 
கட்டையை வலப்புறமாகத்‌ 


திருப்புவதன்‌ மூலம்‌ விரைவான 
இயக்கத்துடன்‌ மின்‌ தொடர்பு 
களை ஏற்படுத்துகிற அல்லது 
முடிக்கிற மின்விசை . 


snail-whee! : நந்தாழி : மணிப்‌ 
பெொறியில்‌ மணியடிப்பதை 
முறைப்படுத்தும்‌ நத்தை வடிவப்‌ 
பல்‌ வெட்டிச்‌ சக்கரம்‌. 

snarling iron: (உலோ.வே.) 
புடைப்பு இரும்பு : உலோகக்‌ 
குடுவையின்‌ உட்புறத்தே கொட்டு 
வதன்‌ மூலம்‌ புறத்தே புடைப்பு 
வேலைப்பாடு அமைத்து அழகு 
செய்வதற்கான இரும்பு. 


570 


ரச ரரர[e: பிட்டச்‌ சுழல்‌ துப்‌ 
பாக்கி: பின்‌ எழியே மருந்துக்‌ 
குண்டு அடைக்கப்‌ பெறும்‌ சுழல்‌ 
துப்பாக்கி வகை. 


snifting-vaive : ஏகுழி : நீராவிப்‌ 
பொறி உந்து தண்டுக்‌ குழலின்‌ 
காற்று வெளியிடும்‌ தடுக்கிதழ்‌. 


$ரற5 : (உலோ.வே.) உலோகத்‌ 
திரி : உலோக வேலைப்பாட்டுத்‌ 
தொழிலாளர்கள்‌ பயன்படுத்தும்‌ 
உலோகத்‌ தகடுகளை வெட்டு 
வதற்கான கத்திரி. 


$௦ : வெண்புள்ளி: தொலைக்‌ 
காட்சியில்‌ ஒசை அல்லது வலு 
வற்ற சமிக்ஞை காரணமாக உண்‌ 
டாகும்‌ இடையீடு. இது படத்தில்‌ 
வெண்‌ புள்ளிகளாகத்‌ தோன்றும்‌. 


snow blindnss பனிக்‌ குருடு : 
பனிப்பாள ஒளி வீச்சினால்‌ ஏற்‌ 
படும்‌ பார்வைக்கேடு. 


snow blink: பனிவுரு நிழல்‌ : 
வானத்தில்‌ தோன்றும்‌ பனிப்‌ 
படலத்தின்‌ ஒளி நிழல்‌, 


snow-guage : பனிவீழ்வு மானி : 
பூமியில்‌ பெய்யும்‌ பனியின்‌ அள 
வைக்‌ கணக்கிடும்‌ அளவு கருவி. 


snow-plough ; பனிவாரி: பாதை 
களிலிருந்து பனி அடைவுகளை 
அகற்றுவதற்கான கருவி. 
snubber: (தானி,.) அதிர்ச்சி 
தாங்கி : விற்சுருளின்‌ பின்னதிர்‌ 
வைக்‌ குறைத்து, ஆட்டத்தைக்‌ 
குறைப்பதற்காக அச்சுக்கும்‌ சட்ட 
கத்திற்குமிடையில்‌ இணைப்பாகப்‌ 
பயன்‌ படுத்தப்படும்‌ எந்திர 
அமைவு.இது ஒரு முரசு விற்சுருள்‌ 
உராய்வுப்பட்டை ஆகியவற்றைக்‌ 
கொண்டிருக்கும்‌ 

5௦aking: (தாணி.) தோய்வுறுத்தல்‌: 
எஃகில்‌ முழுமையான ஓரே சீரான 
ஊடுபரவல்‌ ஏற்படும்‌ வரையில்‌ 
எஃகை ஒரு குறிப்பிட்ட வெப்ப 


நிலையில்‌ வைத்திருத்தல்‌. 
soaking pit : (உலோ.) உலோக 
உருக்கு உலை: உருட்வெதற்கு 
ஆயத்தமாக உலோகப்‌ பாளங்‌ 
களைச்‌ சூடாக்குவதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ ஓர்‌ உலை. 


5081: (வானூ.) வானில்‌ வட்ட 
மிடல்‌: விமானம்‌ தற்செலுத்த 
மின்றி உயர்‌ வானவெளியில்‌ 
மிதந்து தவழ்தல்‌. 
socket:  (மின்‌.) 
வெண்சுடர்‌ விளக்கின்‌ அல்லது 
செருகின்‌ திருகிழைப்‌ பகுதி 
பொருத்தப்பட்டுள்ளகொள்கலம்‌. 
இதனைப்‌ பொதுவாக எளர்திக்‌ 
கொள்கலம்‌' என்பர்‌, 


socket 041561 : (மர.வே.) குதை 
குழி உளி:தச்சர்‌ 

கு] கள்‌ பொதுவா 
கப்‌ பயன்படுத்‌ 

கள்ளி தும்‌ உளி.இதன்‌ 
மேற்பகுதி ஒரு குதை குழிக்குள்‌ 
செருகப்பட்டு, அதில்‌ கைப்பிடி 


புதைகுழி : 


பொருத்தப்பட்டிருக்கும்‌. 
8500191110 : (௮.௧.) குதை குழி 
யில்‌ பொருத்தல்‌: ஒரு மரத்‌ 


துண்டை இன்னொரு மரத்துண்‌ 
டின்‌ உட்குழிவுக்குள்‌ செரு. தவதன்‌ 
மூலம்‌ இணைக்கும்‌ ஒரு முறை. 
50016 : (௧.௧.) அடிப்பீடம்‌ : ஒரு 
சுவர்‌ அல்லது தூணின்‌ அடிப்‌ 
பீடப்பகுதி, 


5008 ash : சோடாக்காரம்‌ : (14௧ 


C0) தூய்மையான சோடியம்‌ 
கார்போனேட்‌. இது சலவை 
நோக்கங்களுக்கும்‌, உராய்வு 


வெட்டு வேலைகளில்‌ மசகுக்‌ கரை 
சலாகவும்‌, தாகு தடுப்புப்‌ பொரு 
ளாகவும்‌ பயன்படுகிறது, 

soda or sodium carbonate : 
(வேதி,) உவர்க்காரம்‌ (சோடா) : 
இதனை சோடியம்‌ கார்போனேட்‌ 
என்றும்‌ கூறுவர்‌. இது வீடுகளி 


லும்‌ தொழில்களிலும்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ பல்வேறு வேதியியல்‌ 
கூட்டுப்‌ பொருள்களைக்‌ குறிக்‌ 
கும்‌. உவர்க்காரம்‌ உப்பிலிருந்து 
தயாரிக்கப்படுகிறது. கண்ணாடித்‌ 
தயாரிப்பிலும்‌ தூய்மைப்படுத்தும்‌ 
பொருளாகவும்‌ சோடியம்‌ கார்‌ 
போனேட்‌ பயன்படுகிறது. 


5008 pulp: உவர்க்காரக்‌ கூழ்‌? மை 
ஒட்டுத்தாள்‌, பருமனான புத்தகத்‌ 
தாள்கள்‌ முதலியவற்றுக்கு உவர்க்‌ 
கார முறையில்‌ தயாரிக்கப்படும்‌ 
ஒருவகை மரச்கூழ்‌. 


soda-water mixture: (எந்‌.) 
உவர்க்கார நீர்க்கலவை : உப்பு 
உவர்க்காரமும்‌ நீரும்‌ கலந்த ஒரு 
கரைசல்‌. இதனுடன்‌ மெல்லிய 
சோப்பு அல்லது பன்‌ றிக்கொழுப்பு 
எண்ணெய்‌ கலந்து மசகுத்தன்மை 
அதிகரிக்கப்படுகிறது. கடைசல்‌, 
அரவை எந்திரங்களில்‌ குளிர்விக்‌ 
கும்‌ பொருளாகவும்‌, மசகுப்பொரு 
ளாகவும்‌ பயன்படுகிறது. 

sodium chloride: (வேதி.) சோடி 
யம்‌ குளோரைட்‌ (11௨01): சாதாரண 
உப்பு அல்லது பாறை உப்பு. 


SOF: திரைப்பட ஒலி: ரைப்‌ 
படத்தில்‌ இணைக்கப்படும்‌ ல்‌ 


507714: (௧.க.) அடிச்சிற்பம்‌ : 
வளைவி. படிக்கட்டு, விட்டம்‌ 
ஆகியவற்றின்‌ அடியிலுள்ள சிற்‌ 
பம்‌. 


8074; (வேதி.) மசிவுப்பொருள்‌ ; 
குறைந்த வெப்பநிலைகளில்‌ உருகி 
இளகும்‌ தன்மையுள்ள பளிங்குப்‌ 
பொருள்‌ அல்லது களி மண்‌. 

$௦ft coal - மட்கரி: நிலக்கீல்‌ 
தரும்‌ கற்கரி வகை. 


soft brass: (உலோ.) மென்‌ பித்‌ 
தனை: கம்பியாக இழுக்கத்தக்க 
தாகப்‌ பதப்படுத்தப்பட்ட பித்‌ 
தளை. 


271 


8014 ௦081: மட்கரி: நிலக்கீல்‌ தரும்‌ 
கற்கரி வகை. 


$௦ft corn: தொய்வாணி. 


soft landing: (விண்‌.) மெல்லத்‌ 
தரையிறங்கல்‌: சந்திரன்‌ போன்ற 
பிற கோளங்களில்‌ தரையிறங்கும்‌ 
ஊீர்திகள்‌ மோதி உடைந்து 
விடாத வகையில்‌ மிகக்‌ குறைந்த 
வேகத்தில்‌ தரையிறங்குதல்‌. 


soft solder: மென்பற்றாசு: இளங்‌ 
கொதி நிலைப்பற்றாசு. வெள்‌ 
ளீயத்‌ தகடு பிற உலோகத்‌ தகடு 
கள்‌ போன்ற எளிதில்‌ உருகும்‌ 
உலோகங்களைப்‌ பற்றவைப்ப 
தற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
பொருத்துப்‌ பொருள்‌. இது பாதி 
வெள்ளீயமும்‌, பாதி ஈயமும்‌ 
கலந்ததாகவோ 909%, வெள்ளீயமும்‌ 
10% ஈயமும்‌ கலந்ததாகவோ இருக்‌ 
கும்‌. இதனுடன்‌ சிறிதளவு ஆன்டி 
மனியும்‌ சேர்ப்பதுண்டு. 

50714 steel: (பொறி.) மென்‌ எஃகு: 
கார்பன்‌ அளவு குறைவாகக்‌ கலந்‌ 
துள்ள எஃகு. இது வளைவ 
தில்லை. 


soft stone: இரும்பு. 


soft tube : (மின்‌.) நெகிழ்‌ குழல்‌ : 
ஒரு வாயுக்குழல்‌. 

5071 water : மென்னீர்‌: கார்பொ 
னேட்‌, சுண்ணாம்பு சல்‌ஃபேட்டு 
இல்லாத நீர்‌. 

softwood : ஊசியிலை மரம்‌: ஊசி 
யிலைக்‌ காட்டு மரங்கள்‌. இவை 
ஊூி அல்லது செதிர்‌ போன்ற 
இலைகளை உடையவை. இதனை 
மென்மரம்‌ என்பர்‌. மென்மரம்‌ 
என்பது மரத்தின்‌ மென்மையைக்‌ 
குறிப்பதில்லை. 

soil pipe: ( கம்மி. )கழிநீர்க்‌ குழாய்‌: 
வீடுகளில்‌ கழிநீர்‌ செல்வதற்காகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌1.5மீட்டர்‌ நீள 
முள்ள வார்ப்பு இரும்புக்‌ குழாய்‌. 


572 


5011 stack : (கம்மி,) கழிரீர்க்‌ 
குழாய்‌: கழிவுநீர்ச்‌ சாக்கடை 
அமைப்பில்‌ பயன்படுத்தப்படும்‌ 


செங்குத்தான கழிவுநீர்க்‌ குழாய்‌. 
50! £ (குழை.) இழுதுப்படலம்‌: ஒரு 
திரவத்தின்‌ கரைசல்‌ அலலது 
இழுதுநிலைப்‌ படலம்‌. 

solar engine: (எந்‌.பொறி.) சூரிய 
ஒளி எந்திரம்‌ : பெருமளவு கண்‌ 
ணாடிப்‌ பரப்பில்‌ சூரிய ஒளி படுவ 
தால்‌ உண்டாகும்‌ வெப்பத்தினால்‌ 
இயங்கும்‌ எந்திரம்‌. 

solarium : (௧.க.) கதிரொளிக்‌ 
கண்ணாடி மனை : மருத்துவ நலம்‌ 


கருதிய கதிரொளிக்‌ கண்ணாடி 
மனை. 
solar wind: (இயற்‌.) சூரியக்‌ 


காற்று : சூரியனிலிருந்து புறமாக 
இடைவிடாது நகர்ந்து கொண்டி 
ருக்கும்‌ புரோட்டான்களின்‌ 
தாரை. 

solder: (உலோ.) பற்றாசு ॥ 


உலோகங்களை வெப்பத்தின்மூலம்‌ 
பற்றவைத்து இணைக்கப்‌ பயன்‌ 
படும்‌ சிறுதுற உலோகக்‌ கலவை. 
இது பொதுவாக ஈயமும்‌, வெள்ளீ 
யமும்‌ சம அளவில்‌ கலந்ததாக 
இருக்கும்‌. இதன்‌ உருகுநிலை 
சுமார்‌ 188°C (370.4°F) 
$௦ldering: (எந்‌.) இடையிணைப்பு: 
ஒத்திராத உலோகங்களை அல்‌ 
லது உலோகக்‌ கலவைகளை உரிய 
வெப்ப நிலையில்‌ பற்றாசு வைத்து 
இணைத்தல்‌. 

soldering copper : (எந்‌.) பற்‌ 


டட: அறதாள்‌ 


பற்றாசுச்‌ செம்பு 
றாசுச்‌ செம்பு: பற்றாசுவைத்து 
இணைப்பதில்‌ பற்றாசினை ௨௫ 
கும்படி செய்வதற்குப்‌ பயன்படும்‌ 
ஒரு கருவி. இதனை “இடை. 
யிணைப்பு இரும்பு' என்றும்‌ 


அழைப்பர்‌, 

soldering flux: (மின்‌.) பற்றுப்‌ 
பொருள்‌ : உலோகங்களைப்‌ பற்ற 
வைத்திணைக்கப்‌ பயள்படும்‌ சிறு 
திற உலோகம்‌. 


soldering furnace: (உலோ.) 
பற்றாசு உலை : பறறவைக்கும்‌ 
செம்பினைச்‌ சூடாக்குவதற்கான 
மேசை வடிவ வாயு உலை. 


soldering iron: பற்றாசுச்‌ சூட்டுக்‌ 
கோல்‌ : பற்றாசு வைக்கப்‌ பயன்‌ 
படும்‌ கொதிநிலைச்‌ சூட்டுக்கோல்‌. 
5015. (க.க.) அடிக்கட்டுமானம்‌ : 


குமிழ்‌ முகப்பீனைத்‌ தாங்குவதற்‌ 
கான அடித்தளத்தின்‌ உச்சியில்‌ 


அமைக்கப்படும்‌ அடிக்கட்டு 
மானம்‌. 
solenoid: (மின்‌.) மின்கம்பிச்‌ 


சுருள்‌ உருளை : ஒரு மின்காந்தத்‌ 
திருகுச்‌ சுழல்‌.ஒருநேரான அல்லது 
வளைவான அச்சினைச்‌ சுற்றி 
ஒரே திசையில்‌ சமமான வட்ட 
மின்னோட்டம்‌ பாயும்‌ ஓர்‌ 


அமைப்பு. 
solenoid relay : (தானி; மின்‌.) 
மின்உருளை அஞ்சல்‌: சேற்றுத்‌ 


தடைக்‌ கட்டையிலுள்ள (ஓர்‌ 
அழுத்து பொத்தான்‌ மூலம்‌ இயக்‌ 
கப்படும்‌ தொடக்க மின்னோடி 
மின்‌ சுற்று வழியை முழுமைப்‌ 
படுத்துவதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு 
வகை விசை. 

solenoid valve: (குளி.பத.) 
கம்பிச்‌ சுருள்‌ தடுக்கிதழ்‌ : கம்பிச்‌ 
சுருள்‌ செயற்பாடு அல்லது அழுத்‌ 
தம்‌ மூலம்‌ அடைத்துக்‌ கொண்டு, 
மின்னியல்‌ மூலம்‌ இயங்கும்‌ காந்த 
மின்கம்பிச்‌ சுருளை உருளை வாயி 
லாகத்‌ திறந்து கொள்ளும்‌ ஒரு 


தடுக்கிதழ்‌. 

sole Plate: (பொரி.) எந்திர 
அடித்தட்டு: ஓர்‌ எந்திரத்தை 
வைத்து பிணைப்பதற்கான ஓர்‌ 


அடித்தட்டு. 


80114 angle : பல்தளக்‌ கோளம்‌ : 
ஒரு புள்ளியில்‌ சந்திக்கும்‌ பல்தளக்‌ 
கோளங்களின்‌ தொகுதி. 


Solid bearing: (எந்‌. )திடத்தாங்கி: 
ஓரே துண்டான கெட்டியான 
தாங்கி. திடத்தாங்கிகள்‌ பொருத்‌ 
தப்படும்‌ உறுப்புகளில்‌ திடத்‌ 
தாங்கிகளை அழுத்திப்‌ பொருத்தி 
யதும்‌ அது இருசு உருளை எனப்‌ 


படும்‌. 

solid friction: (எந்‌.) திட 
உராய்வு : ஒரு திடப்பொருளின்‌ 
மேற்பரப்பு, இன்னொரு திடப்‌ 
பொருளின மேற்பரப்பின்‌ குறுக்கே 
நகரும்போது உண்டாகும்‌ 
உராய்வு. 


solid propellant : விண்‌.) திட 
முற்செலுத்து பொருள்‌ : திடநிலை 
யிலுள்ள ஒரு ராக்கெட்‌ முற்‌ 
செலுத்து பொருள்‌. இது நிலை 


யான வேதியியல்‌ கனற்சிக்குத்‌ 


தேவையான அனைத்துக்‌ கூறு 
களையும்‌ கொண்டிருக்கும்‌. 

501௦: (வானூ.) தனிப்பறப்பு : 
விமானத்தல்‌ துணையில்லாமல்‌ 
தனியாகவே பறத்தல்‌. 

501016 2: கரையத்தக்க: ஒரு 


திரவத்தில்‌ கரையத்தக்க. 

soluble glass: படிக்ககிக்‌ கலவை; 
செயற்கைக்‌ கற்களைக்‌ கடினப்‌ 
படுத்தத்‌ தயாரிக்கும்‌ வெடியப்‌ 
படிக்ககிக்‌ கலவை. 


soluble oil: (உலோ.) கரையும்‌ 
எண்ணெய்‌ : தண்ணீரைச்‌ சேர்க்‌ 
கும்போது எண்ணெயும்‌ நீரும்‌ 
கலந்த பசைக்‌ குழம்பு. 

sonic barrier : (இயற்‌. ) ஒலிவிசை 
எதிர்‌ அழுத்தம்‌ : ஒலிவிசையடுத்து 
வரும்‌ வேகங்களுக்குக்‌ காற்று எதிர்‌ 
வழங்கும்‌ எதிரழுத்த விசை. 
50101௪ : (வேதி.) கரைவம்‌ : கரை 
சலில்‌ கரைந்துள்ள பொருள்‌. 


573 


solution : (வேதி.) கரைசல்‌ : 
இரண்டு அல்லது அவற்றுக்கு 
மேற்பட்ட பொருட்கள்‌ பிரிக்க 
முடியாதவாறு ஒன்றாகக்‌ கலந்து 
கரைந்த கலவை. 

solvent : (வேதி,) கரைமம்‌ : ஒரு 
பொருளைக்‌ கரைப்பதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ மற்றொரு பொருள்‌ கரை 
மம்‌ ஆகும்‌. உப்பை நீர்‌ கரைக்கும்‌. 
நீர்‌ ஒரு கரைமம்‌. 

sonic speed: (விண்‌.) ஒலி 
வேகம்‌ : ஒலி செல்லும்‌ வேகம்‌. 
5001 : புகைக்கரிக்‌ கறை. 

80115 : (௮ச்சு.) தனி எழுத்துரு : 
தனி எழுத்துருத்‌ தொகுதி. 
50008: (மின்‌.) கடல்‌ ஆழமானி: 
எதிரொலி நேரம்‌ மூலம்‌ கடலின்‌ 
ஆழத்தை அறியும்‌ கருவி. 

sounder magnet : (மின்‌.) ஆம்‌ 


தட ஆய்வுக்‌ காந்தம்‌ : ஒரு தந்தி 
ஆய்தட ஆய்வுக்‌ கருவியிலுள்ள 
மின்காந்தம்‌. 

sounding - fine (sounding- 


machine): கடலாழமானி ௨ கட 
லின்‌ ஆழம்‌ காணப்‌ பயன்படும்‌ 
கருவி. 

sounding balloon: (uவானூ.) 
மீவிசும்பு ஆய்வுக்‌ கூண்டு : மீவி 
சும்பு நிலை ஆய்வுக்காக அனுப்பப்‌ 
படும்‌ சிறுகூண்டு, 

sounding - board : ஒலித்தடைத்‌ 
தட்டி: மேடைமீது ஒலிபரவுதலைத்‌ 
தடுத்து முன்‌ செலுத்தும்‌ மென்‌ 
பலகை. 

sounding-lead: அடி ஈயக்குண்டு: 
கடல்‌ ஆழமானியின்‌ அடி ஈயக்‌ 
குண்டு. 

sounding’ rocket : வாயுமண்டல்‌ 
ஆய்வு ராக்கெட்‌ : வாயுமண்ட லத 
தின்‌ மேற்பகுதியின்‌ நிலைமை 
களை ஆராய்வதற்காக அனுப்பப்‌ 
படும்‌ ரர்க்கெட்‌. 


574 


௦பாபiறஓ-ர௦0: அடித்தேக்கமானி: 
கப்பலில்‌ அடித்தேங்கு நீரள 
வினைக்‌ காணும்‌ கருவி. 


8001011095 : கடலாழ அளவீடு : 
கடலின்‌ ஆழத்தைக்‌ காட்டும்‌ அள 
வீடுகள்‌. 


sound ranging altimeter: 
(வானூ.) ஒலிவீச்சு உயரமானி : 
ஒரு விமானத்திலிருந்து ஓர்‌ ஒலி 
அலை பூமிக்குச்‌ சென்று மீண்டும்‌ 
லிமானத்திற்கு மீள்வதற்குத்‌ 
தேவையான நேரத்தின்‌ அளவைப்‌ 
பொறுத்து உயர அளவுகளைக்‌ 
காட்டும்‌ ஓர்‌ உயரமானி. 


sound track : ஒலி வரி: திரைப்‌ 
படத்‌ தட்டின்‌ ஓலிவரி, 


sound wave : (மின்‌. ) ஒலி அலை: 
மனிதரிடம்‌ ஒலியுணர்வை உண்‌ 
டாக்கும்‌ காற்றின்‌ ஒரு மாற்றுச்‌ 

சறிமானம்‌ என்றும்‌ சறி 
லின்மை என்றும்‌ கருதப்படும்‌ ஓர்‌ 
அலை. 


source of supply : (மின்‌. ) வழங்‌ 
கீட்டு ஆதாரம்‌ : மின்னியக்கு விசை 
யினை உண்டாக்கும்‌ ஒரு மின்‌ 
சுற்றுவழியின்‌ உட்பாட்டுடன்‌ 
இணைக்கப்பட்டுள்ள சாதனம்‌. 

ஒரு மின்னாக்கியாகவோ, 
மின்கலமாகவோ, வேறு கருவி 
யாகவோ இருக்கலாம்‌. 


southern moss : (தாவர.) தென்‌ 
பாசி : இதனை லூசியானா பாசி, 
ஸ்பானியப்‌ பாசி என்றும்‌ கூறு 
வர்‌. இது மரங்களில்‌ வளர்கிறது. 
நீண்ட தோரணங்கள்‌ போல்‌ 
தொங்கும்‌. காற்றிலிருந்து இது 
தனக்குரிய உணவுப்‌ பொருளை 
எடுத்துக்‌ கொள்கிறது, இது 
மெத்தை, திண்டு வேலைப்பாடு 
களில்‌ பெருமளவில்‌ பயன்படு 
கிறது. 

southern pine : (தாவர.) தென்‌ 
தேவதாரு : நீண்ட இலைகளும்‌ 


மஞ்சள்‌ நிறமும்‌ கொண்ட தேவ 
தாரு மரம்‌. கடினமான கட்டு 
மானப்‌ பணிகளில்‌ முக்யெமாகப்‌ 
பயன்‌ படுகிறது. 


soyabean oil: (வண்‌.) சோயா 
மொச்சை எண்ணெய்‌: பயறு இனம்‌ 
சார்ந்த ஆண்டுத்‌ தாவரமாகிய 
சோயா மொச்சை விதையிலிருந்து 
எடுக்கப்படும்‌ எண்ணெய்‌. 


80806: (அச்சு.) எழுத்திடை 
வெளி: அச்சில்‌ எழுத்துக்களுக்‌ 
கிடையிலான இடைவெளி. தட்‌ 
டச்சில்‌ சொற்களுக்கிடையிலான 
இடைவெளி. 


விண்வெளி: விண்ணிலுள்ள 
அகன்ற இடப்பரப்பு. 


space age: (விண்‌.) விண்வெளிக்‌ 
காலம்‌: விண்வெளிக்கு ஏவுகணை 
செலுத்தியும்‌, விண்வெளிக்‌ கலங்‌ 
களைச்‌ செலுத்தியும்‌ மனித அருஞ்‌ 
சாதனை புரிந்துள்ள வரலாற்றுப்‌ 
பெருமை வாய்ந்த காலம்‌. 


space charge: (மின்‌,) வெளி 
மின்னேற்றம்‌: ஓர்‌ எலெக்ட்ரான்‌ 
குழலின்‌ எதிர்‌ முனையைச்‌ சுற்றி 
யுள்ள எலெக்ட்ரான்‌ மேகக்கூட்‌ 
டம்‌. 

space craft: (விண்‌.) விண்‌ 
வெளிக்கலம்‌: விண்வெளியில்‌ பறப்‌ 
பதற்கு ஏற்ற வகையில்‌ வடிவமைக்‌ 
கப்பட்ட ஓர்‌ ஊர்தி. 

space environment: (விண்‌.) 
விண்வெளிச்‌ சூழல்‌: விண்வெளி 
யில்‌ நுழையும்போது விண்வெளிக்‌ 
கலங்களும்‌, உயிர்ப்‌ பிராணிகளும்‌ 
எதிர்நோக்கும்‌ சுற்றுப்புறச்சூழல்‌, 
space platform: விண்வெளி 
மேடை: அறிலியல்‌ மற்றும்‌ இரா 
ணுவ நோக்கங்களுக்குப்‌ பயன்‌ 
படக்கூடிய பெரிய செயற்கைக்‌ 
கோள்‌. இது விண்வெளியில்‌ குடி 
யிருப்பதற்கான ஒரு தளமாக வடி 


வமைக்கப்படுகிறது, இந்த விண்‌ 
வெளி மேடையில்‌, குடியிருப்பு வச 


திகள்‌, மின்விசை வழங்கீட்டு 
அமைப்புகள்‌, மற்ற விண்வெளிக்‌ 
கலங்களிலிருந்து ஆட்களையும்‌ 


சரக்குகளையும்‌ மாற்றுவதற்கான 
வசதிகள்‌, அறிவியல்‌ சாதனங்கள்‌, 
செய்தித்‌ தொடர்புச்‌ சாதனங்கள்‌ 
ஆகியவை அமைந்திருக்கும்‌. 


spare probe: (விண்‌. ) விண்வெளி 
ஆராய்ச்சி: விண்வெளிச்சூழல்‌ பற்‌ 
நிய புதிய தகவல்களை ஆராய்ந்‌ 
தறிந்து பூமிக்கு அனுப்பக்கூடிய 
கருவிகள்‌ அடங்கிய ச.௮ங்களைப்‌ 
பூமியைச்‌ சுற்றி வருவதற்கு 
அனுப்பி ஆய்வுகள்‌ செய்தல்‌. 
space satellite: (விண்‌.) விண்‌ 
வெளிச்‌ செயற்கைக்‌ கோள்‌: பூமி சந்‌ 
திரன்‌ போன்ற கோளங்களை வட்‌ 
டப்‌ பாதையில்‌ சுற்றி வருவதற்‌ 
காக மனிதர்‌ செய்து அனுப்பும்‌ 
செயற்கைக்‌ கோள்‌. 

space ship: விண்வெளிக்கலம்‌: 
விண்வெளிக்குச்‌ செலுத்தப்படும்‌ 
விசையூர்தி. 

space station: (விண்‌.) விண்‌ 
வெளி நிலையம்‌: வட்டப்பாதையில்‌ 
சுற்றி வருவதற்காக விண்வெளிக்கு 
அனுப்பப்படும்‌ நிலையம்‌. 
இதன்‌ உதவியுடன்‌ விண்வெளியில்‌ 
பயணம்‌ செய்யவும்‌, விண்‌ 
வெளியை மேலும்‌ ஆராயவும்‌ முடி 
யும்‌. 

space time: (விண்‌.) இட-காலத்‌ 
தொடரளவு: இடத்தின்‌ மூல அள 


வையுடன்‌ காலம்‌ இணை ந்த 
இழை வளவான நாலளவைத 
திறம்‌. 

space travel: (விண்‌.) விண்‌ 


வெளிப்‌ பயணம்‌: விசையூர்திகளில்‌ 
விண்வெளியில்‌ பயணம்‌ செய்தல்‌. 


spacing: (அச்சு.) இடையிடம்‌ 
விடல்‌: அச்சில்‌ அழகான தோற்றப்‌ 
பொலிவு ஏற்படும்‌ வகையில்‌ 


275 


சொற்களுக்கும்‌, வரிகளுக்குமிடை 
யில்‌ இடையிடம்‌ லிட்டு அமைத்‌ 
தல்‌. 
50801510௦1: (மின்‌.) வெளிமின்மக்‌ 
பெருக்கி: ஒரு மின்மப்‌ பெருக்‌ 
கியை டிரான்சிஸ்டர்‌ ஒத்த நான்கு 
கூறுகள்‌ கொண்ட மின்கடத்தாப்‌ 
பொருள்‌. இது விண்வெளி மின்‌ 
னேற்ற மண்டலத்தைப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்கிறது. இது மிக 
உயர்‌ அலைவேண்களுக்கேற்பத்‌ 
தன்னைத்‌ தகவமைத்துக்‌ கொள்‌ 
வது. இதனால்‌ உண்டாகும்‌ முக்‌ 
திய நன்மையாகும்‌. 
5ற3]!: (௧.க.) சிம்பு/சிராய்‌: செங்‌ 
கற்களை அல்லது கற்களை 
நொறுக்கி ஆக்கிய சிம்பு. 
றதா: (வானூ.) இடையகலம்‌: 
விமானத்தில்‌ ஒரு இறக்கை முனை 
யிலிருந்து மற்றொரு இறக்கை 
முனை வரையிலான இடையகல 
அளவு. 

கட்டிடக்‌ கலையில்‌ ஆதாரக்‌ கம்‌ 
பங்களிடையேயுள்ள தனிவளைவு 
அளவு. 
spandre!: (s.க.) கவான்‌ மூக்கு: 
கவான்‌ வளைவுக்கும்‌ அது கவிந்த 
செங்கோண வட்டத்திற்கும்‌ 
இடைப்பட்ட மூலையிடம்‌. 
spanner: புரிமுடுக்கி: திருகு முடுக்‌ 
கும்‌ அல்லது கழற்றும்‌ கருவி. 
spare; (பட்‌.) உதிரி உறுப்பு: எந்‌ 
திரங்கள்‌, பொறிகள்‌, ஊர்திகள்‌ 
வகையில்‌ வேளைக்‌ காப்பீட்டு 
உதிரி உறுப்பு. 
spark: (தானி. ) மின்விசைப்பொறி? 
எஞ்சினில்‌ எரிபொருள்‌ எரிதல்‌ 
உண்டாக்குவதற்கான மின்விசைப்‌ 
பொறி. 
sறarாk கஅரரser: மின்பொறிகாப்‌ 
பமைவு: மின்கருவிகளில்‌ தீப்பொறி 
யால்‌ சேதம்‌ உண்டாகாதபடி 
தடுக்கும்‌ அமைவு. 


5706 


௨0211 ௦௦11: (மின்‌. ) அனற்பொறிச்‌ 
சுருள்‌: மிகுந்த செறிவான அனற்‌ 
பொறி உண்டாக்குவதற்கான 
மின்கம்பிச்‌ சுருள்‌. 

5ற21(-980: (மின்‌.)  மின்சுடர்‌ 
இடைவெளி: மின்விசைப்பொறி 
தாவும்‌ மின்முனை இடைவெளி 
நெறி. 


5021 ஓlug: (தானி.) அனற்பொறி 
அமைவு: உந்துபொறி,உள்‌ 
வெப்பாலைகளில்‌ வெடிக்‌ 
கலவைக்கு அனற்பொறி 
யூட்டும்‌ அமைவு. 

தளத்‌ spark plug electrodes: 
பொதி (தானி.) அனற்பொறி மின்‌ 
அமைவு வாய்கள்‌: மின்‌ அனற்‌ 
பொறி தாலிப்‌ பாய்வதற்கான 
உலோக மின்வாய்கள்‌. 


spark test: (உலோ.) சுடர்ச்‌ 
சோதனை: இரும்பையும்‌, எஃகை 
யும்‌ சாணை பிடிக்கும்போது ஏழ்‌ 
படும்‌ சுடரினைக்‌ கொண்டு 
இரும்பு, எஃகு வகைகளைக்‌ கண்டு 
பிடிக்கும்‌ ஒரு முறை. 


spectral analysis: வண்ணப்‌ பட்‌ 
டைப்‌ பகுப்பாய்வு 

502115: தட்டலகுக்‌ கரண்டி: வண்‌ 
ணங்களைக்‌ குழைக்கப்‌ பயன்படும்‌ 


நெகிழ்வான அலகுடைய கத்தி 
போன்ற கரண்டி. 
specification: தனிக்‌ குறிப்பீடு; 


தனித்தனி விவரக்‌ குறிப்பீடி. 
specific gravity; (இயற்‌. ஒப்பு 


அடர்த்தி: ஒரு பொருளின்‌ வீத 
எடைமானம்‌. திடப்பொருள்‌ 
களையும்‌, திரவங்களையும்‌, நீருட 
னும்‌, வாயுக்களைக்‌ காற்றுடனும்‌ 
ஒப்பிட்டு அடர்த்தி கணக்கிடப்‌ 
படுகிறது. 

specific heat: வீத வெப்பமானம்‌: 
குறிப்பிட்ட அளவை ஒரு பாகை 
வெப்பத்திற்கு உயர்த்துவதற்கான 


வெப்ப நீரொப்பீட்‌ 


டெண்‌, 


அளவை 


specimen bar: (பொறி. ) மாதிரி 
உலோகச்‌ சலாகை: சோதனை எத்‌ 
தரத்தில்‌ சோதனை செய்வதற்‌ 
காகத்‌ தனியாகத்‌ தயாரிக்கப்பட்ட 
மாதிரி உலோகச்‌ சலாகை. 


spectral colours: (வண்‌.) வண்‌ 
ணப்பட்டை வண்ணங்கள்‌: ஒரு 
கண்ணாடிப்‌ பட்டகை மூலம்‌ 
சூரிய ஒளிக்கதிர்‌ வளையும்போது 
உண்டாகும்‌ வண்ணப்‌ பட்டை. 


spectro photometer: வண்ண 
அளவுமானி: வண்ணச்‌ செறிவினை 
அளவிட்டறிய உதவும்‌ சாதனம்‌. 


spectrogram: வண்ணப்‌ பட்டைப்‌ 
பதிவு ஒளிப்படம்‌. 

spectrograph. வண்ணப்பட்டை 
ஒளிப்பதிவுக்‌ கருவி. 
sp=zctrography: வண்ணப்பட்டைப்‌ 
பதிவு ஒலிப்படப்பிடிப்பு. 


spectroheliograph: ஓரலைப்‌ 
பதிவு ஒளிப்படக்கருவி: கதிரவன்‌ 
ஒளி வண்ணப்பட்டையின்‌ ஓர 
லைப்‌ பதிவு ஒளிப்படக்‌ கருவி, 


spectrohelioscope: ஓரலை நீர்க்‌ 
காட்சிக்கருவி: கதிர்மண்டல ஓர 
லை நீளக்காட்சி. 


spectroscope: (வேதி.) வண்ணப்‌ 
பட்டை ஆய்வுக்‌ கருவி: வண்ணப்‌ 
பட்டை அளவாய்வுக்கான கருவி. 
ஆவியான பொருட்கள்‌ உண்டாக்‌ 
கும்‌ வண்ணப்பட்டை, அவற்றின்‌ 
அமைப்பை ஆராய்வதற்குப்‌ பயன்‌ 
படுகின்‌ றன. 
spectroscopy: 
ஆய்வியல்‌. 
speed indicator: (உ லோ.) வேக 
அளவுமானி: சுழலும்‌ எந்திரங்கள்‌, 
சக்கரங்கள்‌, சுழல்‌ தண்டுகள்‌ ஒரு 
நிமிடத்தில்‌ சுழலும்‌ வேகத்தைப்‌ 
பதிவு செய்யும்‌ அளவீடு கருவி. 


வண்ணப்பட்டை 


spectrum: ( இயற்‌.) 
சூரிய ஒளியை அதில்‌ 


கலாம்‌. இந்த ஏழு வண்ணங்களை 
யும்‌ வானவில்‌ 
காணலாம்‌. இந்த வண்ணங்க 
ளின்‌ தொகுதி நிறமாலை எனப்‌ 
படும்‌. 


spectrum analysis: நிறமாலைப்‌ 


பகுபபு. 
speculum metal: (உலோ.) 
பளிங்கு உலோகம்‌: தொலை நோக்‌ 
காடி உருப்பளிங்கின்‌ உருநிழல்‌ 
காட்டும்‌ செம்பும்‌ வெள்ளீயமும்‌ 
கலந்த கலவை. 


50660: (இயற்‌.) வேகவீதம்‌: ஒரு 
பொருள்‌ விரைந்து செல்லும்‌ 
வேகத்தின்‌ வீதம்‌. 

speed control: வேகக்‌ கட்டுப்‌ 
பாடு: தொலைக்காட்சிப்‌ பெட்டி 
யில்‌ படங்களை கிடைமட்டத்தி 
லும்‌ செங்குத்தாகவும்‌ நிலைப்‌ 
படுத்தி ஒழுங்குபடுத்துவதற்கான 
சாதனம்‌. 


speed of sound: (விண்‌.) ஒலி 
வேகம்‌: ஒலி பயணம்‌ செய்யும்‌ 
வேகவீதம்‌. சுற்றுப்புற ஊடகங்‌ 
களின்‌ நிலையான வெப்பநிலை 
யைப்‌ பொறுத்து ஒலியின்‌ வேகம்‌ 
மாறுபடுகிறது. ஒரு செந்நிற 
நாளில்‌ ஒலியின்‌ வேகம்‌ வினா 
டிக்கு 1108 அடி அல்லது மணிக்கு 
756மைல்‌. கடல்‌ மட்டத்தில்‌ 
59°F வெப்ப நிலையைக்‌ கொண்‌ 
டது ஒரு செந்திற நாளாகும்‌. 


speedometer: (தாணி.) வேக 
மானி: வேகவீதத்தை ஒரு மணிக்கு 
இத்தனை கி.மீ. என்ற வீதத்தில்‌ 
பதிவு செய்து காட்டும்‌ ஒரு கருவி. 
speed regulation : (மின்‌.) வேக 
ஒழுங்குமுறை : ஒரு சுமையை ஏற்‌ 
றும்போது தனது வேகத்தைப்‌ 
பேணிக்கொள்வதற்கு ஒரு மின்‌ 


37 


நிறமாலை: 
அடங்கி 
யுள்ள ஏழுவண்ணங்களாகப்‌ பகுக்‌ 


வண்ணங்களில்‌ 


577 


னோடிச்குள்ள திறன்‌. 

506116 : (உலோ.) துத்தநாகம்‌ : 

வாணிக வழக்கில்‌ £ஸ்பெல்ட்டர்‌” 

என்று அழைக்கப்படும்‌ உலோகம்‌ 

துத்தநாகமும்‌ செம்பும்‌ சம அள 
ல்‌ கலந்த உலோகக்‌ கலவையை 


யும்‌ இது குறிக்கும்‌” 


sphalerit: /sணி, நாகக்‌ கனிமம்‌ 
'ஸ்பாலிரைட்‌' எனப்படும்‌ துத்த 
நாகத்தின்‌ மிக முக்கியமான 
தாதுப்‌ பொருள்‌. 


sphere: கோளம்‌: (நில.)பந்து வடி 
வப்‌ பொருள்‌. இதன்‌ ஒவ்வொரு 
பகுதியும்‌ அதன்‌ மையத்திலிருந்து 
சம தூரத்தில்‌ இருக்கும்‌. 
பரப்பு : விட்டத்தின்‌ இருமடி 
x 9.1416 
கன அளவு : விட்டத்தின்‌ 
மும்மடி X 0. 5236 


sphere gap: (மின்‌.) கோள 
இடைவெளி : கோள வடிவ மின்‌ 
முனைகளைப்‌ பயன்படுத்தும்‌ மின்‌ 
சுடர்‌ இடைவெளி. 

நீள்‌ 


spheroid: நெட்டுருளை : 
வட்டச்‌ சுழற்சி வடிவம்‌. 


spheroidzing: (உலோ.) வெப்‌ 
பக்‌ குளிர்விப்பு : இரும்பை ஆதார 
மாகக்‌ கொண்ட உலோகக்‌ கல 
வைகளை முட்டுபதன்‌ வெப்ப 
நிலையை விடச்‌ சற்றுக்‌ குறை 
வான வெப்ப நிலையில்‌ அதிக 
நேரம்‌ சூடாக்கி, பின்னர்‌ மெது 
வாகக்‌ குளிர்‌ ச்சியடையும்படி 
செய்தல்‌. 

+ 
sphero meter: நுண்விட்டமாளி, 


sphygmogram t (மருத்‌.) நாடி 
அதிர்வுப்‌ பதிவு: நாடித்துடிப்‌ 
பினைப்‌ பதிவு செய்தல்‌. 


sphygmograph : (மருத்‌. நாடிப்‌ 
பதிவு மானி : நாடி அதிர்‌ விணைப்‌ 
பதிவு செய்யும்‌ கருவி, 


578 


sphygmomanometer : (wருத்‌.) 


குருதி அழுத்‌ 
ன்‌ முத்த 


குருதி அழுத்தமானி: இரத்த அழுத்‌ 


தத்தை அளவிடும்‌ கருவி. 


sphygmophone : '(மருத்‌.) நாடி 
அதிர்‌ வொலிக்‌ கருவி : நாடி அதிர்‌ 
வொலியைக்‌ காட்டும்‌ கருவி. 


sphygmus : (உட.) நாடித்‌ 
துடிப்பு: இதயத்தின்‌ துடிப்பினால்‌ 
உண்டாகும்‌ துடிப்பு. 

spider gears : (தானி.) சிலந்திப்‌ 
பல்லிணை : சிலந்தி வலைப்‌ பின்‌ 
னல்‌ போன்று அமைக்கப்பட்ட 
இரண்டு, மூன்று, நான்கு பல்‌ 
லிணை அமைப்புகள்‌. இதன்‌ 
மூலம்‌: பின்‌ இருசில்‌ வேறுபட்ட 
செயல்‌ முறைகள்‌ பெறப்படுகின்‌ 
றன. 


spiegeleisen : (வேதி.) கன்ம 
வார்ப்பிரும்பு : கன்மம்‌ அடங்கிய 
வார்ப்பிரும்பு. இதில்‌ அதிக அளவு 
கார்பனும்‌, மாங்கனீசின்‌ அளவு 
15-20 சதலீதத்திற்கு மிகைப்படும்‌ 
போது அது அய மாங்கனீஸ்‌ எனப்‌ 
படும்‌. 


501001 : (கம்மி.) மூடுகுமிழ்‌: ஒரு 
குமிழுக்குள்‌ பொருந்தக்கூடிய ஒரு 
குழாய்‌ முனை. 


50116 : (க.க.) தடியாணி: தடித்த 
பெரிய ஆணி. 


50116: (பொறி.) முளைத்தடி : 
நிலத்தில்‌ அடித்திறக்குவதற்கான 
பெரிய வெட்டு மரம்‌. 


$றiற : (வானூ.) சுழல்‌ இறக்கம்‌ : 
விமானம்‌ சுழன்று கொண்டே 
தலைகீழாக இறங்கும்‌ இறக்கம்‌. 


spina! anaesthesia : (நோயி.) 
முதுகந்தண்டு மயக்கம்‌ : முதுகந்‌ 
தண்டு வடத்தைச்‌ சுற்றியுள்ள 
பகுதிக்குள்‌ ஒரு வகை மருந்தினை 
ஊசி மூலம்‌ செலுத்தி, உடலின்‌ 
கீழ்ப்பகுதி உணர்வுகள்‌ மூளையை 
எட்டாதவாறு தடுத்தல்‌. 


$ரி[ச : நூற்புக்‌ கதிர்‌ : நுனியில்‌ 
கூம்பிச்‌ செல்லும்‌ கழிசுற்று நூற்‌ 
கோல்‌. . 

spinet : 1618ஆம்‌ நூற்‌ 
றாண்டுகளிலிருந்து பயன்படுத்‌ 
தப்படும்‌ விரல்‌ ' கட்டை உடைய 
இறகு வடிவ நரம்பிசைக்‌ கருவி. 


spinneret ௨ (குழை.) இழைபுரி : 
இலந்தி, பட்டுப்பூச்சி முதலியவற் 
றின்‌ நூலிழை உருவாக்கும்‌ 
உறுப்பு, 

spinning : 
பஞ்சைத்‌ 

வாக்குதல்‌. 


(எந்‌. ) நூற்பு : 
திரித்து நூலாக ௨௫ 


spinning jinning : (எந்‌.) எந்திர 
நூற்புக்‌ கருவி : பஞ்சை நூலாக 
நூற்கும்‌ கருவி. 
spinning-machine : (எந்‌.) நூற்பு 
எந்திரம்‌ : நூல்‌ நூற்கும்‌ எந்திரம்‌. 
spinning-wheel : (எந்‌. ) கைராட்‌ 
டினம்‌ : கையால்‌ சுழற்றி நூல்‌ 
நூற்கும்‌ சக்கரம்‌. 

spinning lathe : (உலோ.வே.) 
சுழல்‌ கடைசல்‌ எந்திரம்‌: உலோகத்‌ 
தகடுகளில்‌ வேலைப்பாடுகள்‌ செய்‌ 
வதற்குப்‌ பயன்படும்‌ சுழலும்‌ 
கடைசல்‌ எந்திரம்‌. 


உறவ! : திருகு சுருள்‌ : திருகு ௬௬ 


ளாகச்‌ செல்கிற 
அ சுருள்‌ வட்ட 
© 3 வளைவு. 
5 விமானம்‌ திருகு 
சுருளாகக்‌ கீழாக 
திருகு சுருள்‌ இறங்குதல்‌. 
spiral balance: சுருள்‌ வில்‌ 


எடைக்‌ கோல்‌ : சுருள்‌ வில்லின்‌ 
முறுக்கினால்‌ நிறையளக்கும்‌ 
துலாக்கோல்‌. 


spiral coupling: (எந்‌) திருகு 
சுருள்‌ இணைப்பு : ஒரு திசையில்‌ 
மட்டுமே சுழற்றும்போது 
இணைந்து கொள்ளும்‌ அமைப்பு 
டைய தாடை இணைப்பு. 


sறரரகal 68 : (பல்‌.) திருகு சுருள்‌ 
பல்லிணை : திருகு சுழல்‌ வட்டத்‌ 
தின்‌ ஒரு பகுதியாகப்‌ பல்‌ அமைந்‌ 
துள்ள பல்லிஎண. இதனைத்‌ *திரு 
குப்‌ பல்லிணை' என்றும்‌ அழைப்‌ 
பர்‌, 


spiral instability ; (வாஜூ.) 
சுழல்‌ உறுதியின்மை : சில வகை 
விமானங்களில்‌ வழித்‌ தடுமாற்றம்‌ 
காரணமாக ஏற்படும்‌ உறு 
யின்மை. 


spiral spring : (எந்‌.) சுழல்‌ விற்‌ 
சுருள்‌ : கடிகாரம்‌ அல்லது கைக்‌ 
கடிகாரங்களில்‌ உள்ளது போன்ற 
சுழல்‌ விற்சுருள்‌. 

spiral wheel: சுழல்‌ சக்கரம்‌ : 
ஊடச்சுக்குக்‌ குறிப்பிட்டகோணத்‌ 
தில்‌ வெட்டப்பட்ட பற்களை 
யுடைய சக்கரம்‌. 


82: (௧க.ச.) தூபி முனை: 
கூம்பு வடிவக்‌ கோபுரம்‌. 

spirit level: (௪.௧.) குமிழி 

மட்டம்‌: கிடை 

டு மட்டத்தையும்‌, 

தோ செங்குத்து மட்‌ 

ட்‌ ப்‌ ல்‌ 

குமிழி மட்டம்‌ யமாக அள 


விடுவதற்குப்‌ பயன்படும்‌ கருவி. 
இதில்‌ ஒரு மர அல்லது உலோகப்‌ 
பெட்டியில்‌ வெறியம்‌ ஏறத்தாழ 
முழுமையாக நிரப்பப்பட்டிருக்‌ 

ம்‌. குமிழி மையத்தில்‌ நிலை 
கொண்டு நிற்குமானால்‌, மட்டம்‌ 
சரியாக இருக்கிறது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ . 


379 


spirit varnish: (மர.வே.) 
வெறிய மெருகெண்ணெய்‌ : கற்‌ 
பூரத்தைலம்‌, ஆல்கஹால்‌ போன்ற 
விரைந்து ஆவியாகக்கூடிய கரை 
மங்கள்‌ அடங்கிய மெருகெண்‌ 
ணெய்‌. 


நெறிப்‌ lubrication : (தானி.) 
தறிப்பு மசகு : மசகுப்‌ பொருளை 
வாரித்‌ தெறித்து மசகிடும்‌ முறை. 
splay : (௧க.௧.) தளச்‌ சாய்வுக்‌ 
கோட்டம்‌ ; கதவு, பலகணி முதலிய 
வற்றில்‌ விளிம்பு புறக்‌ கோட்டச்‌ 
சாய்வு. 


501106: (மின்‌) பூரியிணைவு : 
மின்‌ கடத்திகளை முறுக்கிப்‌ புரி 
யிணைவுசெய்து ஒன்றுபடுத்து தல்‌. 


spline : இணையாப்பு: ஊடச்‌ 
சுடனும்‌ சக்கரத்துடனும்‌ 
இழைந்து சென்று அவை தனித்து 
உருளாது இணைந்து உருளச்‌ 
செய்யும்‌ ஆப்பமைவு. 

spline : (மர.) இணையாப்பு : 
இரு கட்டைகளை இடையே ஆப்‌ 
பிட்டு இணைக்கும்‌ சிம்பு. 

split field : (மின்‌.) பிளவுப்‌ 
புலம்‌: இரு துருவப்‌ புலம்‌ பொதிவு 
உடைய மின்னாக்கி. இதில்‌ 
ஒரு புலம்‌ ஒரு, மூன்றாம்‌ 
தூரிகையுடனம்‌, மற்றொரு புலம்‌ 
முதன்மைத்‌ தூரிகையுடனும்‌ 
இணைக்கப்பட்டிருக்கும்‌. இந்த 
வகை மின்னாக்தியில்‌ மூன்றாம்‌ 
தூரிகையின்‌ மின்னோட்டக்‌ கட்‌ 
டுப்பாட்டு அம்சங்கள்‌ நிலைத்‌ 
திருக்கும்‌. 

split gear: (பல்‌.) பிளவுப்‌ பல்‌ 
லிணை : இரு பிளவாகச்‌ செய்யப்‌ 
பட்ட பற்சக்கரம்‌. 

split nut: (எ௭ந்‌.) பிளவு மரை 
யாணி : நீளவாக்கில்‌ பிளவுடைய 
ஒரு மரையாணி. இது திருகில்‌ 
நழுவிச்சென்று விரைவாக நகர்வ 
தறகு உதவுகிறது. இது பெரும்‌ 


380 


பாலும்‌ விற்சுருள்‌ விட்டமானியில்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 


split phase : (எந்‌.) பிளவு மின்‌ 
னோட்டப்‌ படிநிலை : ஒரே மாற்று 
மின்னோட்டப்‌ படிநிலை மின்‌ 
னியக்க விசையுடன்‌ இணைக்கப்‌ 
கப்பட்டுள்ள பல்வேறு மின்‌ 
சுற்று வழிகளில்‌ வேறுபட்ட 
மாற்று மின்னோட்ட இயக்கப்படி. 
நிலைகளை உண்டாக்கும்‌ மின்‌ 
னோட்டங்கள்‌. 

split - phase motor: (மின்‌.) 
பிளவு நிலை மின்னோடி : இது ஓர்‌ 
ஒற்றை நிலை மின்னோடி. இதன்‌ 
சுருணைகளில்‌ ஒன்றில்‌ மற்றச்‌ 
சுருணைகளைப்‌ பொறுத்து மின்‌ 
னோட்டம்‌ பாயுமாறு செய்வதன்‌ 
மூலம்‌ தானே இயக்குவிக்குமாறு 
செய்யப்படுகிறது. 

split gear : எந்‌.) பிளவுப்‌ பற்‌ 
சக்கரம்‌ : இருபிளவாகச்‌ செய்யப்‌ 
பட்ட பற்சக்கரம்‌, 

split pulley: ( எந்‌.) பிளவுக்‌ கம்பி: 
இரு பாதிகளாக அமைக்கப்பட்டு- 
மரையாணியால்‌ பிணைக்கப்பட்‌ 
டுள்ள கப்பி. 


split ring: (எந்‌.) பிளவு வளையம்‌: 
ஓர்‌ உந்து தண்டிலுள்ள பலகூற்று 
வளையம்‌. 


split wheel: பிளவுச்‌ சக்கரம்‌: இரு 
பிளவாகச்‌ செய்யப்பட்ட சக்கரம்‌. 


spoke: (எந்‌.) ஆரை: சக்கரத்தின்‌ 
குருக்குக்கை குடத்துடன்‌ வெளி 
விளிம்பை இணைக்கும்‌ கரம்‌. 


spoke shavs: (மர.) இருபிடி 
இழைப்புளி: இருபிடியுள்ள வளை 
தள இழைப்புளி. முனைகளை வடி 
வமைப்பதற்கும்‌ வழவழப்பாக்கு 
வதற்கும்‌ இது பயன்படுகிறது. 
spoking machine:: சாய்வு எந்‌ 
திரம்‌: பளுக்களுக்கு ஓத்த சாய்வு 
வழங்க உதவும்‌ எந்திரம்‌. 


sponge lead : (மின்‌.) கடற்பஞ்சு 
ஈயம்‌: கடற்பஞ்சு போன்று துளை 
யுடைய ஈயம்‌. இது சேம மின்‌ 
கலத்தில்‌ எதிர்மின்‌ முனைத்‌ தகடு 
களாகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


5001011655 : கடற்பஞ்சுப்‌ பண்பு : 
கடற்பஞ்சினை ஒத்த பண்பு; 
உலோகங்களின்‌ செறிவற்ற தன்‌ 
மை; உறிஞ்சும்‌ இயல்பு. 
5001911858 : (வார்‌ ) நிறை உள்‌ 
துளை உடைமை : உலோகங்களின்‌ 
செறிவற்ற தன்மை. 

sponson : “(வானூ.) புற உந்து 
தளம்‌: கப்பலில்‌ தளத்தின்‌ புறத்தே 
உந்தும்‌ பகுதி. 

spontaneous combustion : தன்‌ 
னக உள்ளெரிதல்‌ : தன்னிடத்திலே 
யே எழும்‌ வெப்பத்தினால்‌ தீப்‌ 
பற்றி கொள்ளும்‌ இயல்பு. 


spoon bit : கரண்டித்‌ தமரூசி: கூர்‌ 
மையான முனைகளுடன்‌ பிறை 
வடிவத்திலுள்ள துளையிடுவதற் 
கான தமரூசி. இது காகிதம்‌, அட்‌ 
டைகள்‌ போன்றவற்றில்‌ துளை 
யிடுவதற்குப்‌ பயன்படுகிறது. 


sport roadstet : (தாணி.) பந்தய 
ஊர்தி: இது சாதாரண உந்து 
ஊர்தி போன்றது. இதன்‌ பின்‌ 
புறத்‌ தள அடுக்கு மட்டும்‌ சாமான்‌ 
கள்‌ வைப்பதற்கான இடமாக இல்‌ 
லாமல்‌, பின்‌ இருக்கையாக அமைந்‌ 
திருக்கும்‌, 

5001: ஒளிப்புள்ளி: தொலைக்‌ 
காட்சியில்‌ ஒளிக்‌ கற்றையானது 
இடமிருந்து வலமாக ஒரு கோட்‌ 
மூனை அல்லது உருக்காட்சியை 
அலகிடும்போது, எதிர்மின்‌ கதிர்‌ 
படக்‌ குழாயின்‌ ஒளியுமிழ்‌ திரை 
யின்மீது எலெக்ட்ரான்‌ கற்றை 
யினால்‌ உண்டாக்கப்படும்‌. -- 
spotting tool : (எந்‌.) குறிகாட்‌ 
டுக்கருவி : இதனை “மையங்‌ காட்‌ 
டும்‌ மற்றும்‌ முகப்புக்‌ காட்டும்‌ 


கருவி' என்றும்‌ கூறுவர்‌. இது எந்‌ 
திரப்‌ பகுதிகளின்‌ அடிக்கட்டை 
யின்‌ முனையில்‌ மையத்தை அல்‌ 
லது முகப்பினைக்‌ குறிப்பதற்குப்‌ 
பயன்‌ படுகிறது. 


50004: (வார்‌.) கொண்டிவாய்க்‌ 
குழாய்‌: இரும்பு வார்ப்படத்‌ 
தொழிற்சாலை அடுப்பிலிருந்து 
கட்டுவதற்கு திரவ உலோகம்‌ பாய்‌ 
வதற்கான கொண்டி வாய்க்‌ 
குழாய்‌. 

spraying liquid: (தானி.) தெளிப்‌ 
புத்‌ திரவம்‌ : எண்ணெய்கள்‌, துப்பு 
ரவுத்‌ திரவங்கள்‌, வண்ணங்கள்‌ 
உட்பட மெருகேற்றுவதற்குப்‌ 


பயன்‌ படும்‌ திரவப்‌ பொருட்கள்‌. 


5றார்ர : (மர.வே.) எடைக்‌ கருவி: 
திருத்தப்பட்டவிறைப்பு விற்சுருள்‌. 
ஒரு கூட்டில்‌ அடைக்கப்பட்டுள்ள 
ஓர்‌ எடை பார்க்கும்‌ கருலி. இதில்‌ 
அளவு குறிக்கப்பட்ட அளவு 
லில்கோ ஒரு முள்‌ எடையைக்‌ 
காட்டும்‌. 

spring balance: வில்தராசு: வில்‌ 
விசையின்‌ மூலம்‌ எடைகாட்டும்‌ 
தராசு. இதில்‌ உறையினுள்‌ விற்‌ 
சுருள்‌ வைக்கப்பட்்‌ டிருக்கும்‌. உறை 
யின்‌ மேற்பரப்பில்‌ எடை 
யளவு குறிக்கப்பட்டிருக்‌ 
கும்‌. விற்சுருளின்‌ &ழ்‌ 
முனையிலுள்ள கொக்கி 
யில்‌ எடை பார்க்கவேண்‌ 
டியபொருளை மாட்டித்‌ 
தராசைத்‌ க்கினால்‌, 
விற்சருளோடு இணைந்‌ 
துள்ள முள்‌ நகர்ந்துஎடை 
யளவைக்‌ காட்டும்‌. 


வில்‌ 


தராசு 
spring chuck or spring collet : 
(எந்‌.) விற்சுருள்‌ கவ்வி : திருகுப்‌ 
பொறிகளில்‌ பயன்படுத்தப்படும்‌ 


ஒருவகைக்‌ கல்வி. இதில்‌ நீளவாக்‌ 
குப்‌ பகுதியின்‌ வழியே அகஞ்‌ 
செருகிய குழல்‌ இருக்கும்‌. இது 
கூம்பு வடிவக்‌ கொண்டையில்‌ 


581 


வேலைப்பாடு செய்யப்பட வேண்‌ 
டிய பொருளில்‌ பொருத்தி அழுத்தி 
மூடப்படும்‌. அழுத்தம்‌ தளர்த்தப்‌ 
படும்போது விற்சுருள்‌ போதிய 
அளவு விரிந்து பொருள்‌ விடுவிக்கப்‌ 
படுகிறது. 

sறாiறஏ எற: (தானி.) விற்சுருள்‌ 


பற்றுக்‌ கருவி : விற்‌ 
நண) சுருளை இருசுடன்‌ 
இணைப்பதற்குப்‌ பயன்‌ 
விற்கருள்‌ படும்‌ ப-வடிவ மரை 
பற்றுக்‌ கருவி பாணி, இருசுடன்‌ விற்‌ 
சுருளை இணைப்பதற்கு இரு 
பற்றுக்‌ கருவிகள்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌. ஒவ்வொரு விற்சுருளையும்‌ 
பொருத்துவதற்கு இரு பற்று கருவி 
கள்‌ பயன்படுத்தப்படுகின்‌ றன. 
springer : (க.க.) கவான்‌ அடிக்‌ 
கல்‌: மஞ்சடைப்பு மேல்‌ முகட்டின்‌ 
அடிக்கல்‌. 
spring hangers : (தானி.) விற்‌ 
சுருள்‌ கொக்கி ; உந்து ஊர்தியின்‌ 
சட்டத்தில்‌ விற்சுருள்கள்‌ இணைக்‌ 


கப்படுவதற்குப்‌ பொருத்தப்பட்‌ 
டுள்ள கொக்கி. 

spring hinge : (s.க.) விற்சுருள்‌ 
சீல்‌: உள்ளே ஒரு விற்சுருள்‌ 


பொருத்தப்பட்டுள்ள ஒரு 8ல்‌. 
திரைக்‌ கதவுகளைத்‌ தானாகவே 


மூடுவதற்குப்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. 
spring leaf : (எந்‌.) விற்சுருள்‌ 


அலகு : உந்து ஊர்திகளில்‌ பயன்‌ 
படும்‌ விற்சுருளின்‌ தட்டை அலகு. 


sprinkler system : (தா னி.) விற்‌ 
சுருள்‌ இருசு: விற்சுருள்கள்‌ 
பொருத்தப்படும்‌ இருசுகளின்‌ தட்‌ 
டையாள மேற்பரப்புகளில்‌ ஒன்று. 
sprinkler system : (௧ ௧.) 
தெளிப்புக்‌ குழாய்‌ : தீப்பிடிக்கும்‌ 
போது தானாகவே நீரைத்‌ தெளிக்‌ 
கும்‌ தெளிப்பு முனைகளுடைய்‌ 
குழாய்‌ அமைப்பு. 


582 


sprocket : (எந்‌.) கண்ணிப்‌ பல்‌ : 
சங்கிலிக்‌ கண்ணிச்‌ சக்கரப்‌ பல்‌. 
sprocket-wheel : சங்கிலிக்‌ கண்‌ 
ணிப்‌ பற்சக்கரம்‌. 

$றாப£ : (உலோ.) வார்ப்புக்‌ குழி : 
உருகிய உலோக வார்ப்புக்‌ குழி, 


5றமா : (மர.வே.) பலகை வெட்டி . 
நீண்ட மரக்கட்டைகளிலிருந்து 
பல்வேறு நீளங்களில்‌ மென்வொட்‌ 
டுப்‌ பலகைகளை வெட்டுவதற்குப்‌ 
பயன்படும்‌ கூரிய முனையுடைய 
கருவி. 


spur center: (மர.வே.) சுழல்‌ 
_ மையம்‌: மரக்‌ 

(பழி கடைசல்‌ எந்‌ 
கழல்‌ மையம்‌ ரத்தில்‌ சுழ 

முல மையம்‌ லும்‌ பகுதி 
களிலுள்ள உராய்வு தாங்கி உரு 
ளைகளின்‌ தொகுதியில்‌ பயன்படுத்‌ 


தப்படும்‌ மையம்‌. 


spur wheel ட (பல்‌. ) பற்சக்கரம்‌ : 
பற்கள்‌ புறவிட்டத்திலும்‌, சக்கரத்‌ 
தின்‌ பக்கங்களுக்குச்‌ செங்கோண 
திலும்‌ அமைந்திருக்கும்‌ பற்‌ 
சக்கரம்‌. 

gpurling-line : பயின்‌ ௬ட்டுவரி : 
கப்பலில்‌ பயின்கட்டை திருப்பும்‌ 
சக்கர நிலையைக்‌ காட்டும்‌ கல 
இயக்கவழி இணைந்த கம்பி 


வடம்‌, 


8211 : புடவித்‌ துணைக்கோள்‌ : 
பூமியைச்‌ சுற்றும்படி ரஷ்யா 1957 
-இல்‌ முதன்முதலில்‌ விடுத்த செயற்‌ 
கைக்கோள்‌. 


804: ஒற்றுத்துளை : நுண்தேர்வு 
நாட்டங்களை நோக்குவதற்குப்‌ 
பயன்படும்‌ இறிய துவாரம்‌. இது 
அடைத்து வைக்கப்பட்‌ டிருக்கும்‌. 
80] 91855: சிறுதொலை நோக்காடி: 
ஓற்றறிவதற்குப்‌ பயன்படும்‌ சிறு 
தாலைநோக்காடி. 


50080 : பஞ்சுறைப்‌ பீடம்‌ : திண்டு 
போன்ற மெத்தைத்‌ தவிசு, 


square : (கணி.) (1) இருமடிப்‌ 
பெருக்கம்‌ : ஓர்‌ எண்ணை அதே 
எண்ணால்‌ பெருக்குவதால்‌ 
கிடைக்கும்‌ பெருக்க விளைவு. 
(2) சதுரம்‌ : சரிசம நாற்கர வடி 
வம்‌. இதில்‌ அனைத்துப்‌ பக்கங்‌ 
களும்‌ சமம்‌. எதிர்ப்பக்கங்கள்‌ 
ணையானவை. கோணங்கள்‌ 
செங்கோணங்களாக இருக்கும்‌. 
இக்கேோணங்களின்‌ கூட்டுத்‌ 
தொகை 360°. 


square measure : சதுர அளவை : 
மிகைப்‌ பெருக்கக்‌ கணிப்பு. 


square number : மிகைப்‌ பெருக்க 
எண்‌ : எண்ணீன்‌ தற்பெருக்க 
விளைவான தொகை. 

square root: (sணி.) மிகைப்‌ 
பெருக்க மூலம்‌ (வர்க்கமூலம்‌) : 
எண்ணை மிகைப்பெருக்கமாகக்‌ 
கொண்ட மூல எண்‌. 


5028 soil : உப்பற்‌ பாய்‌ : பாய்‌ 
மரத்திற்குக்‌ குறுக்காகத்‌ தொங்க 
விடப்படும்‌ நாற்கட்டமான உப்‌ 
பற்‌ பாய்‌. 

square-threaded screw : (எந்‌. 
சதுரப்‌ புரியிழைத்‌ திருகு : புரியிழை 
நாற்கர வடிவிலுள்ள திருகு. 
square wave: (மின்‌.) சட்ட 
அலை: சம நேர அளவுகளில்‌ 
இரண்டு நிலையான மதிப்பளவு 
களை மாற்றி மாற்றி ஏற்கும்‌ ஓர்‌ 
அலை, 

8006281119: (மின்‌) கீச்சொலி : 
பிற வானொலி நிலையங்களின்‌ 
இடையீடு காரணமாக வானொலி 
யில்‌ ஏற்படும்‌ கிறீச்சொலி, 
$0026267 : (வார்‌. பிழிவு எந்திரம்‌! 
ஒரு வகை வார்ப்பட எந்திரம்‌. 
squinch : (௧,௧க.) உள்‌ வளைவுக்‌ 
கட்டுமானம்‌ : மூலை விட்டத்தில்‌ 


அமைந்திருக்குமாறு அமைக்கப்‌ 
பட்ட சிறிய கவான்‌. 


squirrel-cage rotor: (மின்‌.) 
அணில்‌ கூட்டுச்‌ சுழலி: சாதாரணத்‌ 


தூண்டு மின்னோடி சுழலும்‌ 
உறுப்பு. 
stability : திடநிலை : உறுதிப்‌ 


பாட்டுடன்‌ அல்லது திடத்தன்மை 
யுடன்‌ இருக்கும்‌ நிலை. 

விமானத்தில்‌ சமநிலையூட்டும்‌ 
மீட்சியா ற்றல்‌. 


stabilizer: (வானூ.) விமானச்‌ 
சமநிலையமைவு : விமானத்தின்‌ 
சமநிலையூட்டும்‌ மிகைத்தளம்‌. 
இது விமானத்தின்‌ பின்புறத்தில்‌ 
அமைக்கப்பட்டிருக்கும்‌. து 
விமானம்‌ தலைக்‌ குப்புறக்கவிழா 
மல்‌ தடுக்கிறது. 


stable equilibrium : உறுதிச்‌ சம 
நிலை : பொருட்கள்‌ எளிதில்‌ 
அசைக்க முடியாமல்‌, உறுதியான 
பீடத்தில்‌ இருத்தல்‌. 

stable 0501181100: (வாஜூ.) 
உறுதியான ஊசலாட்டம்‌ : வீச்சளவு 
அதிகரிக்காமல்‌ இருக்கும்‌ ஊச 
லாட்டம்‌. 

stack : (க.க.) புகைக்‌ கூம்பு: 
தொழிற்சாலைகளில்‌ உள்ளது 
போன்ற புகையை வெளியேற்று 
வதற்கான பெரிய புகைக்கூம்பு, 
இது செங்கல்‌, கல்‌ அல்லது உலோ 
கத்‌ தகட்டினால்‌ அமைக்கப்பட்டி 
ருக்கும்‌. 

54380௦ : பார்வைத்‌ தட்டம்‌ : உருப்‌ 
பெருக்காடியில்‌ பார்க்கப்படும்‌ 
பொருள்‌ வைக்கும்‌ தட்டு. 


stage : (விண்‌,) உந்து நிலை : பல 
அடுக்குகளைக்‌ கொண்ட ஒரு ராக்‌ 
கெட்டை உந்திச்‌ செலுத்துவதற்‌ 
கான ஓர்‌ அடுக்கு நிலை. 


stagiறg : (க௧.க.) சாரக்கட்டு : 


883 


கட்டிடத்திற்கான சாரங்கட்டுதல்‌- 


staging port: இடைத்‌ தங்குதளம்‌: 
விமானப்‌ பயணத்கில்‌ நிலவர 
மான இடைத்‌ தங்குதளம்‌. 


stainless steel ; (உவலோ.) துருப்‌ 
பிடிக்கா எஃகு : குரோமியம்‌ அதிக 
அளவிலும்‌ நிக்கலும்‌, செம்பும்‌ சிறி 
தளவிலும்‌ அடங்கிய உலோகக்‌ 
கலவை. இந்த எஃகுகடினமானது; 


உரமானது; நிலையான மெரு 
குடையது. 
staircase: (௧.க.) படிக்கட்டு : 


திருகு சுழலாகச்‌ செல்லும்‌ ஏணிப்‌ 
படி. 
513105: (௧.௧.) படிக்கட்டு; ஏணிப்‌ 
படிகளின்‌ தொகுதி, ஒரு தளத்தி 
லிருந்து இன்னொரு தளத்திற்கு 
வளைவின்றிச்‌ செல்லும்‌ படிக்கட்டு 
“நேர்‌ படிக்கட்டு'' திருகு சுழலா 
கச்‌ செல்லும்‌ ஏணிப்படி ““சுழற்‌ 
படிக்கட்டு”. 
stakes : (உலோ.வே. ) மரழுளை : 
- உலோகத்‌ 
ர 2 தசட்டில்‌ வே 
லை செய்யும்‌ 
மரமுளை தொழிலா 
ளர்கள்‌, 
வளைப்பதற்கும்‌, வடிவமைப்பதற் 
கும்‌ பலகை மீது பயன்படுத்தும்‌ 
பல்வேறு வடிவளவுகளிலுள்ள 
மரமுளை. 


stake-boat : நெறிகுறிப்‌ படகு : 
படகுப்‌ பந்தயப்‌ பாதை குறிப்பிட்‌ 
டுக்‌ காட்டுவதற்காக நிறுத்தப்பட்‌ 
டுள்ள படகு. 


staking out: (௧.௪.) எல்லை 
குறித்துக்‌ காட்டுதல்‌ : கட்டுமானம்‌ 
கட்டுவதற்கான அடித்தள எல்லை 
யைக்‌ குறித்துக்‌ காட்டுதல்‌. 

staiagmite : பொங்கூசிப்‌ பாறை : 
கடலோரக்‌ குகைகளில்‌ பாறையின்‌ 
கரைசல்‌ துளி லீழ்வால்‌ நிலத்தி 


584 


னின்றும்‌ மேல்நோக்கி ஊசி வடி 
வில்‌ வளரும்‌ சுண்ணக்‌ கரியகப்‌ 
பாறை. 


51811: (வானூ.) விமான விசை 
மிழப்பு : பறப்பதற்குப்‌ போதிய 
விமான வேகம்‌ குறைபடுதல்‌. 


stalling speed : (வானூ.) விசை 
மிழப்பு வேகம்‌ ; விமானத்தின்‌ மிக 
உயர்ந்த செந்தூக்கான குணக 
உயரத்தில்‌ விமானம்‌ 8ராகப்‌ பறக்‌ 
கும்போது அதன்‌ வேகம்‌. 


stamping: (உலோ.) வடிவாக்கம்‌: 
எல்குத்‌ தகடுகளை அறைவெப்ப 
நிலையில்‌ படிவ அச்சுகளில்‌ அழுத்‌ 
தங்களுக்கு உள்ளாக்கப்‌ பல்வேறு 
வடிவங்களில்‌ உருவாக்குதல்‌. 
stamping press: (அச்சு.) புடைப்‌ 
பச்சு எந்திரம்‌ : புடைப்புருப்படச்‌ 
செதுக்கு அச்சு எந்திரம்‌. 
stanchion : கம்பம்‌: 
செங்குத்துச்‌ சலாகை, 


பலகணிச்‌ 


standard : திட்ட அளவு : துல்லிய 
மான இலக்களவு; முத்திரை நிறை 
யளவு. 

முன்மாதிரி உயர்வு நயம்‌. 


standard atmosphere: (வானூ.) 
திட்ட அளவு வாயு மண்டலம்‌: விமா 
னத்தின்‌ செயல்முறையை ஒப்பீடு 
செய்வதற்குப்‌ பயன்படும்‌ வாயு 
மண்டலம்‌. 

அமெரிக்காலில்‌ தற்போது பயன்‌ 
படுத்தப்பட்டு வரும்‌ திட்ட அளவு 
வாயுமண்டலம்‌ என்பது, 40 உய 
ரத்தில்‌ காணப்படும்‌ சராசரி நிலை 
மைகள்‌ ஆகும்‌. 


standard international atmos 
phere: : (வாஜூ.) திட்ட அளவு 
பன்னாட்டு வாயுமண்டலம்‌ : பன்‌ 
னாட்டுத்‌ திட்ட அளவு வாயு மண்‌ 
டலம்‌ எனப்‌ பயன்படுத்தப்படுவது 
சராசரிக்‌ கடல்‌ மட்டத்தில்‌, 15௦0 
வெப்பநிலையில்‌, 1,013.2 மில்லி 


பார்‌ அழுத்தத்தில்‌, கடல்‌ மட்டத்‌ 
திலிருந்து 11. மீ. வரையில்‌ கிலோ 
மீட்டருக்கு 6550 இழப்பு வீதத்‌ 
தில்‌, அதன்பிறகு-56.5₹0 வெப்ப 
நிலையில்‌ நிலவும்‌ காற்றழுத்த 
நிலை. 
standardized cell: (மின்‌.) தர 
அளவு மின்கலம்‌ : துல்லியமாகச்‌ 
சோதனைகள்‌ செய்வதற்கு, மின்‌ 
னழுத்தம்‌ மாறாமல்‌ நிலையாக 
இருக்கக்‌ கூடிய மின்கலம்‌ தேவை. 
நடைமுறையில்‌ இந்த மின்கலத்‌ 
திலிருந்து குறிப்பிடும்படியான 
ன்னோட்டம்‌ எதுவும்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்படுவதில்லை. கிளார்க்‌ 
மின்கலத்தை முதலில்‌ தர அளவு 
மின்கலமாக பயன்படுத்தினார்‌ 
கள்‌. இப்போது பொதுவாக 
வெஸ்டன்‌ மின்கலம்‌ பயன்‌ படுத்தப்‌ 
படுகிறது. 
standard knot: (மர.) செந்திற 
முடிச்சு : 3.8.செ.மீ.க்கு மேற்‌ 
படாத விட்டமுள்ள ஓர்‌ இறுக்க 
மான முடிச்சு. 
standard lamp: தொலை ஒளி 
விளக்கு: தொலை ஒளி நிலைக்‌ 
கம்ப விளக்கு, 


standing matter : (அச்சு. ) நிலு 
வை அச்சுரு : மேற்கொண்டு அச்‌ 
சடிப்பதற்கு அச்சுக்‌ கோத்து 
வைக்கப்பட்டுள்ள அச்செழுத்துத்‌ 
தொகுதி. 

stand pipe : (பொறி. ) நிலை குத்‌ 
துக்‌ குழாய்‌: நீர்த்தேக்கத்‌ தொட்டி 
போன்று பயன்படுத்தப்படும்‌ செங்‌ 
குத்தான பெரிய குழாய்‌ அல்லது 
நீர்க்கோபுரம்‌. குடிநீர்‌ வழங்குவ 
தில்‌ ஒரே சீரான அழுத்தம்‌ டைப்‌ 
பதற்கு இது பயன்படுகிறது. 
standard pressure : (கம்‌,) 
செந்திற அழுத்தம்‌ : ஒரு சதுர அங்‌ 
குலத்திற்கு 185 பவுண்டு இயக்க 
நீராவி அழுத்தத்திற்கு ஏற்புடைய 
தடுக்கிதழையும்‌ துணைக்‌ கருவி 
களையும்‌ குறிக்கும்‌ சொல்‌. 


standard time : (உலோ.) செந்‌ 
திற நேரம்‌: ஒரு குறிப்பிட்ட 
வேலையைச்‌ செய்து முடிப்பதற்கு 
ஒரு சராசரித்‌ தொழிலாளிக்குத்‌ 
தவைப்படும்‌ நேரம்‌. 


standing wave: (மின்‌.) நிலைப்பு 
அலை : ஒரு புள்ளியிலுள்ள உட 
னடி மதிப்பளவுக்கும்‌ , இன்னொரு 
புள்ளியிலுள்ள மதிப்பளவுக்கு 
மிடையிலான விகிதமானது நேரத்‌ 
துடன்‌ மாறாதிருக்கிற ஒர்‌ அலை. 
மின்வழி முடிவுறுவதிலிருந்து ஏற்‌ 
படும்‌ பிரதிபலிப்புகளின்‌ ளை 
வாகச்‌ செலுத்து மின்வழியில்‌ 
உண்டாகும்‌ அலைகள்‌. 


stanniferous : வெள்ளீயம்‌ அடங்‌ 
கிய பொருள்‌. 


staphylococus : (நோயி,) வட்ட 
பாக்டீரியா : காயங்களிலும்‌ கழ 
லைகளிலும்‌ நோய்த்‌ தொற்று 
உண்டாக்கும்‌ வட்டவடிவ பாக்‌ 
டீரியாக்‌ குழுமங்கள்‌. 


staple : தைப்பு முள்‌ : மரத்தினுள்‌ 
செலுத்துவதற்கான கூர்மையான 
நுனிகளுடைய -வடிவக்‌ கம்பி 
அல்லது இரும்புத்‌ துண்டு. 


star connection : (மின்‌ ) மும்‌ 
முனை இணைப்பு: மூன்று நிலை 
மின்னாக்கிகளிலும்‌, மின்‌ மாற்றி 
களிலும்‌ மூன்று சுருள்கள்‌ உண்டு. 
இவை முக்கிளை, ¥, டெல்ட்டா 
எனப்படும்‌. ஒவ்வொரு சுருளின்‌ 
ஒரு முனையானது ஒன்றாக 
இணைக்கப்பட்டு மற்ற மூன்று 
முனைகளும்‌ தனித்தனியாகப்‌ பிரிக்‌ 
கப்படும்‌ போது அது முக்கிளை 
இணைப்பு அல்லது Y-இணைப்பு 
எனப்படும்‌. 


star drill: முக்கிளைத்‌ துரப்பணம்‌: 
கல்லில்‌ அல்லது கட்டுமானத்தில்‌ 
துரப்பணம்‌ செய்வதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ நட்சத்திர வடிவ முனை 
கொண்ட ஒரு கருவி. 


585 


staring: (க.க) திண்டுவரி : 
காலத்தின்‌ தண்டைச்‌ சுற்றித்‌ 
பாதுகாப்பிற்காக இடும்‌ பெருப்‌ 
தூண்‌ தொகுதி. 

starter: (தானி;மின்‌.) தொடக்கி: 
எந்திர இயக்கத்தைத்‌ தொடங்கி 
வைக்கிற அமைவு. 


starting box: (மின்‌.) முருக்கு 
பெட்டி: தடையினை ஒன்றன்‌ பின்‌ 
ஒன்‌ றாகத்‌ துண்டித்து விட்டு, மின்‌ 
னோட்டத்தைப்‌ படிப்படியாக 
வழங்குவதற்கு ஒரு விசைக்கரமும்‌ 
தொடுமுனைகளும்‌ அடங்கிய ஒரு 
தடை. மாற்றி. 

starting circuit : (தானி.) 
தொடக்க மின்சுற்றுவழி: தொடக்க 
விசையை நிறுத்தியவுடன்‌ நேர்‌ 
மின்‌ முனையிலிருந்து மின்விசைக்‌ 
கும்‌ தொடக்க மின்னோடிக்‌ களச்‌ 
சுருணைக்கும்‌. மின்னகத்திற்கும்‌ 
மின்தொடு விசைக்கும்‌ பாய்கிறது. 
அது பின்னர்‌ மின்கலத்தின்‌ எதிர்‌ 
மின்முனைக்கு வருகிறது. 


starting motor : (தானி.) 
தொடக்க மின்னோடி : மின்சுற்று 
வழியை மூடுவதன்‌ மூலம்‌ எஞ்சி 
னைத்‌ திருப்புவதற்குப்‌ பயன்படும்‌ 
மின்னோடி. 


starting newe!: (க.க.) 
தொடக்க நடுத்‌ தூண்‌ : படிக்கட்‌ 
டின்‌ அடியில்‌ கைப்பிடிச்‌ சுவரைத்‌ 
தாங்கி நிற்கும்‌ தூண்‌. 
starting torque: (மின்‌ .) 
தொடக்கு திருக்கை : மின்னோட்‌ 
டத்தின்‌ தொடக்க நிலையில்‌ ஏற்‌ 
படும்‌ மின்காந்த விளைவின்‌ மூல 
மாகத்‌ தனது சுழல்‌ தண்டின்‌ மீது 
மின்னோடி உண்டாக்கும்‌ 
திருப்பு விளைவு. 
taா£iX% : (தானி.) மின்கம்பிச்‌ 
சுருள்‌ உருளை: சுடர்‌ மூட்ட விசை 
யைப்‌ போட்டதும்‌ தொடக்க மின்‌ 
னோடி விசையைக்‌ தானாகவே 


586 


மூடிவிடும்‌ மின்கம்பிச்சுருள்‌ 
உருளை. 

static ataxia: தடுமாறு நிலை : 
விழாமலோ தடுமாறாமலோநிழ்ச 
முடியாத நிலை. 


static balance நிலைச்‌ சமநிலை; 
ஒரு கப்பித்‌ தொகுதியின்‌ அல்லது 
சுழல்‌ தண்டின்‌ எடையானது சமச்‌ 
சீராகப்‌ பரப்பப்பட்டிருக்கும்‌ 
போது உள்ள சமநிலை. 


static balanced : (வானூ.) 
நிலைச்‌ சமநிலைப்‌ பரப்பு: பொருண்‌ 
மையின்‌ மையமானது நீல்‌ அச்சில்‌ 
அமைந்துள்ள கட்டுப்பாட்டுப்‌ 
பரப்பு. 


star tracker : (விண்‌ .) விண்‌ மீன்‌ 
நோக்கி : ஒரு விண்மீனின்‌ செல்‌ 
வழியைக்‌ கூர்ந்து நோக்கி வரு 
வதற்கு ஒரு ஏவுகணையில்‌ அல்லது 
வேறு பறக்கும்‌ கலத்தில்‌ பொருத்‌ 
தப்பட்டுள்ள ஒரு தொலை நோக்‌ 
கிக்‌ கருவி. இது ஓளிசார்ந்த 
தாகவோ அலை வீச்சு சார்ந்த 
தாகவோ இருக்கலாம்‌. 


static ceiling : (வாஜூ ) நிலை 
முகடு : திட்ட அளவு வாயு மண்ட 
லத்தில்‌ அகற்றக்கூடிய எடைகள்‌ 
அனைத்தையும்‌ அகற்றிய பிறகு 
வான்கலம்‌ நிலைச்‌ சமநிலையில்‌ 
இருக்கும்‌ உயரம்‌. 

static characteristics : (மின்‌ ) 
நிலையியல்‌ பண்புகள்‌ : ஒரு நிலை 


யான தகட்டு மின்னழுத்தங்‌ 
கொண்ட ஒரு குழலின்‌ பண்‌ 
பியல்புகள்‌. 

static charge : (மின்‌.) நிலை 


யியல்‌ மின்னேற்றம்‌: ஒரு பொருளின்‌ 
மீது எதிர்மின்‌ சார்ந்ததாக அல்‌ 
லது நேர்மின்‌ சார்ந்ததாக உள்ள 
மின்னேற்றம்‌. 


static electricity : நிலையியல்‌ 
மின்னாற்றல்‌ : இயக்காத நிலையி 


லுள்ள மின்னாற்றல்‌. இது ஒட்ட 
மின்னாற்றலிலிருந்து வேறு 
பட்டது. இதுஉராய்வுத்தொடர்பு 
மூலம்‌ உண்டாக்கப்படுகிறது. 
பட்டுத்‌ துணியில்‌ அல்லது கம்பளித்‌ 
துணியில்‌ ஒரு கண்ணாடிக்‌ 
கோலைத்‌ தேய்ப்பதால்‌ உண்டா 
கும்‌ மின்னாற்றல்‌ இதற்குச்‌ 
சான்று. 


static friction : நிலையியல்‌ 
உராய்வு: இரு பொருட்கள்‌ 
ஒன்றை விட்டு ஒன்று விலகிச்‌ 
செல்லும்‌ போக்கில்‌ ஆனால்‌ உண்‌ 
மையில்‌ விலகிச்‌ செல்லா திருக்கிற 
நிலையில்‌ அவற்றுக்கிடையிலுள்ள 
உராய்வு. 

static load : 


அசையா நிலையிலுள்ள 
அல்லது எடை. 


நிலையியல்‌ சுமை: 
சுமை 


statical electricity : நிலையியல்‌ 
மின்னாற்றல்‌ . 

statical pressure : நிலையியல்‌ 
அழுத்தம்‌ . 


statics : நிலையியல்‌ : இயங்கா 
நிலையமைதி அல்லது சமநிலை 
யமைதி கொண்ட பொருட்களின்‌ 
தன்மைகளை ஆராயும்‌ இயற்பிய 
லின்‌ பகுதி. 


static stability : நிலையியல்‌ உறு 
திப்பாடு: விமானம்‌ தனது வழக்க 
மான உயரத்தில்‌ அச்சிலிருந்து 
தமது ஈர்ப்புமையத்தின்‌ மூலம்‌ 
சற்றே சாய்ந்திடும்போது, அது 
முதலிலிருந்த உயரத்திற்குத்‌ 
திரும்பி வருவதற்குரிய உறுதிப்‌ 
பாட்டு நிலை, 


static testing : (விண்‌.) நிலை 
யியல்‌ சோதனை : ஒரு சாதனத்‌ 
தின்‌ இயக்க நிலை வினைகளைச்‌ 
சோதனை செய்து கணிப்பதற்‌ 
காக அதனைச்‌ செயலற்ற நிலை 
யில்‌ சோதனை செய்தல்‌. 


static thrust : நிலையியல்‌ உந்‌ 
துகை ; மானத்தில்‌ சுழலி 
தஇிசையியக்கமின்றிச்‌ ம லும்‌ 
போது உண்டாகும்‌ உந்து 
ஆற்றல, 

station: (தானி. நிற்கு நிலை : 
ஓர்‌ எந்திரத்தின்‌ நிற்கு நிலை அல்‌ 
லது நிற்கும்‌ இடம்‌. 


stationary engine : (யொறி.) 
நிலை எஞ்சின்‌ : நிலையான அடித்‌ 
தளத்தின்மீது பொருத்தப்பட்‌ 


டுள்ள ஓர்‌ எஞ்சின்‌. இது இடம்‌ 
விட்டு இடம்‌ சனத ்ும்‌ 
எஞ்சினிலிருந்து வேறுபட்டது. 
statistics : புள்ளியியல்‌ : புள்ளி 
விவரங்களைத்‌ தொகுக்கும்‌ அறி 
வியல்‌. 

519101: (மின்‌.) நிலைச்‌ சுருள்‌ : 
ஒரு மாற்று மின்னோட்ட மின்‌ 
னாக்கியின்‌ நிலையான கம்பிச்‌ 
சுருள்கள்‌. 

stator armature : (மின்‌,) உந்து 
மின்கலம்‌ : மின்னாற்றல்‌ உண்‌ 
டாகும்‌ பொறியில்‌ சுழலின்றி 
அசையாதிருக்கும்‌ உந்து மின்‌ 
கலம்‌. 


statoscope : நுண்ணழுத்தமானி : 
நுட்ப அழுத்த வேறுபாடு காட்டும்‌ 
நீரில்லாத காற்றழுத்த மானி. 


5194050006 : நீரில்லாத நுண்‌ 
ணழுத்தமானி: விமானம்‌ பறக்கும்‌ 
உயரத்தின்‌ நுட்பவேறுபாடு 
களைக்‌ காட்டும்‌ நீரில்லாத காற்ற 
முத்தமானி: 

stay bolt : அண்டைக்கட்டு : எந்‌ 
திரக்‌ அண்டைகட்டு. 

steady rest: (எந்‌.) உறுதி 
ஆதாரம்‌ : நீண்ட நுண்ணிய 
பொருட்கள்‌ மீது கடைசல்‌ 
வேலைப்பாடுகள்‌ செய்யும்போது 
அதைத்‌ தாங்குவதற்கு இருவழி 


587 
களிலும்‌ பொருத்தப்பட்டுள்ள 
உதைகால்‌. 

569811 : நீராவி: நீரைக்‌ கொதிக்க 
வைப்பதால்‌ உண்டாகும்‌ ஆவி. 


steam boat: நீராவிப்படகு : 
நீராவியால்‌ இயங்கும்‌ படகு. 


steam boiler: நீராவிக்‌ கொதி 
கலம்‌ : எந்திர நீராலிக்‌ கொதி 
கலம்‌. 

steam-box: நீராவிக்‌ கொள்‌ 
கலம்‌: கெதி கலத்திலிருந்து 


இயக்குருளைக்கு நீராலி செல்லும்‌ 
இடையிலுள்ள கொள்கலம்‌. 


steam bronze : (உலோ.) நீராவி 
வெண்கலம்‌ ஓரதர்களும்பொருத்து 
கருவிகளும்‌ தயாரிக்கப்‌ பயன்‌ 
படும்‌ உலோகக்‌ கலவை. இதில்‌ 
85% செம்பு, 5% துத்தநாகம்‌ 5% 
ஈயம்‌, 5% வெள்ளீயம்‌ அடங்கி 
யுள்ளது. 


steam guage : நீராவி அழுத்த 
மானி: நீராவியின்‌ அழுத்த 
நிலையை அளவிட.ப்‌ பயன்படும்‌ 
கருவி. 

team ஏபற : நீராவித்‌ துப்பாக்கி: 
நீராவியால்‌ இயக்கப்‌ பெறும்‌ துப்‌ 
பாக்கி. 

steam hammer: நீராவிச்‌ சம்‌ 
மட்டி : நீராலி அழுத்தத்தினால்‌ 
மேலும்‌ கீழும்‌ இயங்கும்‌ சம்மட்டி . 
steam cylinder : நீராவி இயக்கு 
நிலை : நீராவிப்‌ பொறியின்‌ இயக்‌ 
குருளை. 


steam engine : நீராவி எந்திரம்‌ : 
நீராவி விசையாக்கப்‌ பொறி. 


வாள : நீராவிக்‌ கப்பல்‌: நீராவி 
யால்‌ இயங்கும்‌ கப்பல்‌. 
வெப்ப நீராவி : 


steam gas: 


588 
பெருமளவு சூடேற்றப்பட்ட 
நீராவி. 


steam heat : நீராவி ஆக்க வெப்‌ 
பம்‌: வெப்பமூட்டும்‌ பொறியில்‌ 
நீராவி வெளியிடும்‌ வெப்பத்தின்‌ 
அளவு. 


steaminess : நீராவி படிவு நிலை : 
நீராவி நிரம்பிய நிலை. 


steam jacket : நீராவிச்‌ சட்டை : 
நீராவி இடை வழி ஊடு சென்று 
வெப்ப மூட்டும்படி அமைக்கப்‌ 
பட்ட எந்திர இயக்குருளையின்‌ 
புறத்தோடு. 

steam main : நீராவி முதன்மைக்‌ 
குழாய்‌: கொதிகலத்திலிருந்து எஞ்‌ 
சின்களுக்கு நீராவியைக்‌ கொண்டு 
செல்லும்‌ சகடைமட்டத்திலுள்ள 
குழாய்‌. 

steam packet: நீராவிக்‌ கலம்‌ : 
சில துறைமுகங்களிடையே 
மட்டுமே இயங்கும்‌ நீராவிக்‌ கலம்‌. 
steam power : நீராவி ஆற்றல்‌. 
steam roller : அமைப்புப்‌ பொறி 
யுருளை. 


steam table:  fீராவிமேசை : 
பாள அச்சு அட்டைத்‌ தகட்டு அச்‌ 
சடிப்பு முறையில்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ அச்சு வார்ப்புரு அட்டை 
களை உலர வைப்பதற்கான 
மேசை. 


steam turbine : (பொறி,) நீராவி 
விசையாழி : நீராவி ஓர்‌ உந்து 
தண்டின்‌ மீது செயற்படுவதற்குப்‌ 
பதிலாக ஒரு சுழலும்‌ விசையாழி 
யின்‌ மீது செயற்படுகிற நீராவி 
எஞ்சின்‌. 

steatite: (மின்‌. )சவர்க்காரக்‌ கல்‌: 
மக்னீசியம்‌ சிலிக்கேட்‌ அழுக்குப்‌ 
போக்க உதவும்‌ நுரைக்கல்‌ வகை. 
steel: (உலோ.) எஃகு: 1.7% 
வரை கார்பன்‌ கொண்ட இரும்‌ 


பின்‌ ஒரு வடிவம்‌. இதில்‌ குறைந்த 
அளவு கார்பன்‌ உள்ள நெகிழ்‌ 
திறனற்ற எல்கு, அதிக அளவு 
கார்பன்‌ அடங்கிய நெகிழ்‌ திறன்‌ 


மிகுந்த எல்கு ஆகியவை அடங்‌ 
கும்‌. 

steel alloys: (பொறி.) எஃகு 
உலோகக்‌ கலவைகள்‌: சில தனி 


நோக்கங்களுக்காகத்‌ தயாரிக்கப்‌ 
படும்‌ சிறப்பு எஃகு வகைகள்‌. 
இவற்றில்‌ வலிமைக்காக மாங்‌ 
கனீஸ்‌, விறைப்புத்‌ திறனுக்காக 
நிக்கல்‌, வெப்பத்‌ தடைக்காக 
டங்ஸ்டன்‌, அதிர்ச்சியைத்‌ தாங்கு 
வதற்காக குரோமியம்‌, நலிவடை 
யாதிருக்க வனேடியன்‌ போன்ற 
பொருட்கள்‌ சேர்க்கப்படுசின்‌. றன. 


steel belt: (எந்‌ ) எஃகுப்‌ பட்டை: 
02 முதல்‌,08செ.மீ. வரைக்‌ கன 
மும்‌, 18 20செ.மீ. வரை அகல 
மும்‌ உடைய மெல்லிய தட்டை 
யான எல்குப்‌ பட்டைகள்‌. இந்தப்‌ 
பட்டைகள்‌ நிமிடத்தில்‌ 3047மீ. 
வேகத்தில்‌ ஓடக்கூடியவை. 


steel casting: (பொறி.) எஃகு 
வார்ப்படம்‌: அதிர்ச்சிக்கு உள்ளா 
கக்கூடிய எந்திர உறுப்புகள்‌ செய்‌ 
வதற்கான எஃகு வார்ப்படம்‌. 
steel converter: (பொறி, ) எஃகுத்‌ 
திரிகலம்‌: தேனிரும்பை எஃகாக 
மாற்றுவதற்குப்‌ பயன்படும்‌, உயர்‌ 
வெப்பம்‌ ஏற்கும்‌ பொருள்‌ பூசிய 
கொள்கலம்‌. 


steel engraving. (அச்சு,) எஃகுச்‌ 
செதுக்கு வேலைப்பாடு: எஃகுத்‌ 
தகட்டில்‌ கலைச்செதுக்கு வேலைப்‌ 
பாடுகள்‌ செய்தல்‌. 

எஃகு செதுக்கு வடிவமைப்புகள்‌ 
செய்தல்‌. 

செதுக்கு எல்குத்‌ தகட்டிலிருந்து 
படங்களை அச்சடித்தல்‌. 
steel girder: (பொறி.) எஃகுத்‌ 
தூலம்‌: தரலமாக்கப்‌ பயன்படும்‌ 
இரும்புப்‌ பாளம்‌; பாலங்களுக்கும்‌ 


மோடுகளுக்கும்‌ ஆதாரமான 
எலஃகுக்‌ கட்டுமானச்‌ சட்டம்‌. 

steel pulley: ( எந்‌.) எஃகுக்‌ கப்பி: 
எஃகினாலான கப்பித்‌ தாகுதி. 
எடை குறைவாக இருப்பதற்காக 
வும்‌, எளிதாக இயக்குவதற்காக 
வும்‌ இது பயன்படுத்தப்படுகிறது. 


steel rule: (எந்‌.) எஃகு வரை 
கோல்‌: நெகிழ்திறனுடைய அல்‌ 
லது விறைப்பான எஃகுவரை 
கோல்‌. இதில்‌ பல்வேறு அளவுகள்‌ 
குறிக்கப்பட்டிருக்கும்‌. இந்த அள 
வுகள்‌ அங்குலங்களிலும்‌, அங்குலங்‌ 
களின்‌ பின்னங்களிலும்‌ அமைந்‌ 
திருக்கும்‌. 

steel square: எஃகுச்‌ செங்கோண 
அளவி: எந்திர நுட்பப்‌ பணியாளர்‌ 
கள்‌ பயன்படுத்தும்‌ எஃகினாலான 
மூலை நுட்பப்‌ பலகை. 


steel wool: (பட்‌.]) எஃகு இழை: 
பாய்‌ போல்‌ முடையப்பட்ட நுண்‌ 
ணிய எஃகு இழைகள்‌. இது மர 
அல்லது உலோகப்‌ பரப்புகளை 
பளபளப்பாக்குவதற்குப்‌ பயன்படு 
கிறது. 

steelyard: தராசுப்பொறி: எடை 
பார்ப்பதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு 
வகைத்‌ தராசுப்பொறி. இதில்‌ சம 
மற்ற நீளமுடைய இரு கரங்கள்‌ 
ஒரு நீண்ட நெம்புகோலுடன்‌ 
இனணைக்கப்பட்‌ டிருக்கும்‌. 
steeple: (௧.க.) ஊசிக்கோபுரம்‌: 
தேவாலயங்களில்‌ உள்ளது 
போன்ற கூம்பு வடிவக்‌ கோபுரக்‌ 
கூம்பு. 
steeple jack: 
பவர்‌: தூபி முகடேறிப்‌ 


பார்ப்பவர்‌. 


steer ing column: இயக்குத்தூண்‌ : 
உந்துகல இயக்காழி பொருத்தப்‌ 
பட்டிருக்கும்‌ தூண்‌ அல்லது கம்‌ 
பம்‌. இது, வழிச்செலுத்து இயக்‌ 


தூபி பழுதுபார்ப்‌ 
பழுது 


589 


கத்தை முன்‌ சக்கரங்களுக்குக்‌ 
கொண்டு செல்லும்‌ பல்வேறு 
உறுப்புகளுடன்‌ இணைக்கப்பட்‌ 
டிருக்கும்‌. 

steering gear: (தானி.எந்‌.) 
இயக்கு பல்லிணை: உந்துகல இயக்‌ 
காழியை இருசுடன்‌ இணைக்கும்‌ 
உறுப்புகளின்‌ தொகுதி அனைத்‌ 
தையும்‌ இது குறிக்கும்‌. இதன்‌ மூல 


மாகவே உந்து ஊர்தியைச்‌ 
செலுத்த முடிகிறது. 
steering wheel: (தானி.எந்‌.) 


உந்துகல்‌ இயக்காழி: உந்து ஊர்தி 
யின்‌ முன்‌ சக்கரங்களுடன்‌ பல்‌ 
வேறு பல்லிணைகள்‌, நெம்பு 
கோல்கள்‌ மூலம்‌ இணைக்கப்பட்‌ 
டுள்ள கையினால்‌ இயக்கக்கூடிய 
சக்கரம்‌. இதன்‌ மூலமாகவே 
உந்து ஊர்தியின்‌ இயக்கத்தைக்‌ 
கட்டுப்படுத்த முடிகிறது. 


stellite: (பொரி.) ஸ்டெல்லைட்‌: 
குரோமியத்தையும்‌, கோபால்டை 
யும்‌ பெருமளவிலும்‌, சிறிதளவு 
மாலிப்டினத்தை அல்லது டங்ஸ்‌ 
டைனையும்‌ கொண்ட ஒருவகை 
உலோகக்‌ கலவை, இது கருவிக 
ளும்‌, வெட்டுக்‌ கருவிகளும்‌ தயா 
ரிக்கப்‌ பயன்படுகிறது. இதனை 
வார்ப்படமாகச்‌ செய்யலாம்‌; 
ஆனால்‌, காய்ச்சி அடித்து ௨௫ 
வாக்க இயலாது. இதனை அரா 
வித்‌ தட்டலாம்‌. 


stencil: படியெடு தாள்‌: எழுத்துக்‌ 
களை அல்லது ஒப்பனை உருக்‌ 
களை உள்வெட்டுத்‌ தகட்டுப்‌ படி 
யெடுத்துப்‌ படியெடுப்பதற்கான 
உலோகம்‌ அல்லது பிற பொருள்‌ 
களினாலான மெல்லிய தகடு. 


ய்‌ (மின்‌.) இங்தக 
ன்னழுத்தம்‌: ஒர்‌ இறங்குமுக 
மின்மா ற்றியில்‌ உள்ளது போன்று 
அதிக  சமின்னழுத்தத்திலிருந்து 
குறைந்த  மின்னழுத்தத்திற்குக்‌ 
குறைத்தல்‌. 


590 


step down transformer: (மின்‌.) 
றைப்பு மின்மாற்றி: மின்வழி மின்‌ 
னாட்ட அளவை அல்லது மின்‌ 

னழுத்த அளவைக்‌ குறைந்த அள 

வுக்கு மாற்றுகிற மின்மாற்றி. 


stepping round: (எந்‌.) வளை 
வரைப்‌ பகுப்பு: வில்‌, வளைகோடு 
அல்லது வட்டத்தைக்‌ கவராயத்‌ 
இன்‌ மூலம்‌ பல பகுதிகளாகப்‌ 
பகுக்கும்‌ முறை. பல்லிணைச்‌ சக்க 


ரத்தை உருவாக்குவதில்‌ இந்த 
முறை பயன்படுகிறது. 
stop பற: (மின்‌.) ஏறுமுகமின்‌ 


னழுத்தம்‌: ஒர்‌ ஏறுமுக மின்மாற்றி 
யில்‌ உள்ளது போன்று ஓர்‌ உயர்‌ 
மின்னழுத்தத்திற்கு அதிகரித்தல்‌. 
stereo chemistry: (வேதி, ) 
சேணிலை வேதியியல்‌: விண்வெளி 
யில்‌ உள்ள அணுத்தொடர்பால்‌ 
பாதிக்கப்பட்ட பொருளியைபு 
நிலை பற்றி ஆராயும்‌ வேதியியல்‌ 
பிரிவு. 


stereography: திட்டக்‌ காட்சி 
அமைவு முறை. 

stereoscope: திட்ப காட்சிக்கு 
அமைவு முறை: இரு கண்ணாலும்‌ 


இரு கோண நிலைப்படங்கள்‌ 
காணப்பவெதன்‌ மூலம்‌ மொத்தத்‌ 
திட்டக்‌ காட்சி தோற்றுவிக்கும்‌ 
கருவி. 


stereophonic: பலதிசைத்‌ தொனி: 
ஓலி வகையில்‌ பல திசைகளிலி 
ருந்து வருவது போலமைந்த 
தொனியமைப்பு முறை. இந்த 
முறையில்‌ உண்டாகும்‌ தொ 
யில்‌ ஆழமும்‌, அழுத்தமும்‌, செழு 
மையும்‌ ஏற்படுகிறது. 

stereopsis: இருவழி இயை 
கோணக்காட்சி; இருவிழி இரு 
கோண நிலைப்‌ படக்‌ காட்சி 
யமைவு முறை. “ 

stereo type: (அச்சு.) பாள அச்சு 
அட்டைத்‌ தகடு: உருவச்சில்‌ 


அடித்த பகுதியைப்‌ பாளமாக 
அட்டை முதலிய படிவுப்‌ பொருள்‌ 
களில்‌ எடுத்து மறு அச்சிற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ தகடு. 

stereo typing: (அச்சு.) பாள அச்‌ 
சுப்‌ பதிவுமுறை: பாள அச்சு முறை 
யில்‌ அச்சடித்தல்‌. இதில்‌ வெப்ப 
முறை பொதுவாகப்‌ பெருமளவில்‌ 
பயன்படுகிறது. 

sterling: ஸ்டர்லிங்‌ வெள்ளி: 
வெள்ளியின்‌ தூய்மைத்‌ தரத்தைக்‌ 
குறிக்கும்‌ ஒர்‌ அளவுத்திட்ட முறை. 
925/1000 பகுதி நேர்த்தியான 
வெள்ளியும்‌ 75/1000 பகுதி செம்‌ 
பும்‌ அடங்கியது ஸ்டர்லிங்‌ வெள்‌ 
ளியாகும்‌. அணிகலனின்‌ ''ஸ்டெர்‌ 
லிங்‌'” என்ற முத்திரை இருக்குமா 
யின்‌ அது அதன்‌ தரத்திற்கு உத்தர 
வாதமாகும்‌. 

set: (அச்சு.) மூலப்படி விடுக: 
அச்சுப்‌ பணியில்‌ பிழை திருத்து 
வோர்‌ பயன்படுத்தும்‌ சொல்‌. 
அச்சுப்படியில்‌ இவ்வாறு குறிப்‌ 
பிட்டிருந்தால்‌, அடித்ததை அடி 
யா நிலையில்‌ ““முன்போல்‌ நிற்க” 
“விட்டுவிடுக' என்று பொருள்‌ 
படும்‌. 


stethoscope: (மரத்‌.) 


சி 


இதயத்‌ துடிப்பு மானி 


இதயத்‌ 


துடிப்புமானி: இதயத்துடிப்பு 
போன்ற உடலினுள்‌ எழும்‌ ஒலி 
களைக்‌ கேட்டறிய உதவும்‌ கருவி. 


stick: (அச்சு.) அச்சுக்கோப்புக்‌ 
கட்டை: அச்சுக்‌ கோப்பவர்கள்‌ 
அச்சு எழுத்துகளைக்‌ கோத்து 


அடுக்குவதற்குப்‌ பயன்படும்‌ சிறிய 
கைச்சட்டகம்‌. 

511017ய/: (அச்சு.) அச்சுக்கோப்புக்‌ 
கட்டைநிறைவு அளவு: அச்சு எழுத்‌ 


துகளை முழுவதுமாகக்‌ கோத்து 

நிறைவு செய்துள்ள நிலை. 

Sticking of valves: (தானி.மின்‌,) 

ஓர தர்‌ அடைப்பு: மசகுக்‌ குறைவி 

னாலும்‌ கார்பன்‌ படிவதாலும்‌ 

ஓரதர்கள்‌ முறையாகத்‌ திறக்கவும்‌ 
டவும்‌ முடியாமல்‌ அடைத்துக்‌ 
காள்ளுதல்‌. 


stick shellac: (மrர.) பசை அவ 
லரக்கு: அறைகலன்களைப்‌ பழுது 
பார்ப்பதற்கும்‌, வெடிப்புகளிலும்‌ 
கீறல்களிலும்‌ பூசுவதற்கும்‌ பயன்‌ 
படும்‌ பசை வடிவ அவலரக்கு. 


stiffener: (பொறி.) விறைப்பாக 
கும்‌ பொருள்‌: விறைப்புத்‌ தன்மை 
யை அதிகரிப்பதற்காக ஓர்‌ உறுப்‌ 
புடன்‌ பிணைக்கப்படும்‌ கணுக்‌ 
கால்‌, தகடு அல்லது பிற வடிவப்‌ 
பொருள்‌. 


stile ; கடவேணி : சுவரின்‌ அல்‌ 
லது வேலியின்‌ மீது ஒரு புறம்‌ 
ஏறி மறுபுறம்‌ இறங்குவதற்கான 
படி அல்லது படிக்கட்டுகளின்‌ 
தொகுதி. 

Stillson wrench : (கம்‌.) ஸ்டில்‌ 
சன்‌ திருக்குக்‌ குறடு: குழாய்‌ 


ட்‌ களைத்‌ திருக்கு 


வதற்குச்சாதா 
திருக்குக்‌ குறடு 


ரணமாகப்‌ 

பயன்படும்‌ 
குறடு. இதனைக்‌ கண்டுபிடித்த 
ஸ்டில்சன்‌ பெயரால்‌ இது அழைக்‌ 
கப்படுறெது. 
tipple : புள்ளி ஓவியம்‌ : கோடு 
களுக்குப்‌ பதிலாகப்‌ புள்ளிகளிட்‌ 
டுப்‌ படம்‌ வரைதல்‌ அல்லது 
செதுக்கு வேலைப்பாடு செய்தல்‌, 
stipple-graver: செதுக்கோவியர்‌ 
புள்ளியிடு கருவி: செதுக்கோலியர்‌ 
கள்‌ புள்ளிகளிட்ட வேலைப்பாட்‌ 
டுக்காகப்‌ புள்ளியிடுவதற்குப்பயன்‌ 
படுத்தும்‌ கருவி. 
5tறpler: புள்ளி முறை ஓவியம்‌: 


591 


புள்ளிகளால்‌ படம்‌ : வரையும்‌ 


முறை. 
stirrup : (பொறி) அங்கவடி : உத்‌ 
திரம்‌, சலாகை, கதிர்‌ போன்றவற்‌ 
றுற்றுக்கு ஆதாரப்‌ பிடிப்பாக 
வுள்ள ஒரு பட்டை அல்லது 
வளையம்‌. 


stirrup-pump : தீயணைப்பு மிதிப்‌ 
பொறி : 

stitch-wheel : தைப்புச்‌ சக்கரம்‌ : 
துளைபோடுவதற்கான சேணம்‌ 
தைப்பவரின்‌ வெட்டு வாய்ச்‌ சக்‌ 
கரம்‌, 

$t௦a : (௧.௧. ) சிற்ப வாயில்‌: சிற்ப 
வேலைப்பாடுடையவாயில்‌ முகப்பு 
துழைமாடம்‌, முக மண்டபம்‌. 


stocks and stones: உயிரற்ற 
பொருட்கள்‌. 

940161: உலையூட்டி: நீராவி எந்‌ 
திரங்களுக்கு எரி பொருளுட்டும்‌ 
கருவி. 


stomach-pump : அகற்றுப்‌ பீற்று: 
வயிற்றிலிருந்து வெளியேற்றவோ 
அல்லது வயிற்றுக்குள்‌ செலுத்‌ 
தவோ பயன்படும்‌ பீற்றுக்குழல்‌. 
5௫00811115 : (நோயி.) வாய்ப்புண்‌ : 
வாய்‌ அழற்சி, 

stonotology: (நோயி.) வாய்‌ நோ 
யியல்‌: வாய்‌ நோய்களைக்‌ குணப்‌ 
படுத்தும்‌ மருத்துவம்‌. 
stone-bilindness: (நோயி.)முழுக்‌ 
குருடு: முற்றிலும்‌ பார்வையிழந்த 
நிலை. 


stone-saw : கல்‌ ரம்பம்‌, மணல்‌ 
உதவியோடு கல்‌ அறுக்க உதவும்‌ 
பல்‌ இல்லாத இரும்பு ரம்பம்‌. 
stop cock : ரகிழ்வுக்‌ குழாய்‌ : 
மூடவும்‌ இறக்கவும்‌ கூடிய குழாய்‌ 
அமைவு. 

stop-collar : தடைக்கட்டு வளை 
யம்‌ : எந்திர உருளையின்‌ இயக்‌ 


592 


கத்தை எல்லைப்படுத்திக்‌ காக்கும்‌ 
தடையமைவு. 


51006: ஸ்டோன்‌ : 6.350 கி. கி. 
எடை. 
stone blue: வெளிறு நீலம்‌: 


வெண்மை கலந்த அவுரி நலம்‌. 


stone butter : படிக்காரம்‌ : படிக்‌ 
காரத்தின்‌ ஒருவகை. 
stone-pitch : கெட்டிக்‌ கீல்‌ : 
கெட்டியான கல்‌ வகை. 


81001 : (க.க.) ஓரச்சட்டம்‌ : பல 
கணி ஓரச்‌ சட்டம்‌. 


stoop: (௧.க.) வாயிற்‌ குறடு : 
வீட்டின்‌ வாயிலில்‌ உள்ள படிவா 
யில்‌ அல்லது வாயிற்படி. 


top : (எந்‌; க.க.) தடுப்புக்குமிழ்‌ 
ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு அப்‌ 
பால்‌ செல்லாமல்‌ கட்டுப்படுத்தும்‌ 
தடுக்கிதழ்‌. ஒரு பட்டறையிலுள்ள 
எந்திரத்தில்‌ அல்லது ஒரு கட்டி 
டத்தின்‌ கதவில்‌ உள்ள தடைக்‌ 
கருவி போன்றது. 

stop-clock : நிறுத்தமைவுக்‌ கடி 
காரம்‌ : தேவையானபோது 
நிறுத்தவும்‌ ஓட்டவும்‌ அமைவு 
கொண்ட கடிகாரம்‌ விளையாட்‌ 
டுப்‌ பந்தயங்களில்‌ இது பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

stop cock: (கம்‌) நெகிழ்வுக்குழாய்‌ 
மூடவும்‌ திறக்கவும்‌ வல்ல குழாய்‌. 


stop-collar : (எந்‌) தடைக்கட்டு : 
வளையம்‌ : எந்திரம்‌ உருளையின்‌ 
இயக்கத்தை எல்லைப்படுத்திக்‌ 
காக்கும்‌ தடையமைவு. 


stop-cylinder : 
அச்சுப்‌ பொறி : 
வகை. 
5100-011॥ : தடுப்புத்‌ துரப்பணம்‌ : 
சுழல்வெல்லைத்‌ தடுக்குடைய 
துளையிடு கருலி, 


(அச்சு,) தடை 
அச்சுப்‌ பொறி 


stop-plate : இருசு வரைத்‌ தகடு: 
உராய்வுத்‌ தடைக்‌ குழைகள்‌ மீது 
மோதாமல்‌ இருசு தடுக்கும்‌ 
அமைவு. 


stop-valve; தடுக்கிதழ்‌ அடைப்பு: 
நீர்மத்‌ தடுக்கிதழ்‌ அமைப்பு. 


stopwatch : விலை சயழுத்தப்‌ 
பொறி : ஒட்டப்‌ பந்தயங்களில்‌ 
நினைத்த கணம்‌ துவக்குவதற்கும்‌ 
நிறுத்தத்திற்கும்‌ உரிய பொறி 
யமைவுடைய கைக்கடிகாரம்‌, 


storage: (தானி.) கணிப்பொறிச்‌ 
சேமிப்பிடம்‌ : ஒரு கணிப்பொறி 
யில்‌, கணிப்புகளில்‌ பயன்படுத்து 
வதற்காக அறிவுறுத்தங்களும்‌, 
தகவல்களும்‌ சேமித்து வைக்கப்‌ 
படும்‌ பகுதி. 


storage battery : (மின்‌.) சேம 
மின்கலத்‌ தொகுதி: சேம மின்‌ 
கலங்களின்‌ ஒரு தொகுதி. இக்‌ 
கலங்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ நேர்‌ 
மின்‌ தகடுகளும்‌ நீர்த்த கந்தக 
அமில மின்‌ பகுப்பானில்‌ மூழ்க 
வைக்கப்பட்‌ டிருக்கும்‌. 

storage cell: (மின்‌.) சேமமின்‌ 
கலம்‌: ஒரு சேம மின்கலத்‌ 
தொகுதியின்‌ ஒரு பகுதி. 


storage life: (குழை.) மசிவுக்‌ 
காலம்‌ : ஒரு குறிப்பிட்ட சேம 
வெப்ப நிலையைப்‌ பொறுத்து ஒரு 
பினை அதன்‌ குண இயல்பு 
களோ, மசிவுத்தன்மையோ குன்‌ 
றாமல்‌ சேமித்து வைக்கக்‌ கூடிய 
கால அளவு. 


stored energy welding: சேம 
ஆற்றல்‌ பற்றவைப்பு : ஒரு வகைத்‌ 
தடைப்‌ பற்றவைப்பு. இதில்‌ பற்ற 
வைப்பதற்குத்‌ தேவையான மின்‌ 
னாற்றல்‌ பொருத்தமானதொரு 
சேமக்கலத்தில்‌ பற்ற வைப்பதற்கு 
முன்பு குறைந்த வீதத்தில்‌ சேர்த்து 
வைக்கப்பட்டு பற்ற வைப்பதற்கு 


அதிக லீதத்தில்‌ சேர்த்து வைக்கப்‌ 


பட்டு பற்ற வைப்பதற்கு அதிக 
வீதத்தில்‌ வழங்கப்படுகிறது. 


stormdoor: (௧.க.) வன்புந 
மிகைக்‌ கதவு: புயல்‌ குறிக்‌ கூம்பு 
டன்‌ கடும்புயல்‌ எச்சரிக்கையாக 
இணைத்துக்‌ காட்டப்படும்‌ வட்டு 
ருளை அடையாளம்‌. 


storm sash : (a.க.) புறப்‌ பல்‌ 
கணிச்‌ சட்டம்‌ : கடுங்குளிர்ப பரு 
வத்தில்‌ பாதுகாப்புக்காகப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ மிகையான அல்லது 
புறப்‌ பலகணிச்‌ சட்டம்‌. 


storm signal: புயல்‌ எச்சரிக்‌ 
கைச்‌ சைகை: புயல்‌ வருவதை 
முன்னரே அறிவிக்கும்‌ அடையா 
ளம்‌. 


stove bolt : கணப்பு மரையாணி ; 
சுரையில்லாத மரையாணி எந்தி 
திரத்‌ திருகாணி எனப்படும்‌ சுரை 
யுடன்‌ கூடிய மரையாணி கணப்பு 
மரையாணி எனப்படும்‌. கணப்பு 
மரையாணிகள்‌ பொதுவாக எந்தி 
ரத்‌ திருகாணிகளை விடச்‌ சற்று 
சொர சொரப்பான புரியிழை 
யினைக்‌ கொண்டிருக்கும்‌. 


stove-pipe : கணப்புப்‌ புகைசெல்‌ 
குழாய்‌: கணப்படுப்புப்‌ புகை செல்‌ 
வதற்குரிய குழாய்‌. 

straddle milling: (எந்‌. ) கவட்டுத்‌ 
துளையிடு கருவி : உலோகத்‌ தகடு 
களில்‌ துளைகளிடுவதற்கும்‌ பள்‌ 
ளம்‌ வெட்டுவதற்கும்‌ பயன்படும்‌ 
கவடு போன்ற வெட்டுக்கருவிகள்‌ 
கொண்ட கருவி. 


straight-edge : (எந்‌.) நேர்‌ நுட்‌ 
பல்கோல்‌ : ஆய்வியல்‌ முறையில்‌ 
நேர்‌ நுட்பமான ஒரு புறம்‌ 
கொண்ட அளவு கோல்‌. 

straight-eight engine : (கானி ) 
எட்டுவட்டு உந்துகலம்‌ : வரிசை 
யாக எட்டு நீள்‌ உருளைகளைக்‌ 
கொண்ட உந்து ஊர்தி, 


38 


592 


straight jet: பீற்று விமானம்‌ : 
சுழல்‌ விசிறியற்ற பீற்று விமானம்‌. 


straight polarity : (பற்‌.) கேர்‌ 
நிலை மின்‌ துருவமுனைப்பு : மின்‌ 
முனையிலிருந்து பாயும்‌ எலெக்ட்‌ 
ரான்களை இழி உலோகத்திற்குப்‌ 
பாயுமாறு நேர்‌ மின்னோட்‌ 
டத்தை இணைத்தல்‌. 
straight-shank drill : (பட்‌.வே..] 
நேர்‌ தண்டுத்‌ துர ப்பணம்‌ : உருண்‌ 
டையான நேரிணைத்‌ தண்டு 
கொண்ட ஒரு துரப்பணம்‌. இது 
தானே மையங்கொள்ளும்‌ ஏத்‌ 
தமைவுகளில்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. இந்தத்‌ துரப்பணங்கள்‌ 
பெரும்பாலும்‌ பெரிய வடிவளவு 
களில்‌ செய்யப்படுவதில்லை. 


straight turning: (உலோ.7 
நேர்நிலைக்‌ கடைசல்‌ : வேலைப்‌ 
பாடு செய்யப்படும்‌ பொருளின்‌ 
விட்டங்கள்‌ எல்லா இடங்களிலும்‌ 
சமமாக இருக்குமாறு செய்யப்‌ 
படும்‌ கடைசல்‌ வேலை. செய்யப்‌ 
பட்ட பொருள்‌ ஒரு நீள்‌ உருனை 
வடிலில்‌ இருக்கும்‌. 

strain: (பொறி.) இழுவிசை : 
உரிய வரம்புக்கு அப்பால்‌ நெட்‌ 
டிழுத்தல்‌ வடிவம்‌ அல்லது கன 
அளவில்‌ மாறுதல்‌ ஏற்படும்‌ அன 
வுக்கு எல்லை கடந்து வலிந்து 
இழுத்தல்‌. 

strain gauge : (மின்‌) இழுவை 
மானி: ஒரு சாதனம்‌ இயங்கும்‌ 
போது அதன்‌ உலோக உறுப்பு 
களில்‌ ஏற்படும்‌ இழுவிசையை 
அல்லது திரிபினை அளவிடுவதற்‌ 
குப்‌ பயன்படும்‌ ஒரு கருவி. 


straining-beam : இடைக்‌ கூம்பு 
விட்டம்‌: மோட்டு விட்டக்‌ கூம்‌ 
பின்‌ இரு நிமிர்கால்களைஇணைக்‌ 
கின்ற கிடைமட்ட உத்தரம்‌. 


strain insulator : (மின்‌.] இழு 
வகை மின்காப்பி : மின்‌ கம்பியின்‌ 


594 


அல்லது மின்‌ கம்பிவடத்தின்‌ முழு 


எடையையும்‌ இழுவிசையையும்‌ 
தாங்குவதற்கு உயர்ந்த அளவு 
மின்காப்பும்‌ விறைப்பாற்றலும்‌ 


டி 4 | டக 
கொண்ட ஓரு மின்காபம்‌ 


strake : , (உலோ?வே) , நீர்வரிப்‌ 
பட்டி : கப்பலின்‌ முன்‌ பகுதியிலி 
ருந்து பின்‌ பகுதி வரையுள்ள 
தொடர்ச்சியான பலகை அல்லது 
தகட்டு அடைப்பு. 


stranded conductor:  (மின்‌.) 
சர மின்கடத்தி: கெட்டியான கம்பி 
களின்‌ பல சரங்களை ஒன்றாகச்‌ 
சேர்த்து முறுக்கிய மின்கடத்தி. 
இது சாதாரணமாக 7, 19, 37 
சரங்கள்‌ கொண்டதாக இருக்கும்‌. 
stranded wires: (மின்‌.) சரக்‌ 

கம்பி : பின்னிய 
அல்லது முறுக்கிய 
பல சிறு கம்பி 
களைக்‌ கொண்ட. 
கம்பிச்சரடு அல்லது கம்பி வடம்‌. 


சரக்கம்பி 


strap work: வார்‌ ஒப்பனை: 
வார்முடைவுப்‌ போலி அணி 
ஒப்பனை. 

strata : படுகைகள்‌ : இயற்கை 


யான அல்லது செயற்கையான 
நில அடுக்குப்‌ படுகைகள்‌. 


stratification : அடுக்கமைவு : 
அடுக்கடுக்கான படுகைகளாக 
அமைத்தல்‌. 

stratiform : அடுக்கியல்‌ வடிவு: 
படுகையடுக்குகளாக உருவாகிற 
வடிவம்‌. 


stratigraphy: அடுக்கியல்‌ ஆய்வு: 
அடுக்கியற்‌ படிவாக்கக்‌ கூறுகளின்‌ 
தொகுதி பற்றிய ஆய்வு. 


stratocruiser : மீவளி மண்டல்‌ 
வானூர்தி : காற்று மண்டலத்தின்‌ 
மேன்முகட்டுத்‌ தளத்திற்குச்‌ செல்‌ 
லத்தக்க விமானம்‌. 


லன்‌ 


stratosphere : மீவளி மண்டலம்‌ : 
தட்பவெப்ப நிலை உயரத்திற்‌ 
கேற்ப மாறாமல்‌ நிலையாக இருக்‌ 


கும்‌ காற்று மண்டலத்தின்‌ ஏழு 
1 கல்லுயரத்திற்த மேற்பட்ட 
அடுக்கு. 
strawboard: வைக்கோல்‌ 


அட்டை : முற்றிலும்‌ வைக்கோல்‌ 
கூழினாலான அட்டை. 


stray 71610 . (மின்‌.) சிதறல்‌ காந்‌ 


தப்புலம்‌; காந்தப்‌ பாதைக்குப்‌ 
புறத்தேயுள்ள காந்த விசைக்‌ 
கோடுகள்‌. 


strays: (மின்‌.) இடைத்‌ தடங்க 
லொலி : வானொலியில்‌ ஒலிபரப்‌ 


புடன்‌ தொடர்புடையதாக இல்‌ 
லாத மின்காந்த உலைவுகள்‌. 
stream-anchor : இழுவை நங்‌ 


கூரம்‌: கப்பலை நீலம்‌ நோக்கி 
இழுக்கும்போது பயன்படும்‌ சிறு 
நங்கூரம்‌. 


streamline : (வானூ.] இழை 
வரி: ஒழுகு நீர்மம்‌ பின்பற்றும்‌ 
இயல்தளக்கோடு. 


stream line flow: (வாஜறா.) 
இழைவரிப்பாய்வு : உட ற்பகுதியின்‌ 
அருகிலுள்ளதும்‌, குறுகிய பீன்கல 
அலைவிலுள்ளதும்‌ நீங்கலாக, 
இழைவரிகள்‌ நேரத்துடன்‌ மாறா 
இருக்கிற திரவப்‌ பாய்வு. 


strength of current: (மின்‌,) 
மின்னோட்ட வலிமை : ஒரு மின்‌ 
சுற்று வழியாகப்‌ பாயும்‌ மின்‌ 
னோட்டத்தின்‌ ஆம்பியர்‌ எண்‌ 


ணிக்கை. இது நீர்க்‌ குழாயில்‌ ஒரு 
நிமிடத்தில்‌ பாயும்‌ நீரின்‌ காலன்‌ 
அளவு போன்றது. ்‌ 


strength of materials : (பொறி) 
இயற்பொருள்‌ வலிமை ; பொருள்‌ 
களின்‌ வடிவிலும்‌, வடிவளவுகளில்‌ 
மாறுதல்‌ உண்டாக்குகிற ஆற்றல்‌ 


களின்‌ விளைவுகள்‌ குறித்து ஆரா 
யும்‌ அறிவியல்‌, 


stress : (மின்‌.) இறுக்கவிசை : 
ஒரு பொருளின்‌ வடிவத்தை அல்‌ 
லது வடிவளவை மாற்றுவதைத்‌ 
தடை செய்கிற அகவிசை. 


stress accelerated corrosion : 
(உலோ.) இறுக்கவிசை முடுக்கு 
அரிமானம்‌ : உலோகத்தில்‌ இறுக்க 
விசை அதிகரிப்பதால்‌ உலோகத்‌ 
தின்‌ அரிமானம்‌ முடுக்கி விடப்படு 
கிறது. இந்த அரிமானம்‌ சில 


உலோகக்‌ கலவைகளை விட 
எஃகில்‌ அதிகம்‌. 
stretch ; நீட்சி; வினை வேகத்‌ 


தைக்‌ குறைத்தல்‌. 


stretcher ; கிடைச்‌ செங்கற்சுவர்‌: 
முகப்பு நீளவாட்டுக்‌ கடைச்‌ செங்‌ 
கல்‌. 


$tரia : (குழை.) படுகைவரி: மேற்‌ 
பரப்பில்‌ உள்ள படுகைக்‌ கோட்டு 
வரி அடையாளம்‌. 


string course or sailing 
0௦ய56 : சுற்றுவரி மேடை : கட்டி 
டச்‌ சுற்றுவரி மேடை, செங்கல்‌ 
அல்லது கல்லினாலான அலங்கார 
அமைப்பு. 


stringer : (௧.க.) இடையிணை 
தளம்‌ ; படிக்கட்டுகளிலுள்ள 
இடையிணைதளம்‌. 


stroboscope : (மின்‌.) சுழற்சி 
நோக்கி ; ஒருசுழலும்‌ எந்திரத்‌ 
தின்‌ வேகத்தை அளவிடுவதற் 
கான அல்லது அதன்‌ இயக்கத்தை 
ஆராய்வதற்கான ஒருகருவி இதில்‌ 
மாறுகிற வேகமுடைய பொறி 
விளக்கு இருக்கும்‌. இதனைசுழலும்‌ 
எந்திரத்திற்கேற்ப ஒருங்கியைபு 
சய்து கொள்ளலாம்‌. இவ்வாறு 
ஒருங்கியைபு செய்த வேகத்தில்‌ 
சுழலும்‌ உறுப்புகள்‌ நிலையாக 
இருப்பது போலத்‌ தோன்றும்‌. 


595 


(மின்‌.) ஸ்டிரோ 
போட்ரான்‌ : சுழற்சி நோக்கியில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ பிரதிபலிப்‌ 
பானுடன்‌ கூடிய ஒரு நியான்‌ 
விளக்கு துல்லியமான நேரத்தில்‌ 
மின்னழுத்தத்‌ துடிப்புகளினால்‌ 
ஆற்றலூட்டப்படும்‌ பொழுது 
இது பிரகாசமான ஒளியை உண்‌ 
டாக்கும்‌. 

stroke , (தானி.பொறி.) உகைப்பு; 


உந்துதண்டு ஒருமுறை ௨கைத்‌ 
துச்‌ சுழலும்‌ இயக்கம்‌. 


51100௦11௦7 : 


strontium : ஸ்டிரான்ஷியம்‌ : மஞ்‌ 
சள்‌ நிறமுள்ள அரு உலோக 
வகை. 


structural load : (பொறி.) கட்‌ 
டமைப்புப்‌ பளு ; எந்திரத்தின்‌ கட்‌ 
டமைப்பினால்‌ உண்டாகும்‌ பளு. 
இது ஏற்றிய பளுவிலிருந்து வேறு 
பட்டது. 

structural steel : (பொறி,) கட்‌ 
டமைப்பு எஃகு : பாலங்கள்‌, கட்டு 
டங்‌ கட்டுவதற்குப்‌ பொறியியல்‌ 
வல்லுநர்கள்‌ பயன்படுத்தும்‌ பல்‌ 
வேறு கட்டமைப்புகள்‌ கொண்ட 
எஃகு வடிவங்கள்‌. இவை [. (1. 2 
முதலிய பல்வேறு வடிவங்களில்‌ 
அமைந்திருக்கும்‌. 

strபt ; விட்டக்காழ்‌ ; விட்ட த்தின்‌ 
குறுக்காக உறுதி நாடி இடப்படும்‌ 
இரும்பு அல்லது மர ஆப்பு. 


strut girder: விட்டக்காழ்‌ தூலம்‌ ; 
குறுக்குச்‌ சட்டத்‌ தூலம்‌. இதன்‌ 
உச்சி உறுப்பும்‌, அடி உறுப்பும்‌ 
செங்குத்தான விட்டக்காழ்களால்‌ 
இணைக்கப்பட்டிருக்கும்‌. 

strut tenon : (மர.வே.) விட்டக்‌ 
காழ்‌ பொருத்து முளை : கனமான 
வெட்டு மரங்களில்‌ உறுதி நாடி 
விட்டத்தின்‌ குறுக்காக இடப்படும்‌ 
பொருத்து முளை. 


510000 : குழை காரை: சுவர்ப்‌ 


596 

பூச்சுச்‌ சிற்ப ஒப்பனைக்குரிய 
அரைச்‌ சாந்து. 

stuck molding: (க.க. ) ஒட்டுவார்‌ 
படம்‌ : தரைத்‌ தளத்திலோ மேசை 
யிலோ ஓட்டிக்‌ கொள்ளக்கூடிய 
வடிவத்தில்‌ அமைந்த வார்ப்படம்‌. 


51ம்‌ : (௧.க.) குமிழ்‌ முகப்பு : ஓப்‌ 
பனைக்‌ குமிழ்‌ முனைப்புப்‌ பரப்பு. 


$tப bolt: மரை திருகாணி : திருக்‌ 
குக்‌ குறடு பற்றிக்‌ கொள்வதற்கு 
இடமளிக்கும்‌ வகையில்‌ இருமுனை 
களிலும்‌ வெற்றிடத்துடன்‌ திரு 


கிழை அமைக்கப்பட்ட மரை 
யாணி. 
$tய 9௦: (எந்‌.) குமிழ்ப்‌ பல்‌ 


லிணை : குமிழ்மீது அமைந்த ஓர்‌ 
இடைநிலைப்‌ பல்லிணை, 

stuffing box: (எர்‌.) உள்‌ 
திணிப்புப்‌ பொறியமைவு : “காற்று 


முதலியவை உடடுகாதவாறு 
இயங்கவல்ல உள்‌ திணிப்புப்‌ 
பொ றியமைவு. 


stuffing regulator : உள்திணிப்பு 
ஒழுங்கியக்கி। மெத்தை திண்டு 
வேலைப்பாட்டில்‌ உள்‌ திணிப்பில்‌ 
ஏற்படும்‌ மேடு பள்ளங்களைச்‌ 
£ராக்கிச்‌ 'சமப்படுத்தப்படும்‌ 
கருவி. இது 6'*முதல்‌'' 10” நீளத்‌ 
தில்‌ கூம்பு வடிவில்‌ ஊசி போல்‌ 
அமைந்திருக்கும்‌. 

stunt or dunt: திடீர்‌ வெடிப்பு: 
குளிர்விக்கும்போ து திடீரென 
ஏற்படும்‌ வெடிப்பு அல்லது பிளவு, 
Style: பாணி: ஒரு குறிப்பிட்ட 
காலத்தில்‌ செல்வாக்குப்‌ பெற்ற 
ஒப்பனைப்‌ பாணி அல்லது கலைப்‌ 
பண்பின்‌ மா திரி. 

sub-base: (௧.௧.௪ அடித்தள. 
அகடு: ஓர்‌ அடித்தளத்தின்‌ அடிப்‌ 
பகுதி. 

sub cloud car: (வuானூ) முகிலடி 
ஆய்வு ஊர்தி : விண்கலத்திலிருந்து 


மேகத்திற்குக்‌ கீழே ஒரு நிலைக்கு 
இறக்கக்கூடிய ஓர்‌ ஆய்வு ஊர்தி, 
subhead: (அச்சு.) துணைத்‌ 
தலைப்பு: அச்சுப்‌ பணியில்‌ உட்‌ 
தலைப்பு. 


sபblimation: (குளி பத.) பதங்க 
மாதல்‌: ஒரு பொருள்‌ திட நிலையி 
லிருந்து திரவ நிலைக்த மாறா 


மலேயே வாயுவாக மாறுதல்‌. 
submarine: நீர்மூழ்கி; கடலில்‌ 
மேற்பரப்படியே மூழ்கிச்‌ சென்று 


தாக்க வல்ல போர்க்‌ கப்பல்‌, 
subsatellite: (விண்‌.) துணை 


செயற்கைக்‌ கோள்‌; ஒருபூமி செயற்‌ 
கைக்‌ கோளினுள்‌ சுற்றி வருவதற்‌ 


காக வடிவமைக்கப்பட்டு, பின்னர்‌ 
ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்‌ 
காக வெளியில்‌ அனுப்பப்படும்‌ 
ஒரு பொருள்‌. 

.5ய05011: அடிமண்‌: மண்னுக்குக்‌ 
"ழீ... ஆனால்‌ கடினமான 


பாறைக்கு மேல்‌ உள்ள மண்‌. 


substation :(மின்‌ ) ணைமின்‌ 
நிலையம்‌: மீன்விசை வசதியாகப்‌ 
பயன்படுத்தக்கூடிய வடிவத்திற்கு 
மா ற்றப்படுறெ ஒரு மின்நிலையம்‌. 
இதில்‌ மின்மாற்றிகள்‌, மின்விசை 
கள்‌, மின்சுற்றுவழி முறிப்பிகள்‌ 
போன்ற துணைச்‌ 4 சாதனங்கள்‌ 
அடங்கியிருக்கும்‌. 


5ப0-5118108011276:அடிமீவசி மண்‌ 
டலம்‌: மீவளி மண்டலத்திற்குக்‌ 
ழே உள்ள பூமி மண்டலத்தின்‌ 
படுகை. இதில்‌ மிக உயரப்போக்கு 
வரத்து நடவடிக்கைகள்‌ நடத்தப்‌ 
பெறுகின்றன. 


sபbstratum: கீழடுக்கு: அடித்தள 


_ஜிழிக்கு 


substructure: (௧.௧க.) கீழ்க்கட்டு 
மானம்‌: ஒரு கட்டுமானத்தின்‌ சீழ்ப்‌ 
பகுதி. இதன்‌ மேல்‌ எதனையும்‌ 
கட்டுவர்‌. 


subtangent: தொடுவரை நீட்டம்‌: 
ஊடுவரையில்‌ தொடுவரை நீட்‌ 
டம்‌. 


ction: பற்றீர்ப்பு: உறிஞ்சி எடுத்‌ 
தல்‌. 

suction-fan: பதர்‌ உறிஞ்சி: தானி 
யத்திலிருந்து பதர்‌ வாங்கி விட 
உதவும்‌ உறிஞ்சு விசிறி, 

suction stroke: உறிஞ்சு வீச்சு: 
நீள்‌ உருளைக்குள்‌ எரிபொருளை 
உறிஞ்சி இழுக்கும்‌ வீச்சு. 

suede calfskin : வறுதோல்‌ : கை 
யுறை, காலுறை முதலியவற்‌ 
றிற்குப்‌ பயன்படுத்தும்‌ பதனிப்‌ 
படாத வெள்ளாட்டுக்‌ குட்டித்‌ 
தோல்‌. இது உயர்தரமான தோல்‌. 
இது நேர்த்தியான உள்வரித்‌ துணி 
யாகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
suede lambskin: துறு தோல்‌ : 
கையுறை, காலுறை முதலியவற் 
றிற்குப்‌ பயன்படுத்தும்‌ பதனிடப்‌ 
படாத வெள்ளாட்டுக்‌ குட்டித்‌ 
தோல்‌. 

sugar pine : (மர.) சர்க்கரைத்‌ 
தேவதாரு : அமெரிக்காவில்‌ கலிஃ 
போர்னியா, ஆரிகான்‌ மாநிலங்‌ 
களில்‌ மிகுதியாக வளரும்‌ மிகப்‌ 
பெரிய தேவதாரு மரவகை. இதன்‌ 
விட்டம்‌4,5மீ.வரை௫ருக்கும்‌;30மீ. 
வரை உயரமாக வளரும்‌. இதன்‌ 


வெட்டு மரம்‌ இளவண்ணம்‌ 
கொண்டது. இதில்‌ எளிதாக 
வேலைப்பாடுகள்‌ செய்யலாம்‌. 


உள்‌ அலங்கார வேலைகளுக்கு 
மிகுதியும்‌ பயன்படுகிறது. 

sulphated battery : (s௧.ச.) கந்‌ 
தகி மின்கலத்‌ தொகுதி : மின்னேற்‌ 
றக்‌ குறைவு அல்லது குறைந்த நீர்‌ 
மட்டம்‌ அல்லது இவ்விரண்டும்‌ 
காரணமாக வெள்ளை நிறக்‌ கந்‌ 
தகி (சல்பேட்‌) பூசப்பட்ட தகடு 
களுடைய சேம மின்கலத்‌ தொகுதி. 


sulphate றaper : கந்தகிக்‌ காகி 
தம்‌: முற்றிலும்‌ கந்தகிக்‌ (சல்‌ 


597 


பேட்‌) கூழினால்‌ செய்யப்பட்ட 
காகிதம்‌. இது சில சமயம்‌ சலவை 
வெண்மையாகவும்‌, பழுப்பாகவும்‌ 
சாயமிட்டதாகவும்‌ இருக்கும்‌. 


sulphite bond : கந்தகியத்‌ தாள்‌ : 
உறுதி வாய்ந்த உயர்தரத்தாள்‌. 
இது நான்கு வகைகளில்‌ கிடைக்‌ 
கும்‌. முதலிரு உயர்வகைகள்‌ எழுது 
தாள்‌ உற்பத்தி வாணிக மரபுகளுக்‌ 
கேற்ப நீர்க்‌ குறியிடப்பட்டிருக்‌ 
கும்‌. 

sulphite pulp : கந்தகிகக்‌ கூழ்‌ : 
ஊசியிலை மரம்‌ மற்றும்‌ அது 
போன்ற மரங்களிலிருந்து சல்‌ 
பைட்‌ செய்முறை மூலம்‌ தயாரிக்‌ 
கப்படும்‌ மரக்கூழ்‌. 

$ம1றஈபா : (வேதி.) கந்தகம்‌ (5) : 
இரும்பிலும்‌ எஃகிலும்‌ கந்தகம்‌ 
அடங்கியிருப்பதால்‌ எப்போதும்‌ 
விரும்பத்தகாத விளைவுகளே ஏற்‌ 
படுகின்றன. இது வார்ப்பிரும்பை 
கடினமானதாகவும்‌, வெண்மை 
யானதாகவும்‌ ஆக்கி விடுகிறது. 
மெல்லிரும்பில்‌ அல்லது எஃகில்‌ கந்‌ 
தகத்தில்‌ கந்தகம்‌ மிகச்‌ சிறிதளவு 
இருந்தாலும்‌, அதனால்‌ சிவப்புக்‌ 
குறைபாடு உண்டாகிறது. 


sulphuric acid : (வேதி.) கந்தக 
அமிலம்‌ : (Hi;S04) : இது கந 
தகத்‌ திராவகம்‌, கந்தகத்தை அள 
வில்‌ வாட்டி அல்லது அயப 
பைரைட்டை அல்லது பிற சல்‌ 
பைடுகளை அளவில்‌ வாட்டி, அத 
னால்‌ உண்டாகும்‌ டையாகசுடன்‌ 
ஆக்சிஜனைச்‌ சேர்த்து, அந்தக்‌ 
கலப்புப்‌ பொருளை நீருடன்‌ கலப்‌ 
பதன்மூலம்‌ இந்த அமிலம்‌ தயாரிக்‌ 
கப்படுகிறது. கலை வேலைப்பாடு 
களிலும்‌, சேம மின்கலத்தில்‌ மின்‌ 
பகுப்பானாகவும்‌, மசகு எண்‌ 
ணெயாகவும பயன்படுகிறது. 
கபற : கட்டுதொட்டி : சுரங்கம்‌, 
எந்திரம்‌ ஆதியவற்றுல்‌ மழை நீர்‌, 
கழிவுநீர்‌ ஆகியவ றறைச்‌ சகரிப்‌ 
பதற்கான கட்டுகுழி. 


598 


sun compass : (வானூ.) சூரியத்‌ 
திசைகாட்டி : காந்த வட, தென்‌ 
துருவ திசைக்குப்‌ பதிலாக சூரி 
யனின்‌ திசை பயன்படுத்தப்படும்‌ 
திசைகாட்டி. 


sun effect ட(குளி.பத.) சூரிய 
விளைவு : சன்னல்கள்‌, கட்டிடச்‌ 
சுவர்கள வழியாக அறைகளுக்குள்‌ 
மாற்றப்பட்ட சூரிய ஆற்றல்‌. 
$யn5ற௦t : (விண்‌. ) சூரியப்‌ புள்ளி/ 
சூரியக்‌ களங்கம்‌: சூரியனின்‌ மேற்‌ 
பரப்பில்‌ காணப்படும்‌ கரும்புள்ளி 
கள்‌. 

sunspot cycle : (விண்‌.) சூரியப்‌ 
புள்ளிச்‌ சுழற்சி : சூரியனின்‌ மேற்‌ 
பரப்பில்‌ சூரியப்‌ புள்ளிகளின்‌ எண்‌ 
ணிக்கையும்‌ பரப்பளவும்‌ சராசரி 
யாக 11.1 ஆண்டுகளுக்கொரு 
முறை மாற்றமடை தல்‌. 
$பா-51௦ச : சூரிய காந்திக்கல்‌ : 
ஒருவகைப்‌ படி கக்கல்‌. 


sun-stroke : (நோயி.) வெப்பத்‌ 
தாக்கு நோய்‌ : வெயில்‌ கடுமையி 
னால்‌ தாக்குண்டு மயக்கமுறும்‌ 
நோய்‌, 


superbronze : (உலோ.) மிகு 
நேர்த்தி வெண்கலம்‌ : இது அரி 
மானத்தை எதிர்க்கக்கூடிய மிகுந்த 
விறைப்புத்‌ தன்மை வாய்ந்த, அலு 

னியமும்‌, மாங்கனீசும்‌ அடங்கிய 
வலுவான பித்தளை. 


supercalendered : (தாள்‌. ) மிகு 
மெருகு. துணி, தாள்‌ ஆகிய 
வற்றை உருளை எந்திரத்தினால்‌ 
அழுத்துவதன்மூலம்‌  மட்டுமீறு 
மெருகேற்றி மழமழப்பாக்குதல்‌. 
super charge : (வானூ.) மீவிசை 
யேற்றம்‌ : உத்துகலம்‌, விமானம்‌ 
முதலியவற்றில்‌ நிலவர அழுத்தத்‌ 
திற்கு அதிகமாக காற்று அல்லது 
கலவையை அடைத்தல்‌. 


supercharged engine: (வானூ.) 


மீவிசையேற்ற எஞ்சின்‌ : விமானம்‌ 
மிக உயரத்தில்‌ பறப்பதற்காக 
எஞ்சினுக்கு மீவிசையேற்றம்‌ செய்‌ 
தல்‌. 

supercharger : (தானி.) மீவிசைக்‌ 
காற்றுக்‌ குழாய்‌: உந்துகலம்‌, விமா 
னம்‌ முதலியவற்றில்‌ அளவுக்குமீறி 
காற்றடைக்கப்பட்ட குழாய்‌; உள்‌ 
வெப்பாலையில்‌ மீவிசை அழுத்த 
மூட்டுவதற்குரிய அமைவு. 
superconductivity : (மின்‌.) 
மிகை மின்கடத்தல்‌ : மின்தடை 
மறைந்து விடுவதாகத்‌ தோன்றும்‌ 
முழுப்‌ பூச்சிய வெப்ப நிலைகளில்‌ 
மின்கடத்தஃ நடைபெறும்‌ நிகழ்வு. 


super control tube: (மின்‌.) 
மிகைக்‌ கட்டுப்பாட்டுக்‌ குழல்‌ £ 
கட்டுப்பாட்டு வலைச்சார்புடன்‌ 


மிகைப்புக்‌ காரணி மாறுபடுகிற 
ஒரு குழல. 

$பற£ா 11125 : (தாள்‌. ) நேர்த்திக்‌ 
காகிதம்‌ : மிக நேர்த்தியான முறை 
யில்‌ நயமாகத்‌ தயாரிக்கப்பட்ட 
உயர்தரமான எழுதுவதற்குரிய 
தாள்‌. 


super heated steam : மிகு வெப்ப 
நீராவி: நீராவி எந்த அழுத்த 
நிலையில்‌ உண்டாகியதோ அந்த 
அழுத்தத்திற்கு நேரிணையான 
வெப்ப நிலையைவிட அதிக 
வெப்ப நிலையுடைய நீராவி. 


super heterodyne : மிகை அலை 
மாற்றி: உள்வரும்‌ உயர்‌ அலை 
வெண்‌ அலையின்‌ மீது மாறுபட்ட 
அலைவெண்‌ கொண்ட அதே 
போன்ற அலையினை மேன்‌ 
மேலடுக்கும்‌ தத்துவத்தைப்‌ 
பொறுத்து அமைந்துள்ள ஒரு 
வானொலி வாங்கி மின்சுற்றுவழி: 
super imposition : மேற்சுமத்தீடு: 
தொலைக்காட்சியில்‌ ஓர்‌ ஒளிப்‌ 
படக்‌ கருவியிலிருந்தும்‌ உருக்‌ 
காட்சியின்‌ மீது இன்னொரு ஒளிப்‌ 
படக்‌ கருலியிலிருந்து வரும்‌ உருக்‌ 


காட்சி படியச்‌ செய்தல்‌. உருக்‌ 
காட்சிகளை வேண்டிய அளவுக்கு 
ஒருங்கிணைத்தல்‌. 


superior figures or letters: 
(அச்சு.) வரிமேல்‌ உருவம்‌ அல்லது 
எழுத்து: அச்சுக்கோப்பில்‌ ஒரு 
வரிக்கு மேலாக அமைக்கப்படும்‌ 
சிறிய உருவம்‌ அல்லது எழுத்து. 
B,C. 

58 5011௦ : (மின்‌. ) மிகையொலி 
அலைவெண்‌ : ஓலி அலைவெண்‌ 
ளீச்சுக்கு மேற்பட்ட அலைவெண்‌ 
கள்‌. 

supersonic: (விண்‌.) ஒலியினும்‌ 
விரைவு விமானம்‌ : ஓலியைவிட 
விரைவாகச்‌ செல்லும்‌ லிமானம்‌, 


super structure: மேற்கட்டு 
மானம்‌: ஒரு கட்டிடத்திற்கு மேலே 
கட்டப்படும்‌ கட்டுமானம்‌, 


supplement of an angle: 
துணைக்கோணம்‌: கோணத்துடன்‌ 


இணைந்து நேர்க்கோணமாகும்‌ 
துணைக்கோணம்‌,. 
suppressor : (மின்‌.) அடக்கி ;: 


தானியக்கச்‌ சுடர்மூட்டு அமைப்பு 
களிலிருந்து வானொலி இடை 
யீட்டினை நீக்குவதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ ஒரு சாதனம்‌. 


suppressor grid: (மின்‌.) அடக்கி 
மின்வலை : ஓர்‌எலெக்ட்ரான்‌ குழ 
லில்‌, திரைவலைக்கும்‌ தகட்டுக்கு 
இடையில்‌, தகட்டிலிருந்து இரண்‌ 
டாம்‌ நிலை எலெக்ட்ரான்களை 
எதிர்ப்பதற்கு அல்லது அடக்கு 
வதற்குள்ள ஒரு மூன்றாவது மின்‌ 
கம்பி வலை, 


பா: (கணி.) பகுபடா எண்‌: 
பதின்கூற்றில்‌ தீராக்‌ கீழ்வாய்ப்‌ 
பின்னம்‌. 

surface action : (இயற்‌.) மேற்‌ 
பரப்பு வினை: மேற்பரப்பில்‌ 


விளைவுகளை உண்டாக்கும்‌ 


599 


வினை. எடுத்துக்காட்டு:வண்ணம்‌ 
பூசிய பரப்பில்‌, புகை, ஈரம்‌ முதலி 
யவற்றின்‌ வினை. 


surface alloy transistor: (மின்‌.) 
மேற்பரப்பு உலோகக்‌ கலவை மின்‌ 
பெருக்கி: இது ஒரு சிலிக்கன்‌ 
இணைப்பு மின்பெருக்கி (டிரான்‌ 
சிஸ்டர்‌), இதில்‌ அலுமினிய மின்‌ 
முனைகள்‌ , ஒரு மெல்லிய சிலிக்கன்‌ 
படிகத்தின்‌ இருபுறங்களிலும்‌ 
செதுக்கப்பட்டுள்ள குழிகளில்‌ படி 
கின்‌ றன. 


surface barrier 
(மின்‌.) மேற்பரப்புத்‌ தடை மின்‌ 
பெருக்கி: மின்‌ ஊர்திகளின்‌ 
சேகரிப்பும்‌, வெளிப்பாடும்‌ நடை 
பெறுகிற்இடைத்தொடர்பு முனை 
கள்‌, மேற்பரப்பில்‌ அமைந்துள்ள 
வாறு அமைக்கப்பட்டுள்ள மின்‌ 
பெருக்கி (டிரான்சிஸ்டர்‌). 


surface-craft : அலை மேவுகலம்‌: 
நீர்‌ மூழ்கியல்லாத கப்பல்‌. 


transistor 2 


surface gauge ; மேற்பரப்பு 
அளவி; எந்திர நுட்பாளர்கள்‌ 
உள்வரியிவெதற்குப்‌ பயன்படுத்‌ 
தும்‌ கருவி. 

surface grinding: (உலோ.) 


மேற்பரப்புச்‌ சாணை: தட்டையான 
உலோகப்‌ பரப்புகளைச்‌ சாணை 
யிட்டுத்‌ தீட்டுதல்‌. 

surface noise: (மின்‌.) மேற்‌ 
பரப்பு ஒலி : ஒர்‌ ஓலிப்பதிவில்‌, ஓர்‌ 
ஒலித்தட்டினை வெட்டியெடுத்த 
பின்பு அதன்‌ வரிப்பள்ளங்களில்‌ 
தேங்கியிருக்கும்‌ சொரசொரப்‌ 
பான துகள்களிலிருந்து அல்லது 
ஓழுங்கற் ற பரப்புகளிலிருந்து 
எழும்‌ ஓலி. 


surface speed : (எந்‌.) மேற்பரப்பு 
வேகம்‌ : ஒரு மேற்பரப்பு ஒரு 
நிமிடத்திற்கு எத்தனை அடி நகர்‌ 
கிறது என்பதைக்‌ குறிக்கும்‌ இயக்க 
வீதம்‌. இது ஒரு நேர்கோட்டில்‌ 


600 


இயங்கும்‌ பரப்பையோ, நீள்‌ 
உருளை வரைகோட்டில்‌ இயங்கும்‌ 
பரப்பையோ குறிக்கும்‌. எடுத்துக்‌ 
காட்டாக, ஒரு சக்கரத்தின்‌ மேற்‌ 
பரப்பு வேகத்தைக்‌ கணக்கிடு 
வதற்கு அடிக்கணக்கிலான அதன்‌ 
சுற்றளவை, அது ஒரு நிமிடத்தில்‌ 
சுழலும்‌ பதனம்‌! எண்ணிக்‌ 
கையினால்‌ பெருக்குதல்‌ வேண்டும்‌, 
surface water : (கம்மி.) மேல்‌ 
ஓடுகீர்‌ : திலமேற்பரப்பின்‌ மீதாக 
ஒடும்‌ நீர்‌ சாக்கடைநீர்‌. 


surveying : நில அளவை : நிலத்‌ 
தை அளவிடும்‌ அறிவியல்‌. 


surveyors compass: நில அளவை 
யாளர்‌ திசைகாட்டி : கிமைமட்டக்‌ 
கோட்டி ற்கும்‌ ஒரு காந்தமுள்ளுக்கு 
மிடையில்‌ இசை வேறுபாட்டைக்‌ 
குறிக்கும்‌ கருவி. இதனை அளவை 
யாளர்கள்‌ பயன்படுத்துகிறார்‌ 
கன்‌. 

suspension 4 (வேதி.) மிதவல்‌” 
நீர்மத்தில்‌ நலமில்லாமல்‌ கீழு 
மில்லாமல்‌ இடை மிதவலாக மிதக்‌ 
கும்‌ மிதவை படலம்‌. 

swab (வார்‌.] ஒத்துப்பட்டை ; 
வார்ப்படத்தில்‌ ஒரு தோரணியைச்‌ 
சுற்றியிருக்கும்‌ மணலை ஈரத்தில்‌ 


ஒற்றிவெடுக்கும்‌ துணித்துண்டு 
அல்லது உ பஞ்சு, 
$a: தோரணம்‌ : அறைகலன்‌ 


களை அலங்காரமாகச்‌ செய்வதற்‌ 
கான தோரண வடிவமைப்பு, 


5௧௮0௦ - பணியிரும்பு : பதிவச்சுப்‌ 
பொறியினால்‌ வடிவம்‌ கொடுப்‌ 
பதற்குப்‌ பயன்படும்‌ பணியிரும்பு. 


swage block: பதிவச்சுருக்‌ கட்‌ 
டை: பணியிரும்பை உருவாக்கு 
வதில்‌ பயன்படும்‌ துளை பள்ளங்‌ 
களையுடைய கட்டை. 


wages : (உலோ.) உலோக வடி 
வாக்குப்‌ பொறிகள்‌ : நீர்‌ உருளை 


உறுப்புகளை வடிவமைப்பதற்‌ 
கான உட்குழிவான முகப்புகளை 
யுடைய உலோகங்களைக்‌ காய்ச்சி 


அடித்து உருவாக்கும்‌ கருவிகள்‌. 


ஸார்‌: (உலோ. ) உலோகச்‌ சிம்பு: 
சாணைக்கல்லில்‌ உலோகப்‌ 
பொருட்களைச்‌ சானை தீட்டும்‌ 


போது சிதறும்‌ உலோகச்‌ சிம்பு 
செத்தை, 

sweating sickness: (நோயி.) 
வியர்வைக்‌ காய்ச்சல்‌: லண்டனில்‌ 


25, 16ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ நில 
விய கொடிய வியர்வைக்‌ காய்ச்‌ 
சல்‌ கொள்ளை நோய்‌. 


swash letters: (அச்சு.) வளை 
வுக்‌ கோட்டு எழுத்து: அச்சுப்‌ பணி 
யில்‌ வளைவு கோடுகளினாலான 
அலங்கார எழுத்துக்கள்‌ * 


sweating: (உலோ.] உலோக 
இணைப்பு: உலோகப்‌ பகுதிகளைப்‌ 
பரப்பின்‌ இழைவாய்‌ ஒன்றுபடுத்‌ 
திப்‌ பொருத்துதல்‌. 

swedish iron: (உலோ.) சுவீடிஷ்‌ 
இரும்பு: பாஸ்வரம்‌, கந்தகம்‌ சிறி 
தும்‌ இல்லாத மிக உயர்ந்த தர 
மான இரும்பு. 

51681: அக வளைவியக்கம்‌: ஒரு 
தொலைக்காட்சிப்‌ பட அல்லது 
ஒளிப்படக்குழாயில்‌ எலெக்ட்ரான்‌ 
கற்றையின்‌ இயக்கம்‌. 

swaet circuit: (மின்‌.) வீச்சு 
மின்சுற்றுவழி: ஓர்‌ எதிர்மின்‌ 
முனைக்‌ கதிர்க்குழலில்‌ ஒரே விகித 
எலெக்ட்ரான்‌ கற்றையை இயக்கு 
வதற்காக கால இடைவெளிகளில்‌ 
செலுத்தப்படும்‌ மாறுபடும்‌ மின்‌ 
னழுத்தம்‌. 


sweet generator: (மின்‌,) வீச்சு 
மின்னாக்கி: ஒரு வானொலி அலை 
வெண்‌ மின்னாக்கியாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ ஒரு சோதனைக்‌ 
கருவி. இதில்‌ ஒரு சோதனைக்‌ 
கருவி. ஒரு சராசரி அலை 


வெண்ணுக்குக்‌ கூடுதலாக அல்லது 
குறைவாக அலைவெண்‌ மாறு 
படும்‌. இதனை ஓர்‌ அலைவுப்‌ 
பதிப்பானுடன்‌ சேர்த்துப்‌ பயன்‌ 
படுத்தினால்‌, ஓர்‌ ஒருங்கியைபு 
மின்சுற்றுவழிகளின்‌ மாறுகுல்‌ 
போக்குகளைக்‌ கண்காணிக்க முடி 
யும்‌. 


sweep oscillator: (மின்‌.) வீச்சு 
ஊசல்‌: ஓர்‌ எதிர்மின்‌ முனைக்‌ கழ 
லில்‌ எலெக்ட்ரான்‌ கற்றையை 
விலக்குவதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ ஓர்‌ ஊசல்‌. 


sweet gum: (மர.) இனிப்புக்‌ 
கோந்து: குங்கலியப்‌ பிசின்‌. 
இதனைச்‌ செம்மெழுகு என்றும்‌ 
கூறுவர்‌. மலைகளில்‌ வளரும்‌ ஒரு 
வகை மரத்தின்‌ பிசினிலிருந்து இது 
கிடைக்கிறது. 


sweet oil: (வேதி.) ஒலிவ நெய்‌: 
குறைந்த தரமுடைய, கெட்டி 
யான ஒலிவ நெய்‌. இது மருந்துப்‌ 
பொருளாகவும்‌, சமையலுக்காக 
வும்‌ மசகுப்‌ பொருளாகவும்‌ பயன்‌ 
படுகிறது. 


sweet or red gum: (மர.வே.) 
செம்மெழுகு மரம்‌: செம்மெழுகு 
தரும்‌, மலையில்‌ வளரும்‌ மரம்‌. 
இது பெரிதாக வளரும்‌. இது 
மென்மையானது; எனினும்‌ வலு 
வானது. இது அழகான வடிவம்‌ 
பெறும்‌; எனினும்‌ உருத்திரிந்து 


வளரும்‌. 


$el!: (வார்‌.) புடைப்புரு: வார்ப்‌ 
படத்தைப்‌ போதிய அளவு அழுத்‌ 


தம்‌ கொடுக்காததால்‌ ஏற்படும்‌ 
புடைப்பு. 
swing saw: (மர.வே.) ஊசல்‌ 


ரம்பம்‌: மேலிருந்து தொங்கவிடப்‌ 
பட்டிருக்கும்‌ கலுள்ள சட்டகத்‌ 
தில்‌ பொருத்தப்பட்டுள்ள வட்ட 
வடிவ ரம்பம்‌. வேலைப்பாடு 
வேண்டிய பொருள்‌ நிலையாக 
இருக்க, ரம்பத்தை அங்குமிங்கும்‌ 


601 


அசைத்து இயக்கி அறுப்பு வேலை 
செய்யப்படுகிறது. 

swinging choke: (மின்‌.; அலை 
யாட்டத்‌ தூண்டுசுருள்‌: இது ஒரு 
வகைத்‌ தூண்டு சுருள்‌. இதில்‌ கம்‌ 
பிச்‌ சுருளின்‌ வழியே செல்லும்‌ 
சராசரி மின்னோட்டத்திற்கேற்‌ 
பத்‌ தரண்டலும்‌, தூண்டமும்‌ 
மாறுபடுகிறது. 
$ஸitஎh (மின்‌. மின்‌ விசை: மின்‌ 
சுற்றுவழியை இணைக்கவும்‌ முறிக்‌ 
கவும்‌ பயன்படும்‌ சாதனம்‌. 
switch board: (மின்‌.)மின்விசைப்‌ 
பலகை: பல மின்‌ தொடர்பு 
இணைப்புகள்‌ கொண்ட பலகை. 
பதில்‌ மின்மானியும்‌ பொருத்தப்‌ 
பட்டிருக்கும்‌. 

switch box: (மின்‌.) மின்விசைப்‌ 
பெட்டி: மின்விசை அமைப்பினைப்‌ 
பாதுகாக்கவும்‌, மின்னோட்டம்‌ 
செல்லும்‌ உறுப்புகள்‌ ஒன்றை 
யொன்று தொட்டு விடாமல்‌ தடுக்‌ 
கவும்‌ பயன்படும்‌ இரும்புப்‌ 
பெட்டி. 

switch rotary: (மின்‌.) விசைச்‌ 
சுழலி; சுழல்வினை மூலம்‌ இயக்கப்‌ 
படும்‌ ஒரு விசை. பல சமயங்களில்‌ 
பல விசைகள்‌ ஒன்றன்பின்‌ ஒன்‌ 
றாக அமைக்கப்பட்டு ஒற்றைச்‌ 
சுழல்‌ தண்டு மூலம்‌ கட்டுப்படுத்‌ 
தப்படுகிறது. 

swivel: (எந்‌.) சுழல்‌ திருகு: ஒன்‌ 
றின்‌ மீது ஒன்று சுழலும்படி 
அமைந்த திருகு அமைப்பு, 

swivel joint: (கம்மி.) சுழல்‌ 
மூட்டு: ஒன்‌ றன்மீது ஒன்று சுழலும்‌ 
படி அமைந்த பொருத்து. 

swivel! vise: (பட்‌. ) சுழல்‌ குறடு: 
இது ஒரு மே 


ான்‌ 
யிருக்கும்‌ பொரு 
ளைத்‌ தேவை 


602 


யான நிலைக்குக்‌ கொண்டு வரும்‌. 


Sாench: (எந்‌. ) 5-திருகுக்குறடு. 
5: என்ற ஆங்கில எழுத்தின்‌ 
வடிவிலுள்ள திருகுக்குறடு. இது 
நிலையானதாக அல்லது தக்க 
வாறு அமைத்துக்‌ கொள்ளத்‌ தக்க 
தாக அமைந்திருக்கும்‌ 


sycamore: (மர.வே,) அத்தி மரம்‌: 
46மீ.உயரம்‌ வளரக்கூடிய மிகப்‌ 
பெரிய மரம்‌. மீதமான அளவு கன 
முடையது; இதனைப்‌ பிளப்பது 
மிகக்‌ கடினம்‌, ஒரு கன அடியின்‌ 
எடை சுமார்‌ 8 இ... இருக்கும்‌. 
அழகான வரிகளுடையது, இளம்‌ 
பழுப்பு நிறமுடையது. அறை 
கலன்கள்‌ தயாரிக்கப்‌ பெரிதும்‌ 
பயன்படுகிறது. விமானங்கள்‌ 
செய்வதிலும்‌ பயன்படுத்தப்படுகி 
றது. 

ஞூரா௦!: சின்னம்‌: சுருக்சக்‌ குறியீ 
டாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ அடை 
யாளக்‌ குறியீடு. 


$)ருமbol: (மின்‌.) குறியீடு: ஒர்‌ அல 
தினை அல்லது உறுப்பினைக்‌ 
குறித்துக்‌ காட்டும்‌ எழுத்து அல்‌ 
லது உறுப்பினைக்‌ குறித்துக்‌ காட்‌ 
டும்‌ எழுத்து அல்லது குழுஉக்‌ குறி. 
எடுத்துக்காட்டு: %'” என்ற 
எழுத்து எதிர்வினைப்பைக்‌ குறிக்‌ 
கிறது. 


symmetrical: செவ்வொழுங்கு: 
உறுப்புகள்‌ இருபுடை ஒத்திசை 
வாக அமைந்திருத்தல்‌. 


sympathetic nervous system : 
(உட.) பரிவு நரம்பு மண்டலம்‌ : 
முதுகந்தண்டெலும்பின்‌ மேல்‌, 
கழ்ப்பகுதிகளுக்கு முன்புறத்தில்‌ 
உட்புறமாக நெருக்கமான நரம்பு 
களின்‌ ஒரு தொகுதியினால்‌ 
இணைக்கப்பட்டுப்‌ பரவலாக 
அமைந்திருக்கும்பழுப்புநிற நரம்பு 
களின்‌ தொகுதி. இது தானியங்‌ 
கும்‌ நரம்பு மண்டலத்தின்‌ ஒரு 
பகுதியாகும்‌. சூழ்நிலையின்‌ 


தேவைகளுக்கேற்ப உடல்‌ உடனடி 
யாக வலுவான நடவடிக்கை 
எடுக்க உதவுவது இந்த நரம்பு 
மண்டலத்தின்‌ முக்கிய பணி. 
எடுத்துக்காட்டாக, அபாயம்‌ 
நேரிடும்போதும்‌ மனக்கிளர்ச்சி 
ஏற்படும்‌ போதும்‌ செயற்படத்‌ 
தூண்டுவது இந்த நரம்பு மண்‌ 
டலமே யாகும்‌. தானியங்கும்‌ 
நரம்பு மண்டலத்தின்‌ இன்னொரு 
பகுதி துணைப்பரிவு நரம்பு மண்‌ 
டலமாகும்‌.'உடலினைப்பேணிவரு 
வதற்கும்‌, அதன்‌ எதிர்காலத்‌ 
தேவைகளை நிறைவு செய்வதற்‌ 
கும்‌ இது உதவுகிறது. 
sympathetic pain: (நோயி,) 
பரிவு நோவு;தொடர்புணர்ச்சியால்‌ 
ஏற்படும்‌ நோவு. 

sympathetic resonance: (இயற்‌) 
பரிவு ஒலியதிர்வு : வாயு நிலைத்‌ 
தொடர்புறவு காரணமாக ஏற்‌ 
படும்‌ ஓலியதிர்வு. 


sympathetic sound : (இயற்‌) 
பரிவு ஒலி : வாயு நிலைத்‌ தொடர்‌ 
புறவு காரணமாக உண்டாகும்‌ 
ஒலி 

symphysis : கூட்டிணை வளர்ச்சி; 
இயற்‌ பண்பு இதழ்களை ஒன்றாக 
ஒருங்கிணைத்து வளர்த்தல்‌. எடுத்‌ 
துக்‌ காட்டு: இளமஞ்சள்‌ 
உருளைக்‌ கிழங்கு, 


symphysis : (௨௨. ) கூட்டுக்கணு: 
எலும்புகளை உடலின்‌ மையக்‌ 
கோட்டில்‌ ஒன்றாக இணைத்தல்‌. 


sympiesometer: ( இயற்‌. )அழுத்த 
வளியிணைவுப்‌ பாரமானி : நீர்மத்‌ 
துடன்‌ இணைவாக அழுத்தமிக்க 
வாயுவும்‌ அழுத்த அளவையாகப்‌ 
பயன்‌ படுத்தப்படும்‌ வாயுமண்டல 
அழுத்த மானி. 


$yறpற£௦௱ : (நோயி ) நோய்க்குறி: 
நோயினை உணர்த்தும்‌ அறி 
குறிகள்‌. நாய எளி தானே 


உணர்ந்து கொள்ளும்‌ நோய்க்குறி 
தலைவலி, உடல்‌ வெப்ப நிலை, 


நாடித்‌ துடிப்பு போன்‌ றவை மருத்‌ 
துவர்‌ கருவிகள்‌ மூலம்‌ கண்டறி 


யும்‌ நோய்க்‌ குறிகள்‌. 
symptomatology 
matics): (நோயி.) நோய்க்‌ குறி 
யியல்‌ : நோய்க்குறிகள்‌ பற்றி 
ஆராயும்‌ அறிவியல்‌. 
synaesthesia:பிறிது நுகர்‌ வுணர்வு: 
நுகர்ந்தவர்‌ நுகர்வுப்‌ பொருளை 
மாறுபட உணரும்‌ ஒருவகைக்‌ 
கோளாறு. 


synchro: (மின்‌. ) இணக்கமாற்றுப்‌ 
பொறி: ஒரு சுழல்‌ தண்டின்‌ சாய்வு 
நிலையை எந்திரப்‌ பிணைப்பு 
எதுவுமின்றி ஒரு நிலையிலிருந்து 
இன்னொரு நிலைக்கு மாற்றுவ 
தற்குப்‌ பயன்படும்‌ ஒரு மின்னியல்‌ 
எந்திர சாதனம்‌. 

synchrotron: (மின்‌.) மின்விசைப்‌ 
பெருக்கி : மின்ம விசைப்‌ பெருக்க 
மூட்டப்‌ பயன்படும்‌ மின்காந்த 
விசை இணையமைவு. 


synchro-mesh ; (தானி.) உந்து 
விசை மாற்றமைவு : உந்து ஊர்தி 
களில்‌ விசை மாற்றுப்‌ பற்சக்கர 
இடை உராய்வு அமைவு. 

synchronous motor: (மின்‌.) 
இணக்க மின்னோடி ; மின்‌ வழங்கும்‌ 
மின்னோடியின்‌ வேகம்‌ நிலையாக 
இருக்கும்‌ வரையில்‌ தனது 
வேகத்தை நிலையாகக்‌ கொண்டி 
ருக்கிற ஒரு மின்னோடி , 

synchronous vibrator ; (மின்‌.) 
இணக்க அதிர்வி: ஒரு விசை 
எடுப்பு மின்‌ சுற்றுவழியில்‌ மின்‌ 
சுமைவழியே ஒரே திசையில்‌ மின்‌ 
னோட்டம்‌ பராமரிக்கப்படும்‌ 
வகையில்‌ கூடுதல்‌ தொடுமுனை 
களைக்கொண்டுள்ள ஓர்‌ அதிர்வி. 
synchronization : 


(sympto 


ஒருங்கிசை 
வுறுத்தல்‌ : தொலைக்காட்சியிலும்‌ 


603 


திரைப்படக்‌ காட்சியிலும்‌ ஒளியும்‌ 
ஒலியும்‌ ஒன்றி ஒருங்கிசைந்து 
இயங்கும்படி செய்தல்‌. 


synchroreceiver: (மின்‌. ) 
இணக்க அலைவாங்கி: இது 
இணக்க மின்‌ செலுத்தியைப்‌ 
போன்றது. ஆனால்‌, 


அ 
சமிக்ஞைகளை எந்திர இயக்கமாக 
மாற்றுகிறது. 
synchroscope : (மின்‌.) இணக்‌ 
கங்‌ காட்டி : விளக்குகளின்‌ மூல 
மாக இணக்குவிப்பதை அறுதி 
யிடும்‌ ஒரு கருவி. இணக்கச்‌ 
சமிஞை வந்தால்‌ மட்டுமே உண்‌ 
டாகக்‌ கூடிய மிகக்குறுகிய கால 
வீச்சினைக்‌ கொண்ட ஓர்‌ அலைப்‌ 
புக்‌ கருவி. 
synchro transmitter : (மின்‌.) 
இணக்க மின்‌ செலுத்தி: ஒரு சுழ 
லும்‌ மின்‌ கலத்தைக்‌ கொண்ட ஒரு 
மின்மாற்றி. இது எந்திர உட்‌ 
பாட்டினை மின்னியல்‌ சமிக்ஞை 
களாக மாற்றி அந்தச்‌ சமிக்ஞை 
களை அலை வாங்கிக்கு அனுப்பு 
கிறது. 
synchrotron : மின்காந்த இணை 
யமைவு : மின்மவிசைப்‌ பெருக்க 


மூட்டப்‌ பயன்படும்‌ மின்காந்த 
விசை இணையமைவு. 

synchronous motor : (மின்‌.) 
இணக்க மின்னோடி : மின்‌ வழங்‌ 


கும்‌ மின்னாக்கியின்‌ வேகம்‌ நிலை 
யாக இருக்கும்‌ வரையில்‌ வேகம்‌ 
நிலையாக இருக்கும்‌ மின்னோடி. 
synciine : (மண்‌.) மை வரை மடி 
வுப்‌ படுகை : பாறை கீழ்முகமாக 
மடிந்திருத்தல்‌. 

sync pulse : (மின்‌ ) இணக்கத்‌ 
துடிப்பு: ஒர்‌ ஊசலியை அல்லது 
மின்சுற்று வழியை இயங்கத்‌ 
தூண்டும்‌ இணக்கத்‌ துடிப்பு. 
sync separator : (மின்‌.) இணக்‌ 
கப்‌ பிரிப்பான்‌ : தொலைக்காட்சி 


604 


சமிக்ஞையில்‌ பட த்‌ தகவலிலிருந்து 
இணக்கத்‌ துடிப்புகளைப்‌ பிரித்‌ 
தெடுக்கப்‌ பயன்படும்‌ ஒரு குழல்‌. 


(நோயி.) நோய்க்‌ 
குறித்‌ தொகுதி : ஒரு நோயைக்‌ 
காட்டும்‌ குறிகள்‌, அடை 
யாளங்கள்‌, உணர்வுகள்‌ ஆகியவற்‌ 
றின்‌ தொகுதி. இவை அனைத்தும 
ஒன்று சேர்ந்து உடலிலுள்ள ஒரு 
குறிப்பிட்ட கோளாறைக்‌ காட்டு 
தின்றன. எடுத்துக்காட்டாக, 
மிகுந்த உடல்வெப்பம்‌, 
தொண்டை வீக்கம்‌, மெதுவான 
நாடித்துடிப்பு, அடிக்கடி ஏற்படும்‌ 
மயக்கம்‌ ஆகியவை இதயத்தின்‌ 
மேலறைக்கும்‌ கீழறைக்கும்‌ இடை 
யிலான தடுக்கிதழ்‌ அடைப்பட்டி 
ருப்பதைக்‌ குறிக்கிறது: 


syndrome : 


synthesis: செயற்கைப்‌ பொருளாக்‌ 
கம்‌ : தனிமங்களிலிருந்து அல்லது 
தனிக்கூட்டுப்‌ பொருட்களிலிருந்து 
ஒரு செயற்கைச்‌ சேர்மப்‌ பொரு 
ளை ஆக்குதல்‌, 


synthetic ((குழைம. ) செயற்கைப்‌ 
பொருள்‌ : தனிமங்களிலிருந்து அல்‌ 
லது எளிய கூட்டுப்‌ பொருள்களி 
லிருந்து செயற்கையாகச்‌ செய்யப்‌ 


பட்ட வேதியியல்‌ கூட்டுப்‌ 
பொருள்‌. 

synthetic resin: (குழை.) 
செயற்கைப்‌ பிசின்‌ : வேதியியல்‌ 


வினைகள்‌ மூலம்‌ உற்பத்தி செய்‌ 
யப்பட்ட ஒரு குழைமக்‌ (பீளாஸ்‌ 
டிக்‌) கூட்டுப்பொருள்‌. இது இயற்‌ 
கைப்‌ பிசின்களைப்‌ போன்று 
இருப்பினும்‌ வேதியியல்‌ அமைப்பி 


லும்‌ எதிர்‌ வினைகளிலும்‌ பெரி 
தும்‌ வேறுபட்டிருக்கும்‌. 

syphilis : (நோயி. ) கிரந்தி/மேகப்‌ 
புண்‌ : திருகு சுருள்‌ வடிவான 
நுண்ணுயிர்‌ மூலம்‌ உண்டாகும்‌ 
ஒரு நோய்‌. இது உடலுறவு மூலம்‌ 
ஆணிடமிருந்து பெண்ணுக்கும்‌, 
பெண்ணிலிருந்து ஆணுக்கும்‌ பரவு 
கிறது. தொடக்கத்தில்‌ இதனால்‌ 
உடலின்‌ மேற்பகுதியில்‌ வீக்கமும்‌, 
புண்களும்‌ ஏற்படும்‌. ஆனால்‌ பின்‌ 
னர்‌ இரத்த நாளங்கள்‌, இதயம்‌, 
மூளை, முதுகந்தண்டு ஆகியவற்‌ 
றையும்‌ தாக்குகிறது. இது குழந்‌ 
தைகளையும்‌ பீடிக்கிறது 


syringe : பீற்று மருந்தூசி : உட. 


லில்‌ விசைப்‌ பீற்று மருந்து குத்திச்‌ 
செலுத்துவதற்கான குழல்‌ ஊசி. 
நவா (தானி.) கருவித்தொகுதி: 
ஒரே ஆக்கப்பண்புகளுடன்‌ ஒருங்‌ 
கிணைந்து இயங்கும்‌ கருவிகளின்‌ 
முழு மொத்தத்‌ தொகுதி. 


systems engineering : (தானி.) 
கருவித்‌ தொகுதிப்‌ பொறியியல்‌ : 
கருவிகளின்‌ முழுத்தொகுதியில்‌ 
அடங்கியுள்ள உறுப்புகளுக்கிடை 
யிலான  இடைவினைகளையும்‌, 
ஒவ்வொரு உறுப்பின்‌ தனிப்பண்‌ 
பியல்புகளையும்‌ கருத்தில்‌ 
கொண்டு, சிக்கலானதும்‌ முழுமை 
யானதுமான கருவித்தொகுதி 
களைவடிவமைக்கும்‌ பொ றியியல்‌. 


ர்‌. 8. (tuberculosis) : (நோயி.) 

பி. (காசநோய்‌): எலும்புருக்கி 

நாய்‌. இது உடம்பிலுள்ள 
பெரும்பாலான திசுக்களைக்‌ 
கழலைப்புற்றுப்‌ பாதிப்பதா லும்‌, 
ஒரு தனிவகை நோய்க்‌ கிருமி உர 
வாவதாலும்‌ உண்டாகும்‌ நோய்‌. 


1.N.T: டி. என்‌. டி: பெருவிசை 
வெடி மருந்து. 


tab: (வானூ.) கட்டுப்பாட்டுத்‌ 
துணைப்‌ பகுதி: கட்டுப்பாட்டு 
விசையைக்‌ குறைக்க அல்லது 
விமானத்தைச்‌ சமதிலப்படுத்துவ 
தற்குக்‌ கட்டுப்பாட்டுப்‌ பரப்பு 
டன்‌ இணைக்கப்பட்ட துணைக்‌ 
கட்டுப்பாட்டுப்‌ பகுதி. 


tabernacle: (௧.க.)' தொழு 
கைத்‌ தலம்‌: கிறிஸ்துவர்களின்‌ 
சர்ச்‌ அல்லது தொழுகைத்‌ தலம்‌. 
tabernacle: (௧,5) வழிபடு 


யறை : வழிபாட்டுக்கான உருவம்‌ 
வைக்குமிடம்‌. 


taboret : (மர.வே,) சிறுமேசை : 
இறிய முக்காலி அல்லது உயரம்‌ 
குறைந்த மேஜை. பெரும்பாலும்‌ 
தாவரங்கள்‌, அலங்காரப்‌ பொருட்‌ 
கள்‌ முதலியவற்றை வைப்பதற்குப்‌ 
பயன்படுவது, 


tabular meter : (அச்சு.) அட்ட 
வணை மானி : பெரும்பா லும்‌ 
கோக்கப்பட்ட எண்கள்‌ பத்தி 
களாக அடுக்கப்பட்டவை, 
tabulate : பட்டியலிடு : பொருட்‌ 
களை அல்லது தகவல்களை அட்ட 
வணையாக அல்லது பட்டியலாக 
வகைப்படுத்து. 


605 


tachometer : (பொறி.) விசை 
மானி : தண்டுகளின்‌ வேகத்தை 
ஒரு நிமிடத்துக்கு எத்தனை 


சுழற்சிகள்‌ என்று காட்டும்‌ கருவி. 
tackle: (எந்‌.) பாரந்தூக்கு கலன்‌: 


பளுமிக்க பொருட்‌ 
களைக்‌ கட்டித்‌ தூக்கு 
வதற்குப்‌ பயன்படும்‌ 


சங்கிலிக்‌ கயிறு, கப்பி 
அல்லது பிளாக்குகள்‌ . 
tack: (அச்சு. ) பசைப்பு: 
அச்சு மையத்தில்‌ அடங்‌ 
பாரந்தூக்கு திய வார்னிஷ்‌ சற்று 
கலன்‌ கெட்டியாவதால்‌ அச்சு 
மையில்‌ ஏற்படும்‌ பிசு பிசுப்பு. 
tack weld: (பற்‌.) பொருத்தாணிப்‌ 
பற்றாசு : ஓர்‌ இணைப்புக்‌ கருவி 
யின்‌ உறுப்புகளைத்‌ தற்காலிக 
மாக ஒன்றாகப்‌ பற்றிவைத்துக்‌ 
கொள்ளக்கூடிய ஒரு சிறிய பற்‌ 
றாசு. 
tania: (௧.௧.) தலைப்பட்டி : 
கிரேக்க டோரிக்‌ பாணி கட்டடங் 
களில்‌ தூண்கள்‌ மேல்‌ அமைந்த 
உத்தரத்துக்கும்‌ அதற்கும்‌ மேலே 
உள்ள சிறு சுவர்களுக்கும்‌ நடுவில்‌ 
அமைந்த தட்டையான பட்டை. 


tail: (வானூ.) விமான வால்‌ : 
விமானத்தின்‌ பின்புறப்‌ பகுதி. 
பொதுவில்‌ நிலைப்படுத்தும்‌ பல 
கைகள்‌ அல்லது துடுப்புகள்‌ அடங்‌ 
கியது. இவற்றுடன்‌ விமானத்தின்‌ 
க்கிகள்‌, சுச்கான்௧ள்‌ ஆகிய 
கட்டுப்‌ படுத்தி பரப்புகள்‌ இணைக்‌ 
கப்பட்‌ டிருக்கும்‌. 
tail beam or tail joist : (s.க.) 
வால்‌ உத்தரம்‌: தலை உத்தரத்‌ 
துடன்‌ வந்து சேருகிற உத்தரம்‌. 


606 


tail boom: (வாஜறா.) வால்‌ 
தண்டு : வால்‌ பகுதிகளையும்‌ பிர 
தான ஆதாரப்‌ பிரிவுகளையும்‌ 
இணைக்கிற தண்டு, 


tail heavy: /வானூ ) வால்‌ இறக்‌ 
கம்‌: (விமானம்‌) காற்றை விட. 
எடைகூடிய விமானம்‌ பறக்கும்‌ 
போது நீளவாட்டு கட்டுப்பாடு 
விடுபடும்போது வால்புறம்‌ கீழ்‌ 
நிலையில்‌ இருக்கும்‌. அப்போது 
விமானி குறிப்பிட்ட உயரத்தி 
லேயே இருக்க லிரும்பினால்‌ 
கண்ட்ரே ல்‌ தடியை இயக்கியாக 
வேண்டும்‌. 


tailing : (௧.௧.) புடைப்புக்‌ கல்‌ : 
சுவரில்‌ செருகப்பட்டு வெளியே 
துருத்தி நிற்கும்‌ செங்கல்‌ அல்லது 
கல்லின்‌ பகுதி, 


tail joist: (௪.க.) வால்‌ உத்தரம்‌! 
ஒரு முனை தலை உத்தரத்துடன்‌ 
வந்து முடிகிற உத்தரம்‌. 


tailless airplane: (வானூ.) 
வாலில்லா விமானம்‌: நிலைப்படுத்த 
பயன்படுத்தப்படுகிற பகுதி 
கள்‌ றக்கைக்குள்ளாகவே 
அமைக்கப்பட்ட விமானம்‌. 


tai) light ; (வாஜூ;பொறி.) வால்‌ 
விளக்கு / பின்புற விளக்கு: ஓவ்‌ 
வொருமோட்டார்வாகனத்திலும்‌ 
பின்புறத்தில்‌ சட்டப்படி அமைக்‌ 
கப்படவேண்டி௰ இரவில்‌ பூட்டப்‌ 
படுகையில்‌ எரிய வேண்டிய 
சைகை விளக்கு. 


tailpiece: (அச்சு. இறுதிப்பகுதி/ 
முத்தாய்ப்பு: ஒரு நூலின்‌ ஓர்‌ 
அத்தியாயத்தின்‌ முடிவில்‌ அல்லது 
அச்சிடப்படுகிற குறி, 

tailpiece : (கம்‌.) சாக்கடை வடி 
குழாய்‌ : கழிவு நீர்த்தொட்டியின்‌ 
அடிப்பகுதியில்‌ இணைக்கப்படும்‌ 
1” வடிவ படிகுழாய்‌. 


tail pipe : உறிஞ்சு குழாய்‌. 


1811 print : வால்‌ அச்சு : அச்சுக்‌ 
குள்ளிருந்து மாதிரி வடிவத்தை 
வெளியே எளிதில்‌ எடுப்பதற்கான 
வகையில்‌ மைய வடிவத்தில்‌ 
அமைந்த பிடி, உள்‌ அச்சு நன்கு 
அமைய, அதற்கு வசதி செய்வது. 


tail screw: வால்‌ திருகாணி; 
கடைசல்‌ (லேத) எந்திரத்தில்‌ 
நிலைப்பிடிமானத்தின்‌ தண்டை 


இயச்கச்‌ செய்யும்‌ திருகாணி. 


tail skid: (வாஜூ.) வால்‌ சறுக்‌ 
குக்‌ கட்டை: தரையில்‌ நிற்கிற 
விமானத்தின்‌ வால்‌ பகுதியைத்‌ 
தாங்கி நிற்கிற சறுக்குக்‌ கட்டை. 


tail slide: (வானூ.) வால்‌ சறுக்கு 
விமானம்‌: செங்குத்தாக உயரே 
ஏறிய பிறகு கழே சறுக்குகிற 
நிலை ஏற்பட்டதைத்‌ தொடர்ந்து 
விமானத்தின்‌ வால்‌, கீழ்நோக்கெ 
தாக பின்புறம்‌ கீழ்ப்புறமாகச்‌ 
செயல்படும்‌ நிலை. 


tail spin: (வானூ.) வானூர்தி 
யின்‌ சுழல்‌ கழுகுப்‌ பாய்ச்சல்‌. 

tail stock: (எந்‌.) வால்‌ பிடிமானம்‌: 
ஒரு கடைசல்‌ எந்திரத்தில்‌ ஒரு 
பொருளைப்‌ பொருத்துவதில்‌ ஒரு 
புறம்‌ நிலையாக இருத்திய தலைப்‌ 
பிடிமானம்‌ இருக்கும்‌. மற்றொரு 
புறத்தில்‌ முன்னும்‌ பின்னும்‌ நகர்த்‌ 
தக்கூடிய வால்‌ பிடிமானம்‌ இருக்‌ 
கும்‌. 

tail stock spindle: (எந்‌.) 
நிலைப்பிடிமானத்‌ தண்டு: கடைசல்‌ 
எந்திரக்‌ கடைசல்‌ நீலைப்பிடிமா 
னத்தில்‌ செயலற்ற மையத்தைத்‌ 
தூக்குகிற செருகு குழல்‌ அல்லது 
தண்டு. 


tail surface: (வானூ.) வால்‌ 
பரப்பு: ஒரு விமானத்தின்‌ வால்‌ 
பகுதியில்‌ உள்ள நிலைப்படுத்து 
கிற அல்லது கட்டுப்படுத்துகிற 
பரப்பு. 


tail unit: (வானூ.) வால்‌ 
தொகுதி: விமானத்தை நிலைப்‌ 
படுத்தவும்‌ கட்டுப்படுத்தவும்‌ 


உதவ விமானத்தின்‌ பின்புறத்தில்‌ 
அமைந்த எல்லா பரப்புகளும்‌ 
அதாவது நிலைப்படுத்தி, துடுப்பு, 
சுக்கான்‌ தூக்கி, ஆகியவை அடங்‌ 
கும்‌. 

tail wheel: (வானூ.) வால்‌ சக்க 
ரம்‌: தரையில்‌ உள்ளபோது ஒரு 
விமானத்தின்‌ வால்‌ பகுதியைத்‌ 
தாங்கி நிற்கும்‌ சக்கரம்‌, அது 
திருப்பத்தக்கதாக அல்லது திருப்ப 
முடியாததாக, நிலையாக அல்லது 
சுழலும்‌ வகையில்‌ அமைக்கப்பட்‌ 
டிருக்கலாம்‌. 


$81ஈ: வெண்‌ மெல்‌ தகடு: முகக்‌ 
கண்ணாடியின்‌ முகட்டுக்‌ காப்புத்‌ 
தகரம்‌. 


take: (அச்சு.) எழுத்துப்‌ பகுதி: 
அச்சுக்கோப்பவர்‌ எந்த ஒரு சம 
யத்திலும்‌ வைத்திருக்கின்ற ஒரு 
வாசகத்தின்‌ ஒரு பகுதி, 


take-off distance: (வானூ.) 
எழும்பு தொலைவு சுழி: நிலை 
வேகத்திலிருந்து கிளம்புகிற ஒரு 
விமானம்‌, இறுதியாகத்‌ தரையி 


லிருந்து அல்லது ரிலிருந்து 
தொடர்பகன்று மேலே எழும்பு 
வது வரையிலான தொலைவு. 


மேலெழும்பும்‌ தொலைவு, காற்ற 
மைதி அல்லது குறிப்பிட்ட காற்று 
வேக அடிப்படையில்‌ கணக்கிடப்‌ 
படுவது. 


take-off speed: (வானூ.) எழும்பு 
வேகம்‌: ஒரு விமானம்‌ முற்றிலு 
மாக வானில்‌ எழும்பிய நிலையில்‌ 
உள்ள காற்று வேகம்‌. 


take-up: (பட்‌.) இறுக்கமைவு: 
தேய்மானத்தால்‌ அல்லது வேறு 
காரணங்களால்‌ பகுதிகளில்‌ ஏற்‌ 
பட்ட தவிர்வைப்‌ போக்குவதற் 
கான ஒரு கருவி. 


607 


taking up: (பட்‌,) சரிப்படுத்து: 
எந்திரம்‌ போன்றவற்றில்‌ தேய்‌ 
மானத்துக்காகத்‌ தகுந்தபடி 
பொருத்துதல்‌ சம்பந்தப்பட்டது. 
talc: “சவர்க்காரக்கல்‌: காகிதம்‌, 
மசகுப்பொருட்கள்‌, ஒப்பனைப்‌ 
பொருட்கள்‌ தயாரிக்கப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ மாக்கல்‌. 

talc: (வண்‌.) வண்ணச்‌ சுண்‌ 
ணம்‌: வண்ணங்களில்‌ நிமிர்த்து 
பொருளாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
நீரடங்கிய மக்னீசியம்‌ அலுமினி 
யம்‌ சிலிக்கேட்‌ . 

1810: வெளிமக்‌ கன்மகி; மென்‌ கல்‌ 
பொடி: காகிதம்‌, உய்வுப்‌ பொருட்‌ 
கள்‌, அழகு சாதனப்‌ பொருட்கள்‌ 
முதலியவற்றில்‌ பயன்படுத்தப்படு 
கிற மென்கல்பொடி. 

tallow: கொழுப்பு; விலங்கின்‌ 
உருக்கிய நிணம்‌: விலங்குக்‌ 
கொழுப்புகளிலிருந்து தயாரிக்கப்‌ 
படுவது. 


tambour; (௧.௧.) கூரையிட்ட 
பாதை: கூரையுள்ள சிறிய மூடப்‌ 
பட்ட நடைபாதை. 


tamo, japanese ash: (மர.வே.)£ 
ஜப்பானி தாமோ சாம்பல்‌: தாமோ, 
ஐப்பானில்‌ சாம்பல்‌ (மரவேலை) 
லபிராக்சிமஸ்‌ மஞ்சூரியா, இப்‌ 
பொருளானது, நிறத்திலும்‌ தன்‌ 
மையிலும்‌ பெரும்‌ வித்தியாசம்‌ 
கொண்டது. இருக்கைச்‌ சாதனங்‌ 
கள்‌, அறைத்‌ தடுப்பு, அழகுச்‌ 
சுவர்‌ போன்று பயன்படுத்துதல்‌ 
ஆகியவற்றுக்கு நிறையப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. தாமோ நேர்த்‌ 
திப்‌ பூச்சு மூலம்‌ மரத்தின்‌ 8ற்றுப்‌ 
பாணிகள்‌ மிக எடுப்பாகத்‌ தெரி 
யும்‌. 

tam: கெட்டித்தல்‌: வெடிப்பாற்‌ 
றல்‌ பெருக்கும்படி வெடிச்‌ சுரங்க 
வாயில்‌ களிமண்‌ திணித்து வைத்‌ 
தல்‌. 


608 


கறற: (பொறி.) கெட்டித்தல்‌: 

சிறு கற்கள்‌ போன்ற பொருள்‌ 

களைப்‌ பதித்து அடித்து கெட்டித்‌ 

தல்‌. ஒரு மாதிரிப்‌ பாணியைச்‌ 

சுற்றி மண்ணை வைத்துத்‌ தட்டு 
ல்‌. 


tampi௦n: (கம்‌.) கூம்பு அடைப்‌ ! 


பான்‌: ஒர்‌ ஈயக்குழாயின்‌ வாய்‌ 
முகப்பை அடைப்பதற்கான கூம்பு 
வடிவ மரக்‌ கட்டை அடை ப்பான்‌. 


tகaறbark: பதனிடு பட்டை: ஓக்‌ 
மரத்தின்‌ பட்டை போன்று 
டானின்‌ அடங்கிய மரத்தின்‌ 


பட்டை. தோல்‌ பதனிடப்‌ பயன்‌ 
படுத்திய பின்னர்‌ ஓரளவில்‌ எரி 
பொருளாகப்‌ பயன்படுவது. 


tandem airplane: (வானூ.) 
அடுக்கு இறக்கை விமானம்‌: ஒரே 
மட்டத்தில்‌ முன்னும்‌ பின்னுமாக 
அமைந்த இரண்டு அல்லது அதற்கு 
மேற்பட்ட இறக்கைகளைக்‌ 
கொண்ட விமானம்‌. 

கnஏ: முனை விளிம்பு: ஒரு வெட்‌ 
டுக்‌ கருவியின்‌ கழுத்து அல்லது 
பிடிக்குள்ளாக செருகப்படும்‌ 
பகுதி. 

tangent: தொடுகோடு: குறுக்காக 
வெட்டிச்‌ செல்லாமல்‌ ஒரு கோட்‌ 
டை அல்லது பரப்பை ஒரு புள்ளி 
யில்‌ தொடுதல்‌-தொடுகோடு. 
tangent of an angle: (சணி) 
இருக்கை: ஒரு கோணத்துக்கு 
எதிரே உள்ள பக்கத்தை அருகில்‌ 
உள்ள பக்கத்தால்‌ வகுத்து வரும்‌ 
ஈவு. 

tangible: தொட்டுணரத்தக்க: 
தெளிவாக உணர முடிகிற, உண்‌ 
மையான. 


tank: (தானி.எந்‌.) தொட்டி: 


மோட்டார்‌ வாகனம்‌ ஒன்றில்‌ 
பெட்ரோல்‌ நிரப்பப்படும்‌ 
தொட்டி. 


tannin or tannic acid: (வேதி.) 


டானின்‌ அல்லது டானிக்‌ அமிலம்‌: 
பளபளப்பான சற்று மங்கலான 
மஞ்சள்‌ ஒழுங்கற்ற பொடி 
(C.Hj௦0p) கால்நட்‌, சுமாக்‌, 
தேயிலை போன்றவற்றிலிருந்து 
பழுப்பான வெள்ளைப்‌ பளபளப்‌ 
புள்ள செதில்‌ போன்ற வடிவில்‌ 
கிடைப்பது, மருத்துவத்தில்‌ இது 
உடல்‌ திசுக்களை சுருங்க வைக்‌ 
கும்‌ பொருளாகப்‌ பயன்படுத்தப்‌ 


படுகிறது. 


tantalum: (உலோ. ) டாண்டாலம்‌ 
(வெம்மம்‌): வெப்பத்தினாலும்‌, 
திராவகச்‌ செயற்பாட்டினாலும்‌ 
பாதிக்கப்படாத வெள்ளை உலோ 
கத்‌ தனிமம்‌. இது “டாண்டா 
லைட்‌' என்றும்‌ தாதுவிலிருந்து 
எடுக்கப்படுகிறது. இது பளபளப்‌ 
பானது; இதனைக்‌ கம்பியாக நீட்‌ 
டலாம்‌. மின்விளக்குக்‌ குமிழ்களி 
லும்‌, வானொலிக்‌ குழல்களிலும்‌ 
இழைகளாக மிகுதியும்‌ பயன்படு 
கிறது. இது கம்பியாகவும்‌ சலா 
கையாகவும்‌ விற்பனை செய்யப்‌ 
படுகிறது. 

tantanium: (உலோ. ) டான்டானி 
யம்‌: டேன்டலைட்டிலிருந்து 
பெறப்படுகிற, அமிலத்தை எதிர்க்‌ 
கும்‌ தன்மையுள்ள, கம்பியாக 
இருக்கத்‌ தக்க பளப்பளப்பான 
வெள்ளை நிற உலோகம்‌. பெரி 
தும்‌ மின்‌ பல்புகளிலும்‌ ரேடியோ 
குழல்களிலும்‌ இழையாகப்‌ பயன்‌ 
படுவது, கம்பியாக, தண்டாக 
விற்கப்படுவது. 


tap: புரியாணி உள்வரி இழைப்புக்‌ 
கருவி; புரியிடுதல்‌: 
பு ரி தண்‌ டு 
கொண்டு புரி 
களை அமைத்தல்‌. 


(எந்‌.) உள்ளி 

டைப்‌ புரிகளை 

புரியாணி அமைப்ப தற்கான 
புடைத்த புரிகளைக்‌ கொண்ட 


கருவி, (கியர்‌ வரை) ஒரு துளை 


யிடப்பட வேண்டுமென்பதற்கான 
குறியீடு. 

tap bolt: ( எந்‌.) புரியிடப்பட்ட 
தாழ்துளை: பொதுவில்‌ முழு நீளத்‌ 
துக்கும்‌ புரியிடப்பட்ட தாழ்‌, 
தலையின்‌ அடிப்புறத்திலும்‌ படி 
யும்‌ இடத்திலும்‌ மட்டும்‌ சீர்‌ செய்‌ 
யப்பட்டது. இந்தத்‌ தாழ்களின்‌ 
தலை சதுர அல்லது அறுகோண 
வடிவில்‌ இருக்கும்‌. ்‌ 
tape (பொறி.) அளவிடு பட்டை: 
லினன்‌ அல்லது பருத்தி அல்லது 
மெல்லிய உருக்கினால்‌ செய்யப்‌ 
பட்ட வளையத்தக்க அளவுச்‌ சாத 
னம்‌. பொதுவில்‌ வட்ட வடிவ 
உறைக்குள்‌ இருக்கும்‌. பயன்பாட்‌ 
டுக்குப்பின்‌ மீண்டும்‌ சுருட்டி 
உள்ளே அடக்கி விடலாம்‌. 

taper: (எந்‌. ) குவிந்தமைதல்‌; 
படிப்படியாக, சீராக அளவு குறு 
திக்‌ கொண்டு வருதல்‌. குவிந்த 
குழிவு. குவிந்த தண்டு, குவிந்த 
நடுத்தண்டு என்பது போல. 


ர்வு லக்‌ சமல்‌ டர்டி நாடா 
ப்பதிவுக்‌ கருவி: இது மின்‌ 
அணுவியல்‌ ஓலிப்பதிவுக்‌ க்‌ 
இதில்‌ ஒலிச்‌ சமிக்ஞைகள்‌, மின்னி 
யல்‌ சமிக்ஞைகளாக மாற்றப்படு 
தின்றன. இந்த மின்னியல்‌ சமிக்‌ 
ஞைகள்‌ , ஒரு தனிவகை நாடாவில்‌ 
ஒரு காந்தத்தோரணியாகப்‌ பதி 
வாகின்றன. 


taper angle: (உலோ.) கூர்ங்‌ 
கோணம்‌: நுனிநோக்கிச்‌ சிறுத்துச்‌ 
செல்கிற பரப்பளவுகளுக்கிடையி 
லான உள்ளடக்குக்‌ கோணம்‌. 


taper attachement: (எந்‌.) 
குவிய இணைப்பு: குலிந்து அமை 
யும்‌ வகையில்‌ கடைவதற்கு ஒரு 
லேத்தில்‌ பொருத்துவதற்கான 
சாதனம்‌. அளவுக்குத்‌ தக்கபடி 
இதில்‌ மாற்றம்‌ செய்ய இயலும்‌. 


tapared-shank drill: (ஏந்‌.) குவி 


35 


609 


யத்‌ தண்டுக்‌ குடைவி: குவிந்து 
செல்லும்‌ நடுத்தாங்க கொண்ட, 
சாதாரண குடைவுச்‌ சுழல்வியில்‌ 
அல்லது குழியில்‌ பயன்படுத்தப்படு 
கிற, திரும்புகிற அல்லது அப்படி. 
அல்லாத குடைவி. 


tapered spindle: (எந்‌.) குவியத்‌ 
தண்டு: குவியத்தண்டு வேலைக்‌ 
கருவி அல்லது தண்டைப்‌ பொருத்‌ 
தும்‌ வகையில்‌ ஒரு புறத்தில்‌ ௨ள்‌ 
பகுதியில்‌ குவிந்து அமைந்த துளை 
உள்ள தண்டு. 

taper gauge: (எந்‌.) குவியளவு 
மானி: உள்ளே அல்லது வெளியே 
எந்த அளவுக்கு குவிந்து அமைந்‌ 
துள்ளது என்பதை துல்லியமாக 
அளக்கும்‌ கருவி. 

taper per ft: (எந்‌.) அடி வீதம்‌ 
குவிதல்‌: குவிந்தமைவது எந்த 
அளவில்‌ உள்ளதை வெளிப்படுத்‌ 
தும்‌ முறை. அதாவது ஜார்னோ 
குவிவு (அல்லது குவியம்‌) : அடிக்கு 


“ ,6₹ பிரவுன்‌ மற்றும்‌ ஷார்ப்‌ குலிவு 


அடிக்கு .5” பத்து மட்டும்‌ வராது. 


taper pin: (எந்‌;பொறி.) குவிய 
ஆணி: உருண்டையான உலோகச்‌ 
கம்பிகளிலிருந்து செய்யப்படுவது. 
ஒரு தண்டுடன்‌ ஒரு உறுப்பை 
பிணைப்பதற்குப்‌ பயன்படுவது. 1 
முதல்‌ 10 வரை எண்‌ அடிப்படை 
யில்‌ அளவு வரிசைப்படுத்தப்பட்‌ 
டது. எண்‌ 1 என்பது அகலப்‌ பகு 
தியில்‌396செமீகுறுக்களவும்‌2 முதல்‌ 
2.54செ.மீ. நீளமும்‌ கொண்டது. 
எண்‌ 10 என்பது அகலப்பகுதியில்‌ 
1.8செ.மீ. குறுக்களவும்‌ 3.8 
முதல்‌ 15செ.மீ. நீளமும்‌ கொண் 
டது. 

taper-pin drills: (உலோ,வே. 
குவிய ஆணிதுளை கருவி; 209௪. 
-க்குடடசை.மீ. வீதம்‌ குவிந்து 
அமைந்த, பல்‌ போன்ற கூரான 
விளிம்புகளைக்‌ கொண்ட துளை 
யிடு கருலி. கட்டி உலோகத்திலி 


610 


ருந்தான குவிய ஆணிகளை செருகு 
வதற்கான துளைகபைப்‌ போட 


வல்லது. 


taper தியி ட்‌ எந்‌.) குவியத்‌ 
ளை துருவி: குவிந்து அமையும்‌ 
ல்களில்‌ உள்ளே செலுத்தி 


துளையைத்‌ தேவையான அளவுக்‌ 
குத்‌ துருவிப்‌ பெரிதாக்குவதற்கான 
சாதாரண நீண்ட துருவு பள்ளம்‌ 
கொண்ட துளைத்‌ துருவி, குவிய 
ஆணியைச்‌ செலுத்துவதற்கு 
துளை போடப்‌ பயன்படுவது. 


taper tap: -குவியப்‌ புரியிடு 
கருவி: நீளவாட்டில்‌ குவிந்து 
அமைந்த புரியிடும்‌ கருவி. துளை 
யிடப்பட்ட பின்‌ துளையில்‌ திருகு 
புரியிடுவதற்கு எளிதில்‌ உதவுவது, 
taper turning: (எந்‌.) குவியக்‌ 
கடைசல்‌: கடைசல்‌ எந்திரத்தில்‌ 
நிலைப்பிடிமானத்தைப்‌ பொருத்‌ 
தாமல்‌ அல்லது குவிய இணைப்‌ 
பைப்‌ பொருத்திக்‌ கடைவது. 


tap dril!: (உலோ.) துளைத்‌ துரப்‌ 
பணம்‌: உலோகத்தில்‌ துளையிடுவ 
தற்குப்‌ பயன்படும்‌ துரப்பணம்‌. 
tap, hob, sellers: (எந்‌.) நீண்ட 
புரியிடு கருவி: இதில்‌ நீள்‌ வாட்டில்‌ 
மத்திய பகுதியில்‌ மட்டும்‌ புரி 
இருக்கும்‌. அத்துடன்‌ பல குழிவு 
கள்‌ இருக்கும்‌. அச்சுகளில்‌ மற்றும்‌ 
கடைசல்‌ எந்திர புரியிடு கருவி 
களில்‌ புரி போடுவதற்கு அதுபயன்‌ 
படுகிறது. 

tapestry: அலங்கார திரைச்‌ சீலை: 
தொங்கவிடுவதற்கும்‌, இருக்கை 
களின்‌ பரப்பு மீது பொருத்துவதற்‌ 
குமான அலங்கார சித்திரவேலைப்‌ 
பாடு அமைந்த துணி. 

tap hole: (வார்‌.) வடி துளை: 
உலோகத்தை உருக்குவதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ குழிவு வாண 
லியின்‌ புடைப்பில்‌ உள்ள துளை, 
உருகிய உலோகம்‌. இதன்‌ வழியே 
பெறப்படும்‌. 


taping: நாடாப்பதிவு: ஒரு காந்த 
நாடாவின்‌ அல்லது துளையிட்ட 
நாடாவின்‌ செயல்முறைகளை அல்‌ 
லது விளைவுகளை பதிவு செய்யும்‌ 
முறை, 


tapped face plate: (பட்‌.) புரி 
யிட்ட முகத்‌ தகடு: ஒரு முகப்புத்‌ 
தகட்டில்‌ துளைகளுக்குப்‌ பதில்‌ 
அல்லது காற்றுடன்‌ சேர்த்து புரி 
யிட்ட துளைகள்‌ இருக்கும்‌. 


tapper tap: (எந்‌.) புரி எந்திர புரி 
தண்டு: புரியிடும்‌ எந்திரங்களின்‌ 
நட்டுகளில்‌ புரியிடுவதற்கான 
விசேஷ புரிதண்டு. 


tappet: (தானி.) டாப்பெட்‌: 
புடைச்‌ சக்கரத்துக்கும்‌ வால்வுக்‌ 
கும்‌ இடையே முன்னும்‌ பின்னு 
மாக இயங்கும்‌ பகுதி. 

tappet valve. (தானி.) தட்டியக்‌ 
கப்‌ பிதுக்கத்‌ தடுக்கிதழ்‌: வட்டுத்‌ 
தலையுடன்‌ கூடிய தடுக்கிதழிலி 
ருந்து ஒரு தண்டு நீண்டு செயல்வி 
யாக இருக்கும்‌. உள்‌எரி என்ஜி 
னில்‌ பொதுலில்‌ பயன்படுறெது. 


tapping: (உலோ.வே.) புரியிடு 
தல்‌: கையால்‌ “அல்லது எந்திரத்‌ 
தைப்‌ பயன்படுத்தி ஒரு புரிதண்டு 
மூலம்‌ ஒரு துளையினுள்‌ புரி 
களைப்‌ போடுதல்‌. 


tapping bar: (வார்‌.) வடிதண்டு: 
(வார்ப்பு) 2 முதல்‌3செ.மீ.அங்குல 
குறுக்களவும்‌ 1 முதல்‌ 3மீ, நீள 
மும்‌ உள்ள இரும்புத்‌ தண்டு. 
உலைத்‌ தொட்டியில்‌ உருகிய 
நிலையில்‌ உள்ள இரும்புக்‌ குழம்‌ 
பை வெளியே பாயச்‌ செய்ய அத்‌ 
தொட்டியின்‌ திறப்பு வாயைத்‌ 
திறப்பதற்குப்‌ பயன்படுவது. 


tap remover: (பட்‌) புரிதண்டு 
அகற்றி. துளைக்குள்‌ உடைந்த 
புரிதண்டை வெளியே திருகி எடுப்‌ 
பதற்கு அதைப்‌ பற்றிக்‌ கொள்வ 
தற்கான கருவி. 


tap splice: (மின்‌. )டேப்‌ பிணைப்பு: 
காண்க கிளை இணைப்பு. 


tap wrench: (எந்‌. ) புரிதண்டு பிடி 


புரிதண்டு பிடி கருவி 
கருவி; துளைகளில்‌ புரியிடு 


கையில்‌ புரிதண்டை கெட்டியாகப்‌ 


பற்றிக்‌ கொண்டு இயங்குவதற் 
கான இரட்டைப்பிடி நெம்பு 
கோல்‌. 

farரறih : மங்கு: மினுமினுப்பு 


இழப்பு மங்கலாகுதல்‌. 

tar: (வண்‌.) கீல்‌ (கரி எண்ணெய்‌): 
மரம்‌, தூள்‌ நிலக்கரி, நிலக்கரி, 
மென்களிக்கல்‌ போன்ற தாவர 
அல்லது கனிமப்‌ பொருள்களை 
வாலை வடித்தல்மூலம்‌ எஞ்சு 
பொருளாகக்‌ கிடைக்கும்‌ கெட்டி 
யான, பழுப்பு அல்லது கறுப்புநிற 
திரவம்‌., 

tar-றaulin: கருங்‌ கித்தான்‌ : கான்‌ 
வாசினால்‌ ஆன நீர்‌ புகாத கெட்டி 
யான போர்வை. 


tapping machine: (பட்‌.) புரியிடு 
எந்திரம்‌: சிறு உறுப்புகளில்‌ உற்‌ 
பத்திப்‌ பணிகளில்‌ அடிக்கடி பயன்‌ 
படுத்தப்படுகிற ஒரு எந்திரம்‌. ஒரு 
துளையில்‌ புரியிட முன்புற இலக்க 
மும்‌ பின்னர்‌ வெளியே எடுக்க 
எதிராகச்‌ சுற்றும்‌ இலக்கமும்‌ 
கொண்டது. 


taste-bud : (உட.) சுவை அரும்பு 

ட நாக்கிலுள்ள 
சுவை நரம்பின்‌ 
நுனியின்‌ தனிவகை 
உயிரணுக்கள்‌ உள்‌ 
ளன. இந்தத்‌ தனி 
வகை உயிரணுக்‌ 


சுவை அரும்பு 


களும்‌, நரம்பு 
முனைகளும்‌ ஒன்றாகச்‌ சேர்ந்து 
சுவை அரும்புசளாக அமைந்‌ 


துள்ளன. 


611. 


$8ப1: விறைப்பு: விறைப்பாக 
நன்கு இழுக்கப்பட்ட தொய்வு 
இல்லாமல்‌ ஒரு கயிறு விறைப்பாக 
இழுக்கப்பட்டது போல்‌. 

talwinஏ : பதனிடுதல்‌ : படிக்கா 
ரம்‌ அல்லது உப்பைக்‌ கொண்டு 
தேலைப்‌ பதனிடுதல்‌. 


taxi: (வானூ.) தரை கடலில்‌ 
ஓடும்‌ விமானம்‌ : சொந்த இயங்கு 
திறன்‌ கொண்டு ஒரு விமானத்‌ 
தைத்‌ தரையில்‌ ஓடச்செய்தல்‌. 
கடல்‌ விமானத்தை நீரின்‌ மீது 
ஓடச்‌ செய்தல்‌. 

taxi - meter: (எந்‌.) உந்து 
வேகமானி : ஒரு வாடகை வண்டி 
ஓடிய தூரத்தை அளலிடும்‌ கருவி. 
வாடகையைக்‌ கணக்கிடுவதற்கு ' 
மான கருவி. 


taxi - way: (வானூ.) விமான 
நகரு பாதை : விமானம்‌ இறங்கு 
தளத்தில்‌, தரையிறங்கும்‌ வட்டா 
ரத்திலிருந்து அல்லது அந்த வட்‌ 
டாரத்துக்கு விமானம்‌ ஓடுவதற் 
கென சிறப்பாகத்‌ தயாரிக்கப்பட்ட 
தரை. 


T bolt : (எந்‌.) ‘T' வடிவ செருகு 
ஊசி: ஆங்கில *1'' எழுத்து 
போன்ற வடிவம்‌ கொண்ட 
போல்ட்‌. அதன்‌ தலைப்பகுதி 
யானது கடைசல்‌ எந்திர அல்லது 
இழைப்பு எந்திர மேடை போன்ற 
வற்றின்‌ துளைகளில்‌ படிமான 
மாகப்‌ பொருத்துவது. 


teak : (மர.வே. ) தேக்கு : கிழக்கு 
இந்தியாவில்‌ காணப்படுகிற 
பெரிய வடிவிலான மரம்‌. இதன்‌ 
மரக்கட்டை மிக நீடித்து உழைக்‌ 
கக்‌ கூடியது. சுப்பல்‌ கட்டுமானத்‌ 
துக்கும்‌ இருக்கைச்‌ சாதனங்கள்‌ 
செய்யவும்‌ மிகவும்‌ விரும்பப்படு 
வது. 

tears ‘கிழிதல்‌ : தொலைக்காட்‌ 
சித்‌ திரையில்‌ ஓசை காரணமாக 


912 


இடைமட்டமாக ஏ ற்‌ படுகிற 
பாதிப்பு, படம்‌ கிழிவது போன்று 
தோன்றும்‌, 


technical: தொழில்‌ நுட்பம்‌: 
குறிப்பிட்டதொரு கலை அறிவி 
யல்‌ பிரிவு, வேலை, தொழில்‌ 
போன்றவை தொடர்பான 
தொழில்‌ நுட்பப்பள்ளி, தொழில்‌ 
நுட்பச்‌ சொல்‌ போன்றது. 


technical director: தொழில்‌ 
நுட்ப இயக்குநர்‌ : ஒரு ஸ்டுடியோ 
வில்‌ தொழில்‌ நுட்பக்கருவிகள்‌, 
ஊழியர்களை மேற்பார்வையிடு 
வர்‌. 


technicolour: திரைப்பட வண்‌ 
ணம்‌: திரைப்படத்‌ துறையில்‌ 
வண்ண ஒளிப்பட நுட்பமுறை. 


telekinesis: சேய்மை இயக்கு 
திறம்‌: தொடர்பின்றியே தொலை 
விலுள்ள பொருளை இயக்கும்‌ 
அருந்திறம்‌, 

telemechanics: வானிலை இயக்கு 
திறல்‌; தொலைவிலுள்ள எந்திரங்‌ 
களை வான்‌ அலையாற்றல்‌ மூலம்‌ 
இயங்கச்‌ செய்யும்‌ கலை. 


technology: தொழில்‌ நுட்பவியல்‌: 
கொழில்‌ துறைக்‌ கலைகள்‌ சம்பந்‌ 
கப்பட்ட அறிவியல்‌ துறை. 


tee : இணைப்பி: (குழாய்‌. ) வெவ்‌ 
வேறு குறிக்களவுள்ள குழாய்‌ 
களைப்‌ பொருத்துவதற்கான 
இணைப்பி அல்லது குழாயின்‌ 
ஓட்டத்‌ திசையை மாற்றுவதற்‌ 
கான இணைப்பி, மாட்டுத்‌ தலை 
இணைப்பியில்‌ நுழைவாயைவிடத்‌ 
திறப்பு வாய்‌ பெரிதாக இருக்கும்‌. 
நேர்‌ இணைப்பியல்‌ இரு வாய்‌ 
களும்‌ சம அளவில்‌ இருக்கும்‌. 
telecast : தொலைக்காட்சி ஒளி 
பரப்பு: தொலைக்காட்சி ஒளி 
பாப்பு. 


telecommunication : தொலைத்‌ 


தொடர்பு: தொலைப்‌ போக்கு 
வரத்து, தந்தி, கடலடிவடக்கம்பி, 
கம்பியில்லாத்‌ தந்தி-தொலைபேசி 
முதலியன வழியாகத்‌ தொலைச்‌ 
செய்தி அறிவிப்பு முறை. 
telecon : வானொலித்‌ தொலை 
முறை அமைவு : வானொலி -தந்தி 
வட. இணைப்பு மூலமாகத்‌ 
தொலைக்காட்சித்‌ திரையில்‌ 
செய்தி ஒளியிட்டுக்‌ காட்டுவதன்‌ 
மூலம்‌ பலர்‌ ஒருங்குகூடி கலந்‌ 
தாய்வு செய்ய வழிகோலும்‌ 
அமைவு. 


telegraph : (மின்‌,) தந்தி : கம்பி 
வழியே செய்திகளை அனுப்புவ 
தற்கும்‌ பெறுவதற்குமான 
சாதனம்‌. இதன்‌ வழியே எழுத்து 
களைக்‌ குறிக்கின்ற வகையிலான 
மின்‌ சிக்னல்கள்‌ அனுப்பப்படும்‌. 
telegraph -key: தந்தி மின்‌ 
னோட்ட இயக்கமைவு : தந்தித்‌ 
துறையில்‌ மின்னோட்டத்தைப்‌ 
பாய்ச்சவோ தடுக்கவோ வகை 
செய்யும்‌ பொறியமைவு. 


telekinema : திரைக்காட்சி; 
தொலைக்காட்சி மூலம்‌ திரைப்‌ 
படங்கள்‌ காட்டும்‌ திரைக்காட்சி. 
telemeter : தொலைவுமானி : 
நில அளவையிலும்‌ பீரங்கி சுடும்‌ 
பயிற்சியிலும்‌ தொலைவைக்கணிப்‌ 
பதற்கான கருவி. 


telemeter : தொலைக்‌ கணிப்‌ 
பியல்‌ : 

telephone : (மின்‌ ) தொலை 
பேசி : குரலை நீண்ட தொலைவு 


களுக்கு மின்‌ சிக்னல்‌ வடிவில்‌ 
அனுப்புவதற்கான சாதனம்‌, 


telephone drop : (மின்‌.) 
தொலைபேசி விழுதுண்டு: தொலை 
பேசி சுலிட்ச்‌ பலகையில்‌ கவன 
ஈர்ப்புத்‌ துண்டுகளில்‌ ஒன்று கீழே 
விழும்‌ போது தொலைபேஓ 


கொடர்பாளியின்‌ கவனம்‌ ஈர்க்கப்‌ 


பட்டு ஒருவர்‌ தொடர்பு கோருகி 
றார்‌ என்பதை அறிந்து கொள்‌ 
வார்‌. 


telephone exchange : (மின்‌.) 
தொலைபேசி இணைப்பகம்‌ : ஒரு 
பிரிவுக்குள்‌ தொலைபேசி வைத்தி 
ருப்போர்‌ இடையிலும்‌, பிற 
இணைப்பகங்கள்‌ மூலம்‌ தொலை 
பேசி கட்டமைப்புக்குள்ளான 
வேறு ஒரு தொலைபேசியுடனும்‌ 
இணைப்புகளை அளிக்க சுவிட்ச்‌ 
பலகைகளைக்‌ கொண்ட மத்திய 
அமைப்பு. 


telephone hook switch : 
தொலைபேசி கொக்கிவிசைக்குமிழ்‌: 
தொலைபேசியில்‌ ரிசீவரின்‌ எடை 
காரணமாகச்‌ செயல்படுகின்ற பிரி 
நிலை நெம்புகோலினால்‌ கட்டுப்‌ 
படுத்தப்படும்‌ சுவிட்ச்‌. தொலை 
பேசி மணி அடிப்பதுமற்றும்‌ பேசு 
வதற்கான சர்க்கிலும்‌ செயல்படு 
வது ஆகியவற்றைக்‌ கட்டுப்படுத்‌ 
தப்‌ பயன்படுவது. 


telephony : தொலைபேசி இயக்‌ 
கம்‌: ஒரு தொலைபேசி அல்லது 
தொலைபேசிகள்‌ தொகுப்பின்‌ 
இயக்கம்‌. 

telephoto: (மின்‌.) தொலை 
ஒளிப்படம்‌ : தொலை நோக்காடி 
யுடன்‌ ஒளிப்படக்‌ கருவியை 
இணைத்து ஒளிப்படம்‌ எடுக்கும்‌ 
முறை. 

telephoto lens ; தொலைநோக்கி 
லென்ஸ்‌ : மிகத்‌ தொலைவில்‌ 
உள்ள பொருட்களின்‌ மிகப்‌ 
பெரிய காட்சிகளை அளிப்பதற் 
காகப்‌ பயன்‌ படும்‌ மிகக்‌ குறுகிய 
கோணமுள்ள லென்ஸ்‌. 


teleprinter : (அச்சு.) தொலை 
அச்சடிப்பான்‌ : தொலைபேசி 
இணைப்பகத்தின்‌ மூலம்‌ தந்தி 
முறையில்தட்டச்சடிக்கும்‌ பொறி. 


telescope : (இயற்‌.) தொலை 


613 


நோக்கி: தொலைவில்‌ உள்ள 
பொருளின்‌ தெளிவான, பெரிய 
காட்சியைப்‌ பெறுவதற்காகப்‌ 


பயன்‌ படும்‌ பார்வைக்‌ கருவி. 


telescoping gauge: (உவலோ.) 
தொலைநோக்கி அளவுக்‌ கருவி: 
துளைகளின்‌ உட்புற விட்டத்தை 
அளவிடுவதற்கான ஒரு கருவி, 
இதில்‌ அளவிடுகருவி துளையினுள்‌ 
செருகப்பட்டு இயன்றவரை உச்ச 
அளவுக்கு விரிவடைய அனுமதிக்‌ 
கப்படுகிறது. பின்னர்‌ அளவிடு 
கருவியைப்‌ பூட்டிவெளியே௭டுத்து 
ஒரு நுண்ணளவைமானி மூலம்‌ 
விட்டம்‌ அளவிடப்படுகிறது. 


teletherapy: (மருந்‌.) கதிரியக்க 
மருத்துவம்‌ ; புற்று நோய்‌ முதலிய 
வற்றில்‌ உடலில்‌ உள்ளிழைமங்‌ 
களைக்‌ கதிரியக்கக்‌ கதிர்களால்‌ 
(01838) குணப்படுத்தும்‌ முறை. 


teletype : (மின்‌.) தொலைத்‌ 
தட்டச்சு : சாதாரண மொழியைக்‌ 
குழூஉக்‌ குறிகளைச்‌ சாதாரண 
மொழியாகவும்‌ தட்டச்சு செய்து 
தரும்‌ ஓர்‌ எந்திரம்‌. இது ஒரு தட்‌ 
டச்சுப்‌ பொறி போன்றே அமைப்‌ 
புடையது. 


பக்கல்‌ : தொலைக்காட்சி : 
தொலைவில்‌ நடப்பதைக்‌ காணும்‌ 
தனல ஒரு காட்சியை வரியீடு 
முறையின்படி சிறு சிறு துணுக்கு 
களாகப்‌ பிரித்து எண்ணற்ற நுண்‌ 
ணிய மின்‌ சைகைகளாக மாற்றி 
அனுப்பும்‌ ஒரு வகை தகவல்‌ 
தொடர்புச்‌ சாதனம்‌. பெறப்படும்‌ 
மின்‌ சைகைகள்‌ மறுபடி ப்பம்‌ 
ணுக்குகளாக மாற்றப்படும்‌ 
போது தொலைக்காட்சித்‌ திரை 
யில்‌ ஆரம்பத்தில்‌ படமாக்கப்பட 
அசல்‌ காட்சியாகத்‌ தெரிகிறது. 
television camera tube: 
தொலைக்காட்சி படக்‌ குழாய்‌ : ஒரு 
காட்சியில்‌ ஒளி நிழல்‌ பகுதிகளை 
மின்‌ குறிகளாக மாற்றுவதற்குப்‌ 


614 


பயன்‌ படுத்தப்படும்‌ 
குழாய்‌. 
television channel: (மின்‌.) 
தொலைக்காட்சி அலைவரிசை : 
படங்களையும்‌ ஓலித்‌ தகவல்களை 
யும்‌ ஒளிப்பரப்புவதற்காக ஒவ்‌ 
வொரு தொலைக்காட்சி நிலையத்‌ 
திற்கும்‌ ஒதுக்கப்பட்டுள்ள 
அலைவெண்‌ வரிசை, 


telltale : (எந்‌ ) நிகழ்ச்சிப்‌ 
பதிவீட்டுக்‌ கருவி : எந்திரம்‌ அல்‌ 
லது வேலையின்‌ ஒரு பகுதி மீது 
இணைக்கப்பட்ட தற்காலிகக்‌ 
கருவி குறிப்பிட்ட வேலை செய்து 
முடிக்கப்பட வேண்டும்‌ என்பது 
போன்ற தகவலை பணியாளருக்‌ 
குத்‌ தெரிலிக்கும்‌ நோக்கம்‌ 
கொண்டது. 

tellurium: டெல்லூரியம்‌(மண்மம்‌) : 
எளிதில்‌ உடைய, அரிய வெண்‌ 
ணிற உலோகத்‌ தனிமம்‌. துத்த 
நாகத்தைத்‌ தூய்மைப்படுத்து 
தற்கும்‌, ஈயத்துடன்‌ சேர்த்து 
உலோகக்கலவை தயாரிப்பதற்கும்‌ 
பயன்படுகிறது. 


:‘felpher line: தொங்கு இருப்பூர்தி: 


மின்னணுக்‌ 


தொங்கு இருப்பூர்தி 


இங்கே காணும்‌ ஒற்றைத்‌ 
தண்டவாளத்தில்‌ ஓடும்‌ சக்கர 
ஆதாரத்தில்‌ தொங்தியவாறு மின்‌ 


விசையால்‌ இயங்குகிற சரக்கு 
இருப்பூர்தி. 
tomper: (உலோ.) செம்பதமாக்‌ 


கல்‌ : எஃகு வகையில்‌ அடுத்தடுத்து 
வெப்பமூட்டிக்‌ குளிரச்‌ செய்வதன்‌ 
மூலம்‌ சரியான உறுதியும்‌ நீட்டி ப்பு 
ஆற்றலுமுடைய நிலைக்குப்‌ பக்கு 


வப்படுத்துதல்‌. 
temperament: (உ௭.) மனப்‌ 
பாங்கு : மனிதனின்‌ உணர்ச்சி, 


செயல்களுக்கு அடிப்படையாக 
இயல்பில்‌ அமைந்த உடல்நிலைப்‌ 
பாங்கு; உளப்பாங்கு. இது அவ 
னது நரம்பு மண்டலம்‌, நாளமில்‌ 
லாச்‌ சுரப்பிகள்‌ ஆகியவற்றினால்‌ 
உண்டாகிறது. 


temperature : ( இயற்‌.) வெப்ப 
நிலை : ஒரு பொருள்‌ பெற்றுள்ள 
வெப்பத்தின்‌ அளவு. 


tempering 1 குவியமாகு : 
வேலைக்கு ஏற்ற வகையிலான 
அளவுக்கு உருக்கிற்குக்‌ கடினத்தன்‌ 
மையை ஏற்றுவதற்கான பக்குவ 
முறை. கரிம உருக்குகளைப்‌ 
பொருத்தவரையில்‌ ஒரு உருக்குத்‌ 
துண்டை மிகச்‌ சிவந்த நிலைக்குச்‌ 
சூடேற்றி அதை எண்ணெய்‌ அல்‌ 
லது நீரில்‌ அமிழ்த்தி எடுத்து நிறத்‌ 
தைச்‌ சோதித்தபின்‌ இறுதியாக 
அமிழ்த்துவர்‌. விசேஷ உருக்குகள்‌ 
வெப்பப்‌ பக்குவ முறையில்‌ கடின 
மாக்கப்படுகின்‌ றன. 


tempering sand : (வார்‌.) மணல்‌ 
பதமாக்கு : அச்சுகளைத்‌ தயாரிப்ப 
பதற்காக வார்ப்பட மணலுடன்‌ 
நீரைச்‌ சேர்த்துத்‌ தகுந்த ஈரப்பதத்‌ 
தை அளித்தல்‌. 

template : (எந்‌. ) வடிவத்‌ தகடு : 
தற்காலிகமான வடிவக்‌ குறிப்பு 
அல்லது மாடல்‌. இதைப்‌ பயன்‌ 
படுத்தி வேலை வடிவம்‌ குறிக்கப்‌ 
படுகிறது. அல்லது செய்த வேலை 
யின்‌ வடிவம்‌ சரியா என்று இதைப்‌ 
பயன்படுத்தி சோதிக்கப்படுதிறது. 


temple or tenter hook: குறுக்குக்‌ 
கழி: கையால்‌ நெசவு செய்யும்‌ 


துணி ஒரே சீரான அகலத்தில்‌ 
இருக்கும்‌ வகையில்‌ துணியை 
விறைப்பாக இழுத்துப்‌ பிடித்து 


வைத்திருக்கும்‌ சாதனம்‌. 


tenacity: செட்டிமை: கழித்‌ 
தெறிய முற்படுகிற விசைகளை 
எதிர்த்து நிற்க ஒரு பொருளுக்கு 
உள்ள தன்மை. 

tenon : (மர.வே.) நாக்கு: ஒரு 
மரக்கட்டையின்‌ விளிம்பில்‌ தனியே 
புடைத்து நிற்கும்‌ நாக்கு. இது 
செதுக்குத்‌ துணையுடன்‌ மிகச்‌ சரி 
யாகப்‌ பொருத்தும்‌. இது செதுக்‌ 
குத்‌ துளை நாக்கு இணைப்பு எனப்‌ 
படும்‌. 


tenon saw; (மர.வே.) முதுகு 
ரம்பம்‌ : வேலை மேடைமீது மரத்‌ 
தொழிலாளர்‌ பயன்படுத்துகிற 
முதுகுப்‌ புறத்தில்‌ கெட்டிப்‌ பட்டை 
யுள்ள சாதாரண முதுகு ரம்பம்‌. 

tensile: (பொறி.) இழுதன்மை 
யுடைய: எளிதில்‌ அறுத்துவீடா 
மல்‌ நீளமாக இழுக்கத்தக்க, நீட்‌ 
டத்தக்க,இழுதிறன்‌ கொண்டது. 


tensile strain : (பொறி. ) விறைப்‌ 
பாற்றல்‌ : நீளவாட்டில்‌ இழுத்தல்‌ 
அல்லது நீட்டுதல்‌ நிலையில்‌ ஏற்‌ 
படும்‌ எதிர்ப்பு, நசுக்குவதற்கு 
நேர்மாறானது. 


tansile strength : (பொறி. ) இழு 
தாங்கு வலிமை : இழுக்கும்‌ விசை 
யை எதிர்த்து நிற்க ஒரு உலோகக்‌ 
கட்டை அல்லது பொருளுக்குத்‌ 
தேவையான வலிமை. (இயற்‌) 
பிய்த்துக்கொள்ளும்வரை ஒரு 
பகுதி தாங்கி நிற்றெ, நேரடியாக 
செலுத்தப்படுகிற இழுவிசை. இது 
ஒரு சதுர அங்குல குறுக்குப்‌ பரப்‌ 
புள்ள தண்டை உடைப்பதற்குத்‌ 
தேவையான இவ்வளவு பவுண்ட்‌ 
விசை என எண்களில்‌ அளிக்கப்‌ 
படுகிறது. 


tensile stress : (பொறி. இழுப்‌ 

புத்‌ தாங்கு விசை : ஒரு தண்டு அல்‌ 

லது ஒரு பொருள்‌ இழுப்புக்குள்‌ 

ளாகும்போது அதை எதிர்த்துத்‌ 

தாங்கி நிற்பதற்காகத்‌ தோன்றும்‌ 
சை. 


615 


tension : இழுவிசை : இழுக்கின்‌ ற 
அழுக்தலுக்கு நேர்‌ எதிரானது. 
tension spring: (எந்‌.) ப்‌ 
விசை சுருள்‌ வில்‌: டா, 


யின்‌ கீழ்‌ செ 


யல்‌ படுகின்ற 
வகையில்‌ வடி 
இழுப்புவிசை சுருள்வில்‌ 


வமைமக்கப்‌ 
பட்ட ப்‌ 
விசை திருகு சுருள்வில்‌. இழுப்ப 
terminal: (௪.க.) முடிவிடம்‌ : 
சுழல்‌ படிக்கட்டு தாங்கு தரண்‌ அல்‌ 
லது தாங்கு தூணின்‌ பூச்சு. (மின்‌) 
மின்‌ சாதனம்‌ ஒன்றுக்கும்‌ வெளி 
சர்க்கியூட்டுக்கும்‌ இடையிலான 
இணைப்பு நிலை. 

termite:(உம௰ி. ) கறையான்‌ (செல்‌): 
இது எறும்புபோல்‌ தோற்ற 
முடைய “வெள்ளை எறும்பு.” 
இது மரங்களை அழிக்கிறது. இது 
பெரிய அளவில்‌ கடினமான மண்‌ 
புற்றுகளை உருவாக்குகிறது. 
term of patent: காப்புரிமைக்‌ 
காலம்‌: ஒருவருடைய காப்புரி 
மைக்கு முழுப்‌ பாதுகாப்புக்‌ 
காலம்‌. இது நீட்டிப்பு எதுவும்‌ 
இன்றி பதினேழு ஆண்டுகள்‌ 
தொடங்கும்‌. 

ternary alloy: (உலோ.) மூவு 
லோகக்‌ கலவை : மூன்று வேறு 
பட்ட உலோகங்கள்‌ அடங்கிய ஒரு 
இக்கலான உலோகக்‌ கலவை. 


ternary steel : (உலோ.) உருக்கு 
கலோகம்‌ : இரும்பு, கார்பன்‌, மற்‌ 
றும்‌ ஏதேனும்‌ ஒரு விசேஷத்‌ தனி 
மம்‌ கலந்த எல்லா வகையான 
கலோக உருக்குகளுக்குமான 
பொதுப்‌ பெயர்‌. 

terneplate ட (உலோ.) : மட்டத்‌ 
தகரம்‌ : காரியம்‌ 80 விழுக்காடும்‌, 
ஈயம்‌ 20 விழுக்காடும்‌ கலந்த ஒரு 
கலோகத்தைக்‌ கொண்டு இரு புற 
மும்‌ பூச்சு அளிக்கப்பட்ட மென்மை 
யான கருப்பு நிற சாதாரண உருக்‌ 
குத்‌ தகடுகள்‌. 


616 


terra cotta: 
டங்களின்‌ வெளிப்புற அலங்கார 
வேலைப்பாடுகளுக்குப்‌ பரவலாகப்‌ 
பயன்படுத்தப்படுகிற சுட்ட களி. 


terrazzo flooring : கல்துண்டுத்‌ 
தரை: கருங்கல்‌ துண்டுகளும்‌ 
சிமென்டும்‌ கலந்து பரவியது 
போன்று மெருகு ஏற்றப்பட்ட 
தரை, சிமென்டில்‌ பல்‌ வண்ணக்‌ 
கல்‌ துண்டுகளைப்‌ பதித்து பாவிய 
துரை, 

tertiary colour : மூன்றாம்‌ வகை 
வண்ணம்‌; ஆரஞ்சு, பச்சை, ஊதா 
போன்ற இரண்டாவது வகை 
வண்ணங்களை இரண்டிரண்டா 
கக்‌ கலப்பதன்‌ மூலம்‌ பேறப்படும்‌ 
ஒரு வண்ணம்‌. இதன்மூலம்‌ ஆலிவ்‌, 
எலுமிச்சை. சிவந்த பழுப்பு வண்‌ 
ணங்கள்‌ பெறப்படும்‌. 


terylenie : (வேதி.) டெரிலீன்‌ : 
ஒருவகைச்‌ செயற்கை நூல்வகை. 
எத்திலீன்‌ கிளைக்கோல்‌, டெரப்‌ 
தாலிக்‌ அமிலம்‌ போன்ற வேதியி 
யல்‌ பொருட்களானது. இது மிக 
வலிமை வாய்ந்தது; எளிதில்‌ 
சலவை செய்யக்உடியது. வெயிலா 
லும்‌, வெண்ணீராலும்‌ பாதிப்புக்‌ 
குள்ளாகாதது. 


tessera : (௧.க.) பல்வண்ணப்‌ 
பட்டைத்‌ துண்டுப்பாளம்‌: மொசைக்‌ 
தாழ்வாரம்‌, நடைகள்‌ ஆகிய 
வற்றை அமைக்கப்‌ பயன்படுகிற 
சிறிய சதுர வடிவிலான கல்‌ அல்‌ 
லது ஓடு. 

test bar: (வார்‌.) சோதனைக்‌ 
கட்டை: பழுப்பு வார்ப்பு இரும்புத்‌ 
துண்டை வைத்து சோதனை. 
அதன்‌ குறுக்கு வாட்டு வலிமை, 
உடையும்‌ தன்மை, சுருங்கும்‌ 
தன்மை, குளிர்வடையும்‌ தன்மை, 
கெட்டித்‌ தன்னம ஆகியவை 
சோதிக்கப்படும்‌. சோதனைக்கான 
அத்துண்டுகள்‌ பொதுவில்‌ 4.8. 
மீ, குறுக்களவும்‌ 38செ.மீ. நீள 
மும்‌ உடையவை. 


சட்ட களி : கட்ட. 


test bench: (தானி, மின்‌. 
சோதனை மேடை: தானியங்கி மின்‌ 
சாதனங்களை சோதிப்பதற்குப்‌ 


பல்வேறு கருவிகள்‌ மற்றும்‌ அளவு 
மானிகள்‌ இணைக்கப்பட்ட ஒரு 
பெஞ்சு அல்லது மேஜை. 
tester ; கட்டில்‌ மேற்கட்டு : படுக்‌ 
கைக்கு மேலே படுக்கைக்‌ கால்கள்‌ 
தாங்கி நிற்கிற விதானம்‌, 


testing : (எந்‌.) சோதித்தல்‌ : எந்‌ 
திரக்‌ கருவிகள்‌ அல்லது மின்‌ சாத 
னம்‌ வேலைக்கான நிலையில்‌ உள்‌ 
ளனவா என்று கண்டறிவதற்கான 
ஒரு முறை. 

testing machine: (பொறி.) 
சோதிப்பு எந்திரம்‌: ஒரு பொருளின்‌ 
உறுதி மற்றும்‌ இழுவைத்‌ தன்மை 
யை சோதிப்பதற்கான ஒரு எந்‌ 
திரம்‌, 

testing set: (மின்‌.) சோதனை 
செட்‌ : வயரிங்‌ அல்லது ஒரு சாத 
னம்‌ நல்ல செயல்‌ நிலையில்‌ உள்ள 
தா என்று நிர்ணயிப்பதற்கான 
கருவிகள்‌ அல்லது சாதனங்கள்‌. 
test lamp : (மின்‌.) சோதனை 
விளக்கு : நன்கு காப்பிடப்பட்ட 
பொருத்திக்குள்‌ அமைந்த சாதா 
ரண மின்‌ பல்பு. 

test pattern : சோதனைப்‌ பாணி: 
பல கோடுகள்‌, வளையங்கள்‌ 
முதலியவை அடங்கிய ஒரு வரை 


படக்‌ கருவியை சோதித்து 
சரிப்படுத்துவதற்காக அனுப்பப்‌ 
படுவது. அனுப்பு கருவியை 


சோதிப்பதற்குப்‌ பயனாவது, 
test-tube : சோதனைக்‌ குழாய்‌ 2 
வேதியியல்‌ ஆய்வுக்‌ கூடங்‌ 
களில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
அடிப்பகுதி மூடியுள்ள 
குழல்‌ வடிவக்‌ கண்ணா 
டிக்‌ கலம்‌. 


test-tube baby: சோத 
ளைக்‌ குழாய்க்‌ குழந்தை: 


செயற்கைக்‌ கருவூட்டுமுறை மூலம்‌ 
பிறந்த குழந்தை. 

tetany : (நோயி.) முறை நரப்பிசிவு 
நோய்‌ : உடலின்‌ ஒரு சிறு பகுதி 
யில்‌, அதாவது, கைகள்‌, பாதம்‌, 
குரல்வளை போன்றவற்றில்‌, இரத்‌ 
தத்தில்‌ கால்சிய அயனிகள்‌ (அயனி 
யாக்கிய கால்சியம்‌) இல்லாததன்‌ 
காரணமாகத்‌ தசைகள்‌ சுருங்கி 
விடுவதால்‌ உண்டாகும்‌ நோய்‌. 


tetraethyi fead: (வேசதி,) டெட்ரா 
எத்தில்‌ காரீயம்‌ : நச்சுத்தன்மை 
யுள்ள எளிதில்‌ஆவியாறெ திரவம்‌. 
என்ஜினில்‌ கோட்ட இலக்கத்தைக்‌ 
குறைப்பதற்கும்‌ பெட்ரோலுடன்‌ 
சிறிதளவு சேர்க்கப்படுவது. 


tetrode : (மின்‌.) நான்‌ முனையம்‌ : 
எதிர்முனை, தகட்டுக்‌ கட்டுப்‌ 
பாட்டுவலை, திரைவலை உட்பட 
நான்கு முனையங்களையுடைய 
ஓர்‌ எலெக்ட்ரான்‌ குழல்‌. 

tetrode transistor: (மின்‌. ) நான்‌ 
முனைய மின்‌ பெருக்கி: நான்‌ மின்‌ 
முனையங்களைக்‌ கொண்ட ஒரு 
மின்‌ பெருக்கி (டிரான்சிஸ்டர்‌). 
text: (அச்சு.) வாசகம்‌: ஒரு 
நூலில்‌ அல்லது அச்சிடப்பட்ட 
வேறு ஏதேனும்‌ ஒன்‌ றில்‌ அடங்கிய 
வாசகம்‌. 

taxt type: (அச்சு.) வாசக 
எழுத்து அலகு வகை : அச்சிடப்‌ 
பட்ட எழுத்துக்களின்‌ வடிவள 
வைக்‌ குறிக்கின்‌ ஐ அலகு. 


thawing : (குளி.பத.) உருகியக்‌ 
கம்‌ : பனிக்கட்டியைக்‌ கூடுதலாக 


வெப்பமூட்டுதல்‌ மூலம்‌ உருகி 
நீராக மாற்றுதல்‌. 

T-head engine : (தானி) T 
தலை என்ஜின்‌ 5 என்னும்‌ 


எழுத்து போன்ற வடிவமைப்பு 
கொண்ட மோட்டார்‌ பிளாக்கின்‌ 
குறுக்கு வெட்டுப்‌ பகுதி வால்வுகள்‌ 


617 


என்ஜினில்‌ இரு புறங்களிலும்‌ 
அமைந்திருக்கும்‌.எனவே ஒரு கேம்‌ 
ஷாப்டுகள்‌ இரு கேம்‌ ஷாப்ட்‌ 
டிரைவ்‌ கீர்கள்‌ தேவை. விலையு 
யர்ந்த கட்டுமானம்‌. 

theorem : தேற்றம்‌ : எண்பிக்கத்‌ 
தக்க ஓர்‌ உண்மை நிரூபிக்கப்பட 
வேண்டிய ஒரு கூற்று. 
theoretical ௨ கொள்கையளவில்‌: 
ஒரு கருத்துக்‌ கோட்பாடு தொடர்‌ 
பான அல்லது அளவுச்‌ சார்ந்தன; 
அனுமான; கற்பிதமான. 
theory: கோட்பாடு : ஒன்றுக்‌ 
கொன்று மிக நெருங்கிய தொடர்‌ 
புள்ள கவனிப்புகள்‌ அல்லது 
தோற்றங்கள்‌ பலவற்றை விளக்‌ 
கும்‌ முயற்சி. 

therapeutic: (நோயி.) நோய்‌ 
நீக்க வியல்‌ ; நோய்களைக்‌ குணப்‌ 
படுத்துவதற்கான கலை, 


therlo: (உலோ.) தெர்லோ : 
தாமிரம்‌, அலுமினியம்‌, மாங்‌ 
கனீஸ்‌ ஆகியவை அடங்திய 
கலோகம்‌. 

thermal agitation: (மின்‌.) 


வெப்பக்‌ கிளர்ச்சி : ஒரு மின்சுற்று 
வழியில்‌ எலெக்ட்ரான்கள்‌ அங்‌ 
கொன்றும்‌ இங்கொன்றுமாக 
அசைவதால்‌ உண்டாகும்‌ ஓசை. 


thermal conductivity : (பற்‌) 
வெப்பக்‌ கடத்து திறன்‌: (பற்ற 
வைப்பு) ஓர்‌ உலோகப்‌ பொரு 
ளின்‌ வழியே வெப்பத்தைக்‌ கடத்‌ 
துவதில்‌ அந்த உலோகத்துக்கு 
உள்ள திறன்‌. அந்த உலோகம்‌ 
எவ்வளவு வேகத்தில்‌ வெப்பத்தைக்‌ 
கடத்துகிறது என்பதைத்‌ தீர்‌ 


மானிப்பதில்‌, வெப்பம்‌ பெறு 
வதற்கு முந்தைய நிலை. தேர்ந்‌ 
தெடுக்கப்பட்ட வப்ப ஊது 


ல்‌ அளவு ஆகியவற்றையும்‌ 
க்கில்‌ கொள்ள வேண்டும்‌. 


618 


thermal efficiency : (தானி.) 
வெப்பத்‌ திறம்பாடு: ஓர்‌ எஞ்சினின்‌ 
விசை உற்பத்தி அளவுக்கும்‌, 
விசை உற்பத்தி செய்யப்பயன்படுத்‌ 
தப்படும்‌ எரிபொருளிலுள்ள ஆற்‌ 
றலுக்குமிடையிலான தொடர்பு. 
thermal heating: வெப்பச்‌ 
சூடாக்கம்‌ : வாயுமண்டலத்தின்‌ 
வழியாக ஒலியினும்‌ வேகமாகப்‌ 
பயணம்‌ செய்யும்போது உண்டா 
கும்‌ வளி இயக்க வெப்பம்‌. 


thermal jet engine : (வாதா.) 
வெப்ப ஜெட்‌ என்ஜின்‌ : பின்புற 
மான பீச்சுக்கு வாயுக்களை விரி 
வாக்க வெப்பத்தைப்‌ பயன்படுத்‌ 
தும்‌ ஒரு ஜெட்‌ என்ஜின்‌. இது 
விமான ஜெட்‌ என்ஜினின்‌ வழக்க 
மான வடிவம்‌. 


thermal reaction: (குழை.) 
வெப்ப விளைவு: திடவடிவைப்‌ 
பெறுகையில்‌ வேதியியல்‌ விளை 
வால்‌ பிளாஸ்டிக்கில்‌ தோன்றும்‌ 
வெப்பம்‌. 

thermal runaway : (மின்‌.) 
மீள்விளைவு வெப்ப உயர்வு: ஒரு 
மின்‌ பெருக்கியில்‌ (டிரான்சிஸ்டர்‌ ) 
திரள்‌ மின்னோட்டத்திலும்‌, 
இணைப்பு வெப்ப நிலையில்‌ ஏற்‌ 
படும்‌ மீள்விளைவு உயர்வு. 


thermal unit : (இயற்‌.] வெப்ப 
அலகு : வெப்பத்தைக்‌ கணக்கிட 
அல்லது ஒப்பிடுவதற்குத்‌ தேர்ந 
தெடுக்கப்படும்‌ அலகு. இதர 
அளவுகளின்‌ ஒப்பிடுவதற்கான 
நிர்ணய அலகு. 

thermionic emission : (மின்‌. ) 
கதிரியக்க வெப்ப உமிழ்வு : சூடாக்‌ 
கிய எதிர்மின்‌ முனையிலிருந்து 
எலெக்ட்ரான்கள்‌ உமிழப்படுதல்‌. 
thermionics: (மின்‌) கதிரியக்க 
வெப்பவியல்‌ : வெப்பத்தின்‌ மூலம்‌ 
எலெக்ட்ரான்கள்‌ உமிழப்‌ படுவ 
தைப்‌ பற்றி ஆராயும்‌ அறிவியல்‌ 
துறை. 


thermistor : (மின்‌.) வெப்பத்‌ 
தடை மின்கலம்‌ : எதிர்த்தாக்கள 
வில்‌ வெப்பநிலை பெறத்தக்க 
தாக்கப்பட்ட, அதனால்‌, வெப்பத்‌ 
தடையுடையதாக்கப்பட்ட மின்‌ 
கலம்‌. 


thermit : (பொறி,) மீவெப்‌ 
பூட்டி : அலுமினியப்‌ பொடியும்‌ 
இரும்பு, , குரோமியம்‌ அல்லது 


மாங்கனீஸ்‌ ஆக்சைழிம்‌ கலந்த 
பொடி. தெர்மிட்‌ (பொடி வைத்‌ 
துப்‌ பற்ற வைத்தல்‌) முறையில்‌ 
பற்றவைப்பதற்கு இது பரவலாகப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 

thermit (pressure) welding: 
மீவெப்ப அழுத்தமுறை பற்றவைப்பு: 
அழுத்த முறையில்‌ பற்றவைக்கும்‌ 
இதில்‌ தெர்மிட்‌ விளைவு உண்‌ 
டாக்கும்‌ திரவப்‌ பொருட்கள்‌ 
மூலம்‌ வெப்பம்‌ பெறப்படுகிறது. 
thermit welding : மீவெப்பூட்டி 
பற்றவைப்பு ( ன பயன்படுத்‌ 
ப்படாத (௨ பற்றவைப்பு 
ன இதில்‌ தெர்மிட்‌ விளைவி 
னால்‌ உருகும்‌ உருக்கிலிருந்து 
வெப்பம்‌ பெறப்படுகிறது. மேற்‌ 
படி விளைவின்போது உருக்கு 
உருதி அதுவே வெடிப்புகளை, 
கீறல்களை நிரப்பப்‌ பயன்படு 
கிறது: 

ப்பட அம டக்‌ (மின்‌.) வப 
ன்னாக்கி : இது ஒருவகை மின்‌ 
னாக்கி. த்ர இரு 
உலோகங்களால்‌ ஆன தண்டுகள்‌ 
அல்லது வயர்களை ஒன்றாகப்‌ 
பற்ற வைத்த பின்னர்‌ இவ்விதம்‌ 
இணைந்த பகுதியைச்‌ சூடேற்றி 
னால்‌ தண்டு அல்லது வயர்களின்‌ 
மறுமுனையில்‌ மின்சாரம்‌ தோன்‌ 
றும்‌. மிகுந்த வெப்பத்கை அளிக்‌ 
கும்‌ அதிவெப்பமானிகளில்‌ இது 
பயன்படுத்தப்படுகிறது. 


thermocouple meter : (மின்‌.) 
இணை மாழை வெப்ப மானி ; ஒரே 
மாதிரியாக இல்லாத இரு உலோ 


கங்கள்‌ ஒன்றாகப்‌ பற்றவைக்கப்‌ 
பட்டு இணைப்பு சூடாக்கப்படும்‌ 
போது தி பு த முனைகளின்‌ 
குறுக்கே ஒரு நேர்‌ மின்னோட்ட 
அழுத்தம்‌ உருவாகிறது என்ற 
விதியினை அடிப்படையாகக்‌ 
கொண்ட. ஒரு வெப்ப அளவி. 
வானொலி அலைவெண்‌ மின்‌ 
னோட்டங்களை அளவிட இது 
பயன்‌ படுத்தப்படுகிறது: 


thermo dynamics: (பொறி,) 
வெப்ப இயக்கவியல்‌ : வெப்பத்தை 
ஆற்றலின்‌ வடிவமாக அல்லது 
வேலைக்கான ஒரு சாதனமாகக்‌ 


கருதி ஆராய்கிற அறிவியல்‌ பீரிவு. 


thermoelectric metals : வெப்ப 
மின்‌ உலோகம்‌: உயர்‌ வெப்பத்தை 
அளவிடுவதற்காக வெப்ப 
இணைப்பிகளில்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிற உலோகங்கள்‌ அல்லது 
கலோகங்கள்‌. பிளாட்டினம்‌ நிக்‌ 
கல்‌, தாமிரம்‌, ரேடியம்‌ போன்‌ 
றவை அதிகம்‌ பயன்படுத்தப்படு 
கின்‌ றன. 


thermograph: (uவானூ.) வெப்ப 
அளவுக்‌ கருவி : வெப்ப அளவைப்‌ 
பதிவு செய்யும்‌ கருவி. 


thermometer: வெப்பமானி : 
வெப்ப நிலையிலான மாற்றங்‌ 
களை அளவிடுவதற்கான அளவீட்‌ 
டுக்‌ கருவி. 


thermonuclear : (விண்‌.) அணு 
வெப்பாற்றல்‌ தொடர்பு சார்ந்த : 
அணு எந்திரத்‌ தாக்கு ஆற்றலுக்‌ 
கும்‌ வெப்ப ஆற்றலுக்குமிடையே 
யுள்ள தொடர்பு சார்ந்த. 


thermonuclear reaction : 
(வேதி.) அணுக்கருப்‌ பிணைப்பு 

விளைவு : எடை குறைந்த இரு 
அணுக்கருக்கள்‌ ஒன்றாக 
இணைந்து எடை கூடிய அணு 
வாக மாறும்போது மிதந்த ஆற்‌ 
றலைவெளிப்படுத்துகிற விளைவு. 


619 


thermopile: (மின்‌.) கதிரியக்க 
வெப்பக்‌ கூற்றுமானி: வெவ்‌ 
வேறான பொருட்களை மாற்றி 
மாற்றி வரிசையாக ஒரு தொகுப்‌ 
பாக அமைத்து இந்த இணைப்பு 
களைச்‌ குடேற்றினால்‌ மின்சாரம்‌ 
உற்பத்தியா தம்‌. 
thermoplastic : (குழை.) உருகு 
குழைமம்‌ : குழைமக்‌ (பிளாஸ்டிக்‌) 
குடும்பத்தில்‌ ஒரு வகை. இக்‌ குடும்‌ 
பத்திலான ஒரு வகைப்‌ பிசின்‌ 
பாருளை மீண்டும்‌ மீண்டும்‌ 
வெப்பமேற்றி இழிவை மாற்ற 
லாம்‌. குளிர்ந்தபின்‌ உ 
திவிக ந்த அது உறுதி 


thermoset: (குழை.) வெப்ப 
நிலைப்பி: ஒரு இரண்டாவது 
வகை பிளாஸ்டிக்‌ பிரிவு. இந்த 
வகையின்‌ கீழ்வரும்‌ குடும்பங்‌ 
களைச்‌ சேர்ந்த பிசின்கள்‌ ஒரு அச்‌ 
சுக்குள்‌ வைக்கப்பட்டு வெப்பமும்‌, 
அழுத்தமும்செலுத்தப்படும்போது 
ஏற்படும்‌ பிணையால்‌ வேதியியல்‌ 
மாற்றங்களுக்கு உட்பட்டு அச்‌ 
சுக்கு ஏற்ற வடிவைப்பெற்று மீண்‌ 
டும்‌ உருக்க முடியாதபடி நிலைத்த 
நிலையைப்‌ பெறுகிறது. 


thermosiphon system: (தானி.) 
வெப்ப வடிகுழாய்‌ ஏற்பாடு : இவ்‌ 
விதக்‌ குளிர்விப்பு முறையானது 
வெப்பநீர்‌ மேலே செல்ல குளிர்ந்த 


நீர்‌ அடியில்‌ நிற்கும்‌ என்ற 
உண்மையை அடிப்படையாகக்‌ 
கொண்டது. என்ஜின்‌ காரண 


மாக வெப்பமடையும்‌ நீர்‌ ரேடி 
யேட்டரில்‌ மேலுக்குச்‌ சென்று 
குளீர்வடைந்து மீண்டும்‌ கழே 
வரும்போது ஒப்புநோக்கு 
கையில்‌ குளிர்ந்து உள்ளது. 
பிரகு அது வெப்பமடைந்து 
மேலே செூஃ்கிறது. 

thermostat: வெப்ப நிலைப்பி : 
வெப்பஅளவைத்‌ தானாக ஓழுங்கு 
படுத்திக்‌ கட்டுப்படுத்துவதற்கான 
ஒரு கருவி. 


620 


thermostatic: வெப்பச்‌ சீர்நிலைக்‌ 
கருவி: வெப்பச்‌ சீர்நிலை (வெப்ப 
மேற்று) நீராவி மூலம்‌ வெப்ப 
மேற்றும்‌ முறைகளில்‌ காற்றையும்‌ 
படிவுத்‌ திவலைகளையும்‌ நீராவி 
வெளியேற வாய்ப்பின்றி ரேடி 
யேட்டரிலிருந்து வெளியேற்றுதல்‌. 
வெளியேற்று வால்வு எளிதில்‌ 
ஆவியாகிற திரவம்‌ நிரம்பிய 
இடைத்‌ திரையினால்‌ இயக்கப்படு 
கிறது. இது விரைவாக சுருங்‌ 
கவோ, விரியவோ செய்கிறது. 


thermostatic element : வெப்பச்‌ 
சீர்நிலைக்‌ கோட்பாடு : வெப்பச்‌ 
சீர்‌ நிலை இயக்கி குறிப்பிட்ட 
வெப்ப நிலையில்‌ செயல்படுவதற் 
கென்றே உருவாக்கப்பட்ட 
இயக்கி அல்லது கருவியானது 
அக்குறிப்பிட்ட வெப்பத்தைப்‌ 
பெறும்போது வால்வைத்‌ திறக்‌ 
கும்‌ அல்லது மூடும்‌ சுவிட்ச்‌ அல்‌ 
லது வேறு உறுப்புகளைஇயக்கும்‌. 
பொதுவில்‌ இது சுருள்‌ வடிவில்‌ 
இருக்கும்‌. அல்லது ஈதர்‌ அல்லது 
வேறு திரவம்‌ நிரப்பப்பட்டு இரு 
புறங்களிலும்‌ டப்பட்ட 
வெற்று உலோகக்‌ குழலாசவும்‌ 
இருக்கலாம்‌. விரியும்போது அல்‌ 
லது சுருங்கும்போது ஒரு பட்டாம்‌ 
பூச்சி வால்வை இயக்கும்‌ இரு 


உலோகப்‌ புயமாகவும்‌ இருக்க 
லாம்‌. இது அவ்வளவாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுவதல்ல. 


thickness gauge or 16612: 
(எந்‌.) பருமன்‌ 
அளவுமானி : இது 
பேனாக்கத்தி 
போன்ற வடிவம்‌ 

பருமன்‌ கொண்டது. 
அளவு மானி இதன்‌ விளிம்புகள்‌ 
ஓர்‌ அங்குலத்தில்‌ ஆயிரத்தில்‌ இவ்‌ 
வளவு பங்கு என்ற அளவில்‌ பரு 
மன்‌ வித்தியாசப்படும்‌. மோட்‌ 

,டடார்‌ வாகன வால்வுகள்‌ போன்ற 

உறுப்புகளில்‌ இடைவெளி அளவை 

சரிப்படுத்தப்‌ பயன்படுத்தப்படும்‌. 


thickness ratio: (வானூ.) 
திண்மை விகிதம்‌: விமான இயக்கக்‌ 
கட்டுப்பாட்டுப்‌ பரப்புகளின்‌ 
அதிகபட்ச பருமனுக்கும்‌ அவற்‌ 
றின்‌ குறுக்குக்‌ கோட்டுக்கும்‌ 
இடையே உள்ள விதிதம்‌. 


thick space:  (அச்சு,) தடிப்பு 
இடை வெளி : எந்த ஒரு குறிப்‌ 
பிட்ட முகப்பிலும்‌ மூன்று முதல்‌ 
ஒரு *யெம்‌' வரையில்‌ அமைக்கப்‌ 
பட்ட இடைவெளி. 


thimble : விரற்சிமிழ்‌ : சிறுகுழாய்‌ 
(1) போல்ட்‌, பின்‌ ப்ப பத 
னும்‌ ஒன்றின்‌ உள்ளே அல்லது 
அதன்‌ மீது அல்லது அதைச்சுற்றி 
செருகுவதற்கு பயன்படுத்தப்படு 

ற, வழக்கமாக உலோகத்தால்‌ 
ஆன சிறு குழல்‌. 

(2) கயிறு அல்லது கேபிள்‌ 
தேயாமல்‌, பிரியாமல்‌ இருப்பதற்‌ 
காக அதன்‌ நடுவே பொருத்தப்படு 
கிற குழிவுகள்‌ கொண்ட வளை 
யம்‌, 


T hinge: (௪.௪.) ‘T’ வடிவ கீல்‌ : 
கிட்டத்தட்ட '[' மடிவிலான கல்‌ 
பட்டையான அமைப்புடன்‌ நேர்‌ 
கோணத்தில்‌ இணைந்த மற்‌ 
றொரு பட்டையைக்‌ கொண்டது, 
முக்கியமாக கதவு, கேட்‌ ஆகிய 
வற்றில்‌ பயன்படுத்தப்படுவது. 


thin space: (அச்ச) மென்‌ 
இடைவெளி : சொற்களிடையே 
ஐந்து முதல்‌ ஒரு மெம்‌ வரை 
அமைக்கப்பட்ட இடைவெளி. 


thoriated-tungsten : (மின்‌.) 
தோரிய மின்னிழைமம்‌ : மெல்லிய 
தோரியம்‌ முலாம்‌ பூசப்பட்ட 
ஒரு மின்னிழைம (டங்ஸ்டன்‌) 
உமிழ்வி. 


thorium : தோரியம்‌: (1) சுட 
ரொளி விளக்குகளின்‌ வலைக்குப்‌ 
பயன்படும்‌ கதிரியக்க விசை 
யுடைய உலோகத்‌ தனிமம்‌. 


ஓர்‌ அணு உலையில்‌ நியூட்ரான்‌ 
களுக்கு ஆதாரமான யுரேனி 
யம்‌;$$ என்ற தனிமமாக மாற்ற 
லாம்‌. இதன்‌ ஆக்சைடு (00) 
வாயு ஓளித்திரை வலைகள்‌ தயா 
ரிக்கப்‌ பயன்படுகிறது. 

(2) அணு எண்‌ 90 கொண்ட 
ஒரு தனிமம்‌. இது எதிர்முனை 
உமிழ்விப்‌ பொருளாகப்‌ பயன்படு 
கிறது. 


thixotropic: (குழை.) திக்‌ 
ஸோட்ரோபிக்‌ : மிக நைசாகப்‌ 
பொடி செய்த சிலிக்கா போன்ற 
கரையாத திடப்பொருட்கள்‌ 
அடங்கிய திரவ பிளாஸ்டிக்குகள்‌. 
கலத்தில்‌ இருக்கும்போது பாகு 
போல்‌ இருக்கும்‌. பரப்பில்‌ பூசி 
னால்‌ திரவமாகிவிடும்‌. இவ்‌ 
வகைப்‌ பிரின்‌ சரிவான பரப்பில்‌ 
பூசப்பட்டால்‌ 'வழிந்து இறங்கா 
மல்‌ பரப்பின்‌ மீது நிலையாக 
இருக்கும்‌. 

thixotropy : (வேதி; குழை.) 
திக்ஸோட்ரோபி : சில சேர்மானங்‌ 
கள்‌ அசையா நிலையில்‌ கூழ்மமாக 
இருந்து நன்கு கிளரும்போது 


திரவ லைக்கு உள்ளாகும்‌ 
தன்மை. 
thread: நூல்‌: பட்டு, பருத்தி 


அல்லது கம்பளி போன்று வழக்க 
மாக உலோகமல்லாத பொருளால்‌ 
ஆன மெல்லிய கயிறு அல்லது 
இழை. 

thread-cutting screws : (எந்‌.) 
புரிவெட்டும்‌ திருகு : வரிவரியாக 
அமைந்த வெட்டுமுனை கொண்ட 
ஸ்குரூக்கள்‌ உள்ளே இறங்கும்‌ 
போது புரிகள்‌ வெட்டப்படும்‌. 
இது புரி தண்டை தேவையற்ற 
தாக்குகிறது. உலோகத்‌ தகடுகள்‌, 
மென்மைக்‌ கலோகங்கள்‌ பிளாஸ்‌ 
டிக்‌ போன்றவற்றில்‌ புரியிட ஏற்‌ 
றது. 


threaded sleeve: (பட்‌.) புரி 


621 


யிட்ட உறை : உலோகத்தால்‌ ஆன 
உள்ளீடற்ற உறைகள்‌. வழக்க 
மாக உருளை வடிவில்‌ உட்புறம்‌ 
புரியிடப்பட்டது. இரு தண்டுகள்‌ 
அல்லது இரு குழாய்களை 
இணைப்பதற்குப்‌ பயன்படுவது. 
thread gauge: (உலோ.வே, 
புரியளவு மானி : திருகு புரிகளின்‌ 


இடைவெளியைச்‌ சோதிப்பதற்‌ 
கான அளவுமானி. 
threading : புரியிடுதல்‌: உள்‌ 


புறத்தில்‌ அல்லது வெளிப்புறத்தில்‌ 
திருகு புரிகளை அமைத்தல்‌. 


thread miler : (எந்‌.) புரி கடை 
சல்‌ எந்திரம்‌ : புரிகளை இடுவதற் 
கும்‌, வெட்டி வேலைப்பாடு செய்‌ 
வதற்குமான கடைசல்‌ எந்திரம்‌. 


thread plug: (குழை. ) புரிசெருகு: 
உள்ளிடைப்புரிகளை உருவாக்கு 
வதற்காகச்‌ செருகப்படுகிற 
வார்ப்புஅச்சுப்பகுதி. வேலைக்குப்‌ 
பிறகு வெளியே திருகி எடுக்கப்பட 
வேண்டியது. 

thread - rolling: (எந்‌.) புரி 
யமைத்தல்‌ : ஒரு உலோகக்‌ கட்டி 
யில்‌ உறுதியான உருளை அல்லது 
அச்சைச்‌ செலுத்தி திருகுபுரிகளை 
அமைத்தல்‌. அப்போது உள்ளி 
ருந்து உலோகச்‌ சுருள்‌ துணுக்கு 
கள்‌ வெளிப்பட்டு உள்ளே புரிகள்‌ 
அமையும்‌. இவ்விதப்‌ புரிகள்‌ வலு 
வானவை; செலவு குறைவு. 
threads per inch: (எந்‌.) அங்குல 
வாரிப்‌ புரி: இது புரியின்‌ அளவைக்‌ 
குறிப்பது. எந்த ஓர்‌ குறுக்களவுக்‌ 
கும்‌ இவ்வளவு எண்ணிக்கை 
யிலான புரிகள்‌ என்று நடைமுறை 
அளவு உள்ளது. அதாவது $ அங்‌ 
குலக்‌ குறுக்களவு. அங்குலத்துக்கு 
19 புரி. ஓர்‌ அங்குலக்‌ குறுக்களவு 
அங்குலத்துக்கு 8 புரி. இப்படியாக 
புரிகளின்‌ நோக்கம்‌ (1) ஸ்குரூ 
போல்ட்‌, நட்டு ஆகியவற்றை 
ஒன்றாக இருத்தி வைத்தல்‌ (8) 


628 


திரவம்‌ அல்லது வாயுக்களின்‌ 
அழுத்தத்தை அதாவது குழாய்‌ 
இணைப்புகளின்‌ உறுப்புகளை 
தன்றாசு இறுக்கிப்‌ பொருத்துதல்‌, 
(3) ஜாக்‌ ஸ்குரூ, பல்‌ இணைப்பு 
செலுத்தி போன்றவை மூலம்‌ 
விசையை செலுத்துதல்‌, (4) 
மைக்ரோ மீட்டர்‌, காலிபர்‌ 
போன்ற கருவிகளின்‌ பகுதிகளைத்‌ 
துல்லியமாகப்‌ பீரித்துஅமைத்தல்‌. 
thread tool: (எந்‌.) புரிகருவி : 
கடைசல்‌ எந்திரத்தில்‌ பொருத்தும்‌ 
வேலைக்‌ கருவி. இடப்பட வேண்‌ 
புரி அளவுக்கு வடிவமைப்புக்‌ 
கொண்டது. 


three and four fluted drills : 
(உலோ. வே.) மூன்று மற்றும்‌ 
நான்கு திருகு பள்ள துளையீடுகள்‌ : 
சுரண்டு துருவிகளுக்குப்‌ பதில்‌ பல 
சமயங்களில்‌ பயன்படுவது. புதி 
தாகத்‌ துவங்கி துளையிட அவை 
பயனற்றவை. ஆனால்‌ ஏற்கென 
வே துளையிடப்பட்ட துருவப்‌ 
பட்ட துளைகளைப்‌ பெரிதாக்க 
உதவுபவை. 


three phase: (மின்‌ ) மூன்று 
பேஸ்‌ : மூன்று ஏ. சி. சுற்றுகள்‌ 
அல்லது 120 மின்‌ பாகைகளில்‌ 
பேஸ்‌ வித்தியாசப்படும்‌ சர்க்கி 
யூட்டுகள்‌. 

three-phase alternating curre 
-1%  (மின்‌.) மூன்று நிலை மாற்று 
மின்னோட்டம்‌ : மூன்று மாற்று 
மின்னோட்டங்களின்‌ ஓர்‌ 
இணைப்பு. இதில்‌ இவற்றின்‌ மின்‌ 
னழுத்தங்கள்‌ 180 அல்லது ஒரு 


சுழற்சியின்‌ இடம்‌ பெயர்ந்து 
இருக்கும்‌. 
three ply: மூவடுக்கு ஒட்டுப்‌ 


பலகை : தனித்தனியான மூன்று 
அடுக்குகளைப்‌ பயன்படுத்தித்‌ 
தயாரிக்கப்பட்ட ஓட்டுப்‌ பலகை 
(பிளைவுட்‌). 


three-point suspension : 


,தப்பட்டிருக்கும்‌. 
'வொன்றிலும்‌ ஒரு பேரிங்குதான்‌ 


(தானி.) மும்முனை நிலைப்பு 
(மோட்டார்‌ வாகன): மோட்டார்‌ 
வாகனத்தில்‌ என்ஜினின்‌ எடையை 
மூன்று நிலைகள்‌ தாங்கி நிற்கும்‌ 
வகையில்‌ என்ஜினை நிலைப்படுத்‌ 
தும்‌ முறை. 

three-point perspective : 
(வரை.) மும்முனைத்‌ தொலைவுத்‌ 
தோற்றம்‌ : ஒரு பொருளின்‌ படத்‌ 
தல்‌ அதன்‌ முதன்மை விளிம்பு 
களில்‌ எதுவும்‌ படப்‌ பரப்புக்கு 
இணையாக இல்லாதிருக்கும்‌ 
தோற்றம்‌. ஒவ்வொரு விளிம்பு 
களின்‌ தொகுதியும்‌ தனி மறைவு 
முனையைக்‌ கொண்டிருக்கும்‌. 
three-quarter binding: முக்கால்‌ 
நூல்கட்டு: அரைநூல்‌ கட்டுப்‌ 
(பைண்டிங்‌) போன்றதே, ஆனால்‌ 


தோல்பகுதி நிறைய வெளியே 
தெரியும்‌. 
three-quarter floating 8115: 


(தானி.) முக்கால்‌ மிதப்பு அச்சு : 
பின்புற அச்சின்‌ உறைப்பெட்டி 
சக்கரங்களின்‌ மையத்‌ தண்டுவரை 
நீண்டிருக்கும்‌. அச்சின்‌ வெளிப்புற 
முனைகள்‌ சக்கரத்தண்டின்‌ தகட்டு 
விளிம்புகளுடன்‌ பற்றவைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ அல்லது இணைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ தசுடு சக்கர மையத்‌ 
தண்டுடன்‌ போல்ட்மூலம்‌ பொருத்‌ 
சக்கரம்‌ ஒவ்‌ 


இருக்கும்‌. அது அச்சுத்‌ தண்டின்‌ 
உறைப்பெட்டி மேல்‌ பொருத்தப்‌ 
பட்டிருக்கும்‌. 

three-square file : (sாணி.) முப்‌ 
பட்டை அரம்‌; மூன்று முளை 
கொண்ட அரம்‌, ரம்பத்தின்‌ பற்‌ 
களைக்‌ கூராக்குவதற்குப்‌ பயன்‌ 


படுவது. 


three-square file: (உலோ.) 
முச்சதுர அரம்‌ : முக்கோண அல்‌ 
லது மும்முனையுடைய ஓர்‌ அரம்‌. 
இது இரம்பத்தைக்‌ கூர்மையாக்கப்‌ 
பயன்படுகிறது. 


three-way switch: (மின்‌.) 
மூன்று வழி மின்‌ விசை: ஒரு மின்‌ 
'விளக்கு அல்லது பல மீன்‌ விளக்கு 
களை வெல்வேறான இரு இடங்‌ 
களீலிருந்து இயக்குவிப்பதற்கான 
ஒரு சுவிட்ச்‌. 

three-wire method: மூன்று கம்பி 
முறை: அமெரிக்க தர நர்ணய 
அமைப்பு சிபாரிசு செய்தபடி 
திருகுகளில்‌ புரிகள்‌ நடுவில்‌ உள்ள 
இடைவெளியை அளக்கும்‌ முறை. 
பயன்வழி கையேட்டைக்‌ காண்க. 


three-wire circuit : (மின்‌.) முக்‌ 
கம்பி மின்சுற்றுவழி : மூன்று கம்பி 
கள்‌ கொண்ட மின்சுற்றுவழி 
அமைப்பு. இது மைய அல்லது நடு 
நிலைக்கம்பிக்கும்‌, புறக்கம்பிகளில்‌ 
ஏதேனும்‌ ஒன்றுக்குமிடையிலான 
மின்னழுத்த வேறுபாட்டினை 120 
ஓல்ட்ஸ்‌ அளவுக்கும்‌, புறக்‌ 
கம்பிகளுக்கிடையிலான இரு மின்‌ 
னழுத்த வேறுபாட்டினை 250 
ஓல்ட்ஸ்‌ அளவுக்கும்‌ வழங்குகிறது 
இது இரு தொடர்‌ வரிசை 
தொடுப்பு மின்னாக்கிகளின்‌ தத்‌ 
துவத்தின்படி அமைக்கப்படுகிறது. 
three wire distribution: (மின்‌.) 
முக்கம்பிப்‌ பகிர்மானம்‌ : நேர்‌ மின்‌ 
னோட்ட மின்சுற்று வழிகளில்‌ 
மூன்று கம்பிகள்‌ வாயிலாக நடை 
பெறும்‌ மின்‌ வழங்கடு. இதில்‌ ஒரு 
கம்பி நேர்மின்‌ கம்பியாசவும்‌, 
இரண்டாவது எதிர்மின்‌ கம்பி 
யாகவும்‌, மூன்றாவது நடுநிலைக்‌ 
கம்பியாகவும்‌ ' செயற்படுகிறது. 
மின்‌ விசையை நடுநிலை கம்பியி 
லிருந்தும்‌, நேர்மின்கம்பி அல்லது 
எதிர்மின்‌ கம்பியிலிருந்தும்‌ எடுக்க 
லாம்‌. 

threshold : (௧.க.) தலைவாயில்‌ : 
1. ஒரு கட்டடத்தின்‌ நுழைவு 
வாயில்‌ 2. கதவுக்கு அடியில்‌ 
அமைந்த மரப்பலகை, கல்பலகை, 
அல்லது உத்தரம்‌. 


threshold of sound: (மின்‌.) 


623 


குறும ஒலி: ஒரு குறிப்பிட்ட அலை 
வெண்ணில்‌, காதால்‌ கேட்கக்‌ 
கூடிய ஒலியின்‌ மிகக்‌ குறைந்த 
அளவு. 

third-angle projection : மூன்‌ 
றாம்‌ கோண எடுப்புத்‌ தோற்றம்‌ : 
அமெரிக்காவில்‌ பின்பற்றப்படுகிற 
எந்திரவியல்‌ வரைபடங்களில்‌ 
வெவ்வேறு தோற்றங்களை எடுத்‌ 
துக்காட்டல்‌. பொதுவில்‌ வரைபட 
அதாவது மேலிருந்து காட்சி, முன்‌ 
பக்கக்‌ காட்சி, பக்கவாட்டுக்‌ 
காட்சி, பின்புறக்காட்சி ஆகியவை 
எடுத்துக்காட்டப்படும்‌. ஒவ்வொரு 
காட்சியும்‌, எடுத்துக்காட்டப்‌ 
பட்ட பக்கக்‌ காட்சியின்‌ பின்புல 
னாச வைத்துக்‌ காட்டப்படும்‌. 


third brush : (தானி.) மூன்றாம்‌ 
பிரஷ்‌ : புலம்‌-சுற்று மின்‌ ஓட்டத்‌ 
தைக்‌ கட்டுப்படுத்துவதன்‌ மூலம்‌ 
மின்னாக்கியின்‌ மின்‌ உற்பத்தி 
அளவைக்‌ கட்டுப்படுத்தும்‌ துணை 
பிரஷ்‌. 


third-class lever : (எந்‌.) மூன்‌ 
றாம்‌ வகை நெம்புகோல்‌ : விசை 
யானது எடைக்கும்‌ ஆதாரத்‌ 
தானத்துக்கும்‌ இடையே செலுத்‌ 
தப்படும்‌ நெம்புகோல்‌. 

(உயி.) செடிப்பூச்சி : 
வயல்களிலும்‌ தோட்‌ 
டங்களிலும்‌ வெங்கா 
யம்‌, திராட்சை 
போன்ற செடிகளை 
்‌ அரிக்கும்‌ பூச்சி வகை. 
throat : (க.க.) 
கணப்புத்‌ தொண்டை: 
கணப்பிலிருந்து புகை 
அறைக்குச்‌ செல்லும்‌ 
திறப்பு (எந்தர) துளை வெட்டும்‌ 
எந்திரத்தில்‌ வெட்டு கருவிக்குப்‌ 
பின்னால்‌ உள்ள இடைவெளி 
போடப்படும்‌ துளையின்‌ அளவு 
இந்த இடைவெளியின்‌ ஆழத்தைப்‌ 
பொருத்தது. 


thrips : 


செடிப்‌ பூச்சி 


624 


throttle: திராட்டில்‌ : நீராவி 
போன்றதைக்‌ கட்டுப்படுத்த ௮ல்‌ 
லது அடைத்து நிறுத்த, இதைச்‌ 
செய்வதற்கான ஒரு கருவி, 
throttle valve: (எந்‌.) நீராவி 
யைக்‌ கட்டுப்படுத்தும்‌ தடுக்கிதழ்‌ ; 
1. மோட்டார்‌ வாகன என்ஜினில்‌ 
பெட்ரோலுடன்‌ கலப்பதற்கு 
காற்று உள்‌ புகுவதைக்‌ கட்டுப்‌ 
படுத்துவது போன்று, ஒரு குழாயில்‌ 
அல்லது திறப்பில்‌ முற்றிலுமாக 
அல்லது ஓரளவு மூடியபடி இருப்‌ 
பதற்காகப்‌ பொருத்தப்பட்டுள்ள 
மெல்லிய பட்டையான தகட்டு 
வால்வு. 2. நீராலிக்‌ குழாயில்‌ 
நீராவி வருவதைக்‌ கட்டுப்படுத்து 
வதற்கான வால்வு, 


through bolt: (எந்‌. ) திரூபோல்ட்‌: 
ணைக்கப்பட 
வேண்டிய பகுதி 
களில்‌ உள்ளதுளை 
களில்‌ உள்ள இடை 
வெளி வழியே 
ப சல்கின்ற 
போல்ட்‌. இணைப்புப்‌ பகுதிகள்‌ 
முற்றிலும்‌ நட்டுகளைப்‌ பயன்‌ 
படுத்தி முடுக்கப்படுகின்‌ றன. 
through shake : மர உத்தரத்தில்‌ 
வருடாந்திர வளர்ச்சி வளையங்‌ 
கள்‌ இடையே உறுதியின்றி இருக்‌ 
கின்ற இடைவெளி. உத்திரத்தின்‌ 


திரூபோல்ட்‌ 


இரு  முகப்பகுதிகளிலும்‌ இது 
நீண்டு அமைந்திருக்கும்‌. 
throw :  (எந்‌.) விரை சூழல்‌ 


இயக்கப்‌ பொறி : ஒர்‌ என்ஜினின்‌ 
கிராங்‌ ஷாப்டில்‌ உள்ளது போன்று 
அச்சு மைய வேறுபாட்டு அளவு. 
இது பிஸ்டனின்‌ அடியின்‌ நீளத்தில்‌ 
பாதிக்குச்‌ சமம்‌, 

throwing: வளைதல்‌: மட்‌ 
பாண்ட வளைவு சக்கரத்தில்‌ ஒரு 
மண்கலத்துக்கு வடிவம்‌ அளித்தல்‌, 


thrust bearing or thrust block: 
(எந்‌. தள்ளு தாங்குதல்‌ அல்லது 


குழை முட்டு : நீளவாட்டி.ல்‌ தள்ளு 
விசையைத்‌ தாங்குகின்ற பொறி 
உறுப்பு, 

thrust chanber : (விண்‌.) உந்து 
கூண்டு: ஒரு ராக்கெட்‌ மின்‌ 
னோடி அல்லது எஞ்சின்‌. 


thrust collar: (எந்‌.) தள்ளு வளை 
யம்‌: ஒரு தண்டின்‌ மீது படிகிற 
அல்லது அதனுடன்‌ இணைக்கப்‌ 
பட்ட வளையம்‌. தண்டு அல்லது 
அதன்மீது பொருத்தப்பட்ட பகுதி 
களின்‌ இயக்க விளைவுகளைக்‌ 
குறைப்பதுஅல்லது தாங்கிக்கொள்‌ 
வது இந்த வளையத்தை அமைப்‌ 
பதன்‌ நோக்கம்‌. 


thumb nut: (எந்‌.) திருகுமரை ; 
கட்டைவிரலாலும்‌, ஆள்காட்டி 
விரலாலும்‌ இயக்க முடிகிற இருகு 
மரை. 


thumb plane : (மர.வே,) சிறு 
இழைப்புளி : (இழைப்புளி)10அல்‌ 
லது 13செ.மீ. நீளம்‌ உள்ள சிறிய 
இழைப்புளி. ஓர்‌ அங்குல அகல 
முள்ள இழைப்புத்‌ துண்டு கொண்‌ 
டது. 
thumb screow: (எந்‌.) நக திரு 
காணி: கட்டைவிரல்‌ 
॥ நகத்தை பயன்படுத்தி 
திருகிவிடக்‌ கூடியத்‌ 
நக திருகாணி திருகாணி. 


thumb tack: அழுத்து ஆணி; 
அகன்ற தலை கொண்ட கூரான 
முனை கொண்ட ஆணி. வரை 
படக்‌ காகிதம்‌ நகராமல்‌ இருக்க 
அதன்‌ ஓரங்களில்‌ பொருத்தி 
வைக்க வரைபடக்காரர்கள்‌ பயன்‌ 
படுத்துவது. 


மாற : செங்குத்தான சதுரக்‌ 
கட்டைகள்‌, பலகைகளில்‌ ரம்பத்‌ 
தைக்‌ கொண்டு அறுப்பது, கடை 
சலில்‌ தோன்றுவது போன்ற 
பாணிகளை உண்டாக்குவது. 


tick: (உயி) உண்ணி: நாய்‌, 
ஆடு, மாடுகளைப்‌ 
பற்றிக்‌ கொண்டு 
இரததத்தை உறிஞ்‌ 
சும்‌ சிலந்திக்‌ குடும்‌ 
பத்தைச்‌ சேர்ந்த 
நச்சு ஈ வகை, 

tie; (௪.,௧.) செருகு துண்டு ; 
மற்ற துண்டுகள்‌ விழாமல்‌ அவற்‌ 
றின்‌ இடத்தில்‌ இருப்பதற்காக ஒரு 
துண்டைச்‌ செருகுதல்‌ அல்லது 
சேர்த்தல்‌, 


உணணி 


tie beam: (க.s.) வரிக்கை; 
கட்டு உத்தரம்‌: முக்கோண வடிவக்‌ 
கூரையில்‌ அமையும்‌ சாய்வு உத்த 
ரங்களின்‌ கழ்‌ துணிகள்‌ விலகி 
விடாதபடி தடுக்கிற அல்லது நிலை 
யாகச்‌ சேர்த்து வைக்கிற உத்தரம்‌. 


tie dyeing : கட்டுச்சாயம்‌; சாயம்‌ 
ஏற்றும்போது துணியின்‌ சில 
பகுதிகள்‌ நூலினால்‌ நன்கு கட்டப்‌ 
பட்டுஅப்பகுதிகளில்‌ சாயம்‌ ஏறாத 
படி தடுக்கப்படுகின்றன. நூல்‌ 
அகற்றப்பட்டதும்‌ தக்க டிசைன்‌ 
கள்‌ வெளிப்படுகின்‌ றன. 


tie piece : கட்டு துண்டு : விறைப்‌ 
பேற்றுவதற்கு ஒரு துண்டின்மீது 
பயன்படுத்தப்படுகிற விறைப்புத்‌ 
துண்டு. இது வரை படத்தில்‌ காட்‌ 
டப்படுவதில்லை. வார்ப்படத்தில்‌ 
இது போன்று தயாரிக்கவும்‌ 
தேவையில்லை. 


117 : அடுக்கு : பெட்டிகள்‌ அடுக்‌ 
கப்பட்டது போல ஒன்றன்மீது 
ஒன்றாக அடுக்குவது. 

tiering machine : அடுக்கும்‌ எந்‌ 
திரம்‌: ஆட்களை ஈடுபடுத்த 
வேண்டிய அவசியமின்‌ றி, பொருட்‌ 
களை ஒன்றன்மீது ஒன்றாக அல்‌ 
லது வரிசையாக அடுக்கும்‌ பணி 
யைச்‌ செய்யும்‌ எந்திரம்‌ 

tie rod : (தானி.எந்‌.) இணைப்புத்‌ 
தண்டு : ஒரு மோட்டார்‌ வாகனத்‌ 
தில்‌ முன்புறச்‌ சக்கரங்களை 


40 


625 


இணைக்கும்‌ குறுக்குத்‌ தண்டு. 
வண்டி திருப்பப்படும்போது சக்க 
ரங்கள்‌ இணைந்து செயல்பட 
உதவுகிறது. 

tie-up material : (அச்சு.) கட்டு 
நிலை கோக்கப்பட்ட எழுத்துக்‌ 
களை ஒன்று சேர்த்து கட்டி வைப்‌ 


பதற்குப்‌ பயன்படுத்தப்படுகிற 
அனைத்துப்‌ பொருட்கள்‌. 

tight fit: (எந்‌. ) அழுத்தப்‌ 
பொருத்தம்‌ : சிறிதளவு அழுத்தம்‌ 


மூலம்‌ செய்யப்படுகிற சரிபொருத்‌ 
தம்‌. 

tight puiley ; (எந்‌.) இறுக்கக்‌ 
கப்பி: தண்டுடன்‌ இணைக்கப்‌ 
பட்ட கப்பி. இதற்கு மாறான 
அமைப்பில்‌ தண்டுடன்‌ இணையா 
மல்‌ இருக்கிற கப்பியானது சுலபத்‌ 
தில்‌ சுழலும்‌. 

tile: (க.க.) ஓடு: மண்‌, சிமென்ட்‌ 
அல்லது கண்ணாடியால்‌ ஆனவை. 
கூரையில்‌ அமைக்கப்‌ பயன்படுத்தப்‌ 
படுபவை. கலையம்சம்‌ பொருந்‌ 
திய டிசைன்‌, நேர்த்தி ஆகியவந்று 
டனும்‌ தயாரிக்கப்பட்டு தரையி 
லும்‌, சுவரிலும்‌ பதிக்கப்‌ பயன்படு 
பவை. 


tilt top table: சாய்ப்பு மேசை: 
பீடம்‌ கொண்ட மேசை, இதன்‌ 
மேல்‌ பலகை கீல்‌ கொண்டு 


பொருத்தப்பட்டுள்ளதால்‌ கிடை 
மட்ட நிலையிலிருந்து செங்குத்து 
நிலைக்குக்‌ கொண்டு வர இயலும்‌. 


tரறber: வெட்டுமரம்‌: மரம்‌: பல்‌ 
வேறான வேலைகளுக்கு ஏற்ற 
வகையில்‌ நீண்ட கட்டைகளாக 
சதுரப்‌ பலகைகளாக அறுத்து 
வைக்கப்பட்டுள்ள மரம்‌. காடு 
களீல்‌ வெட்டப்பட்ட மரக்‌ 
கட்டைகளிலிருந்து இவ்விதம்‌ 
தயாரிக்கப்படுகிறது. 


timber trestle! (பொறி. ) மரக்‌ 
கட்டுமானம்‌; ஓடை அல்லது பள 


626 


ளங்கள்‌ மீது ரயில்பாதை அமைப்‌ 
பதற்குப்‌ பயன்படுத்தப்படுகிற 
மரக்கட்டுமானங்கள்‌. செங்குத்‌ 
தாக, கிடைமட்டமாக, குறுக்காக 
மரக்கட்டைகளை அமைத்துக்‌ கட்‌ 
உப்.படுபவை. 


time measure: கால அளவு: 

60 வினாடி _ 1 நிமிடம்‌ 

60 நிமிடம்‌ _— 1 மணி 

24 மணி _ 1 வாரம்‌ 

7 நாள்‌ _ நாள்‌ 

28, 29, 30 _ 1காண்டர்‌ 

அல்லது 31 நாட்கள்‌ மாதம்‌ 

30 நாள்‌ _ வெட்டிக்‌ 
கணக்குக்கு ஒரு மாதம்‌ 

52 வாரம்‌ -- ஆண்டு 

365 நாள்‌ _— ஆண்டு 

366 நாள்‌ _ 7 லீப்‌ ஆண்டு 


timer: (தானி. ) முன்னேற்பாட்டுக்‌ 
கருவி: மோட்டார்‌ வாகனத்தில்‌ 
சிலிண்டர்களில்‌ தக்க சமயத்தில்‌ 
தப்பொறி தோன்றும்‌ வகையில்‌ 
முதன்மை தீப்பற்று சர்க்கியூட்‌ 


டைத்‌ துண்டிப்பதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ கருவி, 
time switch: (மின்‌, ) நேர 


ஒழுங்கு மின்விசை மாற்றுக்குமிழ்‌: 
கடி.சாரத்தினால்‌ கட்டுப்படுத்தப்‌ 
பட்டு குறித்த நேரத்தில்‌ இயங்கும்‌ 
சுவிட்ச்‌. 
ting: (தாணி,எந்‌.) காலத்‌ திட்ட 
அமைப்பு: 1. மிகப்‌ பயனுள்ள 
குதிரை சக்தி கிடைக்கின்ற வகை 
யில்‌ என்ஜின்‌ வால்வுகளையும்‌, 
கிராங்க்ஷாப்டையும்‌ அவற்றின்‌ 
உரிய இடத்தில்‌ அமைத்தல்‌. 
2. பிஸ்டனின்‌ முசப்புமீது மிக 
அதிகபட்ச பயன்‌ பிளவு ஏற்படு 
கிற வகையில்‌ பிஸ்டனின்‌ மேற்புற 
செயலுறா நிலைக்ழ ஏற்ப எரி 
தலைத்‌ துண்டிக்கும்‌ உறுப்பைப்‌ 
பொருத்துகிற நிலை. 


tiஙing gear: கால ஒழுங்கு பல்‌ 
லிணை. மோட்டார்‌ வாகன என்‌. 
ஜினில்‌ கேம்ஷாப்டை மியக்தம்‌ 


பல்லிணைகள்‌. பிஸ்டன்களின்‌ 
இயக்கத்துக்கு ஏற்ப கால ஓழுங்கு 
டன்‌ வால்வுகள்‌ திறந்து மூட கேம்‌ 
ஷாப்ட்‌ உதவுகிறது. கிராங்க்‌ 
ஷாப்ட்‌ இருமுறை சுழன்றால்‌ 
கேம்‌ ஷாப்ட்‌ ஒரு முறை சுழலும்‌. 
எனவே இந்த கியர்கள்‌ இயக்கம்‌ 


2-க்கு ஒன்று என்ற விதிதத்தில்‌ 
அமைய வேண்டும்‌. 
timing marks: (தானி,) கால 


ஒழுங்குக்‌ குறியீடு: எரிதல்‌; என்‌ 
ஜின்‌ பிளைவீல்‌ அல்லது இயக்கச்‌ 
சமநிலை மீதும்‌ முதல்‌ நம்பர்‌ 
சிலிண்டர்‌ எரிதலுக்குத்‌ தயாரா 
கிற நிலை மிகச்‌ சரியாகப்‌ 
பொருந்தி நிற்பதைக்‌ காட்டுவ 
தற்காகச்‌ செய்யப்பட்டுள்ள குறி 
மீடுகள்‌. 

வால்வு: மெக்கானிக்குகள்‌ வால்‌ 
வுகளை பிஸ்டன்‌ நிலைக்கு ஏற்ப 
கால ஒழுங்கு இருக்கும்‌ வகையில்‌ 
அமைப்பதற்காக வால்வு மீதுள்ள 
குறியீடுகள்‌. 


(1: (உலோ. ) ஈயம்‌: வெள்ளி 
போன்று பளபளப்பான உலோ 
கம்‌. அடர்த்தி எண்‌ 7, 3 தோழில்‌ 
காரியங்களுக்கு, குறிப்பாக கலோ 
கங்களைத்‌ தயாரிக்க மிக முக்கியத்‌ 
துவமும்‌, விலை மதிப்பும்‌ கொண்‌ 
டது. 

tincture: சாராயக்‌ கரைசல்‌ மருந்து 
வகை: ஒரு பொருளிலிருந்து 
கரைப்பான்‌ மூலம்‌ பிரித்தெடுக்கப்‌ 
படுகிறமிக நன்கு கரைகிற, 
நைசான பகுதிகள்‌. 


tincer: எரி துண்டு: தீயைக்‌ 
கொழுந்து விட்டு எரியச்‌ செய்வ 
தற்காகத்‌ தீயில்‌ போடப்பழிகிற 
உலர்ந்த, எளிதில்‌ எரியக்கூடிய 
பொருள்‌. 


ரர: (உலோ.) ஈயம்‌ பூசுதல்‌: 
(1) தகரத்‌ தயாரிப்பில்‌ இரும்புத்‌ 
தகடுகள்‌ மீது அளிக்கப்படுகிற 
மெல்லிய பூச்சு. 


(3) பற்று வைப்புக்கோல்‌ மீது 
அதைப்‌ பயன்படுத்தும்‌ முன்னர்‌ 
பற்று வைப்புப்‌ பொருளைப்‌ பூசு 
வது. 


tin plate: கரத்‌ தகடு: ஈயம்‌ 
பூசப்பட்ட. மல்லிய உருக்குத்‌ 
தகடு. 

tin smith: தகர வேலைக்காரர்‌: 
தகரத்‌ தகடுகளைக்‌ கொண்டு 


பாருட்களைத்‌ தயாரிப்பவர்‌, 
tin snips: (உலோ,;வே, ) தகர 
வெட்டுக்‌ கத்திரி: 
க உலோகத்‌ தகட்டு 
மத்தா வெட்டு வதற்குப்‌ 
பயன்படுத்தும்‌ 


வேலைக்காரர்கள்‌ 
கையால்‌ இயக்கும்‌ கத்திரிக்கோல்‌. 


tint block:  செதுக்குருப்பாளம்‌: 
டின்ட்‌ பிளாக்‌ (அச்சு. ஒரு திட 
வண்ணத்தை அச்சிடுவதற்குப்‌ 


பயன்படுத்தப்படும்‌ ஒரு தட்டை 
யான உலோகத்தால்‌ ஆன அல்லது 
பிளாஸ்டிக்‌ முகப்புக்‌ கொண்ட 
உலோகத்‌ தகடு. பொதுவில்‌ வண்‌ 
ணம்‌ லேசாக அல்லது அடிப்படை 
வண்ணத்துக்கு மாறுபாடு காட்டு 
வதாக இருக்கும்‌. 

tits: (வண்‌.) மென்னிறம்‌: 
லேசான நிறங்கள்‌, குறிப்பாக ஓர 
ளவு வெண்மை கலந்த நிறங்கள்‌. 


tip radius: (வானூ.) நுனி ஆரம்‌: 
சுழல்‌ அச்சிலிருந்து சுழலிப்‌ பட்‌ 
டையின்‌ வெளி விளிம்பு வரையி 
லான தூரம்‌. 


tire bolt: பட்ட ஆணி: சக்கரத்‌ 
தின்‌ வெளிப்புற மரப்பகுதி மீது 
உலோகப்பட்டை பொருத்துவதற் 
காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ துளை 
யற்ற பட்டையான தலை 
கொண்ட போல்ட்‌. 


tire tool: [தாணி.) டயர்‌ மாற்றும்‌ 
கருவி: மோட்டார்‌ வாகன டயர்‌ 


627 


களை அகற்றுவதற்காகப்‌ பயன்‌ 
படும்‌ இரும்பு அல்லது உருக்குப்‌ 
பட்டை இவ்விதமான எந்த ஒரு 
கருவியையும்‌ டயர்‌ மாற்றும்‌ 
கருவி எனலாம்‌. 


ti5பச: திசு (இழைமம்‌): உடலின்‌ 
ஒரு பகுதியாக அல்லது படலமாக 
அமைந்துள்ள உயிரணுக்களின்‌ 
திரளை. எடுத்துக்காட்டி தசைத்‌ 
திசு; தோல்‌ திசு; இணைப்புத்‌ 
திசு; நரம்புத்‌ திசு. 

tissue manila: மெல்லிய மணிலா: 
உறுதியான நாரினால்‌ ஆன 
மணிலா நிறமுள்ள மெல்லிய காகி 
தம்‌. 

tissue paper: மெல்லிழைத்‌ தாள்‌: 
பல்வேறான தரம்‌ கொண்ட மிக 
மெல்லிய காகிதத்தைக்‌ குறிப்பதற் 
குப்‌ பயன்படும்‌ சொல்‌. 


titaniபm: (உலோ.) டைட்டானி 
யம்‌: கரிமக்‌ குழுவைச்‌ சேர்ந்த 
உலோகத்‌ தனிமம்‌. தாமிரம்‌, 
வெண்கலம்‌ மற்றும்‌ இதர உலோ 
கங்களுடன்‌ சேர்த்து கலோகம்‌ 
செய்யப்‌ பயன்படுத்தப்படுவது. 
வெள்ளை வண்ணத்தில்‌ டைட்டா 
னியம்‌ஆச்சைட்‌ முக்கியப்பொருள்‌ . 
இதைப்‌ பயன்படுத்தும்‌ பெயிண்டு 
கள்‌ மிக நன்கு உழைக்கின்‌ றன. 


titanium dioxide: (வண்‌.) டைட்‌ 
டானியம்‌ ஆக்சைடு: ஒரு வெண்‌ 
ணிற நிறமி. வண்ணங்கள்‌ தயா 
ரிப்பதில்‌ மிகுதியாகப்‌ பயன்படுகி 
றது. இது வேதியியல்‌ வினைபுரிவ 
தில்‌ செயலற்றது. நீர்த்த அமிலங்‌ 
கள்‌, வெப்பம்‌, ஒளி இவற்றால்‌ 
இது பாதிக்கப்படுவ தில்லை. 


title block: தலைப்பு மூலை: ஒரு 
வரைபடத்தில்‌ பொதுவில்‌ வலது 
புறத்தின்‌ தீழ்மூலையில்‌ அல்லது 
கீழ்ப்புறம்‌ நெடுக, கம்பெனியின்‌ 
பெயர்‌. வரைபடத்தின்‌ தலைப்பு, 
அளவு அலகு, தேதி, மற்றும்‌ 


528 


தேவையான தகவல்கள்‌ இடம்‌ 
பெற்றிருக்கும்‌. 
title page: (அச்சு.) தலைப்புப்‌ 


பக்கம்‌: ஒரு புத்தகத்தின்‌ துவக்கத்‌ 
தில்‌ புத்தகத்‌ தலைப்பு, நூலாசிரி 
யர்‌ பெயர்‌. வெளியீட்டவரின்‌ 
பெயர்‌ முதலியவை அடங்கிய பக்‌ 
தம்‌. 


ர: இணைப்பு: ஒன்றுக்‌ 
கொன்று செங்கோணத்தில்‌ அமை 
யும்‌ வகையில்‌ இரு இரும்புத்‌ 
துண்டுகளை. இணைப்பதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ பற்ற வைக்‌ 
கப்பட்ட “ஒருவகை இணைப்பு 
(குழாய்‌ வேலை), சாதாரண 3 
வழி குழாய்‌ இணைப்பு மேலும்‌ 
கீழுமாக உள்ள நீண்ட குழாயில்‌ 
தடுப்புறத்திலிருந்து இந்த இரண்‌ 
மிக்கும்‌ செங்கோணத்தில்‌ மூன்றா 
வது குழாய்‌ அமைந்திருக்கும்‌. 


titration control: (மின்‌.) இணை 
மக்கூறளவுமானி: வேதியியல்‌ செய்‌ 
முறைகளில்‌ சரைசல்களின்‌ அமி 
லத்‌ தன்மையை அல்லது காரத்‌ 
தன்மையை அளவிடுவதற்கும்‌ கட்‌ 
நிப்படுத்துவதற்கும்‌ பயன்படும்‌ 
ஒரு வகை மின்னணுவியல்‌ சாத 
னம்‌. 


(வேதி.) 
டிராநைட்ரோடோலூவோல்‌ 

நீர்ம 
டோலு 
சேர்ப்பு 
வெடிப்‌ 

டிகிரி 


ரா. Trinitrotoluol: 
TNT 
(C;H;(NO;)5) நிறமற்ற 
ஹைட்ரோ கார்பனான 
வோலுடன்‌ நைட்ரேட்‌ 
மூலம்‌ உருவாக்கப்படும்‌ 
பொருள்‌. உருகுநிலை 80 
சென்டிகிரேட்‌. இந்த வெடிப்‌ 
பொருள்‌, அதிர்ச்சு மூலம்‌ தீப்‌ 
பற்றுவதல்ல. எனவே ஒப்புநோக்‌ 
குகையில்‌ கையாள்வதற்கு ஓரள 
வுப்‌ பாதுகாப்பானது. 


tobin bronze: (உலோ. ) டோபின்‌ 
வெண்கலம்‌: தாமிரம்‌, துத்தநாகம்‌, 
ஈயம்‌, இரும்பு, காரீயம்‌ ஆகிய 
வை கலந்த ஒரு கலோகத்தின்‌ 


வணிகப்‌ பெயர்‌. மிகுந்த இழு 
வலிமை கொண்டது. உப்பு நீரின்‌ 
அரிமானத்தை நன்கு தாங்கி நிற்‌ 
பது. எனவே கப்பலின்‌ இணைப்‌ 
புப்‌ பகுதிகளைச்‌ செய்வதற்குப்‌ 
பயன்படுத்தப்படுவது. 


105: (உலோ;வே. ) விளிம்போரம்‌: 
ஒரு தண்டின்‌ விளிம்பு ஓரம்‌. 


toe-in: (தாணி.) முன்புறப்‌ 
பொருத்து: மோட்டார்‌ வாகனத்‌ 
தில்‌ முன்புறச்‌ சக்கரங்களைப்‌ 
பொருத்துவது தொடர்பானது. 
பின்புறச்‌ சக்கரங்களைவிட முன்‌ 
புறச்‌ சக்கரங்கள்‌ 3. ' முதல்‌. 6செ.மீ. 
குல அளவுக்கு நெருக்கமாக இருக்‌ 
கும்‌. முன்‌ டயர்‌ தேய்மானத்தை 
குறைந்தபட்ச அளவுக்குக்குறைக்க 
இது தேவை. தவிர வண்டியை 
ஓட்டிச்செல்வது இதன்மூலம்‌ சுலப 
மாகும்‌. கார்‌ வேகமாகச்‌ செல்கை 
யில்‌ சக்கரங்கரங்கள்‌ அகன்று 
அமைய முற்படும்‌. முன்புறப்‌ 
பொருத்து இதை சமப்படுத்துவ 
தாக இருக்கும்‌. 


toeing : (மர.வே.) ஓரச்செலுத்து: 
ஒரு பலகையை மற்றொன்றுடன்‌ 
இணைப்பதற்காக அப்பலகையின்‌ 
ஒரு ஓரத்துக்கு அருகே ஆணிகளை 
சாய்வாக அடித்தல்‌. 


toenailing: (மரவே.) பலகை 
மூலைச்‌ சாய்வாணி: சாய்வு 
செலுத்து : ஆணிகளின்‌ தலை 


வெளியே நீட்டியிராத வகையில்‌ 
ஆணிகளை சாய்வாக அடித்தல்‌. 
தரை அமைப்பதற்கு பலகைகளைப்‌ 
பொருத்துவதற்கு செய்வதைப்‌ 
போல, 


106 switch:(sானி. ) மிதிமின்விசை 
காரின்‌ உட்புறத்தில்‌ தரை போர்‌ 
டில்‌ அமைச்கப்பட்ட சுவிட்ச்‌, 
காலால்‌ மிதித்து அமுக்கினால்‌ 
ஸ்டார்ட்டர்‌ செயல்படும்‌. 


toggle : (எந்‌.) இறுக்கி பிடிப்புப்‌ : 
நீடு வில்‌ தல்‌ 
கொண்ட இரட்‌ 
டை இணைப்பு. 


ட 
பட்‌ toggle bolt: 
இறக்கிப்‌ பிடிப்பி (மின்‌.) இறுக்கத்‌ 
தாழ்ப்பாள்‌: உள்ளீ 
டற்ற ஓட்டினால்‌ ஆன சுவரில்‌ 
பொருத்துவதற்கானது. இதில்‌ 
திருகாணியின்‌ தலைப்புறத்தில்‌ சுழ 
௮ம்‌ வளையம்‌ இருக்கும்‌. இதைத்‌ 
திருப்பி நீளவாட்டு நிலைக்குக்‌ 
கொண்டுவந்துஅதில்தாழ்ப்பாளை 
மாட்டலாம்‌.பின்னர்‌ அதைச்‌ செங்‌ 
குத்து நிலைக்குத்‌ திருப்ப முடியும்‌. 
toggle switch : (மின்‌.) இறுக்க 
மின்விசை மாற்றுக்‌ குமிழ்‌ : குமிழ்‌ 
அல்லது நீட்டிக்‌ கொண்டிருக்கிற 
புயத்தை மேலும்‌ கீழுமாக அல்லது 
ஒரு பக்கத்திலிருந்து வேறு பக்க 
மாக அமுக்கும்போது மின்‌ தொடு 
முனைகளை மாறிமாறி மூடுகிற 
அல்லது திறக்கிற மின்விசை மாற்‌ 
றுக்‌ குமிழ்‌, 
tolerance : (எந்‌ ) ஏற்கைப்‌ பிசகு : 
தயாரிக்கப்பட்ட எந்திர உறுப்பு 
களின்‌ அளவுசள்‌ ஏற்கத்தக்க 
அளவு கூடக்‌ குறைய இருப்பது. 
ஏற்கத்தக்க அளவுக்கு உள்ள 
அளவுப்‌ பிசகு. (எந்‌.) ஏற்கை 
வரம்பு என்றும்‌ குறிப்பிடப்படும்‌. 
toluene : (வேதி,) சாயப்‌ பிசின்‌ : 
நிலக்கரித்‌ தாரிலிருந்து தயாரிக்கப்‌ 
படுவது. இது முக்கியமாக சாயப்‌ 
பொருட்களையும்‌, 1/4. 


தயாரிக்கவும்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. 

toncan metal: (உலோ.) 
டொங்கன்‌ உலோகம்‌ : மிகவும்‌ 


நேர்த்தியான கார்பன்‌ மிகக்‌ குறை 
வான உருக்கு அல்லது இரும்பின்‌ 
வணிகப்‌ பெயர்‌. அரிமானத்தை 
நன்கு எதிர்த்து நிற்பதால்‌ 
உலோகத்‌ தகடுகளைத்‌ தயாரிப்‌ 
பதற்குப்‌ பயன்படுவது. 


629 


tone: (வண்‌.) வண்ண நயம்‌ : 
வண்ணச்‌ சாயை (நிறம்‌) ஒரு 
வண்ணத்தின்‌ தன்மை அல்லது 
அளவை அது அழுத்தமாக உள்ள 
தா அல்லது லேசாக உள்ளதா 
என்று குறிப்பிடுவது. 

tone arm: (மின்‌. ஒலியிணைப்புக்‌ 
கரம்‌: இசைப்பாடற்‌ பெட்டியில்‌ 
உள்ள ஒலியிணைப்புக்‌ கை, 


tone control : (மின்‌ ) தொனிக்‌ 
கட்டுப்பாட்டுக்‌ கருவி: லி 
மிகைப்பியில்‌ ஒலி அதிர்வலை 
களைக்‌ குறைப்பதற்கு அல்லது 
அதிகரிப்பதற்குப்‌ பயன்படும்‌, தக்க 
வாறு அமைத்துக்‌ கொள்ளக்கூடிய 
சாதனம்‌. 


tongs : இடுக்கி: ஒரு பொருளைப்‌ 
பிடித்து எடுப்பதற்கு அல்லது ஒரு 
பொருளை அடித்து, தட்டி வேலை 
செய்ய அதை நன்கு பற்றிக்‌ கொள்‌ 
வதற்குப்‌ பயன்படும்‌ இரு புயங்‌ 
களைக்‌ கொண்ட கருவி, 
tongue ௨ (மர.வே.) நாக்கு ; ஒரு 
சட்டம்‌ அல்லது பலகையின்‌ ஓரத்‌ 
தில்‌ தக்க வடிவில்‌ வெட்டி ௨௫ 
வாக்கப்பட்டு அளவில்‌ சிறியதாகத்‌ 
துருத்தி நிற்கிற பகுதி. இது இன்‌ 
னொரு சட்டம்‌ அல்லது பலகை 
யில்‌ தக்க வடிவில்‌ வெட்டி அகற்‌ 
ப்பட்ட பள்ளமான பகுதியில்‌ 
நன்கு பொருத்தி இரண்டையும்‌ 
நன்கு சேர்க்க உதவுகிறது. 
tonic: (மருந்‌.) சத்து மருந்து : 
உடலுக்கு அல்லது உடலின்‌ சில 
உறுப்புகளுக்கு உரமூட்டி, வலிமை 
யூட்டுறெ மருந்து. 
tonsils: (உட.) அடிநாச்சதை : 
உள்வாயில்‌ நாக்கில்‌ 
அடியிலுள்ள இரு 
சிறு சுரப்பிகள்‌. 
இவை நிணநீர்‌ உயி 
ரணுக்களை உற்பத்தி 
செய்து தொண்டை 
அடிநாச்சதை யில்‌ நோய்‌ தொற்றா 
மல்‌ பாதுகாக்கின்‌ றன. 


630 


tonsilfitis:(நோயி,)அடிநா அழற்சி: 
அடிநாச்சதையில்‌ ஏற்படும்‌ அழற்சி 
நோய்‌, 


1௦௦1 bit. (எந்‌.) வேலைக்‌ கருவித்‌ 
துண்டு : உயர்வேக உருக்கினால்‌ 
ஆன சிறிய துண்டு, வேலைக்‌ 
கருலிப்‌ பிடிப்பானில்‌ வைக்கப்‌ 
பட்டு வெட்டு வேலைக்‌ கருவி 
யாகப்‌ பயன்படுவது. 


tool box or tool head : (எந்‌.) 
வேலைக்‌ கருவிப்‌ பெட்டி: 
(மெஷின்‌ ) இழைப்பு எந்திரத்தில்‌ 
வேலைக்‌ கருவி இடம்‌ பெற்றுள்ள 
குறுக்குப்‌ புறத்துடன்‌ தொகுத்து 


வைக்கப்பட்டுள்ள உறுப்புகள்‌, 
கருவிக்கு வேலை அளிக்கின்ற 
வசையில்‌ கட்டமைக்கப்பட்டுள்‌ 


ளது. 
tool holder for lathe or pliner: 
(பட்‌.) வேலைக்கருவி பிடிப்பான்‌ : 
தண்டு அல்லது உருக்கினால்‌ ஆன 


ஒரு துண்டு, 

ண்ணா: வெட்டுவதற்‌ 
கான வே 

கருவி பிடிப்பான்‌ க கருவி 
யை இத்தண்‌ 


டுக்குள்‌ செருகமுடியும்‌. மிக விலை 
உயர்ந்த உருக்கினால்‌ ஆன 
வேலைக்‌ கருவியையும்‌ இவ்வகை 
யில்‌ பயன்படுத்த முடியும்‌. இப்‌ 
பிடிப்பானை நகர்த்த வேண்டிய 
அவசியமின்றியே வேலைக்‌ 
கருவியை அப்புறப்படுத்த முடியும்‌. 


tooling caif: கன்றுத்‌ தோற்கருவி: 
பட்டை மூலம்‌ பதனிடப்பட்ட 
தோல்‌ புத்தக பைண்டிங்‌ செய்யும்‌ 
போது எழுத்துக்களைப்‌ பதிக்கும்‌ 
காரியத்துக்கு மிகச்‌ சிறந்தது. 


tooling sheepskin : சிறுபொருள்‌ 
ஆட்டுத்தோல்‌ : விலை மலிவான 
நிறங்களில்‌ கிடைக்கிற தோல்‌. 
பர்ஸ்‌, கார்‌ செருகி, சாவி உறை 
முதலிய சிறுபொருள்களைத்‌ தயா 
ரிப்பதற்குப்‌ பயன்படுவது. 


tooling up : கருவிகளை ஆயத்த 
மாக்குதல்‌: ஒரு பொருளை 
நிறைய அளவில்‌ உற்பத்தி செய்யும்‌ 
முறைகளைப்‌ பயன்படுத்தும்‌ 
நோக்கில்‌ உற்பத்திக்குத்‌ தேவை 
யான சிறப்புக்‌ கருவிகள்‌, கட்டு 
மானச்‌ சாதனங்கள்‌ ஆகியவற்‌ 
னறுத்‌ தயாரித்து ஆயத்தப்படுத்து 
தலி. 


tool, knurling ; (பட்‌,) முகட்டுக்‌ 
கருவி.மடிப்பு 
போன்ற பல 
முகடு களைக்‌ 
கொண்ட 
கருவியைக்‌ 
கொண்டு கழலும்‌ உலோகப்‌ 
பொருள்மீது பல வரிப்‌ பள்ளங்‌ 
களை உண்டாக்குவது. அழகுக்‌ 
காகவும்‌, நல்ல பிடிப்புக்காகவும்‌ 
இப்படிச்‌ செய்யப்படும்‌. 


முகட்டு கரு ஙி 


tool maker: (ஈர்‌.) வேலைக்‌ 
கருவியாளர்‌ : பணிச்‌ சாதனங்கள்‌ 
பொருத்திகள்‌, அளவு மானிகள்‌ 
முதலியவற்றைத்‌ தயாரிப்பதில்‌ 
தேர்ச்சி பெற்றவர்‌, 


tool makers clamp : கருவியாளி 
யின்‌ திருகுபிடி : மரத்தச்சர்‌ பயன்‌ 
படுத்தும்‌ இிருகுபிடி போன்ற 
ஆனால்‌ அதைவிடச்‌ சிறிய வடிவி 
லான முற்றிலும்‌ உலோகத்தால்‌ 
ஆன பிடிப்புச்‌ சாதனம்‌. 


tool post : (எந்‌.) தாங்கு கருவி , 
பற்றுக்கருவி : உச்சியில்‌ வளையத்‌ 
தைக்‌ கொண்ட தம்பம்‌. கடைசல்‌ 
எந்திரத்தின்‌ மேற்புரத்தில்‌ 
அமைந்த மரு. இந்த வளையத்துக்‌ 
குள்‌ வெட்டுக்‌ கருவி பொருத்தப்‌ 
படும்‌. 


tool room : (எந்‌.) கருவி அறை ; 
வேலைக்கருவி அறை : வேலைக்‌ 
கருவிகள்‌ சேமித்து வைக்கப்பட்‌ 
டுள்ள அறை. இதிலிருந்துதான்‌ 
தொழிலாளருக்குக்‌ கருவிகள்‌ வழங்‌ 
கப்படும்‌. பணிச்‌ சாதனங்கள்‌ 


பொருத்திகள்‌ போன்றவை தயா 
ரிக்கப்பட்டு, பழுதுபார்க்கப்படு 
கிற இடம்‌. 

tool steel : (உலோ.) வெட்டுக்‌ 
கருவி உருக்கு : வெட்டுப்‌ பகுதி 
களாகப்‌ பயன்படுத்துவதற்குத்‌ 
தகுந்த ஏதேனும்‌ ஒரு கரிம உருக்கு 
அல்லது அதிவேக உருக்கு. 


tooltip: (எந்‌.) கருவிமுனை : 
பருமனான கார்பன்‌ உருக்குத்‌ 
தண்டின்‌ மீது பற்றவைக்கப்பட்ட 
அல்லது பித்தளையை உருக்கிச்‌ 
சேர்க்கப்பட்ட கெட்டித்த கார்பை 
டினால்‌ ஆன வெட்டும்‌ துண்டு. 
1௦01 : காகித நேர்த்தி: கிரே 
யான்‌ அல்லது பென்சிலைக்‌ 
கொண்டு வரைவதற்கு உகந்த 
அளவுக்குக்‌ காகிதம்‌ கொண்டுள்ள 
நேர்த்தியைக்‌ குறிப்பது, 

tooth face : (எந்‌.) பல்‌ முகப்பு: 
கடை சல்‌எந்திர வெட்டுக்கருவியின்‌ 
பரப்பு பணியின்போது துண்டு 
வெட்டப்‌ படுகையில்‌ இப்பரப்பின்‌ 
மீது தான்‌ படுகிறது. 

toothing: (௧.௧.) சுவரின்‌ பல்‌ 
விளிம்பு: சுவர்‌ போன்ற கட்டு 
மானத்தைக்‌ கட்டுகையில்‌ பின்‌ 
னால்‌ மேற்கொண்டு சுவரை விரிவு 
படுத்துவதானால்‌ புதிதாக வைக்‌ 
கிற செங்கற்களுக்குப்‌ பிடிமானம்‌ 
இருக்கவேண்டும்‌ என்பதற்காக, 
செங்கற்களை மேலிருந்து கீழாக 
நீட்டியும்‌ உள்ளடக்கியும்‌ அமைப்‌ 
பது. 

t௦ற : நீள்‌ கம்பளி இழை : சிக்கு 


எடுக்கப்பட்டு கம்பளி நூலாக 
நூற்பதற்காக உள்ள நீண்ட 
கம்பள ரோமம்‌. 

top dead ™~ center: (தானி.) 


சுழலா மேல்‌ நிலை : முதல்‌ நம்பர்‌ 
பிஸ்டனின்‌ சிலிண்டரில்‌ பிஸ்டன்‌ 
மேல்‌ உச்சிக்கு வரும்போது உள்ள 
நிலை. இந்த நிலை பிளைவீலில்‌ 


631 


குறிக்கப்பட்டிருக்கும்‌. என்ஜினின்‌ 
உச்சபட்ச திறனுக்காக சரிப்‌ 
பொருத்தம்‌ செய்யும்போது இந்த 
நிலை கணக்கில்‌ கொள்ளப்படும்‌. 


topping : மேல்‌ வண்ணமூட்டல்‌ : 
சாயமேற்றப்பட்ட துணியை இன்‌ 
னொரு வண்ணம்‌ கலந்த கரைச 
லில்‌ முக்குவது. 

torque : (மின்‌.) திருப்பு விசை : 
சுழல்‌ பகுதி திரும்பும்‌ முயற்சி. 
(பொறி) விசையை அளிக்கையில்‌ 
தீண்டும்‌ சேர்ந்து சுற்ற முற்படு 
வது. 

torque arm : திருப்புத்‌ தடிப்புப்‌ 
புயங்கள்‌ : உந்து வண்டியில்‌ பின்‌ 
புற அச்சுக்கு விசை அளிக்கப்படு 
கையில்‌ பின்புற அச்சின்‌ உறைப்‌ 
பெட்டியும்‌ சேர்ந்து சுற்றாமல்‌ 
தடுப்பதற்கு உள்ள இரு புயங்கள்‌. 
torque converter : (தாணி.எந்‌.) 
திருப்புளிசை மாற்றி : பின்‌ சக்கரங்‌ 
களில்‌ திருப்பு விசையை அதிகரிக்‌ 
கும்‌ பொருட்டு சிறப்பாக 
அமைக்கப்பட்ட இயங்கு விசை 
செலுத்தும்‌ முறை. இதன்மூலம்‌ 
விரைவில்‌ வேகம்‌ எடுக்கும்‌. 


torque stand : (வானூ;தானி.) 
திருப்பு விசை மானி : ஒரு என்ஜி 
னின்‌ திருப்பு விசையை அளப்பதற் 
கான சோதனை மேடை. 


torgue wrench : (எந்‌. ) திருப்புக்‌ 
குறடு : திருகு குறட்டைப்‌ பயன்‌ 
படுத்துகையில்‌ குறிப்பிட்ட 
நிலைக்கு மேல்‌ திருப்ப முடியாது. 
torr : (விண்‌.) டார்‌: பாதர 
பதிலாகப்‌ பயன்படுத்தக்கூடிய ஒரு 
பன்னாட்டுச்‌ செந்திறச்‌ சொல்‌. 


torsion : (பொறி.) முறுக்கு : ஒரு 
தண்டைத்‌ திருப்புகையில்‌ ௨௫ 
மாற்றமடைய முற்பட்டு முறுக்கிக்‌ 
கொள்ளும்‌ போக்கு. 


632 


torsional strength: (பொறி. ) 
முறுக்கு திறன்‌ : முறுக்கு விசையை 
எதிர்த்து தாங்கி நிற்பதற்கு ஒரு 
தண்டு போன்றவற்றுக்கு உள்ள 
திறன்‌. இத்திறன்‌ ஒரு தண்டின்‌ 
குறுக்களவின்‌ முப்படிக்கு ஏற்ப 
மாறுபடுகிறது. 


torsion balancer; (தானி) 
திருகு சமனாக்கி: பிஸ்டனின்‌ 
உந்தல்களால்‌ ஏற்படும்‌ அதிர்வு 
களைக்‌ குறைக்கும்‌ பொருட்டு 
கிராங்க்ஷாப்டின்‌ முளையில்‌ 
பொருத்தப்பட்ட கருவி. 


torsion spring : திருகு விற்சுருள்‌: 
மேலிலிருந்து கீழாக வளைந்து 
வளைந்து புரிபோல அமைந்த 
ஸ்பிரிங்‌. இதன்‌ இரு முனைகளும்‌ 
நன்கு பொருத்தப்பட்ட நிலையில்‌ 
அழுத்தப்படும்போ து சுருளுவதும்‌, 
நீளுவதுமாக இருக்கும்‌. 

torso: (௧க.க.) சிலை முண்டப்‌ 
பகுதி : கட்டுமானக்‌ கலையில்‌ உரு 
மாறிய தூண்களைக்‌ குறிப்பது 
(2) தலைப்பகுதி இல்லாமல்‌ உடல்‌ 
மட்டுமே காணப்படுகிற சிலை, 


torus : (௧.க.) பீடப்‌ புடை வளை 
யுறுப்பு; பெரிய வடிவிலான 
குவிந்தஅமைப்புக்கொண்ட அரை 
வட்ட அச்சு, அடித்தளத்தை வடி 
வமைக்கப்‌ பயன்படுத்தப்படுவது. 


tote boxes or pans: (பட்‌.) 
உதிரிப்‌ பொருள்‌ கிண்ணம்‌: 
தொழிற்சாலைகளில்‌ சிறிய உறுப்பு 
களை சேமித்து வைக்க அல்லது 
எடுத்துச்‌ செல்வதற்குப்‌ பொதுவில்‌ 
பெட்டிகள்‌ அல்லது உலோகத்தால்‌ 

ன இண்ணங்கள்‌ பயன்படுத்தப்‌ 
படுகின்றன. இவை பொதுவில்‌ 
சற்று சரிவான வடிலில்‌ இருக்கும்‌. 
ஒன்றுக்குள்‌ ஒன்றாக வைத்து 
அடுக்குவதற்கு இது வசதியாக 
இருக்கும்‌. 


touchdown : (விண்‌.) தரை 
யிறங்குதல்‌ : மனிதனால்‌ இயக்கப்‌ 


படும்‌ அல்லது தானே இயங்கும்‌ 
ஒரு விண்வெளிக்கலம்‌, சறுக்கு 
முறையில்‌ அல்லது வேறெந்த 
முறையிலேனும்‌ பூமியில்‌ தரை 
யிறங்குதல்‌. 

toughness: (பொறி.) கடினத்‌ 
துவம்‌ : நிரந்தர உருமாற்றத்தை 
எதிர்த்து நிற்பதிலும்‌, அல்வித 
நிரந்தர உருமாற்றம்‌ ஏற்பட்ட 
பின்னர்‌ முறிவை எதிர்த்து நிற்பதி 
லும்‌ ஓர்‌ உலோகத்துக்குள்ள 
திறன்‌. 

touring Car: (தானி.) உலா கார்‌ 
ஐந்து அல்லது ஏழு பயணிகள்‌ 
ஏறிச்‌ செல்கின்ற வகையில்‌ 
அமைந்த திறந்த உடற்பகுதி 
கொண்ட கார்‌. 


toxamin : ஊட்ட எதிர்பொருள்‌ : 
வைட்டமின்‌ எதிர்ப்புப்‌ பொருள்‌. 
இது வைட்டமின்கள்‌ செயற்படு 
வதைத்‌ தடுக்கிறது. எடுத்துக்‌ 
காட்டாக, முட்டையிலுள்ள 
வெண்கரு, “*8'' குழும வைட்ட 
மின்களுடன்‌ இணைந்து, அவை 
உடலின்மீது லினைபுரிவதைத்‌ 
தடுக்கிறது. 

toxicology : நச்சூட்ட ஆய்வியல்‌ : 
நஞ்சுகள்‌ பற்றி ஆராயும்‌ அறி 
வியல்‌ துறை. 


tourmaline : (மின்‌.) டூர்மாலின்‌ : 
பலவகை  மின்திறமிக்க பல 
வண்ணக்‌ கனிமப்‌ பொருள்‌ வகை. 


7 plate: (க-௧.) ‘T'வடிவத்‌ தகடு: 
ஆங்கில *1' வடிவம்‌ 
கொண்ட ஓர்‌ உலோ 
கத்‌ தகடு. இரு பரப்பு 
கள்‌ ஒன்று சேரும்‌ 
இணைப்புப்‌ பகுதி 
யை வலுப்படித்து 
வதற்காகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுவது. 

trace: பற்றி வரை (வரைதல்‌) : 
மூலவரைபடம்‌, தேசப்படம்‌ 


போன்றவற்றின்‌ மீது மெல்லிய 


துணி அல்லது காகிதத்தை வைத்து 


அதன்மீது கோடு வரைந்து பிரதி 
எடுத்தல்‌; பென்சில்‌ கொண்டு ஓரப்‌ 


படம்‌ தயாரித்தல்‌; தேசப்படம்‌ 
தயாரித்தல்‌. 

tracer : பற்றி வரைவாளர்‌ : வடி 
வரைவாளர்‌ தயாரித்த வரைபடங்‌ 
கள்‌ மெல்லிய . காகிதங்களை 
வைத்து பற்றிவரைப்பிரதிகள்‌ பல 
வற்றை எடுக்கிற உதவியாளர்‌ 
அல்லது துணை வடிவரையாளர்‌. 


tracer element: தடங்காண்‌ 
மெய்யூடகம்‌ : மனித உடம்பிற்குள்‌ 
செலுத்தப்பட்டுச்‌ செல்வழிக்‌ 


காண்‌ பிக்கும்‌ இயல்புடைய செயற்‌ 
கைக்‌ கதிரியக்க ஓரகத்‌ தனிமம்‌. 


tracer : (௧.க.) ஊடு சித்திரம்‌ : 
வட்ட வடிவ கண்ணாடி பலக 
கள்‌, பலகணிகளுக்கு மேல்‌ 
அமைந்த கண்ணாடிகள்‌ ஆகிய 
வற்றின்‌ மீது ஊடுருவுகிற அலங்‌ 
கார வேலைப்பாடுகளை அமைத்‌ 
தல்‌, 

trachelium . (க.க.) டிராக்கிலி 
யம்‌: கிரேக்க டோரிக்‌ பாணித்‌ 
தூண்‌. 

tracing : பற்றி வரைதல்‌ : 
(வரைபடம்‌) முதல்‌ நிலை வரை 
படம்‌, வடிவப்படம்‌, வரைபடம்‌ 
தயாரித்தல்‌ மெல்லிய துணி, காகி 
தம்‌ அல்லது ஒளி ஊடுருவுகின்‌ ற 
விரிப்புப்‌ பொருட்களை வரை 
படங்கள்‌ மீது வைத்து பிரதிகளை 
எடுத்தல்‌. 

tracing a circuit : (தானி;மின்‌ ) 
மின்சுற்றுவழியைக்கண்டறி(மோட்‌. 
டார்‌-மின்‌ மூலத்திலிருந்து இயக்க 
நிலைவரை ஒரு சர்க்கியூட்டை 
மீட்டரைப்‌ பயன்படுத்தி, மணி 
அடிக்கி ஜெனரேட்டரைப்‌ பயன்‌ 
படுத்தகோளாறைக்‌ கண்டுபிடிப்‌ 
பது அல்லது சர்க்சியூட்டை 
மேலும்‌ நீட்டிப்பது நூல்களின்‌ 


633 


நிறத்தை வைத்து அடையாளம்‌ 
காண்பது. 


tracing cloth : (வரை.) மெரு 
கச்சுத்துணி : ஒரு வரைபடத்தை 
நிரந்தரமாகப்‌ படியெடுப்பதற்குப்‌ 
பயன்படும்‌ ஒளி ஊடுருவக்கூடிய 
ஒரு துணி. 


tracing linen: பற்றி வரையும்‌ 
துணி : (வரைதல்‌) துணிமீது தக்க 
பூச்சு அளித்துப்‌ பிறகு அத்துணி 
யைப்‌ பற்றி வரைதலுக்கு பிரதி 
எடுப்பதற்காக பயன்படுத்துதல்‌. 


tracing paper : பற்றி வரைதாள்‌ ₹ 
(வரைபடம்‌ )ஓரளவு ஒளி ஊடுருவு 
கின்ற காகிதம்‌. வரைபடம்‌ மீது 
தாளை வைத்து பிரதி எடுத்து 
புளூ பிரிண்ட்‌ எடுக்கப்‌ பயன்படுத்‌ 
துவர்‌. இது பற்றி வரைத்‌ 
துணியை விட மலிவானது. தவிர 
பல தடவை பயன்படுத்த 
வேண்டிய அவசியம்‌ இல்லாத 
போது பற்றி வரைத்துணியை 
விட பற்றி வரை தாள்‌ உகந்தது. 


tracing tool: பற்றி வரைக்‌ 
கருவி : தோல்‌ மீது டிசைன்சுளை 
எழுதவும்‌, அமைத்து முடிக்க 
வும்‌ பயன்படுகிற கூரான சிறிய 
தொரு கருவி. 

120: (மின்‌.) ஒலித்தொடர்‌ : 
ஒலியைப்‌ பதிவு செய்கிற ஓர்‌ 
ஒலிப்பதிவு நாடாவின்‌ ஒரு பகுதி. 


tracking : (மின்‌,) தடத்தொடர்பு: 
வானொலியில்‌ ஒருங்கியைவிப்பு 
செய்யப்பட்ட மின்சுற்றுவழிகள்‌ 
அனைத்தும்‌ குறிப்பிட்ட சுழல்‌ 
அலைவெண்ணைப்‌ பின்பற்றிச்‌ 
செல்வதை உறுதி செய்யும்‌ வகை 
யில்‌ பயன்படுத்தப்படும்‌ இணைக்‌ 
கும்‌ முறை. 

செயற்கைக்கோளின்‌ தடத்தை 
வானொலிமூலம்‌ பின்தொடர்தல்‌. 


traction: டிராக்ஷன்‌;: சாலை 
மீது சக்கரங்கள்‌ உருளும்போது 


634 


ஏற்படுவது போன்ற உருள்‌ 
உராய்வு. அல்லது பிடிமான 
உராய்வு. 


(வானூ ) 


tractor air plane: 
i தாங்கு 


டிராக்டர்‌ விமானம்‌ : 
பரப்புகளுக்கு முன்புறமாக 
அமைந்த சுழலி அல்லது சுழலி 
களைக்‌ கொண்ட லிமானம்‌. 


tractor propeller : (வானூ.) 
டிராக்டர்‌ புரொப்பல்லர்‌: 
விமான என்‌ ஜினின்‌ முன்புற 
முனை மீது அல்லது சுழலித்‌ 
தண்டுக்கு முன்புறமாக அமைந்த 
சுழலி. 


trade-union : தொழிற்‌ சங்கம்‌ : 
உறுப்பினராக அங்கம்‌ வகிக்கும்‌ 
எல்லா தொழிலாளர்களுக்கும்‌ 
ஒரே தரமான வசதிகளைப்‌ 
பெற்றுத்தரும்‌ நோக்குடன்‌ தொழி 


லாளர்‌ ஒன்று சேர்ந்து ஏற்‌ 
படுத்திக்‌ கொள்ளும்‌ அமைப்பு. 
traffic beam: (தானி. எந்‌.) 


முகப்பொளிக்‌ கற்றை: மோட்டார்‌ 
வாகன முகப்பு விளக்கிலிருந்து 
தரையை நோக்கிப்படுகிற ஒளிக்‌ 
கற்றை, எதிர்வரும்‌ வாகன ஓட்டி 
யின்‌ கண்‌ கூசாவண்ணம்‌ இருக்க 
ஓர்‌ ஏற்பாடு. நகரங்களின்‌ சாலை 
களில்‌ இது பயன்படுவது ஊருக்கு 
வெளியே ஓட்டிச்‌ செல்கையில்‌ 
எதிரே வாகனம்‌ வந்தால்‌ பயன்‌ 
படுவது. 


traffic control projector : 
(வானூ.) ஒளி சமிக்ஞை காட்டி : 
விமான ஓட்டிக்கு ஒளி சமிக்ஞை 
கள்‌ அளிப்பதற்கான ஒர 
புரொஜக்டர்‌, 


trailing edge: (வானறூ.) பின்‌ 
புற முனை: விமானக்‌ கட்டுப்பாட்‌ 
டுப்‌ பரப்பு அல்லது சுழலியின்‌ 
பின்புறமுனை. 


நாகரா : டிரெயின்‌ (பணிக்கூடம்‌) : 
விசையை செலுத்தவும்‌, வேகத்தை 


மாற்றவும்‌ ஒன்றோடு ஒன்று 
பொருத்தப்பட்ட .பல்லிணை ஏற்‌ 
பாடு. 


12 தண்டு வட்ட வரைவி : 
பெரிய வட்‌ 
று டங்களைப்‌ 
பாடு 
வதற்கு உத 
வும்‌ வட்ட 
வைரவி. 
புள்ளியில்‌ கூர்முனையை பெறுவ 
தற்கான. தலைப்பகுதி, நீண்ட 
தண்டு ஒன்றில்‌ முன்னும்‌ பின்னு 
மாக நகர்த்தும்‌ வகையில்‌ அமைந்‌ 
துள்ளது. தேவையான ஆரத்துக்கு 
ஏற்பத்‌ தலைப்பகுதியை அதில்‌ 
உள்ள ஸ்குரு கொண்டு முடுக்கிப்‌ 
பயன்படுத்தலாம்‌. 
நாகா : (தானி )மிதிச்‌ சுழற்சி : 
சக்கரங்கள்‌ எதிர்த்திசைகளில்‌ 
மேலும்‌ கீழுமாக இயங்குதல்‌. 


தண்டு வட்டவரைவி 


transceiver : (மின்‌.) வானொலி 
இருமைக்‌ கருவி : ஒலிவாங்கவும்‌ 


அனுப்பவும்‌ பயன்படும்‌ இரு 
இசைக்கருவி. 
transcription: (மின்‌.) நேரடி 


நிகழ்ச்சிப்‌ பதிவு: தொலைக்காட்சி 
யில்‌ பின்னர்‌ ஒளிபரப்புவதற்காக 
ஒரு நேரடி நிகழ்ச்சியைப்‌ பதிவு 
செய்தல்‌. 


transducer: (மின்‌.) இயல்மாற்றி: 
ஒருவகை ஆற்றலை, மின்னியல்‌ 
ஆற்றல்‌, எந்திர ஆற்றல்‌, ஒலி 
யாற்றல்‌ போன்ற வேறு வகை 
ஆற்றலாக மாற்றுவதற்கான ஒரு 
சாதனம்‌. 


transept: (க.க.) இரு புறத்‌ 
தாழ்வாரம்‌ : சிலுவை வடிவில்‌ 
அமைந்துள்ள சர்ச்சின்‌ நுழை 


வாயிலின்‌ மறு கோடியில்‌ இரு 


புறங்களிலும்‌ நீண்டு அமைந்‌ 
துள்ள தாழ்வாரங்கள்‌. 
transfer : மாற்று: ஒன்றை 


ஓரிடத்திலிருந்து வேறு இடத்துக்கு 
அகற்றுதல்‌. 

transfer calipers : (எந்‌.] மாற்‌ 
றும்‌ காலிபர்‌: இடுக்‌ 
களையும்‌ அத 
துடன்‌ அளந்த 
பின்னர்‌ பணி 
நிலையிலிருந்து 
அகற்ற அளவை 
மாற்றியாக வேண்டியுள்ள இடங்‌ 
களிலும்‌ அளப்பதற்கான கருவி. 
பணிநிலையிலிருந்து எடுத்த பின்‌ 
கால்களை அளக்கப்படும்‌ பகுதி 
யின்‌ மிகச்‌ சரியான அளவுக்கு 
மாற்றிக்‌ கொள்ள முடியும்‌. 


காலிபர்‌ 


tranfer characteristic: (மின்‌.) 
பண்பு மாற்றம்‌ : ஒரு சாதனத்தின்‌ 
உட்பாட்டு, வெளிப்பாட்டுப்‌ 
பண்புகளுக்கிடையிலான 
தொடர்பு. 


transfer machine: (தானி.) 
இடமாற்று எந்திரம்‌: பொருளை 
ஓரிடத்திலிருந்து இன்னோரிடத்‌ 
திற்குக்‌ கொண்டு செல்லும்‌ திற 
னுள்ள ஓர்‌ எந்திரம்‌. அந்தப்‌ 
பொருள்‌ மீது ஒவ்வொரு இடத்‌ 
திலும்‌ பல வேலைப்பாடுகள்‌ செய்‌ 
யப்படும்‌. 


transfer molding; (குழை.) 
மாற்றிடும்‌ அச்சு: உள்வீச்சு வார்ப்‌ 
புக்கு அதாவது வெப்பம்‌ அளிக்‌ 
கப்பட்டு குளிர்ந்த பின்‌ உறுடி 
யாகிய பொருட்களை வார்ப்ப 
தற்கு மற்றொரு பெயர்‌. 


transformer: (மின்‌.) மின்மாற்றி: 
மின்னோட்டத்தில்‌ மின்னழுத்தத்‌ 
தையும்‌ மின்‌ அளவையும்‌ உயர்‌ 
நிலையிலிருந்து குறைந்த நிலைக்கு 
அல்லது குறைந்த நிலையிலிருந்து 
உயர்‌ நிலைக்கும்‌ மாற்றுவதற்‌ 
கான சாதனம்‌. 


(மின்‌. ) 
மின்‌ 


transformer current: 
மின்னோட்ட மின்மாற்றி : 


635 


மானிகளின்‌ இயக்கத்திற்கேற்ப 
பேரளவு மின்னோட்டங்களை 
சிற்றளவு மின்னோட்‌ டங்களாகக்‌ 
குறைப்பதற்குப்‌ பயன்படும்‌ ஒரு 
மின்‌ மாற்றி. 
transformer potential : ( மின்‌.) 
மின்னழுத்த மாற்றி : அதிக அளவு 
னனைழுத்தங்களைக்‌ குறைந்த 
அளவு. மின்னழுத்தங்களைக்‌ 
குறைப்பதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ மின்மாற்றி. வ்‌ 


transfusion : குருதியூட்டுதல்‌ : 
நோயுற்ற ஒருவரின்‌ உடலுக்குள்‌ 
நலமாகவுள்ள ஒருவரின்‌ இரத்‌ 
தத்தை நாடி நாளங்களில்‌ குத்தி 
உட்செலுத்துதல்‌. செலுத்தப்படும்‌ 
இரத்தம்‌, நோயாளியின்‌ இரத்தம்‌ 
எந்தப்பிரிவைச்‌ சேர்ந்ததோ அதே 


பிரிவைச்‌ சேர்ந்ததாக இருக்க 
வேண்டும்‌. 
transient response : (மின்‌.) 


குறுநேர எதிர்வினை : கணநேரச்‌ 
சமிக்ஞைக்குரிய அல்லது விசைக்‌ 
குரிய ஒரு குறுகியநேர எதிர்ச்‌ 
செயல்‌. 


transistor : (மின்‌.) டிரான்சிஸ்டர்‌ 
(மின்‌) மின்ன மின்னோட்டங்‌ 
களீல்‌ முன்னர்‌ வெற்றிடக்‌ குழல்‌ 
கள்‌ செய்து வந்த பணிகளைச்‌ 
செய்கின்ற அடக்கமான சின்னஞ்‌ 
சிறிய பொருள்‌. வடிவில்‌ சிறியது 
சூடேறாது. உடனடியாகச்‌ செயல்‌ 
படுவது மூன்று அல்லது அதற்கு 
மேற்பட்ட மின்‌ வாய்களைக்‌ 
கொண்ட தீவிர அரைக்‌ கடத்திக்‌ 
கருவி, 

transistor radio: (வானொ,) 
மின்மப்‌ பெருக்கி வானொலி ; 
வெற்றிடக்‌ குழல்களுக்குப்‌ பதி 
லாக மின்‌ மப்‌ பெருக்கிகள்‌ டிரான்‌ 
சிஸ்டர்‌ பயன்படுத்தப்படும்‌ 
வானொலி. இவை மின்சுற்றுவழி, 
விசை வழங்கடு முழுவதிலும்‌ 
பயன்படுத்தப்படும்‌ நுண்பதிப்பு 


636 


உறுப்பகளாகும்‌. இவை சாதா 
ரணமாக வீட்டு மின்னோட்டத்‌ 
திற்குப்‌ பதிலாகப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ சிறிய மின்கலத்தொகுதி 
களாக இருக்கும்‌. இந்த வகை 
வானொலிக்கும்‌ குறைந்த அளவே 
மின்விசை தேவைப்படுவதால்‌, 
மின்கலங்கள்‌ நெடுநாட்கள்‌ 
வேலை செய்யும்‌. இவை அளவில்‌ 
சிறியதாக இருப்பதால்‌ இந்த 
வானொலிகளை மிகச்‌ சிறியதாகக்‌ 
கையடக்க அளவிலும்‌ தயாரிக்க 
முடிகிறது. 

transit: கோண நிலை அளவீட்‌ 
டுக்‌ கருவி: இக்கருவியானது 
(1) பார்ப்பதற்குதொலைநோக்கி, 
(2) அளவுகள்‌ குறிக்கப்பட்ட 
வில்கள்‌. கிடைமட்ட செங்குத்துக்‌ 
கோணங்களை அளப்பதற்கு ஒரு 
வெர்னியர்‌, (3) சமநிலை மட்டம்‌ 
(4) சம நிலைப்படுத்தும்‌ ஸ்குரூக்‌ 
களுடன்‌ ஒரு முக்காலி ஆகியவை 
அடங்கியது. (சர்வே) கோணங் 
களை அளக்கவும்‌, பேரிங்குகளை 
நிர்ணயிக்கவும்‌ சம நிலை காண 
வும்‌ சர்வேயர்களும்‌ என்ஜினியர்‌ 
களும்‌ பயன்படுத்தும்‌ கருவி. 


transite: (உலோ.) டிரான்‌ 
சிட்ஸ்‌ : கல்நார்‌ இழையையும்‌, 
போட்லண்ட்‌ சிமென்டையும்‌ 
நன்கு கலந்து மிகுந்த அழுத்தத்தில்‌ 
செலுத்தி அச்சுகளை உருவாக்கு 
தல்‌. இது வணிகப்‌ பெயர்‌ இவ்‌ 


லிதம்‌ உருவாக்கப்பட்ட பொருள்‌ 


தீப்பிடிக்காத சுவர்கள்‌ கூரை 
ஆகியவற்றைத்‌ தயாரிக்கவும்‌ 
அடுப்பு சூளைக்குள்‌ உள்பரப்புப்‌ 
பூச்சாகவும்‌ பயன்படுத்தப்படு 
கிறது. 

transit time: (மின்‌.) கடப்பு 


நேரம்‌ : ஓர்‌ எலெக்ட்ரான்‌ குழலில்‌ 
எதிர்முனையிலிருந்து தகட்டுக்‌ 
குச்‌ செல்வதற்கு எலெக்ட்ரான்‌ 
கள்‌ எடுத்துக்‌ கொள்ளும்‌ நேரம்‌ 
(வானூ.) 


transition strip: 


விமான ஓரப்‌ பாதை: விமான 
நிலையத்தில்‌ ஓடு பாதை அல்லது 
இதர கெட்டிக்கப்பட்ட பரப்புக்கு 
அருகே உள்ள விமான இறங்கு 
வட்டாரத்தின்‌ ஒரு பகுதி. இது 
உடைத்த கற்கள்‌ அல்லது வேறு 
தகுந்த பொருட்களால்‌ கெட்டிக்‌ 
கப்பட்டது. விமானம்‌ பத்திரமாக 
இறங்கவும்‌ ஓடுபாதையில்‌ அல்லது 
மேற்படி ஓரப்பகுதியில்‌ எந்தத்‌ 
திசையிலும்‌ தரையில்‌ ஓடவும்‌ 
இப்‌ பாதை உதவும்‌. 

transit man : டிரான்சிட்‌ உதவி 
யாளர்‌ : சர்வேயர்‌ அல்லது என்‌ 
ஜினியர்‌ பயன்படுத்துகிற டிரான்‌ 
சிட்‌ கருவியைக்‌ கையாளுபவர்‌. 
அவர்‌ ஒரு பட்டதாரி என்ஜினிய 
ராக இருக்கத்‌ தேவையில்லை. 
transitron : (மின்‌.) டிரான்சிட்‌ 
ரான்‌: ஓர்‌ ஊடுரு ஊசலியில்‌ 
திரைக்கும்‌ அடக்கி வலைகளுக்கு 
மிடையில்‌ வைக்கப்படும்‌ படிகம்‌. 


translucent: ஒளிக்கசிவு : ஒரளவு 
ஒளி ஊடுருவுகிற (காகிதத்‌ 
தாயரிப்பு) பளபளப்பான நேர்த்தி 
கொண்ட, பூச்சு உள்ள அட்டை. 


translunar space! (விண்‌. ) 
நிலவுக்கு அப்பாற்பட்ட விண்வெளி: 
பூமியைச்‌ சுற்றும்‌ சந்திரனின்‌ 


சுற்றுப்பாதையில்‌ தாழ்ந்த வரம்‌ 
புத்‌ தொலைவில்‌ பூமியை மைய 
மாகக்கொண்ட ஒரு கோளப்‌ படு 
கையாக உருவகிக்கப்பட்டுள்ள 
ஒரு பகுதி, இது சந்திரனுக்கு அப்‌ 
பால்‌ பல்லாயிரம்‌ மைல்கள்‌ 
பரப்புள்ளது. 

transmission: (தானி.) செலுத்‌ 
தீடு: மோட்டார்‌ வாகனத்தின்‌ 
பின்‌ பகுதியில்‌ உறுப்புப்‌ பெட்டிக்‌ 
குள்‌ கியர்கள்‌ அமைந்துள்ள ஏற்‌ 
பாட்டைக்‌ குறிப்பது. இதில்‌ ஏற்‌ 
படுகிற மாறுதல்களின்‌ விளைவாக 
வேக விகிதத்தில்‌ மாற்றம்‌, முன்‌ 
புறத்தை நோக்கி இயக்கம்‌ ஆதி 
யவை சாத்தியமா கின்றன 


transmission line: (மின்‌.) மின்‌ 
அனுப்பீட்டுக்‌ கம்பி: முன்விசையைச்‌ 
செலுத்துவதற்கு அல்லது 
கொண்டு செல்வதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ கம்பி அல்லது கம்பிகள்‌. 


transmitter: (மின்‌.) ஒலிப்பரப்‌ 
பனுப்பீட்டுக்‌ கருவி: தொலைபேசிக்‌ 
கருவியில்‌ பேசுகின்‌ ற முனையைக்‌ 
குறிக்கும்‌. இது இரு தட்டையான 
கரிம மின்வாய்கள்‌ உள்ளன. 
இவற்றில்‌ ஒன்று அசையும்‌. 
transmitting set: அனுப்பு சாத 
னம்‌: குறிப்பிட்ட அதிர்வெண்‌ 
சளைக்‌ கொண்ட மாறலை அல்‌ 
லது தொடர்ச்சியான ஊர்தி 
அலையைத்‌ தோற்றுவிப்பதற்குப்‌ 
பயன்படும்‌ சாதனம்‌. 
transmutation: (மின்‌.) தனிம 
மாற்றம்‌: ஒரு தனிமத்தை வேறு 
தனிமமாக மாற்றுதல்‌ 
கதிரியக்கத்‌ தன்மை 
கொண்ட ரேடியத்‌ தயாரிப்புகளி 
லிருந்து வெளிப்படும்‌ துகள்களைக்‌ 
கொண்டு தாக்குவதன்‌ மூலம்‌ சமீப 
ஆண்டுகளில்‌ தனிமங்களை வேறு 
ஒன்றாக மாற்றுவது சாதிக்கப்பட்‌ 


டுள்ளது. சைக்ளோட்ரானைப்‌ 
பயன்படுத்தி இதைச்‌ சாதிப்பது 
மற்றொரு முறை. 


transom: (க.க.) சிறு சாளரம்‌: 
(கட்டட) ஒரு கதவு அல்லது ஜன்‌ 
னலுக்கு மேலாக உள்ள சிறு கதவு. 
குறுக்குக்‌ 

குறுக 


transom: (௧.௧.) 
கட்டை: வாசற்படிநிலைக்‌ 
கட்டை. 


transombar: (௧.க.) நடுச்சட்டம்‌: 
கதவை, ஜன்னலை இரண்டாகப்‌ 
பிரிக்கிற கிடைமட்டமாக 
அமைந்த நடுச்சட்டம்‌. இதன்‌ 
பலகை மேல்‌ பகுதியை மட்டும்‌ 
தனியே திறக்க முடியும்‌. 


transparency: ஊடுருவு ஒளிப்‌ 
படம்‌: இதுவும்‌ ஒரு ஒளிப்பட ம 


627 


எனினும்‌ இது ஒளி ஊடுருவுகின்‌ ற 
பிலிம்‌ வடிவில்‌ அமைந்த படம்‌. 
ஒளியில்‌ காட்டுவதன்‌ மூலமே 
பட த்தைக்‌ காண இயலும்‌. 


transparent: ஒளி ஊடுருவுகிற : 
பொருட்களைத்‌ தெளிவாகக்‌ 
காண்கிற வகையில்‌ ஒளி ஊடுரு 
வும்‌ தன்மை கொண்டது. . 


transportation: (தானி ) சரக்குப்‌ 
போக்குவரத்து: சரக்குகளை உற்‌ 
பத்திச்‌ சாலைகளிலிருந்து பிற 
இடங்களுக்குக்‌ கொண்டு செல்லு 
தலும்‌, உற்பத்திச்‌ சாலைகளுக்கும்‌ 
பொருள்களைக்‌ கொண்டு வருத 
லும்‌. 
transpose: மாற்றிப்போடு:ண ஒரு 
சமன்பாட்டில்‌ ஒரு புறத்திலிருந்து 
மறுபுறத்துக்கு உறுப்புகளின்‌ சமத்‌ 
துவ நிலை மாறாமல்‌ இருக்க 
மாறிய அடையாளக்‌ குறியுடன்‌ 
மாற்றிப்‌ போடுதல்‌. 
trாap: நீராவி பொறியமைவு: நீராவி 
யால்‌ வெப்பமேற்றும்‌ 
முறைகளில்‌ நீர்‌ படித 
லையும்‌, காற்றையும்‌ 
ரேடியேட்டர்‌ குழாய்‌ முதலிய 
வற்றிலிருந்து நீராவியைச்‌ செலுத்‌ 
தாமல்‌ வெளியேற்றுதல்‌. 


trap 0௦0: (௧.க.) கள்ளக்‌ கதவு: 
தரையில்‌, மச்சுப்புறத்தில்‌ அல்லது 
கூரையில்‌ அமைந்த திறப்பை மூடு 
வதற்கான கதவு அல்லது மூடி. 


trapezium: நாற்கரம்‌ எந்த இரு 
பக்கங்களும்‌ இணையாக இல்லாத 
நான்கு புறங்களைக்‌ கொண்ட 
வடிவம்‌. 

112ற62010: கோடகம்‌: நாற்கரம்‌ 
கொண்ட உருவம்‌. இதில்‌ இரு 
புயங்கள்‌ இணையானவை(கணித) 
பரப்பு- இணையாக உள்ள பக்‌ 
கங்களின்‌ கூட்டுத்‌ தொகையில்‌ 
பாதி% செங்குத்துக்‌ கோட்டின்‌ 
நீளம்‌. 


638 


trap ர௦Ck: இடைப்பாறை: மிக 
உறுதியான, உழைக்கக்‌ கூடிய 
பாறை: வெட்டி எடுப்பது கடி 
னம்‌. சாலைகள்‌ அமைக்கவும்‌, 
ரயில்‌ தண்டவாளங்களுக்குத்‌ தள 
மாகவும்‌ பயன்படுவது. 

trass: பூச்சுக்கலவை: (குழை. )ஒரு 
வகையான சாம்பல்‌, மஞ்சள்‌ அல்‌ 
லது வெண்மை நிறமண்‌, எரிமலை 
கள்‌ உள்ள பகுதிகளில்‌ சாதாரண 
மாகக்‌ காணப்படுவது. நீருக்கடி 
யில்‌ நன்கு கெட்டிப்படுகிற 
சிமென்ட்‌ தயாரிப்புக்குப்‌ பயன்படு 
வது. 

traveling crane: (வார்‌.) நகரும்‌ 
பளுத்தூக்கி: நீராவி அல்லது மின்‌ 
சாரத்தால்‌ இயங்கும்‌ பளுத்தூக்கி. 
இது நெடுக்காகவும்‌ குறுக்காகவும்‌ 
செல்லக்‌ கூடியது.பொ துவில்‌ மேலி 
ருந்து தூக்குகின்ற வகையைச்‌ 
சேர்ந்தது. இதன்‌ அடிப்பகுதி 
குறுக்குத்‌ தண்டு மீது அமைந்தது. 
இத்தண்டின்‌ முனைகள்‌ இணை 
அமைந்த தண்டவாளங்கள்‌ மீது 
உட்கார்ந்திருக்கும்‌. 

treacle stage: டிரேசில்‌ ஸ்டேஜ்‌: 
(குழை. ) வெப்பமாக்கப்பட்ட பின்‌ 
குளிர்ந்ததும்‌ கெட்டியாகின்ற 
பிசின்‌ திரவ நிலையில்‌ இருப்பது. 
tread: படித்தரை: கட்டுமானபடி 
யின்‌ சமதரையான பகுதி. படி 
யேறுகையில்‌ பாதங்களை வைக்‌ 
கும்‌ பகுதி, 


treadle: (எந்‌.] மிதித்தியக்கும்‌ 
காலால்‌ இயக்குகின்ற எந்திரத்‌ 
தின்‌ பகுதி. 


trefoil: மூமட்ட: (௧.க.) ஒன்றி 
ணைந்த மூவட்ட அலங்காரப்‌ 
பகுதி. 

treillage: (க.க.) பந்தல்‌: கொடி 
கள்‌ படர்ந்து அமைவதற்காகப்‌ 
போடப்படும்‌ பந்தல்‌, 


trellis: (௪.ச.) பின்னல்‌ தட்டி: 


குறுக்குக்‌ கம்பிப்‌ பின்னல்‌ 
அமைவு. தாவரங்களுக்கும்‌ மலர்‌ 
களுக்கும்‌ ஆதாரமாக இது பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 


trench: நெடும்பள்ளம்‌:(பல நெடும்‌ 
பள்ளம்‌) குழாய்களைப்‌ புதைப்‌ 
பது போன்று தரையில்‌ அமைக்கப்‌ 
படுகிற நீண்ட குறுகிய பள்ளம்‌. 


trend: நிலவரம்‌: பொதுவான 


போக்கு. 


19-08: (எந்‌.) ஒரு துளையைச்‌ 
சுற்றி வட்டமான குழிவை வெட்டு 
தல்‌. 

Trest: டி.ரெஸ்ட்‌: மரவேலை 
லேத்‌ எந்திரத்தில்‌ வேலைக்‌ கருவிக்‌ 
கான தாங்கு நிலை. பணி செய்ய 
வேண்டிய பொருளை தேய்ப்புச்‌ 
சக்கரம்‌ கொண்டு வேலை செய்‌ 
வதற்கும்‌ தாங்கு நிலை. 


trestle: நாற்கால்‌ தாங்கி: கீழ்‌ 
நோக்கி சரிவாக அமைந்த நான்கு 
கால்கள்‌ மீது அமைந்த உத்தரம்‌. 
இவ்விதமான இரண்டைப்‌ பக்கம்‌ 
பக்கமாக வைத்து அவற்றின்‌ மீது 
ஒரு பலகை அமைக்கலாம்‌. பள்‌ 
ளம்‌ அல்லது குழிவின்‌ மீது இவ்‌ 
விதக்‌ கட்டுமானத்தை அமைத்து 
அதன்‌ மீது சாலை அல்லது ரயில்‌ 
பாதை போடலாம்‌. (இருக்கை) 
இவ்விதக்‌ கட்டடத்தின்மீதுபலகை 
அமைத்து மேசையாக்கலாம்‌. 
(மெத்தை) அகன்ற மேல்‌ பகுதி 
யைக்‌ கொண்ட அறுப்பதற்கான 
தாங்கு தரண்‌. வெளி முனைகளில்‌ 
திண்டு வைக்கப்பட்டது. 


trest'e table: (வரை.) நாற்கால்‌ 
தாங்கி மேசை: நாற்கால்‌ தாங்கி 


மீது வரைவதற்காக அமைக்கப்‌ 
பட்ட பெரிய பலகை. 
11816: முக்கோணம்‌: மூன்று 


புறங்களையும்‌ மூன்று உள்‌ 
கோணங்களையும்‌ கொண்ட வடி 
வம்‌. செங்கோணத்தில்‌ ஒரு 


கோணம்‌ நேர்‌ கோணமாக இருக்‌ 
கும்‌. 

triangular scale: (வரை.) முக்‌ 
கோண அளவுகோல்‌: பல்வேறு 
அளவீடுகளை ஒரே கோலில்‌ ஒருங்‌ 
கிணைத்து அமைக்கப்பட்டுள்ள 
ஒரு முக்கோண வடிவ அளவு 
கோல்‌. 


triangular truss: முக்கோணம்‌ 
தாங்கி: குறுகிய விரிபரப்புக்கான 


குறிப்பாக கூரைகளை அமைப்‌ 
பதற்கான தாங்கி, 
triangulation: முக்கோணமாக்கு 


முறை: நிலம்‌ மற்றும்‌ நீர்‌ மீதான 
பரப்புகளையும்‌ இவற்றின்‌ 
மீதுள்ள குறிப்பிட்ட நிலைகள்‌ 
எவ்வளவு தொலைவில்‌ உள்ளன 
என்பதையும்‌ அளவிட இந்த நிலை 
களைச்‌ சேர்த்து பல கோணங் 
களை உருவாக்கிக்‌ கொண்டு 
அடித்தளம்‌, கோணம்‌ ஆகிய 
வற்றைக்‌ கணக்கிடும்‌ முறை. 


trickle charge: துளி மின்னேற்றி: 
இரு திசை மின்சாரத்தை நேர்மின்‌ 
சாரமாக மாற்றுறெ திருத்தி. 
தேங்கு மின்கலத்துக்கு தினமும்‌ 24 
மணி நேரம்‌, பொதுவில்‌ மிகக்‌ 
குறைவான விகிதத்தில்‌ நேர்‌ மின்‌ 
சாரத்தை அளிப்பது. 


ரரர்ரீர்பரர்ப௱; ரிஃபியோரியம்‌: ஒரு 
சர்ச்சின்‌ உள்ளே பிரதான நடுப்‌ 
பாதைக்கு மேலாக உள்ள சரிந்த 
கூரைக்கும்‌ நடைபாதை விதானத்‌ 
துக்கும்‌ இடையே உள்ள வெளி. 


trigonometry: (கணி.) திரி 
கோணமிதி: ஒரு முக்கோணத்தின்‌ 
புறங்கள்‌, கோணங்கள்‌ ஆகிய 
வற்றை அளக்கும்‌ அறிவியல்‌. 


ரர: (௧.க.) டிரிம்‌: ஒரு கதவு 
அல்லது பலகணியின்‌ நிலைத்‌ தண்‌ 
டுக்கும்‌ பிளாஸ்டருக்கும்‌ இடை 
யில்‌ உள்ள இணைப்புகளை 
மறைப்பதற்கு மரம்‌ அல்லது 


639 


உலோகத்தால்‌ ஆன பகுதிகள்‌. 
காகிதத்‌ தயாரிப்பு எந்திரத்தில்‌ 
தயாரித்து முடிக்கப்பட்ட காகிதத்‌ 
தின்‌ ஒரம்‌ வெட்டுவதற்கு முன்‌ 
மிக அதிசுபட்ச அகலம்‌. 

tரர்ற: டிரிம்‌: ஒரு விமானம்‌ திருப்‌ 
பாமல்‌, ஏறி இறங்காமல்‌ பறக்கிற 
நிலையில்‌ காற்று வீசும்‌ அச்சுக்கும்‌ 
விமான அச்சுக்கும்‌ இடையிலான 
கோணம்‌. (கட்டிட) கதவு, பல 


கணி ஆகியவற்றைச்‌ சுற்றிலும்‌ 
உள்ளே அல்லது வளியே, 
அமைந்த வடிப்பு வேலை அல்லது 
இதர நேர்த்தி வேலை, 


tரர்ற 8916 டிரிம்‌ கோணம்‌: கடல்‌ 
லிமானத்தின்‌ மிதவைப்‌ பகுதி, 
பறக்கும்‌ படகின்‌ உடல்‌ பகுதி, 
இவற்றின்‌ கிடை மட்டக்‌ கோட்டுக்‌ 
கும்‌, நீளவாட்டுக்‌ கோட்டுக்கும்‌ 
இடையிலான கோணம்‌. மேற்‌ 
கூறியவற்றின்‌ முன்புறப்‌ பகுதி, 
பின்புறப்பகுதியை விடத்‌ தூக்க 
லாக இருந்தால்‌ கோணம்‌ நேர்‌ 
மறையானது. 


trimmer arch: (s.க.) நீள்‌ 
வளைவு : கணப்பு மேலுள்ளது 
போன்று சற்று தட்டையான 
வளைவு. 

trimmers: (s.க.) டிரிம்மர்‌: 
மரப்பலகைகள்‌, உத்தரங்கள்‌ 
கொண்டு தரைத்தளம்‌ அமைக்கும்‌ 
போது பயன்படும்‌ தாங்கு 
உத்தரம்‌. 


trimming dies : (எந்‌.) பிசுறுநீக்கு 
அச்சுகள்‌ : நீட்டப்பட்ட அல்லது 
வேறு வகையில்‌ உருவாக்கப்பட்ட 
உலோகப்‌ பொருட்களின்‌ ஓரங்‌ 
களில்‌ உள்ள பிசுறுகளை அகற்று 
வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ அச்சு 
கள்‌. 

trimming joist: (௪.௧.) டிரிம்மிங்‌ 
உத்தரம்‌: சுவர்‌ பிதுக்கங்கள்‌ 
மேல்‌ அமைந்த உத்தரத்தைத்‌ 
தாங்கும்‌ உத்தரம்‌. 


640 


trim size : ஓரம்‌ வெட்டிய அளவு : 
ஓரங்கள்‌ வெட்டப்பட்ட பின்‌ 
பைண்ட்‌ செய்யப்பட்ட பின்னர்‌ 
உள்ள பக்கத்தின்‌ அளவு. 


triode : (மின்‌.) மும்முனை 
யம்‌ : எதிர்முனை: வலை; தகடு 
ஆகிய மூன்றையும்‌ உள்ளடக்கிய 
ஒரு வெற்றிடக்‌ குழல்‌. 

trip hammer: (எந்‌.) விழு 
சம்மட்டி : விசைமூலம்‌ இயங்கும்‌ 
சம்மட்டி. இந்த வகை சம்மட்டி 
யில்‌ சம்மட்டி உயரே சென்ற பின்‌ 
அது தானாகக்‌ க&ீழே விழுகின்ற 
மாதிரியில்‌ ஏற்பாடு இருக்கும்‌. 
triphibian ட (வானூ.) முத்திற 
விமானம்‌ : நிலம்‌, நீர்‌, விழுபனி. 
அல்லது ஐஸ்‌ கட்டித்‌ தரையி 
லிருந்து கிளம்புவதற்கு அல்லது 
இறங்குவதற்கு வசதியான அடிப்‌ 
புற சாதனம்‌ கொண்ட விமானம்‌. 


triplane : (வானூ.) மூவிறக்கை 
விமானம்‌ : ஒன்றுக்கு மேல்‌ ஒன்‌ 
றாக மூன்று இறக்கைகள்‌ அமைந்த 
விமானம்‌. 


triple case: ( அச்சு.) மூன்று 
கேஸ்‌ : வெவ்வேறான மூன்று வடி 
வங்களில்‌ உள்ள எழுத்துகளைப்‌ 
போட்டு வைப்பதற்கான பல 
அறைச்‌ சட்டம்‌. 

triple point : (குளி.பத.) மும்மடி 
நிலை : வாயு, திரவ, திடநிலை 
யிலுள்ள மூன்று பொருட்கள்‌ சம 
நிலையில்‌ இருக்கக்கூடிய நிலை 
யான மையம்‌. 


triplex steel : (உலோ.) முப்படி 
உருக்கு: பெஸ்ஸிமர்‌ முறை, 
திறந்தஉலைமுறை, மின்சாரமுறை 
ஆகிய மூன்றையும்‌ பயன்படுத்தித்‌ 
தயாரிக்கப்பட்ட உருக்கு. 

tரiறoli: திரிபோலி: பொடிப்‌ 
பொடியாக உதிர்ந்து போகிற 
அளவுக்குத்‌ தரம்‌ கெட்டுப்போன 


சுண்ணாம்புக்கல்‌, பாலிஷ்‌ போடு 
வதற்குப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
tripper : (பட்‌.) விடுவை: எந்‌ 
தீரத்தில்‌ ஓர்‌ உறுப்பு திடீரென 
மற்றோர்‌ உறுப்பை விடுவிக்கிற 
ஏற்பாடு அல்லது அவ்விதம்‌ விடு 
விக்கிற உறுப்பு. இந்த ஏற்பாடு 
கையால்‌ இயங்குவதாக அல்லது 
விசையால்‌ இயங்குவதாக இருக்‌ 
கும்‌. 


௩171-5601 : மூவெட்டு : மூன்று சம 
பகுதிகளாகப்‌ பிரித்தல்‌. 


tristimulus values : (மின்‌.) முத்‌ 
தூண்டல்‌ மதிப்பளவுகள்‌: வண்ணத்‌ 
தொலைக்காட்சீயில்‌, ஒரு மாதிரி 
வண்ணத்திற்கு இணையாக 
இணைய வேண்டிய ஒவ்வொரு 
அடிப்படை வண்ணத்தின்‌ அளவு. 


tரரton : (மின்‌: ) டிரைட்டான்‌ : ஒரு 
புரோட்டானும்‌ இரு நியூட்ரான்‌ 
களும்‌ அடங்கிய உமிழ்வுத்‌ துகள்‌. 


trivalent: (மின்‌.) மூவணு 
இணைவுத்‌ திறன்‌ : மூன்று அணுக்‌ 
களுடன்‌ இணையும்‌ எலெக்ட்ரான்‌ 
களின்‌ திறன்‌, 

trochanter, (great trochanter!) 
(உட. ) பெருங்கால்‌ எலும்பு: காலின்‌ 
உச்சிப்பகுதியின்‌ புறத்தே தொட்டு 
உணரக்கூடிய எடுப்பான 
எலும்பின்‌ பகுதி. காலை 
வெளிப்புறமாகத்‌ திருப்பு 
வதற்கும்‌ காலைப்‌ பக்க 
வாட்டில்‌ திருப்புவதற்கும்‌ 
பயன்படும்‌ தசைகளில்‌ சில 
இதனுடன்‌ பொருத்தப்‌ 
பட்டுள்ளன. சிறு கால்‌ 
எலும்புத்‌ தசைகள்‌, முழங்‌ 
பெருங்கல்‌ காலை மேல்நோக்கித்‌ 

எலும்பு தூக்க உதவுகின்றன. 


trolley : (மின்‌.) தொடு சக்கரம்‌ : 
ஒரு சாதனத்தை இயக்க அல்லது 
சாலையில்‌ ஓடும்‌ வாகனம்‌ இயங்கு 
வதற்கு தலைக்குமேலே உள்ள 


மின்‌ கம்பியிலிருந்து மின்சாரம்‌ 
பெறுவதற்கு ஒரு தண்டின்‌ மேல்‌ 
நுனியில்‌ மின்‌ கம்பிமீது உட்காரும்‌ 
வகையில்‌ சிறு சக்கரம்‌ இருக்கும்‌ 
அல்லது வழுக்கிச்‌ செல்லும்‌ தொடு 
சாதனம்‌ இருக்கும்‌. (எந்திர) 
சங்கிலியைப்‌ பயன்படுத்தி பாரத்‌ 
தைத்‌ தூக்குவதற்கான சக்கர 
வடிவிலான தாங்கு பகுதி. இது 
ஒரு நீண்ட உலோகத்‌ தண்டுமீது 
நகர்ந்து செல்லக்கூடியது. 


troostite: (உலோ.) டிரூஸ்‌ 
டைட்டு: மார்ட்டென்சைட்‌ என்ற 
எஃகின்‌ கடினத்‌ தன்மைக்குக்‌ 
குறைவான கடினத்‌ தன்மையுள்ள 
எஃகின்‌ இடைமாறு நிலைக்‌ 
கட்டமைப்புத்‌ தனிமம்‌. 
troposphere : (மின்‌.) அடிவளி 
மண்டலம்‌ : மியின்‌ வாயுமண்‌ 
டலத்தின்‌ அடிப்பகுதி. இதில்‌ 
மேகங்கள்‌ உருவாகின்றன. உயரே 
செல்லச்‌ செல்ல வெப்ப நிலை 
குறைகிறது, 

trouble lamp: (மின்‌.) சங்கட 
விளக்கு : மிக நீண்ட மின்‌ கம்பி 
யின்‌ நுனியில்‌ பல்பு பொருத்தப்‌ 
பட்ட விளக்கு. பழுது பார்க்கும்‌ 


போது அவ்விடத்துக்கு ஒளி 
கிடைக்க ௨ தவுவது. 
trowel: (வார்ப்‌.) கரணை: 


வார்ப்பட ஆலைக்‌ 
மி கரணைகள்‌ சிறிய 
வை; குறுகலான 
காணை வை. பொதுவில்‌ 
வை சுமார்‌ 3.8 
செ.மீ. அகலமும்‌ 12 அல்லது 75 
செ.மீ. நீளமும்‌ உள்ளவை. 
troy weight டிராய்‌ எடை: இந்த 
அளவு முறைப்படி. ஒரு ராத்தல்‌ 
என்பது 12 அவுன்ஸ்‌. 
லர்களும்‌, நகைக்‌ கடைக்காரர்‌ 
களும்‌ பயன்படுத்தும்‌ எடை முறை. 
34 கிரெய்ன்‌ 1 பென்னி வெயிட்‌ 
30 பென்னி வெய்ட்‌ 
வெயிட்‌ ௨ 1 அவுன்ஸ்‌ 
41 


பாற்‌ கொல்‌ | 


644 


12 அவுன்ஸ்‌ - ] பவுண்டு 

true power : (மின்‌.) மெய்விசை: 
ஒரு மின்சுற்றுவழியில்‌ உள்ள 
படிக்கு ஈர்த்துக்‌ கொள்ளப்படும்‌ 
மின்விசையின்‌ அளவு. 


true air speed meter : (uானூ.) 
விமான அசல்‌ வேகமானி : இது ஒரு 
வகையான காற்று வேகமானி, 
இது காற்றின்‌ வேகத்தையும்‌ 
கணக்கில்‌ கொண்டு விமானத்தின்‌ 
உண்மையான வேகத்தையும்‌ கண்‌ 
டறிந்து கூறுவது. 


trயாk : (மின்‌. ) மைய ஊடுருளை : 
மின்விசைப்‌ பலகைகளுக்கும்‌ 
தொலைபேசித்‌ தொடர்பகங்‌ 
களுக்குமிடையில்‌ கம்பிகளையும்‌ 
கம்‌.பிவடங்களையும்‌ இடை 
யிணைப்பு செய்யும்‌ ஊடுருளை. 


ண்ட சாய்வு புயங்கள்‌ : 
ண்ட குழல்‌ அல்லது தண்டின்‌ 
நடுப்பகுதியில்‌ இரு புறங்களிலும்‌ 
நீட்டிக்‌ கொண்டிருக்றெ புயங்கள்‌. 
இவற்றைத்‌ தாங்குதூண்கள்‌ மீது 
அமைத்தால்‌ குழலை அல்லது 
தண்டை மேலும்‌ கீழுமாகத்‌ தக்க 
படி சாய்த்து அமைக்க முடியும்‌. 


$ப85 : (௧.௧.) மூட்டு ; கட்டடத்‌ 
தில்‌ நீண்ட இடைவெளிகளுக்கு 
நடுவே பாரத்தைத்‌ தாங்குவதற்‌ 
காக அமைக்கப்படுகிற முன்கூட்டி 
இணைக்கப்பட்ட முக்கோண 
வடிவ கட்டுமானப்‌ பகுதிகள்‌. 
இருக்கைகளில்‌ இரு ஓரங்களைத்‌ 


தாங்குவதற்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ உறுதியான சட்டங்கள்‌. 
பொதுவில்‌ இவை ஒன்றோடு 


ஒன்று இணைக்கப்பட டிருக்கும்‌. 
trussed axle : ( தானி, ) முட்டுத்‌ 
தண்டு 1 முட்டுத்‌ தண்டு மூலம்‌ 
உறுதியேற்றப்பட்ட அச்சு. 
trussed beam : (௧.௪.) முட்டுக்‌ 
கம்பி மூலம்‌ வலுவேற்றப்பட்ட 
நீண்ட தண்டு. 


642 


truss rod: முட்டுக்‌ மூலம்‌ வலு 
வேற்றப்பட்‌! - தண்டின்‌ இரு 
முனைகளிலும்‌ பிணைக்கப்பட்ட 
கம்பி. 


try square: (எந்‌.) அளவுச்‌ 
சதுரம்‌ : தாங்கள்‌ கையாளும்‌ 
பொருள்‌ உண்மையில்‌ சதுரமான 
தானதா என்று சோதிக்க மெக்‌ 
கானிக்குகள்‌ பயன்படுத்தும்‌ ஒரு 
சிறு சதுரம்‌, செங்கோணத்தைக்‌ 
குறிக்கவும்‌ இது பயன்படும்‌. 

7 slot: (எந்‌.) Tஃகுழி! கடைதல்‌, 
இழைத்தல்‌, மற்றும்‌ வேறு பணிக்‌ 
கான எந்திரத்தின்‌ மேடையில்‌ 
உள்‌ வெட்டு மூலம்‌ டி. போல்ட்‌ 
டின்‌ தலை உட்காருகிற அளவுக்கு 
ஏற்படுத்தப்பட்ட குழிவு. இக்குழி 
வானது டி. போல்ட்டை தக்க 
நிலைக்கு சரிபொருத்தம்‌ செய்ய 
உதவும்‌. 


T slot cutter : (எந்‌) I குழிவெட்‌ 
டுக்‌ கருவி : 7 . குழிகளின்‌ அகன்ற 
பகுதிக்கு நேர்த்தி அளிப்பதற்‌ 
காகப்‌ பயன்படுகிற கடைசல்‌ 
வெட்டுக்‌ கருவி. 


T sqaure: (௧.க.) 7. சதுரம்‌: 
வடி வரைவாளர்‌ பயன்படுத்தும்‌ 
கருவி. இரண்டு முதல்‌ மூன்று 
அங்குல அகலம்‌ கொண்ட ஒன்று 
முதல்‌ ஐந்து அடி நீளம்‌ கொண்ட 
பட்டை. இதன்‌ தலைப்புறத்தில்‌ 
செங்கோணமாக அமையும்‌ வகை 
யில்‌ இப்படை பொருத்தப்பட்டுள்‌ 
ளது. தலைப்புறப்‌ பட்டை குறைந்‌ 
தது இரு மடங்கு பருமன்‌ கொண்‌ 
டது. டி. சதுரமானது இணை 
கோடுகளையும்‌ வரையப்‌ பயன்‌ 
படுவது. 

$படஉ: (மின்‌.) குழாய்‌ : ரேடியோ 
கலைகளைக்‌ கண்டுபிடித்து 
பெருக்குவதற்கான கருவி, மற்றும்‌ 
சிறு அளவு மின்சாரங்களைக்‌ 
கண்டறியவும்‌, இருதிசை மின்‌ 
சாரத்தை நேர்திசை மின்சார 
மாகத்‌ திருத்துவதற்கும்‌ பயன்படு 


கிற சாதனங்களின்‌ ஒரு பகுதியா 
கப்‌ பயன்படுகிற கருவிகள்‌ உட்‌ 
பட பொதுப்படையான சொல்‌. 


tube punch : (தோல்‌.) குழல்‌ 
துளைக்கருவி : கட்டிங்‌ பிளையர்‌ 


குழல்‌ துளைக்‌ கருவி 


போன்று கையால்‌ இயக்கித்‌ துளை 
யிடும்‌ கருவி. துளையிடுவதற்கென 
குழிவான சிறு குழல்‌ அல்லது 
குழல்கள்‌ உள்ளன. பொத்தான்‌ 
பொருத்துவதற்கு அல்லது கண்‌ 
அமைக்க இவ்விதம்‌ துளையிடப்‌ 
படும்‌. 


tபம-5iரறஏ : (அச்சு.) தொட்டி 
முக்கு: காகிதத்தின்‌ மேற்பரப்‌ 
புக்கு நேர்த்தி அளிப்பதற்காகக்‌ 
கூழ்‌ பூச்சு அளிக்க பெரிய காததச்‌ 
சுருளை கூழ்‌ தொட்டியில்‌ முக்கு 
தல்‌. 

tubular axle: (தானி.) குழல்‌ 
அச்சு : உருக்கினால்‌ ஆன குழலி 
னால்‌ செய்யப்பட்ட அச்சு. 


tubular radiator : (தானி.) 
குழாய்முறை வெப்பமகற்றி : வெப்‌ 
பம்‌ அகற்றும்‌ சாதனம்‌, பல சிறிய 
குழாய்களைக்‌ கொண்டது. இவற்‌ 
றின்‌ வழியேநீர்‌ பாய்ந்துசெல்லும்‌ 
போது வெப்பத்தை எடுத்துக்‌ 
கொண்டு குளிர்விப்பு நடைபெறு 
கிறது. 


tudor style: (௧.௧.) டியூடர்‌ 
பாணி: டியூடர்‌ வம்ச அரசர்கள்‌ 
இங்கிலாந்தை ஆண்ட காலத்‌ 
தைச்‌ சேர்ந்த கட்டிடக்‌ கலைப்‌ 
பாணி, பொதுவில்‌ எட்டாம்‌ 
ஹென்றி மன்னர்‌ காலத்தைக்‌ 
குறிப்பது. 


யரர: குஞ்சத்தையல்‌: 
மெத்தை பதித்த பருக்கள்‌ 
உள்ளே இருக்கிற மென்பொருள்‌ 
இடம்‌ நகராமல்‌ இருக்க அதை 
யும்‌ போர்த்து துணியையும்‌ 
சேர்த்துத்‌ தைத்தல்‌.குஞ்ச த்தையல்‌ 
பாட்ட இடத்தில்‌ போர்த்துத்‌ 
துணியை கெட்டி நூல்‌ அறுத்து 
விடாமல்‌ இருக்க ஒரு பொத்தான்‌ 
அமைக்கப்படும்‌, அது பார்வை 
யையும்‌ அளிக்கும்‌. 
tulip tree : (மரம்‌.) துலிப்‌ மரம்‌ : 
போப்லார்‌ அல்லது துவிப்போப்‌ 
லார்‌ எனப்படும்‌ மரம்‌, லேசான 
மஞ்சள்‌ நிறம்‌ கொண்டது. மென்‌ 
மையானது. வேலைப்பாடுக்கு 
எளியது. வெள்ளை ஊசியிலை 
மரம்‌ போல இதைப்‌ பலவகைக்‌ 
காரியங்களுக்குப்‌ பயன்படுத்த 
முடியும்‌. 


tய௱mble : பிசிறு உருட்டு : வார்ப்‌ 
படப்‌ பொருட்கள்‌, அடித்து உரு 
வாக்கப்பட்ட பொருட்கள்‌ ஆயெ 
வற்றை அவை தயாரிக்கப்பட்ட 
உடன்‌ ஒரு பெரிய பீப்பாயில்‌ 


போட்டு உருட்டுதல்‌. ஒன்றோடு. 


ஒன்று நன்கு உராயும்‌ போது 
பிசிறுகள்‌ அகன்று இப்பொருட்‌ 
கள்‌ சுத்தமாகி விடும்‌. 

tumbling: (உலோ.) உருட்டுச்‌ 
சுத்திகரிப்பு : சிறு உலோகப்‌ பகுதி 
சளைத்‌ தனிவகை உராய்பொருள்‌ 
களைக்‌ கொண்ட சுழலும்‌ பீப்‌ 
பாய்‌ வடிவ எந்திரத்தில்‌ இட்டு 
உருட்டுவதன்‌ மூலமாகத்‌ துப்புரவு 
செய்து வடிவமைத்தல்‌. 


tumbled : (அச்சு.) புரண்டு 
போதல்‌ : அச்சிடப்பட்ட தாளை 
மேலிருந்து கீழாகப்‌ புரட்டிப்‌ 
பார்ப்பது, இது தவிர்க்கப்பட 


வேண்டும்‌. வலமிருந்து இடமாகத்‌ 
தான்‌ புரட்ட வேண்டும்‌. 

tumbler gear: புரட்டு கியர்‌ : 
வரிசையான பல கியர்களில்‌ நடு 
வில்‌ அமைந்த கியர்‌. இயக்கப்பட்ட 


643 


கியரின்‌ திசையை பின்புறமாக 
மாற்றுவதற்கு இது உதவும்‌. 
tumour, tumor:(நோயி,) கழலை: 
உடலின்‌ உயிரணுக்கள்‌ அடங்கிய 
நோயுற்ற லீக்கம்‌.“புற்றுக்கழலை' 
என்பதை மீண்டும்‌ தோன்றி 
மரணம்விளைவிக்கக்கூடியதாகும்‌. 
*வெற்றுக்கழலை' என்பது சாக 
டிக்கும்‌ தன்மையில்லாத கழலை 
யாகும்‌. 


tuned amplifier : (மின்‌) இசை 
விப்பு மின்‌ மிகைப்பி : உட்பாட்டுப்‌ 
பிணைப்புக்காவும்‌, வெளிப்பாட்‌ 
டுப்‌ பிணைப்புக்காகவும்‌ இசை 
விப்பு செய்த மின்சுற்று வழியைப்‌ 
பயன்படுத்தும்‌ ஒரு மின்மிகைப்பி. 


tuned circuit : (மின்‌.) 
இசைவிப்பு மின்சுற்றுவழி : கொண்‌ 
மம்‌, தூண்டம்‌, தடை இம்‌ 
மூன்றையும்‌ வரிசையாக அல்லது 
இணையாகக்‌ கொள்ள ஒரு மின்‌ 
சுற்று வழி. இதற்கு ஒரு குறிப்‌ 
பிட்ட அலைவெண்ணில்‌ விசை 
யூட்டும்போது, அதன்‌ மின்கம்பிச்‌ 
சுருளுக்கும்‌ கொண்மிக்குமிடை 
யில்‌ ஆற்றல்‌ பரிமாற்றம்‌ நடை 
பெறுகிறது. 

[மா : அலைத்தேர்வி : தேவை 
யான குறிப்பிட்ட ரேடியோ 
அலைகளை மட்டும்‌ தேர்ந்‌ 
தெடுத்து மற்ற அலைகளை 
நிராகரிக்சம்‌ வகையில்‌ சரியமைக்‌ 
கப்படுகிற கன்டென்சர்சர்க்கியூட்‌. 


tung oil: (வண்‌.) டங்‌ ஆயில்‌ ௦ 
சீனாவிலும்‌, ஜப்பானிலும்‌ 
காணப்படும்‌ டங்‌ மரத்தின்‌ விதை 
யிலிருந்து எடுக்கப்படும்‌ எண்‌ 

ணய்‌, வார்னிஷ்‌ உலர்விகள்‌ 
ஆகியவற்றைத்‌ தயாரிக்கப்‌ பயன்‌ 


படுவது. சன மர எண்ணெய்‌ 
என்றும்‌ இதற்கு ஒரு பெயர்‌ 
உண்டு. 

tungsten : (வேதி.) டங்ஸ்டன்‌ : 
சில கனிமங்களில்‌ குறிப்பாக 


644 


வோல்‌ஃப்ரமைட்டிலிருந்து பெறப்‌ 
படும்‌ உலோகம்‌. இது உலோக 
வடிவில்‌ இரும்புடன்‌ சேர்த்‌ 
துப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
கூழ்ம வடிவில்‌ இது மின்பல்புக்கு 
இழை தயாரிக்கப்‌ பயன்படுகிறது. 
சோடியம்‌ டங்ஸ்டே (148/0) 
வடிவில்‌ மரம்‌, துணிகளின்‌ மீது 
தீப்பிடிக்காத தன்மை அளிக்கப்‌ 
பயன்படுகிறது. 


tungsten carbide: டங்ஸ்டன்‌ 
கார்பைட்‌ : மீதேன்‌ அல்லது 
ஹைட்ரோ கார்பன்‌ வாயுவில்‌ 
வைத்து பழுக்கக்‌ காய்ச்சிய டங்ஸ்‌ 
டனை கரிம முறையில்‌ தயாரிக்கப்‌ 
பட்ட இரும்புப்‌ பழுப்புப்‌ பவுடர்‌. 
இது தேய்ப்புப்‌ பொருளாகப்‌ 
பயன்‌ படுத்தப்படுகிறது. அல்லது 
இது கோபால்ட்‌ அல்லது வேறு 
கெட்டிப்படுத்தும்‌ பொருளுடன்‌ 
சேர்க்கப்பட்டு கட்டியாக்கப்பட்டு 
அதைக்‌ கொண்டு உயர்வேக 
வெட்டு உலோகம்‌ தயாரிக்கப்‌ 
பட்டு அதன்‌ மூலம்‌ வேலைக்‌ கருவி 
கள்‌ தயாரிக்கப்படுகின்‌ றன, இந்த 
உலோகப்‌ பொருள்‌ விடியாமெட்‌ 
டல்‌, கார்போலாய்‌, போரான்‌ 
என்ற வணிகப்‌ பெயர்களில்‌ விற்‌ 
கப்படுகிறது. இதன்மூலம்‌ தயாரிக்‌ 
கப்பட்ட வெட்டுக்‌ கருவிகள்‌ முன்‌ 
னர்‌ இருந்தவற்றை விட 3 முதல்‌ 
5 மடங்குவேகத்தில்‌ வெட்டுபவை. 
இது விலை உயர்ந்தது என்றா 
லும்‌ பல அமைப்புகள்‌, செலவுக்கு 
ஏற்ப இது உழைக்கிறது என்று 
கருதுகின்‌ றனர்‌. 

tungsten lamp : (மின்‌.) டங்ஸ்‌ 
டன்‌ பல்பு: டங்ஸ்டன்‌ உலோகத்‌ 
தால்‌ ஆன மெல்லிய கம்பியை 
இழையாகக்‌ கொண்ட மின்சார 
பல்பு. 


tungten steel : (உலோ.) டங்ஸ்‌ 
டன்‌ உருக்கு: வெட்டு வேலைக்‌ 
கருவிகளைத்‌ தயாரிப்பதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஓர்‌ கலோக 
உருக்கு. 


பாற: (மின்‌.) இயைவிப்பு: 
ரேடியோ அலைகளைப்‌ பெறும்‌ 
சர்க்தயூட்டின்‌ மின்‌ பண்புகளை 
மாற்றி, நாம்‌ விரும்புகிற குறிப்‌ 
பிட்ட சிக்னல்கள்‌ நன்கு தெளி 
வாகவும்‌, வலுவாகவும்‌ பெறும்‌ 
படி செய்தல்‌. 


tuning fork : 


== 
இசைக்‌ கவடு 
கவடு : ஈரலகு வில்லமைவுடைய 
நிலையான சுர அதிர்வு அமைவு 
வாய்ந்த இசை ஒலிக்‌ கருவி. 


(மின்‌.) இசைக்‌ 


tune! engineer : (பொறி.) சுரங்‌ 
கப்‌ பொறியர்‌ : போக்கு வரத்து 
வசதிகளை மேம்படுத்தும்‌ 
பொருட்டு மலைகள்‌ ஊடாகவும்‌ 
ஆறுகளுக்கு அடியிலும்‌ சுரங்கப்‌ 
பாதை அமைக்க அளவீடுகள்‌ 
டிசைன்கள்‌ ஆகியவற்றை மேற்‌ 
பார்வையிடுபவர்‌, 


turbidity : கலங்கல்‌: தெளி 
வான நீருடன்‌ ஒப்பிடுகையில்‌ 
வண்டல்‌ போன்றவற்றால்‌ நீர்‌ 
கலங்கி இருக்கும்‌ அளவு. 


turbine : டர்பைன்‌ ; ஒரு வகை 
நீராவி என்ஜின்‌. இதில்‌ இயக்கு 
விக்கும்‌ உறுப்புகள்‌ அனைத்தும்‌ 
சுழல்கின்றன. 


turbojet:  (விண்‌.) மீற்றுவளி 
விசைப்பொறி உருளை: பீற்று துளி 
யால்‌ இயக்கப்படும்‌ விசையாழி. 
மின்னோடியின்‌ பீற்று வாயுக்கள்‌ 
மூலம்‌ விசையாழி இயக்கப்படு 
கிறது. 


turbo - propeller engine : 
(வானூ.) டர்போ கழலி என்ஜின்‌ : 
வாயு டர்பைன்‌ மாதிரியிலான 
விமான என்ஜின்‌ .இதில்‌ டர்பைன்‌ 
மாதிரியிலான விமான என்ஜின்‌. 
இதில்‌ டர்பைன்‌ விசையானது கம்‌ 


பிரசரையும்‌ அத்துடன்‌ சுழலியை 
யும்‌ இயக்கப்‌ பயன்படுகிறது. 
அநேக சமயங்களில்‌ இது டர்போ 

ராப்‌' என்றும்‌ குறிப்பிடப்‌ 
படுகிறது. 


turbulent flow: (வானூ.) 
கொந்தளிப்பான ஓட்டம்‌ : நீர்ம 
ஓட்டத்தில்‌ எந்த குறிப்பிட்ட 
இடத்திலும்‌ வேகத்தின்‌ அளவும்‌, 


இசையும்‌ நேரத்துக்கு நேரம்‌ 
விரைவாக மாறிக்கொண்டே 
இருக்கின்ற நிலை. 


turf or peat: டர்ப்‌ அல்லது பீட்‌: 


turn - and - bank ~Indicator.: 
(வானூ.) திருப்பு சாய்வுமானி : 
விமானம்‌ எந்த அளவுக்குத்‌ திரும்பு 
கிறது என்பதையும்‌ எந்த அளவுக்‌ 
குத்‌ சாய்ந்து செல்கிறது என்பதை 
யும்‌ காட்டுவதற்கு ஒரே உறைக்‌ 
குள்‌ அமைந்துள்ள கருவி. 


turn buckle: (எந்‌.) திருப்பு 
பிணைப்பு : இரு தண்டுகளை ஒன்‌ 
றோடு ஒன்று திருகி இணைப்ப 
தற்கு புரி கொண்ட இணைப்பு. 


turned sort : (அச்சு.) திரும்பிய 
எழுத்து : அச்சுக்‌ கோக்கும்போது 
வேண்டுமென்றே மேல்‌ பகுதி அல்‌ 
லது முகப்புப்பகுதி கழ்‌ நோக்கி 
இருக்கும்‌ வகையில்‌ அமைக்கப்படு 
வது, இதனால்‌ பிரதி எடுக்கும்‌ 
போது அடிப்பகுதி மேல்‌ நோக்கி 
இருப்பதால்‌ கருப்பாக விழும்‌. 
உரிய எழுத்து இல்லாத நிலையில்‌ 
அந்த இடத்தில்‌ உரிய எழுத்தைப்‌ 
பின்னர்‌ அமைக்க வேண்டும்‌ 
என்று குறிப்பதற்காக இவ்லிதம்‌ 
தலைகுப்புற வேறு எழுத்து வைக்‌ 
கப்படுகிறது. 


turning gouge: (மர.வே.) 
திருப்பு செதுக்குளி: கடைசல்‌ எந்தி 
ரத்தில்‌ மரக்கட்டைகளை சாய்‌ 
வான முனை கொண்ட அதுக்‌ 
குளியைப்‌ பயன்படுத்தி மரத்தைச்‌ 


645 


செலுத்தி எடுப்பது, இவ்வித 
செதுக்குளி முனையின்‌ அகலம்‌. 
8 முதல்‌ 3 8செ.மீ. வரை இருக்‌ 
கும்‌, 

turning machine : வளைப்பு எந்‌ 
திரம்‌ ; ஒரு உருளையின்‌ விளிம்பை 
வெளிப்புறமாக உள்ளே கம்பி 
அமைக்கிற வளையம்‌ வளைத்து 
மடிக்கும்‌ எந்திரம்‌. வாளி அல்லது 
புனலின்‌ விளிம்பு போன்று 
அமைக்க வல்லது. 


பாரான்‌ ; (வானூ.) திரும்பு 
மீட்டர்‌ ; விமானம்‌ ஏதாவது ஒரு 
பக்கம்‌ திரும்புகையில்‌ அவ்விதம்‌ 
திரும்புகிற லிகிதம்‌ நிர்ணயிக்கப்‌ 
பட்ட அச்சிலிருந்து எந்த அளவில்‌ 
உள்ளது என்பதைக்‌ காட்டுகிற 
கருவி. 


பாற: (வேதி.) மஞ்சள்‌: சீனா; 
இழக்கிந்தியா மற்றும்‌ பல வெப்ப 
மண்டல நாடுகளில்‌ விளையும்‌ 
பயிரிலிருந்த: பெறப்படுவது. 
மஞ்சள்‌ தாள்‌ தயாரிப்புக்கு இது 
மஞ்சள்‌ சாயப்பொருளாகப்‌ பயன்‌ 
பழிகிறது. காரப்பொருள்களை 
சோ இப்பதற்கு இத்தாளைப்‌ பயன்‌ 
படுத்தும்போது மஞ்சள்‌ தாள்‌ 
பழுப்பு நிறமாக மாறும்‌. மருத்து 
வம்‌, உணவுப்‌ பொருட்களுக்கு, 
நிறம்‌ ஏற்றவும்‌, துணிகளுக்குச்‌ 
சாயமேற்றவும்‌ மஞ்சள்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 


யாற £௭11௦ (மின்‌ ) சுழற்சி விகி 
தம்‌: ஒரு சின்மாற்றியின்‌ அடிப்‌ 
படைச்‌ சுருணையின்‌ சுழற்சிகளின்‌ 
எண்ணிக்கைக்கும்‌, துணைச்‌ 
சுருணையின்‌ சுழற்சிகளின்‌ எண்‌ 
ணிக்கைக்குமிடையிலான லிகிதம்‌. 


turpentine: (வண்‌.) கற்பூரத்‌ 
தைலம்‌: விரைந்து ஆவியாகக்‌ 
கூடிய நிறமற்ற திரவம்‌. ஒரு 
வகைத்‌ தனி நெடியும்‌ சுவையும்‌ 
உடையது. தேவதாரு மரங்களி 
லிருந்து கடைக்கும்‌ பிசினரக்கு 


646 


நெய்மப்‌ பொருளிலிருந்து வாலை 
வடித்தல்‌ மூலம்‌ எடுக்கப்படுகிறது. 
மயா. (௪.௧.) துருத்து: பெரிய 
கட்டடத்தில்‌ பொதுவில்‌ ஒரு 
லையில்‌ பங்க பிதுக்‌ 
த்‌ தூண்களிலிருந்து மேலெழும்பி 
ற்கும்‌ சிறு சரபம்‌ கா்மிறாவில்‌ 
ல லென்சுகள்‌ அமைக்கப்பட்ட 
ர்‌ ஏற்பாடு. நான்கு லென்சு 
ளில்‌ எதை வேண்டுமானாலும்‌ 
முன்னே வரும்படி செய்து 
காள்ள முடியும்‌. 
urret lathe: சுழல்‌ கோபுர கடை 
ல்‌ எந்திரம்‌: கடைசல்‌ எந்திரத்தில்‌ 
வவ்வேறான வேலைக்கருவிகள்‌ 
௬ சுழல்‌ உருளையில்‌ கீழ்நோக்கி 
செங்குத்தாகப்‌ பொருத்தப்பட்டி 
ருக்கும்‌. எதையும்‌ கழற்றி 
பொருத்த வேண்டிய அவசியம்‌ 
இன்றி தேவையான வேலைக்‌ ௧௫ 
வியை முன்‌ கொண்டு வந்து 
நிறுத்தி இயக்கலாம்‌. 


tuscan: டஸ்கன்‌: (௧.ச௪,) புராதன 
கட்டடக்‌ கலையின்‌ ஐந்து வகை 
யில்‌ நுணுக்க வேலைப்பாடுகள்‌ 
மிகவும்‌ குறைவாக உள்ள கட்ட 
டக கலை வகை. 


tபeyre: காற்றுத்‌ திறப்பு: இரும்புக்‌ 


குழம்பு உள்ள தொட்டிக்குள்‌ 
“காற்றுப்‌ பெட்டி'' மூலம்‌ 
காற்றைச்‌ செலுத்துவதற்காக 


தொட்டியினுள்‌ அமைந்த திறப்பு. 


tweezers: (அச்சு.) சிறு சாமணம்‌: 
சாமணம்‌ போன்றவை. ஆனால்‌ 
வடிவில்‌ சிறியவை. அச்சுக்‌ கோக்‌ 
கும்போது நடுவே தவறான 
எழுத்துகள்‌ இருக்குமானால்‌, அக்‌ 
குறிப்பிட்ட எழுத்தை மட்டும்‌ 
அகற்றுவதற்குப்‌ பயன்படுவது. 


tw: சாய்வரித்‌ துளி; நெசவுப்‌ 

பாலை காரணமாக துணியின்‌ 

மேற்பரப்பில்‌ சற்று மேடான 
றுக்காகச்‌ செல்வது போன்ற 
காடுகள்‌ காணப்படும்‌. 


twin ignition: சானி.) இரட்‌ 
டைத்‌ தீ பற்றுகை: இரு பற்ற 
வைப்பு உள்‌ எரி என்ஜினில்‌ ஒரே 
சமயத்தில்‌ அல்லது மாறி மாறி 
வாயுக்கலவை தீப்பற்றும்வகையில்‌ 
அமைக்கப்பட்டடுரட்டைப்பிரிப்பு 
முனைகளைக்‌ கொண்ட ஏற்பாடு. 
twin-six engine: (தானி, ) இரட்‌ 
டை ஆறு எஞ்சின்‌: 6 சிலிண்டர்‌ 
களைக்‌ கொண்ட இரு ஜோடி, 


60 டிகிரி கோணத்தில்‌ பொருத்‌ 
தப்பட்டிருக்கும்‌. 
twist bits: (மர.வே,) திருகு 


துண்டுகள்‌: உலோகத்தில்‌ துளை 
STEED 
திருகு துண்டு 

யிடப்‌ பயன்படுத்தப்படும்‌ திருகு 
துளைக்‌ கருவிகள்‌ போன்றவை, 
ஆனால்‌ இவை சிறிய துண்டுகள்‌. 
கருவியைப்‌ பொருத்தப்‌ பயன்படு 
பவை. இவற்றில்‌ திருகு வரிப்பள்‌ 
ளங்கள்‌ பக்கம்‌ பக்கமாக இருக்கும்‌. 
மரத்தில்‌ ஸ்குரூக்களை இறக்கு 
வதற்கான துளைகள்‌ போடப்‌ 
பயன்படுபவை. 


twist drill: (எந்‌.) திருகுதுளைக்‌ 
கருவி: உலோக உருளைத்‌ தண்‌ 


வைய NAN 
திருகு துளைக்‌ கருவி 

டில்‌ இரு புரிகள்‌ பக்கம்‌ பக்கமாக 
அமைந்து மேலிருந்து கீழாக நுனி 
வரை இறங்கும்‌. உலோகம்‌, பரம்‌ 
இரண்டிலும்‌ பயன்படுத்த இவை 
தயாரிக்கப்படுகின்றன துளைத்‌ 
தீண்டு ஒரே சீராக இருக்கலாம்‌. 
அல்லது கீழ்ப்புறத்தில்‌ குவிந்தும்‌ 
இருக்கலாம்‌. 

two-filament bulbs: (காண்க.) 
இரு இழை பல்புகள்‌ : இரட்டை 
இழை பல்பு. 

two-line letter: (அச்சு.) இரு 
வரி எழுத்து: ஒரு வாசகத்தின்‌ 


முதல்‌ எழுத்து; பெரிய அளவிலா 
னது. இதன்‌ உயரம்‌ இரு வரிகள்‌ 
அளவுக்கு உள்ளது. 


10-01: (அச்சு.) டூ ஆன்‌: ஒரே 
சமயத்தில்‌ அதிகப்‌ பிரதிகளை 
அச்சிட இரண்டு அல்லது அதற்கு 
மேலான '*பாரங்களை'' அமைத்‌ 
தல்‌ 
two-phase: (மின்‌. ) இரு ஃபேஸ்‌: 
இதை கால்‌ ஃபேஸ்‌ எனலாம்‌. 90 
டிகிரி இடமாற்றம்‌ இருக்கிற அள 
விலான இரு சுற்றுகள்‌ அல்லது 
சர்க்கியூட்டுகள்‌. 
two-phase alternator: (மின்‌.) 
இருஃபேல்‌ மின்னாக்கி: பல ஃபேஸ்‌ 
நர்‌ திசை மின்சார மின்னாக்கி. 
ஃபேஸ்‌ 90 டிகிரி இடமாற்றம்‌ 
இருக்கிற வகையில்‌ இரு வகை 
மின்னோட்டங்களை அளிக்கும்‌ 
சுற்றுகளைக்‌ கொண்டது. 


two-speed rear axle: (தானி.) 
எந்‌.) இரு வேக பின்‌ அச்சு: இந்த 
ஏற்பாட்டில்‌ பின்புற அச்சில்‌ இரு 
வேகச்சுற்றுக்கு அதாவது ஒற்றை 
வேக அச்சில்‌ கிடைப்பதைப்‌ 
போல இரு மடங்கு வேகத்துக்கு 
வழி செய்யப்படுகிறது, குறிப்பாக 
லாரிகளில்‌ இவ்விதம்‌ செய்யப்‌ 
படும்‌. இதனால்‌ என்ஜின்‌ தேய்மா 
னம்‌ குறையும்‌. பெட்ரோல்‌ உப 
யோகம்‌ குறையும்‌. 


two-tone steerhide: இரு வழி 
தோல்‌ பயன்‌: விலை குறைந்த 
தோல்‌ பொருள்‌ புத்தகங்களை 
பைண்ட்‌ செய்கையில்‌ மேற்புறத்‌ 
ல்‌ அமைக்கவும்‌, உறைப்‌ பட்டி 
களின்‌ மேற்புறத்தில்‌ அமைக்கவும்‌ 
பயன்படுவது. இயற்கை நிலையில்‌ 
அல்லது பல வண்ணப்‌ புள்ளிகளு 
டன்‌ டைக்கப்பெறுவது. 
two way radio: இர்‌ வழி 
வானொலி தொடர்புக்‌ கருவி: பல்‌ 
வேறு இடங்கள்‌ இடையே 
ரேடியோ தொடர்பு ள்‌ 


647 


வதற்கு உதவும்‌ சாதனம்‌. எங்கும்‌ 
எடுத்துச்‌ செல்லத்தக்கது. 
ரேடியோ அலைகளைப்‌ பெறு 
வதற்கும்‌ அனுப்புவதற்குமான 
கருவிகள்‌ அடங்கியது. 


“[' வடிவ திருப்பு 
கருவி: 1” வடிவில்‌ 
உள்ள திருப்பு கருவி. 
பற்றிக்‌ கொள்வதற் 
குக்‌ குழிவு இருக்கும்‌. 
புரா: (அச்சு.) 

. அழுத்துப்‌ படலம்‌: 

திருப்பு கருவி அச்சிடும்போது காகி 
தம்‌ மீது எழுத்துக்கள்‌ நன்குபதிந்து 


T wrench: 


அச்சிடுவதற்கான வகையில்‌ 
தகுந்த அழுத்தத்தைக்‌ கொடுப்‌ 
பதற்காக அச்சு எந்திரத்தில்‌ 


ஒன்று அல்லது அதற்கு மேலாக 
வைக்கப்படும்‌ காகிதங்கள்‌. 


tympanum: (௧.க.) முகட்டுக்‌ 
குமிழ்‌: கட்டடத்தின்‌ மேற்புறத்‌ 
தில்‌ அலங்காரமாக முக்கோண 
வடிவில்‌ அமைக்கப்படுகிற இடம்‌. 


type: (அச்சு.) அச்சு எழுத்து: 
உலோகத்தால்‌ ஆன எழுத்து. 
அச்சிடுவதற்குப்‌ பயன்படுவது. 
இதன்‌ உயரம்‌. 0.918 அங்குலம்‌. 


type caster: (அச்சு. ) அச்சு 
வார்ப்பு எந்திரம்‌: அச்சு எழுத்துக 
களை வார்க்கும்‌ எந்திரம்‌. 


type gauge: ( அச்சு.) எழுத்து 
அளவி: அச்சுக்‌ கோக்கப்பட்ட 
வாசகத்தில்‌ எவ்வளவு வரிசைகள்‌ 
உள்ளன என்று அளவிடுவதற்கு 
குறியீடு செய்யப்பட்ட . மரத்தால்‌ 
அல்லது உலோகத்தால்‌ ஆன 
அளவி. 


type high: (அச்சு.) , 5 
உயரம்‌: அச்சு எழுத்தின்‌ உயரம்‌ 
வேறுபடுகிறது. 


உயரம்‌. 


648 


type metal: (அச்சு. ) அச்சு 
உலோகம்‌: ஒரு பங்கு ஈயம்‌, இரு 
பங்கு ஆண்டிமணி, “ஐந்து -பங்கு 


காரீயம்‌ ஆகியவற்றால்‌ ஆன 
அலோகம்‌. 
type planer: (அச்சு.) எழுத்து 


சமன்படுத்தி: நல்ல கெட்டியான 
மரக்கட்டை சேரில்‌ எழுத்துக்‌ 
களை கலங்களாக அடுக்கிய பின்‌ 
னர்‌ எழுத்துக்களின்‌ தலைகள்‌ சமச்‌ 
சீராக ஒரே மட்டத்தில்‌ அமைய 
இக்கட்டை கொண்டு தட்டி 
விட்டுப்‌ பிறகு கேஸை முடுக்குவர்‌. 


EL ரசா: (நோயி.) குடற்‌ 

காய்ச்சல்‌ (டைஃ 
பஅரய்டு): செம்பழுப்‌ 
'புப்‌ பொட்டுகளுடன்‌ 
மயக்கமும்‌; வயிற்று 


வீக்கமும்‌, பெருத்த வலிவுக்கேடும்‌, 
நீண்ட நாள்‌ காய்ச்சலும்‌ உண்டு 
பண்ணுகிற ஒருவகை நச்சுக்காய்ச்‌ 
சல்‌. (படத்தில்‌) காணப்படும்‌ ஒரு 
சிவப்பணுலின்‌ பகுதியைக்‌ காட்டு 
கிறது. இது 1000 மடங்கு பெரிது 
படுத்தப்பட்டதாகும்‌. 


typographer: (அச்சு.) அச்செழுத்‌ 
தாளர்‌: தலைமை அச்சாளர்‌ அல்‌ 
லது அச்சு. எழுத்துக்களை வடி 
வமைப்பவா,. 


typographic: (அச்சு.) அச்சுக்‌ 
கலை: அச்சுக்கலை தொடர்பாக. 


typography: (அச்சு.) அச்செழுத்‌ 
தியல்‌: 1. அச்சுக்கோத்தல்‌ அல்லது 
வத்த தக்கவாறு அடுக்கு 
தல்‌. 2. அச்சுக்கலை, 


மரையாணி முனைகளிலும்‌ 
கிழை அமைக்கப்பட்டிருக்கும்‌.இத 
னை உந்து ஊர்தியில்‌ உள்ளது 
போன்ற விற்சுருளைப்‌ போல்‌ 
“பிடிப்பு ஊக்கு'” என்றும்‌ கூறுவர்‌. 


U clamp: (எந்‌.பட்‌.) 0-பற்றுக்‌ 
கருவி : £' என்ற ஆங்கில எழுத்‌ 
தின்‌ வடிவில்‌ அமைந்த பற்றுக்‌ 
கட்டை. சமதளப்‌ படுகைகளில்‌ 
வேலைப்பாடு செய்ய வேண்டிய 
இறுக்கிப்‌ பொருத்துவதற்கு இது 
பயன்படுகிறது, 


U-dometer : (இயற்‌.) 0-மழை 
மானி : ஒருவகை மழை மானி. 


பச:  (நோயி,) சீழ்ப்புண்‌ ்‌ 

தோலில்‌ அல்லது வயிற்றிலோ 

வாயினுள்ளே இருக்கும்‌ ஒரு சவ்‌ 

வில்‌ ற்பட்டுள்ள, . விரைலில்‌ 

ஆறாதிகுக்கிற சீழ்ப்புண்‌. 

(11206 :' (விண்‌,) ஆவிச்‌ சேதாரம்‌ : 

லியாய்ப்‌ போனதால்‌ ஏப்படும்‌ 

குறைவிழப்பு. 

ulna: (௨ட.) அடி முழ எலும்பு 
முன்‌ கையின்‌ இரு 
எலும்புகளில்‌ அடியி 
லுள்ள பேரெலும்பு. 
இது கையின்‌ புறப்‌ 
பகுதியுடன்‌ கட்டை 
விரல்‌ அருகில்‌ இணை 
திறது. 


ultimate strength: 
(பொறி. ) இறுதி வலி 


649 


U 


மை: எந்திரத்தில்‌ மிக அதிக 
அளவில்‌ நிலைப்படுத்தக்கூடிய 
பாரலிசை. 


ultramarine blue : (வண்‌.) கடல்‌ 
நீலம்‌: னாக்‌ களிமண்‌ சோடியம்‌ 
கார்பனேட்டு, கார்பன்‌, கந்தகம்‌ 
ஆகியவை கலந்த ஒரு கலவையைச்‌ 
சூடாக்குவதால்‌ உண்டாகும்‌ நீல 
நிறமி. 


ultra micro meter : (வண்‌.) உறு 
துண்ணளவை மானி: அங்குலத்தின்‌ 
பத்து லட்சத்தில்‌ ஒரு கூறினையும்‌ 
துள்ளியமாகக்‌ கணிக்கும்‌ அளவை 
மானி. 


ultra microscope: புடையொளி 
நுண்ணோக்காடி : நுண்ணோக்‌ 
காடி கொண்டும்‌ காணமுடியாத 
அளவில்‌ மிகச்‌ சிறியதான துகள்‌ 
களைப்‌ பார்ப்பதற்குப்‌ பயன்படும்‌ 
நுண்ணோக்காடி. 


ultrasonic: (விண்‌.) ஒலி கடந்த 
வேகம்‌: ஒலியைவிட விரைந்து 
செல்லும்‌ வேகம்‌. 

ultra sonics; ( இயற்‌.) கதழ்‌ ஒலி 
யலையியல்‌: ஒலியலை வகையில்‌ 
அதிர்வுகளை ஆராய்தல்‌. 


ultra speed welding: கடும்‌ 
வேகப்‌ பற்றவைப்பு: இரண்டு அல்‌ 
லது அவற்றுக்கு மேற்பட்ட பற்ற 
வைப்பு மின்‌ முனைகளைக்‌ 
கொண்டு, பற்றவைக்க வேண்டிய 
பொருளை ஒரே சமயத்தில்‌ தொட்‌ 
டுச்‌ செய்யப்படும்‌ மிக வேகப்‌ 
பற்றவைப்பு முறை. 

ultra-violet: புற ஊதாப்பகுதி: 
கண்ணுக்குப்‌ புலனாகாத நிறப்‌ 
பட்டையின்‌ ஏழு நிறங்களில்‌ 


650 


ஊதாக்‌ கதிர்களுக்கு அப்பாற்‌ 
பட்ட மண்டலம்‌, 
பாட்சா: (வண்‌.) செங்காவி: மங்‌ 
கனீஸ்‌ ஆக்சைடும்‌, களிமண்ணும்‌ 
அடங்கிய பழுப்புச்‌ செங்காவி வண்‌ 
ணம்‌. இது நிறமியாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 
மாம்ச: (விண்‌.) உருநிழல்‌/௧௬ 
மையம்‌: கதிரவன்‌ கறைப்‌ பொட்‌ 
டின்‌ கருமையம்‌; 

கோள்‌ மறைப்பில்‌ செறிநிழல்‌ 
கூறு. 
unbalanced load: (மின்‌.) சம்‌ 
நிலையற்ற மின்சுமை: ஒரு மின்வழி 
யில்‌ ஒரு புறத்தைவிட மறுபுறத்‌ 
தில்‌ மின்சுமை அதிகமாக இருத்‌ 
தல்‌, 
uncontrolled spin: (வானூ.) 
கட்டற்ற சுழற்சி: விமானத்தில்‌ 
கட்டுங்கடங்காமல்‌ சென்று விடும்‌ 
சுழற்சி. 


undamped wave: (மின்‌.) ஒடுக்க 
மிலா அலை: ஒரே அளவுடைய 
அலைவெண்ணும்‌ வீச்சளவும்‌ 
கொண்ட ஒரு தொடர்ச்சியான 
அலை, 


undercompounded : (மின்‌.) 
கூட்டுச்‌ சுருணை மின்னாக்கி : மின்‌ 
கமை அதிகமாக அதிகமாக முடிவு 
மின்னழுத்தம்‌ குறைகிற வகையில்‌ 
அமைந்துள்ள ஒரு கூட்டுச்சுருணை 
மின்னாக்கி. 


under-ground cable: (மின்‌.) 
தரையடிக்‌ கம்பி வடம்‌ : ஈயல்‌ அல்‌ 
லது பிற நீர்புகாப்‌ பொருட்களில்‌ 
பொதிந்து வைக்கப்பட்டுள்ள மின்‌ 
கடத்து கம்பி வடம்‌. இது தரை 
யடியில்‌ மின்‌ கம்பிவடக்‌ குழாய்‌ 
களினுள்‌ செலுத்திப்‌ புதைக்கப்பட்‌ 
டிருக்கும்‌. 

underlay: (வண்‌.) அடித்தாங்கல்‌: 
அச்செழுத்து உருக்களின்‌ அடியில்‌ 


அடிக்கிடைத்தாள்களைத்‌ தாங்க 
லாக வைத்து உறுதி செய்தல்‌. 
underload relay : (மின்‌.) மின்‌ 
சுமைக்குறை வஞ்சல்‌ : மின்சுமை 
முன்னரே தீர்மானித்த ஓர்‌ அளவுக்‌ 
குக்‌ குறையும்போது, மற்றொரு 
மின்சுற்றுவழியை இயக்குவிக்கிற 
ஒரு அஞ்சல்‌ சுற்றுவழி. 

under pinning : (பொறி,) அடை 
யுதைவுக்‌ கட்டுமானம்‌ : சுவர்க்‌ 
கட்டுமானங்களில்‌ கீழ்க்கட்டுமான 
ஆதரவு அமைத்துத்‌ தாங்குதல்‌ 
அமைத்தல்‌. 

under shot wheel; (பொறி,) 
நீர்விசைச்‌ சக்கரம்‌: அடியில்‌ 
நீரோடல்‌ மூலமாக இயக்கப்‌ பெறு 
திற சக்கரம்‌. 


undertone : (வண்‌.) மங்கிய 
வண்ணம்‌ : மேற்பூச்சாக வேறு 
வண்ணங்கள்‌ பூசப்பட்ட ஒரு வண்‌ 
ணம்‌. ஒளியில்‌ பார்க்கும்போது 
மற்ற வண்ணங்களுடன்‌ மங்க 
லாகத்‌ தோன்றும்‌. 


under writer: (மின்‌.) மின்சாதன 
ஆய்வாளர்‌. மின்‌ சாதனங்கள்‌ 
நீண்ட நாட்கள்‌ உழைக்கக்‌ கூடி 
யனவா, எளிதில்‌ தீப்பிடிக்காமல்‌ 
காப்புடையனவா என்பதைச்‌ 
சோதனை செய்து ஆராய்ந்தறிய 
வல்ல நிறுவன ஆய்வாளர்‌. 
undulatory movement: 
(வானூ.) அலையூசல்‌ இயக்கம்‌ : 
அலைகளைப்‌ போல்‌ ஏற்ற இறக்‌ 
கத்துடன்‌ இயங்குதல்‌. 
uniconductor : (மின்‌.) ஒற்றை 
மின்கடத்தி : மின்காப்பிடப்படாத 
ஒற்றை மின்கம்பி அல்லது மின்‌ 
கம்பித்‌ தொகுதி. இது மின்‌ 
கடத்தலுக்கு ஒற்றைப்‌ பாதையாக 
அமையும்‌. 


unidirectional : (மின்‌.) ஒற்றை 
வழி: மின்விசை ஒரே இசையில்‌ 
மட்டும்‌ பாய்தல்‌. 


யniform load : (பொறி. ) மாறா 
நிலைச்‌ சுமை: வேறுபாடின்றி 
மாறாத நிலையிலுள்ள சுமை 
யளவு. இதில்‌ எஞ்சினின்‌ கட்‌ 
டமைப்புச்‌ சுமையும்‌, அதில்‌ ஒரு 
சீராகப்‌ பரப்பி வைக்கப்பட்டுள்ள 
பாரத்தின்‌ சுமையும்‌ உள்ளடங்‌ 


கும்‌. 
unilateral conductor : (மின்‌.) 
ஒருபக்க மின்கடத்தி : ஒரே திசை 
யில்‌ மட்டுமே மின்னோட்டத்தைக்‌ 
கடத்தக்கூடிய ஒரு சாதனம்‌. 

unilatral tolerance : ஒரு பக்கத்‌ 
திறம்‌ : அடிப்படைப்‌ பரிமாணத்‌ 
திலிருந்து ஒரு பக்கம்‌ கூடுதலாக 
வோ குறைவாகவோ வேறுபடு 
வதற்கு இடங்கொழமிக்கும்‌ அமைவு. 
எடுத்துக்காட்டு: 13.36-5.06செ. மீ. 


பரப: (கம்‌.) கூட்டிணைப்பு : 
குழாய்களை இணைததல்‌ அல்லது 
பொருத்துதல்‌. 


uniphase : (மின்‌. ) ஒற்றை நிலை 
மின்னோட்டம்‌ : ஒரே நிலையுடைய 
மின்னோட்டம்‌ அல்லது மின்‌ 
னழுத்தம்‌. 

unit charge : (மின்‌.) அலகு மின்‌ 
னேற்றம்‌ : சமஅளவு மின்விசையின்‌ 
மீது ஒருடைன்‌ விசையைச்‌ 
செலுத்தி ஒரு சென்டிமீட்டர்‌ 
தூரம்‌ நகர்த்தக்‌ கூடிய மின்லிசை 
யின்‌ அளவு 


unit magnetic pole: (மின்‌.) 
அலகு காந்தத்‌ துருவம்‌: ஒரு 
செ.மீ. தூரத்திலுள்ள சம அளவு 
ஆற்றல்‌ வாய்ந்த ஒரே துருவத்தை 
ஒரு டைன்‌ (நொடி விசையழுத்தம்‌) 
ஆற்றலுடன்‌ விலக்குற காந்தத்‌ 
துருவம்‌, ஒரு கிராம்‌ எடைமானத்‌ 
தை ஒரு தொடியில்‌ நொடிக்கு ஒரு 
செ மீ. விழுக்காடு செலு ரத வல்ல 
அளவுடைய விசை ஆழ்றல்‌ அலகு 
ஆகும்‌. 
unit 


measurement: (மின்‌.) 


651 


அலகு அளவு: மற்ற அளவு 
களுடன்‌ ஒப்பிடுவதற்காகப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ செந்திற உயர்வு 
அளவுகள்‌, 


unit of Illumination: (மின்‌,) 
ஒளியடர்ததி அலகு : மெழுகு விளக்‌ 
காளி.ஒரு விளக்கின்‌ ஒளிர்திறன்‌. 
சராசரி கோள மெழுகு விளக்‌ 
கொளி என்பது, விளக்கின்‌ 
மையத்திலிருந்து எல்லாத்‌ திசை 
களில்‌ சராசரியாக பரவும்‌ ஒளியின்‌ 
இறன்‌ ஆகும்‌. சராசரி கிடைமட்ட 
விளக்கொளி என்பது, விளக்கின்‌ 
ஒளிமையத்திலிருந்து கடைமட்டத்‌ 
தளத்தில்‌ பரவும்‌ சராசரி ஒளித்‌ 
திறன்‌ ஆகும்‌. 
unit of magnetic flux: (மின்‌.) 
காந்தப்பாய்வு அலகு : ஒரு காந்தப்‌ 
பொருளில்‌ இணைக்கப்பட்டுள்ள 
காந்த விசை வழிகளின்‌ மொத்த 
எண்ணிக்கை. இது, ஒரு காந்தச்‌ 
சுற்று வழியில்‌ பாயும்‌ காந்த ஓட்ட 
மாகக்‌ கருதப்படுகிறது. 
unit of magnetic intensity : 
(மின்‌.) காந்த அடர்த்தி அலகு: 
காந்த இயக்க விசையின்‌ அலகு. 
காந்தச்‌ சுற்று வழியின்‌ மூலமாக 
காந்தவிசை வழிகளைச்‌ செலுத்‌ 
தும்‌ காந்த அழுத்த விசை. 
unit of magnetic reluctance : 
(மின்‌.) காந்தத்‌ தடை அல்கு: 
காந்த மூட்டிய பொருளினால்‌ 
காந்தப்‌ பாய்வுக்கு ஏற்படும்‌ தடை 
யின்‌ அளவு. 
unit power plant: (தானி.) 
மின்னாக்கி அலகு : உந்து ஊர்தி 
யில்‌ மின்னாக்கம்‌ செய்வதற்கான 
எந்திரப்‌ பகுதிகளின்‌ முழுத்‌ 
தொகுதி. இதில்‌ மின்னோடி, மின்‌ 


செலுத்தி, ன்னேடிபின்‌ 
துணைக்‌ கருவிகள்‌ அனைத்தும்‌ 
அடங்கும்‌. 


unit stress : (பொறி.) அழுத்த 
விசை அலகு : ஓர்‌ அலகு பரப்புப்‌ 


652 


பகுதியின்மீது ஏற்படும்‌ அழுத்த 
விசையின்‌ அலகு. இது பெரும்‌ 
பாலும்‌ ஒரு சதுர அங்குலத்திற்கு 
இத்தனை பவுண்டு என்ற கணக்‌ 
தில்‌ குறிப்பிடப்படும்‌. 

universal : இன முழுதளாவிய : 
இயல்பாகப்‌ பல பொருட்களுக்கும்‌ 
உரித்தாகக்‌ சொள்ளத்தக்க பொது 
மூல அடிப்படைக்‌ கருத்துப்‌ 
படிவம்‌. 

universal grinding machine : 
(பட்‌.) பொது சாணை எந்திரம்‌: 
சுழல்‌ மேசை, சுழல்‌ உருளை, சுழல்‌ 
சக்கர முனை பொருத்தப்பட்டுள்ள 
ஒரு சாணை எந்திரம்‌. இது நீள்‌ 
உருளைச்‌ சாணை, மேற்பரப்புச்‌ 
சாணை, முகப்புச்சாணை முதலிய 
உள்முக, புறமுகச்‌ சாணை தீட்டு 
தலுக்குப்‌ பயன்படுகிறது. 


universal joint: (எந்‌.) பொது 
இணைப்பு : ஊடு அச்சுகள்‌ நேர்‌ 
கோட்டில்‌ இல்லாத இரு சுழல்‌ 
தண்டுகள்‌ தங்கு தடையின்றிச்‌ 
சுழல்வதற்கு இடமளிக்கிற ஒரு 
வகை இணை வமைவு. 


universal milling machine: 
(எந்‌.) பொது வெட்டு எந்திரம்‌ : 
ஊடுவெட்‌டாகவும்‌,நீளவெட்டாக 
வும்‌ உலோகங்களில்‌ பள்ளங்கள்‌ 
வெட்டுவதற்கான, ஓர்‌ எந்திரம்‌. 
இதில்‌ சுழலும்‌ கெட 


ட்டுக்‌ கருவிக்கு 
எதிராக வெட்ட ஒல்ண்டிய உலோ 
கத்‌ தகட்டிதனச்‌ ' செலுத்துவர்‌. 
இந்தச்‌ சுழல்‌ வெட்டீக்கருவி ஒரு 
சுழல்‌ மேசையுடன்‌ பொருத்தப்பட்‌ 
டிருக்கும்‌. 

universal saw table ; (மர.வே.) 
பொது ரம்ப மேசை : சாய்தளத்தில்‌ 
ரம்ப மேசை சுழல்வதற்கு இட 
மளிக்கிற ஒரு ரம்ப மேசை. 


unlimited ceiling: (வானூ.) 
வரம்பற்ற உயர எல்லை: மேக 
மட்டம்‌2742மீட்டருக்குமேற்பட்ட 
நிலையில்‌ விமானம்‌ தங்கு தடை 


யின்றிப்‌ பறப்பதற்கான உயரத்‌ 
தின்‌ எல்லை. 

unshielded carbon arc wel- 
ஏ : காப்பற்ற கார்பன்‌.லில்‌ பற்ற 
வைப்பு: காப்புக்கருவி எதுவு 
மின்றி கார்பன்‌ வில்‌ பற்றவைப்பு 
முறை. 

unshielded metal arc welding : 
காப்பற்ற உலோக வில்‌ பற்றவைப்பு: 
வெற்று நிலையில்‌ அல்லது இலே 
சாக முலாமிட்ட கம்பி அல்லது 
சலாகை மின்முனையாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ உலோக வில்‌ பற்ற 
வைப்பு முறை. 


up-holsterry: (மர.வே,) மெத்தை 
வேலைப்பாடு : அறை கலன்கள்‌ 
முதலியவற்றுக்கு மெத்தை, திண்டு 
பொருத்தும்‌ வேலைப்பாடு. 


upkeep: தோனி.) பேணுகைச்‌ 
செலவு: உந்து ஊர்திகளைப்‌ 
பேணிக்‌ காப்பதற்கான செலவு. 


upper air : (விண்‌.) மேல்‌ வளி 
மண்டலம்‌ : மீவளி மண்டலத்திற்‌ 
கும்‌ புறவளி மண்டலத்திற்கு 


மிடையிலான வாயு மண்டலம்‌. 
x 


upper cass: (அச்சு.), மேலின 
எழுத்து : அச்சுக்கலையில்‌ சிறிய 
எழுத்துக்களிலிருந்து வேறுபட்ட 
தலைப்பு எழுத்துக்களைக்‌ குறிக்‌ 
கும்‌ மேலின எழுத்துக்கள்‌. 


upper stage : (விண்‌.) இரண்டாம்‌ 
கட்டம்‌ : பலகட்டங்களுடைய ஒரு 
ராக்கெட்டில்‌ இரண்டாவது அல்‌ 
லது பிந்திய கட்டம்‌. 

upright; (க.க.) பாரந்தாங்கி ௦ 
கட்டிடத்திற்குத்‌ தாங்கலாக அமை 
யும்‌ தரண்‌ அல்லது கம்பு. 

பற$ச : நிலை மாற்றுதல்‌ : சுத்தி 
யால்‌ அடித்தல்‌ அல்லது அழுத்தம்‌ 
கொடுத்தல்‌ மூலம்‌ உலோகத்தைக்‌ 
குறுக்குதல்‌ அல்லது கனமாக்குதல்‌. 


பற : (உலோ.) உலோக நிலை 
மாற்றம்‌ : ஓர்‌ உலோகத்‌ துண்டின்‌ 
நீளத்தைக்‌ குறைப்பதன்‌ மூலம்‌ 
அதன்‌ குறுக்கு வெட்டுப்‌ பரப்‌ 
பினை அதிகரிக்கும்‌ முறை. 
பraniப௱ : (உலோ.) யுரேனியம்‌ 
(விண்மம்‌) : அணு ஆற்றலுக்குப்‌ 
பயன்படும்‌ தனிமம்‌, கடினமான, 
தகடாக நீட்டக்கூடிய உலோகம்‌. 
மிகு வேக எல்குகளின்‌ வலிமை 
யினையும்‌, விறைப்புத்‌ தன்மை 
யினையும்‌ அதிகரிப்பதற்கு இது 
பயன்படுகிறது. இயற்கையான 
யுரேனியத்தில்‌ 177-835, -238 
என்ற இரு முக்கிய ஓரகத்‌ தனிமங்‌ 
கள்‌ உள்ளன. இயற்கை யுரேனி 
யத்தின்‌ 140 பகுதியில்‌ ஒரு பகுதி 
ப-235 என்பதாகும்‌. 


பாச: (குழை.) யூரியா: பால்‌ 
உணி விலங்குகளின்‌ இறு நீரில்‌ 
அடங்கியுள்ள சேர்மப்‌ பொருள்‌. 
இது யூரியா ஃபார்பால்‌ டி ஹைடு 
ரெசினாய்டுகளுக்கான ஆதாரப்‌ 
பொருளாகவும்‌ பயன்படுகிறது. 
இது செயற்கையாகவும்‌ தயாரிக்‌ 
கப்படுகிறது. 


urea resin: (குழை.] யூரியா 
பிசின்‌ : பிளாஸ்டிக்‌ குடும்பத்தில்‌ 
ஒருவகை இது யூரியாவும்‌ மெலா 
மினும்‌ கலந்த அமினோ குடும்பத்‌ 
தைச்‌ சேர்ந்தது. ஃபார்மால்‌ 
மிஹைடு அல்லது அதன்‌ மீச்‌ 
சேர்மப்‌ பொருள்களுடன்‌ வினை 
புரிவதன்‌ மூலம்‌ இது பெறப்படு 


653 


கிறது. இது பதங்கெடுவதைத்‌ 
தடுக்கக்‌ கூடியது; எண்ணெய்ப்‌ 
பசையைத்‌ தடுக்க வல்லது; மேற்‌ 
பரப்பு கடினத்தன்மை கொண் 
டது. இதனால்‌, இது மின்‌ 
பொருள்கள்‌, பொத்தான்கள்‌ 
முதலியவை தயாரிக்கப்‌ பயன்படு 
கிறது. 

பாஜக : (நோயி.) மூத்திரக்‌ கசிவு 
நாளம்‌ : குண்டிக்காயிலிருந்து மூத 
திரக்‌ கசிவை மூத்திரப்‌ பைக்குக்‌ 
கொண்டு செல்லும்‌ நாளம்‌. 
ப$eரfப| 1௦80: (வானறூ.) இன்றி 
யமையாச்‌ சுமை: விமானத்தில்‌ 
இன்‌ நியமையாது தேவைப்படும்‌ 
சுமை விமான ஊழியர்கள்‌, பயணி 
கள்‌, எரிபெர்ருள்‌ இதில்‌ அடங்கும்‌. 


uterus : (உட.) கருப்பை : பெண்‌ 


கருப்பை 
ணிடம்‌ உருவாகும்‌ 
உறுப்பு. 
utility: பயனோக்கப்‌ பண்பு: நடை 
முறைப்‌ பயலூடைய பண்பு அல்‌ 
லது நிலை. நடைமுறைப்‌ பயன்‌ 
பாடுள்ள பொருள்‌, 


குழந்தை 


654 


Vv 


V's: (எந்‌;பட்‌)) *V' வழிகள்‌ : 
மேசை அல்லது பொருட்கள்‌ 
நிறைந்த கலங்கள்‌ நகர்ந்து செல்‌ 
வதற்கென சற்று உயரமான அல்‌ 
லது குழிவான வகையில்‌ அமைந்த 
7” வடிவப்‌ பாதைகள்‌. 


vaccine : (நோயி.) அம்மைப்‌ 
பால்‌ ௨ 1. பசுவிற்கு வரும்‌ அம்‌ 
மைக்‌ கொப்புளங்களிலிருந்து 


எடுக்கப்படும்‌ சீநீர்‌. இந்த காப்புச்‌ 
சீநீர்‌ பசுவிலிருந்து எடுக்கப்பட்டு, 
மனிதருக்கு வரும்‌ அம்மை 
நோய்க்கு எதிராகப்‌ பாதுகாப்ப 
தற்கு அம்மை குத்துவதற்குப்பயன்‌ 
படுத்தப்படுகிறது. 

8. ஒரு நோயின்‌ இறந்து போன 
அல்லது வலுவிழந்து போன பாக்‌ 
டீரியாலில்‌ அடங்கியுள்ள திரவம்‌. 
இந்தத்‌ திரவம்‌, அதே நோய்க்கு 
எதிரான பொருட்களை உடலில்‌ 
உற்பத்தி செய்வதற்காக ஊசி 
மூலம்‌ உடலுக்குள்‌ செலுத்தப்படு 
கிறது. 
vaccum : (இயற்‌.) வெற்றிடம்‌ : 
காற்று அல்லது வேறு ஏதேனும்‌ 
ஒன்று வெளியேற்றப்பட்ட கொள்‌ 
கலம்‌. (நீராவி, வெப்பம்‌): 


vaccum brake: (தானி.) வெற்‌ 
றிடமுறை தடை: கன ரகப்‌ பயணி 
வாகனங்களுக்கு மிகவும்‌ உகந்த 
ஏற்பாடு. தடை இயக்கு முறை 
யானது உள்‌ வாங்கு பல முனைக்‌ 
குழாய்‌, அல்லது கார்ப்புரேட்‌ 
டரிலிருந்து திராட்டிலுக்கு சற்று 
மேலே வெற்றிடத்தை பெற்றுக்‌ 
கொண்டு இயங்குகிறது. 

vaccum cantrol: (sானி,) 
வெற்றிடக்‌ கட்டுப்படுத்தி: பல 
முனைக்குழாய்‌ வெற்றிடத்தினால்‌ 


கட்டுப்படுத்தப்படுகிற பிரேக்‌, 
கிளட்ச்‌ போன்று மோட்டார்‌ 
வாகனத்தின்‌ எந்த ஓர்‌ உறுப்புக்‌ 
கும்‌ பொருந்தும்‌. 

vaccum cleaner : வெற்றிட 
முறை துப்புறவி : கம்பள விரிப்பு, 
போன்‌ றவற்றிலிருந்து குப்பை, 
தூசு ஆகியவற்றை வெற்றிட 
முறை மூலம்‌ உறிஞ்சும்‌ மோட்டா 
ரால்‌ இயங்கும்‌ மின்விசிறிக்‌ கருவி. 


vaccum forming: குழை.) 
வெற்றிட முறையில்‌ உருவரக்கம்‌ : 
ட உருவாக்கம்‌ வெப்ப முறை 
உருவாக்கம்‌ ஏற்றும்‌ பெயர்‌ 
உண்டு. முக்கியமான ஒரு முறை 
யில்‌ வெப்ப பிளாஸ்டிக்‌. குழைமம்‌ 
ஆகிற அளவுக்கு சூடேற்றப்பட்டு 
பிறகு வெற்றிட முறை மூலம்‌ ஒரு 
அச்சில்‌ வந்துபடியும்படி செய்யப்‌ 
படுகிறது. இதில்‌ பல மாறுபாட்டு 
முறைகள்‌ உள்ளன. காற்றைக்‌ 
கீழ்நோக்கிச்‌ செலுத்தி குழைமம்‌ 
ஷ்ட்டுகளாக உருவாகும்படி செய்‌ 
யலாம்‌. அல்லது காற்றை மேல்‌ 
நோக்கிச்‌ செலுத்தியும்‌ ஷீட்டு 
களை உருவாக்கலாம்‌. இந்த 
முறையைப்‌ படிமான முறை என்‌ 
றும்‌ கூறலாம்‌. விளம்பர அடை 
யாளங்கள்‌, விமான உறை 
போன்றவற்றைச்‌ செய்யப்‌ படி 
மான முறை பயன்படுத்தப்படு 
கிறது. 
vaccum fuel supply : (தானி, 
வெற்றிடமுறை எரிபொருள்‌ ப 
பிரதான எரிபொருள்‌ தொட்டியி 
லிருந்து உயர்ந்த மட்டத்தில்‌ 
உள்ள என்ஜினுக்கு வெற்றிட 
முறை மூலம்‌ தான்‌ பெட்ரோல்‌ 
கிடைக்கிறது. வெற்றிடத்‌ 
தொட்டி இதற்கு உதவுகிறது. 


என்ஜின்‌ ஓடும்போது கார்புரேட்‌ 
டரில்‌ தோற்றுவிக்கப்படும்‌ வெற்‌ 
றிடத்தின்‌ பலனாக வெற்றிடத்‌ 
தொட்டியில்‌ ஒரளவு வெற்றிடம்‌ 
பராமரிக்கப்படுகிறது. 


vaccum gauge : (தானி.) வெற்‌ 
றிட அளவுமானி : ஓர்‌ என்ஜினின்‌ 
உள்‌ வாங்கி பல முனைக்குழாயில்‌ 
அல்லது எரிபொருள்‌ குழாயில்‌ 
உள்ள வெற்றிடத்தை அளந்து 
கூறுவதற்கு காற்று மண்டல 
அழுத்த அடிப்படையில்‌ குறியீடு 


கள்‌ செய்யப்பட்ட அளவுமானி. 


vaccum metalizing: (குழை.) 
வெற்றிட உலோகப்‌ பூச்சு : ஆலி 
யாக்கப்பட்ட அதாவது மின்‌ நுண்‌ 
திவலைகள்‌ வடிவிலாக்கப்பட்ட 
உலோகத்தை (அலுமினியம்‌) 
கொண்டு பிளாஸ்டிக்‌ உறுப்புகள்‌ 
மீது மெல்லிய பூச்சு அளித்தல்‌. 
இது வெற்றிடத்‌ தொட்டியில்‌ 
நிகழ்த்தப்படுகிறது. மின்சார 
இழை மூலம்‌ ஆவியாக்தப்படுதல்‌ 
நிகழ்த்‌ தப்படுகிறது. உலோகக்‌ 
குழம்பில்‌ நிறம்‌ சேர்க்கப்பட்டுத்‌ 
தங்க, பித்தளை, அல்லது தாமிர 
நிறம்‌ இருக்கும்படி பார்த்துக்‌ 
கொள்ளப்படுகிறது. இறுதி தயா 
ரிப்பு ளின்‌ மேற்புறம்‌ ஒரளவு 
உலோகத்தன்மை பெற்றிருக்கும்‌. 


vacuum plating: (உலோ.) 
வெற்றிட முலாம்பூச்சு; காற்று 
வெளியேற்றப்பட்ட ஒர்‌ அறையில்‌ 
வைத்து உலோக உறுப்புகளுக்கு 
முலாம்‌ பூசுதல்‌. 
vacuum system: (குளி.பத.) 
வெற்றிடச்‌ சாதனம்‌ : நீரை ஒரு 
குறிப்பிட்ட வெப்ப நிலையில்‌ 
கொதிக்க வைப்பதற்கு வெற்றி 
டத்தைப்‌ பயன்படுத்தும்‌ ஒரு 
குளிர்பதனச்‌ சாதனம்‌. 

vaccum tube : (மின்‌.) வெற்றி 
டக்‌ குழாய்‌: உள்ளிருந்து வாயு 
அல்லது ஆவி அகற்றப்பட்ட -- 


655 


மிச்ச மீதியாக சிறு அளவுக்கு 
இருக்குமானால்‌ அதனால்‌ மின 
தன்மைகள்‌ பாதிக்கப்படாத அள 
வுக்கு வெற்றிடமாக்கப்பட்ட 
மின்னனுக்குழாய்‌. 

vagina (உட. ) யோனிக்‌ குழாய்‌ : 
பெண்ணின்‌ கருப்பை வாய்க்‌ 
குழாய்‌. பிறக்கும்‌ குழந்தை இதன்‌ 
வழியாகவே வெளியே வருகிறது. 
vagus nerve: (உட.)] மூளை 
நரம்பு: மூளையின்‌ கீழ்ப்பகுதியி 
லிருந்து தொண்டை, நுரையீரல்‌ 
கள்‌, இதயம்‌, இரைப்பை ஆகிய 
உறுப்புகளுக்குச்‌ செல்லும்‌ நரமபு. 
துணைப்பரிவு நரம்பாகிய இது, 
சுவாசத்தையும்‌, இதயத்‌ துடிப்பை 
யும்‌ மெதுவாக நடைபெறச்‌ செய்‌ 
கிறது. 

valence : (மின்‌.) இணைதிறன்‌ : 
ஹைட்ரஜன்‌ அணுவுடன்‌ ஒப்‌ 
பிட்ட அளவில்‌ பொருளணுவின்‌ 
பிற அணு நீக்கி இணைவுறும்‌ 
ஆற்ற லீத அலகு. 

valence: (வேதி.) வேதியியல்‌ 
இணைவு : மூல அணுக்களின்‌ தனி 
மங்கள்‌, ஒரு குறிப்பிட்ட நிலை 
யான வீத அளவில்‌ மற்றத்‌ தனி 
மங்களுடன்‌ அல்லது மூல அணுக்‌ 
களுடன்‌ இணையும்‌ பண்பு. 


valley: (௧.க.} கூரைப்பள்ளம்‌ : 
இரு கூரைகளின்‌ சரிவுகள்‌ சந்திப்‌ 
பதால்‌ ஏற்படும்‌ கோணம்‌. அல்‌ 
லது அந்தச்‌ சந்திப்பில்‌ உள்ள வடி 
நீர்ப்‌ பாதை. 

valley rafter: (a.க.) கூரைப்‌ 
பள்ளச்‌ சட்டம்‌: இரு கூரைகளின்‌ 
சரிவு சநதிக்கின்ற பள்ளத்துக்கு 
அடியில்‌ நெடுக அமைந்த சட்டம்‌. 


value: (வண்‌.) உயர்‌ தகவு: 
ஒரு வண்ணத்தின்‌ அழுத்தம்‌ அல 
லது மென்மையைக்‌ குறிக்கும்‌ 
தன்மை, 


656 


valve: தடுக்கிதழ்‌: குழாய்‌ 
களின்‌ வழியே நீர்மம்‌ அல்லல்‌ 
வாயுவின்‌ ஒட்டத்தை ஒழுங்கு 
படுத்தும்‌ சாதனம்‌. 


valve action : (தானி.) தடுக்‌ 
கிதழ்‌ செயல்பாடு: 
டைமிங்‌ கியர்கள்‌, 
௦ ச யின்‌ கேம்‌ 
ஷாப்ட்‌ லிப்டர்‌ 
கள்‌, வால்வு தொ 
குப்பு ஆகிய வால்‌ 
வுகள்‌ திறந்து மூடு 


வதைக்‌ கட்டுப்‌ 
படுத்தும்‌ பகுதி 
துக்கிதழ்‌ கள்‌. 


valves : (தானி.) தடுக்கிதழ்கள்‌ ₹ 
என்ஜின்‌ சிலிண்டர்களுக்குள்‌ அல்‌ 
லது அவற்றிலிருந்து வாயுக்கள்‌ 
வெளியே செல்வதை மற்றும்‌ 
உள்ளே செல்வதைக்‌ கட்டுப்படுத்‌ 
தும்‌ கருவிகள்‌. மோட்டார்‌ என்‌ 
ஜின்களில்‌ அவை போப்பெட்‌ 
வால்வுகள்‌ என்று குறிப்பிடப்படு 
கின்றன. 


valve spring: (தானி.) தடுக்‌ 
கிதழ்‌ திருகு சுருள்‌ விசைவில்‌ : 
தடுக்கிதழ்‌ மூடிய நிலையில்‌ இருக்‌ 
கும்‌ பொருட்டு 18 முதல்‌ 41க.கி., 
தல்‌ அழுத்தத்தை ஏற்படுத்துகிற 
அழுத்து வகை திருகு சுருள்‌ விசை 
வில்‌. 


valve stem ; (தானி.) தடுக்கிதழ்‌ 
தண்டு : போப்பெட்‌ வகை தடுக்‌ 
கதழ்‌ தண்டு. 

valve timing : (தானி.) தடுக்‌ 
கிதழ்‌ காலத்‌ திட்டம்‌ : பிஸ்டனின்‌ 
நிலையைப்‌ பொருத்து தடுக்கித 
மின்‌ செயல்பாட்டைத்‌ தக்கபடி 
பொருத்துதல்‌. 


vanadium : (உலோ.) வெண்ணா 
கம்‌: வெள்ளி போன்று வெண்மை 
யாகக்‌ காட்சியளிக்கிற அரிய தனி 


மம்‌. களோக உருக்குத்‌ தயாரிப்‌ 


புக்கு மிகவும்‌ பயன்படுவது மோட்‌ 
டார்‌ வாகன அச்சு போன்று கடும்‌ 
அதிர்ச்சிக்குள்ளாகிற பகுதிகளைத்‌ 
தயாரிக்க வனாடிய வெண்ணாக 


உருக்குப்‌ பயன்படுகிறது. 


vanadium steel: (உலோ.) வண்‌ 
ணாக உருக்கு : 0. 10 முதல்‌ 0.15 
சதம்‌ வரையில்‌ வனாடியம்‌ கலந்த 
உருக்கு. இதை அடித்து உருவாக்க 
முடியும்‌. எனினும்‌ இந்த உருக்கை 
படிப்படியாகத்தான்‌ சூடேற்ற 
வேண்டும்‌. சாதாரண வனாடியம்‌ 
உருக்கைவிட குரோம்‌-வனாடியம்‌ 
நிக்கல்‌-வனாடியம்‌ உருக்குகளே 
அதிகம்‌ பயன்படுத்தப்படுகின்‌ றன. 


vandyke brown : (வண்‌.) வான்‌ 
படைப்‌ பழுப்பு நிற : பழுப்பு நிறக்‌ 
கலவைப்‌ பொருள்‌ கலந்த 
இயற்கையில்‌ கிடைக்கிற களிமண்‌ 
ஆழ்ந்த நிறம்‌ காரணமாக கலவை 
பெயிண்டுகளைத்‌ தயாரிக்கப்‌ 
பயன்படுவது. 


vane : (௧.௧. ) காற்று திசைகாட்டி 
காற்று எந்தத்‌ திசையை நோக்கி 

சுகிறது என்பதைக்‌ காட்டும்‌ 
சாதனம்‌. 


vanishing point: மறையும்‌ புள்ளி: 
பின்ன காட்சியை குறிப்‌ 
பிடுகையில்‌ பயன்படும்‌ சொல்‌. 
படம்‌ வரையும்போது பின்னோக்‌ 
கிச்‌ செல்கின்ற இணைகோடுகள்‌ 
ஒரு புள்ளியில்‌ போய்ச்‌ சேரும்‌. 
இப்புள்ளியே மறையும்‌ புள்ளி 
யாகும்‌. 


948000: (தானி.) ஆவி: வாயு 
நீராவி, பெட்ரோலும்‌ காற்றும்‌ 
சேர்ந்த கலவை. 

vaporize : (வேதி.) ஆவியாக்கு : 
அவி அல்லது வாயு நிலைக்கு 
மாற்றுதல்‌. 

voporizer : ஆவியாக்கி : ஆரம்ப 
காலத்து கார்புரேட்டர்‌. 


vapor lock : ஆவித்‌ தடை: எரி 
பொருள்‌ ஆவி சேர்ந்து விடுவதன்‌ 
காரணமாக என்ஜினுக்கு எரி 
பொருள்‌ வருவது தடைப்படுதல்‌ 
அல்லது குறைதல்‌. 


vapor rectifier : (மின்‌.) ஆவித்‌ 
திருத்தி : பாதரச ஆவியை அயனி 
யாக்கம்‌ செய்வதன்‌ மூலம்‌ மின்‌ 
கடத்தல்‌ நடைபெறும்‌ திருத்திக்‌ 
கழல. 

variable : (கணி,) மாறி: 
மதிப்பு மாறக்கூடிய அளவு அப்‌ 
படி மாறும்போது மற்றவற்றின்‌ 
மதிப்பு மாறாதிருக்கும்‌. 

variable condenser : (மின்‌ ) 
மாறு மின்தேக்கி: சில வரம்பு 
களுக்கு உட்பட்ட மின்தேக்கி சில 
வரம்புகளுக்கு உட்பட்டு இதன்‌ 
திறனை மாற்ற முடியும்‌. 


variable motion: (பொறி,) 
மாறுபடு இயக்கம்‌ : ஒரு பொருள்‌ 
சரி சமமான தூரங்களை வெவ்‌ 
வேறு கால அளவுகளில்‌ கடக்கு 
மானால்‌ அது மாறுபடுத்தும்‌ 
இயக்கம்‌ எனப்படுகிறது. 


variometer : (மின்‌.) கிளர்மின்‌ 
மாற்றி : மின்னோட்டத்தில்‌ கிளர்‌ 


மின்னோட்டம்‌ மாறுபடுத்தும்‌ 
அமைவு. 
varnish: (வண்‌.) வார்னிஷ்‌ : 


ஆல்கஹால்‌ அல்லது எண்ணெயில்‌ 
சில வகைப்‌ பிசின்கள்‌ கலந்த 
நீர்த்த கலவை ஒரு பரப்பின்‌ மீது 
உறுதியான நேர்த்தியான மண்‌ 
பூச்சை அளிக்கப்‌ பயன்படுவது. 
வார்னிஷ்‌ தெளிவாக அல்லது 
நிறத்துடன்‌ இருக்கலாம்‌: 


varnish cambric : (மின்‌.) மெரு 
குத்‌ துணி: மின்காப்பு மெருகு 
பூசப்பட்ட பருத்தித்‌ துணி, 
varying speed motor : (மின்‌. ) 
வேகம்‌ மாறுபடும்‌ மோட்டார்‌ 
42 


657 


செய்‌ சுமைக்கு ஏற்ப வேகம்‌ மாறு 
கின்ற மோட்டார்‌. பொதுவில்‌ 
செய்‌ சுமை அதிகரிக்கும்போது 
வேகம்‌ குறையும்‌. எனினும்‌ விரும்‌ 
பீயபடி வேகக்தை மாற்றத்தக்க 
மோட்டாரிலிருந்து இது வேறு 
பட்டது. 

vascular : (உட.) குருதி நாளம்‌ 
சார்ந்த : குருதி நாளங்கள்‌, உட 
லெங்கும்‌ திரவங்களைக்‌ கொண்டு 
மெல்லும்‌ பிற நாளங்கள்‌ தொடர்‌ 
பானவை. தாவரங்களில்‌ குழல்‌ 
திசு, வேர்த்திசு ஆகியவற்றின்‌ 
மூலம்‌ தாவரத்தின்‌ ஒரு பகுதியி 
லிருந்து இன்னொருபகுதிக்கு திர 
வங்கள்‌ செல்கின்றன. 

vault : (௧.க.) வளைந்த கூரை : 
அடுத்தடுத்து அமைந்த வளைவு 
களால்‌ இணைக்கப்பட்டு உட்புற 
மானது வளைவாக அமைமந்த 
கூரை. வளைவான கூரை 
கொண்ட அறை அல்லது இடம்‌. 
V belt: 77 வார்ப்பட்டை: விளிம்‌ 
புள்ள உருளையில்‌ மாட்டப்படு 
கிற ஆங்கில * போன்று தோற்ற 
மளிக்கும்‌ வார்ப்பட்டை. பட்டை 
யான பெல்டுடன்‌ ஒப்பிடுகையில்‌ 
Vv வார்ப்பட்டை, உருளையி 
லிருந்து நழுவ அல்லது சுழலுவ 
தற்கு வாய்ப்புக்‌ குறைவு. 

V biocks: (எந்‌. ) V, பிளாக்குகள்‌ : 
உருளை வடிவி 
லான உலோகப்‌ 
பொருட்களைச்‌ 
சோதிக்கும்‌ போது 
அல்லது உருக்‌ 
கொடுக்கும்போது 
நகராமல்‌ இருப்பதற்காக ஒரு 
புறத்தில்‌ V வடிவில்‌ செதுக்குதல்‌. 


vector: (மின்‌.) வெக்டார்‌: மாறு 
திசை மின்சாரத்தில்‌ ஒன்‌ றி 
ணைந்து செயல்படுகிற பகுதி 


களை விளக்கிக்‌ காட்டுகிற படம்‌. 
vee radiator: (தானி.) Vரேடி 
யேட்டர்‌: இரு பகுதிகளாகத்‌ தயா 


658 


ரிக்கப்பட்டு நடுவில்‌ 180 டிகிரிக்‌ 
கும்‌ குறைவான கோணத்தில்‌ 
இணைக்கப்பட்டது. 


vegetable tannage: தாவரப்‌ 
பதனம்‌: டான்னிக்‌ அமிலம்‌ சுலந்த 
தாவரப்‌ பொருட்களைக்‌ கொண்டு 
தோலைப்‌ பதப்படுத்துதல்‌. 


vehicle: (வேதி.) பூச்சு சாதனம்‌: 
வார்னிஷ்‌ அல்லது அரக்குச்‌ சாயப்‌ 
பொருளை கரைத்துப்‌ பூசுவதற்‌ 
கான திரவப்‌ பொருள்‌: 


டட (உட௨.) ல்‌ ள்‌ 
ருந்து அல்லது நுரையீரல்க 
லிருந்து இதயத்திற்கு இரத்தத்‌ 
தைக்‌ கொண்டு செல்லும்‌ குழாய்‌. 
ஆனால்‌, கல்லீரல்‌ சிரையானது 
' குடலிலிருந்து நுரையீரலுக்கு 
இரத்தத்தைக்‌ கொண்டு செல்கி 
றது. அது மற்ற சீரண உறுப்புக 
ளுடன்‌ சிரைகள்‌ மூலம்‌ இணைக்‌ 
கப்பட்டிருக்கிறது. எனவே, சீர 
ணிக்கப்பட்ட பொருட்களை 
நுரையீரலுக்குச்‌ கொண்டு செல்‌ 
கிறது. நுரையீரல்‌ சிரையானது, 
நுரையீரல்களிலிருந்து ஆக்சிஜ 
னேற்றப்பட்ட இரத்தத்தை இத 
யத்திற்கு எடுத்துச்‌ செல்கிறது. 

2. தரவரங்களில்‌ இலைகளில்‌ 
உள்ள இலை வரிநரம்பு. 


vellum: வரைநயத்‌ தோல்‌: தோலி 
னால்‌ ஆன ஆவணம்‌ போன்று 
தோன்றும்‌ காகிதம்‌. 


velocity: (எந்‌.) திசை வேகம்‌: 
கடக்கும்‌ தொலைவை நேரத்தால்‌ 
வகுத்து ஒரு விநாடிக்கு அல்லது 
ஒரு நிமிடத்துக்கு இவ்வளவு அடி 


என்று கூறுதல்‌ (இயற்‌.) ஒரு 
பொருள்‌ செல்லும்‌ விகிதம்‌. 
velocity modulation:  (மின்‌.) 


வேக அலைமாற்றம்‌: ஓர்‌ எலெக்ட்‌ 
ரான்‌ குழலில்‌ எலெக்ட்ரான்‌ வேக 
வீதத்தில்‌ அவ்வப்போது ஏற்படும்‌ 
மாறுதல்கள்‌. 


velocity of fight: (மின்‌.) ஒளி 
வேக வீதம்‌: ஒளி மற்றும்‌ மின்‌ 
காந்த அலைகளின்‌ வேகவீதம்‌. 
இது வினாடி 1,686,000 மைல்‌ அல்‌ 
லது வினாடிக்கு 3,00,000,000 
மீட்டர்‌ எனக்‌ கணக்கிடப்பட்டுள்‌ 
ளது. 

velox paper: வெலாக்ஸ்‌ காகிதம்‌: 
குறிப்பிட்ட வகைப்‌ புகைப்படத்‌ 
தாளின்‌ வணிகப்‌ பெயர்‌, 


veneer: (க.க; மர.வே.) நேர்த்தி 
முகப்பு: (தொல்‌--மர நேர்த்தி) 
சாதாரண மேற்பரப்புக்கு நேர்த்‌ 
தியான உயர்ந்த பார்வை அளிக்க 
அல்லது செலவைக்‌ குறைக்க மரம்‌ 
அல்லது வேறு பொருள்‌ மீது 
மெல்லிய படலத்தைப்‌ படிய வைத்‌ 
தல்‌. 

veneer press: (மர.வே.) 
மேலொட்டு அழுத்தப்பொறி : 
ஓட்டுப்‌ பலகை அல்லது நீள்‌ 
சதுரப்‌ பலகைத்‌ துண்டுகளைப்‌ 


பசையிட்டு ஒட்டுவதற்கான 
பெரிய, கனமான அழுத்தப்‌ 
பொறி, 

veneer saw: (மர.வே.) 


மேலொட்டு ரம்பம்‌: மெல்லொட்டுப்‌ 
பலகைகளை வெட்டுவதற்குப்‌ 
பயன்படும்‌ தனி வகை வட்ட 
வடிவ ரம்பம்‌. 


venetian blind: (க.க.) பல 
கணித்‌ திரை: மடக்கு வரிச்சட்டம்‌ 
பலகணித்‌ திரை. 


venetian red: (வண்‌.) இரும்பு 
ஆக்சைடு (76,0,): சிவப்பு வண்‌ 
ணப்‌ பொடியாகப்‌ பயன்படும்‌ 
இரும்பு ஆக்சைடுக்‌ கலவை. இது 
இரும்பு அக்சைடுக்‌ கலவை. இது 
இரும்பு சல்பேட்டை சுண்ணாம்பு 
டன்‌ சூடாக்குவதன்‌ மூலம்‌ கிடைக்‌ 
கிறது. 


vent: (வார்‌. வாயுத்‌ துளை: 
வார்ப்பட வேலையில்‌ வாயுச்கள்‌ 


வெளியேற இடமளிப்பதற்காக 
அமைக்கப்படும்‌ ஒரு சிறிய துளை. 


venthole: (உலோ.) காற்றுப்‌ 
புழைவாய்‌: ஒரு மணல்‌ வார்ப்‌ 
படத்தில்‌ வாயுக்கள்‌ வெளியேறு 
வதற்குள்ள துவாரங்கள்‌. 
ventilation: (௧.௧.) காற்றோட்‌ 
டம்‌: அறையில்‌ காற்றோட்டம்‌ 
ஏற்படுமாறு செய்யும்‌ முறை. 
ventilator: (௪.௧. ) பலகணி: 
வெளிச்சமும்‌, காற்றும்‌ வருவதற்‌ 
காக அமைக்கப்பட்டுள்ள சாத 
னம்‌. 

அசுத்தக்‌ சாற்றை வெளியேற்று 
வதற்கான புழை. 
venti pipe: (s.க.) காற்றுக்‌ 
குழாய்‌: பல்வேறு குழாய்‌ அமைப்‌ 
புகளிலிருந்து புகைக்கூம்பு வழியே 


காற்று வெளிச்‌ செல்வதற்காக 
அமைக்கப்பட்டுள்ள சிறிய 
குழாய்‌. 

ventricle:  (உட.) 1. குழிவுக்‌ 


கண்ணறை: உடலின்‌ உட்குழிந்த 
பகுதி. 

2. இதயக்‌ கீழறை: சுருக்காற்றலை 
யுடைய இதயத்தின்‌ கழறை. 
வலது சீழறையிலிருந்து இரத்தம்‌ 
நுரையீரல்களுக்குச்‌ செல்கிறது. 
தீழறையிலிருந்து இரத்தம்‌ உடல்‌ 
முழுவதும்‌ செல்கிறது. 

3. மூளைஉட்குழி: மூளையின்‌ உட்‌ 
குழிவுப்‌ பள்ளம்‌. 

vent stack: (௧.க.) புகைக்‌ கூம்பு: 
காற்றுக்‌ குழாய்களுடன்‌ இணைக்‌ 
கப்பட்டுக்‌ கூரைக்கு வெளியே 
நீட்டிக்‌ கொண்டிருக்கும்‌ செங்குத்‌ 


தான குழாய்‌. இதன்‌ வழியாக 
வாயுக்களும்‌ புகையும்‌ வெளியேறு 
இன்றன, 


vent wire: (வார்‌.) வாயுக்‌ கம்பி: 
வார்ப்பட வேலையில்‌ நீராவியும்‌, 
வாயுவும்‌ வெளியேறுவதற்காக, 


659 


வார்ப்பிலிருந்து தோரணியை 
அகற்றுவதற்கு முன்பு ஒரு கம்பி 
மூலமாகத்‌ துளைகள்‌ உண்டாக்‌ 
கப்படுகின்றன. 

veranda: (௧.௧.) தாழ்வாரம்‌: கட்‌ 
டிடத்திற்கு வெளியே நீட்டிக்‌ 
கொண்டிருக்குமாறு அமைக்கப்‌ 


படும்‌ திறந்த நிலை ஒட்டுத்‌ 
திண்ணை. 
veverdigris: (வேதி.) தாமிரத்‌ 


துரு: இது தாமிரத்தின்‌ மேற்பரப்‌ 
பில்‌ ஆக்சிகரணம்‌ ஏற்படுவதால்‌ 
உண்டாடறது. தாமிரத்தை 
அசெட்டிக்‌ அமிலத்துடன்‌ கலப்ப 
தாலும்‌ தாமிரத்துரு உருவாகி 
றது. இது முக்கியமாக நிறமியாக 
வும்‌, சாயப்‌ பொருளாகவும்‌ பயன்‌ 
படுகிறது. 

verge : (௧:௧.) மோட்டு விளிம்பு: 
முக்குட்டுச்‌ சுவர்‌ கடந்த மோட்டு 
விளிம்பு. இது கூரையின்‌ மஞ்‌ 
சடைப்புக்கு மேல்‌ நீட்டிக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌. 

vermiculation: (சு.௧.) புழு 
அரிப்புத்‌ தடம்‌: புழு அரிப்பு 
போன்ற வரிப்பள்ளங்களுடைய 
தடம்‌. ’ 


vermilion: {வண்‌.) இரசக்‌ 
கந்தகை: செந்நிறமான இரசச்‌ 
கந்தகை. இது நிறமியாகப்‌ பெரு 
மளவில்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
பாதரசச்‌ சல்பைடிலிருந்து (HgS) 
பெறப்படுகிறது. 

Vernier: (விண்‌.) வெர்னியர்‌: ஒரு 
ஏவுகணையின்‌ வெளிப்புறத்தில்‌ 
ஏற்றப்பட்டுள்ள சிறிய ராக்கெட்‌ 
எஞ்சின்‌ இதனைக்‌ கட்டுப்படுத்‌ 
தும்‌ கருவி மூலம்‌ திருப்பலாம்‌. 
இதனைக்‌ கண்டுபிடித்தவர்‌ பியர்‌ 
வெர்னியர்‌ (1580-1637) என்ற 
பிரெஞ்சுக்‌ கணித மேதை. அவர்‌ 
பெயரே இதற்குச்‌ சூட்டப்பட்‌ 
டுள்ளது. 


660 


vernier: (எந்‌.) வெர்னியர்‌; ஒரு 
நிலையான அளவு கோலின்‌ உட்‌ 
பிரிவுகளின்‌ பின்னப்‌ பகுதிகளைக்‌ 


கணக்கிட்டு அறிவதற்குப்‌ பயன்‌ 
படும்‌ ஒரு சிறிய நகரக்கூடிய 
துணை அளவுகோல்‌. 

uérnjer depth gauge: (எந்‌.) 


நேர்னியர்‌ ஆழ அளவி: வெர்னிய 
ருடன்‌ இணைக்கப்பட்டுள்ள ஒரு 
வகைச்‌ சலாகை வடிவ அளவு 
கருவி. இது குறுகலான ஆழப்‌ 
பகுதிகளின்‌ ஆழத்தை அளந்தறி 
யப்‌ பயன்படுகிறது. 


vernier caliper: (உலோ.) வெர்‌ 
னியர்‌ திட்பமானி: திட்பமானியில்‌ 
விட்டம்‌, திட்பம்‌, ஆகியவற்றை 


அளக்கும்‌ இடுக்கி விரல்களை 
யுடைய அளவு கருவி, 

vertical: (கம்‌.) செங்குத்து 
நிலை: செங்கோட்டு நிலை; வான 
விளிம்புக்குச்‌ செங்கோணத்தி 
இள நிலை. 

vertical boring mill: (எந்‌.) 


செங்குத்துத்‌ துளைக்கருவி: கடை 
சல்‌ எந்திரத்தில்‌ ஒரு சுழல்‌ மேசை 
யில்‌, இழைப்புளியை செங்குத்‌ 
தாகவும்‌, கிடைமட்ட மாகவும்‌ 
நகர்த்தி கடைசல்‌ வேலை செய்வ 
தற்கான கருவி. 


vertical centering: நிலை குத்து 
மையம்‌: தொலைக்‌ காட்சிப்‌ பெட்‌ 
டியீன்‌ திரையில்‌ படத்தை செங்‌ 
குத்தாக நிலைப்படுத்துவதற்கு 
உகவும்‌ கட்டுப்பாட்டு அமைவு. 


vertical lathe (எந்‌.) செங்குத்‌ 
துக்‌ கடைசல்‌ எந்திரம்‌: பக்கவாட்‌ 
டில்‌ தலைப்பக்கம்‌ உடைய ஒரு 
செங்குத்துத்‌ துளைக்கருவி. 

vertical polarization (மின்‌.) 
செங்குத்துத்‌ துருவ முனைப்பாக்கம்‌: 
வானலை வங்கியின்‌ மின்தலம்‌, 
பூமியின்‌ மேற்பரப்புக்குச்‌ செங்குத்‌ 
தாக இருக்கும்‌ வகையில்‌ அமைக்‌ 


கப்பட்ட வானலை வாங்கி, 


vertical tall area: (வானூ.) 
செங்குத்து வால்‌ பகுதி : விமானத்‌ 
தில்‌, சுக்கானின்‌ உள்ளபடியான 
புறக்கோட்டுக்கும்‌, செங்குத்துத்‌ 
தளத்தில்‌ நீடடிக்‌ கொண்டிருக்கும்‌ 
நிமிர்‌ நேர்‌ விளிம்புக்‌ குட்டையி 
லான பகுதி, 


vertimeter: (வானூ.) செங்‌ 
குத்துமானி : வான்கூண்டின்‌ ஏற்ற 
இறக்க வீதத்தைக்‌ காட்டும்‌ சாத 
னம்‌. இது ஒரு தனி வகை நீரில்லா 
நுண்ணமுத்த மானியாகும்‌. ஏற்ற 
வீதமானி ஏற்ற இறக்கத்தைக்‌ 
காட்டுகிறது. 

vestibule : (க.க,) முன்‌ கூடம்‌ : 
வீட்டின்‌ முன்‌ அறை; இருக்‌ 
கோயில்‌ முக மண்டபம்‌. 
viaduct: (பொறி,) மேம்பாலப்‌ 
பாதை : இருப்புப்‌ பாதை சாலை 
போன்றவற்றுக்கு மேலே கட்டப்‌ 
பட்டுள்ள மேம்பாலம்‌. 

viaduct: (ச.க.) மேம்பாலம்‌: 
மலை இடுக்கின்‌ அல்லது பள்ளத்‌ 
தாக்கின்‌ மேலாக சாலைக்காக 
அல்லது இருப்பூர்திக்காக அமைக்‌ 
கப்பட்டுள்ள மேம்பாலப்‌ பாதை. 
vibrating bell: (மின்‌.) அதிர்வு 
மணி: மணியடிக்கும்‌ நா அல்லது 
சுத்திய உடைய ஒரு மின்சாதனம்‌. 
இதன்‌ வழியே மின்னோட்டம்‌ 
பாயும்போது நா அல்லது சுத்தி 
ஒரு மணியைத்‌ தட்டி ஒலி எழுப்‌ 
பும்‌. இது மின்காந்த ஈர்ப்புத்‌ தத்‌ 
துவத்தின்படி இயங்குகிறது. 
vibrating reed: meter (மின்‌.) 
அதிர்வுக்கோல்‌ மானி: இயற்கை 
யான அதிர்வு அலைவெண் 
களுடைய கோல்களைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ ஒரு வகை அலைவெண்‌ 
அளவுமானி. 

vibration dampeners : (தானி.) 
அதிர்வுத்‌ தளர்வுறுத்தி : ஒரு கோட்‌ 


டச்‌ சுழல்‌ தண்டின்‌ அதிர்வினைக்‌ 
குறைப்பதற்காகப்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ எதிர்எடை அல்லது சம 
நிலைப்படுத்தும்‌ கருவி. 


vibrator: (மின்‌.) அதிர்ப்பி: 
சீரான நிலையிலுள்ள நேர்மின்‌ 
னோட்டமாக மாற்றுவதற்குப்‌ 


பயன்படும்‌ காந்தத்தினால்‌ இயங்‌ 
கும்‌. அழைப்புமானி அலலது மின்‌ 
சார அழைப்புக்‌ கருவி போன்ற 
ஒரு சாதனம்‌. 
vibrator coil : (மின்‌.) அதிர்வுச்‌ 
சுருள்‌ : ஒருவகை துண்டுச்‌ சுருள்‌. 
உள்ளீட்டின்‌ காந்தத்‌ தன்மை 
யானது, அடிப்படைச்‌ சுற்று வழி 
யினை முறிக்கும்‌ வகையில்‌ இயங்கு 
மாறு இது அமைக்கப்பட டிருக்கும்‌. 
vibrios: (நோயி. ) வளைவுக்‌ கிருமி 
கள்‌ : நீந்துவதற்கான 
ஒரு வாலையுடைய, 
சலாகைபோல்வளைந்த 
உருவமுடைய பாக்டீரி 
யா. காலரா நோய்உண்‌ 
டாக்கும்‌ பாக்டீரியா இவ்வகை 
யைச்‌ சேர்ந்தது (1000 மடங்கு 
பெருக்கிக்‌ காட்டப்பட்டுள்ள ஓர்‌ 
இரத்த உயிரணுவை இந்த வட்‌ 
டம்‌ காட்டுகிறது). 


9106௦ : ஒளிக்காட்சி : படம்‌ பற்‌ 
றிய தகவல்களைக்‌ கொண்டுள்ள 
தொலைக்காட்சிச்‌ சைகையின்‌ 
பகுதி. அமெரிக்காவில்‌ தொலைக்‌ 
காட்சியையும்‌ இவ்வாறு குறிப்பி 
கிறார்கள்‌. 


video signal: (மின்‌.) ஒளிச்‌ 
சமிக்ஞை : தொலைக்காட்சிச்‌ 
செலுத்தியில்‌ அலைமாற்றம்‌ செய்‌ 
வதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ ஒளிப்‌ 
படக்கருவியிலி நந்து வரும்‌ மின்‌ 
னியல்‌ சமிக்ஞை. 


viewing miror: காட்சிக்‌ கண்‌ 
ணாடி: தொலைக்காட்சியில்‌, படக்‌ 
குழாயில்‌ உருவாகும்‌ உருக்காட்சி 
யை, பார்வையாளர்கள்‌ பார்ப்ப 


661 


தற்கு வசதியான கோணத்தில்‌ 
பிரதிபலித்துக்‌ காட்டும்‌ கண்‌ 
ணாடி. 


vignette: (௧.௧.) சித்திர வேலைப்‌ 
பாடு: தளிர்க்கொடி ஒப்பனை 
வேலைப்பாடு; முகப்பெழுத்துச்‌ 
சித்திர வேலைப்பாடு; முற்காலக்‌ 
கையெழுத்துப்‌ படிகளுக்குரிய 
தலைப்பெழுத்துப்‌ பூவேலை ஓப்‌ 
பனைக்‌ கோலம்‌; பெயர்ப்பக்க 
முகட்டுப்‌ பூவேலைப்பாடு;பெயர்ப்‌ 
பக்க அடிவரிப்‌ பூ வேலைப்பாடு. 


vinyl acetal resins: (வேதி; 
குழை.) வினில்‌ அசிட்டால்‌ பிசின்‌ : 
பாலிவினில்‌ அசிட்டேட்டிலிருநது 
தயாரிக்கப்படுவது. காப்புக்‌ கண்‌ 
ணாடிகளில்‌இடைப்படலமாகவும்‌, 
ஒட்டுப்‌ பசையாகவும்‌ பயன்படு 
கிறது. இது விறைப்புடையது; 
ஒட்டுத்‌ தன்மை கொண்டது; ஈரம்‌ 
புக இடமளிக்காதது; ஒளியாலும்‌ 
வெப்பத்தாலும்‌ நிலை குலையா 
த்து. 
vinylidene chloride resins : 
(வேதி. ) வினிலிடின்‌ குளோரைடுப்‌ 
பிசின்‌ : சித்து பெற்‌ கடல்‌ 
ர்‌ இவற்றிலிருந்து பெறப்படும்‌ 
ர்க்‌ பீரின்‌. இது மிகுந்த 
விறைப்பு வலிமையுடையது; 
உராய்வைத்‌ தடுக்கக்‌ கூடியது; 
எளிதில்‌ தீப்பற்றாதது. பல வண்‌ 
ணங்களில்‌ கிடைக்கிறது. உந்து 
ஊர்திகளில்‌ இருக்கைகள்‌ தயாரிக்‌ 
கப்‌ பயன்படுகிறது. உராய்வுச்‌ சக்‌ 
கரங்களுக்குப்‌ பிணைப்புப்‌ பொரு 
ளாகப்‌ பயன்‌ படுகிறது. 
vinyl resin: (குழை.). வினில்‌ 
பிசின்‌ : பிசின்‌ குடும்பத்தில்‌ ஒரு 


முக்கியமான வகை. 


ஸராப$ : (நோயி.) நோய்க்‌ கிருமி 
(நோய்‌ நுண்மம்‌) : மிகமிகச்‌ சிறிய 
தான பாக்டீரியாவைவிடவும்‌ 
சிறியதான, நோய்‌ உண்டாக்கும்‌ 
நுண்துகள்‌ உரிய உணவுப்‌ பொரு 
என்மீது பாக்டீரியாவை உண 


662 


டாக்கலாம்‌. ஆனால்‌, உயிருள்ள 
பொருள்களில்‌ (எ-டு: உயிருள்ள 
முட்டையின்‌ உள்ளிருக்கும்‌ சவ்வு) 
மட்டுமே நோய்க்‌ கிருமி உண்‌ 
டாகும்‌.சன்னிக்காய்ச்சல்‌, அம்மை, 
நாய்வெறி நோய்‌, இளம்பிள்ளை 
வாதம்‌, நச்சுக்‌ காய்ச்சல்‌ (இன்ஃபு 
ளூயென்சா) போன்ற நோய்கள்‌ 


நோய்க்கிருமிகளினால்‌ உண்டா 
தின்றன. 
415040: (இயற்‌. ) நெய்ப்புத்‌ தன்மை: 
நெய்ப்புத்‌ தன்மை; ஓட்டும்‌ 
இயல்பு. 
viscosity: (குழை.) குழைம 


நிலை: பிசைவுப்‌ பொருளின்‌ திட்ட 
ஆற்றல்‌, பிசைவுப்‌ பொருளின்‌ 
தன்‌ ஈர்ப்பு ஆற்றல்‌. 


viscous : (வேதி. ) பசைத்‌ தன்மை; 
மெதுவாகப்‌ பாயும்‌ திரவங்களின்‌ 
ஓட்டுத்‌ தன்மை. 

viscosimeter : (குளி.பச.) பிசை 
வுப்‌ பொருள்‌ திட்டமானி : ஒரு திர 
வத்தின்‌ பசைத்தன்மையை அள 


விடும்‌ கருவி. 


viscous friction : (தானி. ) பசை 
உராய்வுத்‌ திறன்‌ : எண்ணெயின்‌ 
அல்லது திரவத்தின்‌ பாய்வுத்‌ தடுப்‌ 
புத்திறன்‌. எண்ணெய்ப்‌ படுகை 
களுக்கிடையிலான உராய்வு. 


vi: (பட்‌.) பட்டறைப்‌ பற்றுக்‌ 
ஆ. உ. குறடு: பிடித்து 
௮த்துவதற 

குரிய மரம்‌ அல்‌ 

லது உலோகத்‌ 
தினாலான பற்‌ 
றுக்குறடு, இதில்‌ 

ரண்டு தடை 


பற்றுக்குறடு 
கள்‌, ஒன்று நிலையாகவும்‌, இன்‌ 


னொன்று நகரக்கூடியதாகவும்‌ 
அமைந்திருக்கும்‌. 

visibility : (வாஜூ.) காண்பு 
நிலை: சுற்றுப்புறத்திலுள்ள 
பொருட்களை எவ்வளவு தூரத்தி 


லிருந்து தெளிவாகக்‌ காணலாம்‌ 


என்பதைக்‌ குறிக்கும்‌ ஒளியளவு 
லை, 
vita: (௪.௧.) காட்சி வரிசை : 


சாலை மர அணிவரிசை,. 


visual attral range : வானூர்தி 
நெறிமுறை :$ வானொலி உதவி 
யால்‌ இயக்கப்படும்‌ வானூர்தி 
நெறிமுறை, 

visபalize : உருவாக்கிக்‌ காண்‌ : 
அகக்‌ காட்சியாக உருவாக்கிக்‌ 
காண்‌; கற்பனை செய்து காண்‌. 


vital glass: புறஊதாக்‌ கண்ணாடி: 
கட்புலனுக்கு அப்பாற்பட்ட 
ஊதாக்கதிர்களையும்‌ ஊடுருவ 
விடும்‌ கண்ணாடி. 


vitamins: ஊட்டச்‌ சத்துக்கள்‌ 
(வைட்டமின்கள்‌) : உயிருள்ள 
பிராணிகளின்‌ வளர்ச்சிக்கும்‌ உடல்‌ 
நலத்திற்கும்‌ மிகச்‌ சிறிதளவுகளில்‌ 
தேவைப்படும்‌ கரிமப்‌ பொருட்கள்‌. 


vitreosity: (வேதி.) பளிங்கியல்பு: 
கண்ணாடி போன்று எளிதில்‌ 
நொறுங்கும்‌ தன்மையும்‌, பளிங்‌ 

ன்‌ திண்மையும்‌, கண்ணாடி 
போலப்‌ படிக உருவமற்ற இயல்‌ 
பும்‌ உடைய பண்பியல்பு. 


vitreous enamel: (உலோ.) 
கண்ணாடி எனாமல்‌; உலோகத்தில்‌ 
பூசக்கூடிய குறைந்த நுண்துளை 
யுடைய, கண்ணாடி போன்ற பள 
பளப்பான பூச்சுப்‌ பொருள்‌. 
இதனைப்‌ பீங்கான்‌ எனாமல்‌ என்‌ 
றும்‌ கூறுவர்‌, 


vitreous electricity: (மின்‌.) 
பளிக்கு மின்வலி : கண்ணாடியில்‌ 
பட்டினைத்‌ தேய்ப்பதால்‌ ஏற்படும்‌ 
மின்னாற்றல்‌. 

vitreous body / vitreous humo- 
பா: (உட. ) கண்விழி நீர்மம்‌ : கண்‌ 
விழிக்‌ குழியிலுள்ள பளிங்கு 
போன்ற திண்நீர்மம்‌. 


vitreousness : (வேதி.) கண்‌ 
ணாடித்‌ தன்மை: கண்ணாடி 
போன்று எளிதில்‌ நொறுங்கக்‌ 
கூடிய தன்மை; பளிங்கின்‌ தன்மை. 


vitrescibility : கண்ணாடியாகுக்‌ 
திறன்‌ : கண்ணாடியாக மாறக்‌ 
கூடியதன்மை. 


vitreum : (௨ட.) கண்விழித்‌ 
திண்ணீர்மம்‌ : கண்லிழிக்‌ குழயி 


அள்ள திண்‌ நீர்மம்‌. 


vitrifiability : கண்ணாடியாக்கத்‌ 
திறன்‌ : கண்ணாடியாக மாறத்‌ 
தக்க தன்மை; கண்ணாடி போன்ற 
பொருளாக மாறும்‌ நிலை. 


vitrification : பளிங்காக்கம்‌ : 
கண்ணாடியாக மாற்றுதல்‌. 


எர்1ா1௦1 : கந்தகத்‌ திராவகம்‌ : 
உலோகங்‌ கலந்த நீர்மக்‌ கந்தகி 
வகைகளில்‌ ஒன்று, 


voice coil : (மின்‌.) குரல்‌ சுருள்‌ : 
ஒலி பெருக்கிக்‌ கூம்புடன்‌ இணைக்‌ 
கப்படும்‌ சிறிய கம்பிச்‌ சுருள்‌. குரல்‌ 
சுருளீன்‌ புலத்திற்கும்‌ நிலையான 
காந்தப்‌ புலத்திற்குமிடையிலான 
எதிர்‌ விளைவினால்‌ கூம்பின்‌ 
அசைவு உண்டாகிறது. 


volatile : (வேதி.) விரைந்து ஆவி 
யாதல்‌ : விரைவாக ஆவியாகும்‌ 
தன்மை. 


volatile liquid : (குளி.பத.) ஆவி 
யாகும்‌ திரவம்‌: அறை வெப்ப 
நிலையிலும்‌ வாயுமண்டல அழுத்‌ 
தத்திலும்‌ விரைந்து ஆவியாகக்‌ 
கூடிய ஒரு திரவம்‌. 

volatile oil : நறுமண நெய்மம்‌ : 
தாவரங்களுக்கு மணம்‌ தரும்‌ எண்‌ 
ணெய்ப்‌ பொருள்‌, 

volatility : (தாணி.) ஆவியாகும்‌ 
தன்மை : ஒரு திரவம்‌ அல்லது எரி 
பொருள்‌ திரவ நிலையிலிருந்து 
விரைவாக ஆவியாகும்‌ தன்மை. 


663 


volt ; (மின்‌.) மின்‌ அலகு (ஓல்ட்‌): 
ஒரு “ஓம்‌' தடைக்கு எதிராக ஒரு 
ஆம்பியர்‌ மின்னோட்டத்தைக்‌ 
கொண்டு செல்லக்கூடிய மின்‌ 
னியக்கு விசை ஒரு '“ஒல்ட்‌'' எனப்‌ 
படும்‌. 


volta, Alessandro (174-51827): 
(மின்‌.) ஓல்ட்டா, அலசாண்ட்ரோ 
(1745-1827) : புகழ்பெற்ற இத்‌ 
தாலிய விஞ்ஞானி. கால்வானிஸ்‌ 
விலங்கு மின்விசை, வேதியியல்‌ 
மின்கலம்‌, வேதிமின்கலத்‌ தகட்ட 
டுக்கு போன்ற முக்கிய அறிவியல்‌ 
கண்டுபிடிப்புகளைச்‌ சய்தவர்‌. 
அணுக்கத்தால்‌ நிலை. மின்னாற்‌ 
றல்‌ உண்டு பண்ணும்‌ பொறியமை 
வையும்‌ இவர்‌ கண்டுபிடித்தார்‌. 
voltage : (மின்‌.) மின்‌ வலிய்ளவு : 
மின்‌ வலி அலகு எண்ணிக்கை 
அளவு. 

voltage multiplier : (மின்‌.) மின்‌ 
னழுத்தப்‌ பெருக்கி : மின்னழுத்தத்‌ 
தை இரண்டு, மூன்று, நான்கு 


மடங்குகளாகப்‌ பெருக்கக்கூடிய 
திருத்திமின்‌ சுற்றுவழி. 
volt-ampere : (மின்‌.) ஓல்ட்‌- 


ஆம்பியர்‌ : மேலீடாகத்‌ தோன்று 
திற மின்விசை அளவீட்டு அலகு. 


volta’s law:  (மின்‌.) ஓல்ட்டா 

“எந்த இரு உலோகங்‌ 
களுக்குமிடையிலான மின்னழுத்த 
நிலை வேறுபாடானது. தொடர்‌ 
வரிசையிலுள்ள எடை உலோகங்‌ 
களுக்கடையிலான மின்னழுத்த 
நிலை வேறுபாடுகளின்‌ கூட்டுத்‌ 
தொசைக்குச்‌ சமமானதாக இருக்‌ 
கும்‌'' என்பது இந்த விதி. 


voltage amplification ; (மின்‌.) 
மின்னழுத்த ரிவாக்கம்‌ : 
வானொலி அலைவெண்‌ விரிவாக்க 
நிலைகளில்‌ உண்டாகும்‌ வானொ 
லிச்‌ சைகைகளைப்‌ பெருக்கிக்‌ 
காட்டுவதற்கான ஓரு வகை. 


664 


voltaic 12611: (மின்‌.) ஓல்ட்டா 
மின்கலம்‌ : ஒரு வகை அடிப்படை 
மின்கலம்‌. இதனை முதலில்‌ கண்டு 
பிடித்தவர்‌ ஓல்ட்டா. அதனால்‌ 
இதற்கு அவர்‌ பெயர்‌ சூட்டப்பட்‌ 
டது. இது இரு முரண்பட்ட 
உலோகங்கள்‌ ஒரு கரைசலில்‌ 
அமிழ்த்தி வைக்கப்பட்டிருக்கும்‌. 
அந்தக்‌ கரைசல்‌, ஒர்‌ உலோகத்‌ 
தை இன்னொரு உலோகத்தின்‌ 
மீது அதிக அளவில்‌ வேதியியல்‌ 
வினைபுரியும்‌. இதனால்‌ இரு 
உலோகங்களுக்குமிடையே மின்ன 
முத்த நிலை வேறுபாடு உண்டாகி 
றது. 

voltmeter ; (மின்‌.) மின்னழுத்த 
மானி : மின்வலி அலகட்டுக்‌ கருவி. 
volume ; (மின்‌.) ஒலியளவு , ஒலி 
யின்‌ செறிவளவு. 
volumenometer : போக்களவு 
மானி: நீக்கும்‌ நீர்ம அளவால்‌ 
திடப்பொருட்களின்‌ பொருண்மை 
யை அளக்கும்‌ கருவி. 
volumenometry : போக்களவு 
மானம்‌ : நீக்கும்‌ நீர்ம அளவால்‌ 
திடப்‌ பொருளின்‌ பரும அளவு 
காணும்‌ முறை. 


volumeter : (மின்‌.) வளிப்பிழம்‌ 
பளவுமானி : காற்றின்‌ பொருண்‌ 


மையை அளக்கும்‌ கருவி, 


V-thread: (எந்‌;பட்‌.) V-திரு 
கிழை : “4” என்ற ஆங்கில எழுத்‌ 
தின்‌ வடிவில்‌ அமைந்துள்ள திரு 
கிழை 60 கோணத்தில்‌ அமைந்த 
திருகிழையையும்‌ இது உள்ளடக்‌ 
கும்‌. 


V-type engine: (தானி.) V-வடிவ 
எஞ்சின்‌: 4” என்ற ஆங்கில 
எழுத்தின்‌ வடிவத்தில்‌ அடுக்கப்‌ 
பட்ட நீள்‌ உருளைத்‌ தொகுதி 
களைக்‌ கொண்ட ஓர்‌ எஞ்சின்‌. 


vயlcanite , (வேதி. ) கந்தக ரப்பர்‌. 
கந்தகம்‌ கலந்து கடுமையூட்டப்‌ 
பட்ட ரப்பர்‌. இந்திய ரப்பரும்‌ 
கந்தகமும்‌ கலந்த ஒரு கூட்டுப்‌ 
பொருள்‌. இது நெகிழ்‌ திறம்‌ இல்‌ 
லாத கடினமான ரப்பர்‌. 

vulcanizing : (வேதி. ) கந்தக வலி 
வூட்டம்‌: இந்திய ரப்பருக்குக்‌ 
கந்தகம்‌ கலந்து வலிவூட்டுதல்‌ 
ரப்பருக்கும்‌ வலிமையும்‌ நெகிழ்‌ 
திறனும்‌ ஊட்டுவதற்கு மிக 
உயர்ந்த வெப்ப நிலையில்‌ இவ்‌ 
வாறு செய்யப்படுகிறது, 


665 


W 


wainscot: (க.க. ) சுவர்ப்‌ பலகை: 
உட்புறச்‌ சுவர்களில்‌ நேர்த்தி 
செய்யப்பட்ட பலகைகளைப்‌ 
பதித்து அழகுபடுத்துதல்‌. 
wainscoting: (௧.௧.) 
பலகையிடு: உட்புறச்‌ 
நேர்த்தி செய்யப்பட்ட 
களை அமை, 


சுவர்ப்‌ 
சுவர்களில்‌ 
பலகை 


wainscoting cap: (க.க.) சுவர்ப்‌ 
பலகைத்‌ தொப்பி: சுவர்ப்‌ பலகை 
களின்‌ உச்சியில்‌ வார்ப்புகளை 
அமைத்தல்‌. 

walke-talkie: (மின்‌. ) சிறு சேணி : 
செய்தி கேட்கவும்‌ அனுப்பவும்‌ 
வாய்ப்புள்ள கையடக்க வானொ 
லிப்‌ பெட்டி. இது நடுத்தரத்‌ 
தொலைவுகளில்‌ களச்செய்தித்‌ 
தொடர்புக்குப்‌ பயன்படுகிறது. 


wal! box: (மின்‌.) சுவர்ப்பெட்டி 
வீடுகளில்‌ மின்கம்பி இணைப்புகள்‌ 
அமைப்பதில்‌ மின்விசைக்கு அல்‌ 
லது கொள்கலனு,க்குப்‌ பயன்படுத்‌ 
தப்படும்‌ ஒர்‌ உலோகப்‌ பெட்டி. 


Wallbed: (௧.க.) சுவர்ப்‌ படுக்கை: 
சுவரில்‌ பொருத்தப்பட்ட படுக்கை 
பயன்படுத்தப்படாதபோது இப்‌ 
படுக்கை சுவருக்குள்‌ அமைந்த 
உள்ளிடத்துக்குள்‌ அல்லது சுவரை 
ஓட்டியபடி படிந்து கொள்ளும்‌. 
இதன்‌ மூலம்‌ இடம்‌ மிச்சப்படும்‌. 
பல வகைகளிலான்‌ இவ்விதப்‌ 
படுக்கைகள்‌ சிறிய இல்லங்களில்‌ 
பொதுவில்‌ பயன்படுத்தப்படுகின்‌ 
றன. 

wal! board: (௧க.க.) சுவர்‌ போர்டு: 
கட்டடத்துக்குள்ளாக உள்புறச்‌ 
சுவர்களிலும்‌ கடைமட்டக்‌ கூரை 


களிலும்‌ பிளாஸ்டர்‌ பூச்சுக்குப்‌ 
பதில்‌ ஒட்டி நிற்கும்‌ வகையில்‌ 
பயன்படுத்தப்படுவது, 

wall bracket. (எந்‌.) சுவர்‌ 


பிராக்கெட்‌: செங்கோண வடிவி 
லான தண்டு இரு புயங்களில்‌ 
ஒன்றைச்‌ சுவர்மீது அல்லது கம்‌ 
பம்‌ மீது பொருத்தலாம்‌. எதை 
யேனும்‌ தாங்கி நிற்க மற்றொரு 
புயம்‌ உதவும்‌. 


wall plate: (௧.க.) சுவர்‌ பிளேட்‌ 
வேலை பளு பரவலாக அமையும்‌ 
பொருட்டு உத்தரம்‌, இரும்பு 
கர்டர்‌ ஆகியவற்றை இரு ஓரங்‌ 
களிலும்‌ தாங்கி நிற்க சுவரில்‌ 
பிதுக்கமாக அமைந்துள்ள மரத்‌ 
தண்டு. 

wall section: (வரை.) குறுக்கு 
வெட்டுச்‌ சுவர்‌: சுவரின்‌ உயரங்‌ 
களையும்‌, சுவரைக்‌ கட்டும்‌ முறை 
களையும்‌ காட்டும்‌ சுவரின்‌ குறுக்கு 
வெட்டுச்‌ சுவரின்‌ வரைபடம்‌. 


wall socket: (மின்‌.) சுவர்‌ துளை 
யம்‌: மின்சாரம்‌ பெறுவதற்கென 
சுவருக்குள்‌ அல்லது சுவர்‌ மேல்‌ 
அமைந்த மின்னோட்ட முனை. 


walnut, black: (தாவ.) கரும்‌ 
வாதுமை மரம்‌: அமெரிக்காவைத்‌ 
தாயகமாகக்‌ கொண்ட அழகிய 
கடின மரங்களில்‌ ஒன்று. இது 


சாக்கலேட்‌ பழுப்பு நிறத்தில்‌ 
அமைந்திருக்கும்‌. இது நேர்‌ 
கரணைகளையுடையது; நீண்ட 


காலம்‌ உழைக்க வல்லது. இதில்‌ 
எளிதாக வேலைப்பாடுகள்‌ செய்ய 
லாம்‌. பீரங்கிக்குழல்‌ மரச்சட்டம்‌, 
மேலடை மெல்லொட்டுப்‌ பலகை, 


666 


நிலைப்பெட்டி ஆகியவை தயா 
ரிக்க இது பயன்படுகிறது. 
wane: (மர,.வேட கோட்டம்‌: 


உத்திரம்‌ அல்லது பலகை ஒரு நுனி 
யிலிருந்து மறுநுனி வரை ஒரே 
சமமாக இல்லாமல்‌ ஏதாவது ஒரு 


புறம்‌ சற்று கோணலாக இருத்‌ 
தல்‌, 
warding file: (எந்‌. ) பட்டை 


அரம்‌: மெல்லிய தட்டையான 
அரம்‌. குறிப்பாக பூட்டுத்‌ தயாரிப்‌ 
பாளர்கள்‌ பயன்படுத்துவது. 


warm-blooded! (உயி.) வெப்பக்‌ 


குருதிப்‌ பிராணிகள்‌: உயிரினங்‌ 
களில்‌ பாரன்ஹீட்‌ 98௦ முதல்‌ 112௦ 
வரை வெப்பநிலையுடைய 


பிராணிகள்‌. இவை குழ்நிலையை 
விட மிகுதியான குழ்வெப்ப நிலை 
கொண்டவை. 


யாற: (வானூ.) பாவு நூல்‌: 
விமான இறக்கையின்‌ வடிவம்‌ 
மாறும்‌ வகையில்‌ அதை வளைத்‌ 
தல்‌ (துணி) தறியில்‌ நீளவாட்டில்‌ 
அமைந்த பாவுநூல்‌. (மர.வே.) 
ஈரப்பசை அல்லது வெப்பம்‌ கார 
ணமாக மரம்‌ நெளிந்து போதல்‌. 
ங்கா: (வார்‌.) நெளிசல்‌: ஒரு 
வார்ப்படம்‌ ஆறும்போது ஏற்படு 
கிற சீரற்ற நிர்ப்பந்தங்கள்‌ காரண 
மாக வார்ப்படத்தில்‌ ஏற்படுகிற 
கோணல்‌ அல்லது நெளிசல்‌. 


கா: (வானூ. ) குலைவு: வானில்‌ 
பறக்கும்போது ஒரு விமானத்தின்‌ 
இறக்கைகளும்‌, சுழலியும்‌ காற்றில்‌ 
ஏற்படுத்தும்‌ குலைவு. 

washer: (எந்‌.) வாஷர்‌: ஓர்‌ 
இணைப்பு அல்லது 
ஸ்குரூ போன்‌ றவை சிறி 
தும்‌ இடைவெளியின றி 
நன்கு பொருந்தி உட்‌ 
காருவதற்காகப்‌ பயன்‌ 
படுத்தப்படுகிற நடுவே துளை 
யுள்ள ஒரு தட்டையான சிறிய 
லட்‌ 


வாஷர்‌ 


washer: (எந்‌.) பட்டை வளையம்‌: 
சுரியாணி மரைக்குக்‌ கீழே இடும்‌ 
பட்டை வளையம்‌. 


washer cutter: வாஷர்‌ வெட்டர்‌: 
்‌ தோல்‌, ரப்பர்‌ 
போன்ற வற்றைக்‌ 
கொண்டு வாஷர்‌ 
தயாரிக்கின்ற 
கருவி நிலையான 
நடுவெட்டுப்‌ பகுதி 
வாஷர்‌ வெட்டர்‌ யையும்‌, மாற்றி 
யமைக்கத்தக்க இரு வெட்டுமுனை 
களையும்‌ கொண்டது. 


CUD 


washin (வானு .) வாஷின்‌: விமா 
னத்தின்‌ இறக்கை நுனியில்‌ தாக்கு 
கோணம்‌ அதிகரிக்கின்‌ ற அளவுக்கு 
இறக்கையை வளைத்துவிடல்‌. 


wash out: (வானூ.) வாஷவுட்‌: 
விமான இறக்கையின்‌ நுனியில்‌ 
தாக்கு கோணம்‌ குறைகின்ற வகை 
யில்‌ இறக்கையை வளைத்துவிடல்‌. 
wassermann reaction (நோயி.) 
மேகக்கிரந்தி நோய்ச்‌ சோதனை: 
ஒருவர்‌ கிரந்தி என்னும்‌ மேகப்‌ 
புண்‌ நோயினால்‌ பீடிக்கப்பட்டி 
ருக்கிறாரா என்பதைக்‌ கண்டறி 
யப்‌ பயன்படுத்தப்படும்‌ ஒரு வகை 
இரத்தச்‌ சோதனை. ஒவ்வொரு 
வரின்‌ குருதியிலும்‌ எதிர்ப்புப்‌ 
பொருளுக்கு உதவி செய்யக்கூடிய 
*இணைப்பான்‌' என்னும்‌ பொருள்‌ 
அடங்கியுள்ளது. ஒரு நச்சுப்‌ 
பொருள்‌, அதாவது, *ஆ' என்ற 
வேறொரு பிராணியின்‌ இரத்தம்‌, 
‘அ' என்ற பிராணியின்‌ இரத்தத்‌ 
தில்‌ செலுத்தப்படும்‌ போது, அந்த 
நச்சுப்‌ பொருள்‌ (ஆ இரத்தம்‌), 
தாக்குவதற்கு முன்பு இந்த 
இணைப்பானுடன்‌ கலக்க வேண்‌ 
டும்‌. இணைப்பானுடன்‌ நச்சுப்‌ 
பொருள்‌ கலந்திருந்தால்‌, நச்சு 
“அ” வின்‌ இரத்தத்தில்‌ கலந்து 
விட்டது என்று பொருள்‌. 4௮” 
வின்‌ குருதியை மேசுக்கிரந்தி பீடித்‌ 
திருக்குமானால்‌, 'ஆ'”நச்சு கலப்‌ 


பதற்கு முன்பு “அ இரத்தம்‌ 
ணைப்பானுடன்‌ ணைந்து 
விடும்‌. அப்போது, “அஆ” நச்சு கலப்‌ 
பதற்கு இணைப்பான்‌ எதுவும்‌ 
எஞ்சியிருக்காது. அதனால்‌ *ஆ” 
நச்சு ‘அ' குருதியைத்‌ தாக்க இய 
லாது. “அ” குருதியின்‌ உயிரணுக்‌ 
கள்‌ சேதமடையாமல்‌ இருக்கும்‌. 
இதனை இச்சோதனை மூலம்‌ 
தெரிந்து கொள்ளலாம்‌. 
8516: (உலோ.) கழிவுப்பஞ்சு 
பஞ்சாலைகளில்‌ கழிக்கப்படும்‌. 
மெல்லிய பருத்தி இழைகள்‌. இது 
எந்திரங்களைத்‌ துப்புரவு செய்‌ 
யப்‌ பயன்படுகிறது. 
wastes: (பட்‌.) கழிவுப்‌ பருத்தி: 
பருத்தி மில்களில்‌ கழிவுப்‌ பொரு 
ளாக மிஞ்சுவது. ஆலைக்கூடங்‌ 
களில்‌ எந்திரங்களைத்‌ துடைக்கப்‌ 
பயன்படுவது. இது மெல்லிய, 
மிருதுவான பருத்தி இழைகள்‌ 
ஒன்றோடு ஒன்று மாத்தையா 
கச்‌ சேர்ந்த வடிவில்‌ இருக்கும்‌. 
waste lubrication: (எந்‌.) கழிவு 
மசகு: அச்சுமுனை அமைந்த பெட்‌ 
டிக்குள்ளாக எண்ணெய்‌ தோய்ந்த 
கழிவுப்‌ பொருளை அடைத்து 
வைத்தல்‌. ரயில்‌ பெட்டிகளில்‌ இவ்‌ 
விதம்‌ மசகிடும்‌ முறை கையாளப்‌ 
படுகிறது. 


water bar: (௧.௧.) நீர்த்‌ தடுப்புத்‌ 
தண்டு: நீர்‌, குறிப்பாக மழை நீர்‌ 
உள்ளே நுழையாமல்‌ இருப்பதற்‌ 


காக ஜன்னலின்‌ அடிப்புறத்தில்‌ 
மரக்கட்டைக்கும்‌, கல்லுக்கும்‌ 
இடையிலும்‌ செருகப்படுகிற 


தண்டு அல்லது பட்டை. 

water cooling: (பொறி,) நீர்‌ 

வழி குளிர்விப்பு: உள்ளெரி என்ஜி 

னில்‌ தோன்றும்‌ வெப்பத்தை நீர்‌ 
ஈக்கெட்‌, ரேடியேட்டர்‌ ஆகிய 

வற்றின்‌ வழியே நீரைச்‌ செலுத்தி 

அகற்றும்‌ முறை. 

water gas: (வேதி.) நீர்‌ வாயு: ஒரு 


667 


வித வாயு, மிகச்‌ சூடான நிலக்கரி 
அல்லது கோக்‌ மீதாக நீராவியைச்‌ 
செலுத்தும்போது உண்டாவது. 
இந்த வாயு திரவ ஹைட்ரோ 
கார்பன்களைக்‌ கொண்டது. சில 
சமயங்களில்‌ எரிபொருளாக அல்‌ 


லது வெளிச்சம்‌ தருவதற்காகப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது, 
water glass: (வேதி.) நீர்க்‌ 


கண்ணாடி: குவார்ட்ஸ்‌ மணலை, 
பொட்டாஷ்‌ அல்லது சோடியம்‌ 
ஹைட்ரேட்டுடன்‌ சேர்த்து தயா 
ரிக்கப்படுகிற சோடியம்‌ அல்லது 
பொட்டாசியம்‌ சிலிக்கேட்‌ கரை 
சல்‌. இது எண்ணெய்‌ கலந்தது 
போலக்‌ குழம்பாக இருக்கும்‌. 
ஒட்டுவதற்கும்‌, காப்புப்‌ பூச்சாக 
வும்‌, தீக்காப்புப்‌ பொருளாகவும்‌ 
பயன்படுவது. 


water hammer: நீர்‌ அறைவு. 
ஒரு குழாயின்‌ வழியே செல்லும 
நீரைத்‌ திடீரென்று தடுத்து நிறுத்‌ 
தினால்‌ சம்மட்டி அறைவது 
போன்று எழும்‌ ஒலி. 


& 

water jacket: (யொறி.) நீர்ப்‌ 
போர்வை: மோட்டார்‌ பிளாக்‌ மற்‌ 
றும்‌ ஹெட்டின்‌ வெளிப்புற மூடு 
உறையானது அதற்கும்‌ சிலிண்டர்‌ 
சுவர்களுக்கும்‌ இடையே நீர்‌ 
பாய்ந்து செல்லும்‌ வகையில்‌ வடி 
வமைக்கப்பட்டிருக்கும்‌. மோட்‌ 
டார்‌ இயங்கும்போது தோன்றும்‌ 
வெப்பத்தைத்‌ தொடர்ந்து அகற்‌ 


றுவது இத்த ஏற்பாட்டின்‌ 
நோக்கம்‌. 
water main: (சம்‌.) பெருங்‌ 


குழாய்‌ : சீர்‌ வழங்கும்‌ திட்ட த்தின்‌ 
அடித்தளப்‌ பெருங்குழால்‌. 


water mark: நீரோட்டம்‌: காகிதம்‌ 
தயாரிக்கப்படுகையில்‌ புடைப்‌ 
பான டிசைன்‌ கொண்ட ஒரு 
சிலிண்டர்‌ ஏற்படுத்தும்‌ அழுத்தம்‌ 
காரணமாக காகிதத்தில்‌ ஏற்படும்‌ 
குறியீடு. பின்னர்‌ காகிதத்தில்‌ 


668 


வெளிச்சம்‌ ஊடுருவும்‌ வகையில்‌ 
வைத்துப்‌ பார்த்தால்‌ அந்த 
டிசைன்‌ தெரியும்‌. அது நீரோட்‌ 
டம்‌ எனப்படும்‌. 

water proofing walls: (௧,௧.) 
நீர்‌ புகாப்‌ பூச்சு: சுவருக்குள்‌ நீர்‌ 
அல்லது ஈரம்‌ பாயாமல்‌ தடுப்பதற்‌ 
காக கான்கிரீட்டுடன்‌ ஒரு கலவை 
யைக்‌ கலத்தல்‌. அல்லது அந்தக்‌ 
கலவையைச்‌ சுவர்‌ மீதே பூசுதல்‌. 


water pump: (தானி.) நீர்‌ பம்ப்‌: 
மோட்டார்‌ என்ஜினைக்‌ குளிர்விப்‌ 
பதற்கான முறையில்‌ நீரோட்டம்‌ 
நடைபெறுவதற்குப்‌ பயன்படும்‌ 
பம்ப்‌. இந்த பம்புகள்‌ பொதுவில்‌ 
சிலிண்டர்‌ பிளக்‌ முன்பாக அமைந்‌ 
திருக்கும்‌. விசிறி இயக்கத்துடன்‌ 
அல்லது ஜெனரேட்டர்‌ மூலம்‌ 
பம்ப்‌ இயக்கப்படுகிறது. 


water putty: (மர.வே.) அடைப்‌ 
புப்‌ பொடி: இப்பொடியை நீருடன்‌ 
கலந்து மரப்பொருட்களில்‌ உள்ள 
மெல்லிய வெடிப்புகள்‌, ஆணித்‌ 
துவாரங்கள்‌, முதலியவற்றை 
அளப்பதற்குப்‌ பயன்படுத்தலாம்‌. 
எனினும்‌, பளபளப்பூட்டுவதற்கு 
உகந்ததல்ல. 

water recovery apparatus : 
(வானூ.) நீர்‌ சேகரிப்புச்‌ சாதனம்‌ : 
வான்‌ கப்பலில்‌ உள்‌ எரி என்ஜின்‌ 
களிலிருந்து வெளிப்படுகிற வாயுக்‌ 
களைச்‌ சேகரித்து குளிர்வித்து 
அவற்றில்‌ அடங்கிய நீரைப்‌ பிரித்‌ 
தெடுக்கிற சாதனம்‌. 


water softener : (கம்‌.) நீர்‌ மென்‌ 
னாக்கி : வீடுகளில்‌ கிடைக்கும்‌ 
நீரில்‌ கால்சியம்‌, மக்னீசியம்‌, சல்‌ 
பேட்‌, பைகார்பனேட்‌ அடங்கி 
யிருந்தால்‌ சோப்பிலிருந்து நுரை 
வராது. நீரிலிருந்து உட்பொருட்‌ 
களை அகற்றும்‌ கருவி. இந்த 
நோக்கில்‌ பயன்படுத்துகிற வேதிப்‌ 
பொருள்‌. 


water spots : (வண்‌.அர.) பூச்சுத்‌ 


திட்டு: ஒரு பொருளுக்கு வார்‌ 
னிஷ்‌ பூச்சு அளிக்கும்போது மாறு 
பட்ட நிறத்துடன்‌ சிறு திட்டுகள்‌ 
காணப்படும்‌. சில சமயங்களில்‌ 
சற்று ஆழமாகவும்‌ காணப்படும்‌. 
ஈரப்பசை உள்ளே அமைந்த கார 
ணத்தால்‌ ஏற்படுவது. 

water table: (௧.௧.) நீர்‌ வடிகை: 
ஒரு கட்டடத்தைச்‌ சுற்றி சற்று 
நீட்டிக்‌ கொண்டிருக்கிற சரிவான 
பலகை. மழைநீர்‌ சுவர்‌ மீது விழா 
மல்‌ இருப்பதற்கான ஏற்பாடு, 


water vapor: (குளி.பத.) நீராவி 
வாயுமண்டலத்திலுள்ள நீராவி, 


watt, James (1736-1819): 
வாட்‌, ஜேம்ஸ்‌ (1736-1819): நீராவி 
எஞ்சினைச்‌ சீர்திருத்தி முதலாவது 
செறிமான நீராவி எஞ்சினைக்‌ 
கண்டுபிடித்த ஸ்காத்லாந்து விஞ்‌ 
ஞானி. நீராவி எஞ்சினின்‌ வேகத்‌ 
தைமுறைப்படுத்துவதற்கான சாத 
னத்தையும்‌ இவர்‌ கண்டுபிடித்‌ 
தார்‌. 1874இல்‌ நீராவி இருப்பூர்தி 
எஞ்சினுக்குப்‌ புனைவுரிமை பெற்‌ 


றார்‌. 


watt: (மின்‌.) வாட்‌: மின்சக்தி 
மின்‌ அலகு. இது வோல்ட்டை 
ஆம்பியரால்‌ பெருக்கினால்‌ 
கிடைக்கும்‌ தொகைக்குச்‌ சமம்‌. 


Watt hour : (மின்‌.) வாட்‌ மணி : 
மின்சக்தியின்‌ பணியை அளக்கும்‌ 
அலகு. இது ஒரு மணிநேரம்‌ ஒரு 
வாட்டைச்‌ செலவழித்தால்‌ ஆகும்‌ 
மின்சக்தியின்‌ அளவு. 


wattless current : (மின்‌.) வாட்‌ 
இல்லா மின்சாரம்‌ : மா றுமின்‌ 
னோட்டத்தில்‌ விசையை உற்பத்தி 
செய்ய வோல்டேஜுடன்‌ சேராத 
பகுதி. செயலற்ற பகுதி, செயல்‌ 
பகுதிக்கு மாறானது. 

wattmeter : (மின்‌.) வாட்மானி : 
மின்சக்தியை வாட்‌ கணக்கில்‌ 
அளப்பதற்கான கருவி; அதாவது 


வோல்ட்டை ஆம்பியரால்‌ பெருக்கி 
வரும்‌ கணக்கில்‌ காட்டுவது. அந்த 
வகையில்‌ வோல்ட்‌ மீட்டர்‌, அம்‌ 
மீட்டர்‌ ஆகிய இரண்டின்‌ பணி 


யைச்‌ செய்வது. 


watt second: (மின்‌,) வாட்‌ 
விநாடி : மின்‌ சக்தியை அளக்கும்‌ 
அலகு. இது ஒரு லிநாடி நேரத்‌ 
துக்கு ஒரு வாட்‌ செலவழித்தால்‌ 
ஆகும்‌ மின்‌ சக்திக்குச்‌ சமம்‌. 

watts per candle: (மின்‌.) 
கேண்டில்‌ அளவில்‌ வாட்‌ : ஒரு மின்‌ 
எவ்வளவு மின்சாரத்தை 


பல்பு. 
பயன்படுத்துகிறது என்பதை 
இடை மட்டமாக சராசரியாக 


உற்பத்தியாகிற கேண்டில்‌ பவர்‌ 
அளவில்‌ வாட்‌ கணக்கில்‌ கூறுவது. 


wave form: (மின்‌.) அலை வடி 
வம்‌ : காலத்திற்கு எதிரான ஒரு 
சுழற்சியின்போது ஒர்‌ அலையின்‌ 
உடனடி மதிப்பளவுகளை வரை 


வதன்‌ மூலம்‌ கிடைக்கும்‌ ஓர்‌ 
அலையின்‌ வடிவம்‌ 
wave front: (மின்‌) அலை 


முனை : மிகவும்‌ முன்னேறிய ஓர்‌ 
அலையின்‌ மிக முந்திய முனை, 

(மின்‌.) அலை 
மானி ஓர்‌ அலையின்‌ அலை 
வெண்ணை அளவிடுவதற்குப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ அளவு கருவி. 


wave train: (மின்‌,) தொடர்‌ 
அலை : ஒரு குறுகியகாலத்திற்கு 
ஏற்படும்‌ அலைச்‌ சுழற்சிகளின்‌ 
தொடர்‌ வரிசை, 


wave length: (மின்‌.) அலை 
நீளம்‌ : இரு திசை மின்சாரத்தின்‌ 
ஒரு முழு சைன்‌ அலையின்‌ மீட்டர்‌ 
அளவிலான நீளம்‌. வானொலி 
யைப்‌ பொருத்தவரையில்‌ டிரான்ஸ்‌ 
மீட்டர்‌ கருவியால்‌ வெளியீடப்படு 
கிற அடுத்தடுத்த இரு மின்சார 
அலைகளின்‌ உயர்‌ பட்சப்‌ புள்ளி 
கள்‌ இடையிலான தொலைவு. 


wave meter: 


669 


14/86 : (மின்‌) அதிர்வலை : ஓர்‌ 
ஊடகத்தில்‌ ஏற்படும்‌ அதிர்வலை 


அலைகள்‌ மூலம்‌ ஆற்றலை 
அனுப்பலாம்‌. எடுத்துக்காட்டு : 


ஒலி, ஒளி அலைகள்‌. 


wave, electromagnetic: (மின்‌. ) 
மின்காந்த அலை : ஒரு மின்னியல்‌ 
புலமும்‌, ஒரு காந்தப்புலமும்‌ 
உடைய ஓர்‌ அலை. எடுத்துக்‌ 
காட்டு: வானொலி அலை, 


waviness : (குழை.) அலைவம்‌ : 
மேற்பரப்பு அலை மாதிரியில்‌ 
வளைந்து அமைதல்‌, 


ஸaxி! (வேதி.) மெழுகு: உயர்‌ 
ஒற்றை அணு ஆல்கஹாலின்‌ கரிம 
உப்பும்‌, மிகுந்த கொழுப்பு அமில 
மும்‌ கலந்தது. உதாரணம்‌: தேன்‌ 
மெழுகு. 

wax engraving: (அச்சு.) மெழுகி 
உருமானம்‌ : மெழுகு அளிக்கப்‌ 
பட்ட தாமிரத்‌ தகடுகளின்‌ மீது 
தக்கபடி வடிவம்‌ கொடுத்து பின்‌ 
னணியை தயார்படுத்தி அதி 
லிருந்து எலெக்ட்ரோ பிளேட்‌ 
வகை பிளேட்டைத்‌ தயாரித்து 
அச்சிடுதல்‌. 


wax finish : (மர.வே.) மெழுகு 
நேர்த்தி : மரத்தால்‌ ஆன பொருட்‌ 
கள்‌ மீது இதற்கென்று தயாரிக்கப்‌ 
பட்ட மெழுகைப்‌ பூசித்‌ தேய்ப்‌ 
பதன்‌ மூலம்‌ மிக தைசான நேர்த்தி 
யைப்‌ பெற முடியும்‌. ்‌ 
ஸay$ : (பட்‌. சறுக்குப்‌ பள்ளம்‌ : 
நெடுக அமைந்த சிறுபள்ளம்‌. 
வேலை செய்யப்படுகின்ற பொருள்‌ 
அல்லது அதைத்‌ தாங்கிய பொருள்‌ 
இப்பள்ளங்களின்‌ மீது அமைந்த 
படி சறுக்கிச்‌ செல்லும்‌. 

weak sand: (வார்‌.) சேரா மணல்‌: 
வார்ப்பட வேலைக்கான மணலில்‌ 
சிறு சத அளவுக்குக்‌ களிமண்‌ இருப்‌ 
பதன்‌ விளைவாக ஒன்று கூடிச்‌ 
சேராத மணல்‌. 


670 


wear and tear : தேய்ந்தழிதல்‌ : 
பயன்‌ காரணமாக மதிப்பில்‌ ஏற்‌ 
படும்‌ குறைவு. 

weather: பருவ நிலை : மரம்‌, கல்‌ 
அல்லது வேறு ஏதேஷம்‌ ஒரு 
பொருள்‌, பருவ நிலையின்‌ விளை 
வாக காய்ந்து, உலர்ந்து, உரு 
மாறி, சிதைந்து போகும்‌ 
நிலைமை. 


weather boards : (s.க.) மழைப்‌ 
பலகை : கதவு, பலகணி போன்ற 
வற்றில்‌ பேலி நந்து கீழாக ஒன்‌ றன்‌ 
நுனியின்‌ ஒன்றாக அழுத்தி 
அமைந்த பலகைகள்‌, மழை நர்‌ 
உள்ளே புகாமல்‌ வடிவதற்த ஏற்‌ 
பாடு, 
weathering: (s..) கட்டுமான 
முகட்டுத்‌ தளச்‌ சாய்வு: சுவரின்‌ 
மேற்புறத்தில்‌ அமைந்த மடிப்பு 
கள்‌, விளிம்பு, உதை சுவர்‌ ஆகிய 
வற்றில்‌ மழைநீர்‌ தேங்காமல்‌ 
ருக்க அளிக்கப்படும்‌ சரிவு. 
(மரம்‌) காற்று, மழை, வெயில்‌ 
போன்றவற்றினால்‌ மரத்தின்‌ 
மேற்புறத்தில்‌ ஏற்படும்‌ பாதிப்பு. 
weather strip: (௧.க.) கசிவுத்‌ 
தடுப்பான்‌ ; சன்னல்‌, மற்றும்‌ கதவு 
களின்‌ வெளிப்புறத்தின்‌ கீழ்ப்‌ 
பகுதியில்‌ உலோகம்‌, மரம்‌ அல்லது 
வேறு பொருளில்‌ செய்யப்பட்ட 
பட்டையை அமைத்தல்‌. கதவு மீது 
படும்‌ நீர்‌ கீழிறங்கும்‌ போது 
உள்ளே வராமல்‌ தழிக்கும்‌ ஏற்‌ 
பாடு. 


ஙூ : (எந்‌.) வெப்‌ : வார்ப்‌ படங்‌ 
கள்‌, அடித்து உருவாக்கப்பட்ட 
பொருட்கள்‌ ஆகியவற்றின்‌ இரு 
பகுதிகளை இணைக்கும்‌ மெல்லிய 
தகடு அல்லது பகுதி. (காகிதத்‌ 
தயாரிப்பு) காகிதத்‌ தயாரிப்பு எந்‌ 
இரத்தில்‌ தயாரிப்பு நிலையில்‌ 
உள்ள அல்லது தயாரிக்கப்பட்ட 
காகிதம்‌. 


webbing : சாக்குப்‌ பட்டை: 


சணல்‌ இழையைக்‌ கொண்டு 3,31 
மற்றும்‌ 4 அங்குல அகலத்தில்‌ 72 
கெஜ நீளத்துக்குத்‌ தயாரிக்கப்படு 
கிற சாக்குப்பட்டை பர இருக்கை 
பீரேம்களில்‌ ஸ்பிரிங்குகளுக்குக்‌ 
கீழே அமைக்கப்படுவது. 


webbing stretcher : விறைப்புக்‌ 
கட்டை : மர பிருக்கைச்‌ சாதனங்‌ 
களில்‌ திறப்புக்களின்‌ மீதாக 
போர்த்து துணியை விறைப்பாக 
இழுத்துக்‌ கட்ட உதவும்‌ சிறிய 
கட்டை. தட்டையான டுக்கட்டை 
யின்‌ ஒருபுறத்தில்‌ இறுகப்‌ பிடித்‌ 
துக்‌ கொள்ள வாட்டமாக ஏதா 
வது பொருள்‌ சுற்றப்பட்டிருக்கும்‌. 
மறுபுறத்தில்‌ செருகுவதற்கு வசதி 
யாக கூரான உருக்கு முனைகள்‌ 
இருக்கும்‌. 


web-calendered : சுருள்‌ நேர்த்தி: 
காகித கஉம்பத்நியின்போது காகி 
தம்‌ நீண்ட சுருளாக இருக்கும்‌ 
போதே சுழல்‌ உருளைகள்‌ இடை 
யே செலுத்தப்பட்டு மழமழப்பாக்‌ 
கப்படுதல்‌. 


weber’s law:(மின்‌.) வெபர்‌ விதி: 
“துலங்கலில்‌ கணிசமான ஒரு 
மாறுதலை உண்டாக்குவதற்குத 
தேவைப்படும்‌ குறைந்த அளவுத்‌ 
தூண்டல்‌ மாற்றமானது, ஏற்‌ 
கெனவே உள்ள தரண்டவுக்கு வீத 
அளவில்‌ இருக்கும்‌'' என்பது 
வெபர்‌ விதியாகும்‌. 


weber, wilhelm Eduard (1024- 
1891): வெபர்‌; வில்ஹெல்ம்‌ 
எட்வர்ட்‌ (1804-1891) : மின்னிய 
லில்‌ முக்கியமான கண்டுபிடிப்பு 
களைச்‌ செய்த ஒரு ஜெர்மன்‌ 
இறைமையியலாளர்‌; விஞ்ஞானி. 


web of drill: (எந்‌.) குடைவி 
முனை : ஒரு குடைவு சுருவியில்‌ 
சுழன்று இறங்கும்‌ வெட்டுக்‌ குழிவு 
களின்‌ அடிப்புறத்தில்‌ குடைவியின்‌ 
பருமன்‌. 


wedge: (தாவ.) ஆப்பு: மரத்‌ 
தைப்‌ பிளத்தல்‌ போன்ற பணி 
களுக்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ மரம்‌ 
அல்லது உலோகத்தாலான செருகு 
தண்டு, 

wedge : (எந்‌.) ஆப்பு: ஆங்கில 
“7” வடிவில்‌ மரம்‌ அல்லது உலோ 
கத்தால்‌ ஆன துண்டு, ஒரு பொரு 
ளில்‌ வலுவான அழுத்தத்தை ஏற்‌ 
படுத்த அல்லது இரண்டாகப்‌ 
பிளக்கப்‌ பயன்படுவது. 


wedging: ™பதமாக்கம்‌: களி 
மண்ணைப்‌ பொருளாக உருவாக்‌ 
கும்‌ நோக்கில்‌ அதை நன்கு 


பிசைந்து பதப்படுத்துவது. 

weft or woof: ஊடு : தறியில்‌ 
குறுக்காக அமையும்‌ நூல்கள்‌. 
wiht : காகித எடை: ஒரு ரீம்‌ 
காகத்தின்‌ அல்லது 1000 ஷீட்‌ 
காகிதத்தின்‌ எடையைக்‌ குறிப்‌ 


பதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
சொல்‌. 
weight font: (அச்சு.) பான்ட்‌ 


எடை : இன்ன எழுத்து இன்ன 
விலை என்பதற்கு மாறாக எடைக்‌ 


கணக்கில்‌ விற்கப்பழிம்‌ அச்சு 
எழுத்துக்கள்‌. 
weighting : துணி எடைமானம்‌ : 


பட்டுடன்‌ கனிம உப்புகள்‌ அல்லது 
வேறு பொருட்களைச்‌ சேர்த்து 
பட்டுக்கு கனம்‌ சேர்த்தல்‌. 
weightlessness : விண்‌.) எடை 
யற்ற நிலை : ஒரு பொருளின்மீது 
ஈர்ப்பாற்றல்‌ இயங்காமலிருப்ப 
தால்‌ உண்டாகும்‌ நிலை. ஒரு 
வெற்றிடத்தில்‌, ஆதாரமின்றி எளி 
தில்‌ விழுந்து விடக்கூடியதாக 
வுள்ள ஒரு பொருள்‌ எடையற்றது 
எனப்படும்‌, 

விண்வெளிக்கு அனுப்பப்படும்‌ 
மனிதன்‌ அல்லது விலங்கின்மீது 
ஈர்ப்பாற்றல்‌ இயங்காமற்போவ 
தால்‌, எடையின்மை நிலை உண்‌ 
டாகிறது. 


671 


9/8. (பொறி.) தூம்பு: ஆறு; 
அல்லது ஓடையின்‌ குறுக்கே எழுப்‌ 
பப்படும்‌ சுவர்‌ அல்லது அணை 
மின்‌ உற்பத்திக்‌ காரியங்களுக்கு, 
போதுமான சீர்‌ கிடைக்கச்‌ செய்வ 
தற்காக நீர்மட்டத்தை உயர்த்தும்‌ 
நோக்கில்‌ கட்ட ப்படுவது. 
welding:  (எந்‌.) பற்றவைப்பு : 
இரும்பு அல்லது உருக்குத்‌ தகடு 

பான்றவற்றின்‌ ஓரங்களை 
இணைக்கும்‌ முறை. ஆக்சி ஆசிழி 
லீன்‌, மின்சாரம்‌ அல்லது அடிப்‌ 
பதன்‌ மூலம்‌ சேர்ப்பது. 


welding flux: (பற்ற.) பற்றவைப்‌ 
புப்‌ பொருள்‌: பற்றவைக்கும்போது 
துப்புரவு செய்யவும்‌, ஆக்கெரண 
மாவதைத்‌ தடுக்கவும்‌, இணைப்பு 
களை எளிதாகக்‌ கூட்டிணைப்பு 
செய்யவும்‌ பயன்படுத்தப்படும்‌ ஒரு 
கூட்டுப்‌ பொருள்‌. 


welding rod: (பற்ற.) பற்ற 
வைப்புத்‌ தண்டு : பொதுவில்‌ 24 
அங்குல நீளமும்‌, 1, 3/8, அல்லது 
$ அங்குலக்‌ குறுக்களவும்‌ கொண் 
டது. தீப்பீச்சு மூலம்‌ பற்றவைக்‌ 
கையில்‌ இணைக்க சேண்டிய 
இடத்தில்‌ இத்தண்டுகள்‌ உருகி 
இணைக்கும்‌. பற்ற வைப்புத்தண்டு 
கள்‌ செய்ய வேண்டிய வேலையின்‌ 
தரத்தைப்‌ பொருத்து வெவ்வேறு 
லகைப்‌ பொருட்களால்‌ ஆனது. 


welding  sequenca: (பற்ற.) 
பற்றவைப்பு வரிசை: உறுப்புகளை 
எந்த வரிசையில்‌ பற்றவைக்க 
வேண்டுமோ அந்த வரிசை. 


welding transformer: (மின்‌.) 
பற்றுவைப்பு மின்மாற்றி: ஒன்‌ 
றோடு ஒன்று பொருத்தப்படுகிற 
உலோகப்‌ பகுதிகளை இணைப்ப 
தற்கு வெப்பம்‌ பெறப்‌ போது 
மான மின்சாரத்தைஉடனே தரும்‌ 
இறக்கு மின்மாற்றி. 

weld-mark: (குழை.) இணைப்பு 
அடையாளம்‌: பிளாஸ்டிக்‌ பொரு 


672 


ளின்‌ இரண்டு அல்லது அதற்கு 
மேற்பட்ட தாரைகள்‌ முற்றிலு 
மாக ஒன்று சேராதகாரணத்தால்‌ 
ஏற்படும்‌ அடையாளம்‌. 


weldment: (பற்ற. பற்றாசு: 
பற்றவைத்தல்‌ மூலம்‌ ஒன்றாக 
இணைக்கப்பட்ட உறுப்புகளின்‌ 


தொகுதி. 


weld metal: (பற்ற.) பற்றவைப்பு 
உலோகம்‌: பற்றவைப்பின்போது 
உருகி ஒட்டிக்கொள்ளும்‌ உலோ 
கம்‌. 


weld period: பற்ற வைப்புக்‌ 
காலம்‌ ; பற்ற வைப்பதை ஒரு 
தடவை முற்றிலுமாகச்‌ செய்து 
முடிப்பதற்கு ஆகும்‌ காலம்‌. 


weld time: பற்றவைப்பு நேரம்‌: 
ஒரு தடவை பற்று வைக்கும்‌ 
போது மின்சாரம்‌ பாய்வதற்கு 
அனுமதிக்கப்படுகிற நேரம்‌, 
துடிப்பு-பற்ற வைப்பில்‌ பற்ற 
வைப்பு நேரத்தில்‌ சூடாறும்‌ 
நேரமும்‌ அடங்கும்‌. 


weld hole: (க.க.) மாடிப்‌ படிக்‌ 
குழி: படிக்கட்டும்‌ தொகுதிகள்‌ 
அடுத்தடுத்து 3 திசைகளில்‌ திரும்பி 
அமையும்போது அவற்றின்‌ 
நடுவே செங்குத்தாக அமைந்த 
இடை வெளி. 


welted edge: தடித்த விளிம்பு : 
இருக்கைச்‌ சாதனங்களில்‌ 
போர்த்து துணிகளின்‌ விளிம்பு 
களைச்‌ சேர்த்துத்‌ தைக்கையில்‌ 
உட்புறமாக துணி போர்த்திய 
ஒரு கயிற்றைக்‌ கொடுத்துத்‌ தைத்‌ 
தல்‌. இதன்‌ மூலம்‌ இணைப்புகள்‌ 
புடைப்பாக இருக்கும்‌. 


weston cell : (மின்‌) வெஸ்டான்‌ 


மின்கலம்‌ : ஒரு வெந்நிற உலர்‌ 
மின்கலம்‌. 

wet end: ஈர முனை : காகிதத்‌ 
தயாரிப்பு எந்திரத்தில்‌ காகிதம்‌ 


உருப்பெற்று முதலாவது ஈரம்‌ 
போக்கும்‌ உருளை வரையிலான 
பகுதி. 


wet rot: ஈர உருத்து : ஈரப்பசை 
உகந்த வெப்பம்‌ காரணமாக மரக்‌ 
கட்டை உளுத்துப்‌ போதல்‌. 


wet steam: ஈரநீராவி: ஈரப்‌ 
பசை அடங்கிய தெவிட்டியநீராவி 


wheatstone’s bridge : (மின்‌.) 
மின்‌ தடைவுமானி : மின்‌ தடையை 
அளவிடும்‌ ஒரு முறை சீரமைவு 
செய்துகொள்ளத்தக்க, அறியப்‌ 
பட்டுள்ள மூன்று மின்தடை 
களுக்கும்‌, கண்ட றியக்கூடிய மின்‌ 
தடைக்கு மிடையிலான வீத 
அளவு. 

wheel and axle : சக்கரமும்‌ அச்‌ 
சும்‌! பளுவைத்‌ க்குவதற்குத்‌ 
மிக எளிய எந்திர விதி, அச்சில்‌ 
அமைந்த சக்கரத்தின்‌ வெளிச்‌ 
சுற்று மீது விசை செலுத்தப்படு 
கிறது. சங்கிலி அல்லது கயிறு 
மூலம்‌ எடையானது அச்சுடன்‌ 


இணைக்கப்படுகிறது. 


wheei base : சக்கர அடிமானம்‌ : 
கார்‌ அல்லது வாகினில்‌ உள்ளது 
போன்று முன்‌ சக்கர மையத்தி 
லிருந்து பின்‌ சக்கர மையம்‌ வரை 
உள்ள தூரம்‌. 


wheel balance: (தாணி.) சக்‌ 
கரச்‌ சமநிலை : ஒரு சக்கரத்தில்‌ 
ஏற்றத்தாழ்வான விசைகளைச்‌ 
சமநிலைக்குக்‌ கொண்டு வரு 
வதற்கு எதிரெதிர்‌ எடைகளைச்‌ 
சேர்த்தல்‌. 


wheel dresser : (எந்‌.) சக்கரத்‌ 
தீட்டுக்‌ கருவி ௦ 
=> அரைப்பு சக்க 
ரங்‌ களின்‌ 


சக்கரத்‌ தீட்டு வெட்டு முகங்‌ 

கருவி களை மறுபடி 

கூராக்கவும்‌, சுத்தப்படுத்தவும்‌ 
பயன்படும்‌ கருவி. 


wheel hub : சக்கரக்‌ குடம்‌ : ஒரு 
சக்கரத்தில்‌ அரைக்‌ கால்கள்‌ 
அனைத்தும்‌ வந்து சேருகின்ற 
மையப்பகுதி. இப்பகுதியில்‌ தான்‌ 
அச்சுக்கான துளை அமைந்திருக்‌ 
கும்‌. 

wheel lathe : சக்கரக்‌ கடைசல்‌ : 
எந்திரம்‌ : குறுகிய மேடையும்‌ ஆழ 
மான இடைவெளியும்‌ கொண்ட 
விசேஷ கடைசல்‌ எந்திரம்‌. சக்‌ 
கரங்களைக்‌ கடை.வதற்குப்‌ 


பயன்படுவது. 
wheel puller : (தானி.) சக்கர 
இழுவி: மோட்டார்‌ வாகனச்‌ 


சக்கரங்களை அச்சிலிருந்து விடு 
வித்து வெளியே இழுப்பதற்கான 
கருவி. 

wheel truing : (எந்‌.) சக்கர வடி 
வச்‌ சீரமைவு : ஒரு சாணைச்‌ சக்‌ 
கரத்தைச்‌ சமநிலைக்கு கொண்டு 
வருவதற்கு அல்லது சாணைத்‌ 
திறனைமேம்படுத்துவதற்கு அதன்‌ 
உறுப்பு எதனையும்‌ சீரமைவு 
செய்யும்‌ முறை. 

wheel window: (s.s.) சக்கரப்‌ 
பலகணி : சக்கரத்தில்‌ உள்ளது 
போன்று ஆரைகள்‌ அமைந்த 
வட்டவடிவச்‌ சாளரம்‌. 


wheel wright: சக்கரப்‌ பணி 
யாளர்‌ : வாகின்கள்‌ அல்லது அலை 
போன்றவற்றைத்‌ தயாரிக்கிற 
அல்லது பழுது பார்க்கிற பணி 


யாளர்‌, 


whetting: (எந்‌.) தீட்டுதல்‌ : 
வெட்டு முனையைக்‌ கூறாக்கு 
வதற்காக சிறு துளி எண்ணெய்‌ 
சேர்க்கப்பட்ட தீட்டுக்‌ கல்லில்‌ 
தட்டுவது. 

whirler: சுழல்வி : மண்பாண்டங்‌ 
களுக்கு பட்டையீடும்‌ போது அல்‌ 
லது அலங்கார வேலைப்பாடு 
செய்யும்‌ போது பயன்படுத்தப்‌ 
படும்‌ சுழல்‌ கருவி: 


43 


673 


white antimony: (வண்‌; அர.) 
வெள்ளை ஆன்டிமனி : பெயின்ட்‌ 
தயாரிப்பில்‌ பயன்படுத்தப்படுகிற 
நச்சற்ற வெள்ளை நிறப்பொருள்‌ 
டைட்டானியம்‌ ஆச்சைட்‌ 
பெயின்ட்‌ போன்று மெல்ல உல 
ரும்‌ தன்மையை அளிப்ப து. 


white cedar: (மர. வே.) 
வெள்ளை செடார்‌ : . முதல்‌ 15 
மீ. உயரம்‌ வளரும்‌ மரம்‌. குறுக்‌ 
களவு ஒன்று முதல்‌ -6மீ... இருக்‌ 
கும்‌. லேசான மரம்‌. மென்மை 
யானது. நீடித்து உழைப்பது. 
கூரை அமைக்கவும்‌ படகு கட்ட 
வும்‌ வேலிக்‌ கம்பமாக நடவும்‌, 


மரச்சாமான்கள்‌ தயாரிக்கவும்‌ 
பயன்படுவது. 
white coat : வெள்ளைப்‌ பூச்சு: 


சிமென்ட்‌ போன்ற பூச்சு அளிக்‌ 
கப்பட்ட சுவர்‌ மீது உறுதியான 
வெள்ளைப்‌ பூச்சு அளித்தல்‌. இப 
பூச்சுப்‌ பொருளானது பிளாஸ்டர்‌ 
ஆஃப்‌ பாரிசும்‌, சுண்ணாம்புக்‌ 
குழைவும்‌ அடங்கியது. இதனுடன்‌ 
சில சமயம்‌ பொடியாக்கப்பட்ட 
சலவைக்‌ கல்லும்‌ சேர்க்கப்படும்‌. 
மேல்‌ பூச்சுக்கு ஜிப்சம்‌ குழைவும்‌ 
பயன்படுத்தப்படலாம்‌. 

white iron : (உலோ.) வெள்ளை 
இரும்பு: மிகவும்‌ உறுதியான 
வார்ப்பு இரும்பு, தயாரிப்பின்‌ 
போது வார்ப்பானது உலோக 


அச்சில்‌ குளிர்விக்கப்படுகிறது. 


white lead: (வேதி;வண்‌. ) ஒயிட்‌ 
லெட்‌ : காரீயத்தின்‌ ஹைட்ரேட்‌ 
கார்பனேட்‌ பெயின்ட்‌ தயாரிப்‌ 
பில்‌ பயன்‌ படுத்தப்படுகிறது. 
white light: (மின்‌) வெண்‌ 
ணொளி : சிவப்பு, பச்சை, ஊதா 
வண்ணங்கள்‌ உரிய வீத அளவு 
களில்‌ கலந்த கலவை. 
white-metal alloys : (உலோ.) 


வெள்ளை உலோகக்‌ கலோகங்கள்‌ : 
துத்தம்‌, ஈயம்‌, தாமிரம்‌ ஆகிய 


674 


வற்றைச்சேமித்துத்‌ தயாரிக்கப்படு 
இற அலோகம்‌. மோட்டார்‌ வாக 
னத்தில்‌ கடினமான உறுப்புகளை 
அச்சு வார்ப்பு மூலம்‌ தயாரிக்கப்‌ 
பயன்படுவது. 


white oak : (தாவ.) வெண்‌ ௧௫௬ 
வாலி : மிகுந்த வலிமையும்‌ நீண்ட 
காலம்‌ உழைக்கும்‌ திறனும்‌ 
உடைய நெருக்கமான கரண்கள்‌ 
உள்ள கனமான மரம்‌. அமெரிக்கா 
லிலுள்ள கருவாலி மரங்களில்‌ 
மிகவும்‌ கனமானது. 


white peak : தொலைக்காட்சி 
யில்‌ வெண்மைத்‌ திரையில்‌ வெண்‌ 
ணிறப்படச்சமிக்ஞைகளின்‌ உச்ச 
அளவு முனைப்பு. 


white pine: (மர. வே.) 
வெள்ளை பைன்‌: நீளவாட்டில்‌ 
உள்ளோட்டம்‌ அமைந்த மென்‌ 
மரம்‌; வெளிறிய நிறம்‌; வடிவமைப்‌ 
புப்‌ பணிகளுக்கும்‌ இணைப்புப்‌ 
பணிக்கும்‌ விரிவாகப்‌ பயன்படு 
வது. 

white space : (அச்சு.) வெள்ளி 


டம்‌. ஒரு வீட்டில்‌ அச்சிடப்‌ 
படாத பகுதி, 
white spots: (வண்‌; அர.) 


வெள்ளைத்‌ தட்டு : இறுதிப்‌ பூச்சு 
அடித்த பின்னர்‌ காணப்படும்‌ சிறு 
சிறு வெள்ளை நிறப்புள்ளிகள்‌ அல்‌ 
லது திட்டுகள்‌, அவசரமாகச்‌ 
செய்த வேலை காரணமாக 
உள்ளே ஈரப்பசை சிக்குவதால்‌ 
ஏற்படுவது. சரியாகத்‌ தயாரிக்கப்‌ 
படாத மட்டமான கரைப்பானை 
பயன்படுத்துவதாலும்‌ ஏற்படு 
வது. 


white spruce : (மர.வே.) விலை 
குறைவான சாதாரண மரம்‌ : பெரி 
தும்‌ பிரேம்களைச்‌ செய்யவும்‌, 
தரைகளை அமைக்கவும்‌ மற்றும்‌ 
அது போன்ற பணிகளுக்கும்‌ பயன்‌ 
படுவது. 


white wash : (ச.க.) வெள்ளை 
யடி: நீரில்‌ கரைத்த சுண்ணாம்பை 
பிரஷ்‌ கொண்டு பூசுதல்‌ அல்லது 
ஸ்பிரே கருவி மூலம்‌ ஸ்பிரே செய்‌ 
தல்‌. சுண்ணாம்பு நன்கு ஓட்டிக்‌ 
கொள்ள சில சமயங்களில்‌ உப்பு 
சேர்ப்பது உண்டு. நீலத்தைச்‌ 
சேர்த்தால்‌ நல்ல வெண்மை 
கிடைக்கும்‌. 


whithing ; (வேதி.) வெள்ளைப்‌ 
பசை : நன்கு பொடி செய்த சாக்‌ 
கட்டி எண்ணெயுடன்‌ நன்கு 
கலந்தால்‌ பசை போலாகும்‌. 
துளைகளை சந்துகளை அடைப்ப 
தற்குப்‌ பயன்படுவது. 

whitney keys : (எந்‌.) விட்னி கீ: 
சதுர தண்டு சாலிகள்‌. இருமுனை 
களிலும்‌ நுனிகள்‌ மழுங்கலாக 
இருக்கும்‌. 

whitworth thread:  (aந்‌.) 
விட்வர்த்‌ திருகு : தர நிர்ணயப்‌ 
படுத்தப்பட்ட இங்கிலாந்தின்‌ 
திருகுபுரி தலைப்பகுதியும்‌ நுனியும்‌ 
மழுங்கலாக இருக்கும்‌. புரியின்‌ 
கோணம்‌ 55 டிகிரி. 


whole depth : (பல்லி.) மொத்த 
ஆழம்‌ : ஒரு சக்கரத்தின்‌ பல்‌ 
பற்றிய அளவு. மேல்‌ விளிம்புக்‌ 
கோட்டிலிருந்து பற்களுக்கு 
இடையே உள்ள பள்ளத்தின்‌ அடி 
மட்டம்‌ வரையிலான மொத்த 
ஆமம்‌. 

whorl: (மர.வே.) சுருள்‌ பாணி; 
நெருக்கமாக இல்லாத சுருள்‌ வடி 


வப்‌ பாணி. 


wicket; (s.s.) உள்‌ கதவு : 
பெரிய கதவுக்குள்ளாக அதன்‌ 
பகுதியாக அமைந்த சிறுகதவு: 


wick - feed oilers : (எந்‌.) திரி 
மசகு: தேக்கி வைக்கப்பட்ட 
எண்ணெயிலிருந்து வெளிப்படும்‌ 
திரி மூலம்‌ மசகிடுதல்‌. எண்ணெய்‌ 
யில்‌ மூழ்கியுள்ள முனையிலிருந்து 


எண்ணெயானது திரி வழியே 
மசகிட வேண்டிய பகுதிக்குச்‌ 
செல்லும்‌ ஏற்பாடு. 


ஸர்ஜஏிler : (எந்‌.) மையக்‌ குறியிடு 
கருவி: துளையிடப்பட வேண்‌ 
டிய பொருளின்‌ நடுமையத்தை 
மிகத்‌ துல்லியமாகக்‌ கண்டறிந்து, 
துளைத்தண்டின்‌ நுனிக்கு நேர்‌ 
சங்குத்தாக அந்த மையம்‌ அமை 
யும்‌ படி செய்ய உதவும்‌ கருவி. 


wild black cherry : (மர.வே,) 
காட்டு கருப்புச்‌ செர்ரி மரம்‌: 
பொதுவில்‌ 6 முதல்‌ -9மீ. குறுக்‌ 
களவுடன்‌ 19 முதல்‌ 1.5ழீ, உயரம்‌ 
வரை வளரும்‌ மரம்‌. இந்த மரம்‌ 
சிவந்த பழுப்பு நிறம்‌ கொண்டது. 
கணிசமான அளவுக்கு கெட்டியா 
னது; உறுதியானது. பருவ நிலை 
களால்‌ பாதிக்கப்பட்டு வெடிப்பு 
விடாதது; வளையாதது. இருக்கை 
கள்‌, நுண்ணிய வேலைப்பாடுள்ள 


பலகைகள்‌ முதலியவற்றைத்‌ 
தயாரிக்கப்‌ பயன்படுவது 
winch: (எந்‌.) விஞ்ச்‌ : பாரம்‌ 


தூக்கும்‌ திருகு உருளை ஏற்றப்‌ 
பொறி. 


ஸர: நெளிசல்‌ : ஒரு மரத்தில்‌ 
இருக்கின்ற நெளிசல்‌ அல்லது 
கோணல்‌. 


wind cone: (வானறூ.) காற்று 
திசைகாட்டி: விமான நிலையத்தில்‌ 
காற்று வீசும்‌ திசையைக்‌ காட்டு 
வதற்காக உள்ளது. குறுகிக்‌ 
கொண்டே வரும்‌ நீண்ட துணி 
ஒரு தண்டின்மீது கட்டி வைக்கப்‌ 
படும்‌. 


ஸwராசrs: (க.க.) விரியும்படி: 
மாடிப்படிகளில்‌ சில படிகள்‌ 
மட்டும்‌ ஒரு புறம்‌ அகன்றும்‌ மறு 
புறத்தில்‌ குறுகியும்‌ அமைந்திருப்‌ 
பது. மாடிப்படிகளில்‌ வளைவி 
லும்‌, திருப்பங்களிலும்‌ இவ்வித 
மாக அமைந்துள்ள படிகள்‌. 


015 


wind indicator: (க ௯.) காற்றுக்‌ 
காட்டி: தரைமட்டக்‌ காற்றின்‌ 
வேகம்‌, வீசும்‌ திசை ஆகியவற்‌ 
றைக்‌ காட்டுகிற கருவி. 


winding stair: சுழல்‌ படி: 
தொடர்ந்து திசை மாறியபடி 
உயரே செல்லும்‌ படிகள்‌. படிகள்‌ 
வளைந்து செல்லலாம்‌. அல்லது 
நடுவில்‌ திட்டுகளுடன்‌ வளைந்து 
செல்லலாம்‌. படிகளின்‌ நடுவே 
உள்ள கிட்டத்தட்ட வட்டவடிவ 
இடைவெளியானது படிக்கிணறு 
எனப்படும்‌, இது அகன்று இருக்‌ 
கும்‌. படிகளின்‌ கைப்பிடியும்‌ 
சுழன்று மேலே செல்லும்‌. 


ஸwinlass: பாரம்‌ தூக்கும்‌ பொறி: 
“வண்டி லாசு'' என்றும்‌ கூறுவது 
உண்டு. 


ரர்‌ 1080: (பொறி,) காற்று 
விளைவு: ஒரு கட்டுமானம்‌ மீது 
வீசும்‌ காற்றினால்‌ ஏற்படுகின்ற 
பாரம்‌. 


window: (க.க.) பலகணி: ஒரு 
கட்டடத்தில்‌ அமைந்த பல திறப்பு 
கள்‌. உள்ளே வெளிச்சமும்‌, காற்‌ 
றும்‌ கிடைப்பதற்காக அமைக்கப்‌ 
படுவது. வேண்டும்போது மூடிக்‌ 
கொள்ள சட்டங்களுக்குள்ளாக 
ஒளி ஊடுருவும்‌ பொருள்‌ இணைக்‌ 
கப்பட்ட ஏற்பாடு கொண்டது. 


window head: (s.s.) பலகணித்‌ 
தலை: பலகணிச்‌ சட்டத்தின்‌ 
மேல்‌ பகுதி, 


window jack: பலகணிச்‌ சாரம்‌: 
பலகணி அடிச்சட்டத்துடன்‌ 
பொருந்துகிற, அத்துடன்‌ வெளி 
யே நன்கு நீட்டிக்கொண்டிருக்கிற 
சிறிய வலுவான மேடை. பொது 
வில்‌ பெயின்ட்‌ அடிப்பவர்கள்‌ 
பயன்படுத்துவது. 

window seat: (௧.௧) பலகணி 


இருக்கை: பலகணிக்குக்‌ கீழே அல்‌ 
லது பலகணியின்‌ உள்‌ அமைந்த 


676 
இடத்தில்‌ பொருந்துகிற இருக்‌ 
ச. 


wind shake: காற்று வெடிப்பு: 
மரத்தை வெட்டுவதற்கு முன்ன 
தாக மரத்தின்‌ தண்டுகளில்‌ காற்று 
காரணமாக ஏற்படும்‌ வெடிப்பு. “ 


windshield wiper: (தானி.) 
கார்‌ கண்ணாடித்‌ துடைப்பான்‌: 
காரின்‌ முன்புறத்தில்‌ உள்ள கண்‌ 
ணாடியில்‌ மழைநீர்‌, அல்லது விழு 
பனி படியும்போது அதைத்‌ 
தொடர்ந்து அகற்றி ஓட்டுபவ 
ருக்கு எல்லாம்‌ தெளிவாகத்‌ தெரிய 
உதவும்‌ சுருவி. எந்திர முறை 
மூலம்‌ பல வெற்றிட ஏற்பாட்டின்‌ 
கீழ்‌ மின்சார மூலம்‌ அல்லது கை 
யால்‌ இயக்கப்படுவது. மழை 
நீரை, விழுபனியை அகற்ற உறுதி 
யான நீண்ட தண்டின்‌ முன்புறத்‌ 
தில்‌ ரப்பர்‌ பட்டை அமைந்தது. 


11042௦: (வாஜா.) காற்று திசை 
காட்டி. காற்று எத்திசையை 
நோக்கி வீசுகிறது என்று காட்டு 
வதற்கு விமானம்‌ தரை இறங்கும்‌ 
பகுதியில்‌ அல்லது அருகே உள்ள 
கட்டுமானத்தின்‌ உச்சியில்‌ “7'' 
வடிவில்‌ அமைந்த பெரிய காற்று 
திசைக்காட்டி. 


wind tunnel: (வானூ.) காற்றுச்‌ 
சுரங்கம்‌/காற்றுப்‌ புழைவழி: செயற்‌ 
கையாக வேண்டிய அளவில்‌ 
காற்று வீசும்படி செய்வதற்கான 
சாதனம்‌ அடங்கிய கூடம்‌: 
விமான மாடல்‌ போன்றவை 
வைக்கப்பட்டு காற்று வீசுவதால்‌, 
காற்று இயக்க விசைகள்‌ 
சோதனைப்‌ பொருள்‌ மீது ஏற்‌ 
படுத்தும்‌ விளைவுகளை ஆராய 
காற்றுச்‌ சுரங்கம்‌ உதவுகிறது, 


எயிறு: (வானூ.) இறக்கை: 
விமானத்தின்‌ முக்கிய தாங்கு பரப்‌ 
புகள்‌. இடது இறக்கை, வலது 
இறக்கை, மேல்‌ இறக்கை ஆகியன 
அடங்கும்‌. (கட்டிட) முதன்மை 


கட்டிடத்திலிருந்து பிரிந்து நீண்டு 
அமைந்த கட்டிடப்‌ பகுதி. 


ராறு axis: (வானூ.) இறக்கை 
அச்சு: இறக்கையின்‌ எல்லாப்‌ 
பகுதிகளின்‌ வான்‌ இயக்க மையங்‌ 
களின்‌ குவியம்‌. 


winged dividers: இறக்கையுள்ள 
பகிர்வி: நீளமான கோடுகளைப்‌ 
பகிர்ந்து, பிரித்துப்‌ பிரித்து அளப்‌ 
பதற்காக இறக்கையுள்ள கருவி. 
கூரான இரு கால்களில்‌ ஒன்றின்‌ 
மேற்புறத்தில்‌ இணைக்கப்பட்ட 
மெல்லிய தகடு மற்றதன்‌ ஊடாக 
வும்‌ சென்று அமைந்திருக்கும்‌. 
துளையுள்ள காலில்‌ பொருத்தப்‌ 
பட்ட நிலைப்பு ஸ்குருவை முடுக்‌ 
கினால்‌ இக்கருவி அளவு மாறா 
மல்‌ அப்படியே இருக்கும்‌. குறு 
காது; விரியாது 

wing heavy: (வாதா. க்கை 
இறக்கம்‌! விமானம்‌ ட்டும்‌ 
தொரு போக்கில்‌ சாதாரண 
மாகப்‌ பறக்கும்போது கிடை 
நிலைக்‌ கட்டுப்பாடுகள்‌ இயக்கப்‌ 
படாத நிலையில்‌ விமானத்தின்‌ 
வலது அல்லது இடது இறக்கை 
கீழ்நோக்கிச்‌ சாய்ந்த நிலை. 


wing Joading: (uானூ.) இறக்‌ 
கை எடைமானம்‌: முற்றிலுமாக 
பளு ஏற்றப்பட்ட நிலையில்‌ 
மொத்த எடையை, தாங்கு பரப்பி 
னால்‌ வகுத்து வரும்‌ எண்‌. 

wing nut: (எந்‌.) இறக்கை நட்டு: 
தட்டுகளில்‌ ஒரு வகை. இந்தவகை 
நட்டில்‌ அதன்‌ இரு புறங்களிலும்‌ 
இறக்கைபோல இரு மெல்லிய 
பகுதிகள்‌ நீட்டிக்கொண்டிருக்கும்‌. 
இறக்கைகளைப்‌ பற்றி நட்டு 
முடுக்கப்படும்‌ அல்லது வெளியே 
எடுக்கப்படும்‌. 

wing profile. (uானூ. ) இறக்கை 
விளிம்புரு: ஒரு விமானத்தின்‌ 
இறக்கையின்‌ ஓரங்களை மட்டும்‌ 
காட்டும்‌ படம்‌. 


wing ஈib; (வானூ.) இறக்கை 
முதுகு: விமான இறக்கையின்‌ உள்‌ 
கட்டுமானத்தில்‌ விமான வபீற்‌ 
றுப்‌ புறப்‌ பகுதியிலிருந்து இறக்‌ 
கையின்‌ ஊடே அதன்‌ வெளி 
விளிம்புவரை அமைந்த தண்டு. 
அதுவே இறக்கைக்கு வடிவத்தை 
அளிக்கும்‌ அடிப்படைத்‌ தண்டு, 


wing section; (வாஜூ.) இறக்‌ 
கைக்‌ குறுக்கு வெட்டு: விமான 
இறக்கையின்‌ நீளவாட்டு அல்லது 
வேறு கோணத்திலான குறுக்கு 
வெட்டுத்‌ தோற்றம்‌. 

wing skid: (வாஜா.) இறக்கை 
முட்டு: விமான இறக்கை சாய்ந்து 
தரையைத்‌ தொடாதபடி தடுக்க 
இறக்கையின்‌ நுனியின்‌ கீழ்‌ நிறுத்‌ 
தப்படுகிற முட்டு. 


wing Spar: (வானூ.) இறக்கைத்‌ 
தண்டு: விமானத்தின்‌ இறக்கை 
யின்‌ உட்புறக்‌ கட்டுமானத்தால்‌ 
நீளவாட்டில்‌ அமைந்த பிரதான 
தண்டு, 


wing tip: (வானூ.) இறக்கை 
முனை: மானத்தின்‌ இறக்கை 
யின்‌ வெளிக்கோடி முனை, 


wing tip flare: (வானூ.) இறக்‌ 
கை முனை வானூர்தி: விமானம்‌ 
கழிறங்குகையில்‌ வெளிச்சம்‌ 
தேவைப்படுமானால்‌ இயக்குவிப்ப 
தற்கான வாகனம்‌. இது இறக்கை 
யின்‌ நுனிகளில்‌ பொருத்தப்பட்டி 
ருக்கும்‌. 

wing truss: (வானூ.) இறக்கைக்‌ 
கூடு: விமான இறக்கையின்‌ உட்‌ 
புறக்‌ கட்டுமான பிரேம்களின்‌ 
கூடு. இணைப்புத்‌ தண்டுகள்‌, கம்‌ 
பிகள்‌, கேபிள்கள்‌ ஆகியவற்றை 
உள்ளடக்கியவை. இதன்‌ வடி 
வமைப்பின்‌ விளைவாக இறக்கை 
யின்‌ எடை விமானத்தின்‌ உட 
லுக்கு மாற்றப்படுகிறது. 


wiped joint: (கம்மி.) துடைப்பு 


677 


ஒட்டு: இரு துண்டுகளை ஒன்றாக 
ஓட்ட வைக்கும்போது இரண்டை 
யும்‌ சூடேற்றி தக்க சூடு வந்ததும்‌ 
வேண்டிய ஓரங்களைச்‌ சேர்த்து 
வைத்து அவற்றின்‌ மீது, உருகிய 
ஓட்டு உலோகத்தை ஊற்றுதல்‌, 
பிறகு ஓரளவுக்குச்‌ சேர்ந்ததும்‌, 
குழம்பு நிறையில்‌ ஓட்டுக்கு 
மேலுள்ள எஞ்சிய உலோகத்தை 
துடைப்புத்‌ துணி கொண்டு 
துடைத்து அகற்றுதல்‌. 

வறர? (எந்‌.) துடைப்பி: கோண 
வட்ட இயக்கியின்‌ ஒரு வடிவம்‌. 
சரிந்து ஏறுகிற அல்லது துடை.க்‌ 
கிற பணியைச்‌ செய்வது. 


wire bar: (உலோ,) கம்பிப்‌ 
பாளம்‌: உருளைகளில்‌ கொடுத்து 
தண்டுகளாக மாற்றுவதற்கான 
தாமிரப்‌ பாளம்‌. உருளைக்குள்‌ 
எளிதில்‌ செருக சரிவான விளிம்பு 
இருக்கும்‌. 

wire brush: கம்பி பிரஷ்‌: தூரிகைக்‌ 
குப்‌ பதில்‌ உருக்கினால்‌ ஆன மெல்‌ 
லிய துண்டுகள்‌ அல்லது கம்பி 
களைக்‌ கொண்ட பிரஷ்‌. ஒரு 
பரப்பின்‌ மீதுள்ள துருசு. அழுக்கு 
அல்லது வேறு பொருட்களை 
அகற்றப்‌ பயன்படுவது. 


wire cloth (உலோ.) கம்பித்‌ 
துணி: நெசவு செய்த கம்பியினா 
லான ஒரு வகைத்‌ துணி. 


wired edge: (உலோ.) கம்பி 
விளிம்பு: ஒரு கம்பியில்‌ அமைக்கப்‌ 
பட்டு வலுப்படுத்தப்பட்ட உலோ 
கத்‌ தகட்டின்‌ விளிம்பு. 

wire drawing: கம்பி இழுத்தல்‌ : 
கம்பி தயாரிக்கும்‌ முறை. உலோ 
கத்‌ தண்டு தக்க உலோகத்‌ தட்‌ 
டின்‌ நடுவே உள்ள ஓட்டை 
வழியே இழுக்கப்படும்‌. 

wire gauge: (எந்‌.) உயர்‌ அளவு 
மானி: தயாரிக்கப்படுகிற கம்பி 
மற்றும்‌ தகடுகளின்‌ குறுக்கு அறை 


678 


களைக்‌ கண்டறிவதற்கென குறி 
யீடுகளையும்‌, அளவு எண்களை 
யும்‌, கம்பி, தகடு ஆகியவற்றை 
வைத்து அளவு பார்க்க வெவ்‌ 
வேறு அளவுகளில்‌ குழிவுகளையும்‌ 
கொண்ட தகடு. அமெரிக்காவில்‌ 
பயன்படுத்தப்படுகிற அமெரிக்கா 
தர நிர்ணய உருக்கு கம்பி அளவு 
மானி அதிகார முறையில்‌ அங்கீ 
கரிக்கப்பட்டது. ஆனால்‌ சட்ட 
மதிப்பு இல்லாதது. வரி லிதிப்புப்‌ 
பணிகளுக்கு பிர்மிங்ஹாம்‌ அளவு 
மானி அமெரிக்க சட்ட மன்றத்‌ 
தால்‌ அங்கீகரிக்கப்பட்டது 
ஆகும்‌. அமெரிக்கன்‌ பிரவுன்‌ 
அண்ட்‌ ஷார்ப்‌ காஜ்‌, தாமிரக்‌ 
கம்பிகளையும்‌, இரும்பல்லாத 
உலோகங்களால்‌ ஆன கம்பிகளை 
யும்‌ அளக்கப்‌ பயன்படுகின்‌ றன. 


wi 01858: (௧.௯.) கம்பி பதித்த 
கண்ணாடி : அகன்ற இடைவெளி 
கொண்ட கம்பி வலை உள்ளே 


பதிக்கப்பட்ட கண்ணாடி. தற்‌ 


செயலகக்‌ கண்ணாடி உடைந்‌ | 


சாலும்‌ துண்டுகள்‌ சிதறாமல்‌ 
தடுக்க பந்த ஏற்பாடு உதவும்‌. 


ஸர்ர6 mark: கம்பிக்‌ குறி : காகிதம்‌ 
மீது &போர்ட்ரீனியர்‌ எந்திரத்‌ 
தின்‌ கம்பி அல்லது உருளை எந்தி 
ரத்தின்‌ உறை ஏற்படுத்தும்‌ அடை 
யாளக்குறி, 


wire nails: கம்பி ஆணிகள்‌: 
கம்பிகளிலிருந்து செய்யப்படுகிற 
ஆணிகள்‌ பல்வேறு காரியங்க 
ளுக்கு ற்ப, பல அளவுகளில்‌ பல 
விதமான தலைகளுடன்‌ தயாரிக்‌ 


கப்படுபவை. முன்னர்‌ ருந்த 
வெட்டு ஆணிகளுக்குப்‌ வருத்த 


இவை பரவலாகப்‌ பயன்படுபவை. 


wirh recorder (மின்‌. ) கம்பி 
ஒலிப்பதிவுக்‌ கருவி: ஒர்‌ ஒலிப்பதிவு 
சாதனமாக ஒரு காந்தக்‌ கம்பி 
யைப்‌ பயன்படுத்தும்‌ ஓர்‌ ஓலிப்‌ 
பதிவுக்‌ கருவி. 


wire worm (உ.௰ி.) கம்பிப்‌ புழு: 
புல்லுக்கு அடியில்‌ வாழும்‌ ஒரு 
வண்டின்‌ முட்டைப்புழு. புல்‌ 
நிலத்தை உழும்‌ பொழுது இந்தக்‌ 
கம்பிப்புழுக்கள்‌ வெளியே வந்து 
பயிர்களுக்குப்‌ பெருஞ்சேதம்‌ 
விளைவிக்கிறது. 


wiring diagram : (மின்‌.) கம்பித்‌ 
தொடர்‌ வரைபடம்‌ : மின்‌ தொடர்‌ 
புச்‌ சாதனங்களையும்‌, அவற்றுக்‌ 
கிடையிலான இணைப்புகளையும்‌ 


குறியீடுகள்‌ மூலம்‌ காட்டுகிற 
வரைபடம்‌. 
withe: (க.க.) வித்‌: அதே 


புகைக்‌ குழாயில்‌ புகை வழிகளுக்கு 
இடையில்‌ அமைந்த ட 2 
wolframite : (லோ. ) வோல்‌ஃப்‌ 
ராமைட்‌: அலுமினியம்‌, டங்ஸ்டன்‌, 
மற்றும்‌ சிறு அளவில்‌ தாமிரம்‌, 
துத்தம்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டு 
தயாரிக்கப்படுகிற ர்மன்‌ 
அலோகம்‌. இது டூராலுமினியத்‌ 
தின்‌ பல பண்புகளைப்‌ பெற்றுள்‌ 
ளது. 

wood alcohol: (வேதி.) மர 
ஆல்கஹால்‌ : காண்க மெதனால்‌, 
woodcut : (அச்சு.) மரச்‌ செதுக்கு 
அச்சு : அச்சடிப்பதற்கு மரக்‌ கட்‌. 
டையால்‌ செய்யப்படுகிற பிளேட்‌. 
இதில்‌ தேவையில்லாத பின்னணி 
செதுக்கி அகற்றப்படும்‌. அச்சிடப்‌ 
பட வேண்டியவை புடைப்பாக 
நிற்கும்‌. 

wood engraving : (அச்சு.) மரச்‌ 
செதுக்கு வேலை : மரச்செதுக்கு 
அச்சுகளைத்‌ தயாரிக்கும்‌ அலை. 
wood finishing : (மர.வே.) மர 
நேர்த்தி : மரப்பொருட்களுக்கு 
இறுதி நேர்த்தி அளிக்க அவற்றைத்‌ 
தயார்படுத்துவது, பின்னர்‌ 
பெயின்ட்‌ அல்லது வார்னிஷ்‌ 
கொடுப்பது; குறிப்பிட்ட நேர்த்தி 
தேவைப்பட்டால்‌ பாலிஷ்‌ அளிப்‌ 
பது. 


wood flour; மரமாவு: மிக 
நைசாகப்‌ பொடி செய்யப்பட்ட 
மரம்‌. பொதுவில்‌ ஒயிட்‌ பைன்‌ 
மரத்திலிருந்து தயாரிக்கப்படுவது. 
லினோலியம்‌ தரை, ரப்பர்‌ ஆகிய 
வற்றில்‌ உள்ள சிறு ஓட்டைகளை 
அடைப்பதற்குப்‌ பயன்படுவது. 


wood pattern making: மரத்‌ 
தால்‌ ஆன வடிவங்கள்‌ : மரத்தைக்‌ 
கொண்டு மாடல்கள்‌ அல்லது 
பிளான்களைத்‌ தயாரிப்பது. 
wood pulley : (எந்‌.) மர உருளை: 
இது வார்ப்பு இரும்பினால்‌ ஆன 
உருளை (திகடை )யை விட லேசா 
னது. எனினும்‌ அதே அளவிலான 
பெல்ட்‌ ி றுக்கத்தில்‌ 25 சதம்‌ 
கூடுதலாக விசையைச்‌ செலுத்தி 
யது. மிகுந்த ஈரம்‌ பாய்ந்த வேலை 
களுக்கு உகந்தது அல்ல, 

wood screws : (பட்‌.) மர வேலை 
திருகாணிகள்‌ : மரவேலைகளுக்குப்‌ 
பயன்படும்‌ திருகாணிகள்‌ நீள்‌ 
வட்ட, வட்ட, மழுங்கலான தலை 
என பலவகையான தலைகளுடன்‌ 
தயாரிக்கப்படுகின்‌ றன. ஆணியின்‌ 
அளவுதலை அதிகபட்சமாகப்பிடிக்‌ 
தின்‌ ற நிலையிலிருந்து முனைவரை 
கணக்கிடப்படுகிறது. ஜிம்லெட்‌ 
கூர்முனை அளவுகள்‌ தரப்படுத்தப்‌ 
பட்டவை. திருகாணிகள்‌ பிரகாச 
மாக அளவில்‌ கால்வனைஸ்‌ செய்‌ 
யப்பட்டவை. நீல நிறம்‌ அளிக்கப்‌ 
பட்டவை. பலவகையான திரு 
காணிகள்‌ ஒரு சைஸ்‌ ஆணிக்கும்‌ 
அடுத்த சைஸ்‌ ஆணிக்கும்‌ உள்ள 
வித்தியாசம்‌ 0.013 அங்குலம்‌, 
ஆணிகளின்‌ நம்பர்கள்‌ 1 முதல்‌ 30 
வரை உள்ளன. 4 அங்குலம்‌ முதல்‌ 
6 அங்குலம்‌ வரை பல நீளங்களில்‌ 
உள்ளன. ஆணியில்‌ புரிகள்‌ மட்‌ 
டும்‌ அமைந்த பகுதி மொத்த நீளத்‌ 
தில்‌ 10இல்‌ 7 பங்கு அளவுக்கு உள்‌ 
ளது. புரிகள்‌ கோணம்‌ 82 டிகிரி. 
wood turning: மரக்கடைசல்‌ : 
மரக்கட்டைகளை கடைசல்‌ எந்தி 
ரத்தில்‌ கொடுத்துக்‌ கடைவது. 


679 


wood wolk: மர வேலைப்பொருள்‌ : 
மரத்தால்‌ ஆன பொருட்கள்‌. 


1௩௦௦1 : குறுக்கு இழை : நெசவில்‌ 
அகலவாட்டில்‌ அதாவது குறுக்‌ 
காக அமைந்த இழை நீளவாட்டி 
லான பாவு நூலுக்கு நேர்மாறா 
னது. 

woofer: (மின்‌) மூவொலிப்‌ 
பெருக்கி : குறைந்த அலைவெண்‌ 
கொண்ட ஒலிகளைப்‌ பெருக்கு 
வதற்கு வடிவமைக்கப்பட்டுள்ள 
ஒரு பெரிய ஒலி பெருக்கி, இது 
உயர்‌ திறன்‌; ஒலி பெருக்கிகளில்‌ 
இது பயன்படுத்தப்படுகிறது. 


௦11.) வேலை : வேலை என்பது 
நேரக்‌ கணக்கில்‌ அன்றி அடி/ராத்‌ 
தல்‌. அங்குலம்‌/ராத்தல்‌, கணக்கில்‌ 
கூறப்படுகிறது. (இயற்‌) விசையை 
தொலைவினால்‌ பெருக்கி வரும்‌ 
தொகையானது வேலைக்குச்‌ சமம்‌. 


working depth : (பல்லி.) செயல்‌ 
ஆழம்‌: பல்‌ சக்கர்த்தில்‌ மேல்‌ 
விளில்புக்‌ கோட்டிலிருந்து கிளி 
யரன்ஸ்‌ அதாவது இடைவெளிக்‌ 
கோட்டு வரையிலான. ஆழம்‌. 
அதாவது மொத்த ஆழத்திலிருந்து 
இடைவெளியைக்‌ கழித்து வரும்‌ 
ஆழம்‌. 

working drawing: /௧.க,)செயல்‌ 
வரைபடம்‌ : எல்லா அளவுகளும்‌, 
தேவையான பணிக்‌ குறிப்புகளும்‌ 
கொண்ட பணியை வெற்றிகர 
மாகச்‌ செய்து முடிப்பதற்கு உதவு 
திற வரைபடம்‌. 


working gauges : (எந்‌.) செயல்‌ 
அளவு மானிகள்‌ : உற்பத்திக்குப்‌ 
பயன்படுத்துகிற அளவுமானி 
களைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. 


working load: (பொறி.) பணி 
நிலை பாரம்‌ : ஒரு கட்டுமானம்‌ 
சாதாரணமாக உள்ளாகிற பாரம்‌. 
அது அதிகபட்ச பாரம்‌ அல்ல. 
மாறாக சராசரி பாரம்‌. 


680 


working sketch: (வரை.) செயல்‌ 
முறை புனையா வரைபடம்‌ : இறுதி 
யான வரைபடத்தை வரைவதற்‌ 
குத்‌ தேவையான பரிமாணங்களை 
யும்‌ பிற விவரங்களையும்‌ காட்டும்‌ 
முதல்‌ நிலை மாதிரி வரைபடம்‌. 


working unit stress : (பொறி,) 
செயல்‌ யூனிட்‌ அழுத்தம்‌ : இறுதி 
யான அழுத்தத்தை பாதுகாப்பு 
அலை எண்ணால்‌ வகுத்து வரு 
வது. 

working voltage : (மின்‌.) பயன்‌ 
மின்னழுத்தம்‌ : சுடர்‌ பாய்வு அபா 
யம்‌ இல்லாமல்‌ ஒரு கொண்மியில்‌ 
சீராகச்‌ செலுத்தப்படும்‌ உச்ச 
அளவு மின்னழுத்தம்‌. 


ஸடாk% [ife: (குழை. ) பசைக்‌ காலம்‌: 
ஒரு செயலூக்கியுடன்‌ அல்லது பிற 
பொருளுடன்‌ கலந்த பின்னர்‌ ஒரு 
பசைப்‌ பொருள்‌ உபயோகிக்கத்‌ 
தக்க நிலையில்‌ உள்ள நேரம்‌. 


works manager : பணி மேலாளர்‌; 
ஒரு தொழிற்சாலையின்‌ ஜெனரல்‌ 
சூபரின்டெண்ட்‌. பல தொழிற்‌ 
சாலைகளில்‌ பிரதம என்ஜினியர்‌ 
போன்றவர்‌. 


worm-and-gear steering : 
(தானி.) நெளிதண்டு மற்றும்‌ கியர்‌ 
ஸ்டியரிங்‌ : ஸ்டியரிங்‌ கியர்‌ தண்‌ 
டின்‌ கழ்முனையில்‌ அமைந்த நெளி 
தண்டுடன்‌ கூடிய ஏற்காடு, நெளி 
தியர்‌ குறுக்குத்‌ தண்டுடன்‌ 
இணைக்கப்பட்டிருக்கும்‌. தகுந்த 
படி பொருத்தியுள்ளதா என்று சரி 
பார்த்து அமைக்க இயலும்‌. 


worm drive: தானி.) நெளி 
தண்டு இயக்கம்‌: பெவல்‌ பல்‌ 
லிணை பினியன்‌' அல்லது செயின்‌ 
மூலமாக இல்லாமல்‌ நெளிதண்டும்‌ 
சக்கரமும்‌ இணைந்த செயல்மூலம்‌ 
இயங்குவது. 

worm gearing : (பல்லி.) நெளி 
பல்லிணை : திருகுபுரி பல்லிணை 


யும்‌, பல்சக்கர பல்லிணையும்‌ 
இணைந்த பல்லிணை. 

worm threads : (எந்‌.) நெளிபுரி : 
இப்புரிகள்‌ ஆக்மி வகையைச்‌ 
சேர்ந்தவை. 29 டிகிரி கோணத்‌ 
தில்‌ அமைந்தவை. எனினும்‌ தரப்‌ 
படுத்தப்பட்ட ஆக்மி புரியைவிட 
ஆழமானவை. 

wove paper : வலைச்சட்டக்‌ காகி 
தம்‌: நெருக்கமான வலையைக்‌ 
கொண்டு தயாரிக்கப்பட்ட காகி 
தம்‌. இதில்‌ நீரோட்டம்‌ இராது, 
வாலா : (௧.க.) படிகளின்‌ வளை 
கைப்பிடி . மாடிப்படியின்‌ கைப்‌ 
பிடியில்‌ செங்குத்தாகவும்‌, கிடை 
மட்டமாகவும்‌ வளைந்த பகுதி. 
மாடிப்படியின்‌ துவக்கத்தில்‌ கழே 
உள்ள தாங்கு தூணுடன்‌ பக்க 
வாட்டில்‌ இணைக்கப்படுவது. 


wreath piece: (௧.க.) மாடிப்‌ 
படி வளை கைப்பிடித்‌ துண்டு: 
சுழன்று செல்லும்‌ மாடிப்படி 
களின்‌ வளைந்து வளைந்து செல்‌ 
லும்‌ கைப்பிடியின்‌ ஒரு பகுதி. 


wrecking bar : (எந்‌.) பாடழிவுக்‌ 
கைப்பிடி : பொதுவில்‌ ஒன்று முதல்‌ 
இரண்டு அடி நீளமுள்ள உருக்குத்‌ 
தண்டு. ஒரு முனையில்‌ மெல்லிய 
விளிம்பு இருக்கும்‌. மறுமுனை 
வளைந்து பிடிமானத்துக்கு உகந்த 
படி குழிவுடன்‌ கூடிய பல்‌ இருக்‌ 
கும்‌. 


wrench: (எந்‌.) திருகுக்‌ குறடு : 
சாதாரண வகைகள்‌ நட்டுகளுக்கு 
ஏற்ப எளிதில்‌ மாற்றிக்‌ கொள்ளத்‌ 
தக்கவை. மங்கி குறடு, இரட்டை 
முனை குறடு, “எங்‌” குறடு, பாக்ஸ்‌ 
குறடு, டி குறடு, துளைக்குறடு முத 
லியவை (எந்திர) போல்ட்‌ அல்லது 
நட்டுகளைத்‌ திருப்புவதற்கு விசை 
யைச்‌ செலுத்துவதற்கான இசைக்‌ 
கருவி, 


wrinkling : (வண்‌;அர.) திரளு 
தல்‌: பெயின்ட்‌ அல்லது வார்னிஷ்‌ 


அடக்கம்‌ போதிய அளவுக்கு அதிக 
மாகக்‌ கனமாக பூசினால்‌. வெப்‌ 
பம்‌ அதிகமாக இருந்தால்‌, காற்‌ 
றில்‌ ஈரப்பசை மிகுதியாக இருந்‌ 
தால்‌ அல்லது பரப்பின்மீது நீட்சித்‌ 
தன்மை கொண்ட பிலிமை பரப்‌ 
பினால்‌ சுருக்கம்‌ விழும்‌ அல்லது 
பெயின்ட்‌, வார்னிஷ்‌ திரண்டு 
நிற்கும்‌. 

ரர்5* pin: (எந்‌.) இருசுக்‌ கடை 
யாணி : ஓர்‌ இணைப்புச சலாகை 
யை ஏற்கும்‌ ஒரு பிணைப்பூசி அல்‌ 
லது உந்துமுனைப்‌ பிணைப்பூசி. 
பொதுவாக ஒரு கேசோலின்‌ 
எஞ்சினில்‌ உந்து தண்டுடன்‌ 
சலாகையை இணைக்கும்‌ பிணைப்‌ 


பூசி. 


681 


wrong font: (அச்சு) தவறான 
பான்ட்‌ : அச்சுக்கோக்கப்பட்ட 
வாசகத்தால்‌ இதர எழுத்துகளி 
லிருந்து வித்தியாசமாக உள்ள 
வேறு அளவிலான எழுத்து. 


wrong side: தவறான பக்கம்‌ : 
கம்பி வலை கொண்டு தயாரிக்கப்‌ 
பட்ட காகிதத்தில்‌ கம்பி வலைமீது 
அமைந்த புறத்தில்‌ அடையாளம்‌ 
இருக்கும்‌. இது தவறான பக்கமா 
கும்‌. 


wrought iron: (உலோ.) 
தேனிரும்பு : இரும்பிலுள்ள கார்ப 
னும்‌ மாசுப்‌ பொருட்களும்‌ முற்‌ 
றிலுமாக அகற்றப்பட்ட தூய்மை 
யான இரும்பு. 


683 


X 


X-axis! (மின்‌.) எக்ஸ்‌-அசசு : 
ஓர்‌ அறுகோணப்‌ படிகத்தின்‌ 
மூலைகளன்‌ வழியாக வரையப்‌ 
படட அச்சு. 


X-braced chair : எக்ஸ்‌ இருக்கை 
நாற்காலி : நாற்காலியில்‌ அமரும்‌ 
பகுதியானது % வடிவில்‌ அமைந்‌ 
தது. 


X-cut crystal: (மின்‌.) எக்ஸ்‌- 
வெட்டுப்‌ படிகம்‌: எச்ஸ்‌-அச்சுக்குச்‌ 
செங்குத்தாக வெட்டப்பட்ட ஒரு 
படி.கம்‌. 


xercgraphy : (மின்‌. மின்துகள்‌ 
ஒளிப்படமுறை: வேதியியல்‌ மாற்ற 
மின்றி மின்னாட்டப்பட்ட தசித்‌ 
துகள்‌ மூலம்‌ ஒளிப்படம்‌ ஆக்கப்‌ 
படும்‌ முறை. 

X-ray member : (தானி.) எக்ஸ்‌ 
உறுப்பு: அழுத்து உருவாக்கப்‌ 
பட்ட (ப்‌ வடிவ குறுக்குத்‌ 
தண்டுகள்‌ ஆங்கில % வடிவில்‌ 
அமைக்கப்பட்து. மோட்டார்‌ 
வாகன கட்டுமானத்தின்போது 
பிரதான பிரேமில்‌ வைக்கப்படு 
வது. 


X-ரகy : எக்ஸ்‌ கதிர்‌ : காமா கதிர்‌ 
கள்‌ போன்றவை மிகவும்‌ ஊழிரு 
வும்‌ திறன்‌ கொண்டவை. எக்ஸ்‌ 
கதிர்கள்‌ அணுக்கருலிலிருந்து வரு 
பவை அல்ல. மாறாக அதைச்‌ 
சுற்றியமைந்த எலெக்ட்ரான்களி 
லிருந்து வருபவை. எலெக்ட்ரான்‌ 
தாக்குதல்‌ மூலம்‌ இவை உண்டா 
கின்றன. எக்ஸ்‌ கதிர்கள்‌ பெரும்‌ 
பாலான பொருட்களை ஊடுரு 
லிச்‌ செல்கின்றன. இக்கதிர்‌ 
கள்‌ மூலம்‌ எலும்புகளின்‌ உள்‌ 


உறுப்புகளின்‌ நீழல்களைப்‌ பார்க்‌ 
கவும்‌, படம்‌ பிடிக்கவும்‌ முடியும்‌. 
(இயற்‌) ரான்ட்ஜன்‌ கதிர்களின்‌ 
ஜன ரஞ்சகப்‌ பெயர்‌. குரூக்ஸ்‌ 
குழாயில்‌ கேதோட்‌ கதிர்கள்‌ 
எதிர்ப்புறம்‌ உள்ள சுவரில்‌ அல்‌ 
லது குழாயில்‌ உள்ள ஒரு 
பொருளைத்‌ தாக்கும்போது 
தோன்றும்‌ ஆற்றல்‌ வடிவிலான 
கதிர்கள்‌. 


X-ray tube : எக்ஸ்‌ கதிர்குழாய்‌ : 
எக்ஸ்‌ கதிர்களைத்‌ தோற்றுவிப்ப 
தற்கான வேற்றிடக்குழாய்‌. இதன்‌ 
உள்ளே நிலை மின்புலத்தின்‌ 
மூலம்‌ எலெட்‌ரான்கள்‌ மிக வேகத்‌ 
தில்‌ செல்‌ 5;ப. படி செய்யப்படுகின்‌ 
றன, இவறறைத்‌ திடீரென 
நிறுத்தி இலக்கைத்‌ தாக்கும்படி 
செய்கின்றனர்‌ 


ட டே 


| [a 
ப] 
எகஸ கதிர்‌ குழாய்‌ 


X-shaped chair: (மர.வே. ) எக்ஸ்‌ 
வடிவ நாற்காலி: பழங்காலப்‌ 
பாணியிலான நாற்காலி. இதில்‌ 
கீழ்ட்புறம்‌ உள்ள தாங்கும்‌ பகுதி 
7 வடிவில்‌ இருக்கும்‌. பல சமயங்‌ 
களிலும்‌ அழயெ வேலைப்பாடு 
இருக்கும்‌. தவிர இது பெரும்‌ 
பாலான சமயங்களில்‌ மடிக்கத்‌ 
தக்கதாக இருக்கும்‌. 


yagiantenna : (மின்‌.) யாகியான்‌ 
அலைவாங்கி : இரண்டு அல்லது 
அவற்றுக்கு மேற்பட்ட இயக்கு 
கம்பிகள்‌ உடைய மின்அலை 


வாங்கிகளின்‌ தொகுதி, 


yar : (௧.௧.) முற்றம்‌ : ஒரு கட்‌ 
டிடத்தில்‌ ஒரு குறிப்பிட்ட நோக்‌ 
கத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள 
சுற்று வட்டகை வெளி. 


yardage (பொறி, ) யார்டேஜ்‌ : 
எவ்வளவு மண்தோண்டப்பட்டது 
என்பதை கன கெளத்தில்‌ குறிப்‌ 
பிடுவதற்குப்‌ பயன்படும்‌ சொல்‌. 


Yard stick: கெஜக்கோல்‌ : 91 
செ.மீ. நீளம்‌ கொண்ட, அளவு 
கள்‌ குறிக்கப்பட்ட நீண்ட மெல்‌ 
லிய மரச்சட்டம்‌, உலோகத்தில்‌ 
செய்யப்பட்ட அவ்வித அளவு 
கோல்‌ 36 அங்குல அளவுகோல்‌ 
எனப்படுகிறது. 


ரக : (வானூ.) திருக்கை : பறக்‌ 
கும்‌ பாதைக்‌ கோட்டிலிருந்து 
கோண இயக்கத்தால்‌ விமான 
அச்சிலிருந்து வலது புறம்‌ அல்லது 
இடம்‌ புறம்‌ இரும்பும்‌ போக்கு, 


yal meter : (வானூ.) திருக்கை 
அளவுமானி : ஒரு விமானத்தின்‌ 
திருக்கையின்‌ கோணம்‌ எவ்வளவு 
என்று அளந்து கூறும்‌ கருவி. 


Y-axis : (மின்‌,) ஒய்‌-அச்சு : ஓர்‌ 
அறுகோணப்‌ படிவத்தின்‌ முகங்‌ 
களுக்குச்‌ செங்கோணமாக வரை 
யப்பட்டுள்ள அச்சு. 
Y connection : 


(மின்‌.) ஒய்‌ 


இணைப்பு : மூன்று பேஸ்‌ சர்க்கி | 


யூட்டில்‌ பயன்படுகிற கிளை 


இணைப்பு. 


683: 


Y 


y-cut crystal: (மின்‌.) ஒய்‌ 
வெட்டுப்‌ படிகம்‌ : ஒய்‌-அச்சுக்குச்‌ 
செங்குத்தாக வெட்டப்பட்ட ஒரு 
படிகம்‌. 


year ring: (மர.வே.) ஆண்டு 
வளையம்‌: இது வளர்ச்சி வளையம்‌ 
வருடாந்திர வளையம்‌ என்றும்‌ 
குறிப்பிடப்படும்‌. மரத்தின்‌ 
குறுக்கு வெட்டில்‌ இந்த வளை 
யங்கள்‌ காணப்படும்‌. குறுக்கு 
வெட்டில்‌ குழல்களைச்‌ செருகியது 
போன்று தோன்றும்‌. ஒவ்வோர்‌ 
வளையமும்‌ ஒர்‌ ஆண்டைக்‌ குறிக்‌ 
கும்‌. மரம்‌ வளருகையில்‌ சாறு 
இவற்றின்‌ வழியே தான்‌ உயரே 
செல்கிறது. 


yசast: நொதி (ஈஸ்ட்‌) சாராயம்‌ 
முதலியவற்றைப்‌ புளிக்கச்‌ செய்யப்‌ 
பயன்படும்‌ பொருள்‌. இது 
உயிருள்ள பூஞ்சணம்‌ போன்ற 
ஒரு பொருள்‌. சர்க்கரையை ஆல்க 
கலாக மாற்றும்‌ பொருளும்‌ இது 
தான்‌. நொதியானது, புரதங்களை 
உற்பத்தி செய்கிறது. சிறிதள 
விலான இந்தப்‌ புரதங்கள்‌, தாங்‌ 
கள்‌ மாறாமல்‌ பெருமளவு வேதி 
யியல்‌ மாற்றங்களை உண்டாக்கு 
கிறது. ந்தப்‌ புரதங்கள்தாம்‌ 
சர்க்கரையிலும்‌ வேதியியல்‌ மாற்‌ 
றங்களையும்‌ உண்டாக்குகிறது. 
yellow : (வண்‌. ) மஞ்சள்‌ : அடிப்‌ 
படை நிறம்‌. நிறமாலையில்‌ சிவப்‌ 
புக்கும்‌, பச்சைக்கும்‌ இடையே 
அமைந்துள்ளது. 

yellow brass: (உலோ.) செம்‌ 
பித்தளை: 70% ரேம்பும்‌ 30% 
துத்தநாகமும்‌ கலந்த ஒர்‌ உலோ 
கக்‌ கலவை. இது ஒரு மட்டரக 
உலோகக்‌ கலவை. வலிமை இன்றி 
யமையாததாக இல்ல திருக்கும்‌ 


684 


போது இது பயன்படுத்தப்படு 
கிறது. 
yellow fever (yellow jack): 
(தோயி.) மஞ்சள்‌ காய்ச்சல்‌: 
மஞ்சள்‌ காமாலையும்‌ கருநிற 
வாந்தியுமுடைய மஞ்சள்‌ காய்ச்‌ 
சல்‌ நோய்‌. ஒரு வகைக்‌ கொசு 
வினால்‌ உண்டாகும்‌. இந்நோயின்‌ 
விளைவாக, சிறுநீரகங்களும்‌ 
நுரையீரலும்‌ வயிறும்‌ வீக்கமடை 
யும்‌. தோல்‌ மஞ்சள்‌ நிறமாகும்‌. 
கருநிறத்தில்‌ வாந்தி ஏற்படும்‌. 


yellow ocher: (உலோ.) மஞ்சள்‌ 
பித்தளை: 70 பங்கு தாமிரமும்‌, 30 
பங்கு துத்த நாகமும்‌ கலந்த கலோ 
கம்‌. இது மட்ட ரகக்‌ கலோகம்‌. 
உறுதி தேவையற்ற கனிமங்களுக் 
குப்‌ பயன்படுவது. 

yellow ocher: (வண்‌.) மஞ்சள்‌ 
காவி: மண்‌ போன்ற இரும்புக்‌ 
கனியிலிருந்து பெறப்படும்‌ நிறம்‌. 
பெயின்டுகளில்‌ சாயம்‌ அளிக்கப்‌ 
பயன்படுவது. 


yellow pine: (மர.வே.) மஞ்சள்‌ 
ஊசியிலை: என்றும்‌ பசுமை 
மாறாத மரம்‌ இரு வகைப்பட்‌ 
டது. ஒன்று நீண்ட இலை, 
மற்றொன்று குட்டை இலை 
நீண்ட இலை ஊசியிலை வகையின்‌ 
மரம்‌ அடர்த்தியாக இருக்கும்‌. 
கனமாகவும்‌, உறுதியாகவும்‌ இருக்‌ 
கும்‌. பெரும்பாலும்‌ கனத்த உத்தி 
ரங்களாகப்‌ பயன்படுத்தப்படும்‌. 
குட்டை இலை வகை எளிதில்‌ 
முறியும்‌. அவ்வளவு உறுதியற்‌ 
றது. விலையும்‌ குறைவு. செலவு 
குறைந்த தரைத்‌ தளமாகவும்‌, 
இதர வகைகளிலும்‌ பயன்படுவது. 


yellow spot: (நோயி.) மஞ்சள்‌ 

3 புள்ளி: கண்‌ ப்‌ 
ச” புறத்திரைக்‌ கூர்‌ 
33 நோக்கிடப்‌ புள்ளி. 
ஆ yow: (மர.வே.) 


யூ மரம்‌: மெதுவாசு 
வளருகின்ற நடுத்‌ 


தர அளவுள்ள பசுமை மாறாத 
மரம்‌. மரத்தின்‌ உள்ளே துணுக்கு 
கள்‌ அடர்ந்து கெட்டியாக இருக்‌ 
கும்‌, சற்று நெகிழும்‌ தன்மை 
கொண்டது. ஆரஞ்சு சிவப்பு 
முதல்‌ பழுப்பு வரையிலான நிறம்‌ 
கொண்டது. 


yield point: (எந்‌.) முறி நிலை: 
மாதிரி உலோகத்‌ துண்டு மீது கூடு 
தல்‌ பளுவைச்‌ சேர்க்காத நிலை 
யில்‌ அது விரிந்து கொடுக்கத்‌ 
தொடங்கும்போது உள்ள நீர்ப்‌ 
பந்தத்தின்‌ அளவு. 

yield strength: (பொறி, ) வலிமை 
இழப்பு நிலை: ஒரு உலோகப்‌ 
பொருள்‌ நிரந்தரமாக நீண்டு 
போகின்ற நிலையை ஏற்படுத்து 
வதற்குத்‌ தேவைப்படும்‌ பளு. 


yield. value: (குழை.) இளகு 
நிலை: ளாஸ்டிக்‌ திரவம்‌ 
போன்று பாய்வதற்கு மிகக்‌ 


குறைந்தபட்ச அழுத்த நிலை. 
இதற்கும்‌ குறைவான அழுத்தத்‌ 
தில்‌ பிளாஸ்டிக்‌ நெகிழும்‌ தன்மை 
கொண்ட திட வடிவில்‌ இருக்கும்‌. 
இந்த நிலைக்கும்‌ அதிகமான 
அழுத்தத்தில்‌ பிசுபிசுப்பான திரவ 
மாக இருக்கும்‌. 

yoke: (௧.ச.) மேல்‌ குறுக்கு: பல 
கணிச்‌ சட்டத்தில்‌ மேற்புற குறுக்‌ 
குச்‌ சட்டம்‌. (தொலை) மின்ன 
ணுக்‌ கற்றையை கிடைமட்டமாக 
வும்‌, செங்குத்தாகவும்‌ திருப்பிலிட 
மின்னணு காமிரா அல்லது படக்‌ 
குழாயின்‌ கழுத்துப்‌ பகுதியில்‌ 
அமைந்த சுருள்கள்‌. 

yolk: (உயி.) மஞ்சள்‌ ௧௬: முட்டை 
யிலுள்ள மஞ்சள்‌ ௧௬, 

yolk-sac (yolk-bag): (உயி.) 
மஞ்சள்‌ கருப்பை: முட்டை. மஞ்சள்‌ 
கருப்பொதிவு இழைப்பை. 
Y-siஏn!: (மின்‌.) ஒய்‌-சமிக்கை: 
தொலைக்க ட பெல்‌ ஜவிரல்‌ 
சமிக்ஞை. 


2-8)(/5: (மின்‌.) இசட்‌-அச்சு: ஒரு 


படிகத்தின்‌ விழிக்காட்சி அச்சு. 


zebrano: (மர.வே.) ஜீப்ரானோ: 
ஆஃப்ரிக்காவின்‌ மேற்குக்‌ கரை 
யைச்‌ சேர்ந்த மிகப்பெரிய மரம்‌. 
மரம்‌ மிகக்‌ கெட்டியானது. எடை 
மிக்கது. வலிமை கொண்டது. 
இதன்‌ சற்று மங்கலான பின்னணி 
நிறம்‌, கரும்‌ பழுப்பான இணை 
கோடுகள்‌ காரணமாக இது 
பார்வைக்கு மிச எடுப்பானது. 
மிக நளினமான மரவேலைப்‌ 
பொருட்கள்‌, சுவர்‌ மறைப்புப்‌ 
பலகைகள்‌ ஆகியவற்றுக்கு மிச 
அரிய மரமாகக்‌ கருதப்படுகிறது. 


266 bar: (பொறி,) ஜீ பார்‌; கட்டு 
மான உருக்குத்‌ தண்டு, அதன்‌ 
குறுக்கு வெட்டு ஆங்கில *2” வடி 
வில்‌ அமைந்து மேற்புறத்தையும்‌ 
கீழ்ப்புறத்தையும்‌ இணைப்பது. 
பெரும்பாலும்‌ கப்பல்‌ கட்டு 
மானத்துக்கும்‌, இதர கட்டுமானங்‌ 
களுக்கும்‌ பயன்படுவது. 


260146 : (கம்‌.) ஜியோலைட்‌: ஒரு 
வகைக்‌ கனிமம்‌. இது ஒரு வேதியி 
யியல்‌ கூட்டுப்‌ பொருள்‌. இது 
கரைசலில்‌ இதனுடன்‌ கலந்திருக்‌ 
கும்‌ பிற வேதியியற்‌ பொருள்‌ 
களின்‌ கட்டமைப்பைப்‌ பொறுத்‌ 
துத்‌ தனது கட்டமைப்பை மாற்‌ 
றீக்‌ கொள்ளக்கூடியது, 


2970: பூச்சியம்‌: எண்களில்‌ சூன்‌ 
யத்தைக்‌ குறிப்பது. மதிப்பில்‌ 
மிகத்‌ தாழ்ந்தது. 

zero ceiling: (வானூ.) பூச்சிய 
வரம்பு: 30மீட்டருக்குக்‌ கீழான 
மேகக்கூட்டம்‌. விமானம்‌ பறப்ப 
தற்குத்‌ தகுதியற்ற வானிலை. 


685 


Z 


zero gravity: (விண்‌,/ ஈர்ப்‌ 
பின்மை: ஈர்ப்பு விளைவு முற்றி 
லும்‌ இல்லாத நிலை. 
261016: துருத்தடை: குளிர்‌ உறை 
வுத்‌ துருத்தடை அமைவு. 
210 280 rule; மடியும்‌ அளவு கோல்‌: 
அளவு கோலானது மடிக்கும்‌ வசதி 
கொண்டது. மடித்து க்குப்‌ 
போது உள்ள நிலையைக்‌ 
ட த்‌ 6 முதல்‌ , 
ளம்‌ இருக்கும்‌. 
இது தனித்தனியே 7 
பகுதிகள்‌ கொண்டது. இவை 
ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. 


2100: (உலோ.) துத்தநாகம்‌: 
நிலம்‌ பாய்ந்த வெண்மை ற 
உலோகம்‌. கால்வனைசிங்‌ செய்வ 
தற்கும்‌ கலோகங்களைக்‌ தயாரிப்‌ 
பதற்கும்‌ பயன்படுவது. 


zinc chloride : (வேதி.) துத்த 
குளோரைடு: வெள்ளை நிறமுள்‌ 
ளது. நீர்த்துப்‌ போகிற உப்பு. 
ஹைட்ரோ குளோரிக்‌ அமிலத்தில்‌ 
துத்தத்தை அல்லது துத்த 
ஆக்சைடை சேர்ப்பதன்‌ மூலம்‌ 
அல்லது துத்தத்தை குளோரினில்‌ 
எரிப்பதன்‌ மூலம்‌ பெறப்படுவது. 
பற்ற வைப்புக்‌ காரியங்களுக்கு 
எளிதில்‌ உலோகத்தை உருக்கத்‌ 
துணைப்‌ பொருளாகப்‌ பயன்படு 
வது. 


zinc engraving or. etching: 
(அச்சு.) துத்தச்‌ செதுக்கு: துத்த 
நாகத்தினால்‌ ஆன அச்சுத்‌ தகடு. 
அச்சிடப்பட வேண்டிய பகுதியை 
மட்டும்‌ விட்டு விட்டு மீதிப்‌ 
பகுதியை மட்டும்‌ செதுக்கி 
அகற்றி விடுதல்‌. 


686 


zinc chromate : துத்தநாகக்‌ 
குரோமேட்‌ (துத்தநாக மஞ்சள்‌): 
துருப்பிடிக்காத முக்கியமான 
பண்புகளையுடைய உலோக 
நிறமி. 

zing oxide: (வேதி,) துத்த நாக. 
ஆக்சைட்‌: துத்த நாக கார்‌ 
பனேட்டை சூடுபடுத்துவதன்‌ 
மூலம்‌ பெறப்படும்‌ துத்தநாகப்‌ 


பவுடர்‌. பெயின்ட்‌ தயாரிக்கவும்‌, 
மருந்தாகவும்‌, துத்தநாக உப்பாக 
வும்‌ பயன்படுவது. 


zinc sulphate: (2 வகி.) துத்தநாக 
சல்பேட்‌: கழிவு துத்தத்‌ துண்டு 
களை சல்பியூரிக்‌ (கந்தக) அமிலத்‌ 
தில்‌ போட்டுக்‌ கரை $நுத்‌ தயாரிக்‌ 
கப்படுவது. காலிகோ அச்சு, சாய 


மிடல்‌ ஆகியவற்றுக்கும்‌, வைத்‌ 
தியத்‌ துறையிலும்‌, ஆளிவிதை 


எண்ணெயை உறைய வைக்கவும்‌, 
மரம்‌ மற்றும்‌ தோல்களை கெடா 
மல்‌ காக்கவும்‌ பயன்படுவது. 
zing white: (வண்‌.) 
வெள்ளை: பெயின்ட்‌ 
புக்கு நிறமியாகப்‌ 
துத்த நாகப்‌ பவுடர்‌. 
zinox : (வண்‌.) ஜினோக்ஸ்‌: 
எனாமல்‌ தயாரிப்புக்குப்‌ பயன்‌ 
படுத்தப்படும்‌ துத்த நாக ஹைட்‌ 
ரேடட்‌ ஆக்ஸைட்‌. 


துத்த 
தயாரிப்‌ 
பயன்படும்‌ 


2௦0m: (வானூ.) செங்குத்தான 
ஏற்றம்‌; விமானம்‌ செங்குத்தாக 
உயரே ஏறுவது. அப்போது 
உயரே ஏறுகின்ற விகிதமானது. 
சீராகப்‌ பறக்கும்போது கிடை.ப்‌ 
பதை விட அதிக அளவில்‌ இருக்‌ 
கும்‌. 


zoom lens (zoomar): அணுக்க 
நிரலீட்டுக்‌ கண்ணாடி: தொலைக்‌ 
காட்சிப்‌ பட எடுப்பில்‌ படக்கருவி 
யைப்‌ புடை பெயர்க்காமலே 
தொலை அணிமையாக்கும்‌ திற 
முடைய கண்ணாடியமைவு. 
20010௦0515 : தாவு நோய்‌: விலங்கிட 
மிருந்து மனிதருக்குத்‌ தாவக்கூடிய 
தாய்‌. 
24010 : (உலோ ) சைக்ளோ: காந்‌ 
தத்‌ திறனில்லாத உலோகங்களி 
லுள்ள குறைபாடுகளைக்‌ கண்ட 
றிவதற்குப்‌ பயன்படும்‌ ஒளிர்ந்து 
ஊடுருவும்‌ ஆய்வுச்‌ சோதனை. 
zy : (நோயி, ) புளிமா: நோய்க்‌ 
கிருமி. . 
2௩0515 : (நோயி.) புளிப்பூட்டம்‌: 


நுண்ம நுழைவுப்‌ பெருக்கக்‌ 
கோளாறு. 

பாரு: (வேதி.) புளிக்காடியி 
யல்‌: மதுப்புளிக்காடி பற்றிய 


வேதியியல்‌. 


ட 


Arivial 
Thozhilnutpak 
Kalaichol 
Kalangiya 
Agarathi 


Manavai Mustafa 


Published By 
்‌ Manavai 
Publication 


AES, (103) Annanagar 
Chennai - 600 040. 


